செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 

பேரகரமுதலி 


A COMPREHENSIVE ETYMOLOGICAL 
DICTIONARY OF THE TAMIL LANGUAGE 


இதன்மடலம் - மூன்றாம் பாகம் 

VOLUMEI - PART HII 


வை . பழனிச்சாமி , இ.ஆ.ப., 
முதன்மைப் பதிப்பாசிரியர் இயக்குநர் 

( முல் கூடுதல் பொறுப்பு) 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் 

திட்ட இயக்கக வெளியீடு 


விற்பனை 
உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் 
செந்தமிழ்ச் சொற்கிறப்பியம் அகரமுதலித்திட்ட இயக்ககம் 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 

பேரகரமுதலி 
முதன்மடலம் - மூன்றாம் பாகம் 


(உ - ஔ ) 
A COMPREHENSIVE 
ETYMOLOGICAL DICTIONARY 
OF THE TAMIL LANGUAGE 

Volume | - Part III 


வை . பழனிச்சாமி , இ.ஆ.ப., 
முதன்மைப் பதிப்பாசிரியர் - இயக்குநர் 

( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் 
திட்ட இயக்ககத்திற்காக அச்சடிப்பு : 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
தரமணி , சென்னை 

690 13 . 


- 


செ.சொ.பி.அகரமுதலித்திட்ட இயக்கக வெளியீடு 0 3 . 
முதற்பதிப்பு : கும்பம் ( மாசி ) தி.பி. உ 0 உஅ ; மார்ச்சு 1997 


( c ) தமிழ்நாட்டரசு 
A Comprehensive Etymological Dictionary 
of the Tamil Language , Vol.I , Part -1 || 


விலை : உருபா 150.00 / 


குறியீட்டெண் : Colon No. P.J1 - J, 314 " K.M4 


Published by : 
Directorate of Tamil Etymological 
Dictionary Project, 
Govt . Museum Campus , 
Egmore,, 
Chennai - 600 008 . 


Copies available at : 
International Institute of Tamil Studies , 
Tharamani , 
Chennai - 600 113 . 


Type Setting by : 
Savithri Laser 
Chennai 600 028 . 


Printed at : 
Udhyam Offset Printers 
Chennai 600 002 . 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 
அகரமுதலித் திட்ட இயக்ககத்தை உருவாக்கிய 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 

முத்தமிழறிஞர் 
கலைஞர் மு.கருணாநிதி 


“ ஈரெண்கால் மண்டபம் ஈந்தான் கரிகாலன் 
பார்போற்றப் பாவாணர் இல்லத்தார்க் கெம்கலைஞர் 
ஈந்தார் இருபான் இலக்கம் தமிழ்த்தாயோ 
ஆர்ந்து ரித்தாள் அகம் . " 


" தமிழினம் காக்கும் தலைவர் கலைஞர் 
தமிழ்காக்கும் பாவாணர் சொல்லாய்வு பேணி 
அகர முதலி அருந்திட்டம் கண்டார் 
நிகரின்றி வாழ்க நெடிது " 


வாய்மையே 
வெல்லும் 


டு 


* 


மு . கருணாநிதி 
முதலமைச்சர் 


சு 


தலைமைச் செயலகம் 
சென்னை - 600009 


அணிந்துரை 
தமிழ் காட்சிக்கு மட்டும் ஆட்சி மொழி என்றில்லாமல் , மாட்சிமை மிகுந்த 
மகத்தான மொழி என்பதை உணர்த்தும் பொருட்டுக் கழக ஆட்சி , தேவநேயப் பாவாணர் 
அவர்களை இயக்குநராகக் கொண்டு 8.5.1974 அன்று “ செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 
அகரமுதலித் திட்ட இயக்ககம் ” ஒன்றை அமைத்தது . 

ஒவ்வொரு நாளும் வழக்கில் சேர்ந்துவிடும் அந்நிய மொழிச் சொற்களுக்கு 
இணையாகப் புதிய சொற்களை உருவாக்கித் தமிழின் வளமையை மேன்மைப்படுத்தும் 
உன்னத முயற்சியாய் அது மலர்ந்தது . 

1976 ஆம் ஆண்டு கழக ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு இப்பணி அன்றைய 
ஆட்சியாளர்களால் ஆற்றுப்படுத்தப்படாமையால் தொய்வுற்றுப் போய் ஏறத்தாழ 23 
ஆண்டுகட்குப் பின் மூன்றாம் தொகுதி வெளியிடும் நிலைக்குத் தள்ளப்பட்டிருக்கிறோம் . 

கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் அதுவரை நத்தை வேகத்தில் நகர்ந்த இப்பணி 
முழு மூச்சுடன் முயல் வேகத்தில் முடுக்கி விடப்படும் ; இது மீண்டும் 1989 இல் புதிய 
உத்வேகம் பெற்றது . 1991இல் நூல் அச்சடிக்கும் வேலை நிகழும் போது , மீண்டும் கழக 
ஆட்சி கலைக்கப் பட்டது . இருப்பினும் பெரும்பாலான பணிகள் முடிவுற்றிருந்ததால் 
இரண்டாவது தொகுதியை 1992 ஆம் ஆண்டில் வெளியிட முடிந்தது . அதன்பின் 
ஐந்தாண்டுகள் கழிந்த நிலையில் மூன்றாவது தொகுதிக்கு முகவுரை எழுதும் பேற்றினைப் 
பெற்றிருக்கிறேன் . 

இயக்ககத்தின் முதல் இயக்குநராகப் பணியேற்று , அரும்பணியாற்றிய பாவாணர் 
அவர்களுக்கு , மரியாதை செலுத்தும் வகையில் அவர்தம் நூல்கள் எல்லாம் 
அரசுடைமையாக்கப்பட்டு , அவரது குடும்பத்தாருக்குப் பரிவுத் தொகையாக அரசின் சார்பில் 
20 இலட்சம் ரூபாயை வழங்கிப் பெருமைப்படுத்தியிருக்கிறோம் என்பது இந்நேர்வில் 
நினைவுகூரத்தக்கது . 

அகர முதலி தொடர்ச்சியாக இனி விரைவில் வெளிவர வேண்டும் என்பதற்காக 
செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித்திட்ட இயக்ககத்தை மேலும் சீரமைத்து , 
நான்கு ஆய்வாளர்கள் உட்படப் பன்னிரண்டு பேர் புதிதாகப் பணி அமர்த்தப்பட்டு , 
தற்போது பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன . எனவே , இனிமேல் 
தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தொகுதிகள் வெளிவருவதில் எந்தவிதமான தடையும் 
ஏற்படாது என நம்புகிறேன் . மேலும் , தமிழ் வளர்ச்சிக்கென்று தனியாக ஒரு அமைச்சகமும் 
ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஐந்தாண்டுக்காலத்திற்குள் அகர முதலியின் 
அனைத்துத் தொகுதிகளும் வெளிவர வேண்டுமென்று எதிர்பார்க்கிறேன் . 

இந்த மூன்றாவது தொகுதி 427 பக்கங்களைக் கொண்டு வெளிவருகிறது . உ 
விலிருந்து தொடங்கி ஆய்த எழுத்து ஃ வரை விளக்கம் இதில் இடம் பெற்றுள்ளது . 
ஆய்வு சிறப்பான முறையிலே செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு அடையாளமாக ஒரு 
உதாரணம் கூற வேண்டுமேயானால் , 


- 


1. 


ஏற்றம் erram , பெ . ( n ) 

மேல் ஏறுகை ; mounting, as on a ladder , a horse , ascending ; 
2. மேடு ; ascent ., acclivity 
3. உயர்கை , கொடியேற்றம் ; hoisting, as a flag , raising up 
4. நீர்ப்பெருக்கு ; rising, as the flowing tide ; “ ஆணையாலே யேற்றந் தொடங்காக் 

கடலின் ” (கம்பரா . நகர்நீ .141 ) 
5. புகழ் (திவா . ) ; praise, eulogy 
6. இடிமரம் ; heavy wooden rammer set to a frame for pounding parched rice 
7. அதிகப்படி ; increase , increment 

“ மேல் ஏற்றம் ஒரு நாளைக்கு மூன்று மாவாக ” ( S.I.I. ii . 129 ) 
8. மிகுதி ; excess “ ஏற்றம் நெல்லுக்குறுணி எழுநாழியும் ” 

( S.I.L.ii.70.5 ) 
9. மேன்மை ; distinction , superiority , exaltation , pre -eminence 

“ பத்தர்கட் கேற்ற நல்கினீர் ” ( தேவா. 599.6 ) 
10. நினைவு ; remembrance 
11. துணிவு ; courage “ ஏற்ற மிலாட்டியென் னேமுற்றாள் ” 

( தொல் . சொல் . 337 , உரை ) 
12. ஏற்றமரம் ; well sweep , picottah . " ஏற்றமிரண்டுள " (திருமந். 2873 ) 

ம : ஏத்தம் : க: ஏத , யாத : தெ : ஏதமு 
( ஏறு - ஏற்று - ஏற்றம் ( சு.வி .78 ) 

என்று பன்னிரண்டு வகையான பொருள் இருப்பதை மேற்கோளோடு 
குறிப்பிடும்போது இதன் தரம் தெரிகிறது . இப்போது நாம் உள்ளிருப்பு என்று 
சொன்னதும் Internal Strike /pen - down strike எனப்படும் உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் 
தான் நினைவுக்கு வருகிறது . இக்காலத்தில் உள்ளிருப்பு க்கு இப்படி ஒரு பொருள் 
இருந்தாலும் , வைப்பு நிதி (reserve cash ) எனும் பொருளையும் , கருவூலக் காவல் ( watch 
ing the treasury ) எனும் பொருளையும் இந்த நூல் தந்திருப்பதை உணர்கிறோம் . 

இந்தப் பணியில் ஈடுபட்டுள்ளோர் அனைவரும் இலக்கை அடைய முழுமையான 
ஒப்படைப்புடன் செயற்பட்டுக் கடுமையாக உழைக்க வேண்டும் . ஏற்கனவே காலம் 
விரயமாகியிருக்கிறது என்கிற எச்சரிக்கை உணர்வை அடிக்கடி மனதில் உச்சரித்துக் 
கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் அரும் பணியாற்ற வேண்டும் . 

தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சர் முனைவர் 
தமிழ்க்குடிமகன் முனைந்து பாடுபட்டு இந்த உயர்ந்த பணியைச் செய்து முடிப்பார் 
என்ற திடமான நம்பிக்கை எனக்கிருக்கிறது . 

இந்த மூன்றாம் தொகுதி தமிழ் கூறு நல்லுலகத்திற்கும் , பிறமொழி 
ஆய்வாளர்களுக்கும் பெய்யெனப் பெய்யும் மழை போன்று அமைந்துள்ளது . தொன்மைச் 
சிறப்பில் மலை போல் உயர்ந்திருந்தாலும் , புதுமைகளைப் போற்றி உள் வாங்கிக் 
கொள்வதில் கடல் போன்ற ஆழத்தையும் உள்ளடக்கிய உயரிய மொழி நம் தமிழ் 
மொழி என்பதை உணரச் செய்வதாய் இத்தொகுதி விளங்கிட விழைகிறேன் . 
சென்னை 
25.02.97 

மு . கருணாநிதி 


வாய் 


வெல்லும் 


முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் , 

தலைமைச் செயலகம் 
எம்.ஏ. , பிஎச்.டி . 

சென்னை - 600 009 
தமிழ் ஆட்சிமொழி மற்றும் தமிழ்ப் பண்பாட்டுத் 
துறை அமைச்சர் 

முன்னுரை 
சொல்லாய்வறிஞர் ஞா.தேவநேயப் பாவாணர் அவர்களின் வாழ்நாட் பணியாகக் 
கருதப்பட்ட சொற்பிறப்பியல் அகரமுதலி யின் மூன்றாவது தொகுதி இப்போது 
வெளியிடப்படுகிறது . 1957 - இல் திராவிட இயக்க அடிப்படை உணர்வோடு வளர்ந்த 
எங்களை அழுத்தமான தனித்தமிழ் நோக்கில் திசை திருப்பிய பாவாணரின் நூலைப் 
பயின்ற என்போல்வார்க்கு நாற்பதாண்டுகட்குப் பின் அவரது நோக்கை நிறைவேற்றும் 
திட்டத்தைச் செயற்படுத்த வாய்ப்புக் கிட்டியுள்ளதை எண்ணி நெஞ்சு நெகிழ்கிறது ; 
கண்கள் கசிகின்றன. 

அந்த நினைவோடு இந்த முன்னுரை தொடர்கிறது . 

பாவாணர் . தரும் முன்னுரையிலிருந்து சில பகுதிகளைச் சுட்டிக் காட்டினால் 
இந்த நூலின் மேன்மை புரிந்து விடும் . 

சொல்லின் பிறப்பை மட்டும் உணர்த்துவதே எல்லையென்று மேலை நாட்டார் 
கருதினர் . ஆனால் பிறப்போடு நில்லாமல் சொல் வரலாற்றை வரைவது பாவாணர் 
பணி . இதற்குத் தமிழ் இடந்தருகிறது என்று உறுதிபடக் கூறுகிறார் அவர் . 

அவருடைய நோக்கமே தமிழ் - தென்னாட்டுப் பழங்குடி மொழி , குமரி நாட்டு 
மொழி , திராவிடத் தாய்மொழி , ஆரியத்திற்கு முந்தைய மொழி , ஆரியத்துக்கு மூல 
மொழி , தற்சார்பு மொழி , உலக முதன் மொழி என்பது தான் . இந்தக் கோட்பாடுகளில் 
அழுந்தி நிற்கும் தன் சொல்லாராய்ச்சியையும் இந்தக் கோட்பாடுகளை மெய்ப்பிக்கும் 
வகையிலேயே நகர்த்துகிறார் . மேனாட்டறிஞர்களாகிய பரோவும் எமனோவும் 
வெளியிட்ட திராவிட மொழிகள் பற்றிய சொற்பிறப்பியல் அகரமுதலி மிகவும் 
குறிப்பிடத்தக்கதாகும். எனினும் , அதில் பல தவறுகளும் உள்ளன என்கிறார் பாவாணர். 
அவரே பின் வருமாறு எழுதுகிறார் : 

“ ஒரு சில கூட்டுச் சொற்களைத் தவறாகவும் அவ்வகரமுதலி பிரித்துள்ளது . 
எ - டு : தகப்பன் தகு + அப்பன் . 
தம் + அப்பன் தமப்பன் தகப்பன் என்பதே உண்மையான வரலாறு . 

வரலாற்றிற் கெட்டாத தொல்பழங்காலத்தில் தோன்றிய உலக முதன்மொழியாகிய 
குமரிநிலத் தமிழின் சொற்பிறப்பியலை , உழைப்பொடும் பொறுமையொடும் 
தறுகண்மையொடும் மெய்யறியவாவொடுங்கூடி நீண்டு ஆழ்ந்து நுணுகிய 
ஆராய்ச்சியாலன்றிப் பெருந் தமிழ்ப்புலவரும் அறியவொண்ணா நிலையில் , 
வரலாறறியாது சமற்கிருத அடிப்படையில் தமிழாய்ந்த மேலையரிடம் எதிர்பார்ப்பது , 
இயற்கைக்கு முற்றும் மாறானதே . ஆதலால் , பரோ எமனோவர் அகரமுதலிக் 
குறைபாட்டினால் அவர்க்கு எள்ளளவும் இழுக்கின்று . ” 
இந்த ஆழம் இருப்பதால்தான் பாவாணர் நிமிர்ந்து நிற்கிறார் . 


இந்த நிலையில்தான் , மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களே 8.5.1974 - இல் இத் 
திட்டத்தை அரசின் திட்டமாக அறிவித்துத் தமிழ் நெஞ்சங்களைக் குளிர்வித்தார் . முதல் 
தொகுதியில் 25 பக்கங்களில் பட விளக்கங்கள் அமைகின்றன . அதிலும் 135 
வண்ணப்படங்கள் மிக அருமையாக அச்சாகியுள்ளன . படத்தாள் 8 - இல் அடுக்கு வாழை 
பச்சை நிறத்தில் அண்டிக் கொட்டை எனும் முந்திரிக்கொட்டை அதற்கேயுரிய 
நிறத்தில் . அடுப்பு ஊதி எனும் மீனும் அணிலும் அழகிய வண்ணங்களில் ஒரு தாய் , 
பசுமாட்டில் பால்கறக்கும்போது இரு பின்னங்கால்களையும் ஒரு கயிற்றால் கட்டி 
வைப்பாள், உதைத்து விடாமலிருக்க - அந்த அணை கயிற்றை விளக்க ஓர் அருமையான 
படம் . ஆனால் , இரண்டாம் தொகுதியில் படங்கள் ஒன்பது பக்கங்களில் - அதிலும் 35 
படங்கள் மட்டுமே வண்ணத்தில் . 

இரண்டு தொகுப்பிலுமே வண்ணமல்லாத கறுப்பு வெள்ளைப் படங்கள் பல இடம் 
பெற்றுள்ளன. ஆனாலும் , வண்ணப்படங்கள் யாவும் தொகுப்பின் தன்மையை வெகுவாக 
உயர்த்துகின்றன . இந்த மூன்றாவது தொகுதியிலும் வண்ணப் படங்கள் உள்ளன . 

வழக்கத்தில் உள்ள பிறமொழிச் சொற்களையெல்லாம் அப்படியே தமிழாக ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் என்று வஞ்சமனத்தொடும் நச்சு நினைப்பொடும் புலம்பித் 
திரிவோர்க்குப் பாவாணர் ஒரு சாட்டையடி தருகிறார் : 

“ அயன்மொழிச் சொற்களுள் , சிறப்பாக வடமொழி , ஆங்கிலம் ஆகிய இருமொழிச் 
சொற்களே தமிழுக்குப் பெருங்கேடு விளைத்து வருகின்றன . வடசொற்கள் வலிந்து 
புகுத்தப்பட்டவை ; ஆங்கிலச் சொற்களோ வலியப் புகுத்திக் கொண்டவை . முன்னதற்கு 
வடமொழி தேவமொழியென்னும் ஏமாற்றும் , பின்னதற்கு ஆங்கிலம் அறிவியன்மொழியும் , 
உலகமொழியும் ஒரு கால ஆட்சி மொழியுமாகும் என்னும் உண்மையும் துணைநிற்கின்றன . 

அயன்மொழிச் சொற்களை வேண்டாது வழங்குவதனால் தமிழ்ச் சொற்கள் வழக்கு 
வீழ்ந்து நாளடைவில் இறந்துபடுவதுடன் , புதுச்சொல் புனையும் ஆற்றலும் அவாவும் 
தமிழர்க்கு அற்றுப்போகின்றன. அதோடு , வழக்கிறவாத பல அடிப்படைத் தமிழ்ச் 
சொற்களும் அயற்சொற்களாக மாறிவிடுகின்றன . 

பேசுவதே மொழியென்றும் , கருத்தைத் தெரிவிக்கக் கருவியாயிருப்பதே மொழியின் 
பயனென்றும் , கடன்சொற்களாலேயே மொழி வளருமென்றும் , 

“ பழையன கழிதலும் புதியன புகுதலும் 
வழுவல கால வகையி னானே ” என்றும் , 

சிறந்த அறிவும் பரந்த நோக்கும் உள்ளவர்போற் சிலர் நடித்துத் தம் புல்லறிவைப் 
புலப்படுத்துவர். இக் காலத்தில் நாட்டுப்புறக் கல்லாமக்களும் ஐயா என்னும் தமிழ்ச் 
சொல்லைப் புறக்கணித்து , சார் என்னும் ஆங்கிலச் சொல்லையே ஆண்டு வருகின்றனர். 
அதனால் , அச் சொல்லையும் அகரமுதலியிற் சேர்க்கவேண்டுமென்று தமிழ்ப் பகைவரும் 
கூறத் துணியார் . ஆகவே , ஆழ வழக்கூன்றியனவும் தமிழுக்குத் தேவையானவுமான 
அயன் மொழிச் சொற்களே இங்குச் சேர்க்கப்பெற்றுள்ளன . அவற்றை மெள்ள மெள்ள 
ஒவ்வொன்றாக உதறிவிட்டு, பழந்தமிழ்ச் சொல்லையோ புதுப்புனைவுச் சொல்லையோ 
நாளடைவில் ஆளவேண்டும் என்னுங் கருத்தையே , தமிழர் உள்ளத்திற் பதித்தல் 
வேண்டும் ” என்கிறார் . 


எ 


ஓசனை என்ற தமிழ்ச் சொல் வடமொழியில் எப்படி யோசனை யாகிறது 
என்பதை நயம்பட விளக்குகிறது அகரமுதலி . அதிலும் நீட்டலளவையோடு தொடர்பு 
கொண்டு - தொலைவை அளக்கும் ஓர் அளவுகோலாக விளங்குவது ஓசனை . அந்த 
விளக்கம் ஏற்கும்படியாக அமைந்துள்ளது . 

ஓசனை Osanai பெ . ( n ) நான்கு கூப்பிடு தொலைவு ; a measure of 
distance = 4 kuppidu. “இன்கருப்பூரமும் ... ஓசனை கமழுமே ” (சீவக . 1901. ). 

[ ஓ - ஓயல் ஓசல் - ஓசனை ] 


இச்சொல் வடமொழியில் யோசனையெனத் திரிந்தது . ஓ- ஓசனை = 
தொலைவு , ஓட்டுதல் , சேர்தல் எனப்பொருள்படும் . Yuj என்னும் 
சொல்லிலிருந்து yojana தோன்றியதாகக் கூறுவது பொருந்தவில்லை . குதிரை 
அல்லது எருதுகளைப் பூட்டுதல் என்று மட்டும் பொருள் தரும்சொல் 
எவ்வளவு தொலைவு ஓடவேண்டும் என்பதற்கான அடிப்படையும் , சொல்லின் 
புடை பெயர்ச்சி ஒழுங்கும் ( Semantic expansion ) கருதாமல் வெறுமனே 
பொருள் புணர்த்திக் காட்டப்பட்டுள்ளது . 

தமிழில் பண்டுதொட்டே நீட்டலளவுகளும் கீழ்வாயிலக்கங்களும் மிகச் 
செம்மையாகப் பேணப்பட்டதால் அளவைப் பெயர்கள் செப்பம் பெற்றுள்ளன . 
5 1/4 . அடி நீளமுள்ள கோலால் 2000 தடவை அளக்கும் தொலைவு ஒரு 
குரலோசை அல்லது கூப்பிடு தொலைவாகும் . நான்கு கூப்பிடு தொலைவு 
ஒரு ஓசனை அல்லது காவதம் எனப்படும் . இது , இக்காலத்திய 11 கி.மீ. 
தொலைவுக்குச் சற்றொப்பப் பொருத்தமானது . இத்தொலைவு 7 % 2 நாழிகை 
( 3 மணி ) நேரத்தில் மெதுவாகச் செல்லும் வண்டி அல்லது மென்னடையாளர் 
கடக்கக் கூடிய தொலைவு என்று கூறப்பட்டுள்ளது . நிறுத்தலளவை , 
முகத்தலளவை , நீட்டலளவை மூன்றையும் குறித்த கா என்னும் 
சொல்லினடியாகத் தோன்றிய காவதம் - காதம் என்னும் சொல்லும் ஓசனை 
என்னும் சொல்லும் இந்திய மொழிகளில் ஊடாடியுள்ளன . ” என்கிறது 
அகரமுதலி . 


உய்த்தல் எனும் ஒரு சொல்லுக்குத் தான் எத்தனை விளக்கங்கள் ? 

இந்த அகரமுதலியின் பயன் என்னவென்று விளங்கிக்கொள்ள இந்த 
விளக்கமே போதும். 

இதோ விளக்கம் : 
உய் - த்தல் uy - 4 செ . குன்றாவி . ( v.t. ) 1. உய்யச் செய்தல் ; to ensure salvation . “ உய்த்த 

வியோமரூபர் ” (சதாசிவ .29 ). 2. நீக்குதல் ; to drive away , dispel as darkness. “ பல்விளக் 
கிருளின் றுன்னற வுய்க்கும் ” (திருக்கோ .175 ). ( செ.அக.) 

( உ - உய் உய் - த்தல் . ) 

உய் - த்தல் uy 4 செ.குன்றாவி . ( v.t. ) 1. செலுத்துதல் ; to direct , 
guide. “ நன்றின்பா லுய்ப்ப தறிவு ” ( குறள் , 422 ). 2. படைக்கலம் விடுதல் ; 
to discharge , let fly , as an arrow . “ அம்புய்க்கும் போர் ” ( கம்பரா . மாரீச. 186 ) 


ஏ 


3. அனுப்புதல் ; to send , despatch . “ பட்டிமையோலை யுய்ப்பான் ” (திருவிளை. 
மெய்க்கா .13 ) . 4. நடத்துதல் ; to conduct, lead , direct “ உய்த்திடு மிச்சை 
செய்தி ” (சி.சி .1.62 , நிரம்ப . ) 5. கொண்டுபோதல் ; to carry . “ வேட்டுவ ருய்த்தன 
ரோவென " (சீவக .425 ). 6. நுகர்தல் ; பட்டறிதல் to enjoy , experience. 
“ காதல காத லறியாமை யுய்க்கிற்பின் ” ( குறள் .440 ) . 7. கொடுத்தல் ; to give. 
“ மீளியாளர்க்கு மிகவுய்த்தன்று ” ( பு.வெ .3,9 , கொளு . ) . 8. அறிவித்தல் ; to make 
known , tell , reveal . “ அவ்வழி யரசற் குய்த்தார்க்கு " (சீவக.1407 ) . 9. ஆணை 
செலுத்துதல் ; to rule. “ ஞால முழுது முய்த்திடு மகவு ” ( பாரத . சம்பவ .10 ). 
10.குறிப்பித்தல் ; to mention . 11. ஊர்தியில் செல்லுதல் ; to fly, as vehicle . 12 . 
அமிழ்த்தல் ; to press , sink . 13. ஈடேறச் செய்தல் ; to realise . " உய்த்த 
வியோமரூபர் ” (சதாசிவ . 29 ) . மதியைச் செலுத்தி ஆராய்தல் , உய்த்தறிதல் , 
உய்த்துணர்தல் . உய்த்தலில் பொருண்மை என்னும் தொடர்களை நோக்குக. 


ம . , க . உய் . 


[ உ உய் 

உய் - த்தல் ] 
இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ள பதிப்பாசிரியர்களும் தொகுப்பாளர்களும் பாவாணர்தம் 
நூல்கள் அனைத்தையும் முழுமையாகப் படிக்க வேண்டும் . அவரது வேர்ச் சொல் 
கட்டுரைகள் போன்ற நூல்களின் கருத்தினை நெஞ்சில் பதித்துக் கொள்ள வேண்டும் . 
அப்போதுதான் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் தரம் தெளிவாக இருக்கும் . 

எடுத்துக் காட்டுக்கு ஒன்றைக் கூறலாம் . வள் என்பது வேர்ச்சொல் ( Basic 
Verbal Root ). இதிலிருந்து வளை , வளையம் , வளைவு , வளையல் போன்ற சொற்கள் 
பிறக்கின்றன. ள - ட உறவு அடிப்படையில் வட்டு , வட்டை , வட்டாரம் , வட்டம் போன்ற 
சொற்கள் பிறக்கின்றன . 

இந்த ஆய்வுணர்ச்சியும் வட்டார வழக்கு ( Regional dialect ), இலக்கிய ஆட்சி 
( Literary usage ) இவை பற்றிய தெளிவும் கொண்டுதான் இந்த ஆய்வை மேற்கொள்ள 
முடியும் . எனவே , ஐந்தாண்டுகட்குள் அனைத்துப் பகுதிகளையும் ஆய்வு செய்து 
முடிப்போம் எனும் அறைகூவலோடும் ஆழ்ந்து பயின்று அருமையான முறையில் 
இப்பணியை முடிப்போம் எனும் நெஞ்சுறுதியோடும் ஆய்வாளர்கள் தங்கள் தொகுப்பு 
முயற்சியைத் தொடரவேண்டும் . 

ஆழமும் , ஆர்வமும் , அக்கறையும் உடைய மாண்புமிகு முதல்வர் கலைஞர் 
அவர்களுடைய தலைமையில் பாவாணர் அன்பராகிய என் போன்றாரின் 
உறுதுணையோடு இந்தப் பணியை முடிப்பதே தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டு . 


மு . தமிழ்க்குடிமகன் 


சென்னை 
25.02.1997 


வாய்மையே 


LE. 


வை. பழனிச்சாமி , இ.ஆ.ப., 
அரசு செயலாளர் , மற்றும் 

தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத் துறை , 
முதன்மைப் பதிப்பாசிரியர் - இயக்குநர் 

தலைமைச் செயலகம் , 
(முழுக் கூடுதல் பொறுப்பு), 

சென்னை - 600 009 . 
செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் 
திட்ட இயக்ககம் . 

பதிப்புரை 


வெல்லும் 


ஞாலத் தொன்மொழிகளுள் தாய்மையும் தலைமையும் கொண்டது தமிழ்மொழி . 
நாட்டு வரலாறு , மொழி வரலாறு எழுதப்படுவதுபோல் சொற்களுக்குப் பிறப்பு மூலம் 
கண்டு சொல் வரலாறு விளக்கும் அகரமுதலியைச் சொற்பிறப்பு அகரமுதலி ( Etymo 
logical Dictionary ) என்பர் . உலகின் பல மொழிகளில் வெளிவந்துள்ள சொற்பிறப்பு 
அகரமுதலி போல் தமிழிலும் சிறந்த சொற்பிறப்பியல் அகரமுதலியைப் பன் மடலங்களாக 
வெளியிடும் நோக்கில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 
அவர்களால் உருவாக்கப்பட்ட செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்ட இயக்ககம் 
இப்பொழுது முதன் மடலத்தின் மூன்றாம் பகுதியை வெளியிடுகிறது . 

ஒரு மொழியின் அனைத்துச் சொற்களுக்கும் வேர்மூலம் காணும் முயற்சி 
மேற்கொள்ளப்படுவதில்லை . ஏனெனில் அனைத்துச் சொற்களுக்கும் வேர்மூலம் காண்பது 
கடினம் . ஆங்கிலத்தில் 10 இலக்கம் சொற்களிருந்தாலும் 45,000 சொற்களுக்குத் தான் 
ஆங்கிலச் சொற்பிறப்பு அகரமுதலி வேர்மூலம் காட்டுகிறது . ஆயின் , தமிழ் மொழியில் 
உள்ள அனைத்துச் சொற்களுக்கும் வேர் மூலம் காண முடியும் என்பதால் 12 
மடலங்களாக இதனை வெளியிட . மொழிஞாயிறு ஞா.தேவநேயப்பாவாணர் அவர்கள் 
இத்திட்டத்திற்கு முதல் இயக்குநராக இருந்து ஆற்றுப்படுத்தியுள்ளார் . 

பொதுவான அகரமுதலியைவிட இது பலவகையில் வேறுபட்டது . இனச்சொல் 
காட்டுதல் , ஒரு பொருள் குறித்த பலசொல் காட்டுதல் , ஒரு பொருளின் இனவகைகள் 
காட்டுதல் , உண்மையான வேர்மூலத்தைப் பாவாணர் வேர்ச்சொற் கட்டுரைகளில் 
பொதித்த நெறிமுறைகளாலும், மரபிலக்கணம் , மொழியியல் கூறுகள் , இலக்கியம் , வரலாறு , 
கல்வெட்டு , உலக வழக்கு ஆகியவற்றின் அணுகுமுறைகளாலும் கண்டறிதல் , 
இன்றியமையாத சொற்களுக்கு அரைக்கலைக்களஞ்சியப் பாங்குடன் சிறப்புக் குறிப்புகள் 
தருதல் போன்றவற்றைச் சான்றாகச் சுட்டிக்காட்டலாம் . 

பிற அகரமுதலிகளில் உள்ள பிழைகளைத் திருத்துதலும் , பிறமொழிச் சொற்களுக்கும் 
மிகவும் திரிபடைந்த உலக வழக்குச் சொற்களுக்கும் செந்தமிழ்ச்சொல் வடிவம் 
தரப்படுவதும் இதன் சிறப்புக் கூறுபாடாகும் . 

தமிழ் மொழியின் தூய்மை பேணவும் , தாய்மை நிலைநாட்டவும் சொற்களின் 
செவ்விய பொருளறிந்து தரமாகப் பயன்படுத்தவும் , ஆராய்ச்சி யாளர்க்கு மொழியியல் 
புதைபொருள்களை அகழ்ந்து காட்டவும் இந்தத் தொகுப்புகள் பெரிதும் பயன்படும் . 


சான்றாக , ஒன்று , இரண்டு, ஐந்து , ஆறு , ஏழு , எட்டு , ஒன்பது போன்ற எண்ணுப் 
பெயர்களுக்குத் தரப்பட்டுள்ள விளக்கங்களும் , ஐந்திரம் , ஆதி , இந்திரன் , ஆய்த எழுத்து 
போன்றவற்றிற்குத் தரப்பட்டுள்ள மரபிலக்கண விளக்க நுட்பங்களும் , இதன் 
முதன்மைப்பதிப்பாசிரியர் - இயக்குநராக இருந்து இதனைத் தொகுப்பித்த பேராசிரியர் 
இரா. மதிவாணன் , மொழி ஞாயிறு பாவாணர் நெறியில் தடம் பிறழாது ஆய்வுசெய்ய 
முயன்றிருக்கிறார் என்பதைத் தெற்றெனக் காட்டுகின்றன . 

இனி, அடுத்து வரவிருக்கும் மடலங்களை விரைந்து வெளிக்கொணருதற்காக 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், முத்தமிழ் அறிஞர் , கலைஞர் அவர்களும் , மாண்புமிகு 
தமிழ் ஆட்சிமொழி பண்பாட்டுத்துறை அமைச்சர் முனைவர் மு . தமிழ்க்குடிமகன் 
அவர்களும் , உற்றுழி உதவி ஊக்கம் தந்து , ஆக்கம் சேர்க்கும் ஆர்வம் கொண்டு செயற்கரிய 
செய்யும் செந்தமிழ்ச் செம்மல்களாக நமக்கு வாய்த்திருத்தலின் , எண்ணிய எண்ணியாங்கு 
திண்ணமாக எய்தலாம் எனப் பெருமிதம் கொள்ளலாம் . தமிழுக்கும் தமிழகத்துக்கும் 
பெயர் விளங்கும் காலம் வந்ததெனப் பெரிதும் மகிழலாம் . 

தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் திரிந்து தமிழ்ச்சொற்களை ஒன்றுவிடாமல் 
தொகுத்தல் , உரிய விளக்கம் எழுதுதல் , நன்கு பதிப்பித்தல் ஆகிய முப்பணிகளிலும் 
அகரமுதலித் திட்ட இயக்ககத்தின் பதிப்பாசிரியர்கள் , தொகுப்பாளர்கள் , பணியாளர்கள் 
அனைவரும் மேலும் திறம்பட உழைத்து அடுத்தடுத்த அகரமுதலி மடலங்களை ஐந்தாண்டுக் 
கால வரம்புக்குள் வெளியிடப் பாடுபடவேண்டும் என்று விழைகிறேன் . 


வை . பழனிச்சாமி 


1 . 


வண்ணப்படங்களின் பட்டியல் 
படத்தாள் எண் படத்தின் பெயர் 

எதிரும் பக்கம் 
( 1 ) ( 2 ) 

( 3 ) 
உள்ளான் குருவி வகை 

140 
கோரையுள்ளான் 
கீறியுள்ளான் 
கோழியுள்ளான் 
காட்டு உள்ளான் 
துடுப்பு உள்ளான் 
மாறியுள்ளான் 
பதுங்கையுள்ளான் 
வாலாட்டியுள்ளான் 
மயில் உள்ளான் 
மூக்கு உள்ளான் 
கட்டித்தலை உள்ளான் 
தடிமூக்கு உள்ளான் 


2 . 


148 


உளுவை மீன் வகை 
வெள்ளுளுவை 
கல்லுளுவை 
கோரையுளுவை 
மண்ணுளுவை 


ஊசிக்கணவாய் 
ஊசிக்கழுத்தி 


3. 


182 


ஊதுவிரியன் 
ஊமத்தை 
ஊளாமீன் 
ஊற்றுப்பறி 


4 . 


246 


எக்காளம் 
எந்திரம் (திரிகை) 
எருக்கு 
எருமைச்சுறா 


ஔ 


படத்தாள் எண் 

( 1 ) 


படத்தின் பெயர் 

( 2 ) 


எதிரும் பக்கம் 

( 3 ) 


5 . 


252 


எலிக்காதிலை 
ஏலரிசிமணி 
ஏழிலைப்பாலை 


ஐங்கனி வகை 
மாதுளை 
கொளுஞ்சி 
நாரத்தை 
எலுமிச்சை 
தமரத்தை 
ஐம்படைத்தாலி 


6. 


326 


ஐம்பான்முடி 
பனிச்சை 
கொண்டை 
துஞ்சை 
குழல் 
அளகம் 


ஒட்டாம்பாரை மீன் 


77 . 


340 


ஒட்டியாணம் 
ஒட்டுக்கணவாய் 
ஒட்டுத்துத்தி 
ஒட்டுமீன் 


8 . 


422 


ஓலைப்பாம்பு 
ஓலைவாளை 
ஓரிதழ்தாமரை 
ஒலைவாலன் 


* 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி 


A COMPREHENSIVE ETYMOLOGICAL 
DICTIONARY OF THE TAMIL LANGUAGE 


2 


3 


8 


உ " ப , தமிழ்நெடுங்கணக்கில் இதழ் குவிவு ஐந்தாமுயிர்க் [ 21 - 2 . ] 

குற்றெழுத்து ; fifth letter of the Tamil alphabet represen உகரச்சுட்டு தமிழ்நாட்டில் வழக்கற்றது . ஆயினும் யாழ்ப்பா 
ting the close back short rounded (labial ) vowel sound . 

ணத்தில் வழங்குவதாகத் தெரிகின்றது . இது குடியேற்றப் 
[ உ - முன்மைச் சுட்டெழுத்து . ) 

பாதுகாப்பு என்னும் நெறிமுறைப்பட்டது . ( வே.க .29 ) . 
ப , தமிழ் எண்களில் இரண்டு என்னும் எண் ; symbol 

உ - பெ . ( n . ) சிவசக்தி (திருமந். 1751 ) ; energy of 
for the number 2 usually written without the loop . “ அ 

Siva. ( செ . அக.) . 
உ வறியா வறிவிலிடை மகனே ( யாப்.வி. 37. ) 

[ உ - முன்செலற் கருத்து வேர். ஊக்கம் , ஆற்றல் . ) 
( செ.அக.). 

உ ° u , பெ . ( n . ) ஐம்புள்ளுள் காகத்தைக் குறிக்கும் எழுத்து 
உ u, இடை . ( part.) 1. ( அ ) தமிழில் மொழி முதலாகாத 

( பிங் . ) ; letter representing crow , in paichapatchi. 
அயன்மொழி முன்னெழுத்துச் சொற்களுக்கு முன் 

( செ.அக.) 
னொட்டாக வரும் உயிர்க்குறில் ; prothetic vowel added 

பழங்கால உருவெழுத்தமைப்பில் உகரம் காகத்தைக் 
to Sanskrit and other foreign loan -words beginning with குறிக்கும் கோட்டுருவத்தில் வரையப்பட்டிருக்கலாம் . ) 
யு , யூ , யோ , ரு . ரூ , ரோ , லு , லூ , லோ , as in உயுத்தம் | உஉ . ப , பெ . ( n . ) 1. உயர்ச்சி ; height . 2. வியப்பு ; surprise. 
for யுத்தம் . உரோகிணி for ரோகிணி , உலோபி for 

3. நீர்நிலைகளின் கரை ; embankment. 
லோபி . ( ஆ ) வடமொழி வேற்றுநிலை மெய்ம் மயக்கங் 

[ 2 + 2 ); 
களின் தமிழ் மரபாக்கத்திற்காக மெய்யை உயிர்மெய்யா 
கப் பிரித்துக் காட்டும் மொழியிடைச் சாரியை ; euphonic 

ப , பெ . ( n . ) 1. நான்காம் வேற்றுமையீறு ; an ending 
medial anaptyxis appearing in Sanskritic words in order 

of dative case . 2. இரண்டாம் வேற்றுமையீறு ; an ending 

of accusative case . 
to separate certainconsonantal cluster sounds , as பதுமம் 
for பத்மம் , சுவாமி for ஸ்வாமி , சுலோகம் for ஸ்லோகம் , ம. , தெ . உ . 
சுருதி for ஸ்ருதி . ( நன் . 149 , உரை ) . 2. மெய்யில் 

[ ம . அவன் + உ = அவனு ( அவனுக்கு ) தெ . நன்னு ( என்னை ) 
முடியும் எழுத்துடன் சேரும் சாரியை ; final euphonic 

மறைந்து போன வழக்கு . மலையாளத்திலும் தெலுங்கிலும் 
anaptyxis developing from the consonantal ending of 

எஞ்சியுள்ளது . ) 
a word , as in பல்லு for பல் , and also in combinations , 
as in அவனுக்கு for அவற்கு . 

ப , இடை . ( part .) 1. ஒலிக்குறிப்பு இடைச்சொல் ; 

onomatopoeic. 2. வியப்பு, சினக்குறிப்பு உணர்த்தும் 
உ ப , இடை . ( part.) 1. ( அ ) ஓர் அகச்சுட்டு ; base 

இடைச்சொல் ; interjection of anger , etc. 
of the demons . pronoun expressing a person , place or 
thing occupying an intermediate position, neither far nor ம. , க. , து . , தெ . உ . 
near, and meaning yonder or occupying a position near 

உக்கடணம் ukkadanam , பெ . ( n . ) 1. உரத்துக் கூவுதல் ; 
the person or persons spoken to செய்குன்று வை " 
(திருக்கோ. 223 ) . ( ஆ ) புறச்சுட்டு ; demons. part. before 

பேரோசை எழுப்புதல் ; loud call , clarion call. 2 . 

சான்றோர் பலரறியக் கூறி ஒன்றைத் தொடங்கி வைத் 
nouns, expressing intermediate position or position near 

தல் ; inaugurating something in the presence of the 
the person or persons spoken to , as உக்கொற்றன் ; 

elite. 
expressinga position , as behind or beyond . “ஊழையுமுப் 
பக்கங் காண்பர் ( குறள் . 620 ) . 2. ( அ ) தொழிற்பெயர் க . உக்கடணெ . 
ஈறுகளுளொன்று ; an ending of vbl . nouns as in வரவு , 

உக்கடணம் . உக்கடணம் - 
( ஆ ) பண்புப்பெயர் ஈறுகளுளொன்று ; an ending of 

உக்காட்டண . ) 
abstract nouns , as in மழவு . ( இ ) வினையெச்ச ஈறுகளு 
ளொன்று ; ending of the past vbl. pple., as in செய்து; உக்கடம் ukkadam, பெ . (n.) 1. முதலாவது; தொடக்கம் ; 
செய்பு . 3 : ஏவல் ஒருமை வினையீறு ; sing. imp.vbl. 

first, beginning . 2. வீட்டின் முன்னுள்ள தெருவாயில் ; 
ending . நில்லு , எண்ணு . ( செ.அக. ). 

அரண்மனையின் முகப்பு ; மதில் ; வாயில்; gate, facade, 

entrance. 
க . , ம . , கோத . உ ; து . உந்து : பர் ., ஊத், ஊர் ; கூ . ஒயர்சு; 
குவி . ஊ ; குரு ., குச் ., மால் . உதி : பிரா. ஓ . ஒத் . 

[ உக்கடை - உக்கடம் . ] 


9 


– உக்கடம் 


உக்கல் 


2 


உக்கடம் 


உக்கடம் ukkacam, பெ . ( n ) நீர்ச்சால் வடத்தில் உக்கம் " ukkam , பெ . ( n . ) 1. உயர்ச்சி ; height . 2. உயர்வு ; 

தலைக்கண்ணி ; முடிகயிறு ; rope used in well-irrigation, சிறப்பு ; sublimity . 
உக்கடம் ukkacam, பெ . ( n ) 1. முன் பக்கத்தில் அமர்ந்து [ 27 - உக்கம் . ] 
செலுத்தும் ஓடம்; steering boat 2. ஊரின் எல்லையி உக்கம் ukkam , பெ . ( n . ) 1. எருது ( பிங் . ) ; bull, ox . 
லுள்ள காவலிடம் ; காவற்பரண் ; watch - tower . 

2. ஆன் ; cow . 
க . உக்கட ; து . உக்கடோ . 

( ஆ = ஆக்கள் . ஒ.நோ. OX . ஆக்கம் — அக்கம் – உக்கம் . ) 
( உக்கம் = பக்கம் , கடைசி , இறுதி , முனை , பின்பக்கமுள்ள உக்கம் ukkam , பெ . ( n .) 1. தலை ; head . “ உக்கத்து 
பிடரி . ஒ.நோ. உக்கடைப்புனம் = ஊரின் எல்லையிலுள்ள 

மேலும் நடுவுயர்ந்து " ( கலித் . 94 ) . 2 . 

சேவற் 
நிலம் . உக்கடைவாயில் ( கடைசி எல்லை வாயில் ( gate ) - 

கொண்டை ; plume on the head of the cock . 3. கோழி ; 
உக்கடை – உக்கடம் . ) 

fowl. 
உக்கடம் ukkacam , பெ . ( n . ) கோவைக்கு அருகிலுள்ள 
ஓர் ஊர்; village near Coimbatore. 

ம . உக்கம் . 

[ உ = மேல் , உயர்வு . உ – உக்கம் . ( மேலிருப்பது . ) ] 
[ உக்கடை – உக்கடம் . ) 
உக்கடை ukkadai, பெ . ( n .) நீரிறைக்கும் ஏற்றம் ; wicker | உக்கம் ukkam, பெ . ( n . ) கடுமை ; மிகுதி ; severity, 
basket for drawing water for irrigation . 

excess . உக்கதவர் தித்ததவர் " ( மேருமந் . 1097 ) . 

[ 2 – உக்கு – உக்கம் . ) 
க. உக்கடியன்த்ர . 

உக்கம்பருத்தி ukkam - parutti, பெ . ( n . ) உப்பம் பருத்தி ; 
* [உகு - உக்கு – உக்கடை . ) 

வனப்பருத்தி ; Indian cotton - plant. ( செ.அக. ) . 
உக்கணி ukkani, பெ . ( n . ) கைத்தறியில் கயிறு இழுத்துக் 

[ உக்கம் + பருத்தி . ] 
கட்டுவதற்காக உள்ள ஒரு கருவி ; accessory of the 
handloom . ( சேரநா .). 

உக்கரணம் ukkaranam, பெ . ( n . ) 1. வீட்டின் சரக்கறை ; 

store - house for provisions . 2. அரண்மனையின் களஞ்சி 
ம . உக்கணி , 

யம் ; granary in a palace. 
[ உக்கம் – உக்கணி , உக்கம் = கயிறு . ) 

ம . உக்கராணம் ; க . , து . உக்ராண ; தெ . உக்ராணமு ; மரா . 
உக்கம் ukkam , பெ . ( n . ) 1. இடை ; waist . “ உக்கஞ்சேர்த் உக்ராணி , 
திய தொருகை (திருமுரு . 108 ) . 2. பொருந்திய ( உள் + கரணம் உட்கரணம் உக்கரணம் ; உள் = வீடு , 
பக்கம் ; conjoined side . ( செ.அக. ). 

அரண்மனை, அகம் – Skt griha > த. கிருகம் > கரணம் . ) 
ம . உக்கம் ; து. ஒக்க , ஒக்கம் , 

உக்கரித்தல் ukkari-, 4. செ.குன்றாவி . ( v.t.) வாயா 
[ உ – உக்கம் . உ = நடுப்பகுதி . ] 

லெடுத்தல் ; to vomit . ( W.) . 
உக்கம் : ukkam, பெ . ( n . ) 1. பேரால வட்டம் ; large 

[ உ + கரி . ) 
circular fan : " உக்கமுந்தட்டொளியும் தந்து " (திவ் . உக்கரி - த்தல் ukkari-, 4. செ.கு.வி. (v.i.) உக்காரமிடு 
திருப்பா. 20 ) . 2. சிற்றால வட்டம் ; small ornamental தல் ; hunkara, to bellow , as a bull . ( W. ) . 
fan . “ உழைச்சென் மகளிருக்க மேற்றி " ( பெருங் . 1 , 34 , 

[ முக்காரமிடு – முக்கரி – உக்கரி . ] 
213 ) . 3. பொன் ( சங்.அக ) ; gold . 

உக்கரை ukkarai, பெ . ( n . ) அக்கரை ; opposite bank . 
[ உகு – உக்கம் . உகுத்தல் = கொட்டுதல் , சொரிதல் , வீசுதல் , 

“ இக்கரை நின்றிவர்ந் துக்கரை கொளவே " ( புறநா . 
பொலிதல் .] 

357.9 ) . 
உக்கம் ukkam , பெ . ( n. ) கட்டித் தூக்கியெடுக்குங் 

[ உ = அந்த . உகரச்சுட்டு முன்மையும் உயர்ச்சியும் நடுவும் 
கயிறு ; rope or cord attached to anything as to a 

குறித்ததாம் . ) 
handle . ( செ.அக. ). 

உக்கரைத்தட்டு ukkarai- t-tattu , பெ . ( n . ) மண முழவின் 
ம . உக்கம் ; க . உக்க ; து . உக்கி , ஒக்கி ; தெ . உக்கமு , 

வலந்தரையின் நடுப்பாகத்துக்கு மேலுள்ள பாகம் 
[ உ – உக்கம் ( உயரம் ) = மேலிழுக்கும் அல்லது மேலுயர்த்தும் 

( கலைமகள் xii , 400 ) ; part just above the middle of 
கயிறு . ] 

the Valantarai of a Mirutaigam . ( செ.அக. ). 
உக்கம் -ukkam , பெ . ( n .) 1. நெருப்பு ( சூடா . ) ; fire. 

[ உ + கரை + தட்டு . ) 
2. வெப்பம் ; heat. 

உக்கல் ukkal , பெ . ( n .) 1. பதனழிவு; rottenness , 
தெ . உக்க . 

putridity . 2. உளுத்தது ; that which is rotten or decayed . 
[ உல் - உள் — உக்கம் . உல் = 

(உகு - உக்கல் . ] 


. 


ch 


Govt 
Oriental 


3 


Office of 


வகை; closely fitted necklace of gold.bus - Curato 
க்தி ukki, பெ . ( n .) 1. இருகாதையும் இருகையால் 

Framsayat 
உக்கல் 

3 

உக்கிரநாள் 
உக்கல் ’ ukkal, பெ . ( n. ) 1. பக்கம் ; side: ( W. ) 2. மருங்கு ; உக்காக்கம் ukkakkam, பெ . ( n. ) அரைஞாண் ; waist 

hip . 3. ஆலவட்டம் ; circular fan made of fragrant roots cord . ( யாழ் . அக .) . 
or palm leaves , carried in procession before idols and 

[உக்கம் + அக்கம் உக்காக்கம் . உக்கம் = இடுப்பு. அக்கம் 
great persons . . 4. ஏறு ; bull . 5. ஆன் ; cow . 6. கோழி ; 

கயிறு . ) 
fowl. 7. தீ ; fire . ( ஆ.அக. ) . 

உக்காரம் ukkaram, பெ . ( n . ) கக்கல் ( பிங் . ) ; vomiting. 
ம. உக்கல் ; து. ஒக்க . 

( செ.அக. ). 
உக்கலரிசி ukkalarisi, பெ . (n.) நொறுக்கலரிசி , நொய் [ உகு - உக்கரம் – உக்காரம் . ] 
யரிசி ; crushed rice . ( சா . அக .) . 

உக்காரம் ’ ukkaram , பெ . ( n . ) ஒலி எழுப்புகை ; bellowing , 
[உக்கல் + அரிசி . ) 

as of a bull . ( W. ) ( செ.அக.). 
உக்கலை ukkalai, பெ . ( n . ) மருங்கின் பக்கம் ( பிங் . ) ; 

( முக்காரம் – உக்காரம் . ) 
hip . 

உக்காரை ukkarai, பெ . ( n . ) நீராவியில் வெந்த அஃ 

குல்லி என்னும் பிட்டு ; steamed meal- cake . 
ம. உக்கல் , 

ம . உக்காலி , உதிரு ; தெ . உக்கெர 
[ உக்கம் -- உக்கலை. ) 

(உஃகுல்லி – உக்குல்லி – உக்கலி – உக்காலி – உக்காலை 
உக்கழுத்துமணி ukkalutu - mani, பெ . ( n.) காமக்கணி 

– உக்காரை . ஒரு கலத்தின் வாயைத் துணியால் கட்டி அதன் 

மேல் அரிசி மாவையோ அல்லது பிற மாவையோ ஆவியில் 
ம. உக்கழுத்து . 

வேகவைக்கும் ஒருவகைச் சிற்றுண்டி ,) 
( உள் + கழுத்து + மணி . ] 

மோழிப்பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தெழும் தோப்புக் 
கரானம் ; form of salutation , specially before Ganesa , 
ig which the worshipper is lowering and raising his body 
à ce tain number of times while folding his arms across 
his breast and holding his two ear lobes by alternate 
hands. 2. GOTL60607 1606 ; form of punishment. 
செ.அக. ). 

[ உள்கி – உட்கி - உக்கி . ) 
உக்கிட்டு ukkittu, பெ . ( n . ) உட்கட்டு ; kind of necklace . 

( செ.அக. ) . 
( உள் + கட்டு - உக்கட்டு - உக்கிட்டு ( கொ.வ. ) . ] 
உக்கிடர் ukkidar , பெ . ( n . ) சிலந்திப்பூச்சி ; spider . ( W. ) 

( செ.அக. ) . 
உக்கழுத்துமணி 

(உள் + கூடு = உட்கூடு - உக்கூடு - உக்கிடு – உக்கிடர். 
உக்களம் ukkalam, பெ . ( n . ) 1. யாமக்காவல் ; night watch . 

கூட்டினுள் இருக்கும் பூச்சி வகைகள் . கூடு – கூடி – கூடன் 

என வழங்கி, வடபுல மொழிகளில் கீட் எனத் திரிந்துள்ளதை 
2. தலைக்காவல் ; advance guard . 3. பாளையஞ் 

ஒப்பு நோக்குக . ] 
சூழகழி ; entrenchment around a camp . ( செ . அக.) . 

உக்கிடு ukkidu , இடை . (int.) நாணத்தைக் காட்டும் 
ம . உக்களம் ; க . உக்கட ; தெ . உக்களமு ; து . உக்கட . 

குறிப்புச் சொல் ( இ.வ. ) ; word expressive of shyness. 
[உள் + களம் . ) 

( செ.அக. ). 
உக்களவர் ukkalavar, பெ . ( n . ) இராக்காவலர் ; night 

[உள்கு – உள்கிடு உக்கிடு . ) 
watchmen . ( கதி . அக .) . 

உக்கிப்போ- தல் ukki-p- po -,8 . செ.கு.வி. ( v.i. ) 1. உருகிப் 
[ உள் + களம் உக்களம் + அவர் . ] 

போதல் ; wasting away with grief or pain . 2. இளைத்துப் 
உக்களி ukkali, பெ . ( n . ) இனிய பணிகார வகை 

போதல் ; to pine away . 3. அழுகல் ; to rot ( சா . அக .). 
( இராசவைத் . 125. ) ; sweet confection . ( செ.அக. ). [உள் – உளு – உளுகு – உக்கு - உக்கி + போ . ] 
ம. உக்காளி; தெ . உக்கர . 

உக்கிரநாள் ukkiranil, பெ . ( n . ) தாழி . ( பரணி ) , கொடு 

நுகம் ( மகம் ) , கணை ( பூரம் ) , முற்குளம் ( பூராடம் ) , 
[ உக்கம் + களி . ] 

முற்கொழுங்கால் ( பூரட்டாதி ) ஆகிய ஐந்து நாண்மீன் 
உக்களை ukkalai, பெ . ( n . ) இடுப்பு; hip. உக்கலை 

கள் ( சோதிட சிந் . 36 ) ; five naksatras Parani, Magam , 
பார்க்க ; see ukkalai. ( செ.அக. ). 

Puram , Puradam , Puratadi. ( செ.அக.) . 
(உக்கலை – உக்களை . ( கொ.வ. ) ] 

( உக்கிரம் + நாள் . ) 


7f P ? ) 
Madras- 600 op 


HTHI 


MARRI 
: 


உக்கிரப்பாண்டியன் 


4 


உக்கை 


- 


உக்கிரப்பாண்டியன் ukkirappandiyan, பெ . ( n . ) பாண் [ உள் + கரணம் . உள் = வீடு , அரண்மனை. கரணம் = மேற்பார்ப் 

பவன் , கணக்கன் . காரன் பெயரீறு . ) 
டிய மன்னர்களுளொருவன் ; Pandiyan monarch . 
[ இவன் சோம சுந்தர பாண்டியன் மகன்; கடல் சுவற வேல்விட்ட உக்கிராணம் ukkiranam , பெ . ( n . ) வீட்டுச் சரக்கறை ; 

store house for provisions, granary . ( செ.அக. ). 
திருவிளையாடல் கண்டவனும் இவனேயாவான் . ) 
உக்கிரப்பெருவழுதி ukkira - p -peruvaludi, பெ . ( n . ) தெ . உக்ராண ; க . , து . உக்ராண ; ம . உக்ராணம் . Mar. ugranl. 
கடைக் கழகத் திறுதிப் பாண்டியன் (இறை . 1 , உரை . 

[உள் + கரணம் உக்கரணம் - உக்கிராணம் ( கொ.வ.) 
பக் .11 ) . அகநானூற்றைத் தொகுப்பித்தோன் ; Pandiya 

உக்கரணம் பார்க்க ; see ukkaranam . ) 
king who reigned during the period of the Third Tamil 
Sangam in Madurai and under whose patronage Agananu- உக்கு - தல் ukku-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. மேலெழும்பு 

தல் ; to rise , go up . 2. பொங்குதல் ; to spring. 
ru was compiled. 
[ உல் – உல்கு – உக்கு – உக்குரம் – உக்குரன் – உக்கிரன் . 

க . , து . உக்கு . 
ஒ.நோ. அக்குரன் . உக்குரன் பார்க்க ; see ukkuran ) 

[ உ – உகு – உக்கு. ] 
உக்கிரம் ukkiram, பெ . ( n . ) 1. கொடுமை ; blaze , glow , உக்கு - தல் ukku-, 5. செ.கு.வி. (v.i.) 1. மக்கிப்போதல்; 
fierceness . " உக்கிர வடவைக்கனல் " (திருவிளை. to rot, decay, moulder . உக்கின மரம் . 2. மெலிதல் ; to 
யானை யெய் . 20 ) . 2. ஊக்க மிகுதி ; vehemence , 

pine away , waste away . அவள் துக்கத்தால் உக்கிப் 
ardour, intensity , fervency, impetuosity. 3. Homo; wrath , 

போகிறாள் ( இ.வ. ) . ( செ.அக. ) . 
rage, fury . " உக்கிரமாக வீமன் வந்தவுறுதி கண்டு " 

ம . உக்குக . 
( பாரத . இரண்டாம் . போ . 12 ) . ( செ.அக. ) . 
[ உல் : தீ , அனல் , எரிதல் . உல் + கு = உக்கு உக்குரம் 

[உள்கு - உட்கு – உக்கு . உள்குதல் = உள்ளொடுங்குதல், 
- உக்கிரம் . ஒ.நோ. சுல் = எரிதல் . சுல் + கு = சுக்கு – சுக்கிரன் . 

உகுத்தல் , உட்குதலாம் . ஓ.நோ. வெள்கு வெட்கு - 

வெட்குதல் . ) 
சுக்கி : விண்மீன் . ) 
உக்கிரம் ukram, பெ . (n.) இலாமிச்சை ( மலை . ): உக்கு ukku , பெ . (n.) இலவங்கம் ( சங்.அக ); clove . 
cuscus grass . ( செ.அக. ). 

(உள்கு = உட்சுருங்கு . உள்கு – உக்கு. ) 
உக்கிரம் ukkiram , பெ . (n.) இசையுறுப்புகளுளொன்று உஉக்குவிடு - தல் ukkuvidu- , 20 : செ.கு.வி. ( v.i. ) கரைந்து 

( சிலப் . 3 , 150 உரை ); limb of a musical piece, one விடுதல் ; to dissolve. உப்பியல் பாவையுறையுற்றது 
of four Gita - v - uruppu . 

போல உக்குவிடு மென்னுயிர் ( கலி . 132. 17 ) . 
உக்கிரமருந்து ukkiramarundu, பெ . ( n . ) 1. காரமருந்து ; 

[ உள்கு = சுருங்குதல் , கரைதல் , உள்ளு – உக்கு + விடு . ) 
- pungent and stimulating medicine . 2. இதளிய கந்தக உக்குளான் ukkulsin, பெ . ( n .) சருகு தின்னும் முயல் 

; 
medicine prepared from mercury , sulphur and arsenical 

hare which is supposed to live on dried leaves (W.). 
compounds. 3. வேதைக்குதவும் மருந்து ; one used in 

( செ.அக. ) . 
alchemy for transmuting metals. 4. கொப்புளத்தை 

[ உகுதல் = சொரிதல் , வீழ்தல் . உகு - உக்கு = கீழே விழுந்த 
எழுப்பு மருந்து ; blistering agent. 5. வெடிமருந்து ; gun சருகு . உக்கு - உக்குளான் = சருகு தின்னும் முயல் . ) 
powder. ( செ.அக. ) . 

உக்குறள் ukkural, பெ . ( n . ) குற்றியலுகரம் ; shortened 
உக்கிரவெயில் ukkira - veyil, பெ . ( n. ) கடுமையான u . உயிர்வரி னுக்குறள் மெய்விட் டோடும் " ( நன் . 
வெயில் ; intense heat of the sun . 

164 ) . ( செ.அக.). 
[ உக்கிரம் + வெயில் . ) 

[ உ + குறள் - குறள் = குறுகியது . உக்குறள் = குறுகிய உகரம் . ] 
உக்கிரன் ukkiran, பெ . (n.) சிவத்திரு மேனிகளுள் உக்குறுமை U - k - kurumal, பெ . ( n .) உகரக் குறுக்கம்; 
ஒன்று ( காஞ்சிப்பு . சிவபுண் .15 ) ; manifestation of Siva. 

shortened u . ( ஆ.அக. ) . 
( செ.அக. ) . 
[ உல் = தீ . உல் – உக்கு – உக்குல் 

உக்கெலும்பு u - k - kelumbu , பெ . ( n .) மார்பெலும்பு ; breast 
உக்கு – உக்குல் – உக்குலன் – உக்குரன் 

bone . ( சா.அக.). 
- உக்கிரன் . ஒ.நோ. அக்கு – அக்குரன் . ) 
உக்கிராணக்காரன் ukkirdna - k - karag, பெ . ( n . ) சரக்கறை 

[ உ - முன்மைச் சுட்டு மார்பைக் குறித்தது . உ + எலும்பு - 
மேற்பார்ப்போன் ; steward incharge of provisions , store 

உக்கெலும்பு . ) 
keeper . 

உக்கை ukkai , பெ . ( n .) எருது ; ox . ( loc .). ( ஆ.அக. ). 
ம . உக்ராண் ; க . உக்ராண்க , உக்ராணதவ ; து , உக்ரான் ; தெ . [உக்கு = உயர்வு , செருக்கு, செருக்குள்ள காளை. உக்கு - 
உக்ராணி , உக்கிராபுவாடு . 

உக்கை . ) 


உக - த்தல் 


5 


உகல் -தல் 


உகம் 5 


உக - த்தல் uga-, 3. செ.கு.வி. ( v.i.) 1. உயர்தல் ; to உகம் ugam , பெ . ( n. ) 1. நுகம் ; yoke . 2. இணை ; 

ascend , rise stately, soar upward . " மாவிசும் புகந்து " pair . 
( மதுரைக் . 334 ) . 2. உயரப் பறத்தல் ( பதிற் . 779 ) ; 
to fly high . 

[உகு – உகம் = முடிவு , முனை, ஏர்க்காலின் முனைப்பகுதியில் 

பொருத்தப்படுவது . ) 
ம . உக்குக ; க . உக்கு (உப்பு ) : து . உக்கு ; தெ . உக்கின்சு 

உகம் 3 
( குதித்தல் ); Goth . hanhs ; Ger . hock ; lce. har ; As . heat E 

ugam , பெ . ( n . ) நிலவுலகம் ; earth , world . 
high ,. 

ம. உகம் . 
[ உவ – உக – உக - த்தல் . ஒ.நோ. சிவப்பு – சிகப்பு . ஆவா [ உலகம் – உகம் . ] 
– ஆகா (இடைச்சொல் ) . ) 

உகம் " 

ugam , பெ . ( n . ) 1. தோற்றம் ; தொடக்கம் ; 
உக - த்தல் uga-, 3. செ.கு.வி. ( v.i. ) 1. மகிழ்தல் ( திவ் . beginning. 2. முதலாவது ; first for most. 3. தலைப்பாட்டு 

இயற் . 2,8 ) ; to enjoy , to be glad , pleased , satisfied . (சிலப் . 14. 156 , உரை . ) ; leading song. 
2. விரும்புதல் ; to like. " காக்கை யுகக்கும் பிணம் " 
( வாக்குண் . 24 ) . 

[உகு – உகம் . உகு = மேலெழும்புதல் , உயர்தல் , முதலாதல் . ] 
[ உவ – உக – உக - த்தல் = மகிழ்தல் , உயர்தல் . மேற்செலற் 

ugam , பெ . ( n .) 1. நாள் ( அக.நி. ) : day . 2 . 
கருத்து மகிழ்தற் கருத்தில் விரியும் . ] 

நீட்சி ; length . ( செ.அக. ) . 
உகட்டு - தல் ugattu- 20. செ.கு.வி. ( v.i.) அருவருப்பா 

[ உகு – உகம் . உகுதல் = கழிதல் . உகம் = கழியும் நாள் , நீட்சி . ] 
தல் ; to nauseate. "உகட்டிப் போந்த செய்தி " (திவ் . | உகமகள் ugamagal, பெ . . ( n . ) நிலமகள் ( ஆ.அக. ) ; 
திருக்குறுந். 4. வியா , பக் .17 ) . 

goddess of the earth . “ உகமகணுதற்கண் ( இரகு . 

திக்குவி . 208 ) . 
[உகள் = வெளிவரல் . உகள் + து = உகட்டு : புறந்தள்ளு, 

(உகம் + மகள் . ) 
உருட்டு. ) 
கந்துடைமை ugand-udaimai , பெ . ( n . ) கணவ 

உகமம் ugamam , பெ . ( n . ) பிறந்த இடம் ; birth place. 
னுடைய சொத்தில் மனைவிக்குரிய பங்கு ; right of [ உகு – உகம் + அம் . ) 
a married woman to a share of her husband s property . | உகமுடிவு ugamugivu , பெ . ( n . ) ஊழியிறுதி ( திவா . ): 
( Nah .). ( செ.அக. ). 

end of the world .. 
[ உவ — உவந்து — உகந்து + உடைமை = விரும்பி எடுத்துக் ( உகம் + முடிவு . ] 
கொள்ளத்தக்க உடைமை . ) 

உகரக்குறுக்கம் ugara - k - kurukkam , பெ . ( n . ) குற்றிய 
உகப்பார்பொன் ugappar - pon , பெ . ( n . ) வரிவகை ( S.I.I. 

லுகரம் ; shortened u . 
iii . 110. ); tax . ( செ.அக. ). 

[உகரம் + குறுக்கம் . குற்றியலுகரம்பார்க்க ; see kuriyalugaram .) 
[உவ உவப்பார் – உகப்பார் + பொன் . ) 

உகரக்கேடு ugara - k - kedu, பெ . ( n . ) நிலை மொழியி 
உகப்பு ugappu , பெ . ( n . ) உயர்ச்சி ; “உகப்பே உயர்வு ” னிறுதியில் நின்ற உகரம் வருமொழி புணருமிடத்துக் 
( தொல்.சொல் . 306 ) ; height, elevation . ( செ.அக. ) . கெடுதல் ; elision of final u of the first - word when 

joining with another word having a vowel for initial. 
[ உ – உக – உகப்பு . ) 

( உகரம் + கேடு . கெடு – கேடு . ) 
உகப்பு ugappu , பெ . ( n . ) 1. மகிழ்ச்சி ; pleasure; joy. 

“ பூதலத்தோ ருகப்பெய்த " (திருவாச. 11 : .5 ). 2. உகரம் ugaram, பெ . ( n . ) 1. ஐந்தாமுயிர் ; fifth letter 
விரும்பி வாழுமிடம் ; happy resort, favourite resort . 

( vowel) of the Tamil alphabet 2. தமிழ் எண்களில் 
“ இராவணனை ... , யெய்தானுகப்பு " ( திவ் . இயற் . 

இரண்டு என்னும் எண் ; symbol for the number two 
நான்மு . 28 ). 3. விருப்பம் ; wish , choice . ( செ.அக. ) . 

usually written without the initial loop ( 2 ) . 

[ உ + கரம் . கரம் - சாரியை . ) 
[ உவ - உக - உகப்பு . ) 

உகல் - தல் ugal-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. உதிர்தல் ; 
உகம் ugam , பெ . ( n . ) ஊழி ; age of the world , long 

கீழேவிழுதல் ; to drop off ; as leaves , fruits; to fall 
mundane period of years . “ உகம் பல சென்றன" ( கந்தபு . 

out, as hair; to be blasted , nipped, shaken with the wind, 
மேருப் . 66 ) . 

to drop down , as tears . 2. சிந்துதல் ; to be spilled , to 
ம . உகம் ; O.E geoc ; E yoke ; OHG., G joch ; OS ., Goth . fall. 3. சொரிதல் ; to . pour out . 4. சுழலல் ; to be 
juk ; ON . ok ; L ] ugum; Skt yuga . 

disconnected . 5. இறங்குதல் ; to descend. 6. குதித்தல் ; 

to jump .. 
( உகு – உகம் . உகுதல் = கெடுதல் , அழிதல் . முடிதல் = உலகம் 
முடியும் காலம் . ) 

[ உக- உகம் . ) 


. 


உகல் ( லு )-தல் 


6 


உகாய் 


உகல் ( லு ) -தல் ugalu ) -, 2. செ.கு.வி. ( v.i. ) 1 . பொருகய லுகளிப் பாய " (சீவக . 1854) . 7. வாயா 

குதித்தல் ; to jump . 2. தாவு ; to billow . உகலியாழ் லெடுத்தல் ; to vomit . 
கடலோங்கு பாருளீர் ( தேவா . 75.1 ) . 

Mar. ugal. 
[உகு – உகல் – உகல் ( லு ) தல் . ( வே.க. 31. ] ] 

[ உகு – உகுள் — உகள் – உகளு. உகுதல் = மேலெழும்புதல் , 
உகவல்லி ugavalli, பெ . ( n . ) நாகமல்லி ; ringworm- root. 

ததும்புதல் , பொங்கி எழுந்து சிதறுதல் . ) 
(உகம் + வல்லி . ] 

உகளுதல் ugalu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. உயர்தல் ; 

to go up . 2. பெருகுதல் ; மிகுதல் ; to become excess , 
உகவு ugavu , பெ . ( n . ) நிலையழிவு; to be agitated , 

grow more . 
to wear off, to pass away. ( செ.அக. ). 

க. உக்கலி . 
[உகு – உகுவு – உகவு ] 

[ உகு – உகுள் — உகள் – உகளு. ] 
உகவை ugavai , பெ . ( n . ) 1. மகிழ்ச்சி ; joy , happiness. 
" உகவையா னெஞ்ச முள்ளுருகி " ( திவ் . திருவாய் . 

உகா uga, பெ . ( n . ) 1. ஓமைமரம் ( பிங் . ); tooth - brush 
6.2,9 ) . 2. உவப்பு ; cheer , inspiration . " முகவை 

tree . 2. உவா மரம் ( மலை . ) : sand paper tree. 
யின்மையின் உகவை யின்றி " ( புறம் . 362-11 ) . 

ம . உகமரம் . 
[ உவ – உக – உகவை . ) 

[உவா – உகா . ) 
உகவை ’ ugavai, பெ . ( n . ) 1. உதவி ; நன்மை ; help , 
good , favour . உள்குவார்கட்கு உகவைகள் பலவுஞ் 
செய்து ( தேவா. 1146 ) . உகவைப்பொன் பார்க்க ( S.I.I. 
iii , 38 } ; see ugavai- p - pon. ( செ.அக.). 

[ உவ – உக – உகவை = உவத்தற்குரியது . ] 
உகவைப்பொன் ugavai - p - pon, பெ . (n.) காசாயவகை 

( S.I.I. v.ii , 290 ) ; a tax in money . ( செ.அக. ). 

[ உவ - உக - உகவை + பொன் . ) 
உகள் - தல் ugal-, 5. செ.கு.வி. (v.i. ) உகளு- தல் பார்க்க . 

see ugalu . 
உகளம் 1 

ugalam , பெ . ( n . ) விருப்பம் ( அக.நி. ); desire, 
delight. 
உகளம் ’ ugalam , பெ . ( n . ) 1. இணை ; pair, brace, 

உகாமரம் 
couple . “ உகளமு முணரின் " ( கோயிற்பு . பதஞ். 65 ) . 
2. இரண்டு ; two.. 

உகாக்காய் uga - k - kay , பெ . ( n. ) உகா மரத்தின் காய் ; 
உகளி -த்தல் ugali- , 4. செ.கு.வி. (v.i. ) 1. குதித்தல் ; 

ooga fruit. ( சா.அக. ). 
to leap . “ பேய்பிண மிக்கன வென்றுகளித் தனவே " 

[ உகா + காய் . ] 
( பாரத. பதினாறாம் . 51 ) . 2. மகிழ்ச்சி மிகுதல் ; to | உகாதி ugidi, பெ . ( n .) ஆண்டின் தொடக்கம் ; beginning 
delight, exult. " மேலைத் தொண்டு களித்து " ( திவ் . 
திருவாய் . 10,8 ; 7 ) . 3. பாய்தல் ; to jump . 

க . , தெ . உகாதி . 
(உகுதல் = மேலெழும்புதல் . உகு - உகள் – உகளு - 
உகளி - த்தல் . ] 

[உகம் + ஆதி . ] 
உகளி ugali-, பெ . ( n .) பிசின் (நாமதீப . ); gum . 

உகாப்பட்டை uga -p-pattai , பெ . ( n . ) உகா மரத்தின் 
( உகள் - உகளி . மரப்பிசின் தானாகப் பொங்கி மேல் வருத 

பட்டை ; bark of the tree , uga ( சா.அக. ) . 
லால் பெற்ற பெயர் . ] 

[ உகா + பட்டை . ] 
உகளு -தல் ugalu-, 5. செ.கு.வி. (v.i. ) 1. தாவுதல் ; | உகாமை ugamai, பெ . ( n .) 1. சிதறாமை ; not spilled . 
to leap , bound , frisk . " இரலை... யுகள " ( குறுந். 65 ) . 2 . 

2. வெளியிடாமை ; not let out , not spoken . 
ஓடித்திரிதல் ; to run about . “ பன்மயிர்ப் பிணவொடு 

[உகு + ஆ + மை . ) 
- கேழ லுகள " ( மதுரை . 74 ) . 3. பாய்தல் ; to leap over, 

bound . 4. கடத்தல் ; to pass over ( ஆ . அக.). 5. நழுவி உகாய் ugey , பெ . ( n. ) ஒருவகை மரம் ; a kind of 
விழுதல் ; to slip down , fall off. “ ஒளிமேகலை யுகளும் 

tree . " உலறுதலை உகாஅய் " ( நற் . 66 ) . 
(திருக்கோ. 350 ) . 6. பிறழ்தல் ; to tum upside down . [ உவா - உகா – உகாய் . உவப்பு : உயரம் . ) 


of the year .. 


உகாய்க்குடிகிழார் 


7 


உகுல் 


உகாய்க்குடிகிழார் ugay - k - kuclikilar, பெ . ( n .) கடைக்கழ உகு - தல் ugu- , 21. செ.கு.வி : ( v.i.) 1. உதிர்தல் ; to 

கப் புலவர்களுள் ஒருவர்; poet of the Sangam period . shed or part with , as leaves from a tree , to shed , as 
[ உகாய்க்குடி + கிழார் . உகாய்க்குடி என்னும் ஊரினர் . உகாய்க் 

feathers or hair , to become separated . “ போயுகு மிலை 
குடி என்பது உகாய் ( ஓமை ) மரத்தினால் பெற்ற பெயர் . ) கள் " ( சி.சி. 1,15 ) . 2. சிதறுதல் ; to be strewed , 
உகாயவாகை ugiyavaigai, பெ . ( n .) ஒருவகை வாகை 

scattered . உண்கவுகாமை நன்கு " ( ஆசாரக் . 21. ) . 3 . 
மரம் ; a kind of sirissa tree . ( சா.அக. ) . 

சிந்துதல் ; to be spilled ; to fail; to pour out. " அங்கணத்து 

ளுக்க வமிழ்தற்றால் " ( குறள் . 720 ) . 4. சுரத்தல் ; to 
[ உகாய் + வாகை – உகாய வாகை . ) 

trickle gently as water from a spring, or gush forth , 
உகாரம் ugiram , பெ . ( n . ) 1. உகரக்குறில் எழுத்து ; 

as milk from cow s udder ( J ) . 5. கெடுதல் ; to wear 
short vowel u . 2. இரக்கம் சுட்டிய இடைச்சொல் ; off, passaway ; to be lost . " இளமையுகா நின்ற மேனியும் " 
interjection denoting compassion . 3. இளகும் உப்பு ; (திருநூற் . 45 ) . 6. சாதல் ; to fall down , fig . to die . 
கல்லுப்பு ; black salt 

“ உக்கார் தலைபிடித்து " ( தேவா . 641,4 ) . 7. கரைந்து 
[ உ + காரம் . ] 

தேய்தல் ; to melt, pine , languish, wither . “ உக்குவிடு 

மென்னுயிர் ( கலித் . 138 ) . 8. மறைதல் ; to set , as 
உகாரவுப்பு ugirx - v - uppu, பெ . ( n . ) கல்லுப்பு ( மூ.அ. ) ; 

heavenly bodies. “ உதயக் குன்றினின்றுகு குன்றில் ” 
black salt, impure chloride of sodium . 

( கம்பரா . இராவணன்றா . 39. ) . 9. பறத்தல் ; to fly about 
[ உகாரம் + உப்பு . ] 

" ஊதவுகு தன்மையினொடொல்கியுற நின்றான் (சீவக . 
உகிர் ugir, பெ . ( n .) நகம் ; finger or toe nail, talon , 

2014 ). 10. நிலை குலைதல் ; to be agitated . நெஞ்சுக ... 
claw . “ உகிர்த்தொடர் கழன்று " ( மணிமே. 20:59) . 

கண்ணீர் மல்க " ( தஞ்சைவா . 150 ) . 11. உமிழ்தல் ; to 

spit. 
ம . உகிர் ; கை , கோரு : க . உகுரு: கோத . ஊர் , ஊர்கள் ; 
துட ஊர் : குட . , நா . , து . உகுரு : தெ . கோரு : கொலா. கோர் ; க ., து . உகு , உகி . 
பர். கோரி ; கூ கோர ; குவி . கோரு ; கட . கேரெ : குரு . ஒரோக் : 

(உளு – உகு - உகு-தல் ( வே.க .29 .). ] 
மால் . ஓர்கு ; பிரா. கோர் ( விரல் ) : பட . உகில் . 
[ உகு – உகுல் – = 
உஞர் -- உகிர். உகுதல் = மேலெழும்புதல் , உகு - தல் ugu-, 21. செ.கு.வி. ( vi . ) 1. முளைத்தல் ; 

தோன்றுதல் ; to sprout, appear . 2. சிறத்தல் ; to be 
முளைத்தல் . ) 

glorified . 
உகிர்ச்சுற்று ugir - c - cugu, பெ . ( n . ) நகச்சுற்று ; whitlow . 
" உகிர்ச்சுற்றில் உலக்கை விழுந்தாற்போல் " ( பழ . ) . 

[ 2 – உகு – உகு - தல் . உ = உயர்ச்சி . ) 
( செ.அக. ). 

உகு -த்தல் ugu- , 4. செ.குன்றாவி . ( v.t ) 1. சிதறச்செய் 
[ உகிர் + சுற்று . ) 

தல் ; to let fall, spill, scatter . “ ஊஉனன்மையி னுண்ணா 

துகுத்தென" ( மலைபடு . 148 ) . 2. உதிர்த்தல் ; to cast, 
உகிர்நிலைப்பசாசம் ugir- nilai-p-passsam, பெ . ( n. ) 

as leaves , to exuviate, as a bird its feathers . பழன 
பிண்டிக்கை முப்பத்து மூன்றனுள் ஒன்று . அது சுட்டு 

மஞ்ஞை யுகுத்த பீலி " ( புறநா . 13 ) . 3. வெளியிடுதல் ; 
விரலும் பெருவிரலும் உகிர்நுனை கவ்வி நிற்பது . 

to emit, pour out . " சீற்றமுகுத்த செந்தீ ( கம்பரா . 
( சிலப் . 3,18 . உரை ) ; variety of gesticulation in which 

இராவணன்றா. 27. ) . 4. சிந்துதல் ; to shed , as tears . 
the tip of the nail in the thumb is brought into close 

“ நெடுங்கணீ ருகுத்து ( சிலப்.பதிக . 32 ) . 5. சொரிதல் ; 
with that of the fore - finger . ( செ.அக. ). 

to pour . “ மென்பழ னுகுத்த தேனும் " ( நைடத.நாட்டுப் . 
[ உகிர் + நிலை + பசாசம் . பசைதல் = விரும்புதல் , ஒட்டுதல் , 20 ) . 
சேர்தல் , பசை – பசையம் – பசாயம் – பசாசம் . ] 

க . உகிசு . 
உகிர்ப்புறவன் ugir- p - puravag, பெ . ( n . ) நகத்தின் மேல் 
அணியும் அணிவகை ( S.III. ii . 16 ) ; jewel for nails. 

[உழு – உகு - உகு - த்தல் . உகு = சிந்து (சிந்துதல் ) , சிதறுதல் , 

தெளித்தல் . உகு > வ. உக்ஷ ( வ.மொ.வ. 90. ) . ] 
( செ.அக. ). 

உகுணம் ugunam , பெ . ( n . ) மூட்டுப்பூச்சி ; bed -bug. 
[ உகிர் + புறவன் . புறம் – புறவன். புறம் = மேலே . ) 

( W. ) 
உகிரம் ugiram, பெ . ( n . ) இலாமிச்சை, cuscus - grass. 

(உருள் – உகுள் 

உகுள் – உகுணம் . ) 
[ உகிர் – உகிரம் . ) 

உகுருவி uguruvi, பெ . ( n . ) சூரைச்செடி ; jackal jujuba . 
உகிலாதி ugiladi, பெ . ( n.) புளி; tamarind . ( சா.அக. ) 

( சா.அக. ) . 
[ எகின் + ஆதி - எகினாதி – எகிலாதி – உகிலாதி . ) 

[ உகு – உகுல் – உகுர் – உகுருவி . ) 
உகின் ugin, பெ . ( n . ) எகின் ; புளிமா ( மலை . ) ; Indian 

உகுல் ugul, பெ . ( n . ) 1. வீழ்ச்சி ; fall. 2. கேடு ; ruin . 
hogplum . 

[ உகு – உகுல் . ) 
[ எகின் + உகின் . ) 


உங்ஙன் 


8 


உகுவு 


உகுவு uguru, பெ . (n.) 1. சிந்துகை; spilling. " சோர்ந்துகு உங்கண் ungan, வி.எ. ( adv. ) உவ்விடம் ; yonder , where 
வன்ன " ( மதுரைக் 415 ) . 

the person spoken to is chiefly poetic . தனயரைக் 

கண்டிரோ வுங்க ணென்ன " ( சேதுபு . அக்கினி. 32 ) . 
[உகு - உகுவு . ] 

[ உ + கண் - உக்கண் - உங்கண் . ) 
உகுழ் ugu / பெ . (n. ) உகுள் பார்க்க ; see ugul. 

உங்கரி - த்தல் ungari-, 4. செ.கு.வி. (v.i. ) 1. உம்மென் 
க . உகும் . 

றொலித்தல் ; to utter the exclamatory sound of hum 
( உகுள் – உகுழ் . ) 

expressive of contempt or displeasure. காமர் வில்லாளி 

யாகி யுங்கரித்து ” (திருக்காளத்.பு . 6 , 39 ) . 2. அதட்டு 
உகுள் ugu ), பெ . ( n . ) 1. சொரிதல் ; pouring . 2. உமிழ்தல் ; 

தல் ; to rebuke authoritatively , hector, threaten . 3 . 
spitting . 3. கொப்பளித்தல் ; to wash the mouth inside. 

உரப்புதல் ; to whoop , vociferate inarticulately as when 
க . உகுள் . 

driving cattle or in scaring away birds, beasts, or human 
[ உகு – உகுல் – உகுள் . ) 

beings . 4. உங்காரஞ் செய்தல் ; to utter hum expressive 

of menace. 
உகுனை ugunai, பெ . ( n . ) நெற்பயிருக்குரிய நோய் 

வகை ( நீலகேசி . 366. உரை ) ; disease affecting paddy . ம . உங்கு . 
( செ . அக .) . 

( உம் + கரி - த்தல் . உம் = ஒலிக்குறிப்பு இடைச்சொல் . கருத்தல் 
[ உகு + நோய் - உகுநோய் — உகுனை. ) 

கரித்தல் . கருத்தல் = செய்தல் . உம்கரித்தல் = உம் என்னும் 

ஓசை எழுப்புதல் . விரைவாகச் செலுத்துதல் குறிப்புமாம் . ) 
உகே uge, பெ . ( n . ) கொண்டாட்டங்களின் போது 

உங்காரணை urgaranai, பெ . ( n . ) அவுரி ; indigo . Indigo 
வெற்றியாகட்டும் என்னும் பொருளில் எழுப்பப்படும் 

fera tinctoria. ( சா அக . ) . 
முழக்கம் ; slogan raised on the occasion of festivals 
or function of grand celebration . மாதையனுக்கு உகே ; 

[உங்காரம் - உங்காரணை . ) 
மாதேவனுக்கு உகே ! ( கொங்.வ.) . 

உங்காரம் urgaram , பெ . ( n . ) 1. அச்சுறுத்தும் ஒலி 

(தொனி ); exclamation hum expressive of menace . 
க . உகே. 

" உங்காரத்தி னுரப்பு மோதையாள் ( கந்தபு . அக்கினி. 
[ உகை - உகே. உகை = செலுத்துதல் , முன்வருதல் , மேலோங்கு 

95 ) . 2. வண்டின் ஒலி ; buzzing sound , as that made 
தல், வெற்றி பெறல் . ] 

by bees in flight . " உங்கார மதுகரங்கள் ( பாரத வசந்த . 
உகை - தல் ugai-, 4. செ.கு.வி. ( v.i. ) செல்லுதல் ; to 3 ) . 
move, as a boat; to go , as a vehicle ; to walk , as an 

[ உம் + காரம் - உங்காரம் . ) 
animal . காமவுததியைக் கரைவிட வுகையு நாவா 
யானும் " ( கல்லா . 19 ) . ( செ.அக. ). 

உங்கு urgu, வி.எ. ( adv . ) உவ்விடம் ( கந்தபு.உமைவரு . 

31 ) ; yonder , where the person spoken to is . 
[உகு - உகை - உகை - தல் 
உகை - தல் = மேற்செல்லுதல் , எழுதல் . ] 

[ உ – உங்கு ( முன்மைச் சுட்டு ) . ] 
உகை - த்தல் ugai-, 4. செ.குன்றாவி . (vt.) 1. செலுத்து உங்கு urgu , பெ . ( n . ) முன்னிலையில் ; முன்பு ; in 
தல் ; to drive as a carriage , to ride , as a horse , to 
row , as a boat, to discharge, as an arrow . பெருந்தோணி 

the presence of, in front of . 
பற்றி யுகைத்தலும் " ( திருவாச . 30,4 ) . 2. எழுப்புதல் ; [ஊங்கு உங்கு . ஒ.நோ. ஊது - உது . ] 
to stir up, as dust, “ பலபுரவி நீறுகைப்ப " ( மதுரைக் . | உங்குணி urguni, பெ . ( n. ) பெருங் கிளிஞ்சில் எனப் 
184 ) . 3. பதித்தல் ; to set, as a gem . " நீலமொன் 

படும் நீலநிறக் கடல்மீன் ; bluish sea - fish . 
றுகைக்கு நிறைந்த கணையாழி ( பணவிடு . 97 ) . 4 . 
செ.கு.வி. ( v.i. ) 1. எழுதல் ; to rise . " உகத்தின் முடிவினி 

உங்குணி. ] 
லுகைத்த கனைகடல் ( கலிங் . 342. புதுப் . 11,44 ) . 

உங்கை urgai, இடை . ( part .) 1. உன் தங்கை ; your 
2. உயரவெழும்புதல் ; to leap, jump up. கொடித்தடந் 

sister younger than you . " மூக்குங்கையரியுண்டாள் 
தேரினின் றுகைத்து முன் குதியா ( பாரத . நிரைமீ . 41 ) . 

( கம்பரா . சூர்ப்பண . 125 ) . 2. உன் தாய் ; your mother . 
க . உகு : GK . ago ; L. ago . 

[ உன் + கை = உங்கை. கை : இளையள் , மெல்லியள் , பெண் . 

ஐ = மென்மை , அழகு , ஐ - கை ( மென்மையுடைவள் ) . ] 
– உகை – உகை - த்தல் . ] 

உங்ஙன் urian , வி.எ. ( adv .) 1. உவ்வாறு ; in the 
உகை ugai, பெ . ( n . ) உகா ; tooth - brush tree . ( செ.அக. ). 

way you do . 2. உவ்விடம் ; in the place where you 
[ உகா - உகை . ] 

are . என் தனயரைக் கண்டீரோ உங்ஙன் ( சேதுபு . 
உகை + uigai, பெ . ( n .) பானை ; pat . 

அக்கினி . 32 ) . 
- உகை . கொட்டிவைக்கப் பயன்படுவது . ) 

(ஊங்கு – ஊங்கண் – உங்கண் - உங்கன் 
[ உகு 

உங்ஙன். ( மு.தா. 
32.) ] 


(உ - 


[ உ – உகு 


- 


--- 


உங்ஙன் ? 


9 


உச்சநிலைநாள் 


உங்ஙன் uhtag, வி.எ. ( adv . ) 1. அத்தன்மை ; thus , க . உச்சண்ட 
so , in that way . 2. இத்தன்மை ; thus, so , in this way . 

[உச்சி – உச்சம் – உச்சண்டம் . ) 
3. உத்தன்மை ; thus , so , this or that (intermediate ) 
way . 

உச்சத்தலம் ucca - t- talam, பெ . ( n . ) உச்சி ; pate, crown 

of head ; top , summit உச்சத் தலத்திடை நிற்ப தபானன் 
( ஊங்கண் – உங்கண் - உங்கள் – உங்ஙன் . ) 

( பிங் . ) . 
உச்சக்கோள் ucca - k - kal, பெ . ( n .) உச்ச நிலையடைந்த 

( உச்சம் + தலம் . ] 
Cosmir; planet occupying an exalted position or sign 
in the zodiac ( astrol. ). ( ஆ.அக. ) . 

உச்சத்தாவு ucca - t - tavu, பெ . ( n . ) கோளின் ( கிரகத்தின் ) 

உயர்நிலை; exalted position of a planet. 
[ உச்சம் + கோள் . ] 

[ உச்சம் + தாவு . ] 
உச்சகாரம் uccagdram , பெ . ( n . ) உகரமூர்ந்த சகர எழுத்து , 

சு ; letter cu being a vowel consonant of the | உச்சத்தானம் ucca - t - tapam பெ . ( n . ) உச்சக்கோள் 
combination u and c . ( பாண்டி.அக . ) . 

பார்க்க ; see uccakkd/. 
[ உ + சகாரம் . ] 

[ உச்சம் + தானம் . ] 
உச்சசந்தி ucca - sandi, பெ . ( n . ) உச்சநிலைக் கோள் உச்சத்திசை ucca -t-tisal , பெ . ( n . ) நற்பேற்றுநிலை 
களின் சந்திப்பு ; superior conjunction of planets . ( Astrol.) 

( நல்லாகூழ்நிலை ) ; prosperous period ; the highest point 
( C.G.) 

of success ; good fortune . 
( உச்சம் – உச்ச + சந்தி . ] 

[ உச்சம் + திசை. ) 
உச்சட்டம் uccatam , பெ . ( n . ) 1. நேர்மை ; straightness. | உச்சதசை ucca-dasai , பெ . ( n . ) உச்சத்திசை பார்க்க ; 
2. இலக்கு ; mark . ( செ.அக. ). 

See ucca - t - tisai. 
[ உச்சம் – உச்சட்டம் . அட்டம் = தன்மை சுட்டிய பெயர் ஈறு . ) 

[ உச்சம் + தசை . ) 
உச்சட்டை uccattai, பெ . ( n . ) 1. ஒல்லி; thinness, slender- உச்சதரு ucca -taru பெ . ( n . ) தென்னை ( பச்.மூ. ) ; 
ness ( Loc . ). 2. ஒஞ்சட்டை பார்க்க ; see oijattai. 

coconut tree . 

[ உச்சம் – உச்ச + தரு . உச்சம் = உயரம் . உச்சதரு = உயரமான 
( ஒஞ்சட்டை – உஞ்சட்டை -- உச்சட்டை) 

மரம் . ) 
உச்சடம் uccadam , பெ . ( n . ) 1. ஓர் புல் ; a kind of 
cyprus . 2. ஓர்வகை வெள்ளைப் பூண்டு ; akind of garlic. | உச்சந்தம் uccandam, பெ . ( n .) 1. விலையுயர்வு ; being 

at the highest price in the market. 2. gooollaf; decline, 
3. குன்றிமணி ; Indian liquorice. 4. சரளங்காய் ; Indian 

after the height or crisis is past. 3. அதிகப்படுதல் ; being 
plum . ( சா.அக.) . 

increased . ( ஆ.அக. ) 
( ஒருகா. ஒள் + சடம் - ஒச்சடம் – உச்சடம் ) 

[ உச்சம் – உச்சந்தம் . ) 
உச்சடம் uccagam பெ . ( n . ) 1. சினம் ; anger . 2. விரைவு ; உச்சந்தமா - தல் uccandama-, 6. செ.கு.வி. ( v.i. ) தணி 
speed .. 

தல் ; to be past the highest point, to be lessening, 

as rain ; to become mitigated , as disease (J.) . 
[ உச்சம் – உச்சடம் . ] 

[உச்சம் + அந்தம் + ஆ - தல் . அந்தம் சொல்லாக்க ஈறு . ] 
உச்சடை uccadai, பெ . ( n . ) 1. நறுமணப்புல் ; fragrant 
grass . 2. ஒருவகைக் கிழங்கு ; edible tuber, root edible. / உச்சந்தலம் uccandalam, பெ . ( n . ) உச்சந்தலை பார்க்க ; 

see uccantalai ( சா.அக.) . 
3. சிறுநெல்லிச் செடி ; plant 

உச்சந்தலை uccantalai , பெ . ( n . ) 1. தலையின் உச்சி 
க . உச்சடெ 

( ஆசாரக் .6 ) ; crown of head ; pate. 2. நடுத்தலை ; the 
( உச்சடம் உச்சடை. ) 

top of the head; the point on the surface of the skull 
உச்சடை 

at the junction of the coronal and saggital sutures -Bregma. 
uccadai, பெ . ( n . ) 1. ஆகுலம் ( இடம் 

( சா.அக. ) . 
பாசாரம் ) ; foppishness . 2. வெள்ளுள்ளி ; garlic . 3 . 
வட்டக்கோரை ; a kind of grass . 4. சீற்றம் ; anger. ம . உச்சதல . 
5. வழக்கம் ; habit . 

[உச்சம் + தலை . ] 
( உச்சடம் – உச்சடை . ] 

உச்சநிலைநாள் ucca- nilai - nd / பெ . (n.) மாழ்கு (மிருகசீரி 

டம் ) , நெய்ம்மீன் (சித்திரை ). பறவை ( அவிட்டம் ) 
உச்சண்டம் uccangam பெ . ( n . ) கடுமையான தீவிர 

என்ற மூன்று நாண்மீன்கள்; three stars Mirugaciridam , 
மானது ; ferocious . இது உச்சண்ட மாகாளி கோவில் 

Cittirai, Avittam .. 
( உ.வ. ) . 

[உச்சம் + நிலை + நாள் . ) 


2 


உச்சம் 


10 


உச்சனிமாகாளி 


உச்சம் uccam , பெ . ( n .) 1. உயரம் (திவா . ); height, | உச்சரி - த்தல் uccari , 4 : செ.கு.வி. ( v.i. ) 1. இதழ் 

elevation , attitude . 2. உச்சந்தலை ; extreme top , overhead . முதலியவற்றின் தொழில்களால் எழுத்துகளைப் பிறப் 
3. தலைக்கு நேரான வான்முகடு ; zenith , meridian , பித்தல் ; பலுக்குதல் ; to pronounce , enunciate, articulate 
position overhead . " வெங்கதி ருச்சமாம் பொழுது " with the organs of speech . 2. ஓதுதல் ; worship ; pray . 
(காஞ்சிப்பு . பன்னிரு . 341 ) . 4. சிறப்பு ; excellence, " அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க ( சி.சி. 9 , 1 ) . 
superiority .. " உச்ச மாணிக்கத்தாலே ( இராமநா . 

( உத்து - உச்சு - உச்சரி . ஓ.நோ. நச்சு - நச்சரி . உத்து 
பாலகா . 17 ) 5. வல்லிசை ( திவா . ) ; treble. 6. கோள் 

நாவைப் பொருத்திப் பேசு . ) 
நிலையுளொன்று ( விதான . நட்பா . 21 ) ; exalted posi 
tion of a planet one of five kiraga - nilai. 7. அறுதியளவு ; உச்சரிப்பு uccarippu, பெ . (n .) 1. உச்சரிக்கை ; பலுக்கல் ; 

pronunciation . 2. எழுத்தினோசை ( ஆ.அக. ) ; sound of 
extreme limit. தோணி உச்சவோட்டு ஓடிற்று . 8. நுனி; 

a letter . 
edge. 9. முனை brink. 10. நண்பகல் ; noon , midday . 
11. உயர்வு ; supremacy . 

க . உச்சார . 
ம. உச்சம் ; க . உச்ச .; Skt ucca 

( உத்து – உச்சு - உச்சரி + உச்சரிப்பு . ) 

உச்சல் uccal, பெ . ( n . ) கரிய மச்சம் ; black mole . 
[ உ - உச்சி - உச்சம் . ) 

( சேரநா . ) . 
உச்சம் . uccam , பெ . ( n . ) 1. எண்வகைப் பாடற் 

ம . உச்சல் . 
பயன்களுள் ஒன்று . ( சிலப் .16 உரை ) ; one of eight 
padar -payan; effect of music. 2. புணர்ச்சி வகையுள் [ உச்சு – உச்சல் . ) 
ஒன்று ( கொக்கோ . 3.5 ) ; mode of sexual union . | உச்சவம் uccavam, பெ . ( n . ) 1. விழா ( திவா . ); festival, 
( செ.அக. ). 

festivity . 2. செல்வம் ; prosperity . “ மாவுச்சவ மாபத்தும் 
[ உச்சி + உச்சம் . ) 

( ஞானவா . உபசா .12 ) . 
உச்சம்போது uccam - podu , பெ . ( n . ) நடுப்பகல் ; lit time 

க. உச்சவ ; Sit utsava 
when the sun is in meridian , noon , midday . உச்சம் [ உத்தம் = மேலெழுதல் , மனம் பொங்குதல் , மகிழ்ச்சியுண்டா 
போதே யூரூர் திரிய " ( தேவா . 298,9 . ) . 

தல் . உத்தம் - உத்தவம் - உச்சவம் . உத்தவம் பார்க்க ; 

see uttavam . ) 
[ உச்சம் + ( பொழுது ) போது . ) 

உச்சவீடு ucca - vidu , பெ . ( n . ) உதயத்துக்கேழாமிடம் ; 
உச்சம்போழ்து uccam- pd / du , பெ . ( n . ) உச்சம்போது exalted sign of a planet. ( சா.அக.) . 
பார்க்க . ( S.I.I. iii 3. ); 889 uccampadu. 

[ உச்சம் – வீடு . ) 
உச்சயம் uccayam , பெ . ( n .) 1. குவியல் ; heap . 2. | உச்சன் uccan பெ . ( n .) விளையாட்டில் , குறிவைத் 
வாழைக்காய் ; unripe plantain fruit. 

தெறியும் கல் , விதை முதலியவற்றுள் ஒன்று ; cowrie, 
[ உச்சம் - உச்சயம் . ) 

arécanut or tamarind seed , used for pitching in games . 
உச்சயினி uccayini, பெ . ( n .) ஒரு நகரம் . ( காஞ்சிப்பு . 

( J.). ( செ.அக. ) . 
தீர்த் . 75 ) ; ancient city of Ujjain , formerly the capital ( ஒச்சு - உச்சு - உச்சன் . ) 
of king Vikramaditya. 

உச்சன் uccan, பெ . ( n . ) 1. ஓரைச் சக்கரத்தில் தன் 
[உஞ்சை - உச்சயினி. ] 

உச்சநிலையில் நிற்கும் கோள் ( பஞ் . ) : planet in its 

exalted sign of the zodiac . 2. நெட்டையானவன் ; tall 
உச்சரம் uccaram, பெ . ( n .) உட்பருப்பு சிறியதாயும் man . ( சா.அக. ) . 

வெளி ஒடு பெரிதாகவும் உள்ள தேங்காய் ; coconut 
with a thick shell and thin kernal 

ம . உச்சன் , 

[ உ + உச்சன் . ) 
ம . உச்சரம் . 

உச்சன் uccan, பெ . ( n . ) பித்தன் , madman . 
[ உ + உச்சு - உச்சரம் . ) 

க . உச்சு ; தெ . உச்சு . 
உச்சராசி uccarasi, பெ . ( n .) 1. கோள் உச்சத்திலிருக்கப் 

[ உச்சு - உச்சன் . ] 
பெற்ற ஓரை ( இராசி ) : ( Astrol.) exalted sign of a planet. 
2. ஆகூழ் ஓரை ( அதிட்ட ராசி ) ( C.G. ); fortunate naal உச்சனிமாகாளி uccani- magal, பெ . ( n .) 1. உச்சயனி 
sign . 

நகரத்திலுள்ள காளிதேவி ; guardian goddess of the 

ancient city of Ujjain.2 . ஒரு சிற்றூர்த் ( கிராம ) தேவதை: 
(உச்சம் + ராசி . SKL rasi > த . ராசி . உச்சவோரை பார்க்க 

village goddess . ( Tinn ). ( செ.அக.). 
ses ucca - vdral. ) 

[ உச்சயினி - உச்சனி + மாகாளி . ) 


உச்சாணி 


11 


உச்சிக்குழிகை 


உச்சாணி uccani, பெ . ( n. ) எல்லாவற்றினும் உயரமா உச்சிக்கரண்டியளவு ucci -k - karandi- y - alavu, பெ . ( n. ) 

னது ; highest point, top , summit . உச்சாணிக் கொம்பி தேயிலைக் கரண்டியளவு ; tea spoonful. 
லிருந்து விழுந்தான் , உச்சாணிக்கிளை . ( உ.வ. ) . 

( உச்சி + கரண்டி + அளவு . ) 
[ உச்சி – உச்சாணி . ) 

உச்சிக்கலயம் ucci - k -kalayam , பெ . ( n. ) 1. அடுக்கின் 
உச்சாயம் uccayam, பெ . ( n . ) 1. உயர்வு ; stateliness , மேலிருக்கும் மட்பானை ; pot which is on top 
loftiness , dignity . உச்சாயமாக முகமன்கள் உரை ( ஆ . அக .) . 2. சிறிய மட்பானை ; small pot. 
செய்து ( நல் . பாரத . ஆசிரமவாச . வனம்புகு . 163 ) 

[ உச்சி + கலயம் ] 
2. மனவெழுச்சி ; ஆர்வம் ; ஊக்கம் ; enthusiasm. 

உச்சிக்கவாஅன் ucci - k -kavaan , பெ . ( n . ) குன்றத்துச்சி 
[ 2 – உத்தம் – உத்தாயம் - உச்சாயம் . உத்தாயம் பார்க்க ; 

யின் பக்கம் ; side of a peak , வறன் பொருந்து குன்றத்து 
see uttayam . ] 

உச்சிக்கவாஅன் ( நற் . 92-4 ) . 
உச்சாரணை uccaranai, பெ . ( n . ) உச்சரிப்பு பார்க்க 

(உச்சி + கவாஅன் . ) 
( வீரசோ. யாப் . 35. ) ; see uccarippu. 

உச்சிக்காலம் ucci - k - kalam , பெ . ( n. ) 1. நண்பகல் ; mid 
க . உச்சரண , உச்சாரண . 

day . 2. கோயிலின் நண்பகல் ( மத்தியான ) பூசை ; noon 
[ உ – உந்து - உத்து – உத்தாரம் ( குரலையுயர்த்தி உரத்துச் 

service in the temple. 
சொல்லுதல் ) உச்சாரம் - உச்சாரணம் 
உச்சாரணம் - உச்சாரணை . ) 

[ உச்சி + காலம் . ) 
உச்சாரம் uccaram , பெ . ( n . ) உச்சரிப்பு பார்க்க (சி.சி. 
4.35 மறைஞா); see uccarippu . 

உச்சிகாய் - தல் uccikay-, 2. செ.கு.வி. ( v.i.) அறிவிழத் 

தல் ; to lose sense . 
க . உச்சார . 

( உச்சி + காய் . ) 
[ உ – உந்து – உத்து ( குரலை உயர்த்து ) உத்தாரம் – உச்சாரம் 
( உரத்துச் சொல்லுதல்) . ) 

உச்சிகாய்ந்தவன் ucci- kayndavan, பெ ( n . ) அறிவிழந்த 
உச்சாரம் ’ uccaram , பெ . ( n . ) 1. உயர்ச்சி ( யாழ்.அக. ) ; 

வன் ; fool. அவன் ஒரு உச்சி காய்ந்தவன் . 
height. 2. மேன்மை ; வளர்ச்சி ; development. 

( உச்சி + காய்ந்தவன் . ) 
உந்து – உத்து – உத்தம் (உயர்வு ) உத்தாரம் - உச்சிக்கிழான் ucci - k - kilan , பெ . ( n . ) கதிரவன் ; sun , 
உச்சாரம் . ] 

lit. lord of the zenith . “ உச்சிக்கிழான் கோட்டம் " ( சிலப் . 
உச்சி ucci , பெ . ( n . ) 1. முகடு ; உயர்வு ; height, summit , 9.11 ) . ( செ.அக. ). 
meridian . 2. தலை ; head . 3. நடுப்பகல் ( பிங் . ) ; midday, 

[ உச்சி + கிழான் . ] 
high noon . உச்சிப்பொழுது ஆகிவிட்டது ( உ.வ. ) . 4 . 
ஆண்மயிர்; hair of male . 5. எல்லை ; limit, border, உச்சிக்குடுமி ucci-k- kucumi, பெ . ( n . ) ஆடவரின் 
boundary . 6. குடுமி ; tuft of hairs. 7. தலைக்கு நேரிடம் ; தலையில் சுற்றிலும் மழித்து உச்சந்தலையில் மட்டும் 
zenith . 

மழிக்காமல் விடப்படும் மயிர்க் கற்றை ; crest , hair - turt 

on the centre of the head . 
க. , ம. , தெ ., உச்சி : து. உச்ச . 

ம . உச்சிகுடும்மி . 
உத்து – உச்சு - உச்சி . ] 

(உச்சி + குடுமி . கொடி ( மேற்பகுதி உயர்ந்திருப்பது- கொடிமி 
உச்சி ucci, பெ . ( n. ) நாய் ( பிங் . ) ; -dog . ( Onom . imit. 

- குடுமி . ) 
of beckoning sound cu . ). 

உச்சிக்குருடன் ucci - k - kurugan, பெ . ( n .) குள்ளன் ; 
[ ஊசு = ஒலிக்குறிப்புச் சொல் . ஊசு - ஊச்சு – உச்சு - உச்சி 

dwarf . 
- நாயை விளிக்கும் ஒலிக்குறிப்புச் சொல் நாயைக் குறித்தது . ) 

ம . உச்சிக்குருடன் . 
உச்சிக்கடன் ucci - k - kadag , பெ . ( n .) நண்பகல் கடமை 

[உச்சி + குருடன் . ) 
( கூர்மபு . நித்தியகண் . 15 ) : midday worship or prayers . 

உச்சிக்குழி ucci- k - kull, பெ . ( n .) துளை; குழந்தையின் 
[ உச்சி + கடன் . ] 

தலையுச்சிப் பள்ளம் ( ஆ.அக. ); membranous dent or 
உச்சிக்கரண்டி ucci - k - karandil, பெ . ( n . ) குழந்தை 

depression in an infant s head, fontanelle . 
களுக்கு உச்சியில் எண்ணெய் விடுஞ் சிறுகரண்டி ; 
small spoon that is used when pouring oil on the head [உச்சி + குழி . ) 
. : of a baby . 

உச்சிக்குழிகை Uccl - k - kuligai, பெ . ( n ) உச்சி விழுகை 
( உச்சி + கரண்டி . உச்சியில் எண்ணெய் தேய்த்தற்குரிய சிற்றள 

பார்க்க ; 889 ucel- villugal. ( சா.அக.). 
வுள்ள கரண்டி. ] 

[உச்சி + குழிகை. ] 


உச்சிக்கொடி 


12 


உச்சிதம் 


- 


. 


உச்சிக்கொடி Ucci- k - kodi, பெ . ( n . ) புல்லுருவி ; parasitic | உச்சிகுளிர் - தல் ucci - kulir , 2. செ.கு.வி. ( v.i.) மகிழ்வ 
plant. ( சா . அக.) . 

டைதல் ; lit. cooling of the head , fig . to feel happy, 

to be highly pleased, delighted . GÚUN GOTJITSU 288 
[ உச்சி + கொடி : ] 

குளிருமோ ( ஈடு , 4,3 , ப்ர.ஜீ ). ( செ.அக. ). 
உச்சிச்சமயம் ucci-c- camayam , பெ . ( n . ) நண்பகல் ; 

midday . ( ஆ.அக. ) . 

( உச்சி + சமயம் . ) 
உச்சிச்சுட்டி ucci-c- cuti, பெ . ( n . ) குழந்தைகளின் 
தலையணி வகை ; ornament for the forehead of 
children . ( செ.அக. ). 

[உச்சி + சுட்டி . ) 
உச்சிச்செடி ucci-c- cedli, பெ . ( n . ) புல்லுருவி ; Indian 

mistletoe ( செ.அக.). 
[ உச்சி + செடி . ) 
உச்சிச்செடில் ucci - c - cedil, பெ . ( n . ) செடிலாட்டம் ; hook 

- swinging. ( செ.அக. ). 
உச்சிக் கொண்டை 
உச்சிக்கொண்டை ucci - k - kondai, பெ . ( n . ) 1. உச்சிமுடி , 

[ உச்சி + செடில் . ] 
tuft or braid of hairs on the crown of one s head . 2. உச்சிசந்தி ucci- candi , பெ . ( n . ) உச்சிக்காலப் பூசை; 
சேவல் முதலியவற்றின் தலைச்சூட்டு ; cockscomb ; noon service in the temple. ( செ.அக. ) . 
crest as of a cock . ( ஆ.அக. ) . 

( உச்சி + சந்தி .] 
[உச்சி + கொண்டை . ) 

உச்சிட்டம் uccittam, பெ . ( n . ) 1. எச்சில் பண்டம் ( பிங் . ) ; 
உச்சிக்கொம்பன் ucci - k - komban, பெ . ( n . ) 1. உச்சியில் unconsumed food remaining after one had eaten , 
நிமிர்ந்த கொம்புள்ள மாடு ; bull or cow that has erect regarded as being unclean and unfit to be eaten by 
homs near together . 2. கல்யானை ( காண்டா விலங்கு ); another.2 . மிச்சில்; that which is left, refuse . உச்சிட்டம் 
rhinoceros, from its having one straight horn . 

மென் றுலகினை யுண்கிலார் " ( கந்தபு . வீரபத் .41 ). 
[ உச்சி + கொம்பன் 

( எச்சில் + உச்சில் – உச்சிட்டம் . ) 
உச்சிக்கொம்பன் என்பதற்குக் கல்யானை ( காண்டா மிருகம் ) | உச்சித்தம் uccittam, பெ . ( n .) மகரக்கை ( சிலப் . 3,18 , 
என மற்றொரு பொருளைப் பிற அகரமுதலிகள் கூறியிருப்பது உரை ) ; variety of gesture with both hands. 
பொருத்தமாக இல்லை . ஏனெனில் கல்யானைக்குக் கொம்பு 

( ஒருகா. உத்து – உத்தித்தம் – உச்சித்தம் . ) 
மூக்கின் மேல் உள்ளது . உச்சி என்னும் சொல் தலை உச்சி உச்சித்திலகம் ucci-t- ilagam, பெ . (n.) செம்மலருள்ள 
யையே சிறப்பாகக் குறிப்பது . சிந்துவெளி முத்திரையில் 

ஒருவகைப் பூஞ்செடி ; flowering shrub with red 
மாட்டு வகையைச் சார்ந்த உச்சிக் கொம்பன் ( unicom ) பொறிக் 

blosssoms . “ உதிக்கின்ற செங்கதிருச்சித் திலகம் ... என்ன 
கப்பட்டுள்ளதை ஒப்புநோக்குக. சா . அகர முதலியில் நிமிர்ந்த 

விதிக்கின்ற மேனி ( அபிராமி .1 ). 
கொம்புள்ள மாடு எனப்பொருள் கூறப்பட்டிருப்பது பொருத்த 
மாகத் தெரிகிறது . ) 

[ உச்சி + திலகம் . ] 
உச்சிதபண்டம் uccida - pandam, பெ : ( n .) தகுதியாகச் 

Goigs UVTL.; delicious thing: preparation high 
pleasing to the taste . ( சா.அக.). 
[ உத்து – உத்தித – உச்சித + பண்டம் . உத்து = பொருந்து . 

உத்தித = பொருந்திய , ஏற்ற , தகுந்த . ) 
உச்சிதம் uccidam , பெ . ( n. ) 1. உயர்ச்சி ; height. 2 . 

அழகு ( சா . அக .); beauty . 3. அரியது ( ஆ . அக . ): rare 
thing. 4. கொடை ; gift. 
[உத்து – உத்திதம் – உச்சிதம் = பொருத்தமானது . தக்கது . 

சிறந்தது , அரியது . ] 
உச்சிதம் uccidam , பெ . ( n .) நெருஞ்சி பார்க்க ; see 
nerunjil ( செ.அக. ) . 

- உச்சிதம் . ) 
பசிக்கொம்பன் 


( UMEle 


உச்சிப்படு - தல் 


13 


உச்சியெடு - த்தல் 


உச்சிப்படு - தல் ucci- p - pagu-, 20. செ.கு.வி. ( v.i. ) உச்ச உச்சிமுகடு uccimugacu, பெ . ( n. ) கூரையின் இரு 

மாதல் ; to ascend as of moming sun . “ வெள்ளி பக்கமும் சேருகின்ற மேலிடம் ; ridge of roof . 
உச்சிப்பட்டது . வியாழன் அஸ்தமித்தது " ( திவ் . ( செ.அக. ). 
திருப்பா . 13 வ்யா . ). ( செ.அக. ). 

[ உச்சி + 

முகடு .) 
[ உச்சி + படு . ) 

உச்சிமுகரல் uccimugaral, பெ . ( n . ) குழந்தையி 
உச்சிப்பள்ளி ucci - p -palli, பெ . ( n. ) பதினான்காம் னுச்சியை அன்பு மேலீட்டினால் முகருதல் ; smelling 

( சதுர்த்தசி ) நாள்தோறும் பள்ளிக்கூடத்தில் விடப் the crown of the head of a child through affection . 
பெறும் பகல் விடுமுறை; noonday dismissal of school ( சா.அக. ) . 
on the day preceding the new moon or the full moon . 

[ உச்சி + முகரல் . ) 
( செ.அக. ). 
(உச்சி + பள்ளி . உச்சிநேரம் (நண்பகல் ) வரை மட்டும் நடை 

உச்சிமூலம் uccimilam, பெ . ( n . ) உச்சிமேடு பார்க்க ; 

see uccimedu . “ தானவனாகி நின்ற தவமது உச்சிமூலம் " 
பெறும் பள்ளி . ) 

(திருவள்ளு. சற்பம் ) . 
உச்சிப்பிளவை ucci - p - pilavai, பெ . ( n . ) உச்சந்தலையி 

[ உச்சி + மூலம் . ) 
லுண்டாகும் புண் ( மூ.அ. ) ; ulcerous scab or sore 
on the crown of the head . ( செ.அக. ). 

உச்சிமேடு uccimddu, பெ . ( n . ) தலையின் நடுவிடம் ; 

central region of the head . 
[ உச்சி + பிளவை . ) 
உச்சிப்பிறை ucci- p - pizai, பெ . ( n . ) பரவ மகளிரணியுந் 

( உச்சி + மேடு . முகடு – மேடு . ] 
தலையணிவகை; crescent shaped head ornament , a உச்சிமோ - த்தல் uccim-, 3. செ.குன்றாவி . ( v.t ) உச்சந் 
common ornament among women of the Parava Caste. தலையை மோந்து அன்பு பாராட்டுதல் ; smell the 
( செ.அக.) . 

crown of the head especially of a child , from affection . 
[ உச்சி + பிறை . ). 

“ தனிப் புதல்வன்றனை.. உச்சி மோந்து " ( கோயிற்பு . 

வியாக்கிர . 2 ) . 
மணவிழாவின் போது பரதவ மகளிர் பிறை வடிவில் தலை 
யணி ஒப்பனை செய்து கொள்வர் . சிந்துவெளி முத்திரைகளில் 

[ உச்சி + ( முகர்தல் ) மோ - த்தல் . ] 
காணப்படும் மகளிர் தலையணியை இது ஒத்துள்ளது . உச்சிமோடு ucci - modu , பெ . ( n . ) உச்சி முகடு பார்க்க ; 
உச்சிப்பின்னல் ucci- p-pinnal, பெ . ( n.) உச்சிச்சடை ; 

see ucci-mugadu. 
plait of the crown . ( ஆ.அக. ) . 

[ உச்சி - ( முகடு ) மோடு . முகடு - மோடு - மேடு . ] 
[ உச்சி + பின்னல் . ) 

உச்சியணி ucci- y - ani, பெ . ( n . ) தலைச் சீராவில் உள்ள 
உச்சிப்பூ ucci- p - pu, பெ . ( n . ) குழந்தைகளின் தலையணி அணித் தொங்கல் ; pendant of a head - gear . ( pond . ) 
Q606 ; ornament for a child s forehead . 

[ உச்சி + அணி . ) 
ம . உச்சிப்பூவு . 

உச்சியாட்டம் ucci - y - attam, பெ . ( n . ) விளையாட்டு 
[ உச்சி + பூ . ) 

வகை ; a kind of four - a -side game . 
உச்சிப்பொழுது ucci- p - poludu, பெ . ( n . ) நடுப்பகல் ; ம . உச்சிள்ளியாட்டம் . 
noon , midday . ( செ.அக. ) . 

[உச்சி + ஆட்டம் . ] 
[ உச்சி + பொழுது . ] 

உச்சியார் ucci - y - ar, பெ . ( n . ) தேவர்; celestial beings. 
உச்சிமல்லிகை uccimalligai, பெ . ( n . ) ஊசி மல்லிகை “ உச்சியார்க் கிறைவனாயுலக மெலாங்காத் தளிக்கும் " 
பார்க்க ; see Usimalligai. 

( யாப்.வி. 86. பக் . 315 ) . 
ம . உச்சிமலரு. 

[ உச்சி + ஆர். ] 
[ ஊசி – உச்சி + மல்லிகை . ) 

உச்சியிடிக்கை ucci - y -idlikkai, பெ . ( n . ) குழந்தையி 
உச்சிமலை uccimalai, பெ . ( n . ) 1. மலையுச்சி ; hill top . னுச்சந்தலை தாய்மார்பிற் படுதலால் அவட்குண்டா 
2. செங்குத்தான குன்று ; steep hill ( செ.அக.). 

கும் நோய் ; disease of the nursing mother caused 

by her nipple being touched by the crown of her suckling 
[ உச்சி + மலை . ) 

baby s head . ( செ.அக. ) . 
உச்சிமீன் uccimig , பெ . ( n . ) புள்ளிமீன் ; spotted butter 
fish .. 

[உச்சி + இடிக்கை . இடி - இடிக்கை . ) 

உச்சியெடு - த்தல் ucci- y- edu-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
து . உச்சிமீன் . 

வகிர் எடுத்தல் ; part the locks of hair in two with 
[ உச்சி + மீன் . ) 

a cleavage line from the crown to the forehead ( J. ) . 


உச்சியெண்ணெய் 


14 


உச்சூன் 


3 


2. உச்சி முடியை மென்மையாகப் பற்றியிழுத்தல் ; slow உச்சிவெறி ucci - ver-- பெ . ( n . ) உச்சிவீடு பார்க்க ; see 
pull of few hairs in the crown to relieve ailment. 

ucci - vidu . ( செ.அக. ). 
[உச்சி + எடு - த்தல் . ] 

( உச்சி + வெறி . ) 
உச்சிமுடியை வகிர் எடுத்தலை உச்சியெடுத்தல் என்பது | உச்சிவேர் ucci - var , பெ . ( n . ) மூலவேர்; top - root. 
பொதுவழக்கு . உள்நாக்கு அல்லது சிறு நாக்கு மேலெடுப்பதற் 

[ உச்சி + வேர் . ) 
காக மிளகுப் பொடியை உள்நாக்கில் தடவித் தலையின் 
உச்சியிலுள்ள சில முடிகளை மென்மையாக ஓரிருமுறை உச்சு -- தல் UCCU-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. இலக்கிற் காய் 
பற்றியிழுப்பது நாட்டுப்புறங்களில் நிலவும் பழங்காலக் முதலியன எறிதல் ; to pitch at a mark , to play such 
கைமருத்துவ முறைகளுள் ஒன்று , 

a game of pitching with areca nuts , shells or coins. 
உச்சியெண்ணெய் ucci - y - enney , பெ . ( n . ) குழந்தை 2. ( வஞ்சகத்தால் ) வெல்லுதல் ; to conquer in a game , 
களின் உச்சந்தலையிலிடும் எண்ணெய் ; oil smeared 

come out successful in a controversy, win , secure an 
on the crown of the head especially of infants . ( செ.அக. ) . 

advantage by subtlety or artifice. 3. பிறர் பொருளை 
ம . உச்செண்ணெய் 

ஏய்த்துக் கவர்தல் ; to get possession of another s 
( உச்சி + எண்ணெய் . ) 

property by fraud , stratagem , cunning , or deceit. 4. பித்துப் 
உச்சில் uccil, பெ . ( n . ) ஒரு வகைச் செடி ; a kind 

பிடித்தல் ; to go mad , to become demented . ( செ.அக. ). 
of plant , 

உச்சு -தல் UCCU-, 5. செ.குன்றாவி . ( v.t.) தேய்த்தல் ; 
ம . உச்செலி , ஒச்செலி. 

to rub .| 
உச்சிவிடுதி ucci - vidudi, பெ . ( n . ) 1. உச்சிவீடு பார்க்க ; 

க . உச்சு . 
see ucci vidu. 2. தொழிலாளிகள், பள்ளிச் சிறுவர்களின் 
நண்பகல் ( மத்தியான ) விடுவு ; midday recess for [ உல் – உத்து – உச்சு . ) 
labourers, or for children at school. 3. நண்பகல் உச்சு UCCU , பெ . ( n . ) பித்தன் ; mad man , mentally 
நேரத்தில் மழை விடுகை; cessation of rain at noon . retarded . 
( செ.அக. ). 

ம . உச்சு ; க . உச்சு . 
[உச்சி + விடுதி . உச்சி = நண்பகல். ) 

(உய்த்து – உத்து – உச்சு = அறிவிழந்தவன் , நினைவு தப்பிய 
உச்சிவிழுகை ucci- vilugai , பெ . ( n . ) குழந்தைகளின் 

வன் . ) 
உயிர் ஏதத்திற்குரியதான உச்சிக் குழிகை; dangerous 

உச்சுக்காட்டு - தல் uccu - k - kattu- 5. செ.கு.வி. ( v.i. ) 
disease of infants, the most prominent symptom of which 
is an increased depression in the head of the infant. 

நாயைத் தூண்டிவிடுதல் ; to urge or set a dog on 
( செ.அக. ). 

a person or an object by repeating the sound உச்சு , 

உச்சு while simultaneously pointing to the object of 
[ உச்சி + விழுகை . ) 

attack . நாயை உச்சுக்காட்டு . ( கொங்.வ. ). 
உச்சிவினை ucci - vinai, பெ . ( n . ) உச்சிக் கடன் பார்க்க ; 
see icci - k - kadan ( சேதுபு . துத்தம் . 6 ) . ( செ.அக.) . 

[ உச்சு + காட்டு - தல் . உச்சு = நாயை ஏவும் ஒலிக் குறிப்புச் 

சொல் . நாயை உச்சுக்காட்டுகிறான் அல்லது உசுக் காட்டு 
[ உச்சி + வினை. ) 

கிறான் என்பது நாட்டுப்புற வழக்கு . ) 
உச்சிவீடு ucci - vidu, பெ . ( n . ) 1. உச்சிவேளையில் 

மழைவிட்டிருக்கை ; cessation of rain at noon . 2 . உச்சுக்கொட்டு - தல் Uccu - k - kottu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 
இடைவிடுகை; stopping at intervals. உச்சிவீடு 1. இக்குக்கொட்டு பார்க்க ; see ikku - k - kottu . 2 . 
விடாதே இத்தையே மனோரதியா நின்றது ( ஈடு . வெறுப்புக்குறி காட்டுதல் ; to manifest one s dissatis 
9,3,7 ) . 

faction or disapproval by smacking the lips, so as to 
(உச்சி + வீடு . வீடு = விடுபடுதல், நிற்றல் . ] 

produce an interjectional sound like pshaw expressive 
உச்சிவுதயம் ucci - v - udayam , பெ . ( n . ) குழந்தைப் 

of contempt. ( செ.அக. ). 
பேற்றின் போது முதலாக உச்சிவெளிக் காணல் ; ( In 

( உச்சு + கொட்டு - தல். உச்சு - வாயால் எழுப்பப்படும் இரக்கம் 
mid - wifery ) the appearance of the upper part of the 
foetal head in labour vertex presentation . ( சா.அக. ). 

குறித்த ஒலிக் குறிப்புச் சொல் . ) 
( உச்சி + உதயம் . ] 

உச்சுச்செனல் Uccuccepal, இடை . ( part.) நாயைக் 
உச்சிவுருமம் ucci - v - urumam , பெ . ( n. ) நடுப்பகல் ; 

கூப்பிடுதல் ; calling a pet dog . ( ஆ.அக. ) . 
midday . 

உச்சூடை uccidai, பெ . ( n . ) கொடிக்கம்பத்தின் நுனி; 
[ உச்சி + உருமம் . உருமம் = வெயில் . ) 

pointed head of flag - pole. 
உச்சிவெளி ucci - veli, பெ . ( n . ) உச்சிவீடு பார்க்க ; see 

(உச்சி + சூடை . ) 
ucci - vidu. ( செ.அக. ) . 

உச்சூன் uccin, பெ . ( n . ) உச்சூனம் பார்க்க ; see uccinam . 
[உச்சி + வெளி . ) 

[ உச்சு + ஊன் , ஊனொடு ஒட்டியிருப்பது , கொழுப்பு . ) 


உச்சூனம் 


15 


உசாவல் 


உச்சூனம் uccinam, பெ . ( n . ) கொழுப்பு ; fat ( செ.அக. ) . உசவு uSavu; பெ . ( n .) எந்திரங்கட்கூட்டும் கரியுமெண் 
( உத்து - உச்சு = பொருந்துதல் . ஊன் தசையோடு பொருந்தி 

ணெயுஞ் சேர்ந்த கூட்டு (சீவக . 78 6 , உரை . ) ; peos 
யிருப்பதால் உச்சூளம் எனப்பட்டது . உச்சு + ஊனம் . ஊன் ( ஆ.ஆக. ). 
– ஊனம் . ] 

( மசகு - முசகு – உசகு – உசவு . ) 
உச்செனல் uccepal, இடை . ( part ) நாயை அழைத்தற் உசற்காலம் usarkalam , பெ . ( n .) விடியற்காலம் ( யாழ் . 
குறிப்பு; utterance of an imit word used in calling 

அக . ) ; dawn . ( செ.அக. ) . 
a dog. ( செ.அக. ) . 

[ ஊசல் – உசல் + காலம் . ஊசல் = மேலெழுதல் , கிழக்கிற் 
[ உச்சு + எனல் . ) 

கதிரொளி தலைகாட்டுதல் . ] 
உச்சேதம் uccddam, பெ . ( n .) உட்சிதைவு பார்க்க ; see 

உசனன் usanan , பெ . ( n . ) வெள்ளி; சுக்கிரன் ( கம்பரா . 
utsidaivu . 

ஆறுசெல் . 6 ) ; Venus . ( செ.அக. ) . 
( உள் + சேதம் . ) 

( ஒருகா. உசல் – உசன் – உசனன் . ) 
உச்சை uccai, பெ . ( n .) சிறுநீர், மூத்திரம் ; urine . உசனார் usanar, பெ . ( n . ) உசனன் பார்க்க ( பாரத.குரு . 

23 ) ; see usanan. ( செ.அக. ). 
க. உச்செ ; தெ . உச்ச . 

உசா usa, பெ . ( n. ) 1. ஆராய்ச்சி ; enquiry , investigation , 
[ உய் – உய்த்து உத்து - உத்தே + உச்செ ( பெய்தது . 

question . சான்றோருசாப் போல " ( தொல் . பொருள் . 
சொரிந்தது ) – உச்சை 

285 , உரை ) . 2. ஒற்றன் ( திவா . ); spy . 
உச்சைனி uccaini, பெ . ( n . ) உச்சயனி பார்க்க ; see 
uccayani. 

[ உசாவு 

– உசா . ] 
உசகம் usagam, பெ . ( n . ) ஆமணக்கு ( சங் . அக . ) ; உசா usa, பெ . ( n. ) மூக்குத்திச்செடி ; pointed leaved 
castor - plant. ( செ.அக. ). 

hogweed. ( L ) ( செ.அக.) . 
( ஒருகா . உச்சகம் – உசகம் = உயரமாக வளரும் செடி . ) 

[ உச்சம் – உசை – உசா . ) 
உசத்தி usatti, பெ . ( n . ) 1. உயர்த்தி ; உயரம் ; height. | உசாக்காலம் usa - k -kalam, பெ . ( n . ) கதிரவன் தோன்ற 
உயர்த்தி பார்க்க ; see uyartti. 

லுக்கு நான்கு கடிகை முற்பட்ட காலம் ; dawn , time 

of day before day break . 
[ உயர்த்தி – உசத்தி . ] 

[ உசா + காலம் . ) 
உசரம் usaram, பெ . ( n . ) உயரம் ; height , elevation . 

உசாக்கேட்டல் use - k - kettal, தொ.பெ. ( vbl.n.) கருத்துரை 
நாலுதோரை உசரத்து ( S.I.l, ii , 134 ) . 

கேட்டல் ; investigation , consultation . ( ஆ.அக. ). 
[ உயர் – உயரம் – உசரம் ( கொ.வ. ). உயரம் பார்க்க ; see 

[ உசா + கேட்டல் . ) 
uyaram . )] 

உசாக்கையர் usakkaiyar, பெ . ( n . ) கருத்துரை வழங்கு 
உசரி usari, பெ . ( n . ) முள்ளி; a thorny shrub in common . 

வோர் ; consultant, investigator . “ உசாக்கைய ரொருங்கு 
[ ஒருகா : உத்தரி – உச்சரி – உசரி . அரிதல் = குத்துதல் , போனார் ( இரகு . அயனெ .12 ) . ( செ.அக. ). 
புண்படுத்துதல் . ) 

[ உசாவு – உசா – உசாக்கை + அர் . ) 
உசல் usal, பெ . ( n . ) 1. விடியல் ; dawn . 2. ஒருவகை 

உசாத்துணை usa - t- tunai, பெ . ( n . ) உற்ற துணைவன் 
மரம் ; a kind of tree , 

( திருக்கோ . 400 உரை ) ; best adviser , reliable friend , 
( ஊசல் = மேல்வருதல் , ஒளி மேலெழும்புதல் . ஊசல் – உசல் . faithful companion , congenial comrade. ( செ.அக. ). 
Skt. usal . ) 

[ உசாவு – உசா + துணை . ) 
உசவு - தல் USavu- , 5. செ.குன்றாவி. (v.t) 1. சிந்தித்தல் ; | உசாதல் usadal, தொ.பெ. ( vbl.n. ) வினாவுதல் ; ques 
கலந்தாய்தல் ; to consider, to think and decide to 

tioning .. 
scrutinize. ஏவவென் றுசவியே " ( பாரத . பதினேழாம் . 
221 ). 2. வேவுபார்த்தல் ; to spy , to discern by careful ( உசாவுதல் + உசாதல் . ) 
observation . 

உசாவடி usavadi, பெ . ( n .) உட்பிரிவு ; separation into 
[ உசாவு – உசவு . ] 

smaller parts, subdivision . (i.m.p.tj. 894 ) . ( செ.அக. ). 
உசவு - தல் usaw-, 5. செ.கு.வி. ( v.i. ) உசாவா நிற்கும் ; 

[ உசாவு + அடி . ) 
to enquire, to ask question . தனிக் குருகுசவு ( கலித் . | உசாவல் uSaval, பெ . ( n .) 1. ஆராய்தல் ; investigating. 
121-15 . ) (சங்.இலக் . சொற் .) . 

2. எண்ணல் ; thinking, considering. 3. வினாவல் ; 
[ உசாவு 

questioning .. 
– உசவு . ) 

[உசாவு – உசாவல் . ) 


உசாவு - தல் 


16 


உசுலாத்திமாடு 


உசாவு - தல் uSavur, 5. செ.குன்றாவி . ( v.t.) 1. சிந்தித்தல் ; | உசிலை usilai, பெ . ( n . ) அரைப்புப்பொடி ; சீக்கிரி ; black 
to consider, to take counsel with oneself, deliberate . sirissa . ( செ.அக.). 
" அரசியலுசாவி ( பாரத . வாரணா . 128 ) . 2. கேட்டறி 

( உசில் - உசிலை . ) 
தல் ; to enquire or investigate . " உசாவுகோ வைய 
சிறிது ( கலித் . 7-4 ) . 3. செவியுறுதல் ( ஆ.அக. ) ; to 

உசீரம் usiram , பெ . ( n . ) இலாமிச்சை வேர்; cuscuss 
hear , to listen. உரைத்தமை யனைவரு முசாவி ( விநாய 

root. “ சந்தன முசீரங் கோட்டம் " (திருவாலவா . 43. 16 ) . 

( செ.அக. ). 
கபு . 75 , 84 ) . 
[உல் = பொருந்துதல் கருத்து . உல் – உல – உலவு — உலாவு 

[ உசில் – உசிலம் + 

உசிரம் உசீரம் . ) 
– உசாவு . பிறரோடு பொருந்துதல் , கலத்தல் , சென்றுவரல் , 

உசு -த்தல் usu-, 4. செ.கு.வி. ( v.i. ) துளைத்தல் ; to 
பிறரோடு கலந்து கருமம் மேற்கொள்ளல் . ஆராய்தல் , பேசு 

bore, punch . 
தல் , வினாதல் . உலாவு – உசாவு . ஒ.நோ. அலை – அசை 

[உளு – உசு . ) 
– அசைவு – அசா . உசாவு என்னும் வினை வட புலத்திலும் 
வேரூன்றி வழக்குப் பெற்றதால் வடமொழியிலும் உசாவு – உசு usu, பெ . ( n . ) மரத்தைத் துளைக்கும் புழு ; wood 
உவாசு எனத் திரிந்து பெருக வழங்கலாயிற்று . ) 

worm . 
உசாவுந்துணை usivuntunai , பெ . ( n . ) துன்பம் தீரக் 

ம . உளும்பு . 
கேட்டறியும் துணை ; கேள்வித்துணை ; counsel, advi 

[ உல் – உள் – உளு உசு. ) 
ser , consultant . ...உளையான் உற்றது உசாவுந்துணை 
( கலித் . 136.25 ) . ( சங்.இலக்.சொற் . ). 

தொல்காப்பியர் காலத்தில் குறிலடுத்த உச்சகாரம் இரண்டே 

சொற்களில் ஆளப்பட்டது என்பதற்குச் சான்றாக உக , முசு 
[ உசாவும் + துணை . ) 

என்னும் இரு சொற்களை உரையாசிரியர் மேற்கோள் காட்டி 
உசிப்பி -த்தல் usippi-, 5. செ.குன்றாவி . ( v.t ) 1. சேர்த்தல் ; னர் . உச்சகாரம் இருமொழிக் குரித்தே ( தொல் . எழுத், 75 ) . 
to unite , associate , to join with another. “ உன்னிடத் உசுக்கல் uSukkal, தொ . பெ . ( vbl.n.) ஏவுதல் ; driving, 
தெங்களை யுசிப்பித்துக் கொள்வாய் ( திருக்காளத்.பு . 

as of a dog to an object or person . ( ஆ.அக. ) . 
காளன் . 60 ) . 

[ உ – உது – 

உதுக்கல் - உசுக்கல் . ) 
[ உய் + உய்ப்பி உயிப்பி - உசிப்பி – உசிப்பி - த்தல் . 
( கொ.வ. ) உய்ப்பி - த்தல் பார்க்க ; see uyppi- ; ) 

உசுப்பு usuppu, பெ . ( n . ) உடற்கழிவு ; dung, faeces . 

( Tinn . ) ( செ.அக. ) . 
உசிர் usir, பெ . ( n . ) உயிர் ; life animal or vegetable. 
" உசிர்க்கொலை பல நேர்ந்து " ( தேவா . 918 , 3 ) . 

[ உல் – உலுப்பு உசுப்பு . ] 
க . உசிர் ; து . , தெ . உகரு ; பட . உசரு . 

உசுப்பு -தல் usuppu-, 5. செ.குன்றாவி . (v.t.) 1 . 
[உயிர் – உசிர் ( கொ.வ. ). உயிர் பார்க்க ; see uyir. ) 

எழுப்புதல் ; to rouse , wake up ; to urge, as dogs. 

2. வெருட்டுதல் ; to frighten , to drive away as birds. 
உசில் usil, பெ . ( n . ) ஒரு மரம் ; a tree . உசிலங்கோடு . 
( தொல் . எழுத் . 405 , உரை ) . 

[உசும்பு – உசுப்பு உசுப்பு - தல் . உசும்பு ( த.வி. ) – உசுப்பு 

( பி.வி.) . ] 
[ உசல் – 

– உசில் . ) 
உசிலம் usilam , பெ . ( n . ) உசில் பார்க்க ( மலை )) ; see | உசும்பு -தல் usumbu-, 5. செ.கு.வி. (v.i.) 1. அசைதல் ; 
usil. ( செ.அக. ). 

to move , stir , to be in motion as wind - 5 . செ.குன்றாவி . 

( v.t. ) . அதட்டுதல் ; to rebuke, rant , hector . " மாக்கள 
[ உசில் – உசிலம் . ] 

திர்ப் பினுசும்ப ( பெருங் . மகத . 13,59 ) . ( செ.அக. ). 
உசிலரைப்பு usilaraippu , பெ . ( n. ) அரைப்புப்பொடி ; 

[ உல் -- உலு – உலும்பு – உசும்பு . ) 
powder made of dried sirissa leaves . 

உசுல் usul , பெ . ( n . ) 1. துளைத்தல் ; piercing . 2 . 
( உசில் + அரைப்பு. ] 

தோண்டியெடுத்தல் ; பறித்தெடுத்தல் ; digging out, 
உசிலி - த்தல் usili-, 4. செ.குன்றாவி . ( v.t ) சம்பாரப்பொடி pluckingout. 3. விளைந்தவற்றில் அரசனுக்குரிய பங்கா 

கலந்து தாளித்தல் ; to prepare with condiments as cury . கப் பெறல் ; வரிப்பணம் தண்டுதல் ; collecting tax . 

( உசில் – உசிலி – உசிலி - த்தல் = உசிலை சேர்த்துத் தாளித்தல் .] [ உசு + உசுல் . ) 
உசிலி usili, பெ . ( n . ) கடலை அல்லது தவசங்களை உசுலாத்திமாடு usulattimadu, பெ . ( n . ) அதிமாகப் பால் 
வேகவைத்துப் பொடி தூவின கறி ( இ.வ. ) ; boiled pulse 

கொடுக்கும் மாடு ; a kind of a big cow , ghing plenty 
( also grains ) seasoned with salt , chilli, mustard , oil etc., 

of milk as from Gujarat. ( செ.அக. ) . 
( செ.அக. ). 
க. உசலி , உசளி , உசசௌ , உகளெ ; தெ . உசல் ; Mar. usal. 

( உசுலாத்தி + மாடு . உசல் – உசுப்பு = அதிகப்படுத்து . பால் 

- உசுலாத்தி = சுரப்பு மிகுந்த, அதிகமாகப் பால் தருகின்ற . ] 
உசில் + உசிலி . ) 


உஞ்சட்டை 


17 


உட்கணு 


உஞ்சட்டை uljattai , பெ . ( n . ) உச்சட்டை பார்க்க ; see | உஞ்ஞார் uriir, பெ . ( n . ) ஞாயிறு உதிக்கும் திசை; 
uccattai. 

கிழக்கு ; east. ( சேரநா . ). 
[ உச்சட்டை – உஞ்சட்டை . (வே.க. 81.) ] 

ம. உஞ்ஞாரு . 
உஞ்சயினி uljayini, பெ . ( n . ) உச்சயினி பார்க்க . ( உதி + ஞாயிறு - உதிஞாயிறு – உஞ்ஞார் ( மலை ) . ] 
( யசோதர 2.1 . ) ; see uccayini ( செ.அக.). 

உஞற்று - தல் uragu-, 5. செ.குன்றாவி . (vt.) 1 . 
உஞ்சல் uljal, பெ . ( n . ) ஊஞ்சல் ; swing. “உஞ்சனிகர் 

முயலுதல் ; to attempt vigorously , strive diligently . " தாழா 
காதிற்கும் " ( சிவப் . பிரபந் . வெங்கையு . 78 ) . 

துஞற்றுபவர் ( குறள் . 620 ) . 2. செய்தல் ; to do, 

perform , accomplish . மறத்துறை .. எதிர்வன் கெழீஇ 
மறுவ . உய்யாலை , ஊஞ்சல் . 

யுஞற்றல் ( ஞான . 17.48 ) . 3. தூண்டுதல் ; to urge , 
க . உய்யல் ; தெ . உய்யாலை , உய்யேலே , ஊயலே ; ம . incite, spur to action . “ உள்ளம் உஞற்றுகையினாலே " 
உழிஞ்ஞல் , ஊஞ்சல் ; து . உச்சால் , உய்யால் . 

( கலித் . 18 , உரை ) . ( செ.அக. ). 
[ உந்து – உஞ்சு - உஞ்சல் . ] 

[ உய் – உயல் – உயற்று – உஞற்று . ) 
உஞ்சவிருத்தி urjaviruti, பெ . ( n . ) . 1. தவசங்களைப் உஞற்று uriagu , பெ . ( n. ) 1. பாடாற்றுதல் ( பிங் . ) ; 

பொறுக்கி நடத்தும் வாழ்க்கை (காஞ்சிப்பு . ஒழுக்கப் . enthusiasm ; striving, exertion . 2. முயற்சி ; application , 
36 ) ; gleaning grains of rice, as a means of livelihood . 

effort. “ தன்னுஞற் றொழிந்திடான் " ( இரகு . தசரத . 13 ) . 
2. அரிசிப் பிச்சை யெடுத்துச் செய்யும் வாழ்க்கை ; 

3. தூண்டுதல் ; inciting. 4. வழக்கம் ; practice . 
living by gleaning handfuls of rice, as alms, from door 

( செ.அக. ). 
to door . ( செ.அக. ). 

[ உய் – உயல் – உயற்று — உஞற்று . ) 
[உய் உய்ந்து – உஞ்ச + விருத்தி . ) 

உட்கட்டி utkatti, பெ . ( n . ) 1. அகக்காழ்ப்பு ; உள்திடத் 
உஞ்சி uri , பெ .- ( n .) நாயை ஏவிவிடும் குறிப்புச் சொல் தன்மை ; inner hardness or thickness . 2. அடர்த்தி ; 

( ஆ.அக. ) ; onom . expr . of setting dog against an object density. 3. உட்பொருள்; inner substance. ( சேரநா . ) . 
or person .. 

ம . உள்கட்டி 
(உச்சு – உஞ்சு – உஞ்சி . ) 

[ உள் + கட்டி . ) 
உஞ்சில் ulfil, பெ . ( n .) உசில் பார்க்க . , see usil. | உட்கட்டு utkattu , பெ . ( n . ) 1. வீட்டின் உட்பகுதி ; inside 
( செ.அக.) . ) 

of a house , private apartments. 2. பரதவச் சிறுமியர் 
உஞ்சு ulju, இடை . ( part ) நாயை அழைக்கும் ஒலிக் குழந்தைப் பருவத்தில் அணியுஞ் சிறுதாலி ; kind of 
குறிப்பு ; Onom . expr . used in calling dogs . 

necklace , worn especially by Parava girls. 3. esimesnia; 

mental courage . 4. உவளகம் ; inner appartment . 5. மாதர் 
[உஞ்சு - ஒலிக்குறிப்புச் சொல் . ) 

கழுத்திலணியும் ஒரு மணிவடம் ; a kind of necklace, 
உஞ்சுக்காட்டு - தல் ulju - k - kittu-, 5. செ.குன்றாவி ( v.t ) 

wom by women . ( செ.அக. ). 
உச்சுக்காட்டு பார்க்க ; see uccu - k - kattu . நாயை உஞ்சுக் 

[ உள் + கட்டு . ] 
காட்டுகிறான் . ( செ.அக.). 

உட்கண் utkan , பெ . ( n . ) காட்சி ; mind s eye , insight, 
(உஞ்சு + காட்டு - தல் . ) 

wisdom . " நெஞ்சென்னும் உட்கண்ணேற்காணும் 
உஞ்சேனை uljdpai, பெ . ( n .) உச்சயினி பார்க்க . உணர்ந்து " ( திவ் . இயற் . பெரியதிருவந் . 28 ) . 
( தேவா . 1221 , 8 ) ; see uccayini. 

ம . உள்கண் ; க . ஔகண்னு . 
உஞ்சேனை , 

மாகாளம் urjanai -magelam. பெ . (n.) | உட்கண்டம் utkangam , பெ . ( n . ) 1. கழுத்தினுட்பாகம் ; 
உச்சயினியிலுள்ள சிவன் கோயில் ( தேவா . 1221,8 ) ; 

inner part of the neck , throat 2. உட்கழுத்து பார்க்க ; 
Siva shrine at Ujjaip . ( செ.அக. ). 

888 utkaluttu. ( சா.அக. ). 
(உஞ்சை – உஞ்சேனை + மாகாளம் . ] 

( உள் + கண்டம் - உட்கண்டம் . கண்டம் = கழுத்து . கழுத்து 
உஞ்சை uljai, பெ . ( n . ) 1. உசல்மரம் ; tree known > Skt kandam . ] 
as usal. 2. அவந்திநகர்; city of Avanthi . 

உட்கணு utkanu , பெ . ( n . ) 1. மரத்தினுள் முளி; ( In 
[உஞ்சை என்பது மரத்தின் பெயராலமைந்த ஊராகலாம் . ) 

botany ) knobby or wart - like prominences on the inner 

side of any plant or tree - intermal uberosity. 2 . 
உஞ்சையம்பதி urjajyambal, பெ . ( n . ) உஞ்சை நகர் 

எலும்பினுள்ளேயிருக்கு முளி ; eminence on the inner 
(சிலப் . 6.20 ); city of Uljainagar. 

side of a bone - inner tuberosity . ( சா.அக. ) . 
[உஞ்சை + அம் + பதி . ) 

[ உள் + கனு - உட்கனு . கண் - கனு . ) 


2 


உட்கதவு 


18 


உட்காரவை - த்தல் 


உட்கதவு utkadavu, பெ . ( n . ) திட்டிவாயில் ; wicket -door . உட்கள்ளன் utkallan, பெ . ( n . ) 1. இடத்திற்குள் உள்ள 

கணையமரம் ஏறட்ட உட்கதவினையுடைய வாயிலி கள்ளன் ; thief within . 2. பருவின் உள்ளில் ஏற்படும் 
னையும் ( பெரும் பாண் . 127. உரை ) . ( செ.அக.). ஆணி ; core of an ulcer . 

ம . உள்கள்ளன் ;. 
க . ஒளஅகுணி (உள்தாழ்ப்பாள் ) . 

[ உள் + கள்ளன். ) 
[ உள் + கதவு - உட்கதவு. ) 
உட்கதை urikadai,பெ . ( n . ) கதைக்குள் வரும் கிளைக் உட்கள்ளி utkali , பெ . (n . ) உட்பொருள்; உள்ளிடத்து 

மந்தணம் ; inner secret, hidden meaning. ( சேரநா . ) 
கதை ; episode. 

ம . உள்கள்ளி 
க . ஒளகதெ. 

உட்களவு utkalavu, பெ . ( n . ) உள்வஞ்சகம் ; மனத்தின் 
உட்கந்தாயம் utkandiyam, பெ . ( n . ) நிலக்கிழார்க்குக் 

கபடத் தன்மை ; கரவு ; deceit, trick. ( ஆ . அக . ) . 
கட்டும் வரி ( c.c. ); levy or assessment paid to private 

ம . உள்களவு . 
land - lords . ( செ.அக. ). 

[ உள் + களவு = உட்களவு . ) 
[ உள் + கந்தாயம் - உட்கந்தாயம் . ) 

உட்காந்தல் utkandal, பெ . ( n . ) உள்வெப்பம் ; inner heat. 
உட்கரு utkaru, பெ . ( n . ) உள்ளே அடங்கி இருக்கும் 

( ஆ.அக. ) . 
OURCor; things contained within ; that which is inside, 

[உள் + காந்தல் = உட்காந்தல் . காந்துதல் - காந்தல் . ] 
such as precious stones enclosed in the interior of an 
anklet. 

உட்காய்ச்சல் utkayccal, பெ . ( n . ) 1. உள்ளாக அடிக்கும் 
உட்கருவை யுடைத்தாகிய ... 

சிலம்பின் 

காய்ச்சல் ; internal fever . 2. உள்ளெரிச்சல் ; envy , 
( சிலப் . 16 , 118 , உரை ) . ( செ.அக. ). 

jealousy .. 
உட்கருத்து utkaruttu , பெ . ( n . ) 1. உள்மன நோக்கம் ; 
innermost thought, real purpose, motive . 2. Shotos 

ம. உள்ப்பனி . 
கருத்து ; the deeper sense of a passage , underlying 

[உள் + காய்ச்சல் = உட்காய்ச்சல் . ) 
theme. 

உட்காய்வு utkayvu, பெ . ( n . ) பொறாமை ; envy , jealousy . 
[உள் + கருத்து - உட்கருத்து . ) 

[உள் + காய்வு = உட்காய்வு . ) 
உட்கருவி urkaruvi, பெ . ( n . ) அகக்கருவி பார்க்க ; see 

உட்கார் - தல் utkar- , 2. செ.கு.வி. ( v.i. ) வீற்றிருத்தல் ; 
aga - k - karuvi. ( செ.அக. ) . 

to sit down , to occupy a seat. 

( உள் – உள்கு - உள்குறு - உள்குறு - தல் - உள்கார் - தல் 
க . ஒள அட்டை . 

– உட்கார் - தல் . மலையாளத்தில் இன்னும் இங்கே உட்கார் 
( உள் + கருவி . ) 

என்பதை இவ்விடெ உள்ளு என்பர் . ) 
உட்கல் utkal, பெ . ( n . ) உட்கு -தல் பார்க்க ; see utku- | உட்கார் ? utkar , பெ . ( n . ) பகைவர் ; foes , those who 
(உள் – உள்கு உள்கல் - உட்கல் . ] 

oppose openly without fear . உட்காரெதிரூன்றல் 
உட்கலகம் utkalagam , பெ . ( n . ) உட்பூசல் ; intestine broil 

காஞ்சி . ( பு.வெ.) . 
civil war . ( செ.அக. ). 

[ உள் - உட்கு = சினம் , சினம் பொங்கும் பகைமை . உட்கு 

+ ஆர் = உட்கார் = பகைவர் . ) 
(உள் + கலகம் = உட்கலகம் . ) 

உட்கார்த்து - தல் utkartu-, 5. செ.குன்றாவி . ( v.t ) உட்கார 
உட்கழுத்து utkaluttu , கழுத்தின் முன் பாகம் ; front part வைத்தல் ; to seat, make to sit 
of the neck . 

[ உட்கார் – உட்கார்த்து . ] 
[ உள் + கழுத்து = உட்கழுத்து . ) 

உட்காரம் utkaram, பெ . ( n . ) 1. அச்சம் ; fear . 2 . 
உட்கழுத்துச்சரடு utkaluttu - c - caradu, பெ . ( n . ) கழுத் நெஞ்சுறுதி ; resolution , courage. ( ஆ.அக. ) . 
தோடு அணியப்படும் பதக்கஞ் சேர்ந்த பொற்சாடு 

[ உட்கு - உட்காரம் . ) 
வகை ; close fitting golden necklace , with a pendant. உட்காரல் urkiral, தொ.பெ. ( vbl.n.) உட்கார்தல்; sitting , 
( செ.அக. ). 

taking seat. உட்கார்ந்த பிராமணர் " ( பிராச . 174 ) . 
[உள் + கழுத்து + சரடு . ) 

[ உட்கார் – உட்காரல் . ] 
உட்கள்ளம் urka / lam, பெ . ( n .) 1. உள் கரவு ; deep - seated உட்காரவை - த்தல் upleravai-, 5. செ.குன்றாவி ( v.t ) 1 . 

vice , dissimulation . 2. புண்ணினுள்நஞ்சு; hidden tumour இருக்கையி லிருக்கச் செய்தல் ; to seat, to make one 
or matter in a boil ( செ.அக. ). 

sit by providing a seat. 2. அடக்குதல் ; to floor , as an 
ம . உள்களவு . 

opponent, fig. to put to silence , as by a decisive argument, 

vanquish , overcoma . 
[ உள் + கள்ளம் = உட்கள்ளம் . ) 

[உட்கார் – உட்காரவை . ] 


உட்கால் 


19 


உட்குற்றம் 


. 


உட்கால் utkal, பெ . ( n . ) நீர் வரத்திலுள்ள கால்வாய் உட்குடைச்சல் utkucaiccal, பெ . ( n . ) உடம்பினுள் 
( ஆ.அக ) ; a channel . 

உண்டாகும் நரம்பைப் பற்றியவோர் வலி ; pain , affe 
[ உள் + கால் . கால் = கால்வாய் . ) 

cting the nerves internally . ( சா.அக. ). 
உட்கிடக்கை utkidakkai, பெ . ( n .) உட்கருத்து பார்க்க ; 

[ உள் + குடைச்சல் = உட்குடைச்சல் . ) 
see utkaruttu . ( செ.அக.). 

உட்குத்தகை utkuttagai, பெ . ( n . ) கீழ்க்குத்தகை; sub 

lease . ( செ.அக. ). 
[ உள் + கிடக்கை = உட்கிடக்கை . கிடக்கை = கிடந்துள்ள, 
படிந்துள்ள எண்ணம் , கருத்து . உட்கிடக்கை 

ம . உள்குத்தகை. 
உள்ளெண்ணம் . ) 

[ உள் + குத்தகை = உட்குத்தகை . ) 
உட்கிடை utkicai, பெ . ( n . ) 1. உட்கருத்து பார்க்க ; உட்குத்தல் utkuttal, பெ . ( n . ) 1. கட்டி , பிளவை , சிலந்தி 

See utkaruttu . 2. ஊரகச் சிற்றூர், subordinate hamlet in போன்றவற்றில் ஊசியால் குத்துவது போல் ஏற்படும் 
a village group . சுரண்டையூர் முதலுட்கிடை " ( குற்றா . குத்தல் வலி ; deep seated pricking pain in boil 
குற . 89.3 ) . 

carbuncle, ulcer etc. 2. உட்செலுத்துதல் ; உள்ளே 

குத்திச் செலுத்துதல் ; piercing through a part or organ 
[ உள் + கிடை = உட்கிடை . கிடை = கிடக்கை . ) 

of the body for purposes of injection . ( சா.அக. ). 
உட்கு - தல் utku-, 5. செ.கு.வி. (v.i. ) 1. அஞ்சுதல் ; 

[உள் + குத்தல் = உட்குத்தல் . ] 
to be afraid ; to stand in awe , to show signs of fear . 
“ நண்ணாரு முட்குமென்பீடு " ( குறள், 1088 ). 2. நாணு உட்குத்து utkutu , பெ . (n.) 1. உடம்பு காய்ந்து , வியர்த்து , 
தல் ; to be bashful, be shy . " சேரன் வருக .. உட்காதே 

பல் கிட்டி, நா வறண்டு , வாய் கீழ்நோக்கி , அன்னந் 
( தமிழ்நா . ஒளவை ) . 3. நிலை கெடுதல் ; to be nervous , 

தண்ணீர் செல்லாது வருந்துமோர் குலையைப் பற்றிய 
to collapse . 4. மடிதல் ; to die , to be ruined . ( செ.அக. ) . 

Gimui; a kind of tetanus form heart disease, marked 

by perspiration , lock - jaw , dryness of the tongue, passage 
(உள்கு - உட்கு. உள்குதல் = அஞ்சுதல் . ] 

of gas downwards, aversion to food and drink etc , a 
உட்கு - தல் utku-, 5. செ.குன்றாவி . ( v.t.) வெட்டுதல் ; kind of tetanus . 2. உடம்பினுள் ஊசியால் குத்தி 
to cut . 

மருந்தையுட் புகுத்துதல் ; act of passing a liquid 

medicine into a part of the body - injection . 3. உள்ளுறுப்பு 
உட்கு utku , பெ . ( n . ) 1. அச்சம் ; fear , dread , terror . 

களைத் தாக்கும்படி கொடுத்த குத்து ; blow dealt so 
“ நாணுமுட்கு மடைதர " ( குறிஞ்சிப் . 184 ) . 2. நாணம் 

as to affect the internal organs. 
( 1995. ); shame, bashfulness, modesty . 

( உள் + குத்து = உட்குத்து . ] 
[உள்கு —– உட்கு. ) 

உட்குத்துப்புறவீச்சு utkuttu - p - puraviccu, பெ . ( n . ) ஒரு 
உட்கு* utku , பெ . ( n . ) 1. மிடுக்கு ; strength, might . 

இசிவுநோய் ( வின் . ) : hepatic complaint attended with 
உட்குடை யசுரர் ( திவ் . திருவாய் . 7,2,3 ) . 2. மதிப்பு ; 

convulsions . ( செ.அக. ). 
dignity , respect. " உட்கில் வழி வாழாவூக்கம் " ( இனி . 

[உள் + குத்து + புறம் + வீச்சு . ) 
நாற் .27 ). 

உட்குப்பாயம் utkuppayam, பெ . ( n . ) உள் உடுப்பு ; inner 
[உள்கு — உட்கு. ) 

garment. ( சேரநா .) 
உட்குடி utkudi, பெ . ( n . ) 1. உள்ளூரிலிருந்து பயிர் 

ம . உள்குப்பாயம் ; க . ஔஉடுபு . 
செய்து முழு வாரமும் பெறுதற்குரிய குடிகள், 

[ உள் + குப்பாயம் . ) 
( G.Sm.D.I. 11,62 ) ; resident ryots who farm lands in time 
for the major crops and are entitled to the full shares | உட்குழி utkuli , பெ . ( n . ) 1. நாவாய்க்குழி அல்லது 
or rates , dist. fr . 2. புறக்குடி; a class of farmers in யோனியின் உட்குழி ; cavity behind the vaginal aperture; 
Salem District ( செ.அக. ). 

fossa navicularis . 2. இடுப்பெலும்பினுட்புறம் ; inner part 

of ilium - Venter . ( சா . அக . ) . 
ம . உள்குடியான் . 

[உள் + குழி = உட்குழி . ) 
[ உள் + குடி . உள்ளூரில் வாழும் குடி மக்கள் . ) 
உட்குடிப்பாயகாரி utkudi - p - peyakari, பெ . ( n .) உரிமை உட்குளிர் utkulir, பெ . (n.) 1. உள்ளில் தோன்றும் குளிர், 

internal cold . 2. விடுப்பு ; relief. 
பெற்ற குடி ( M.NA.D. 284 ) ; tenant who has acquired 
an occupancy right in a village. ( செ.அக. ). 

ம . உள்குளிர் . 
[உள் + குடி + (( பாயகாரன் ) பாயகாரி . பயன்காரன் - பாய உட்குற்றம் utkuram, பெ . (n.) ஆசை, அவா , பகைமை , 

இவறன்மை, செருக்கு , பொறாமை , முதலியன; innate 
காரன் உட்குடியாய் இருந்து பயன்பெறும் உரிமைக்கு 

or inborn human foible such as lust, anger etc. 
உரியவன். பயன் + பாயம் . ] 

[ உள் + குற்றம் = உட்குற்றம் . ) 


உட்சீலை 


20 


உட்குறி 


3 


உட்குறி utkuri, பெ . ( n . ) உள்ளிருந்து காட்டும் குறி ; | உட்கோடல் utkocal, பெ . ( n . ) உட்கொளல் பார்க்க ; 

see utko/ al.. 
Intemal symptom . ( சா.அக. ) . 
[ உள் + குறி = உட்குறி . ) 

[உள் + . கோடல் , கொளல் – கோடல் . ) 
உட்குறிப்பு ukurippu , பெ . ( n . ) உட்கருத்து பார்க்க ; | உட்கோயில் utkoyil, பெ . ( n .) கோயில் கருவறை; inner 
see utkaruttu . ( செ.அக. ). 

shrine , the sanctum sanctorum . “ உட்கோயில் புறக்கோயி 
( உள் + குறிப்பு : உட்குறிப்பு . ) 

லுட்பட " ( S.I.I. V. 328 ) . 
உட்கூதல் utkudal , பெ . ( n. ) உடம்பினுள்ளாக உண்டா [ உள் + கோயில் . ) 

கும் குளிர்; internal cold , shivering , chillness . ( செ.அக. ). உட்கோள் utkdl, பெ . ( n. ) வரி ; tax , cess . “ உட்கோள 
[உள் + கூதல் = உட்கூதல் . கூதற் காற்றால் நடுங்குவது போன்று 

டங்க உட்கொண்டு " ( S.III. vi. 147 ) . ( செ.அக.). 
உட்குளிரால் நடுங்குதல் . ] 

க . ஔதெறகெ. ( உள் நாட்டில் போடப்படும் வரி) . 
உட்கூதிர் utkudir, பெ . ( n . ) உட்கூதல் பார்க்க ; see (உள் + கோள் : உட்கோள் . ) 
utkudal. 

உட்கோள் utks), பெ . ( n . ) 1. உட்கருத்து ; inner meaning, 
[உள் + கூதிர் = உட்கூதிர். கூதல் - கூதர் கூதிர். கூதிர் 

underlying theme. 2. கருத்து ; meaning, significance . 3 . 
கூதல்காற்று . கூதல் காற்று வீசும் குளிர்காலம் . ) 

கோட்பாடு ; principle, concept. 4. அணிவகையுள் 
உட்கை utkai, பெ . ( n . ) 1. உள்ளங்கை ; palm ( of hand ) . ஒன்று ; figure of speech . ( ஆ.அக. ) . 
2. Loremoir; one who is privy to , or in collusion 

[ உள் + கோள் : உட்கோள் . கொள் – கோள் . ) 
with , another . 3. உட்கைச்சுற்று பார்க்க ; see utkaiculu . 
4. உட்பக்கம்; innser side. 5. உளவு; spying. 6. உதவி உட்சட்டை utcattai; பெ . ( n . ) உள்ளுக்கிடும் அங்கி ; 
( சேரநா . ) ; help, assistance . 7. அக்குள் ( கருநா.) ; armpit. 

vest , shirt, undergarment. ( செ.அக.). - 
ம . உளக்கை ; க . ஔகை , ஒளகெய் . 

ம . உள்சட்ட ; க . ஔஉடுபு . 
[உள் + கை = உட்கை .) 

[ உள் + சட்டை = உட்சட்டை . ) 
உட்கைச்சுற்று utkaiccumu , பெ . ( n . ) நாட்டியத்தில் உட்சண்டை utcandai , பெ . ( n . ) உட்கலகம் ; internal 
இடக்கைப் புறமாகச் சுற்றுகை ; turning to the left in disturbance, family quarrel, civil war . ( செ.அக. ) . 
dancing or winding, turning backwards or contrary to 

க. ஒளதோடி . 
the sun . ( செ.அக. ). 

[ உள் + சண்டை = உட்சண்டை . ] 
(உள் + கை + சுற்று . ) 

உட்சமயம் ulcamayam , பெ . ( n . ) இந்து சமயத்திலுள்ள 
உட்கொள் ( ளு ) -தல் utkollu-, 10. செ.குன்றாவி . ( v.t ) 

அறுவகைப் பிரிவுகளு ளொன்று ; one of the sub 
1. தன்னகத்துக் கொள்ளுதல் ; to take; inclose , as one s 

classes of six religious sects in Hinduism fold , viz ., 
own ; to appropriate. “ பாலையுட் கொண்டிடு செருக் 

வைரவம் , வாமம் , காளாமுகம் , மாவிரதம் , பாசுபதம் , 
கால் " ( கந்தபு . ஆற்று . 14 ) . 2. உட்கருதல் ; to regard , சைவம் ( பிங் . ) . ( செ.அக. ): 
look upon , consider . 3. உண்ணுதல் ; to take in, as one s 
food or drink to swallow . “ யாவரு மணிந்துட் கொண்டு " 

[ உள் + சமயம் = உட்சமயம் . ) 
( கந்தபு . திருக்கல் . 82 ) . 4. உள்ளிழுத்தல் ; to draw உட்சாடை utcaidai, பெ . ( n . ) 1. உட்கருத்து ; inner sense. 
in or absorb , as the earth absorbs the rain water. 

2. குழூஉக்குறி ; conventional term , peculiar to a society 
ம. உள்கொள்ளுக ; க. ஒளகொள் . 

or profession .. 
[ உள் + கொள் = உட்கொள் . ) 

( உள் + சாடை = உட்சாடை . ) 
உட்கொள் ( ளு ) -தல் utkollu- , 10. செ.குன்றாவி . (v.t.) | உட்சாத்து utcaittu , பெ . ( n . ) அரைக்கச்சை ; short inner 
வரி முதலியன தண்டுதல் ; to collect , as taxes, etc. 

garment wom round the waist, a kind of tunic. “ உழுவை 
உட்கோளடங்க உட்கொண்டு ( S.I.I. vi, 147 ) . தான் கொடுத்த உட்சாத்தும் " ( ஏகாம்.உலா. 203 ) . 
( செ.அக.). 

( செ.அக.). 
(உள் + கொள் . ] 

[ உள் + சாத்து = உட்சாத்து . ) 
உட்கோட்டை utkottai, பெ . ( n . ) 1. உள்ளான அரண் ; உட்சிதைவு uicidaivu , பெ . ( n . ) 1. அழிவு (நீலகேசி . 

citadel. ( C.EM. ). 2. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு 657 ) ; desolation . 2. வெட்டல் ; cutting. 
அண்மையிலுள்ள ஓர் ஊர் ; village near Gangai konda 

[ உள் + சிதைவு . ) 
chola puram . ( செ.அக. ). 

உட்சீலை utcilai, பெ . { n . ) 1. உள்ளே கட்டும் சீலை ; 
[உள் + கோட்டை = உட்கோட்டை . ) 

under or inner garment. 2. உள்வைத்துத் தைக்கும் 


உட்சுரம் 


21 


உட்டை 2 


துணி ; lining of a garment 3. புண்ணிற்குள் ஏற்படும் உட்டி பரி , பெ . ( n. ) 1. விளையாட்டில் பயன்படுத்தும் 
புரை ; sinus of an ulcer . ( செ.அக. ). 

வித்துகள் அல்லது காய்கள் ; seeds used in games . 
[ உள் + சீலை : உட்சீலை . ) 

2. கன்றுகளுக்கு வாயிலிடும் முச்சாணு அல்லது 

வலை ; small basket or coir net for calves mouths 
உட்சுரம் utcuram , பெ . ( n . ) உட்காய்ச்சல் ; internal fever; 

to prevent eating soil etc. 
low fever . ( செ.அக. ). 

க . உட்பு . 
ம . உள்ச்சூடு . 

[உண்டை – உட்டை – உட்டி . ] 
(உள் + சுரம் = உட்சுரம் . ] 

உட்டினிடம் urinidam , பெ . ( n . ) 1. தலைப்பாகை ; 
உட்சூத்திரம் utcuttiram , பெ . ( n. ) 1. எந்திரத்தின் 

turban . 2. மூடி ; lid . ( ஆ.அக. ) . 
மூலக்கருவி ( வின் . ) ; main spring of a machinery. 2 . 
உள்ளுளவு ; clue to an affair . 3. கணிதத்தில் குறுக்கு 

[ உச்சி – உத்தி – உட்டி + இன் + இடம் . ) 
வழி ; ( Arith . ) short method or formula of working a உட்டுளை uttulai, பெ . ( n . ) உள்ளே உள்ள துளை, 
sum . 4. எளிதான வழி ; easy process . 5. உட்குறிப்பு ; inner hole , bore or hallow space in a tube or pipe . 
deeper meaning of a passage . 6. மூலகாரணம் ; funda ( செ.அக.). 
mental cause . 7. மூலநூற்பா; original, head verse . 8 . 

[உள் + துளை = உட்டுளை. ) 
நுட்பமானவகை ( ஆ.அக. ) ; minute design . ( செ.அக. ). 

உட்டுறவு uturavu, பெ . ( n . ) உள்ளத்துறவு ; mental 
[ உள் + சூத்திரம் . ] 

renunciation of one s desires and attachments . 
உட்செல் - தல் ursel- 13. செ.கு.வி. ( v.i. ) உள்ளே ( செ.அக.). 
செல்லுதல் ; to enter , go in . 

(உள் + துறவு = உட்டுறவு . உள் = உள்ளம் . ) 
க . ஒளகெகோகு , ஒளகெசேரு . 

உட்டுறை utturai , பெ . ( n . ) 1. கோயில் முதலியவற்றில் 
[உள் + செல் .) 

உட்காரியம் நடத்தும் பிரிவு ; department of internal 
உட்செல்லல் utsellal, பெ . ( n. ) உட்செலுத்து - தல் 

affairs as in a temple. ( Loc . ). ( செ.அக. ), 2. உள்துறை: 
பார்க்க ; see utseluttu-. 

Home Dept. 
[உள் + ( செல்லுதல் ) செல்லல் . ) 

[ உள் + துறை = உட்டுறை . ) 
உட்செலுத்து - தல் utseluttu-, 13. செ.குன்றாவி . ( v.t.) உட்டெளிவு ut-telivu , பெ . ( n . ) 1. மனத்தெளிவு ; 
1. உள்ளே செலுத்துதல் ; to insert, inject. 2. சூழ்ச்சி 

clearness of mind , freedom from doubt. 2. வடித்தசாறு 
செய்து உள்ளே புகுவித்தல் ; to administer, as a 

( வின் . ) ; clear liquid , poured off from the sediment . 
medicine or a poison , by sweet persuasion . 3. கையூட் 

3. உள்வயிரம் ( வின் . ) ; strength and soundness , as 
டுக்கொடுத்தல் ; to send in a bribe secretly . ( செ.அக. ). 

in timber . 4. உட்பக்க வளவு ( வின் , ) ; inner measurement . 

5. பேரறிவு ( ஆ.அக. ) ; wisdom . 6. பழுது திருத்தி 
[உள் + செலுத்து = உட்செலுத்து . ] 

யெடுத்துக் கொண்டது . ( ஆ.அக. ) ; that which has 
உட்சேவகம் utsevagam, பெ . ( n . ) வரிவகை ( S.I.I. vi. been selected after clarification . 
147. ) ; cess . ( செ.அக. ). 

க . ஒளகறிவு . 
(உள் + சேவகம் = உட்சேவகம் . செய் + செவை + செவகம் 

[ உள் + தெளிவு = உட்டெளிவு. உள் = உள்ளம் . ) 
– சேவகம் . ) 

உட்டேட்டம் uttettam, பெ . ( n . ) 1. மன நாட்டம் ; secret 
உட்டாகம் utagam, பெ . ( n . ) உள்வறட்சி பார்க்க ; see 

object of pursuit; activating motive. 2. உட்சம்பாத்தியம் ; 
u /varatci. 

property acquired and kept in secret. ( செ.அக.) . 
மறுவ . நீர்வேட்கை, வாயறுகை, விடாய் , நாவறட்சி , தழப்பி . 

உள் + தேட்டம் = உட்டேட்டம் . தேட்டம் = தேடியது , தேடித் 
(உள் + தாகம் . ) 

திரட்டிய செல்வம் . ] 
உட்டாணி uttani , பெ . ( n . ) கனத்த மணி ; heavy , solid உட்டை utai, பெ . ( n . ) விளையாட்டுக்காய் ; seeds 
gem . 

used in Indian indoor games of children . " 2LOOLOW6T 

வைத்து விளையாடு பைங்கழற்காய் " (திருப்போ , சந் . 
ம . உட்டாணி ; Mar. uthavana 

பிள்ளைத் . அம்புலி . 6 ) . ( செ.அக. ) . 
( ஒருகா . உருட்டாணி உட்டாணி . ) 

[உண்டை – உட்டை . ) 
உட்டாறா uttara, பெ . ( n . ) கப்பலில் சவாப் பாய்களை 
இறக்க வுதவுங் கயிறுகள் (M.Navi. 87 ) ; ropes used 

உட்டை uttai, பெ . ( n . ) குவியல் ; heap . ஒரே உட்டையா 
to tighten sails of a ship . 

கப் போட்டுவைக்காதே . ( கொங்.வ. ). 

[ ஓட்டு - உட்டு - உட்டை . ) 
[ ஒருகா, உருட்டு - உட்டு + (ஆர்த்து) ஆறா. ) 


2 


22 


உட்டொடர் 


உட்பிரிவு 


- உட் 


உட்டொடர் uttocar, பெ . ( n . ) பெருந்தொடர் மொழியின் join . " ஆறுட்பட்டவை யிருகாலத்து ". ( கந்தபு . அக்கினி . 

205 ) . ( செ.அக. ). 
பாகமான சிறுதொடர் ( தொல் . சொல் . 42. சேனா . ) ; 
simple sentence forming part of a compound sentence. 

ம . உள்பெடுக : க . ஔபடு . 
( செ.அக. ). 

(உள் + படு = உட்படு . ] 
[ உள் + தொடர் = உட்தொடர். ) 

உட்படு - த்தல் upadu-, 18. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 
உட்டொளை uttolai, பெ . ( n . ) 1. உள்ளான ஓட்டை ; 

உள்ளாக்குதல் ; to cause to be put in . 2. அகப்படுத்து 
hollow space or bore in a pips a tube . 2. உடடுளை 

தல் ; to inclose, ensnare, envelop . 3. உடன்படுத்துதல் ; 
பார்க்க ; see utu / ai. ( செ.அக. ). 

to persuade, bring round . 4. உட்செலுத்துதல் ; to thrust 
[உள் + துளை = உட்டுளை - உட்டொளை . ( கொ.வ.) . ) in , as is done with a gauze through a wound or injury. 

( சா.அக :) . 
உட்டொளைப்பொருள் Utolai - p - porul பெ . ( n . ) 1 . 
உட்டொளையுள்ள குழல் முதலியன; anything tubular 

(உள் + படு = உட்படு . ) 
or hollow . 2. உட்டுளைப் பொருள்பார்க்க ; see uttulai - p- உட்பத்தியம் upattiyam , பெ . (n .) மருந்துண்ணுங்காலத் 
porul. ( செ.அக. ). 

தில் புணர்ச்சி விலக்கும் பத்தியம் ( வின் . ) ; abstinence 
உட்டுளைப்பொருள் 
( உள் + துளை + பொருள் 

from sexual indulgence as regimen to be observed while 
டொளைப் பொருள் . துளை தொளை . ) 

one is taking medicine . ( செ.அக. ). 
உட்டோல் utbl, பெ . ( n . ) 1. மீத்தோலுக்கடியிலுள்ள 

(உள் + பத்தியம் = உட்பத்தியம் . உள் = உள்முகமான, வெளிப் 

படச் சொல்லாமல் குறிப்பாய் உணரத்தக்க . ) 
Castro ; true skin below the epidermiscorium or dermis. 
2. உட்சவ்வு ; inner membrane . ( சா.அக. ). 

உட்பந்தி upandi, பெ . ( n . ) விருந்தில் தலைவரிசை; 

inmost or first row of guests at a feast ( செ.அக. ). 
[ உள் + தோல் = உட்டோல் . ) 

(உள் + பந்தி = உட்பந்தி . ] 
உட்பகை upagai, பெ . (n . ) 1. நட்புப் பாராட்டிக் | உட்பலம் upalam, பெ . ( n . ) 1. அகவலிமை ; reserve 
கெடுக்கும் பகைமை ( விரோதம் ) ( குறள் . 889 ) ; 

strength , as of one s physique, property , friends, or fighting 
internal enmity , hatred or grudge; rancour at heart with 
out - ward profession of friendship . 2. குடிகளின் 

force . 2. ஆண்மை ; vitality . 3. துணைவர் வலிமை ; 

supporter s strength . 4. செல்வவலிமை ; wealth strength . 
பகைமை ; civil hostility . 3. காமம் முதலிய அறுபகை 
( பிங் . ) ; intermal enemy of man having reference to 

5. படை வலிமை ; military strength. ( செ.அக. ). 
the six emotions which tend to corrupt and taint his [உள் + பலம் உட்பலம் . த . வலம் > Skt bala > த . பலம் . 
soul . “ பற்றற்ற ஓகப் பகையால் உட்பகையாறும் முற்றத் 

உள்வலி பார்க்க ; see uvali. ] 
துறந்து ( பாரத . சம்பவ . கீழ் . ) . ( செ.அக. ). 

உட்பாய்ச்சல் upayccal, பெ . ( n . ) உள்ளே மருந்தைப் 
ம. உள்பக ; க . ஔவகை . 

புகட்டல் ; lit. throwing in , the act of passing a liquid 

or a medicine in liquid form into a part of the body 
[ உள் + பகை = உட்பகை. ) 

such as the rectum or a blood vessel. ( சா.அக.) . 
உட்பட upada, இடை . ( part. ) உள்ளாக ; together with , ( உள் + பாய்ச்சல் : உட்பாய்ச்சல் . ) 
inclusive of . “ நாடும் பொய்கையு முட்பட வுரைத்தனன் " | உட்பாயம் upayam , பெ . ( n . ) கருவழிதல் ; abortion . 
( சீவக . 1216 ) . ( செ.அக. ) . 

( உள் + பாயம் பயத்தல் - பாயம் ( பிரசவம் ) . ) 
[ உள் + பட = உட்பட . ] 

உட்பிடி upidi, பெ . ( n .) கைவேல் ( அக.நி. ); lance; 
உட்படி upadi, பெ . ( n .) 1. துலாக்கோலிலிடும் படிக்கல் 

spear .. 
எவ்வளவு குறைகின்றதென்பதை அறிதற்கு இடும் 
சிறு படிக்கல் முதலியன ( வின் . ) : that which is thrown 

க . ஒலவிடு . ( அகங்கையின் உட்பாகம் ) . 
into a scale to make up the weight; a makeweight. 2 . [ உடன் + பிடி – உடம்பிடி – உட்பிடி . ) 
நடப்புப் பயிராண்டு ; current year for the assessment | உட்பிரசவம் upirasavam, பெ . ( n. ) உட்பாயம் பார்க்க ; 
of tax etc. ( செ.அக.). 

889 upayam . ( சா.அக. ) . 
[உள் + படி = உட்படி . ) 

[ உள் + பிரசவம் = உட்பிரசவம் . பயத்தல் - பாயம் – SKt 
உட்படு - தல் upacu-, 20. செ.கு.வி. ( v .. ) 1. உள்ளாதல் ; 

Prasan > த பிரசவம் .) . 
to be within, included . 2. கீழாதல் ; to be under , as in ) உட்பிரிவு Upirivu, பெ . ( n .) ஒன்றின் பல வகைகளுள் 
age. 3. அகப்படுதல் ( பு.வெ. 8.34 . ); to fall into , as 

ஒன்று ; உள்பாகம் ; subdivision . ( சேரநா . ). 
a trap , to be caught 4. உடன்படுதல் ; to be taken ம . உள்பிரிவு . 
in concamed in ; to become a party . 5. சேர்தல் ; to 

[ உள் + பிரிவு . ) 


உட்புகவு 


23 


உடக்கு - தல் 


உட்புகவு upugavu , பெ . ( n. ) உள்ளே புகுகை ; act of | உட்புறம்பின்மை upurambigmai, பெ . ( n . ) இடையீ 
entering as into a room or a house . ( செ.அக.). 

டின்மை ( நாநார்த்த . 733. ) : continuity , non - interruption . 
[உள் + புகவு . புகு – புகவு . ) 

( செ.அக.) . 
உட்புகு - தல் upugu- , 21. செ.கு.வி. ( v.i. ) 1. உள்ளே 

[ உள் + புறம்பு + இன்மை . ] 
புகுதல் ; to get into , enter . " உட்புகுந் தென்னுளமன்னி " 

உட்புறவு utpuravu , பெ . ( n . ) உட்புரவு பார்க்க ; see 
( திருவாச . 31.3 . ) . 2. ஆழ்ந்து கவனித்தல்; to enter 

upuravi. ( ஆ.அக. ) . 
deeply into, get into the heart of . அந்தச் செய்தியை [ உள் + புறவு = உட்புறவு ( கொ.வ. ) . ] 
உட்புகுந்து பார் . ( உ.வ. ) . ( செ.அக. ) . 

உட்புறவுறுப்புகள் upuravuruppugal, பெ . ( n . ) உடம்பி 
ம . உள்புகுக ; க . ஒளவோகு . ஔபுகு . 

னுள்ளேயிருக்கும் நுரையீரல் , தாமரைக்காய் , கல்லீ 

ரல் , இரைப்பை முதலியன; the internal organs of 
[ உள் + புகு - உட்புகு - உட்புகு - தல் . ] 

animals such as the lungs, the heart, the liver , the stomach 
உட்புண் upun , பெ . ( n . ) 

( n.) 1. உள்ளாகவிருக்கும் and the other viscera . ( சா.அக.) . 
ஆறாப்புண் ; internal or deep seated ulcer . 2. உள்ளகத் 

( உள் + புறம் + உறுப்புகள் = உட்புறவுறுப்புகள் . ) - 
திலேற்படும் புண் ; inflammation of internal organs . 

உட்பூசை utpuSai, பெ . ( n . ) மனத்தகப் பூசை ( சி.சி. 
3. புரைப்புண் ; scar with a sinus . ( சா.அக. ) . 

2.28 ) ; mental and spiritual worship. ( செ.அக. ). 
ம . உள்புண்ணு . 

( உள் + பூசை 

+ பூசை = உட்பூசை. பூசை = பூக்களைக் கொண்டு 
[உள் + புண் = உட்புண் . ) 

செய்வது . பூ + செய் - பூசை . ) 

utpēdam , பெ . ( n . ) 
உட்புரவு upuravu , பெ . ( n . ) அரசினைச் சாராத அறப் உட்பேதம் 

அகவேறுபாடு 
புறம் ; endowed land . நாட்டு நீங்கலாய் உட்புரவாய்த் 

(சி.போ.பா. 1 ) ; internal or sectional difference, subdivi 
தேவதானமாக " ( S.I.I.ii. 509 ) . ( செ.அக. ). 

sion , opp . to புறப்பேதம் . ( செ.அக. ) . 

( உள் + பேதம் = உட்பேதம் . ] 
[உள் + புரவு = உட்புரவு . ] 

உட்பொய் upoy , பெ . ( n . ) உள்ளீடற்ற பொருள் ; hollow , 
உட்புரை upurai, பெ . ( n . ) 1. உட்டுளை; tubular cavity . 

unsubstantial thing, உட்பொய்யான காளாம்பி ( சிறு 
2. உள்மடிப்பு ; small inner folds of a garment. 3 . 

பாண் . 134 , உரை) . ( செ.அக. ). 
மந்தணம் ; secret part of a matter. ( W. ) ( செ.அக. ). 

[ உள் + பொய் = உட்பொய் . ) 
[ உள் + புரை = உட்புரை . ] 

உட்பொருள் uporul, பெ . ( n . ) 1. உண்மைக் கருத்து ; 
உட்புளகம் upulagam , பெ . ( n . ) 1. மயிர்க் கூச்சிடல் ; real purport or significance . " வேதத்தினுட்பொருள் 

hair on ends through joy or rapture . ( சா.அக. ) . 2 . ( திவ் . கண்ணிநுண் . 8 ) . 2. மறைபொருள்; secret or 
மெய்சிலிர் - த்தல் பார்க்க ; see meycilir. 

esoteric meaning . 3. உட்பயன் ( ஆ.அக. ) ; intrinsic 

benefit. ( செ.அக. ). 
[ உள் + புளகம் = உட்புளகம் . ] 

ம . உள்பொருள் . 
உட்புறக்குடி upura - k - kudi, பெ . ( n . ) நிலவுரிமையில்லா 

[உள் + பொருள் = உட்பொருள் . ) 
விடினும் , நீண்டகாலப் பயன்படுத்தத்தால் வாரஞ் 
செலுத்திக் கொண்டுவரும் வரை அந்நிலத்திற்கு உட்போடு - தல் upodu-, 19 செ.குன்றாவி . (v.t ) 1 . 
உரிமையுள்ளவனான குடியானவன் ; cultivator who has வயமாக்குதல் ; to entice , coax , wheedle . அவனை 
no title to a piece of land but who by the right of long 

உட்போட்டுக் கொண்டு காரியம் நடத்துகிறான் . 2 . 
enjoyment, cannot be dispossesed as long as he pays 

காயச் செய்தல் ( ஆ.அக. ) ; to cause to dry . 3 . 
the stipulated rent. ( செ.அக. ). 

வாட்டுதல் ( ஆ.அக. ) ; to wither . ( செ.அக.). 

[ உள் + போடு = உட்போடு – உட்போடு - தல் . ) 
[உள் + புறம் + குடி . ] 

உடக்கு - தல் updakku-, 5. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 
உட்புறம் upuram , பெ . ( n . ) உட்பக்கம் ; inner side of 

செலுத்துதல் ; to dart or shoot, as an arrow . “ வில்வாங்கி 
a thing . ( செ.அக.). 

யுடக்குஞ் சரத்தால் " ( மாறன. பா . 660 ) .5 . செ.கு.வி , 
[ உள் + புறம் = உட்புறம் . ) 

( v.i.) 2. நாணிற்செறிதல் ( மாறன.பா. 374 ) ; to be fitted 

to the string of the bow , as an arrow . ( செ.அக. ). 
உட்புறம்பாதல் upurambadal, பெ . ( n .) உட்பக்கம் 

வெளிப்பக்கமாதல் ; assuming a perverse position or ( ஒடுக்கு - உடுக்கு – உடக்கு . ) 
the tuming inside out, etc. as in inversion of the womb . உடக்கு -தல் udakkur, 5. செ.குன்றாவி . (v.t ) உள்ளீ 
( சா.அக. ) . 

டின்றி யிருத்தல் ; to lack strength or solidity ; to be 

tubular , to be hollow . ( Tinn . ) ( செ.அக. ) . 
[உள் + புறம்பு + ஆதல் . ) 

[உணக்கு + உடக்கு . ) 


உடக்கு 


24 


உடம்படு - தல் 


உடக்கு udakku, பெ.- tn .) 1. உடல் ; body . உடக்கைத் ம . உடந்த ; க . , து . ஒட : தெ . ஒட . 
தகர்த்தே யுயிரையமன் கொள்கையிலே " (பட்டினத்துப் 

( உடன் – உடந்தை . ( வே.க. 43 ) . ] 
பக் . 260 ) . 2. உள்ளீடின்மை ; hollowness . ( Tinn . ). 

உடந்தைக்குற்றவாளி udandai-k- kurravali, பெ . ( n .) 
( செ.அக. ). 

சேர்க்கைக் குற்றவாளி; a better of an offence,, 
( விடக்கு -- உடக்கு . ] 

co - offender , accomplice . ( செ . அக .) . 
உடக்கு udakku, பெ . ( n . ) திருகாணிச் சுரையி னுட்சுற்று 

[உடன் - உடந்தை + குற்றவாளி . ] 
( வின் . ) ; thread of a screw . ( செ.அக.). 

உடந்தையாதல் udandai-y -adal , பெ . ( n . ) 1. ஒருமித் 
[ ஒடுக்கு – உடுக்கு - உடக்கு. ] 

தல் ; coalese . 2. ஒன்றுபட்டிருத்தல் ; combine into one . 
உடக்கெடுத்துப்போ - தல் , udak - k - eduttu - p - po-, 15 . ( ஆ.அக. ) . 
செ.கு.வி. ( v.i. ) உடம்புமிக மெலிதல் ; to grow lean 

[ உடந்தை + ஆதல் . ] 
and emaciated ; to become skin and bone . (Loc . ) | உடப்பிறந்தாள் uda - p - piranda), பெ . ( n . ) உடன்பிறந்த 
( செ.அக. ). 

வள் ; sister . ( செ . அக .) . 
[உணக்கு – உடக்கு + எடுத்து + போ . ] 

(உடன் + பிறந்தாள் உடன் 

பிறந்தாள் உடப்பிறந்தாள் 
உடங்கு udarigu , பெ . ( n . ) பக்கம் ; propinquity, side , ( கொ.வ. ) . ] 
nearness. “ எமதுடங்கிற் பலித்ததோ" ( விநாயகபு . 622 , உடப்பிறந்தான் uda - p- pirandan, பெ . ( n . ) உடன்பிறந்த 
19 ) . கு.வி.எ. 1. ஒத்து ; amicably , harmoniously . 

வன் ; brother. 
" உடங்குயிர் வாழ்க வென்று " ( மணிமே . 10.664 ) . 2 . 
ஒருபடியாக ; ( மணிமே . 10 , 64 , உரை . ) ; in the same ம. உடப்பிறன்னவன் ; க . ஒடவுட்டி தவனு ; தெ . தோடபுட்டின 

வாடு . 
manner . 3. சேர ; together , closely . " தடந்தோட் கொப்ப 
வுடங்கணிந்து " (பெருங் . மகத . 2 , 231 ) . 4. உடனே; ( உடன் + பிறந்தான் 

பிறந்தான் - உடன் பிறந்தான் உடப்பிறந்தான் 
immediately . " ஒலி கேட்டோ னுடங்கெழில் யானையங் 

( கொ.வ. ) . ] 
குண்டென வுணர்தல் " ( மணிமே . 27 , 32 ) . 

உடப்பிறப்பு uda - p - pirappu, பெ . ( n . ) 1. உடன்பிறந்த 
[ உடன் – உடங்கு ( வே.க. 43. ).) 

U607-67 ; one born of the same parents, brother or 

sister . 2. தம்மக்கள் ; பிறவிகள்; brotherhood , fraternity . 
உடங்கோடி udarigodli, பெ . ( n . ) இண்டு ( பெரியமாட் . 

( செ.அக.). 
160 ) ; tiger stopper . ( செ . அக . ) . 
உடசம் ucasam , பெ . ( n . ) இலைக்குடில் ; hut made 

ம . உடப்பிறப்பு , உடப்பிறவி ; க . ஒடவுட்டித . 
of leaves , hermit s thatched hut. " உடசமேற்படரு மாடன் 

[ உடன் + பிறப்பு = உடன்பிறப்பு - 

- உடப்பிறப்பு ( கொ.வ. ). ] 
மென்கொடி " ( சேதுபு.நைமி . 12 ) . ( செ.அக. ). உடப்பு udappu, பெ . ( n .) துறட்டு முள் பார்க்க ( மூ.அ. ) ; 
[ உலவை - உலசம் - உடசம் . ) 

see turattumul. ( செ.அக.). 
உடசம் udasam , பெ . ( n . ) வெட்பாலை ( தைலவ . தைல . 

- ஒடம் - உடம் - உடப்பு . ] 
72 ) ; ivory tree . 

உடப்பு udappu, பெ . ( n .) உடைப்பு பார்க்க ; see 
[உலவை - உலசம் - உடசம் . ] 

udaippu . 
உடசிப்பி udasippi, பெ : ( n . ) சிப்பிமுத்து ; oyster peari 

[ உடைப்பு – உடப்பு . ] 
as distinguished from pearls got from other sources . உடம் udam, பெ . ( n .) வேலமரம் ; babool tree . ( சா . அக .) . 
( சா . அக .) . 

– ஒடம் – உடம் . ] 
[ உடசம் + சிப்பி = உடசற்சிப்பி - உடற்சிப்பி - உடசிப்பி . ] 

உடம்படல் udampadal, பெ . ( n . ) உடன்படு - தல் பார்க்க ; 
உடணம் udanam, பெ . ( n .) 1. இஞ்சி ; ginger . 2. மிளகு ; see udanpadu . 
pepper . 3. சுக்கு ; dried ginger . 4. திப்பிலி மூலம் ; root 

[ உடன் + படல் = உடன்படல் – உடம்படல் . ] 
of piper longum - Piper cubeba . ( சா . அக .) . 

உடம்படிக்கை udampadikkai, பெ . ( n. ) உடன்படிக்கை 
[ உல் – உள் – உடு - உடணம் . ) 

பார்க்க ; see udappadikkai. 
உடந்தை udandai, பெ . ( n . ) 1. சேர்க்கை ; union . 

ம . உடம்படி ; க. 
" மனைவியா மனந்தையோடுடந்தையாய் " ( மச்சபு . 

க . ஒடம்படிகெ; தெ . ஒடம்படிக ; து . 

ஒடம்படிகெ . 
ஆதிசிருட்டி . 15 ) . 2. துணை , alliance , support, 
abetment. “ உடந்தையாய்த் திரிவாரும் " ( இராமநா. 

[உடன் + படிக்கை = உடன்படிக்கை - 

உடம்படிக்கை 
அயோத் . 4 ) . 3. உறவு; relationship . எனக்கும் அவனுக் 

( கொ.வ. ) . ] 
கும் உடந்தையில்லை . ( உ.வ. ) 4. கூட்டாள், ompe- உடம்படு- தல் udampadu- 20. செ.கு.வி. (v.i.) ஒப்புதல் ; 
nion .. 

to consent, agree to acquire . 


உடம்படுத்தநோய் 


25 


உடம்புபிடி - த்தல் 


ம . உடம்பெடுக ; க . ஒடம்படு . 

உடம்பின்கூறு udambigkuru, பெ . ( n. ) உடற்கூறு 
[ உடன் + படு = உடன்படு – உடம்படு . உடன்படு பார்க்க ; 

பார்க்க ; see udarkuru . ( சா.அக.). 
see udanpadu . )] 

[ உடம்பு + இன் + கூறு . ] 
உடம்படுத்தநோய் udampadutta - nby, பெ . (n .) முகக்குற் உடம்பு udambu, பெ . ( n . ) 1. உடல் ( குறள் . 338. ); 
றக் கோளாறுகளினாலும் மனவருத்தங்களினாலும் 

body. 2. மெய்யெழுத்து ; consonant . “ உயிரு முடம்புமா 
இயல்பாகவே உடம்பிலேற்படும் நோய் ; disease of 

முப்பதும் ( நன் . 59 ) . 3. உயிருக் கிருப்பிடம் 
an idiopathic type due to the morbid diathesia of the 

( ஆ.அக. ) ; receptacle for life. 
body arising from the action of any of the three 
fundamental bodily humours or from the dynamical 

ம , உடம்பு ; க. ஒடம்பெ . ஒடம்பி ; " து . உடலு , ஒடாலு : தெ . 

ஒடலு , ஒள்ளு . 
energies of the mind. ( சா.அக. ) . 

( உழல் – உடல் – உடம்பு . ] 
( உடம்பு + அடுத்த + நோய் . ) 
உடம்படுமெய் udampadu - mey , பெ . ( n. ) நிலை மொழி 

உடம்புக்கீடு udambuk - k -idu, பெ . ( n . ) மெய்ம்மறை 

( கவசம் ) ; armour , coat of mail. சீலமே யுடம்புக்கீடு 
யீற்றிலும் வருமொழி முதலிலும் உள்ள இரண்டு 

( சீவக . 3074. உரை ) . 
உயிர்களைச் சேர்க்கும் மெய்யெழுத்து ( அவை ய் , வ் 
என்பன . ( நன் .162 . ) . ] ; ( gram .) consonantal glide y 

( உடம்பு + கு + ஈடு = உடம்புக்கீடு = உடம்புக்கு இட்டுக் 
or v which comes in combination of two vowels to 

( அணிந்து ) கொள்வது . ) 
prevent a hiatus. 

உடம்புகட்டுவிடல் udambu - kattu -vidal, பெ . ( n . ) 
[ உடம்பு + அடு + மெய் . ) 

உடம்பு தளர்தல் ; infirmity through old age, to lose 

strength ,. 
உடம்படுவிலக்கு upampadu -vilakku , பெ . ( n . ) அணி 
வகையுளொன்று ; அஃது உடம்பட்டார் போலக் கூறி 

[ உடம்பு + கட்டுவிடல் . ] 
விலக்குவது ; figure of speech. ( ஆ.அக. ) . 

உடம்புகருத்தல் udambu - karuttal, பெ . ( n . ) காய்ச்சலால் 
( உடன் + படு + விலக்கு . ) 

கருத்தல் ; dosha (defect) arising from fever , asphixiated 

condition . 
உடம்பறியாமற்போதல் udampariyamapodal, பெ . ( n . ) 

1. மயக்கமுறல் ; swooning . 2. உணர்ச்சியற்றுப்போதல் ; ( உடம்பு + கருத்தல் . ] 
becoming senseless , to be void of perception . 3. | உடம்புகாந்தல் udambu - kandal, பெ . ( n . ) உடம்பு 
மெய்மறத்தல் ; becoming unconscious . ( சா.அக. ). வெப்பங்கொள்ளல் ; body becoming hot. ( சா.அக. ). 
[ உடம்பு + அறியாமல் + போதல் . ] 

[ உடம்பு + காந்தல் . ] 
உடம்பறியாமை udampariyamai, பெ . ( n . ) 1. தன்னை உடம்புதேற்று - தல் udambu - tégu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 

மறத்தல் ; unconsciousness . 2. சுழுத்தி நிலை; ( in yoga உடம்பை வலிமையாக்குதல் ; to make one grow strong 
philosophy ) state of insensibility to one s own surround 

in body . 
ings . 3. மருள்; ( in religious philosophy ) degree of delight 

[ உடம்பு + தேற்று - தல் . தேறு – தேற்று ( பி.வி.) . ] 
that arrests the whole mind or in which the mind is 
carried away, as it were , from the body, ecstasy. | உடம்புதேறு - தல் udambu - teru-, 5. செ.கு.வி. ( v.i. ) 
( சா.அக.) . 

உடல் நலம் அடைதல் ; to recover one s health and 

strength as a convalescent. 
[ உடம்பு + அறியாமை . ) 
உடம்பாடு udambadu, பெ . ( n . ) 1. இசைவு ; agreement, 

[ உடம்பு + தேறு ) 
consent . அது எனக்கும் உடம்பாடு . (உ.வ. ). 2. ஒற் உடம்புநடுக்கம் udambu - nadukkam , பெ . ( n . ) 1. நோய் , 
றுமை ; union , concord . “ உடம்பாடிலாதவர் வாழ்க்கை அச்சம் , சினம் முதலியவற்றால் உடம்பில் ஏற்படுமோர் 
( குறள் . 890 ) . 3. உடன்படிக்கை ; agreement. 

வகை அசைவு ; trembling arising from disease, fear , 

anger or excitement. 2. குளிரினால் உடம்பு உதறல் ; 
ம . உடம்பாடு ; தெ . ஒடம்பாடு . 

shivering out of cold . 
[உடன் + ( படு ) – பாடு = உடன்பாடு – உடம்பாடு . ) 

[ உடம்பு + நடுக்கம் . நடுங்கு – நடுக்கம் . ) 
உடம்பிடி udambicli, பெ . ( n . ) வேல் ; spear . உடம்பிடித் 
தடக்கை " . ( பெரும்பாண் . 76 ) . 

உடம்புபிடி - த்தல் udambu - pidi-, 4. செ.கு.வி. ( v.i.) 1 . 

உடம்பிற் சதை உண்டாதல் ; to pick up flesh . 2 . 
( உடன் + பிடி = உடன்பிடி – உடம்பிடி = கையில் எப்பொழு 

உடம்பைக் கையாற் பிடித்து அமுக்குதல் ; the process 
தும் உடன்பிடித்திருக்கும் வேல் . ] 

of pressing the parts of a person s body , shampooing, 
உடம்பிலை udambilai, பெ . ( n . ) நெடுநாரை பார்க்க ; 

to massage , ( சா.அக. ). 
see nedunārai. 

( உடம்பு + பிடி - த்தல் . ) 
( ஒருகா. உடம்பில் -- உடம்பிலை . ) 


உடம்பெடு - த்தல் 


26 


உடல்வளர்ச்சி 


உடம்பெடு - த்தல் udambedu-, செ.கு.வி. ( v.i. ) 1. உடல் udal, பெ . ( n . ) 1. உடம்பு ( பிங் . ) ; body . 2 . 

பிறத்தல் ; to be bom with a material body . “ படிக்க மெய்யெழுத்து ; consonant . “ உடன் மேலுயிர் வந்து " 
வுடம்பெடுத்தேன் ( இராமநா . ஆரன் . 25 ) . 2. செய ( நன் . 204 ) . 3. பிறவி ; birth . “ தோலினுடையாலும் தீரா 
லுடையனாதல் ; to lift oneself up ; to have the strength துடல் " ( சைவச . பொது . 403 ) . 4. கருவி ; means , 
to move . அடித்த அடியால் அவன் உடம்பெடுக்க முடிய instrument . பகவதனுசந்தானத்துக்குடலாமே " ( ஈடு . 
வில்லை . 3. உடம்பு தேறல் ; recover from ailment . 1,2,8 ) . 5. பொன் (திவா. ); gold . 6. பொருள்; money , 
ஆ.அக. ) . 

the wherewithal . விளக்கேற்றற் குடலில் 

குடலில னாப் " 
[ உடம்பு + 

( பதினொ . திருத்தொண் . 54 ) . 7. ஆடையின் கரை 
எடு - த்தல் . எடுத்தல் பிறத்தல், தோன்றுதல் , 

யொழிந்த பகுதி ; main body of a cloth , excluding 
செயற்படல் , நலமுறல் . ) 

the border spaces. உடல் அரக்கு ( உ.வ. ) . 8. ஆடையி 
உடம்பை udambai, பெ . ( n . ) கலங்கற்புனல் ( பிங் . ) : 

poflomy ; texture of a cloth as judged by the warp 
turbid water . 

and woof . 9. உயிருடனிருப்பது ; alive. 10. உடலிருக் 
( உழம்பு – உழம்பை – உடம்பை . உழம்புதல் = கலங்குதல் . ) கும் கூடு ; skeletal frame . 
உடம்பைத்தேற்றல் udambai -t- terral, பெ . ( n . ) 1. நோயா ம . உடல் . க . ஓடல் ; தெ . ஒடலு , ஒன்று ; கோத . ஒட்ள்வ ; 

லிளைத்த உடம்பை மருந்து கொடுத்துத் தேற்றுதல் ; துட . விடன் ; து . உடலு : உடாலு : கூ . ஒல்லு . 
toning up the body with medicine . 2. இளைத்த உடம்பிற் 

[ உழல் 

– உடல் . ) 
குத் தகுந்தபடி ஊட்டங்கொடுத்தல் ; strengthening the 
body by nourishment during convalescence. 3. உடம்பை உடல் udal, பெ . ( n . ) பெரிய முரசு ; big drum ( Loc.). 
வலுவடையச்செய்தல் ; invigorating the system .. [ உதள் உதல் உடல் . உதள் பார்க்க ; see udal. ஒ.நோ. 
( சா.அக. ) . 

Hind . dhol . ) 
[ உடம்பு + ஐ + தேற்றல் . தேறு – தேற்று – தேற்றல் . ] 

உடல் ( லு ) -தல் udal-, 13 .. செ.கு.வி. ( v.i. ) 1. சீற்றங் 
உடம்பொடுபுணர்த்தல் udambodu - punarttal , பெ . ( n . ) 

கொள்ளுதல் ; to be enraged . உடன்று மேல் வந்த 

வம்ப மள்ளரை " ( புறநா . 77,9 ) . 2. மாறுபடுதல் ; to 
கூறும் இலக்கியத்திலேயே சொல்ல வேண்டிய 

quabble ; to bicker ; wrangle . உடலினேனல்லேன் ( ஐங் 
தொன்றை உய்த்துணர வைக்கை ( குறள் , 27. உரை ) ; 

குறு .66 ). 3. போர் புரிதல் ( திவா . ); to fight, wage 
device in literary art in which an author seeks skilfully 

war . 4. ஆசையால் வருந்துதல் ; to pine for , yearn after. 
to suggest by implication certain ideas which , being quite 

உள்ளமுடன் றெழுகின்றதே ( சீவக . 2005 ) . 5. ஒளிர் 
germane to the subject he is dealing with , would in 

தல் ( ஆ.அக. ) ; to shine , glitter . 
his opinion , help to make his presentation quite clear 
to the reader , but which he ( the author ) could not , except [ உள் – உடல் ( வெப்பமடைதல் ) - உடலு - தல் . ) 
as digression , proceed to elaborate in the regular course 

உடல்கனத்தல் udalkanattal, பெ . ( n . ) உடம்பு பருத்தல் ; 
in his work . 

growing stout and heavy . ( சா.அக. ) . 
( உடம்பு + ஒடு + புணர்த்தல் . ] 

( உடல் + ( கனம் ) கனத்தல் . ] 
உடமுள் udamul, பெ . ( n . ) வேல மரத்தின் முள் ; thorn | உடல்கனப்பு udal -kanappu, பெ . ( n . ) உடம்பு காந்தல் ; 
of the Acacia tree . ( சா.அக. ). 

growing hot. ( சா.அக. ). 
( ஒடு – உடு + முள் - உடமுள் . ) 

( உடல் + கனப்பு . கனல் – கனப்பு . ) 
உடமை udamai , பெ . ( n . ) 1. ஒருவனுக்கு உரியதான உடல்காய்தல் udal - kaydal, பெ . ( n . ) காய்ச்சல்; suffering 
தன்மை ; ownership , proprietorship. 2. உடனிருக்கும் from fever . ( சா.அக. ). 
பொருள் ; belongings. 3. செல்வம் , பொருள் ; wealth , 
property.. 

( உடம்பு + காய்தல் ( காய் = காய்தல் , வெப்பமடைதல் ) . ) 
ம . உடம் ; க. ஒடமெ : தெ . ஒடமி , ஒடமை ; து . ஒடவெ ; 

உடல்தளிர்காணல் udal- talir - kanal, பெ . ( n . ) மெலிந்த 
பட . ஒடமெ ; கோத. ஒடய்ன் ( பொருளுக்குரியவர் ). 

உடம்பு மறுபடியும் சதைபற்றல் ; putting on flesh . 

( சா.அக. ). 
( உடு – உடை – உடைமை – உடமை ( வே.க. ) . ] 

( உடல் + தளிர் + காணல் . ) 
உடர் udar, பெ . ( n . ) உடம்பு ; body . “ உடரெலா 
முயிரிலா ( கம்பரா.குக .70 ). ( ஆ.அக. ) . 

உடல்வளர்ச்சி udal- valarcci, பெ . ( n. ) 1. உயிர் வாழ்வ 

தற்கு வேண்டும் பொருள்கள்; necessaries of life. 
( உடல் – உடர் . ஓ.நோ. சாம்பல் 
ஒ.நோ. சாம்பல் – சாம்பர் ; பந்தல் – பந்தர் . ) 

" திண்ணெனவென் னுடல் விருத்தி தாரீரேயாகில் 
உடர்கரி - த்தல் udarkari-, 4. செ.கு.வி. ( v.i. ) உடற்கரி ( தேவா. 678 , 9 ) . 2. உடல் வளருகை ; growing 
பார்க்க ; see udarkari. 

physically. 
(உடல் + கரி - உடற்கரி உடர்கரி . ) 

( உடல் + வளர்ச்சி . ) 


உடல்வாசகம் 


27 


உடலிலான் 


உடல்வாசகம் upal - vasagam , பெ . ( n . ) 1. முதலும் முடிவு உடலம் udalam , பெ . ( n . ) உடம்பு ; body . " சலந்தர 

மொழிந்த மடல் ( எழுத்தாவணம் ) பாகம் ( வின் . ) ; main னுடலந்தடிந்த " . ( தேவா . 584,7 ) . ( செ.அக. ). 
body of any writing exclusive of the greeting and the 

ம. உடலம் . 
signature, as in a letter ( W. ) .) . 

[ உடல் – உடலம் . ) 
[உடல் + வாசகம் . வாசி – வாசகம் . ) 

உடலல் udalal, தொ.பெ. (vbl.n. ) உடல் ( லு ) -தல் 
உடல்விடாவீடு udal - vide - vidu, பெ . ( n . ) உடலிருந்த 

பார்க்க ; see udal-. ( செ.அக.) . 
வீடு பார்க்க ; see udalinunda - vidu. 

[ உடல் + அல் . ] 
[ உடல் + விடா + வீடு . ] 
உடல்விடுவீடு udal - vidu - vidu, பெ . ( n. ) உடலிறந்த 

உடலவருத்தனை udala - varuttanai, பெ . ( n . ) மெய்யாற் 
வீடு பார்க்க ; see udalipanda - vidu . 

செய்யும் நடனக்குறி ( சிலப் . 3,16 , உரை ) ; gesticulation 

by means of movements of the body . ( செ.அக. ). 
உடல்வினை udal - vinai, பெ . ( n . ) முன்வினை; fruits 
of one s previous karma that are experienced in the 

[ உடல் + அ + வருத்தனை. த . வருத்தல் . Skt . vartana. 
present life. " உடல்வினையோடும் ஆண்டுப் பிறந்தது 

வருத்தனை. அகரம் சாரியை . ] 
( சி.போ. பா . 8,1,1 ) . ( செ.அக.). 

உடலற்பனை udalapanai, பெ . ( n . ) திப்பிலிப்பனை; 

elephant s palm . ( சா.அக.) . 
( உடல் + வினை . உடலோடு வந்த வினைப்பயன் . ) 

[ உடலல் + பனை. ] 
உடல்வெதுப்பு udal - veduppu , பெ . ( n . ) உடம்பை 
யடுத்த சூடு ; bodily heat, animal heat. ( சா.அக. ). உடலற்றநாள் udalaganal, பெ . ( n . ) மாழ்கு ( மிருகசீரி 

டம் ) , நெய்மீன் (சித்திரை ) , பறவை ( அவிட்டம் ) 
[ உடல் + வெதுப்பு , வெதும்பு – வெதுப்பு . ) 

ஆகிய நாள்கள் ( சோதிட சிந் .40 ) ; naksatras , mirukaciri 
உடல்வெள்ளை udal - vellai, பெ . ( n . ) பக்கங்கள் மட்டும் 

dam , chittirai, and avittam , their earlier halves belonging 
சாயமூட்டிய வெள்ளையுடை ( யாழ்ப் . ); cloth that is 

to certain signs of the Zodiac and the latter halves to 
dyed only at the borders leaving the main body of the 

the next signs . ( செ.அக. ). 
cloth white . ( செ.அக.) . 

[ உடல் + அற்ற + நாள் . இந்நாளில் மனை கோலக்கூடாது . ) 
( உடல் + வெள்ளை . உடம்பு = புறத்தே வெளிப்படக் காணும் 

உடலனல் udal- anal, பெ . ( n . ) உடம்பில் நிற்கும் சூடு ; 
பகுதி . ) 

bodily temperature, animal heat. ( சா.அக. ). 
உடல்வேதிச்சி udal- vedicci , பெ . ( n . ) கொடி வேலி 
பார்க்க ; see kodiveli . 

[ உடல் + அனல் . ) 
உடல்வேலை udal-velai , பெ . ( n . ) ஓவியம் வரைதல் , உடலாட்டம் udal-attam, பெ . ( n . ) மாட்டுக் குற்றவகை 
வண்ணம் பூசுதல் ஆகியவற்றின் 
ஆகியவற்றின் அடிப்படை 

( பெரியமாட் .20 ) ; defect in cattle. ( செ.அக.) . 
வேலை ; body of a work , chiefly applied to painting [ உடல் + ஆட்டம் . ] 
or any other art work . ( செ.அக.). 

உடலிம்பனை udal -imbanai, பெ . ( n . ) கூந்தற்பனை; 
( உடல் + வேலை . ) 

elephant s palm . ( சா.அக.) . 
உடலக்கண்ணன் udal - a - k - kannan , பெ . ( n . ) உடல் 

[ உடலும் 

உடலும்பனை -– உடலிம்பனை. 
முழுமையும் கண்கள் கொண்ட இந்திரன் ( கல்லா .1 ); ( கொ.வ.) ] 
Indra who has eyes all over his body. ( செ.அக.) 

உடலிரண்டுயிரொன்று udaliranduyironru, பெ . ( n . ) 
( உடல் + அ + கண்ணன் . அகரம் ஆறனுருபு . உடலக்கண்ணன் 1. கிளிஞ்சல் ; shell. 2. நட்பு ; friendship. 
= உடம்பெல்லாம் கண்ணுடையவன். கண் = துளை , துளை 

( உடல் + இரண்டு + உயிர் + ஒன்று. ) 
யடையாளம் . ) 
உடலதிர்ச்சி udal-adircci,பெ . ( n . ) காயம் அல்லது மன உடலிருந்தவீடு udalirunda-vidu , பெ . ( n . ) உடலொடு 
வருத்தத்தினால் நரம்புக் குண்டாகு மதிர்ச்சி ; 

பேறு , உயிர்ப்பேறு ( சீவன் முத்தி ) , ( ஞானவா . ஞான . 

விண் . 36 ) ; emancipation of the soul while it is still 
sudden vital depression due to an injury or emotion , 

in the bondage of the flesh , opp to . உடலிறந்தவீடு . 
acting on the nervous system - shock . ( சா.அக. ) 

( செ.அக. ). 
[ உடல் + அதிர்ச்சி . ] 

[ உடல் + இருந்த + வீடு . ] 
உடலந்தம் udal - andam , பெ . ( n . ) உடம்பழிவு பார்க்க ; 

உடலிலான் udal- ilan, பெ . ( n . ) சிவனின் கனலால் 
see udambalivu. ( செ.அக. ). 

எரிக்கப்பட்டுச் சாம்பலாக்கியதால் உடலற்று இருக் 
[ உடல் + அந்தம் . ] 

கும் காமன் ; one who has no body , referring to mythical 


பனை 


. 


28 


உடலிறந்த வீடு 


உடற்பொருள் 


Manmadan , the Indian Cupid, whose body was burnt | உடற்காப்பு udar - kappu , பெ . ( n . ) உடற்கருவி பார்க்க ; 
to ashes by the fiery stare of Siva ( W. ) ( செ . அக.) . see udarkaruvi. " இருப்புடற் காப்பினர் (திருவிளை. 

நரிபரி . 29 ) . ( செ . அக . ) . 
[ உடல் + ( இல்லான் ) இலான் . ] 

[ உடல் + காப்பு . ] 
உடலிறந்தவீடு uda -liranda - vidu, பெ . ( n . ) உடல் 

உடற்காயம் udarkayam; பெ . ( n . ) உடம்பி லேற்பட்ட 
விட்டபேறு (விதேகமுத்தி ) , ( ஞானவா. ஞானவிண் . 

காயம் ; physical injury . ( சா . அக .) . 
36 ) ; emancipation of the soul after death , opp . to 

( உடல் + காயம் . ) 
உடலிருந்த வீடு . ( செ.அக. ). 

உடற்காவல் udarkaval , பெ . (n . ) உடற்கருவி பார்க்க ; 
[ உடல் + இறந்த + வீடு . ] 

see udarkaruvi. “ ஒன்றானு மறாவுரு வாவுடற் காவலோ 
உடலுநர் udalunar, பெ . ( n . ) பகைவர்; foes . " உடலுந டும் ( கம்பரா . நாகபா . 15 ) . ( செ . அக.) . 
ருட்க ( புறநா. 17,36 ). 

[ உடல் + காவல் . ) 
[ உடல் - உடலு – உடலுநர். ) 

உடற்குற்றம் udarkuram, பெ . ( n . ) மாந்தனின் உடம் 
உடலுருக்கி udal - urukki, பெ . ( n . ) கணைச்சூடு 

புக்கு உளதாகும் பதினெண் குற்றங்கள் ; eighteen moral 

and physical imperfections or defects attributed to the 
( பைஷஜ) ; wasting disease of childhood . ( செ . அக . ) . 

human body viz . , 1. பசி ; hunger . 2. நீர் வேட்டல் ; thirst . 
[ உடல் + உருக்கி .) 

3. அச்சம் ; fear . 4. வெகுளி; anger . 5. உவகை ; delight, 
உடலூதல் udal - idal, பெ . ( n . ) உடம்பு பருத்தல் அல்லது 6. வேண்டல் ஆசை ; desire. 7. நினைப்பு ; thought. 
வீங்கல் ; swelling of the body - edima. ( சா.அக. ). 8. உறக்கம் , தூக்கம் ; sleep. 9. நரை, grey hair . 10 . 

நோய் ; disease . 11. சாவு ; death . 12. பிறப்பு ; birth , 
[ உடல் + ஊதல் . ஊதல் = பருத்தல் . ] 

13. மதம் ; self - conceit . 14. இன்பம் ; pleasure . 15 . 
உடலெடு - த்தல் udal- edu-, 4. செ.கு.வி. (v.i. ) 1 . 

வியப்பு ; surprise. 16. வியர்த்தல் ; perspiration . 17 . 
உடம்பெடு பார்க்க ; see udambedu . 

துன்பம் ; grief. 18. கையறவு ; inability . ( சா . அக . ) : 
[உடல் + எடு- . ) 

[ உடல் + குற்றம் . ) 
உடலெழுத்து udal - eluttu , பெ . ( n . ) மெய்யெழுத்து ; உடற்குறை udarkurai , பெ . (n.) தலையற்ற உடல் ; 
consonant. ( செ.அக. ). 

தலையரிந்த மரம் ; headless body , trunk . 

( உடல் + குறை .) 
[உடல் + எழுத்து . ] 

உடற்கூற்றிலக்கணம் udarkumilakkanam , பெ . ( n . ) 
உட்வாரம் upavaram, பெ . ( n . ) உடன்வாரம் பார்க்க ; 

உடம்பி னுறுப்புகளின் தொழில்களையும் அவை 
see ucan - varama 

களின் தன்மைகளையும் பற்றிக் கூறுமோர் நூல் ; 
[உடன் + வாரம் = உடன்வாரம் – உடவாரம் ( கொ.வ.) .) science of parts of the human body . its structure , frame, 
உடற்கடுப்பு udar - kaduppu, பெ . ( n . ) 1. உடம்பினி 

quality and also the functions of the several organs. 
CODUL Owflot; burning sensation in the body. 

( சா . அக . ) . 
2. உடல்வெதுப்பு ; irritation . 3. உடம்பின் குத்தல் ; (உடல் + கூற்று + இலக்கணம் . ) 
darting pain in the body as in heumatism . ( சா . அக . ) . உடற்கூற்றுவண்ணம் udarkUruvannam , பெ . ( ni.) 
[ உடல் + கடுப்பு. ] 

பட்டினத்தடிகள் செய்த ஒரு நூல் ; treatise by Pattinatt 

adigal. 
உடற்கரி - த்தல் udar - kari-, 4. செ.கு.வி. ( v.i. ) தோள் 
தட்டுதல் ( சிலப் . 6.49, உரை) ; pat one s own shoulder , 

[ உடல் + கூற்று + வண்ணம் . ) 
as in challenging . ( செ . அக .) . 

உடற்கூறு udarkuru , பெ . ( n . ) உடல் அமைப்பு ; உடலின் 

கூறு ; anatomy of the body . ( செ.அக. ) . 
( உடல் + கரி - த்தல் , கருத்தல் = செய்தல் . கருத்தல் – கரித்தல் . ) 

( உடல் + கூறு . ) 
உடற்கருவி udar-karuvi, பெ . (n . ) மெய்ம்மறை ( வின் . ) ; உடற்சி udarci, பெ . ( n . ) சினம் ; irritation , resentment, 
coat of mail, armour . ( செ . அக .) . 

anger . “ உடற்சி செய்ய " ( சீவக . 1078 ) . ( செ.அக. ). 
( உடல் + கருவி . ] 

( உடல் – உடற்சி . ) 
உடற்கழிவு udar - kalivu , பெ . ( n . ) உடம்பினின்று கழியும் உடற்பொருள் udarporul, பெ . ( n . ) உடலுக்குள் உண்டா 

கழிவுகள் (மலம் , சிறுநீர் முதலியன) ; waste matter கும் மான்மணத்தி ( கஸ்தூரி ) . ஆன்மணத்தி ( கோரோ 
discharged from the body such as , urine, faeces , etc. சனை) , புனுகு, அம்பர் முதலிய பொருள்கள்; scented 
( சா.அக.) . 

substances such as musk, bezoar, amber etc. found 
[ உடல் + கழிவு. ] 

Inside , the body of animals . ( சா . அக.) . 
[ உடல் + பொருள் . ) 


உடற்றத்துவம் 


29 


உடன்பங்காளி 


உடற்றத்துவம் udarrattuvam , பெ . ( n . ) உடல்மெய் 

ம. உடன்கட்ட . 
யியல் பார்க்க ; see udalmeyyiyal. 

[ உடன் + கட்டை . காட்டை = விறகு . ] 
[ உடல் + தத்துவம். ] 

உடன்கட்டையேறு - தல் udan -kattai- y - ēru 5 . 
உடற்றல் udarral, பெ . ( n. ) 1. பெருஞ்சினம் ( திவா . ); செ.கு.வி. (v.i. ) 1. இறந்த கணவனுடன் ஒன்று கூடித் 
wrath , exasperation . 2. அழித்தல் ( ஆ.அக. ) ; destroying. தீயில் உயிர்விடுதல் ; to ascend , as a woman , the 
3. அலைத்தல் ; tormenting . 4. சிதறவடித்தல் ; dama funeral pyre of her husband , to perform suttee. 2 . 
ging . 5. துரத்தல் ; chasing . 6. போர் செய்தல் ; fighting . பிரியேனென்று நிற்றல் ; to be inseparable. 
( ஆ.அக.). 

மறுவ . தலையொடு முடிதல் ; ஆஞ்சிக் காஞ்சி . 
[ உடல் – உடற்று – உடற்றல் . ) 

[ உடன் + கட்டை + ஏறு -தல் . ] 
உடற்றியோர் udamiyor, பெ . (n.) சினப்பித்தவர் ; provo போர்க்களத்தில் கணவர் இறந்த பின் தாம் பகைவரால் 

cator , enemy . ஓவாது கூஉநின் றுடற்றியோர் நாடே சிறைப்பிடிக்கப் படலாகாது என நினைத்த மகளிர் பாதுகாப்பு 
( புறநா . 419 ) . 

நோக்கில் உடன்கட்டை யேறியும் தீப்பாய்ந்தும் உயிர் மாய்த் 

துக் கொண்ட தொன்முது வழக்கம் தமிழகத்தில் தானாகவே 
( உடற்று – உடற்றியோர் . ) . 

மறைந்தது . வடபுலத்தில் மூடநம்பிக்கையாக 

வளர்ந் 
உடற்று - தல் udagu , 5 . 

5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . திருந்தது . 
பொருதல் ; to fight . 2. சிதறடித்தல் ; to make the enemies 

உடன்குற்றவாளி udankuravali, பெ . ( n . ) உடனிருந்து 
flee .. 

குற்றஞ்செய்தவன் ; co - offerder, accomplice , abettor . 
[ உடல் – உடற்று . ) 

( செ.அக.) . 
உடற்று - தல் udagu- 5 . 

5. செ.குன்றாவி . ( v.t.) 1 . [ உடன் + குற்றவாளி. குற்றம் + ஆளி - குற்றவாளி . ) 
வருத்துதல் ; to afflict, torment. " உண்ணின்றுடற்றும் உடன்கூட்டத்ததிகாரி udan -kuttat- adigari, பெ . (n .) 
பசி ( குறள் , 13 ) . 2. சினமூட்டுதல் ; to provoke , 

சோழர் காலத்துச் சிற்றூர் 

சிற்றூர் அவைத்தலைவன் 
infuriate , enrage . " நின்னுடற்றியோர் நாடே " ( புறநா . 4 ) . 

( S.l.l.iii.35 ) ; head of the village assembly in the days 
3. மூண்டு நடத்துதல் ; push on vigorously as a 

of Chola administration . ( செ.அக.). 
campaign in war . அமருடற்றினான் ( பாரத . இராச . 
50 ). 4. விடுத்தல் ; to discharge briskly , as a shower 

[ உடன் + கூட்டத்து + அதிகாரி . ) 
of arrows . " பலகோடிபாண முடற்றினான் ( பாரத . உடன்கூட்டாளி udan - kuttali, பெ . ( n . ) 1. கூட்டுப் 
பதின்மூ . 24 ) . 5. கெடுத்தல் ; to balk, spoil , damage, பங்காளி ; partner, participator , associate . 2. உடனொத்த 
thwart . ஒல்லுங்கரும முடற்றுபவர் ( குறள் , 818 ) . வன் ; play fellow , companion , friend ; equal in status , 
[ உடறு – உடற்று - உடற்று - தல் . ] 

age or rank . ( செ.அக.). 
உடறு - தல் udaru-, செ.கு.வி.- ( v.i.) சினத்தல் ; to be [ உடன் + கூட்டு + ஆளி - உடன் கூட்டாளி . ) 
enraged at காலனைத் துண்டமதா வுடறிய சேவடி | உடன்கேடு udan - kedu , பெ . ( n . ) உடனிருந்து துன்பத் 
யான் ( தேவா . 524.7 ) . ( செ.அக.). 

தைப் பகிர்ந்து கொள்ளுதல் ; be a companion in grief. 
[ உடல் – உடறு – உடறு - தல் . உடலுதல் = சினத்தல் .] “ தம்மொடுடன் கேடான நெஞ்சுமேயா யிருந்தது 
உடன் udan , வி.எ. ( adv . ) 1. ஒக்க ; together with . 

( ஈடு , 10 , 5 , ப்ர . ). ( செ.அக. ). 
" உடன் கலந்தார்க்கு " ( பு.வெ .10 ; சிறப்பிற் . 9) . 2. ஒரு [ உடன் + கேடு . ] 
சேர ; altogether . “ உள்ளியவெல்லாம் உடனெய்தும் 

உடன் கேடன் udan - kedan பெ . ( n . ) உடனிருந்து 
( குறள் . 309 ) . 3. அப்பொழுதே ; instantly, immediately 

துன்புறுபவன் ; sharer with another of his grief and 
after, at once . " அட்டுடனுயிரு நல்கி " ( கந்தபு . பாயி . 

“ உடன்கேடனாய் நின்றுநோக்கும் " ( ஈடு . 
67 ) . - இடை . (part .) மூன்றாம் வேற்றுமைச் சொல்லு 

1,1,3 ) . ( செ.அக. ). 
ருபு ; an instr . ending as in சாத்தனுடன் . - கு.பெ.எ. 

(உடன் + கேடன் . ) 
( adj.) 4. ஒரே வகுப்பைச் சேர்ந்த ; belonging to the same 
class . உடன்மாணாக்கன் . ( உ.வ. ). ( செ.அக. ) 

உடன்கையில் udan - kaiyil, கு.வி.எ. ( adv . ) உடனே; 
உடன்கட்டி udan - katti, பெ . ( n . ) சூட்டடிக் கதிர்களைக் immediately , as soon as . ( DC . ) உடன் கையிலே கூலி 

கடாவிட்டுழக்குகை; treading out grain sheaves, a கிடைக்குமா ? ( இ.வ. ) ( செ.அக.). 
--second time by buffaloes or bulls . ( LDC. ). ( செ.அக.). 

[ உடன் + கை + இல் . ) 
[ உடன் + கட்டு + அடி . ] 

உடன்பங்காளி upan - paigali, பெ . ( n . ) கூட்டுக்காரன் 
உடன்கட்டை ugan - kattai, பெ . ( n . ) கணவன் பிணத் 

( ஆ.அக. ) ; co - partner . 
துடன் தானும் இணைந்து வெந்து கொள்வது ; widow s 

[ உடன் + பங்காளி . ) 
buming herself in the funeral pyre of her husband . 


sorrow .. 


உடன்பங்கு 


உடன்போக்கிடையீடு 


30 


உடன்பங்கு udag - paigu, பெ . ( n . ) கூட்டுப் பங்கு ; joint ம . உடம்பாடு : தெ . ஒடபாட்டு . 
share, joint heirship . ( W. ) . ( செ.அக. ). 

[ உடம்பாடு – உடன்பாடு ( வேக .43). ] 

( n . ) 

உடன்பாடுவான் udan - paduvan , பெ . பக்கப் 
[ உடன் + பங்கு . ] 
உடன்படல் udan - padal, தொ . பெ . ( n . ) 1. இசைதல்; 

பாட்டுக்காரன் ( S.I.I. vii , 65 ) ; supporting chorus, 
agreeing . 2. உடன்படிக்கை செய்தல் ; entering into an accompanist. வீணை வாசிப்பானுக்கும் உடன் பாடுவா 
agreement. 3. இசைதல், எழுவகை மதத்தினொன்று ; னுக்கும் ( உ.வ. ) . ( செ.அக.). 
one of the seven mathams . 4. சேரல் ; joining. 5 . [ உடன் + பாடுவான் . பாடு – பாடுவான் . ) 
பொருந்தல் ; sticking . 6. ஒட்டல் ; adhering. 7. நேர்தல் ; உடன்பிறந்தார் udan - pirantar, பெ . ( n . ) கூடப்பிறந்தவர்; 
happening . 

children of the same parents, brothers or sisters or both . 
[ உடன்படு + அல் . ] 

உடன் பிறந்தார் சுற்றத்தார் ( வாக்குண் . 20 ) . 
உடன்படி udan - padi, பெ . ( n . ) ஒப்பந்தம் ; agreement. 

மறுவ . பிறவர் . 
( செ.அக. ) . 

[உடன் + பிறந்தார் . ) 
( உடன் + படி . படு – படி . ] 
உடன்படிக்கை udappadikkai, பெ . ( n . ) 1. ஒப்பந்தம் ; உடன்பிறந்தாள் udan-piranda) 

, பெ . ( n . ) கூடப் பிறந்த 

வள் ; sister. ( செ . அக.) . 
contract, agreement , covenant, treaty . 2. உறுதிப்பாடு ; 
promise, assurance . அவனுக்கு அவன் உடன்படிக்கை மறுவ . பிறவி . 
சொல்லுகிறான் . ( R. ) . 

[ உடன் + பிறந்தாள் . ) 
ம . 2.டம்படி ; க . ஒடம்படிகெ ; தெ . ஒடம்படிக . 

உடன்பிறந்தான் udan -pirandaig, பெ . ( n . ) கூடப் பிறந்த 
[ உடன்படு – உடன்படிக்கை . ) 

வன் ; brother . 
உடன்படிக்கைக் கணக்கு udanpadikkai- k - kanakku, 

மறுவ . பிறவன் . 
பெ . ( n . ) பேரேடு ; ledger . ( C.G ) . ( செ.அக. ) . 

[ உடன் + பிறந்தான் . ] 
[ உடன் + படிக்கை + கணக்கு . ] 

உடன்பிறப்பு udan - pirappu , பெ . ( n . ) 1. உடன்பிறந்த 
உடன்படு - தல் udan -padu-, 20. செ.கு.வி. ( v.i. ) 

தன்மை ; state of being born of the same parents. 
இசைதல் ( பிங் . ) ; to agree , assent , consent, acquiesce, 

“ இன்றொடுந் தவிர்ந்த தன்றே யுடன்பிறப்பு " ( கம்பரா. 
yield . ( செ.அக. ) . 

கும்பக . 166 ) . 2. கூடப்பிறந்தவர் ( நல்வ . 24 ) ; person 
க . ஒடம்படு ; தெ . ஒடம்படு . 

or persons born of the same parents. ( செ.அக. ). 
[ உடன் + படு . ] 

ம . உட்ப்பிறப்பு , உடப்பிறவி ; க . ஒடகுட்டிக . 
உடன்படு -த்தல் udanpadu-, 17. செ.குன்றாவி . ( v.t.) ( உடன் + பிறப்பு . ) 

உடன்படுத்து - தல் பார்க்க ; see udanpaduttu . 
உடன்படுத்து -தல் udappaduttu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 

உடன்புணர்ப்பு udan - punarppu , பெ . ( n . ) சமகூட்டு 
இணைத்தல் ; persuade into giving consent, make one 

( மணிமே . 227,243 ) ( அரும் . ) ; inseparable concomitta 

nce ( Log . ). 
yield or agree . " இசைந்துடன் படுத்தினான் " ( பாரத . 
குருகுல . 44 ) . 

[ உடன் + புணர்ப்பு . ] 
க . ஒடம்படிசு; தெ . உடம்பருன்சு . 

உடன்போக்கிடையீடு udanpokk - idai - y - idu, பெ . ( n . ) 
[ உடன் + படுத்து . ] 

இது நம்மனையில் வரைந்து கொள்ளாது தன்னூரில் 
உடன்பறிமுதல் udan - parimudal , பெ . ( n . ) 1. முறைமன் 

வரைந்தானென்று , தலைவி சுற்றத்தார் வெறுப்படைத் 
றக் கட்டளைப்படி பொருட் பறிமுதல் செய்கை ; 

லால் தலைவியை உடன்கொண்டு போகும் போது 
immediate seizure of property according to legal decree. 

தலைவி சுற்றத்தாரிடை ஈடுபட்டு மீண்டு வருதல் ; 
2. தீர்ப்பளிக்கும் முன்னே சொத்தைக் கைப்பற்றுகை; 

intimate movement of the heroine with her own relations 
attachment before judgement. 

before going away with her lover since after elopement 
[உடன் + பறிமுதல் . ] 

the heroine will have to marry the hero in his place 

against the wishes of her people. 
உடன்பாட்டுவினை udappatu - vipai, பெ . ( n . ) உடன் 
பாட்டைத் தெரிவிக்கும் வினை; affirmative verb , opp.to 

[உடன்போக்கு + இடையீடு . ] 
எதிர்மறைவினை . ( செ.அக. ). 

இது , போக்கறிவுறுத்தல் , வரவறிவுறுத்தல் , நீக்கமிரக்கம் , மீட்சி 
[ உடன்படு - உடன்பாடு – உடன்பாட்டு + வினை. ) 

யென நால் வகையினையும் . நீங்கும் கிழத்தி பாங்கியர் 

தமக்குத் தன் செலவுணர்த்தி விடுத்தல் , தலைமகள் தன் 
உடன்பாடு udappadu, பெ . ( n .) 1. இசைகை ( பிங் . ) ; செலவின்னாட் குணர்த்தி விடுத்தல் . நற்றாய்க் கந்தணர் மொழி 

consent, accord , acquiescence. 2. மனப்பொருத்தம் ; தல் , தலைவற்குணர்த்தல் , தலைமகளைத் தலைமகள் விடுத் 
concord , harmony , unanimity . “ உடன்பாடிலாத மனைவி தல் , தமருடன் செல்பவள் அவன் புறநோக்கிக் கவன்றரற்றல் 
தொழிலின்னா " ( இன்னா . 12 ) . 

எனும் விரிவினையு முடைத்து . ( அபி.சிந் ). 


உடன்போக்கு 


31 


உடனிலைச்சொல் 


உடன்போக்கு udan - pokku , பெ . ( n. ) 1. பெற்றோரறியா உடனாளி udapali, பெ . ( n . ) உடன் கூட்டாளி பார்க்க ; 

மல் தலைவி தலைவனுடன் செல்கை ( நம்பியகப் . see udan - kuttai. ( செ.அக. ). 
181 ) ; an unmarried young woman going away with [ உடன் + ஆளி. ] 
her lover to his own place without the knowledge of | உடனாளி ? udaneli, பெ . ( n .) சொத்துள்ளவன் ; Wealthy 
her parents . 2. கூடப்போதல் ; accompanying. போக்கறி 

person . 
வுறுத்தல் முதலாகத் தேற்றலீறாகிய வெட்டும் உடன் 

க . ஒடெய ; தெ . ஒடயடு , ஒடயுடு ; து . ஒடயெ , ஒடெயெ ; 
போக்கினுள் அடங்கும் . 

குட ஓடைவே . 
க . ஓடவோகு . 

[ உடைமை + ஆளி - உடைமையாளி – உடனாளி . ) 
[ உடன் + போக்கு . ) 

உடனிகழ்தல் udagigaldal, பெ . ( n . ) ஒருங்கு நிகழ்தல் 
உடன்போக்குவிரி udan - pokku - vir , பெ . ( n . ) பாங்கி ( நன் . 297. விருத் . ); happen simultaneously . ( செ.அக. ). 
தலைவர்க் குடன்போக் குணர்த்தல் முதலாகத் தலை [ உடன் + நிகழ்தல் . ] 
வன்றன் பதியடைந்தமை தலைவிக் குணர்த்த லீறா உடனிகழ்ச்சியணி udanigalcci - y - ani, பெ . ( n . ) 1 . 
கிய பதினெட்டு ; process of revelation by the heroine s அஃதாவது கற்றோரை மகிழ்விக்கும் உடனிகழ்தலைச் 
friend the news of elopement. ( ஆ.அக. ) . 

சொல்லும் அணி ; figure of speech. இதனை வடநூலார் 
[ உடன் + போககு + விரி . ) 

சகோத்தியலலங்கார மென்பர் . தண்டியாசிரியர் புணர் 
நிலை 

என்பர் . 2 . 
உடன்மாணாக்கன் udan - manakkan , பெ . ( n . ) உடன்பயி 

புணர்நிலையணி பார்க்க 
லும் மாணாக்கன் ; classmate. ( செ.அக. ). 

( அணியி .21 ) ; see punamilaiyani. ( அபி.சிந் . ) . 

[உடன் + நிகழ்ச்சி + அணி . ] 
[ உடன் + மாணாக்கன் . ) 

உடனிகழ்வான் udanigalvan, பெ . ( n . ) துணைவன் 
உடன்வந்தி udan- vandi, பெ . ( n . ) கூடவே வருவது ; 

( திவா. ); companion , comrade . ( செ.அக. ) . 
inseparable companion , as one s shadow . உடன் வந்தி 

[ உடன் + நிகழ்வான் . ) 
யான வல்வினை ( ஈடு , 5,8,5 ) . ( செ.அக.) . 

உடனிகழ்வு udanigalvu, பெ . ( n . ) உடனிகழ்ச்சி பார்க்க ; 
[ உடன் + வந்தி . ] 

see udanigalcci ( நன் . 297 ) 
உடன்வயிற்றோர் uday - vayiror, பெ . 
udan - vayirr, பெ . ( n . ) உடன் 

[ உடன் + நிகழ்வு . ] 
பிறந்தவர் ( சிலப் . 10,227 ) ; those bom of the same 

உடனிலை udanilai, பெ . ( n . ) 1. கூடி நிற்கை ; the 
mother like brothers and sisters . ( செ.அக.). 

state of being together. உரோணியோ டுடனிலை புரிந்த 
க . ஓடகுட்டு . 

மறுவுடை மண்டிலக் கடவுளை ( பெருங் . இலாவாண . 
[ உடன் + வயிற்றோர் . வயிறு - வயிற்றோர் . ) 

9,67 ) 2. உடனிருந்த இருவரைப் பாடும் ஒரு புறத் 
உடன்வயிறு udan - vayiru , பெ . ( n .) உடன் வயிற்றோர் 

துறை ( புறநா . 58 ) : ( purap .) singing the praise of two 

companions. 
பார்க்க ; see udanvayinor. “ பிறப்போரன்ன உடன்வயிற் 

[ உடன் + நிலை . ) 
றுள்ளும் " ( புறநா . 183 ) . ( செ.அக. ). 

உடனிலைக்குதிரைச்சேவகர் udanilai - k - kudirai - c 
[ உடன் + வயிறு . ) 

cévagar , பெ . ( n . ) பரியேறும் மெய்க்காவலர் ( S.I.l.ii, 274 ) ; 
உடன்வாரம் udan - varam , பெ . ( n . ) மேல் வாரம் 

mounted body guards . ( செ.அக. ). 
குடிவாரமாகப் பிரிக்கப் படாத நெல் ( T.A.S.i.7 . ); gross 

[ உடனிலை + குதிரை + சேவகர் . ] 
produce before it is divided between landlord and tenant. 

உடனிலை இரட்டுறமொழிதல் udapilai -iratura - moli 
( செ.அக.). 

dal, பெ . ( n . ) ஒரு பாட்டு நேரேவரும் பொருளையன்றி 
ம . உடன்பாரம் ; க . ஒடவார . 

வேறொரு பொருள் கொண்டு நிற்கும் அணி 
[ உடன் + வாரம் . ] 

( திருக்கோ. 1.உரை) : figure of speech , paronomasia 
உடன்றல் udanral, பெ . ( n . ) போர் ; war . ( செ.அக. ) . as a literary embellishment in a stanza conveying both 

the natural as well as a hidden meaning . ( செ.அக. ). 
( உடல் – உடலு – உடன்றல் . ] 

[ உடனிலை + இரட்டுற + மொழிதல் . ] 
உடனடி ugan - adi, வி.எ. ( adv .) உடனே ; immediately. 

உடனிலைச்சிலேடை udanilai - c - ciledai, பெ . 
( Tinn . ). ( செ.அக.). 

உடனிலை இரட்டுறமொழிதல் பார்க்க ; see udapilai 
ம. உடனடி . 

irattupamolidal. 
[ உடன் + அடி . ) 

[ உடனிலை + சிலேடை . ) 
உடனா - தல் udan -a-, 6. செ.கு.வி. ( v.i. ) கூடிநிற்றல் உடனிலைச்சொல் udanilai - c - col, பெ . ( n . ) ஒப்புமைக் 
( சி.சி. 2,80 ) ; to be in company with associate. 

கூட்டம் பார்க்க ; see oppumaikkuttam . ( செ.அக. ). 
( உடன் + ( ஆகு ) ஆ . ) 

[ உடனிலை + சொல் . ) 


உடனிலைமயக்கம் 


32 


க. உடா . 


உடனிலைமயக்கம் udagilal - mayakkam, பெ . (n .) உட உடனொத்தபங்காளி udan -otta -paigali, பெ . ( n . ) சரிபங் 

னிலை மெய்ம்மயக்கம் பார்க்க ; see udanilai - mey குடையவன் ( ஆ.அக. ) ; co - partner . 
m - mayakkam 

[ உடன் + ஒத்த + பங்காளி. ] 
[உடன் + நிலை + மயக்கம் . ) 

உடனொத்தவன் upan - ottava ), பெ . ( n .) சமமானவன் ; 
உடனிலைமெய்ம்மயக்கம் udanilai - mey - m - mayakkam, equal fellow , compeer . ( செ.அக. ) . 
பெ .. ( n .) i ழ் என்னும் இரண்டு மொழிந்த 16 

[ உடன் + ஒத்தவன் . ] 
மெய்களுள் ஒவ்வொன்றும் தன்னுடன் தான் நின்று 

உடா uri, பெ . ( n . ) உடும்பு ; iguana. 
மயங்குகை ( நன் .110 , உரை ) : ( Gram .) doubling of any 
consonant other than ர் or ழ் | whether in single 
or in compound words as அப்பம் , அப்படி . opp - to 

[ உடு – உடுவு – உடா . ) 
வேற்றுநிலை மெய்ம்மயக்கம் . ( செ.அக. ). 

உடு -த்தல் udu- 18. செ.குன்றாவி . (v.t.) 1. சேர்தல் , 
[உடன் + நிலை + மெய்ம்மயக்கம் . ) 

பொருந்துதல் ; to join , stick . 2. ஆடை முதலியன 
உடனுக்குடனே udanu - k - kucane, வி.எ. ( adv .) அப்போ அணிதல் ; to put on as clothes . “ பட்டுந்துகிலு முடுத்து " 

தைக்கப்போது ; then and there. வந்த கடிதத்துக்கு ( நாலடி . 264 ) . 3. சூழ்தல் ; to surround , encircle 
உடனுக்குடனே மறுமொழி எழுது . ( உ.வ. ) . 

" அருங்குறும் புடுத்த கானப் பேரெயில் " ( புறநா .21 ). 
ம . உடனுடன் ; க . ஒடனோடனே , ஒடனொடனெ ; தெ . 3. சேர்தல் ; பொருந்தல் ; to join , stick. 
தோடதோடனெ . 

ம. உடுக்குக ; க. ஒடு , உடி , உடிகெ , உடுகெ ; தெ. உடுபு : 
[ உடனுக்கு + உடனே. ) 

துட . உட்ப் ; குட , உடி , உடிபி ; து . உடுங்ரே; கோண் . , கட , 

ஊட் . 
உடனுற்றவன் uday- uravan , பெ . ( n .) ஒரே வகுப்பு 
வேலையாள் ( ஆ.அக. ) ; servant of the same grade. 

( உள் – உடு – உடு - த்தல் . ] 
[ உடன் + உற்றவன். ) 

உடு ’ udu, பெ . ( n. ) 1. உடும்பு ; iguana. 2. உடைபோற் 

கோட்டை மதிலைச் சுற்றியுள்ள அகழி ; moat. 
உடனுறவு udan - uravu , பெ . ( n . ) உடல் தொடர்பு; 

புணர்ச்சி ; sexual combination : the habitual coition or க . உடு , உட ; தெ . உடு: து . உடு , ஓடு , ஒட்டு : ம . உடும்பி ; 
sexual intercourse of man and woman . ( சா.அக. ) . 

கொலா . உடுகை . 
[ உடல் + உறவு - உடலுறவு – உடனுறவு ( கொ.வ.) . ) 

[ உள் – உடு . உள் = பொருந்துதல் , பற்றுதல் . உடு = பற்றிக் 

கொள்ளும் இயல்புடைய உடும்பு . ] 
உடனுறை ucan - urai, பெ . ( n . ) ஒரு நிலத்தில் உடனு 
றைகின்ற கருப்பொருளாற் பிறிதொரு பொருள் பயப்ப உடு udu, பெ . ( n . ) 1. விண்மீன் ; star . 2. வெள்ளி ; 

Venus .. 
மறைத்துத் கூறும் இறைச்சி ( தொல் . பொருள் . 242 ) ; 
suggestive meaning conveyed indirectly by means of க. , தெ. உடு . 
a specific reference to a distinctive feature of any tract 
of land . ( செ.அக. ). 

[ உடு = விளங்குதல் ( எரிதல் ) கருத்துவேர். ஒளியுள்ள நாண் 

மீன் , வெள்ளி. உள் – உடு, ( ஒ.நோ. ) தொள் – தொடு ; 
[ உடன் + உறை. ] 

பள் – படு . ] . 
உடனுறைவு udag - uraivu, பெ . ( n . ) 1. புணர்ச்சி உடு * udu, பெ . ( n . ) 1. இடுப்பு; waist . 2. ஆடு ( பிங் . ) ; 

( பெரியபு . திருநீலகண் .5 ) ; cohabitation . 2. கூடி வாழ் goat, sheep . 
தல் ; living together . ( செ.அக. ). 

( உள் – உடு = ஒடுங்கிய மருங்குடையது . ] 
[ உடன் + உறைவு. ] 

உடு udu , பெ . ( n . ) 1. நாணைக் கொள்ளுமிடம் 
உடனே udane, வி.எ. ( adv . ) 1. கூடிய அதே நேரத்தில் ; ( குறிஞ்சிப் . 170 ) ; point where the arrow is pressed 

immediately. 2. ஒருசேர ; simultaneously. “ உருவமுமா against the bow - string. 2. அம்பு ; arrow . உடுவென்று 
ருயிரு முடனே யுண்டான் ( திவ் . திருவாய் . 9,6,5 . ) . நஞ்சந் துய்த்து " ( இரகு . மீட்சி . 50 ) . 3. அம்பினிறகு ; 
3. முழுக்க ; entirely . " உடனேகூட ( சீவக . 1966 ) . feather of an arrow . “ உடுவமை பகழிவாங்க " ( சீவக . 
( செ.அக. ). 

2191 ) . 4. அம்புத்தலை ( பிங் . ) ; arrow - head . 5. ஓடம் 
ம . உடனே ; க. ஒடனே; தெ . தொடனே ; குட ஒடனெ ; து . 

இயக்குங் கோல் ( பிங் . ) ; oar , - boatman s pole . 
ஒட்டு . 

( செ.அக. ) . 
[ உடன் + ஏ . ] 

[ உள் – உடு . உள் = பொருந்தல் . உடு = பொருந்துவது . ] 
உடனொடியில் udanodiyil, வி.எ. ( adv.) உடனடி உடு udu, பெ . ( n. ) 1 , பள்ளம் ; deep pit . 2. அகழி ; 
பார்க்க ; see udapadi. ( Loc.). ( செ.அக. ). 

moat. 3. நீர்நிலை ; pool, tank. 
[ உடன் + நொடியில் . ) 

( உள் – உடு ( பள்ளம் ) . ] 


33 


உடுப்பாத்தி 


உடு udu , பெ . ( n . ) உசிலைமரம் ; black sirissa . 

ம . உடுக்க; க . உடுகு . தெ . உடுக ; த . உடுகு > Skt hudukka. 
க . உடு . ( உசிலைப்பூ ) 

[ உடு – உடுக்கு – உடுக்கை. உடுக்கை = ஒடுங்கிய நடுப்பகு 
மறுவ . சீக்கிரி மரம் , உசிலை , ஊஞ்சமரம் , துரிஞ்சில்மரம் , 

தியை உடையது . ) 
அரஞ்சி , அரைப்புமரம் , உறிஞ்சுமரம் , உடுப்பை . 

உடுக்கைக்கொடி udukkai- k - kodi, பெ . ( n . ) வள்ளிக் 
( உள் – உடு . உள் = வெப்பம் . உடு = வெப்பத்தால் கோடையில் கொடி ; creeper of the sweet potato plant ( சா.அக. ). 
இலையுதிர்க்கும் மரம் . ) 

[உடுக்கை + கொடி . உள் – உடு = பொருந்தல் , நடுவிருத்தல் , 
உடு udu, பெ . ( n . ) உடுத்துக்கொள்ளும் உடுப்பு ; dress , நடுவு. ] 
robe.. 

உடுக்கைச்சுருக்கம் udukkai - c -curukkam , பெ . ( n . ) 
[ உடு ( வி . ) – உடு ( பெ . ). ] 

நடுவிற் சுருங்கல் ; tapering in the middle as in the 
உடு என்னும் முதனிலைத் தொழிற்பெயர் உடுத்துக்கொள்ளும் . small drum .. 
ஆடைக்கு ஆயிற்று . 

[உடுக்கை + சுருக்கம் . உள் – உடு = பொருந்தல் , நடுவிருத்தல் , 
உடுக்கு udukku , பெ . ( n. ) இடையொடுங்கிய சிறு 

நடுவு . ) 
பறை ; small drum tapering in the middle . 

உடுக்கைமரம் udukkai - maram, பெ . ( n. ) கருங்காலி 
தெ . உடுக ; ம . உடுக்க ; க . , து . உடுகு : குவி . குறு ; Pkt hudukku ; 

மரம் ; black wood . ( சா.அக. ) . 
Skt hudukka 
[ [ உடு – உடுக்கு. உடு = ஒடு ஒடு – ஒடுகு – ஒடுங்கு – ஒடுக்கு (உடுக்கை + மரம் . ] 
– ஒடுக்கம் . ( வ.மொ.வ .22 ) . ] 

உடுக்கைரேகை udukkai - rigai, பெ . ( n . ) உடுக்கை 
உடுக்கு udukku , பெ . ( n . ) 1. வெப்பம் ; heat. 2 . 

வரிகை பார்க்க ; see udukkai - varigai. 
கொதித்தல் ; boiling . 

உடுக்கைவரிகை udukkai -varigai, பெ . ( n . ) கை வரி 
தெ. உடுக்கு . 

( ரேகை ) வகை ( சிவக் . பிரபந் . சரபே.குற . பக் . 344 ) ; 
[உள் உடு – உடுக்கு . ] 

( palmistry } line in the palm . ( செ.அக. ). 
உடுக்குச்சுருக்கம் udukku - c - curukkam , பெ . ( n . ) உடம் 

( உடு – உடுக்கை + வரிகை . ] 
பின் நடுவிலிருக்கும் உறுப்பினுடைய ( அதாவது 
வயிறு அல்லது கருப்பையின் ) சுருக்கம் ; contraction | உடுக்கோன் udukkon, பெ . ( n . ) திங்கள் ; moon , lord 
of an organ ( as the stomach or the uterus) at or near of the stars . “ உடுக்கோனாலும் .. அகன்றிடாத் திமிரவீட் 
the middle of the body , hour -glass contraction . ( சா.அக. ). டம் " ( பிரமோத் . 2,40 ) . ( செ.அக. ). 
[உடுக்கு + சுருக்கம் . ] 

Skt. uduganādhipă. 
டுக்கை udukkai, பெ . ( n . ) உடை ; ஆடை ; raiment, 

[உடு + கோன் . ] 
clothing . “ உடுக்கை யிழந்தவன் கைபோல " ( குறள் . 
788 ) . ( செ.அக. ). 

உடுகாட்டி udu - kat, பெ . ( n . ) பொன்னாங்காணி பார்க்க ; 

see ponnangani ( செ.அக. ). 
க . உடுகெ , உடிகெ . 
[ உடு – உடுக்கை . உள் – உடு = பொருந்துதல் , இடுப்பிற்செரு [ உடு + காட்டி . ) 
கிக் கட்டுதல் , உடுத்தல் . ] 

உடுசி uduci, பெ . ( n . ) உசிலை மரம் ; black sirissa . 
உடுக்கை udukkai, பெ . ( n. ) இடைசுருங்கு பறை ; small ( சா.அக.) . 
drum tapering in the middle . நிலையாய் உடுக்கை 

[உடு – உடுசி . ) 
வாசிப்பான் . ( Sil.ii.254 ) . 

உடுத்து - தல் uduttur , 5. செ.குன்றாவி . (v.t ) ஆடையணி 

வித்தல் ; to dress on . ( செ.அக. ). 
( உடு – உடுத்து . ] 
உடுநீர் udu - nir , பெ . ( n . ) அகழிநீர்; ditch water . ( சா.அக. ) . 

[உடு + நீர். உடு = பள்ளம் , அகழி . ) 
உடுப்பம் uduppam , பெ . ( n . ) தெப்பம் , raft , float . 

[ உடு – உடுப்பம் . உடு = பள்ளம் . ) 
உடுப்பாத்தி udu - p - patti, பெ . ( n . ) சிறு கடல் மீன் வகை ; 
light- green, fresh water fish . ( செ.அக. ). 


[ உடு + பாத்தி . ) 


உடுக்கை 


உடுப்பு 


34 


உடுமானம் 


[ உள் - உடு = சேர்த்தல், நெருக்கல் , இறுகப்பிடித்தல் , பற்றுதல். 
உடு – உடும்பு . ] 


உடுப்பாத்தி 
உடுப்பு uduppu , பெ . ( n . ) 1. ஆடை ; cloth , unsewn 
garment. " மணிக்கோவை யுடுப்பொடு துயல்வர 

உடும்பு 
(மணிமே . 3. 140 ) . 2. அங்கி முதலியன ; clothes , 

உடும்புக்கல் udumbu -k -kal, பெ . ( n . ) உடும்பினுடம் 
clothing vesture, dress . ( செ . அக .) 

பிலிருக்குங்கல் . இது மருந்திற்குப் பயன்படும் ; stone 
ம. உடுப்பு : க . உடபு , உடுபு : துட உட்ப்வ ; குட உடிபி ; or calculus found inside the body of a guana useful 
து . உடுச்ர ; தெ . உடுபு . 

in medicines . ( சா.அக. ). 
[ உடு - உடுப்பு . ) 

[ உடும்பு + கல் . ) 
உடுப்பை uduppai, பெ . ( n . ) நிலப்பாலை ; round - leaved 
discous featherfoil. ( செ.அக.). 

உடும்புக்காலிவரகு udumbu - k - kali - varagu, பெ . ( n . ) 

வரகுவகை ; variety of millet which is sown in September 
[ உடு – உடுப்பை . ) 

and matures in three months . ( செ.அக.). 
உடுபதம் udu - padam , பெ . ( n . ) விண் ; firmament, from 
its being the path of the stars . “ உடுபதத்தினு முடி 

[ உடும்பு + காலி + வரகு . ) 
வில்லை " ( பாரத . கிருட் . 60 ) . 

உடும்புநாக்கன் udumbu - nakkam, பெ . ( n . ) பொய்யன் , 
[ உடு . 
+ பதம் . உடு = விண்மீன் , உடுபதம் = விண்மீன்கள் 

ஏமாற்றுக்காரன் ; one who has a double tongue as 
இருக்குமிடம் . ) 

the big lizard , deceitful man . ( செ.அக.). 
உடுபதி Udu- pati, பெ . ( n . ) உடுக்கோன் பார்க்க ( திவ் . ) ; [ உடும்பு + நாக்கன் . ) 
see udukkom. ( செ . அக .) . 

உடும்பின் நா பிளவுப்பட்டிருத்தலின் முன்னொன்றும் பின் 
[ உடு + பதி .) 

னொன்றுமாகப் பேசும் இரட்டை நாக்கு படைத்தவன் என்னும் 
உடுபம் udubam , பெ . ( n . ) தெப்பம் ; raft, float. ( செ . அக . ). 

பொருளில் இச்சொல் வழக்கூன்றியது . 
(உடு - உடுப்பம் -- உடுபம் ( கொ.வ. ) = உட்குழிவான தோணி உடுமடி udu - madi, பெ . ( n . ) ஆடை ( அமரா . கதை , 
அல்லது தெப்பம் . ] 

84 ) : apparel. ( செ.அக.). 
உடுபுடைவை urdu - pudaivai, பெ . ( n . ) 1. உடை ; [ உடு + மடி , மடி = ஆடை . ) 
garments ( W.). 2. எளிய உடை ; dress for daily wearing . 

உடுமாற்று upu - manu, பெ . ( n . ) 1. உடை மாற்றுகை; 
ம . உடுபுடவ . 

change of dress . உடுமாற்றுக்குச் சேலையுண்டா ? 
[உடு + புடவை. ] 

( உ.வ. ) 2. நடைபாவாடை ; clothes used for spreading 
உடும்பு udumbu , பெ . ( n. ) மூன்று அடி நீளம் வரை 

on the floor on certain special occasions. 
வளரும் , இந்தியா முழுமையும் காணப்படும் , பெரிய [ உடு + மாற்று . உடு = உடுத்துக் கொள்ளும் உடை . ) 
பிளவுபட்ட நாக்குள்ள பல்லிவகை ; genus of large 

உடுமானம் udu - mapam , பெ . ( n . ) உடை ( யாழ்.அக ) ; 
thick -tongued aboreal lizards found all over India , and 
growing to 3 ft. in length , varamus bengalenis. " அரவு 

dress, clothing . 2. தகுதிக்குத் தகுந்த உடை ; dress style 

according to etiquette. ( செ . அக .) . 
முடும்பும் போல் ஏறினார் ஏணிபலர் ( பு . வெ . 619 ) . 
ம . உடும்பு : க . உட , உடு ; குட உடும்பி ; து . உடு , ஒடு , 

[ உடு + மானம் . உடு = உடுத்தல் ; மானம் - பெயாறு . ஒ.நோ. 
ஒட்ட தெ உடுமு ; கொலா . உடுக் , உருக்; நா . கடுக்; பர். உடு . 

வருமானம் . ) 


உடுவம் 


35 


உடை 


3 ) 


உடுவம் uduvam, பெ . ( n . ) அம்பின் ஈர்க்கு ; shaft of solid or massive substance , teeth . “ மகுட கோடிக 

anarrow . “ உடுவந்தோன்ற ... எய்திடுதலோடும் " ( சீவக. ளுடைத்தலின் " ( பாரத . காண்டவ . 27. ) . 2. குட்டுதல் 
2275 ) . ( செ.அக. ). 

( திவா . ); to cuff on another s head with the knuckles. 
[ உடு + அம். ) 

3. பிளத்தல் ; to split, as wood ; to fracture , as the 
உடுவலை udu - valai, பெ . ( n. ) ஆழமில்லா ஆற்றுப்பகு 

skull. “ கட்டையையுடைத்துக்கொடு ( உ.வ. ) . 4. கரை 
தியின் குறுக்கே அல்லது படகின் அடிப்பகுதியில் 

உடைத்தல் ; to burst, as the bank of a river. “ செறுத்தோ 
கட்டப்படும் சற்றொப்ப நாற்பது இரட்டை முழ நீள 

றுடைப்பினுஞ் செம்புனலோ டூடார் " ( நாலடி . 222. ) . 

5. புண்கட்டியுடைத்தல் ; to open , as a boil. 6 . 
முள்ள மீன் வலை வகை ; fisherman s net, about 40 

முறுக்கவிழ்த்தல் ; untwist, untwine . 7. தோற்கச் செய் 
yards in length , tied across a stream in its shallow part. 

தல் ; to defeat, rout, put to disorderly flight. படைக்குட் 
[ உடு + வலை . ) 

டம் பாய்மா வுடையா னுடைக்கிற்கும் " ( நான்மணி . 
உடுவிலான் uduvilan , பெ . ( n . ) உடுக்கோன் பார்க்க 

18. ) . 8. வெளிப்படுத்துதல் ; to break , as news ; to 
( பிங் . ) ; see udukkon. ( செ.அக. ). 

reveal. அவன் அந்த இரகசியத்தை உடைத்து விட்டான் 

( உ.வ. ) . 9. அழித்தல் ; to damage , ruin , impoverish. 
[உடு + இல் + ஆன். ] 

பெண்மையுடைக்கும் படை ( குறள் . 1258. ) . 10 . 
உடுவேந்தன் udu - vendan , பெ . ( n . ) உடுக்கோன் பார்க்க வருத்துதல் ; to trouble , distress . " பொறாமை யுள்ளு 
( பிங் . ) see udukkom . ( செ.அக. ). 

டைக்கு மென்க ( இரகு.யாக . 12. ) . ( செ.அக. ). 
[ உடு + வேந்தன் . ] 

[உள் – உளை – உடை – உடை - தல் – உடை - த்தல் ( பி.வி.) . ] 
உடுவை uduvai , பெ . ( n. ) 1. அகழி ; ditch surrounding உடை udai, பெ . ( n . ) 1. இடுப்பு ; waist . 2. இடுப்பில் 
a fort . ( W.). 2. நீர்நிலை ; pool, reservoir of water . 

உடுத்தும் ஆடை (திவா. ) ; clothes, garment, dress . 
[உள் – உடு – உடுவை . உடு = பள்ளம் . ) 

( செ.அக. ). 
உடை -தல் udai , 3. செ.கு.வி. (v.i.) 1. தகர்தல் ; break ம . உட ; க . உடெ ; தெ . உடுபு : துட உட்ப் ; குட . உடிபம் ; 
as a pot; to burst into fragments. " T GOTETITGLO LOGIC 

து . உடுதல்ரெ ; கோண் . உகாதானா . 
குடமுடைந்தக் கால் ( வாக்குண் . 18. ) . 2. பிளத்தல் ; 

- உடை . ) 
to crack , split , to be cloven . உடைகவட்டோமை " 

உடை udai, பெ . ( n . ) செல்வம் ( பிங் . ) ; wealth . 
( கல்லா . 7. ) . 3. ஏரி ஆறு முதலியன கரையுடைதல் ; 
to be breached , as a tank . வீராணத்தேரி உடைந்தது . ம ஓட ; க . ஒடெ , ஒடமெ ; கோத . ஒட்பயன் ( முதலாளி) . 
( உ.வ. ) . 4. புண்கட்டியுடைதல் ; to burst open , as ஒட்ரம் ( வீட்டுப் பொருள் ) ; குட . ஒடவெ ( முதலாளி ) ; தெ . 
a boil . 5. முறுக்கு அவிழ்தல் ; to become untwisted , 

ஒடமி , ஒடமெ ; து . ஒடவெ . ( செ.அக. ). 
as a rope. கயிற்றின் முறுக்குடைந்தது . ( உ.வ. ) . 6 . ( உள் – உடு – உடை . உடைத்தாதல் , உள் = இருத்தல் . உடு 
மலர்தல் ; to blossom as a flower , கோடுடையும் .. தன்பாலிருத்திக்கொள்ளுதல் . ] 
சேர்ப்பன் " ( பு.வெ. 12 , பெண் . 3 . ) . 7 . தோற்றோடுதல் ; 

உடை udai , பெ . ( n . ) 1. குடைவேல்மரம் ( திவா. ); 
to be discomfited , routed , broken , as the ranks of an 

umbrella -thom babul. 2. நீருடைமரம் ; buffalo - thon 
army . " வழுதி சேனையுடைந்ததே " (திருவிளை. சுந்த 

cutch . 3. வேலமரவகை ; pea - podded black babul . 
ரப் . 18. ) . 8. மனங்குலைதல் ; to be dispirited , dejected , 

( செ.அக. ). 
as one s heart with grief; to be in despair. உடைபு 
நெஞ்சுக ( கலித் . 10. ) . 9. எளிமைப்படுதல் ( பிங் . ) ; 

[உடு - உடை = வட்டமாய் ( சுற்றாய் ) க் கிளை பரப்பிய மரம் . ) 
to become poor, reduced in circumstances. 10. வெளிப் உடை udai, பெ . (n . ) 1. விடியற்காலம் ; dawn . (regarded 
படுதல் ; to be divulged , to become publicly known 

as the spouse of the sun ) . உடைதன் காந்த " ( இரகு . 
11. சாதல் ; to die . உடைந்துழிக் காகம்போல் " (நாலடி . 

திக்கு . 85. ) . 2. எருதின் விதை; testicles of ox . எருதுக்கு 
284. ) . 12. கெடுதல் ; to be ruined ( W. ) . 13. உலைதல் ; 

உடை அடித்து விட்டார்கள் ( உ.வ. ) . ( செ.அக. ). 
to break down , as a witness in cross - examination . ( Mod .). 

[ உள் – உடு – உடை . உள் = வெப்பம் . உடு = வெப்பமுடை 
சாட்சியுடைந்து போயிற்று ( உ.வ. ) . ( செ.அக. ). 

யது , ஒளியுடையது . வெளிப்படுவது . உடை = வெளிப்படுத்து 
ம . உடயுக ; க . ஓடி , ஒடெ , உடி ; கோத . ஒட்வ் : துட வட் ; வது . உடை = வெளிப்படுத்துவது . ஒளியை வெளிப்படுத்தும் 
குட ஒட , ஓட து . உடபுனி , உடெவினி; தெ . ஒடபி ; 

பாங்குடைய விடியற்காலமும் , விள்ளு ( விந்து ) வெளிப்படும் 
கொலா . நாட் ; நா. ஒட்வ ; பர் . ஓட் ; கோண் . வோடானா; பாங்குடைய எருதின் விதையும் உடை எனப்பட்டன. இச் 
கட ஒர் . 

சொல் தொடக்கத்தில் உள் – உளை - உழை என வழங்கிப் 
[உள் – உளை - உடை – உடை - தல் . ) 

பின் வடமொழியில் உஷை – உஷா எனத் திரிந்தது . ) 
உடை -த்தல் udal-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 1. தகர்த்தல் ; உடை udai, பெ . ( n. ) 1. முள் ; thom . 2. சாணம் ; 

to break into pieces, as a vessel a lamp, a clod, any cowdung. ( செ.அக. ) . 


. 


8 
உடை 


36 


உடைப்புக்கட்டு 


9 


உடை 


[உள் – உடு - உடை . உள் = இருத்தல் . உடு = இருக்கச் க . உடுதார , உடிதார , உடெதார . 
செய்தல் , கீழே கிடத்தல் . ] 

[ஊடு – உடு — உடை + தாரம் . ( கயிறு ), உடை = இடுப்பு . ] 
உடை udai , பெ . ( n . ) சேணம் ( அக.நி. ) ; horse - 

உடைதோல் udai -tol, பெ . ( n . ) தோற்பரிசை; buck . 
saddle . ( செ.அக. ) . 

முதற்சுரிகை யுடைதோலும் வாங்கிக் கொண்டு " 
( உள் – உடு – உடை . உள் = இருத்தல் ; உடு = இருத்துதல் . ) ( பெரியபு . கண் . 54. ) . ( செ . அக . ) . 
உடை udai, பெ . ( n . ) அணிகலன் ( அக.நி. ); jewellery , க . உடெதோல் , உடெதொவல் . 
( செ.அக. ). 

[ உடை + தோல் , உடை = சுற்று , சுற்றான . ) 
[ உள் – உடு — உடை = உடைமை . உள் : இருத்தல் . உடு 

உடைந்தவாய்ச்சிலந்தி udainda - vay - c - cilandi, பெ . ( n . ) 
= தன்பாலிருத்திக்கொள்ளுதல் . ] 

ஆழ்ந்த நீண்ட பிளப்புள்ள சிலந்தி ; deep and more 
உடைக்கல் udai- k -kal, பெ . ( n . ) காவிக்கல் ( தைலவ . 

or less linear from the ulcer - Dissured ulcer. ( சா . அக.) . 
தைல . 33. ) : redochre , used in dyeing. ( செ.அக.). 

[ உடை - உடைந்த + வாய் + சிலந்தி . ] 
[ உள் + உடு - 

+ கல் . உடு = வெப்பமுடையது , 
ஒளியுடையது . செந்நிறமுடையது . ) 

உடைநாண் udai - nan, பெ . ( n . ) இடுப்பில் அணியும் 
உடைகுலைப்படு - தல் udaikulai- p -padu , 20 . 

நாண் அல்லது அணிகலன் ; cord or ornament worn 

round the waist cloth to serve as a waist band and 
செ.கு.வி. ( v.i. ) 1. கரையழிதல் ( ஈடு . 6.4.4 . ) ; be 

confine the cloth at the waist . உடைநாணொடு கடிவட்டி 
breached , as a bank of river or the shore of a tank. 
2. நிலையழிதல் ; be deranged , discomfited . உடை 

னொடு " (சீவக . 2263 ) . ( செ . அக . ) . 
குலைப்படுகிற மனஸ் ( ஈடு . 5.1,4 .) . ( செ . அக .) . க . உடநேண் , உடெநூல் . 
[ உடை + குலை + படு - தல் . உடை = சுற்று , சுற்றியிருப்பது . ) [உடை + நாண் ( கயிறு ) . ] 
உடைகுளம் udai- kulam, பெ . ( n . ) முற்குளம் ( பூராடம் . ) உடைப்பட்டை udai- p - pattai, பெ . ( n . ) உடைக்கு மேற் 

(திவா .): 20th naksatra whose configuration looks as கட்டுங் கச்சை ; kind of sash . " அரைப்பட்டையுடைப் 
if it were a breached tank . ( செ.அக.) . 

பட்டை யூடு கட்டி ( கூளப்ப . 43. ) . ( செ.அக. ). 
[ உடை + குளம் . கரையுடைந்த குளம் போன்ற தோற்றமுடை [ உடை + பட்டை . ) 
யது . ) 

உடைப்படை uqai - p - padai, பெ . ( n . ) நிலைப்படை ( S.I.I. 
உடைகொல் udai- kol, பெ . ( n . ) குடைவேல மரம் ; 

iv , 492 ) ; standing army . ( செ.அக.). 
umbrella - thorn , babul . ( செ . அக .) . 

[ உடை + படை . ) 
[ உடை + கொல் . கொல் = கொலு , சீராய் அமைதல், சுற்றிலும் 
ஒரு சீராய்க் குடைபோல் கவிந்தமரம் . ] 

உடைப்பிற்போடு - தல் udaippir -podu-, 10. செ.குன் 
உடைசல் udaisal, பெ . ( n . ) உடைந்த பொருள்; cracked , 

றாவி . ( v.t.) அகலத் தள்ளுதல் ; cast away as worthless 
worthless articles; broken pieces . ( செ.அக.). 

as a thing thrown into a breach . அதை உடைப்பிற் போடு . 

( உ.வ. ) . 
[உடை - உடைசல் . ) 

[உடைப்பு + இல் போடு . உடைப்பு = நீண்ட பள்ளம் , 
உடைஞாண் udai - nan, பெ . ( n. ) உடைநாண் பார்க்க ; 

நெடுங்குழி , கரையுடைத்தோடும் நீர்ப்பெருக்கு, மீட்டெடுக்க 
see udainan . உடுத்த பஞ்சிமேற்கிடந் துடைஞாண் 

வேண்டாத கழி பொருள்களை வீசி எறிதற்குரிய இடம். 
பதைத்திலங்க (சீவக . 2240. ) . 

இக்கால் சாய்க்கடையையும் குறிக்கும் . ] 
ம . உடஞாண் ; க . ஒட்யாணை ; தெ . ஒட்யாணமு ; து . 

உடைப்பு udaippu, பெ . ( n . ) 1. உடைத்தல் ; causing 
ஒட்யாண . 

to break . 2. உடைகை ; breach , bursting of a tank . 3 . 
[ உடை + ஞாண் . நாண் - ஞாண் . ஊடு - உடு - உடை 

உடைந்த அறுவாய் ( S.I.I. ii, 393 ) ; portion breached , 
இடுப்பு. இச்சொல் நாளடைவில் உடைஞாண் - ஒடிஞாண் 

channel cut through a ridge in a field . 
- ஒடிஞாணம் – ஒட்டியாணம் எனத் திரிந்துவிட்டது . ) 
உடைத்தானவன் udaittapavan , பெ . ( n . ) உடையவன் ; 

ம. உடப்பு : க. ஓடபு : து. உடி. 
proprietor, possessor , owner . ( செ.அக. ). 

[ உடை - உடைப்பு. தொ.பெ. ) 
( உடைமைத்து — உடைத்து + ஆனவன் . ) 

உடைப்புக்கட்டு udaippu - k - kattu , பெ . ( n . ) அணை , 
உடைதாரம் udai -taram , பெ . ( n . ) அரையிலணியும் 

குளம் முதலியவற்றிலுள்ள உடைப்புகளைச் செப்ப 
அணிவகை; cord or girdle used as an omamental 

னிடுகை; repair of a breach in an embankment 
belt over the waist - cloth . " உடைதாரமு மொட்டியாண 

( செ . அக .) . 
மும் " (மீனாட் . பிள்ளைத் . ஊசற் . 10. ) . ( செ . அக .) . [உடைப்பு + கட்டு . ) 


+ 


= 


உடைப்பெடு - த்தல் 


37 


உடையாளி 


உடைப்பெடு - த்தல் udaippedu-, செ.கு.வி. ( v.i. ) வெள் வரும் மகிழ்ச்சி பொங்க ( பெரியபு . ஏயர் . 107 ) . 

ளத்தாற் கரையழிதல் ; to be breached , as a tank . ஏரி ( செ.அக. ). 
உடைப்பெடுத்துவிட்டது ( உ.வ. ) . ( செ.அக. ). 

[உடை – உடைய + நம்பி . ) 
[உடைப்பு + எடு . ] 

உடையல் udaiyal பெ . ( n . ) 1. உடைதல் ; breaking . 
உடைப்பொருள் udai - p - porul, பெ . ( n. ) உடைமைப் 2. உடைந்தது ; that which is broken . 3. கெடல் ; losing. 

பொருள் (சி.போ. அவையடக்கம் , சிற் . ) ; property in 
one s possession meaning a slave when referring to 

[உடை – உடையல் . ] 
human beings, and other items of worldly goods when உடையல் விடு - தல் upaiyal- vidu-, 18. செ.குன்றாவி . 
referring to animals and things. ( செ.அக. ). 

( v.t.) ஏளனஞ் செல்தல் ; to mock , ridicule, banter, make 
[ உடை + பொருள் . ) 

fun of . ( செ.அக. ). 
உடைமணி ucai- mani, பெ . ( n. ) 1. குழந்தைகளின் 

[ உடை – உடையல் + விடு . ] 
அரையணி ; waist ornament with bells worn by a child . உடையவர் udaiyavar, பெ . ( n . ) 1. கருவறைத் தெய்வம் ; 
உடைமணி கட்டிச் சிறுதே ருருட்டி " ( திருக்கோ . 385 ) . Master , Lord . உடையவர் கோயில் " ( பெரியபு . திரு 
2. மேகலை ( சீவக. 2407 ) ; jewelled gridle wom by ஞான . 664 ) . 2. ஆன்மார்த்த இலிங்கம் ; Siva -linga used 
women . ( செ.அக. ). 

in private worship . 3. இராமானுசர், ( ஈடு . 10,7,1 ) ; 
[ உடை + மணி . உடை = இடுப்பு . ]) 

Ramanuja, the Guru of Sri Vaishnavas. 4. Olowali 

prosperous man , rich fellow. ( செ.அக. ). 
உடைமுள் udai - mul , பெ . ( n . ) குடை வேலின் முள் ; 
thorn of the babul. ( செ.அக. ). 

ம . டடயர் . 
[ உடை ( குடைவேலமரம் ) + முள் . ) 

[உடை + அவர் . ) 
உடைமேற்புல்லுருவி udaimer- pulluruvi , பெ . 

udaimer- pulluruvi, பெ . ( n . ) உடையவன் udaiyavan , பெ . ( n . ) 1. உரியவன்; owner , 
உடைவேலின் மேல் வளரும் புல்லுருவி ; parasitic one who possesses. 2. OdaNLOISTOJBT; possessor 
plant found grown on arrow -thom tree. ( சா.அக. ). 

of wealth . " உடையவர்களெனநாடி " (திருப்பு . 249) . 3 . 

கடவுள் ; God , as possessing the universe . 
[ உடை + மேல் + புல் + உருவி . உடை = குடைவேலமரம் . ) 
உடைமை udaimai, பெ . ( n . ) 1. உடையனாந்தன்மை ; 

ம . உடயவன் , உடயக்காரன் ; தெ . ஒடயடு . 
state of possessing, having, owning. " அன்பீனு மார்வ (உடை + அவன் . ) 
முடைமை " ( குறள் , 74 ) . 2. உடைமைப் பொருள்; | உடையார் udaiyar, பெ . ( n . ) 1. கருவறைத் தெய்வம் ; 
possession , property. “ உடைமை யெல்லாமும் " ( திரு 

Lord , Master . "உடையார் ...திருவிழாவில் " ( S.I.I.ii , 306 ) . 
வாச . 33.7 ) . 3. செல்வம் ; wealth , riches . " உடைமை 

2. சில குலப்பிரிவினரின் பட்டப் பெயர் ; title of certain 
யாற் போத்தந்த நுமர் " ( கலித் . 58 ) . 4. அணிகலன்கள் 

castes of cultivators. 3. இலங்கையில் ஒரு சிற்றூர்ப் 
( ஆ.அக. ) .; ornament. ( செ.அக. ). 

பணியாளன் ; village official in North and East Ceylon . 
ம . உடம் ; க . ஒடமெ ; தெ . ஒடமி , ஒடமெ ; கோத . ஒட்ய்ன் ; 4. செல்வர்; the rich , as those who have world s goods . 
துட . விடம் ( இடுகாட்டில் இடும் பொருள்கள் ) ; குட உடையார்மு னில்லார்போல் " ( குறள் , 395 ) . 
ஒடெவெ ; து . ஒடெவெ . 

[உடை – உடையார் . ) 
[உடு – உடை – உடைமை ( வே.க. 43 ) . ] 
உடைமை udaimai, பெ . ( n . ) மேல்வாரம் ; வருவாய் ; | உடையார் சாலை udaiyar- silai, பெ . ( n .) கோயிலில் 

உணவளிக்கும் இடம் ; place where food is served 
perquisite. பணஉடைமை நெல்லுடைமை " ( S.I.I.V. 

in a temple. சிவயோகிகள் பதின்மரும் உடையார் 
331 ) . ( செ.அக.). 

சாலையிலே உண்ணக்கடவர் ( S.I.L.ii. 133 ) . ( செ.அக. ). 
[ உடை — உடைமை. ) 

[ உடை - உடையார் + சாலை . ) 
உடைய udaiya, இடை . ( part .) ஆறாம் வேற்றுமைச் 

உடையாள் udaiyal, பெ . ( n . ) உமாதேவி ; Goddess 
சொல்லுருபு ( நன் . 300 சங்கர . ); particle of the genitive 

Parvathi . 
case. ( செ.அக. ). 

[உடை + ஆள். ] 
ம . உடய ; க . ஒடெய . 
[உடை — உடைய ( சு.வி. 69) . ] 

உடையாளி ucalyali, பெ . ( n . ) கடவுள் ; Lord of the 

universe , God . ( செ.அக.). 
உடையநம்பி udaiya -nambi, பெ . ( n . ) சுந்தரமூர்த்தி 

நாயனார்; Sundaramurti Nayanar. " உடையநம்பி தனி [உடை + ஆளி. ) 


38 


உடையான் 


உண்கலம் 


உடையான் udaiyan, பெ . ( n . ) 1. இறைவன் ; Master , of the shoulders , with fingers kept close to one another. 

Lord .. உடையா னல்லாதானை உடையானென ( செ.அக. ). 
(சி.போ. அவையடக்கம் , சிற் . ) . 2. சிறப்புப்பெயர் 

[ உ + தோள் + அ + கை = உதோளக்கை – உடோளக்கை . 
( பி.வி. 31 , உரை ) ; ( Gram ). substantive noun as qualified 

உ = முன்மை சுட்டிய குறிப்பு . ஒ.நோ. உக்கடை = வீட்டின் 
by an attributive. 3. உடையவன் ; a possessor or an 

அல்லது ஊரின் முன்வாசல் ( gate ). ] 
owner. ( செ.அக. ). 

உடோளாயம் uddl - ayam, பெ . ( n . ) கட்டித் தூக்குஞ் 
ம . உடயோன் ; க . ஒடெய . 

சிறு மூட்டை ( நாம தீப . ) ; small package or bundle. 
[உடை + அவன் = உடையவன் – உடையான் . ) 

( செ.அக. ). 
உடையான் udaiyan, பெ . ( n . ) உடுத்தவன்; one who [ உ + தோள் + ஆயம் = உதோளாயம் – உடோளாயம் . ] 
is wearing dress . ( ஆ.அக. ) . 

உண் ( ணு ) -தல் un ( nu ) - 13. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 
[ உடை + ஆன். ] 

26007000186 ; to eat or drink; to suck as a child ; 

take food . 2. உணவைக் கடியாது உட்கொள்ளுதல் 
உடைவாரம் udai - varam, பெ . ( n . ) மேல்வாரங் குடி 

( திவ் . திருவாய் . 6,7,1 ) ; to swallow without biting . 
வாரமாகப் பிரிப்பதற்கு முன்னுள்ள மொத்த விளைவுத் 

3. துய்த்தல் ; to enjoy, experience. “ மங்கைய ரிளநல் 
தவசம் ; gross produce from the land before it is divided 
between the landlord and the cultivators . ( செ.அக. ). 

மைந்த ருண்ண ( கம்பரா . உண்டா . 63 ) . 4. உட்கொள் 

ளுதல் ; to draw in , receive. “ நதியுண்ட கடல் " ( தாயு . 
[ உடை + வாரம் . ] 

மலைவளர் . 1. ) . 5. பொருந்துதல் ; to be fitted to . 
உடைவாலக்கீரை udai- valakkirai , பெ . ( n . ) தண்டங் " உறியுண்ட கரகத்தோடு " (திருவிளை. யானையெய் . 
கீரை ; garden - green. ( சா.அக.). 

38 ) . 6. ஒத்தல் ; to resemble . சேலுண் கண்ணியர் 

(சீவக . 2383 ) . 7. கவர்தல் ; to seize, grasp . அவுணனா 
[உடைவால் + அ + கீரை . ) 

ருயிரை யுண்ட கூற்றினை ( திவ் . திருக்குறுந் . 2. ) . 8 . 
உடைவாள் udai - val, பெ . ( n . ) உடையிற் செருகும் 

இசைவாதல் ; to harmonise with , to be agreeable to . 
சுரிகை ( திவா . ) ; short scimitar . 

" ஓசை யூட்டினு முண்ணாத வாறும் ( யாப் . வி.பக் .97 ) 
ம. உடவாள் . 

து.வி. ( aux.v. ) செய்ப்பாட்டு வினைப்பொருள் 
[ உடை + வாள் . உடை = இடுப்பு . இடுப்பிற் செருகும் வாள் . 

உணர்த்தும் ஒரு ஈறு ; used with vbl . bases and vbl . 
உடையிற் செருகும் வாள் எனின் உடையின் எப்பகுதி எனத் 

nouns to form the passive , as in . கட்டுண்டான் , கேடுண் 
தெளிவுபடாமை காண்க . ) 

டான் . ( செ.அக.). 
உடைவு udaivu , பெ . ( n . ) 1. தகர்கை ; cracking, fracturing. 

ம . உண்ணுக ; க . உண்ணு ; தெ . ஊடு ( குடித்தல் ) ; கோத . 
2. உடைப்பு ; breach . 3. தோற்றோடுகை; defeat, 

உண் ; துட . உண் ( குடித்தல் ) ; குட . உண்ண ; து . உண்பினி, 
discomfiture. " களிற்றை .. பொருதுடைவு கண்டானும் 

உணுபினி ; கொலா. உண் ( குடித்தல் ) ; நா . உண் ; பர் . உண் ; 

கூ . உண் . கோண் . உண்டினா; குரு . ஒணா ; மால் ஒனெ ; 
( திவ் . இயற் . 1,18 ) . 4. தளர்வு ; debility , weakness . 

பிரா . குனிங் . 
( W. ) . 5. களவு ( பழ . 194 ); theft, stealing . 6. கேடு 

[ உல் – உள் – உண் . ] 
( த.சொ.அக.); reduction of circumstances from wealth 
to poverty . ( செ.அக. ). 

உண் un, பெ . ( n . ) உணவு ; food . " உண்விழைவார்க் 

கில்லை யுயிரோம்பல் ( அறநெறிச். 115.) . 
ம . உடவு ; க . ஓடி , உடி ; தெ . ஒடபி ; துட . விட்ய் ; குட . 
ஒடவெ ; து . ஒட்கு . 

(உள் – உண் . ] 

உண் un , பெ . ( n . ) 1. மென்மை ; tenderness . 2. சிறியது ; 
[உடை – உடைவு . ] 

tiny . 
உடைவேல் udai -vel, பெ . ( n . ) வேலமரவகை; குடை 

[ இல் - உல் – உள் – உண் . ) 
வேல் ; pea - podded black babul . ( செ.அக. ). 

உண்கண் un -kan , பெ . ( n . ) மையெழுதிய கண் ; eye 
[ உடை + வேல் . வேல் = வேலமரம் . ] 

painted black on the lower lid . " இருநோக்கு இவளுண் 
உடோ udb , இடை . (int .) அடா ; exclamation , addressed கண் உள்ளது ( குறள் , 1091 ) . ( செ.அக. ). 
familiarly to an inferior . " நேரே நின்றன்றோ உடோ [ உண் + கண் . ) 
பரிமாறுவது " ( ஈடு , 4,8,2 ) . 

உண்கல் un -kal , பெ . ( n . ) சுக்காங்கல் ( சுக்கான்கல் ) 
( ஏல 

– ஏழ – ஏட – அட – அடா – உடோ . ( கொ.வ.) ] ( R. ) ; lime stone . ( செ.அக. ). 
உடோளக்கை udblakkai, பெ . ( n . ) விரல்களை நெருக் 

[ வெண் + கல் = வெண்கல் -- உண்கல் , ) 
கிக் கொண்டு தோளுக்கு நேராக இரு கைகளையும் உண்கலம் un - kalam , பெ . ( n . ) உண்ணும் ஏனம் ; plate 
நீட்டும் இணைக்கை வகை ( பரத . பாவ . 52. ) ; ( Natya .) or dish to eat from , whether of metal, China glass or 
hand -pose in which both hands are stretched in front leaf . 


உண்கலன் 


39 


உண் 


[உண் . + கலம் . ) 

உண்டாக்கு - தல் undakku- , 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 
பொன் , வெள்ளி, வெண்கலம் இவற்றால் செய்த கலங்கள் ; 

ஒன்றை உண்டாக்குதல் ; to make, produce. " மண் 
வாழையிலை, பலா , முந்திரி , தாமரை, மந்தாரை , காட்டு 

ணால் பிரதிமை யுண்டாக்கினான் ( உ.வ. ) . 2. படைத் 
முருக்கு போன்ற இலைகளால் தைத்த தொன்னைகள் முதலி 

தல் ; to bring into being , create. “ தீர்த்தமிங்குண்டாக்கெ 
யன உண்கல வகைகளாகும் . 

னச் செப்பலோடும் " (திருவிளை. தீர்த்தவி . 8 ) . 3 . 
உண்கலன் un - kalan , பெ . ( n . ) உண்கலம் பார்க்க ; see 

விளைவித்தல் ; to raise , as crops or trees ; to cultivate. 

“ நந்தனம் ... உண்டாக்கி ( திருவிளை. தருமிக். 4 ) . 4 . 
un - kalam. 

வளர்ச்சிக்குக் கொண்டு வருதல் ; to enrich , raise to 
( உண் + கலம் = உண்கலம் – உண்கலன் ஈற்றுத் திரிபு . ] 

affluence. அந்தப் பிரபு அவனை உண்டாக்கி வைத்தார் . 
உண்டல் undal, பெ . ( n . ) 1. உண்டாகுகை ; coming ( உ.வ. ) . 5. சம்பாதித்தல் ; to eam . ( சேரநா . ) . 

into existence. காட்டாத்திலங்கி வேறுண்டல் போல் ( செ.அக .. ) . 
(சி.போ.பர. 12,3,2 ) . 2. உட்கொள்ளல் ; eating, 

ம. உண்டாக்கு . 
swallowing. ( செ.அக. ). 

[உண்டு + ஆக்கு . ) 
[ உள் – உண் – உண்தல் - உண்டல் . ) 
உண்டழிவு uncalivu , பெ . ( n . ) உணவிடுதற்குரிய உண்டாக undiga, வி.எ. ( adv . ) 1. உரிய காலத்துக்கு 
செலவு ; feeding expenses . " திருவிழா உண்டழிவுக்கு 

முன் ; முன்பே ; early, betimes ; before it is too late. 
மாக ( S.I.I. ili 298 ) . ( செ.அக.) . 

" வேண்டி னுண்டாகத் துறக்க ( குறள் , 342 ) . 2 . 

மிகுதியாக ; abundantly . என்னிடம் அந்தப் பண்டம் 
[உண்டு + அழிவு. அழிவு = செலவு . ) 

உண்டாக விருக்கிறது . ( உ.வ. ) . ( செ.அக. ). 
உண்டறு - த்தல் undaru-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 
புசித்துச் செரிப்பித்துக் கொள்ளுதல் ( ஈடு . 10,5,11 ) ; 

[உண்டு + ஆக . ) 
eat and digest. 2. துய்த்து முடித்தல் ; experience to the | உண்டாட்டம் undattam , பெ . ( n . ) விளையாட்டு ; 
fullest extent, enjoy the maximum benefit of . " Z_GTLDÁS festivity , joviality . “ கொண்டலுண்டாட்டங் கொண்டான் 
வொண்ணாத போக்யதாதி சயத்தை ( ஈடு , 10,3,2 ) . ( கம்பரா. சூர்ப்ப . 51 ) . ( செ.அக. ). 
3. நன்றி மறத்தல் ; to be ungrateful. " அல்லாத 
உபகாரங்களை உண்டறுக்கிலும் " (திவ்.திருநெடுந் . 2 . 

[ உண்டு + ஆட்டு = உண்டாட்டு - உண்டாட்டம் . ) 
வ்யா . ). ( செ.அக. ). 

உண்டாட்டு undattu , பெ . ( n . ) 1. கள்ளுண்டு மகிழ்கை 
[உண்டு + அறு . ) 

( பிரமோத் . 22.13 ) ; festivity, joviality, as of warriors 

celebrating the seizure of cows by indulging in drink. 
உண்டறு - த்தல் undagu , 4 . செ.குன்றாவி . ( v.t. ) 

2. கள்ளுண்டு மகிழ்தலைத் தெரிவிக்கும் புறத்துறை 
ஈடுசெய்து தீர்த்தல் ; to exhaust . இவ்வுக்தி மாத்ரமும் 

( தொல் . பொருள். 58 ) : ( purap . ) poems describing the 
உண்டறுக்க மாட்டாது சரண்யன் கிருபை (ரஹஸ்ய . 

merry - making of victors . ( செ.அக. ). 
340 ) . ( செ.அக. ). 

[ உண்டு + ஆட்டு . ] 
[உண்டு + அறு . ] 
உண்டா- தல் undi-, 6. செ.கு.வி. ( v.i. ) 1. உளதாதல் ; உண்டாட்டு undaittu , பெ . ( n . ) 1. விளையாட்டு ; play, 
to come into existence, rise into being , to be formed . game . 2. மகளிர் விளையாட்டு வகை ; ladies game. 
“ நன்றுண்டாகவென ( சீவக . 1159 ) . 2. விளைதல் 

( செ.அக.). 
( பிங் . ) ; to grow as vegetables; to thrive, flourish . 3 . 

[ உண்டு ஆட்டு . கள்ளுண்டு வேல் திரித்து விளையாடும் 
செல்வச் செழிப்பாதல் ; to become rich , wealthy , ஆடவர்க்கே உரிய உண்டாட்டு பொதுவாக விளையாட்டைக் 
opulent , to prosper . உண்டாய போழ்தில் .. தொண்டாயி குறித்தது . ) 
ரவர் தொகுபவே " ( நாலடி , 284 ) . 4. நிலையாதல் ; | உண்டாயிரு - த்தல் unday - iru-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
to be permanent, lasting, durable. செல்வமொன் றுண் 

கருக்கொண்டிருத்தல் ; to be pregnant . அவள் உண்டா 
டாக வைக்கற்பாற் றன்று ( நாலடி . 1 ) . 5. கருவுண்டா 

யிருக்கிறாள் ( கொ.வ. ). 2. உளதாயிருத்தல் ; to come 
தல் ; to conceive . அந்த அம்மையார் உண்டாகியிருக் 

into existence , rise into being , be formed . 
கிறார் ( உ.வ. ) . 

[ உண்டு + ( ஆகி ) ஆய் + இரு . ) 
[உண்டு + ஆ ( கு ). ) 
உண்டாக்கல் undakkal , பெ . ( n . ) 1. உண்டாக்குதல் ; உண்டி undi, பெ . ( n . ) 1.உணவு; food . “ அறுசுவை 
making , producing . 2. உருவாக்கல் ; creating, bringing 

யுண்டி ( நாலடி .1 ) . 2. சோறு ( சூடா . ) ; boiled rice . 
into being . 3. விளைவித்தல் ; cultivating , rearing . 4 . 

உண்டி முதற்றே உணவின் பிண்டம் " ( புறநா. ). 3 . 
உயர்த்துதல் ; உரிய இடத்துக்குக் கொண்டு வருதல் ; பறவை முதலியவற்றின் இரை ( சூடா . ); food of birds 
enriching , raising, bringing up . 

and beasts in general. 4. நுகர்ச்சி ; experience. உண்டி 

வினையின்றி (சி.போ. 3,5 . அதிகரணம் , அவ . ) . 
[உண்டு + ஆக்கல் . ) 


உண்டி ) 


40 


உண்டுருட்டி 


2 


க . உண்ணி . 

(defective verb ) என்பர் . இதனைப் பிழைபடப் பேசியது மக்கள் 

குறையேயன்றி மொழியின் குறைபாடு அன்று என்பது பாவா 
(உண் - உண்டி ) 

ணர் கருத்து . இருத்தல் அல்லது உளதாகும் பொருளில் உள் 
உண்டி undi, பெ . ( n . ) உண்டிகை பார்க்க ; see undigai. வினைச்சொல் உண்டிந்தி – உண்ட்டுந்தி – உண்டுனு என 

முக்காலத்திலும் புடைபெயர்தலால் குறைவினை எனக் குறை 
உண்டிகை undgai, பெ . ( n . ) 1. கூட்டம் ; huge gathering. 

கூறல் நன்றன்று . 
large concourse of people . சாரிகை மறுத்துத் தண்டா 
வுண்டிகை " (பரிபா. 6,36 ) . 2. பணம் இட்டுவைக்கும் உண்டு undu,இடை . (part .) 1. ஓர் உவமவுருபு ; suffix 
பெட்டி அல்லது குடுவை ; box , pot with a line - shaped used as a sign of comparison . குன்றுண் டோங்கு 
opening for saving money . 

திரடோளவன் ( சீவக . 1159 ) . 2. ஒரு துணைச் சொல் ; 

expletive. தேவரைத் திருவடி தொழ நெடுந்தூர முண்டு 
[ உள் - உண்டு – உண்டிகை . உள் = இருத்தல் , இருத்துதல் , 

வந்திருக்கிறது . ( ஈடு . 6,9,3 , வ்யா . 

வ்யா . பக் . 403 ) . 
வைத்தல் , இடுதல் . ) 

( செ.அக. ). 
உண்டிசுருங்கல் undi-surungal , பெ . ( n . ) உணவு 

[ உள் – உண் - உண்டு . ) 
குறைவாகவுண்ணல் ; eating less than the required | உண்டு undu , பெ . ( n .) ஊன்றுகால் ( யாழ் . அக . ) ; 
quantity . " உண்டி சுருங்குதல் பெண்டிர்க் கழகு " 
( கொன்றை வேந்தன் -5 ) . ( சா.அக. ) . 

support. ( செ.அக. ). 

[ஊன்று– உண்டு ( கொ.வ. ) . ) 
[உண் - உண்டி + சுருங்கல் ] 

உண்டுபடர்க்கொடி undu - pacar - k - kodi, பெ . ( n . ) வெள் 
உண்டிப்பொருத்தம் undi - p - poruttam , பெ . ( n . ) செய் 

ளிண்டங்கொடி ; shining leaved soap pod . ( சா.அக. ). 
யுண் முதன் மொழிப் பொருத்த வகை . ( பிங் . ) : rule 
of propriety which enjoins that the initial letter of a poem 

[ உண்டு + படர் + கொடி . உண்டு = வெண்மை உட்கொண்டு . ) 
should be one of amuta-v-eluttu , and not one of உண்டுபடு - தல் undu - padu-, 20. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
nacceluttu one of ten ceyyun -mutan -moli- p - poruttam . உண்டாதல் ; to appear , come into existence . “ உண்டு 
( செ.அக. ). 

படு விடங்கண்டத் தொடுக்கினான்காண் ( தேவா . 

1047 , 8 ) . 2. தோன்றுதல் ; to be formed or produced 
[ உண் - உண்டி + பொருத்தம் . ) 

by natural processes observable by the sense, to happen , 
உண்டியச்சு undi- y - accu, பெ . ( n . ) கி.பி. 13 ஆம் occur ( W. ) . 3. மேன்மேலும் உண்டாதல் ; to grow , thrive , 
நூற்றாண்டில் மலை நாட்டில் வழங்கிய நாணய flourish . 4. முளைத்தல் ( ஆ.அக. ) ; to be sprouted . 5 . 
வகை ; coin current in the West Coast about the 13th 

தோன்றுதல் ; to be seen , appear . ( செ.அக. ). 
A.D. ( M.ER. 20 of 1916 ) . ( செ.அக.). 

[உண்டு + படு . ) 
[ உண் – உண்டி + 
உண்டி + அச்சு . ) 

உண்டுபடுத்து - தல் unu - paduttu-, 5. செ.குன்றாவி . 
உண்டு undu- 15. செ.கு.வி. ( v.i.) உள்ள தன்மையை ( v.t.) 1. படைத்தல் ; உண்டாக்குதல் ; to make; create. 

உணர்த்தும் ஐம்பால் மூவிடத்துக்கு முரிய ஒரு குறிப்பு 2. கட்டிவிடுதல் ; to fabricate , concoct. ( செ.அக. ) . 
வினைமுற்றுச் சொல் ( நன் . 339) ; finite verb denoting [உண்டு + படுத்து . ) 
existence, used in common to all genders and persons 

உண்டுபண்ணிவை - த்தல் 
and both numbers - கு.வி.மு. ( adv .) அற்பத்தைக் 

undu - panni -vai-, 4 . 

செ.குன்றாவி . ( v.t.) நல்ல நிலையில் வைத்தல் ; to put 
குறிக்குஞ் சொல் ; expr . used to denote a diminutive 

into the state or condition of being, to set up or establish 
sense inrespect of quantity or measure such as இத்தனை , 

the fortune or standing of, to elevate, as a person . 
அத்தனை . இத்தனையுண்டு கொடுத்தான்டா . ( உ.வ. ) . 

( செ.அக.). 
ம . உண்டு ; தெ . உண்டு ; க . உண்டு ; கோத . ஒள் ; துட விள்ட் ; 

[உண்டு + பண்ணி + வை . ) 
குட உன்று ; து . உண்டு ; கொலா ; அன் , அன்டீ ; பிரா . 
அன்னிங் . 

உண்டுபண்ணு - தல் undu - pannu-, 12. செ.குன்றாவி . 

( v.t ) உண்டாக்குதல் ; to make , create , give rise to . 
[உள் + து - உண்டு . ) 

" துவிதமே அத்துவித ஞானத்தை யுண்டு பணு ஞானம் " 
ஒன்றன்பாற் படர்க்கைக் குறிப்பு வினைமுற்றும் வினையா 

( தாயு . எங்கு . 3 ) . ( செ.அக.). 
லணையும் பெயருமாகிய உண்டு என்னும் சொல் இன்று 
பால்வழு வமைதியாக இருதிணையைம்பால் மூவிட ஈரெண் 

[உண்டு + பன்னு . ) 
கட்கும் பொதுவாக வழங்கி வருகின்றது . இன்றும் . அதுவுண்டு உண்டுருட்டி undurun , பெ . ( n . ) முன்னோர் ஈட்டிய , 
மரமுண்டு என்பவற்றில் ஒன்றன்பாற் குறிப்புவினைமுற்றாக பொருள்களை யெல்லாம் தின்று அழிப்பவன் ( ள் ) ; 
வும் உண்டு பண்ணு ( உள்ளது பண்ணு ) , உண்டாக்கு (உள்ள one who squanders and eats away all his ancestral 
தாக்கு ) என்பவற்றில் ஒன்றன்பாற் படர்க்கை வினையாலணை property . ( செ.அக. ). 
யும் பெயராகவும் , ஆளப்பெறுதல் காண்க ( வே.க. 42 ) . உள் ! 
குறிப்பு வினையை இற்றை மொழியியலார் குறைவினை 

[உண்டு + உருட்டி . ) 


உண்டுறையணங்கு 


41 


உண்ணாக்கு 


1 


உண்டுறையணங்கு undurai - yanargu , பெ . (n .) நீருண் உண்டைச்சம்பா undai - c - camba, பெ . 

பெ . ( n . ) ஐந்து 
ணுந் துறையிலுள்ள தேவதை; malignant திங்களிற் பயிராகும் நெல்வகை; a paddy maturing 
goddess presiding over springs or streams from which in five months . ( செ.அக. ). 
fountain or ghat people take their drinking water; naiad 

[உருண்டை – உண்டை + சம்பா . ) 
of Indian myth. “ உண்டுறை யணங்கிவ ளுறை நோயா | உண்டைச்சாதம் undai - c -cadam , பெ . (n.) உண்டைக் 
யின் ( ஐங்குறு .28 ) . 

கட்டி பார்க்க ( வின் . ) ; see ungai - k - katti. ( செ.அக. ) . 
( உண் + துறை + அணங்கு . ] 

[உருண்டை – உண்டை + சாதம் . ) 
உண்டென undena-, கு.வி.எ. ( adv .) நிரம்ப ; profusely , 
lavishly . உண்டெனத் தரவேணும் ( உ.வ. ) ( செ.அக. ) . 

உண்டைச்சுரை undai-c - curai , பெ . ( n . ) சுரைவகை 

( நாமதீப . ); a kind of calabash . ( செ.அக. ) . 
[உண்டு + என . ] 

[உருண்டை - உண்டை + சுரை . ) 
உண்டை undai-, பெ . ( n. ) 1. திரண்ட வடிவுள்ளது ; 
ball, globe , sphere , anything round or globular, commonly 

உண்டைநிலைமை undai- nilaimai, பெ . ( n . ) 
rather small. பொரியுண்டை . 2. வில்லுண்டை ; ball of 

உருண்டை வடிவமாயிருக்கும் நிலைமை ; the state 
stone or earth shot from a bow . உடுத்திரள் பலகோ 

of being a globule , spheroidal state. ( சா.அக.) . 
ளின்ன வுண்டையாக் கொண்டு " ( கந்தபு. திருவிளை. [உருண்டை – உண்டை + நிலைமை . ] 
29 ) . 3. கவளம் ; food in the shape of a ball, mouthful. | உண்டைநூல் undai- nil, பெ . ( n . ) 1. நூலுண்டை ; 
உண்டைகொண் மதவேழம் " ( கம்பரா . கடிமண .28 ). ball of thread . 2. நெசவின் குறுக்கிழை ; woof , weft. 
4. ஒருவகைச் சருக்கரை ( பிங் . ) ; a kind of sugar . 

( செ.அக.). 
5. ஆயமாடுகருவி ; dice. உண்டையுருட்டல் ( குறள் . 
401 , உரை) . 6. குறுக்கிழை ; woof , weft. மடிப் 

[உருண்டை – உண்டை + நூல் . ) 
புடைவை வெந்தால் உண்டையும் பாவும் ஒத்துக்கிடக் உண்டையம் undaiyam, பெ . ( n .) கடுக்காய் ; gall - nut. 
கும் ( ஸ்ரீவசன . 2,191 ) . 7. படைவகுப்பு ; a form of ( சா.அக. ). 
array of an army ; " உண்டையுமழிதலுற்ற " ( கந்தபு . தரும 

[உருண்டை – உண்டை – உண்டையம் . ] 
கோபன் . 79. ) . 8. கூட்டம் ; group , collection .. 

உண்டைவிடு - தல் undaividu- , 18. செ.குன்றாவி . ( v.t. ) 
கோவுண்டை கோட்டாற் றழிவித்த கோன் ( பரிபா . 

குத்துதல் ; to strike with the first; to cuff. ( செ.அக. ). 
6,36 , உரை ) . 9. கஞ்சாவுண்டை ; ball of ganja mixed 
with jaggery . அவன் உண்டை போடுகிறவன் [ உருண்டை – உண்டை + விடு . ) 
( செல்வி , 77 நவம் . 122 ) . 

உண்டைவில் undaivil, பெ . ( n . ) காய்ந்த களி மண் 
ம. உண்ட ; க. உண்டெ ; தெ. உண்ட ; கோத. உண்ட் ; துட ணுருண்டையை வைத்துத் தெறிக்கும் சுண்டுவில் ; 
உட்ய் ; து . உண்டெ ; கோண் . உன்தா . 

bow from which dried balls of clay are shot. " In Coor 
[ உருண்டை – உண்டை . ) 

சிதைய வுண்டைவில் நிறத்தில் தெறித்தாய் " ( திவ் . 

திருவாய் . 1,5,5 . ) . ( செ.அக. ). 
உண்டை2 

undai, பெ . ( n . ) சிற்றுண்டி ( யாழ்.அக. ); 
light refreshment . ( செ.அக.). 

[ உருண்டை – உண்டை + வில் . ) 
[உருண்டை - உண்டை . சோற்றுருண்டையை முதலில் குறித் உண்ணம் unnam , பெ . ( n . ) உடை பார்க்க ( மலை ) ; 
துக் கவள அளவிலான சிற்றுண்டிக்கு ஆகிவந்தது . ) 

see ugai. ( செ.அக. ) . 
உண்டைக்கட்டி undai- k - katti 

, பெ . ( n . ) கோயிலில் உண்ணம் unnam , பெ . ( n . ) 1. வெப்பம் ; heat . 2 . 
பட்டையாகத் தரும் படையல் செய்த உணவு; balls நெருப்பு ; fire. " உண்ணவண்ணத் தொளி நஞ்ச 
of offering distributed in temples . ( செ.அக. ). 

முண்டு" ( தேவா . 510.6 . ) . ( செ.அக. ) . 

[உல் - உள் – உண் - உண்ணம் > Skt usra . ] 
[உருண்டை – உண்டை + கட்டி . ] 
உண்டைக்கார் ungai - k -kar, பெ . ( n . ) நான்கு மாதங் உண்ணல் unnal , பெ . ( n . ) 1. துய்த்தல் ; enjoying, 
களிற் பயிராகும் நெல் வகை ; a coarse paddy sown 

experiencing . 2. விழுங்கல் ; swallowing. ( ஆ . அக .) . 
in August and maturing in four months . ( செ.அக. ). [ உள் – உண் - உண்ணல் . ) 
[உருண்டை - உண்டை + கார் . ) 

உண்ணா unne, பெ . ( n . ) அண்ணத்துள்ள சிறு நாக்கு 
உண்டைக்கெளுத்தி undai - k - kelutti, பெ . ( n . ) சிறு 

(திவா. ); uvula ( செ.அக. ) . 
கடல் மீன் வகை ; bluish leaden salt - water cat fish . (உள் + நா - உண்ணா. ) 
( செ.அக. ). 

உண்ணாக்கு ummakku , பெ . ( n . ) உண்ணா பார்க்க ; 
[ உருண்டை – உண்டை + கெளுத்தி . ) 

see umma ( செ.அக. ). 


உண்ணாச்சி 


42 


உண்ணியப்பம் 


ம . உண்ணாக்கு . 

உண்ணாழிகை unniligai, பெ . ( n . ) கோயில் கருவறை 

( கருப்பக் கிருகம் ) ; innermost sanctuary of a temple. 
( உள் + நாக்கு = உண்ணாக்கு . ) 

“ உண்ணாழிகையா ருமையாளோடு ( தேவா . 592.3 . ) . 
உண்ணாச்சி unnacci, கு.பெ.எ. ( adj .) மிகவும் சிறிய ; 

( செ.அக. ). 
very small . உண்ணாச்சி மாங்காய் . ( சேரநா . ) . 

ம . உண்ணாழிக. 
ம . உண்ணாச்சி , 

[உள் + நாழிகை - உண்ணாழிகை. நாழிகை = இடைவெளி, 
[உள் – உண் - உண்ணி – உண்ணாச்சி . ) 

இடம் . ] 
உண்ணாட்டம் unnattam , பெ . (n.) 1. ஆராய்ச்சி ; உண்ணாழிகையார் unndligaiyar , பெ . ( n . ) கோயில் 
searching, enquiry . “ உண்ணாட்டங் கொள்ளப் படுத 

கருவறையில் ( கருப்பக் கிருகத்தில் ) வாழுங்கடவுள்; 
லால் ( நாலடி . 18. ) . 2. உட்கருத்து ( வின் . ) ; real 

God abiding in the sanctum sanctorum . “ அந்தணர்கள் 
purpose ; motive . ( செ.அக. ). 

மாடக் கோயி லுண்ணாழிகையார் " ( தேவா . 592,3 . ) . 
( உள் + நாட்டம் - உண்ணாட்டம் . ) 

( செ.அக. ). 
உண்ணாநோன்பி unnanonbi, பெ . ( n . ) குறித்த காலங் [(உள் + நாழிகை + ஆர். - உண்ணாழிகையார். ) 
களிற் பட்டினி விட்டுண்ணுஞ் சமண முனிவன்; Jaina 

உண்ணாழிகையுடையார் unnaligaiyudaiyar , பெ . ( n . ) 
ascetic who fasts on specified occasions. " 260T CUT IT 

கோயில் கருவறையில் திருப்பணி செய்வோர் ( S.I.l.i. 
நோன்பி தன்னொடுஞ் சூளுற்று " ( மணிமே . 3 , 102. ) . 

115. ) ; servants grafted for duty in the inner most 
( செ.அக. ). 

sanctuary of a temple . ( செ.அக. ). 
[உண்ணு + நோன்பி . நோன்பு நோன்பி . ஆ 

[ உள் + நாழிகை = உண்ணாழிகை + உடையார் . ) 
எதிர்மறை இடைச்சொல் . ) 

உண்ணாழிகை வாரியம் unnaligai - variyam , பெ . ( n . ) 
உண்ணாநோன்பு unnandnbu , பெ . ( n . ) விரும்பிய 

கோயில் ஆளுவக் குழு (I.M.P.cg. 205. ) ; managing 
செய்கையை முடிக்கப் பட்டினி கிடக்கை ; hunger 

committee of a temple . ( செ.அக. ). 
strike. (mod . ). 

[ உள் + நாழிகை = உண்ணாழிகை + வாரியம் . ) 
( உண்ணா + நோன்பு. ) 

உண்ணி unni, பெ . ( n . ) 1. உண்பவன் ; one who 
உண்ணாமறிப்பு unna - marippu , பெ . ( n . ) கடன் கொடுத் 

eats . அப்ப னிரந்துண்ணி (தனிப்பா . i , 35,66 . ) . 2 . 
தோர் கடன் வாங்கினவர்களை உணவு கொள்ள 

உயிர் வகை ; acarus , tick on dogs , sheep and cattle, 
வொட்டாமல் தகையும் மறியல் ; the creditor s act of 

“ புலிமுகத் துண்ணி பறித்துவிடல் ( பழ . 109. ) . 3 . 
preventing his debtor from taking food till he is paid . 

பாலுண்ணி ( வின் . ) ; wart. ( செ.அக. ). 
கடன்காரர் வந்திழுக்க வுண்ணா மறிப்பி லுடை 
வாரும் " ( தெய்வச் . விறலிவிடு . 366. ) . ( செ.அக.) . ம . , க . உண்ணி . 
[உண்ணு + ஆ = உண்ணா + மறிப்பு. ஆ ( எ.ம.இ.நி. ) . ] 

[உண் - உண்ணி . ] 
உண்ணாமுலை unnamulai, பெ . ( n . ) திருவண்ணா உண்ணி unni, பெ . (n.) 1. குழந்தை ; infant , baby, 
மலையில் எழுந்தருளியிருக்கும் அம்பிகை; Parvathi, 

child . 2. மாட்டின் கன்று ; calf of a cow . 3. பிஞ்சு; tender 
worshipped in the shrine at Tiruvannamalai. " 2_600T GOUT IT 

fruit . 4. சிறியது ; that which is small. 
முலை உமையாளொடு முடனாகிய வொருவன் ம . உண்ணி , 
( தேவா. 1025. ) . 

[உண் (சிறுமை ) 

- உண்ணி . ] 
[உண்ணு + ஆ + முலை . ஆ ( எ.ம.இ.நி.) .] 

உண்ணிக்கொக்கு unni - k - kokku , பெ . (n . ) ஒருவகைப் 
உண்ணாமுலை எல்லப்பநயினார் unnamulai - ellappa பறவை ; species of stork . ( செ.அக. ). 
nayinar, பெ . ( n. ) திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு 

(உண் – உண்ணி + கொக்கு . ) 
புலவர்; name of a poet who lived at Tiruvannamalai. 

உண்ணிமாங்காய் ummi - maigay , பெ . ( n . ) பிஞ்சு 
உண்ணாவரகு unnévaragu, பெ . ( n. ) வெள்வரகு ; 

மாங்காய் ; tender mango . ( சேரநா . ) . 
coarse millet, unsuited for fodder. " R_BOT GOTIT Our Q & 
கொள்வித்தின்று " ( பு.வெ. 6,26 , கொளு. ). ( செ.அக. ). 

ம . உண்ணிமாங்ங . 

[உண்ணி + மாங்காய் . ) 
[உண்ணு + ஆ + வரகு . ஆ எதிர்மறை இடைச்சொல் . ] 
உண்ணாவிரதம் unnaviradam , பெ . ( n . ) உண்ணா 

உண்ணியப்பம் unni - y - appam , பெ . ( n . ) சிறிய 
நோன்பு பார்க்க ; see unnanonbu . 

உருண்டை வடிவான இனிப்புப் பணிகார வகை; 

small, round , sweet cake. ( செ.அக. ) . 
+ ஆ - உண்ணா + விரதம் . ] 

ம . உண்ணியப்பம் . 


(உண்ணு 


உண்ணீடம் 


43 


உண்மைத்தாழ்ச்சி 


[உண்ணி + அப்பம் - உண்ணியப்பம் . உள் = உள்ளே , கீழே . | உண்மிடறு un - midaru , பெ . { n . ) உட்கண்டம் ( பிங் . ) ; 
தாழ இருத்தல் , சிறிதாய் இருத்தல் . உள் – உள்ளி – உண்ணி inner throat, larynx . ( செ.அக.) . 
= சிறுவன், சிறியது . ஒ.நோ ; ம . உண்ணி = சிறுவன் . ) 

[ உள் + மிடறு = உண்மிடறு . ) 
உண்ணீடம் ummidam, பெ . ( n . ) 1. தலைப்பாகை ; turban. 
2. மணிமுடி ; crown . ( செ.அக. ). 

உண்முகம் un - mugam , பெ . ( n. ) மனத்தால் உட்புறம் 

நோக்கும் நோக்கம் ; looking inwaid. " கான நீரிற்கண் 
[உள் + நீடு + அம் = உண்ணீடம் = உட்கூம்பு வடிவாக அமைந்த டுண்முக 

மடைவார் ( மகராஜாதுறவு , 102. ). 
தலைப்பாகை அல்லது மணிமுடி , ] 

( செ.அக. ) . 
உண்ணீர் unmir , பெ . ( n . ) குடிக்கும் நீர் ; drinking water. ( உள் + முகம் = உண்முகம் . ) 

சிற்றூற லுண்ணீரு மாகி விடும் " ( வாக்குண் . 12. ) . | உண்முடிச்சு un - mudiccu , பெ . ( n . ) உள்ளாகச் செய்யும் 
( செ.அக. ) . 

வஞ்சம் ; a deep - seated knot said of a treacherous 
[உண்ணு + நீர் = உண்ணீர் . ) 

design to inveigle another ( W. ) . 

). 
உண்ணீரம் unniram , பெ . ( n . ) உள்ளீரம் ; internal [ உள் + முடிச்சு = உண்முடிச்சு. ] 
moisture .. 

உண்மூக்கு un - mikku , பெ . ( n . ) மூக்கின் உட்புறத்தின் 
( உள் + ஈரம் = உள்ளீரம் – உண்ணீரம் . ] 

மேற்பாகம் ( யாழ் . அக .); top of the nostril . ( செ.அக. ). 
உண்ணுகை unnugai, தொ.பெ. ( vbl.n. ) 1. துய்த்தல் ; ( உள் + மூக்கு = உண்மூக்கு . ] 

enjoying. 2. உண்டல் ; eating , swallowing. ( ஆ.அக. ) . உண்மூலம் un - milam ,. பெ . ( n . ) உட்பக்கமாக உண்டா 
[உண் - உண்ணு – உண்ணுகை. ) 

கும் மூலநோய் ; internal piles . ( செ.அக. ) . 
உண்ணோக்கல் unnokkal, பெ . ( n. ) எண்ணத்தை 

[ உள் + மூலம் = உண்மூலம் . ] 
ஒருமுகப்படுத்தல் ; meditation . ( செ.அக. ). 

உண்மை unmai, பெ . ( n . ) 1. உள்ளது ; existence, reality, 

opp . to இன்மை . " உண்மையுமாய் இன்மையுமாய் 
( உள் + நோக்குதல் = உண்ணோக்குதல் – உண்ணோக்கல் . ) 

(திருவாச . 38.8 . ) . 2. உளதாகை ; state of being . 
உண்பலி unbali, பெ . ( n . ) பிச்சை ; alms of food , 

கூற்றுண்மையான் ( நாலடி . 20. ) . 3. உள்ள தன்மை ; 
உடைதலையி லுண்பலிதே ரம்பலவன் (திருவாச . 

nature , intrinsic quality , essence . 4. மெய்ம்மை (திவா . ); 
10.2 . ) . ( செ.அக. ). 

sincerity, honesty , probity , veracity, truth . 5. ஊழ். ( குறள் . 
[உண் + பலி . ] 

38. அதி . அவ . ) ; destiny , inevitability of the issue 

of one s actions . 6. பொருள்களின் இயற்கைக் குணத் 
புலால் தவிர்த்துத் தவமேற்கொண்ட துறவியர்க்குப் பழம் 

தைச் சுட்டிச் சொல்லுதல் ; ( சி.சி. அளவை , 1. ) (Log . ). 
தருதல் , வடபுல மொழிகளில் பலம் தருதல் பலி தருதலாயிற்று . 

statement regarding natural objects, that such an object 
கடவுளுக்கு இடும் படையலும் பலியாயிற்று . 

has such an attribute as fire burns . ( செ.அக. ). 
உண்மட்டைநார் un - mattai - nir, பெ . ( n . ) பனை மட்டை 
யின் உட்பக்கத்து நார் ( யாழ்ப் ) ; fibre of the inner 

ம . உண்ம ; க . ஒள்பு : தெ . உணிக ; கோத . ஒட் . 
side of the palmyra leaf stem . ( செ.அக. ). 

( உள் – உண்மை . ) 
(உள் + மட்டை + நார் = உண்மட்டைநார் . ) 

உள்ளதாயிருக்கும் தன்மை , உள்ளத்தொடு பொருந்தியது 

என்னும் பொருள் மொழிநூற்கு ஒவ்வாது . வாய்மை 
உண்மடை unmadai , பெ . ( n . ) 1. அடிமதகுத் திறப்பு ; 

வாய்ப்பது , நிறைவேறுவது . மெய்ம்மை உடம்புபோல் 
lower opening of a sluice in a water course . 2 . உண்மையானது ( substance, substantiality ) உண்மை , வாய்மை , 
கோயிற்குள்ளிடும் படைப்பு ; offerings of fruits , betel , மெய்ம்மை என்னும் சொற்களின் முக்கரணத் தொடர்பு . 
cooked rice and pastries presented to village deities . தன்னேர்ச்சியான ( accidental ) போலியே . ( வே.க. 42. ) . 
3. உள்வாய்க்கால் ( ஆ.அக. ) . inside the temples, opp. உண்மை unmai, பெ . ( n . ) ஆதன் ( ஆன்மா ) ( சி.சி.பர. 
to புறமடை . ( செ . அக. ) . 

ஆசீவக. 8. ) ; individual soul . ( செ.அக.) . 
( உள் + மடை = உண்மடை . ) 

[ உள் + மை = உண்மை . ) 
உண்மலம் un - malam , பெ . (n.) மனமாசு ( பிங் . ) ; mental | உண்மைஏய்ப்பு unmai- eyppu , பெ . ( n . ) நம்பிக்கை 
impurity . ஆணவம் , கன்மம் , மாயை . ( செ.அக. ). 

ஏமாற்றம் ; இரண்டகம் ( துரோகம் ); flagrant breach of 

trust . 
(உள் + மலம் = .உண்மலம் . ) 

( உண்மை + ஏய்ப்பு . ) 
உண்மாசு un - masu, பெ . ( n . ) உண்மலம் பார்க்க ; see 

unmaham உண்மாசு கழுவுவது நீறு " (திருவிளை. விருத் உண்மைத்தாழ்ச்சி unmai-k-talcci , பெ . ( n . ) உண்மைக் 
தகு . 16. ) . ( செ.அக. ). 

குறைவு ( சங் . அக.) ; lack of truthfulness . ( செ . அக .) . 
(உள் + மாசு = உண்மாசு . ) 

( உண்மை + தாழ்ச்சி . ] 


- 


44 


உணங்கல் 


உண்மைநெறிவிளக்கம் 


of the defendant admitting the truth of the plaint. 
உண்மைநெறிவிளக்கம் unmai- neri - vilakkam , பெ . ( n . ) 

உமாபதி சிவாச்சாரியாரியற்றிய சிவ நூல் ; treatise on ( செ.அக. ). 
the Šaiva Šiddhanta Philosophy by Umāpati- Šivācсāriyar 

[ உண்மை + உத்தரம் . ) 
one of 14 Meykanda - Cattiram . ( செ.அக. ). 

உண்மைவழக்கு unmai - valakku, பெ . ( n . ) உள்வழக்கு 
[ உண்மை + நெறி + விளக்கம் . ) 

பார்க்க ( மணிமே . 30.194 . ) ; see uvalakku. ( செ.அக. ). 
உண்மைப்படு - தல் unmai -p -padu-, 20. செ.கு.வி. ( v.i. ) 

(உண்மை + வழக்கு . ) 
உறுதிப்படுதல் ; to become evident to the mind to 

உண்மைவிளக்கம் unmai - vilakkam, பெ . ( n . ) மனவாச 
appear as certainty as the deity to His worshippers; to 

கங் கடந்தாரியற்றிய சைவநூல் ; text -book of the Saiva 
prove true , as religion . ( செ.அக. ). 

Šiddhanta Philosophy by Mana - Vācakan -Kadandär, one 
[உண்மை + படு . ] 

of 14 Meykaida Cattiram . ( செ.அக. ). 
உண்மைப்படுத்து - தல் unmai- p - paduttu- 5. செ.குன் 

[ உண்மை + விளக்கம் . ) 
றாவி . ( v.t. ) மெய்ப்பித்தல் ; to prove or demonstrate 

உண una , பெ . ( n . ) உணவு ( சிலப் . 2,28 , உரை . ) ; 
to be true . ( செ.அக. ). 

food . ( செ.அக. ). 
( உண்மை + படுத்து . ) 

(உள் – உண் – உணா – உண ( கொ.வ. ) . ] 
உண்மைப்பிடி unmai -p- pidi, பெ . ( n . ) உறுதியான 
சமயப்பற்று ( வின் . ) ; unfaltering adherence to religious 

உணக்கம் unakkam , பெ . ( n . ) 1. உலர்ந்த தன்மை ; 
truth , consistent and steady perseverance in religion ( W. ) . 

withering , drooping, dejection ( W. ) . 2. வாட்டம் ; 
( செ.அக. ) . 

slackness , languidness , inactivity . ( செ.அக. ) . 
[ உண்மை + பிடி . ) 

ம . உணக்கம் ; து . ஒணகெலு : க . ஒணகிலு . 

(உணங்கு 
உண்மைப்பொருள் unmai - p - porul, பெ . ( n . ) 1. கடவுள் ; 

– உணக்கு – உணக்கம் . ) 
God , as the only Reality. 2. சரியான பொருள் ; true உணக்கு - தல் unakku- 5. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 
meaning. 3. மறுக்கலாகாத உண்மைச் செய்தி ; unque உலர்த்துதல் ; to cause to dry , to dry in the sun . 
stionable or axiomatic truth . ஞானத் திரளாய் நின்ற “ தொடிப் புழுதி கஃசா வுணக்கின் ( குறள் . 1037. ) . 
பெருமான் நல்லடியார் மேல் , ஊனத் திரளை நீக்குமது 2. கெடுத்தல் ; to injure , ruin . " உணக்கினான் ... என் 
வும் உண்மைப் பொருள் (தேவா. 1026. ) . ) . 4. உள்ள வாழ்க்கை ( விநாயகபு . 80,120 . ) . 3. வருத்து ; torment , 
பொருள்; existing material. 5. உவமப் பொருள் ; that give trouble . ( செ.அக. ). 
which is compared , subject of comparison . ( செ.அக. ). 

ம . உணக்குக ; க . ஒணத்த ; கோத . ஒண்க் ; துட . விண்க் ; குட . 
(உண்மை + பொருள். ) 

ஒணக் ; து . உணங்கு ; பட. ஒணக்கு . 
உண்மையதிகாரம் unmai - y - adigaram , பெ . ( n . ) சிவஞா 

[உணங்கு – உணக்கு ( பி.வி. ) – உணக்குதல் . ] 
னபோத முதலிய நூல்களில் இறைவனுடைய வடி | உணக்கு 

உணக்கு unakku , பெ . ( n . ) உணக்கம் பார்க்க ; see 
விலக்கணமெனப்படும் சிறப்பியல்பைக் கூறும் பகுதி ; unakkam . உணக்கலாததோர் வித்து (திருவாச . 30,1 . ) . 
portion in Saivaite sacred works describing the characteri 

( செ.அக. ). 
stics of the Lord s personality. ( ஆ.அக. ) . 

(உணங்கு 

– உணக்கு . ] 
(உண்மை + அதிகாரம் . ] 

உணக்குப்பொருள் unakku -p- porul, பெ . ( n . ) காய்கறி 
உண்மையளவை unmai - y - alavai , பெ . ( n . ) மெய்ம்மை 

களின் வற்றல் ( நாமதீப .); dried vegetables . ( செ.அக. ). 
யினால் அளவைப்படுத்தல் ; measure of truth . 

(உணக்கு + பொருள் . ] 
( உண்மை + அளவை . ] 

உணங்கல் unangal , பெ . ( n . ) 1. உலர்த்திய கூலம்; 
உண்மையறிவு unmai - y - arivu , பெ . ( n . ) 1. மெய்யறிவு; dried grain. “உணங்கல் கெடக்கழுதை யுதடாட்டங்கண் 

knowledge of the truth . 2. மெய்யான அறிவு ; true டென் பயன் " ( திவ் . திருவாய் . 4,6,7 .). 2. வற்றல் ; 
knowledge. 3. ஊழாலுளதாகிய அறிவு ; knowledge 
dried food material . " வெள்ளென் புணங்கலும் " 
acquired as a result of the inevitable consequence of ( மணிமே . 16,67 ) . 3. உணவு ; cooked food . ஓடு 
past karma , as dist. from that acquired by learning .. 

கையேந்தி .. உணங்கல் கவர்வார் ( தேவா . 1030 , 3. ) . 
உண்மையறிவே மிகும் ( குறள் . 373. ) . ( செ.அக. ). 

4. உலர்ந்த பூ ( பிங் . ) ; withered flower . 5. வற்ற 
( உண்மை + அறிவு . ] 

லிறைச்சி ; dried meat. 6. ஒசிதல் ; suffer . 7. துயருறல் ; 
உண்மையுத்தரம் unmai- y - uttaram , பெ . ( n . ) வழக்காளி 

feel sorry . ( ஆ.அக. ) . 
கூறும் உண்மை மொழிகளை எதிர்வழக்காளி யொப் ம . உணங்ஙல் ; க . , பட . ஒணகலு : து . ஒணகெலு . 
புக் கொண்டு கூறும் விடை ( சுக்கிரநீதி . 270. ) ; answer (உணங்கு – உணங்கல் . ) 


உணங்கு - தல் 


45 


உணர்ந்ததையுணர் -தல் 


காயவிடுதல்; to cause to dry. நெல்லை யுணத்தினான் உணர்த்தி unarti , பெ . (n.) சுவை ; taste. தேங்கூழ் 


உணங்கு - தல் unaigu-, செ.கு.வி. ( v.i.) 1. உலர்தல் ; (உள் – உளர் – உணர் . உளர் = முன்னுறல் , அசைதல் , எழுதல் , 
to dry , as grain , vegetables or fish . “ தினைவிளைத்தார் 

விலகல் . ) 
முற்றந் தினையுணங்கும் " ( தமிழ்நா . 154. ) . 2. மெலி உணர்ச்சி unarcci, பெ . ( n. ) 1. உணர்கை; consciousness, 
தல் ; to become gaunt , as the body by fasting. 

perception , understanding, knowledge , feeling. 2. மனம் ; 
“ ஊடலுணங்க விடுவாரோடு " ( குறள் . 1310. ) . 3 . 

mind . “ சிறியாருணர்ச்சி யுளில்லை " ( குறள் . 976. ) . 
வாடுதல் ; to be dejected in mind , to languish. 

( செ.அக. ). 
" வணங்கிய சிந்தையீர் ( கந்தபு . மோன . 21. ) . 4 . 
சுருங்குதல் ; to shrink , shrivel. “உணங்கரும் புகழ் 

ம. உணர்ச்சி , 
(காஞ்சிப்பு. நாட்டுப் .1 . ). 5. செயலறுதல்; to pine away , (உணர் – உணர்ச்சி . உணர்த்தி பார்க்க ; see unartti . ) 
droop , become listless. உணங்கிடுங் கரண மென்னில் " | உணர்த்தி unarti, பெ . ( n . ) 1. உணர்தல் ; feeling . 2 . 
( சி.சி. 4,7 . ) . 

அறிதல் ; knowing. 
ம . உணங்ஙக ; க . ஒணகு : கோத . ஒண்க்; துட . விங்க் , விண்க் : 

[உணர் – உணர்த்தி . ) 
குட . ஒணங்க் ; து . ஓணகட்டு ( உலர்ந்தது ) . 

உணர்த்தி unarti, பெ . ( n . ) நினைவு ; recollection , 
[உண் - உணங்கு – உணங்கு - தல் . ] 

remembrance. “ மறந்தமையை ஸ்மரிப்பியுங்கோள் ; 
உணத்தல் unattal , பெ . ( n . ) உணத்து - தல் பார்க்க ; see உணர்த்தியற்றாரை யுணர்த்த வேணுமே " ( ஈடு . 6,1,4 . ) . 
unatu-. ( ஆ.அக. ) . 

[உணர்த்து – உணர்த்தி . ) 
உணத்து - தல் unattu-, 5 . 
unattu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 

உணர்த்தியாய் இருந்தது ( இ.வ. ) . ஒணத்தியா தின்கி 
2. வற்றுவித்தல் ; to emaciate as the body ; to attenuate. 

றியே ( கொ.வ. ). 
" மெய்யுணத்தலும் ” ( தைலவ . தைல . 110 ) . ( செ.அக. ) . 

[உணர் – உணர்த்தி . உணர்த்தி என்னும் தென்சொல் வடபுல 
[உண – உணத்து உணத்து - தல் . ] 

மொழிகளில் உணர்த்தி ருத்தி ருச்சி 

ருசி எனத் 
உணப்பாடு unappadu , பெ . ( n . ) உண்ணப்படுகை திரிந்தது . ) 

( நன் .274 . மயிலை ) ; edibility, state of being eaten or | உணர்த்தியறு - தல் unartiyaru- , 4. செ.கு.வி. ( v.i. ) 
consumed . ( செ.அக. ). 

OLWILDLDMSSGV; to swoon ; to lose consciousness. 
[உண்ண + படு - உண்ணப்படு – 

உண்ணப்படு – உணப்பாடு . படு – பாடு " ஸ்வதஸ்ஸர் வஜ்ஞமான வஸ்துவும் உணர்த்தியறும் 
( மு.தி.தொ.பெ. ) . ] 

படி யாய்த்துப் படுக்கை வாய்ப்பு " ( ஈடு . 10,2,8 . வ்யா . 
உணர் -தல் unar-, 2. செ.குன்றாவி . ( v.t. ) 1. அறிதல் ; 

பக் .60 . ) . ( செ.அக. ) . 
to be conscious of ; to know , make out , understand .. [உணர் – உணர்த்தி + அறு - தல் . ] 
“ முன்ன முகத்தினுணர்ந்து " (புறநா. 3,25.). 2. கருது உணர்த்து - தல் unartu-, 15. செ.கு.வி. ( v.i.) 1. அறிவித் 
தல் (திவா . ); to think , reflect, consider, contemplate. 

தல் ; to teach , instruct, cause to feel or understand, 
3. ஆராய்தல் ; to examine , test, oberve , scrutinize . " உற்று 

enlighten , convince . “ உடல நைந்தொருத்தி யுருகுமென் 
நாறியுங் கண்டு முணர்ந்து ( சீவக . 885. ) . 4. நுகர்தல் ; 

றுணர்த்துமினே ( திவ் . திருவாய் . 6,1.4 ) . 2. துயிலெ 
to experience , as a sensation . ஐந்தினையு மொன்றொன் 

ழுப்புதல் ; to wake from sleep . " ஏனல் காப்போ 
றாப் பார்த்துணர்வது " ( சி.போ. 11,1,1 . ) . 5. நினைத் 

ருணர்த்திய கூஉம் " ( புறநா . 28. ) . 3. ஊடல் தீர்த்தல் ; 
560 ; to realize , conceive , imagine. " 460TL... WITGT 

to pacify , as the husband his wife . “ உணர்த்தல் வேண்டிய 
மாவி லாய்ந்துணர ( சி.போ. 9,2,3 ) . 6. உள்ளம் 

கிழவோன் " ( தொல் . பொருள் . 150 ) . 4. நினைப்பூட்டு 
நெகிழ்தல் ; to feel. 7. பகுத்தறிதல் ( ஆ.அக. ) ; to 

gou ; to put in mind , remind, recall to mind . " 2.001115S 
rationalize. 8. உணர்ந்தறிதல் ( ஆ.அக. ) ; to known by 

லூட லுணர்ந்து " ( திவ் . திருவாய் . 6,1,5 ) . 5. பெரியோர் 
sense or perception ( செ.அக. ). 

அறியுமாறு செய்தல் ; to inform a superior , to submit . 
ம . உணருக ; க . ஒணர் . 

ம . உணர்த்து ; க . உன்னிசு . 
( உள் – உள்ளார் – உளர் – உணர் (உள்ளத்தால் அறிதல் ) . ] 

[உணர் – உணர்த்து . ) 
உணர் - தல் unar-, 2 செ.குன்றாவி . ( v.i. ) 1. துயிலெழு 

உணர்ந்ததையுணர் - தல் unarndadai - y - unar-, 2 . 
தல் ; to wake from sleep . “ மன்னநீ யுணர்தி யென்னா " 

செ.குன்றாவி . ( v.t.) ஓரளவை , அது முன் குறித்துவந் 
( கம்பரா . கும்ப .44 . ). 2. அயர்வு நீங்குதல் ; to get back 

துற்ற காலத்து நெருப்பு மருந்தென்றறிந்தான் பின்பும் 
to consciousness , recover from languor . 3. பிரிதல் 

அது மருந்தெனவுள்ளங் கோடல் ; to remember the 
( பிங் . ) ; to separate. 4. ஊடல் நீங்குதல் ; to become 

previous remedy for something in a new tangle. 
reconciled as a husband to his wife : to be reunited 

( ஆ.அக. ) . 
after a love quarrel. " ஊடலுணர்தல் " ( குறள் , 1109. ) . 
( செ.அக. ) . 

[உணர் – உணர்ந்தது + ஐ + உணர் . ] 


ணர்ந்தோர் 


46 


உத்தண்டமாலை 


ம . 


உணர்ந்தோர் unarndor, பெ . ( n . ) அறிவுடையோர் ; wise , food - stuffs . " எண்வகை யுணவு ( தொல் . பொருள் . 
learned men .. 

633 ) . 4. மழை ( அக . நி .) ; rain . ( செ . அக .) . 
(உணர் – உணர்ந்தோர் . ) 

(உள் – உண் - உண – உணவு . உண் + அ + உ = உணவு. 

அகரம் வினைத்தொகையைப் பெயரெச்சமாக்க வந்தது . உண் 
உணர்ப்பு unarppu , பெ . ( n . ) 1. தெளிவிக்கப்படுகை; 

ணும் தொழிலுறுதற்குகந்த உண்பொருளைக் குறிக்க வந்த 
regaining clarity of mind . உணர்ப்புவயின் வாரா ஊட 

முன்மைச் சுட்டாகிய உகரம் ஈறாயிற்று . உண்ணக்கூடியது 
லுற்றோள் ( தொல் . பொருள் . 150 ) . 2 . கல்வி ; 

எனப் பொருள் படுதலான் , இதனை முதனிலை வினையா 
education . ( செ.அக. ) . 

லணையும் பெயர் எனலாம் . ) 
தெ . நேர்ப்பு : ம . உணர்ப்பு . 

உணா una , பெ . ( n . ) 1. உணவு ; food , sustenance . 
[உணர் – உணர்ப்பு = மனத்தெளிவு . எப்பொருளைப் பற்றியும் " இந்நான் கல்லது உணாவு மில்லை . ( புறநா. 335 ) . 
தெளிவான விளக்கம் தரும் எழுத்தறிவான கல்வியும் தெலுங் 2. சோறு ( சூடா . ); boiled rice . 
கில் நேர்ப்பு எனப்படுகிறது . உணர்ப்பு தெ . நேர்ப்பு . ] 

ம . உணா ( படையல் ) . 
உணர்வு unarvu, பெ . ( n . ) 1. அறிவு (திவா.); 

[உண் - உணவு – உணா. ) 
consciousness , sense - perception . 2. தெளிவு (திவா. ); 
clear discernment . 3. துயில் நீங்குகை ; waking from உணாப்பொருத்தம் una- p -poruttam, பெ . ( n . ) உண்டிப் 
sleep . 4. ஊடல் தீர்கை ( சூடா . ); reconciliation after a 

பொருத்தம் பார்க்க ( வெண்பாப் . முதன் .7 ) ; see undi- p 
love quarrel. 5. ஒழிவு ( பிங் . ) ; separation , cessation . 

poruttam.. 
6. ஆதன் ; soul . ஒருவனையே நோக்குமுணர்வு ( திவ் . [உண் - உணவு - உணா + பொருத்தம் . ) 
இயற் . 1,67 ) . ( செ . அக . ). 

உணி uni, பெ . ( n . ) 1. நுகர்வது , நுகர்வர்; enjoyer. 
உணர்வு . 

2. நுகர்விப்பது என்னும் பொருள்பட நிற்கும் ஒருமைப் 
(உணர் – உணர்வு . ) 

படர்க்கை இறுதி ; third person singular or plural 

termination to denote getting someone enjoyed or 
உணர்வுக்கேடு unarvu - k - kedu, பெ . ( n . ) 1. அறிவுக் 
கேடு ; loss of wisdom . 2. கேடு ; loss of perception . 

experienced . 3. ஒருயிரி ; animate being . 

( உண் - உண்ணி – உணி. ] 
[உணர்வு + கேடு . கெடு கேடு ( மு.தி.தொ.பெ ) . ) 
உணர்வெழுத்து unarveluttu , பெ . ( n . ) குறியினா 

உணை - தல் unai-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. உரைமெலி 
லுணரப்படும் ஒருவகையெழுத்து ( யாப் . வி . 535 ) ; 

56 ; to emaciate, slacken . 2. 261700915960 ; to be frayed , 

to be wornout , as cloth . 
symbolic letter . ( செ.அக.) . 

(உள் + நை 
(உணர்வு + எழுத்து . ) 

உணை . இக்கால் இச்சொல் உணைதல் 

நொணைதல் நொணத்தல் எனத் திரிந்தது . ) 
உணர்வோர் unarvor , பெ . ( n . ) உணர்ந்தோர் பார்க்க ; | உணை unai, பெ . ( n . ) மெலிவு ( யாழ் . அக.); emacia 
see unarndor. ( ஆ . அக .) 

tion , weakening. 
[உணர்வு + ( ஆர் ) ஓர் – உணர்வோர் . ) 

உணை . ) 
உணராமை unaramai, பெ . ( n . ) 1. அறியாமை ; 

ignorance, lack of knowledge. 2. உள்ளம் நெகிழாமை ; உணைவு unaivu, பெ . ( n . ) உணைதல் ; fraying. 
lack of feeling, unmindfulness. 3. மயக்கம் ; intoxication , [உள் + நைவு - உணைவு . ) 
infatuation , bewilderment. ( செ . அக.) . 

உத்தண்டம் uttandam , பெ . ( n . ) 1. கொடுமை ; fierce 
(உணர் + ஆ ( எ.ம.இ.) + மை . ] 

ness , relentlessness , barbarity . 2. இறுமாப்பு ; imperi 
உணரார் unarar, பெ . ( n . ) அறிவை இயைத்துப் பாராதார் ; 

ousness , haughtiness . அவன் உத்தண்டமாகப் பேசுகி 

றான் . ( உ.வ. ) . ( செ.அக.). 
the ignorant, the foolish , the uninformed folk . உணரார் 
புரமூன்றெரிய ( தேவா. 508,2 ) . ( செ.அக. ). 

[ உத்து - உத்தண்டம் . ] 
[உணர் + ஆ + ஆர். ஆ ( எ.ம.இ. ) தொக்கது . ) 

உத்தண்டமணி uttanda- mani , பெ . (n. ) பொன் மணி 
உணவின்பிண்டம் unavippingam , பெ . ( n . ) உடம்பு ; 

களாலான மாதர் கழுத்தணி வகை ( வின் . ) ; woman s 

necklace make of gold beads ( W. ) . ( செ . அக.) . 
body .. 

தெ . உத்தண்டமு : க. உத்தண்ட . 
[உணவு + இன் + பிண்டம் . ) 

( உத்து – 

- உத்தண்டம் + மணி . ] 
உணவு unavu , பெ . ( n . ) 1. உண்ணப்படுவன; உட 
கொள்ளப்படுவன; food , sustenance, eatables. உண 

உத்தண்டமாலை uitanda- malai, பெ . ( n . ) 

( n . ) பொன் 
வெனப் படுவது நிலத்தொடு நீரே " ( புறநா . 18 ) . 2 . 

மணிகளாலான மாதர் கழுத்தணி வகை ; woman s 
சோறு ( பிங் . ) ; boiled rice . 3. உணவுப்பொருள், 

necklace made of gold beads . " உத்தண்ட மாலையைக் 


[உள் + நை 


- 


உத்தண்டன் 


47 


உத்தரம் 


காதோலையைப் பொன் மோதிரத்தை வைத்தென் உத்தமாகாணி uttamagani, பெ . ( n . ) வேலிப்பருத்தி ; 

, 
றாலுங் கடுகு வாங்கித்தா " ( விறலி விடு. 258 ). hedge -twiner . (W. ) . ( செ.அக. ). 
( செ.அக. ). 

ம . உத்தமாரணி ; Skt uftamarani . 
க . உத்தண்ட , உத்தண்டாலெ ; தெ . உத்தண்டமு . 

( உத்தமன் + காணி ] 
[ உத்து – உத்தண்டம் + மாலை . ) 

உத்தமி uttami, பெ . ( n . ) 1. மிக உயர்ந்த பெண் ; excellent 
உத்தண்டன் uttandan , பெ . ( n . ) 1. கொடியவன் ; fierce, 

woman . போதுமென் றுத்தமி யெழலும் " (தணிகைப்பு . 
cruel person . “ தண்டனை செய்யும் உத்தண்டனை 

வள்ளி . 63. ) . 2. கற்புடையவள்; chaste woman . 
( தனிப்பா. 1,224,14 ) . 2. இறுமாப்புள்ளவன் ; haughty , ( உத்து = உயர்வு . உத்து – உத்தம் – 

– உத்தமி . ) 
conceited person . ( செ.அக. ). 

உத்தர uttara, பெ . ( adj .) மேலான ; upper . ( சா.அக. ). 
[ உத்து – உத்தண்டன் . ] 

ம. , க. உத்தர ; Skt uttara. 
உத்தண்டால் uttandal, பெ . ( n . ) உத்தண்டமணி பார்க்க ; 

( உத்து = உயர்வு . உத்து – உத்தர . ] 
see uttandamani. ( செ.அக. ). 

உத்தரக்கணம் uttara - k - kanam , பெ . ( n . ) 

( n . ) அடுத்த 
[ உத்து உத்தண்டம் உத்தண்டால் . ) 

நிமயம் ; next moment. ( செ.அக.). 
உத்தம் utam , பெ . ( n . ) உத்தமபலம் பார்க்க ( மூ.அ. ) : 

[ உத்தரம் + கணம் . ) 
see uttamabalam . ( செ.அக. ) 

உத்தரக்கற்கவி Uttara - k - kar- kavi, பெ . ( n. ) கதவு நிலைக்கு 
உத்தம் uttam , பெ . ( n . ) கொட்டை முந்திரி ; cashew 

மேற் சித்திரம் வகுக்கப்பட்ட உத்திரம் ( நெடுநல் . 82 . 
nut. ( ஆ.அக. ) . 

2.609 . ); ornamented entablature of stone forming part 
( உத்து – உத்தம் . ] 

of the lintel in a building. ( செ.அக. ). 
உத்தம் uttam , 
uttam , பெ . ( n . ) 

( n . ) பித்தேறுகை ( அக.நி. ) : (உத்தரம் + கல் + கவி . ) 
becoming mad or maddened . ( செ.அக. ). 

உத்தரகாண்டம் uttarakandam , பெ . ( n . ) இராமாயணத் 
(உத்து – உத்தம் . ) 

தின் இறுதிக்காண்டம் ; seventh book of the Ramayana, 
உத்தம் * uttam , பெ . ( n . ) போர்க்களம் ; battle - field . 

so called because it relates events after the coronation 

of Rāma; prob , also because it is a later work that has 
[ உத்து – உத்தம் . ) 

been appended to Valmiki s Ramayana . ( செ.அக. ). 
உத்தம்பகம் uttampagam , பெ . ( n . ) வளர்ச்சி ; augmenting, 

Skt. uttara kanda. 
raising. " அது பழைய அபிநிவேசத்திற்கு உத்தம்பகமாய் 

[ உத்தரம் + காண்டம் . ) 
( திவ் . இயற் . திருநெடுந் . 1. வ்யா . ). ( செ.அக. ). 
( உத்து – உத்தம் – உத்தம்பகம் . ) 

உத்தரகாலம் uttara - kalam , பெ . ( n . ) 1. எதிர்காலம் ; future 

time. 2. ஒரு வெள்ளுவா ( பௌர்ணமி ) வுக்கும் அடுத்த 
உத்தம்பரி uttambari , பெ . ( n . ) கொத்துமலி பார்க்க 

வெள்ளுவாவுக்கும் இடைப்பட்ட காலம் ; the time 
( மூ.அ. ) ; coriander . ( செ.அக. ) . 

reckoned from full- moon to full - moon ( சேரநா . ). 
( உத்து – உத்தம் உத்தம்பரி . ) 

( செ.அக.). 
உத்தம்பி - த்தல் uttambi- . 4. செ.கு.வி. ( v.i. ) வளர்தல் 

ம . உத்தரகாலம் . 
(ரஹஸ்ய . 94 ) ; to augment , develope. ( செ.அக. ). 

( உத்தரம் - காலம் . ) 
[ உ – உத்து – உத்தமம் உத்தம்பி . ) 

உத்தரம் Uttaram , பெ . ( n . ) 1. மறுமொழி ; answer, reply. 
உத்தமம் uttamam , பெ . ( n . ) 1. எவற்றுள்ளும் சிறந்தது ; rejoinder. வத்தவர் பெருமகனுத்தர நாடி ( பெருங் . 
that which is pre - eminent . "உத்தம குணத்தார்க்கு மகத . 10 , 55 ) . 2. எதிராடல் ; written statement filed 
(தணிகைப்பு . அகத் . 159 ) . 2. நன்மை ( பிங் . ) :; by the defendant in a case . 3. Floor Repous ; that 
excellence; nobility ; goodness. ( செ.அக. ) . 3. அரத்தை which follows; that which comes later. 4. மேற்பட்டது ; 
( சங்.அக. ) galangal. 

that which is superior . “ அதுக்குத் தரமில்லதை (உத்த 
ம . உத்தமம் ; க . உத்தம ; Skt. uttama. 

ரரா . திருவோலக் . 4 ) . 5. தலைக்கு மேலுள்ள முகட்டு 

விட்டம் ( நெடுநல் ; 82 , உரை ) ; beam , or cross - beam 
[ உ – உத்து – உத்தம் உத்தமம் . உத்து = உயர்வு . உத்தமம் 

in a building . 6. வடகதிர் வழி ( விதான . குணா . 74 ) ; 
= உயர்வானது . ) 

period of the sun s progress towards the north . 7 . 
உத்தமன் uttaman , பெ . ( n . ) சான்றோன் பார்க்க ; see 

குமரிமலை முழுகியபின் உயர்ந்த வடக்குத்திசை 
sanrom. " உத்தம னித்த அடியார் மனமே நினைந்துருகி 

( திவா . ): north . 8. வடவனல் ( பிங் . ) ; submarine fire. 
(திருவாச . 5,3 ) . ( செ.அக. ). 

9. 12 ஆவது விண்மீன் , மானேறு ; 12th naksatra, part 
ம. உத்தமன். 

of Cinka -raci and Kanni -rāci containing Denebola or 
( உத்து = உயர்வு . உத்து – உத்தம் – உத்தமன். ) 

Leonis . ( செ.அக. ). 


48 


உத்தாமணி 


உத்தரமடங்கல் 


ம . உத்தரம் ; Skt. uttara. 

தொகுதி ; ( M.Navi. 109. ) ; constellations to the north 

of the Zodiac.. 
[ உ + தரம் - உத்தரம் . தட – தடம் – தரம் . ] 
உ - உயர்வுக் கருத்து முன்மைச் சுட்டு . தடம் , தடவை என்பன [ உத்தரம் + மீன் + ஓரை . ] 
முறை எனப் பொருள் படுதலான தடம் – தரம் எனத் திரிந்த 
திரிபுச் சொல்லும் அதே பொருள் சுட்டியது . தட 

தடம் உத்தரமும்மை uttara - mummai, பெ . ( n . ) மானேறு 
– தரம் = வளைவு . சுற்றிச் சுற்றி வரும் முறைமை , ஒரு சீரான ( உத்தரம் ) , கடைக்குளம் ( உத்தராடம் ) , பிற்கொழுங் 
இயங்கு நிலைமை அல்லது இருப்பு நிலைமை . தன்மை , கால் (உத்தரட்டாதி ) ஆகிய மூன்று விண்மீன்கள் ; the 
இயல்பு , ஒழுங்கு , பெருமை , அருமை , தரம் = அகலம் , அகன்ற three naksatras. Viz . Uttaram , Uttaradam , Uttarattadi. 
பக்கம் , பகுதி என்னும் பொருளிலும் இருவேறு பொருட்பாடு 
களில் புடைவிரிந்து வழங்கும் . இங்கு , உ + தரம் - உத்தரம் 

[உத்தரம் + மும்மை . ) 
= உயர்ந்த பக்கம், உயரத்திலுள்ள நிலம் , எனப் பொருள்பட் | உத்தரமுனை uttara- munai, பெ . ( n . ) வடமுனை, 
டது . " uttara " . northern because the northern part of India 

( வடதுருவம் ) ; north pole . 
is higher என்று Monier Williams அகரமுதலியும் கூறுதல் காண்க . 

( உத்தரம் + முனை. ) 
[ உ = உயர்ந்த . தரம் = நிலைமை . உ + தரம் = உத்தரம் . ] 
வடமொழியாளர் உத் + தர என்று பகுத்து , தர என்பதை / உத்தரவாணி Uttara -vani, பெ . 

உத்தரவாணி uttara - vani, பெ . ( n . ) கண்டங்கத்தரி 
உறழ்தர (comp . degree .) ஈறாகக் காட்டுவர் . அங்ஙனங் (661.4 ); a highly thorny plant with diffuse branches . 
காட்டினும் , உத் என்பது உயர்வு குறித்த தமிழுகரச் சுட்டி 

( செ.அக.) 
னின்று தோன்றியதே . மேலும் உத்தர தேசம் , உத்தரமடங்கல் , 

[ ஒருகா. உத்தரம் + ஆணி . மேற்பகுதியில் ஆணிபோன்ற முள் 
உத்தர மதுரை முதலிய சொற்களில் , உறழ்தரக் கருத்தின்மை 

உள்ளது . ) 
யையும் நோக்குக . உப்பாலுயர்ந்த உலகம் புகும் . (நான் 
மணி . 27 ) . உப்பக்கம் நோக்கி யுபகேசி தோண்மணந்தான் " உத்தரவு uttaravu, பெ . ( n . ) 1. கட்டளை ; order, 
(திருவள்ளுவ மாலை , 21 ) . இதில் உப்பக்கம் என்பதற்கு command . 2. அனுமதி ; grant, leave , permission , 3 . 
( உயர்ந்த ) வட திசை என்று பொருளுரைப்பதே சாலச் தெய்வ ஒப்புதல் ; divine permission such as that 
சிறந்ததாம் . ( வ.மொ.வ. 92 ; வே.க. 32,37 .) . 

suggested in dreams or revealed by inspiration. 4. 02160L ; 
உத்தரமடங்கல் utaramadangal , பெ . ( n . ) வடவைத்தீ மறுமொழி ; answer , reply. 5. வேண்டுகோட்குப் பின் 

( வடமுகாக்கினி) பார்க்க ; see Vadavai - t- fi submarine தரும் விடையோலை ; reply . 
fire . ( செ.அக. ). 

ம. , தெ. உத்தரவு . 
[ உத்தரம் + மடங்கல் . ) 

[ உ + தரம் = உத்தரம் உத்தரவு . ) 
உத்தரமத்திமபூமி uttara - mattima - bumi, பெ . ( n . ) 1 . உகரம் முன்மையும் உயர்ச்சியும் குறித்த சுட்டு . உத்தரம் 
வடகுளிர் வெப்பச் சமநிலம் ( வின் . ) : north temperate என்பது மேலோர் உயர்ந்தோர் பதவிநிலை சுட்டியது . மேலி 
zone . 2. வட வெப்பநிலம் பார்க்க ; see vada -veppanilam . டத்திலிருந்து விடப்படும் கட்டளை, உத்தரவு . கீழ்த்தரத்திலுள் 
( செ.அக. ). 

ளவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஆணையிடப்படும் விடை 

யோலையும் உத்தரவு . மறுமொழி எனும் பொருளில் வழக் 
( உத்தரம் + மத்திமம் + பூமி ( வட நடுநிலம் ) . ] 

கூன்றியது . 
உத்தரமதுரை uttara - madurai , பெ . ( n . ) கண்ணன் உத்தரவுகொடு - த்தல் uttaravu -kodu-, 4. செ.கு.வி. ( v.i. ) 

தோன்றிய வடமதுரை (திருவள்ளுவமாலை . 21. ) ; 1. இசைவளித்தல் ; to give permission . 2. கட்டளை 
Matura, the birth place of Krishna . ( செ.அக.). 

கொடுத்தல் ; to issue an order . 3. போகச் சொல்லுதல் ; 

to send away , dismiss . ( செ.அக. ). 
[ உத்தரம் + மதுரை . ) 
உத்தரமந்திரி uttara- mandiri, பெ . ( n . ) முதன்மை 

[உத்தரவு + கொடு . ] 
அமைச்சர் ; prime minister. " உத்தர மந்திரி பதமெய் உத்தரவுச்சீட்டு uttaravu - C-Itu, பெ . ( n .) 1. கடவுச்சீட்டு ; 
தின ( I.M.P.Mr. 366. ) . ( செ.அக. ). 

passport, permit . 2. அதிகாரச் சான்றிதழ் ; certificate of 

right , of authority. ( செ.அக.). 
[உத்தரம் + மந்திரி . ] 

உத்தராசங்கம் uttarasangam, பெ . ( n . ) மேலாடை ; 
உத்தரமீன் uttara - min , பெ . ( n . ) வடமீன் பார்க்க ; see upper garment, cloth worn loosely over the shoulders. 
vadamin. உத்தரமீனின் கொண்கன் ( சேதுபு . துத்தம . 

" உத்தராசங்கம் வைத்தார் . (சீவக. 2457. ) . ( செ.அக. ). 
6. ) . ( செ.அக. ). 

[உத்தரம் + ஆசங்கம் . < Skt a - saiga ] 
( உத்தரம் + மீன் . ) 

உத்தாமணி uttamani , பெ . ( n . ) வேலிப் பருத்தி ; hedge 

- twiner . 
உத்தரமீனோரை uttara - min - orai , பெ . ( n . ) கோள் 

மண்டல விண்மீன்களுக்கு வடபாலுள்ள விண்மீன் [ ஒருகா. உத்து + ஆமணி . ) 


. 


உத்தி 


49 


உத்து - தல் 


ம . உத்து . 
[ 2 – உத்து = சேர்த்துக் கட்டு , பொருத்து . மாடுகளைச் சேர்த்துக் 
கட்டும் கயிறு உத்தாணி எனப்படுதல் நோக்குக. புனர்ப்பு, 
பொருத்தம் , பொருத்தமானதை அறியும் அகக்கரணம் , நூற்கும் 
உரைக்கும் பொருந்தும் நெறிமுறை. " உத்தி " இதில் உத் 
என்னும் செயற்கையடியை வடமொழியார் யுத் ( இ.வே. ) 
என்று திரிப்பர். விளையாட்டில் இவ்விருவராய்ச் சேர்ந்து 
வரும் சேர்க்கையைக் குறிக்கும் உத்தி என்னும் சொல்லும் 
இதுவே . தெ.உத்தி. கழித்தலை அல்லது தள்ளுதலைக் குறிக் 
கும் உத்து என்னும் சொல்லும் உகர அடியானதே. உ - 
உந்து . உந்துதல் = முன்தள்ளுதல் , தள்ளுதல் . உந்து – உத்து 
– உத்தி . " பொன்னெல்லா முத்தியெறிந்து " ( கலித் .64 ). 2 – 

யு ( இ.வெ. ). ( வ.மொ.வ .92.93 ) . ) 

உத்தி utti, பெ . ( n .) 1. விளையாட்டில் எதிர்ப்பக்கத்தில் 
உத்தாமணி 

ஒருவனுக்கு நிகரான துணைவன் ; player on the 

opposite side, corresponding to one on one s own side 
உத்தி utti, பெ . ( n . ) 1. அணிகலத்தொங்கல் ( பிங் . ) : in a game in which the players are divided into two 

pendant of an omament . 2. திருமகள் உருவம் பொறித்த parties . 2. விளையாட்டிற் கன்னை ( கட்சி ) பிரித்தற்கு 
தலையணி ; head - ornament of women , with figure of ஈரிருவராய்ச் சேர்தல் ( வே.க .44 ) ; to divide a team 
Lakshmi , embossed upon it. தெய்வவுத்தியோடு " ( திரு indoubles for play. என் உத்தி யார் ? ( உ.வ. ) . ( செ.அக. ). 
முரு . 23. ) . ( செ.அக. ). 

தெ . உத்தி . 
[ உ – உத்து – உத்தி . ) 
உத்தி uti, பெ . ( n . ) 1. பாம்பின் படப்பொறி ; spots 

[ 2 – உத்து – உத்தி . ) 
on the hood of the cobra. “ கேழ்கிளருத்தி யரவு " ( நற் . உத்தி ° utti, பெ . ( n .) 1. கடல் ( அக.நி.); sea 2 . 
129 ) . 2. தேமல் ( திவா. ); yellow or tawny spots on நிகழ்நிலையாக அமைக்கப்பட்ட கண்ணிக் கால் ; 
the skin , chiefly of women , considered as marks of beauty . temporary irrigation channel. ( Madr .) ( செ.அக. ). 
( செ.அக. ). 

[ உ – உத்து உத்தி . உத்து = மேலெழும்புதல் . உத்தி 
[ 2 – உத்து – உத்தி ( மேல் தோன்றும் நிற அழகு . ) 

மேலெழும்பும் அலைகளைக் கொண்ட கடல் . ) 
உத்தி uti , பெ . ( n . ) 1. பேச்சு ( பிங் . ) ; words; speech. உத்திக்கட்டு - தல் utti-k -kattu - 5. செ.குன்றாவி . (v.t.) 
( செ.அக. ). 

விளையாட்டிற் கன்னை ( கட்சி ) பிரித்தற்கு ஈரிரு 
[ உ – உத்து . மேலெழுப்புதல் , வெளியிடுதல் , பேசுதல் . உத்து வராய்ச் சேர்தல் ; to divide a team in doubles for play . 
– உத்தி . ) 

( வே.க .44 ). 
உத்தி : utti, பெ . ( n . ) 1. சேர்க்கை ; union , mixture , 

( உத்தி + கட்டு . ) 
combination . கந்த உத்தியினால் " (மணிமே . 28,15 .). 
2. நூலுக்குச் சொல்லப்படும் 32 வகை உத்தி ; ( Gram .) | உத்திகை uttigai, பெ . ( n . ) உத்தி பார்க்க see utti . 
literary devices employed by an author of a standard ( செ.அக. ). 
work who keeps in mind the rules of exegesis, 32 in | உத்திரம் utiram , பெ . ( n . ) 1. உத்தரம் பார்க்க ; see 
number , viz . , நுதலிப்புகுதல் , ஒத்துமுறை வைப்பு . 
தொகுத்துச்சுட்டல் , வகுத்துக் காட்டல் , முடித்துக் காட் 

uttaram உத்திர நூல்களெல்லாம் " ( விநாயக .75.6 ) . 2 . 
டல் , முடி விடங்கூறல் , தானெடுத்து மொழிதல் , பிறன் 

உத்தரம் பார்க்க ; see uttaram " " செழுந்து கிருத்திரம் 
கோட்கூறல் , சொற்பொருள் விரித்தல் , தொடர் சொற் 

பரப்பி ( பாரத . இராச .6) . ( செ.அக. ). 
புணர்த்தல் , இரட்டுற மொழிதல் , ஏதுவின் முடித்தல் , 

ம . உத்திரம் . 
ஒப்பின் முடித்தல் , மாட்டெறிந்தொழுகல் , இறந்தது 
விலக்கல் , எதிரது போற்றல் , முன் மொழிந்து கோடல் , ( உள் + திரம் - உத்திரம் . உத்தரம் - உத்திரம் . ] 
பின்னது நிறுத்தல் , விகற்பத்தின் முடித்தல் , முடிந்தது . உத்திரம் utiram , பெ . ( n . ) 1. மஞ்சள்; turmeric. 2 . 
முடித்தல் , உரைத்துமென்றல் , உரைத்தாமென்றல் , ஒரு 

மரமஞ்சள் ; tree of turmeric. ( செ.அக. ). 
தலை துணிதல் , எடுத்துக் காட்டல் , எடுத்த மொழியின் 
எய்த வைத்தல் , இன்னதல்ல திதுவென மொழிதல் , ( உருத்தரம் – உத்தரம் - உத்திரம் . ] 
எஞ்சிய சொல்லினெய்தக் கூறல் , பிறநூன் முடிந்தது 
தானுடன் படுதல் , தன் குறிவழக்கம் மிக வெடுத்துரைத் உத்து -தல் uttu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) 1. கழித்தல் ; 
தல் , சொல்லின் முடிவினப்பொருள் முடித்தல் , ஒன்றின 

to discard , throw away . “ பொன்னெல்லா முத்தியெறிந்து " 
முடித்தல் தன்னின முடித்தல் , உய்த்துணரவைப்பு . ( நன் . ( கலித் .64 ) . 2. முன்தள்ளுதல் ; to push . ( செ.அக. ) . 
14. ) . ( செ.அக. ). 

[ உந்து – உத்து - உத்து - தல் . ) 


4 


2 


50 


உதகமுய் - த்தல் 


உத்து utu , பெ . ( n . ) 1. உயரம் ; height, elevation. 2. உதகம் udagam, பெ . ( n . ) நீர்; water. " வாசநல் லுதகம் " 
உயர்வு , பெருமை ; elegance, excellence. 3. சிவந்தது , ( கந்தபு . திருக்கல் .70 ). 
செம்பு ; copper . 

[ஊறு ஊற்று - ஊத்து 
ஊத்து – ஊத்தம் – உத்தம் 

உத்தம் – உத்தகம் 
உத்து . ) 

உதகம் . ஓடும் இயல்பினால் நீல் = ( நீள் ) நீர் எனப் பெயர் 
உத்துங்கம் uttungam , பெ . ( n . ) 1. உயர்ச்சி ; height, பெற்றது போல , தோண்டிய இடங்களில் ஊறும் இயல்பினால் 
eminence , grandeur , loftiness . “ உத்துங்க மிக்க வொரு ஊற்று எனப் பெயர் பெற்றது . கொச்சைத் திரிபுற்று ஊத்து 
வன் றவிசேறி " ( கந்தபு . சிங்க . 475 ) . 2. உயர்ந்தது ; உத்து உதகம் என மருவியது . வழிப்போக்கர் மணலில் 
that which is superior , excellent . " உத்துங்க துங்க னுலா ஊற்றெடுத்து நீர் பருகுவதும் , கால்நடைகளை நீர் பருகச் 
( விக்கிரம . உலா. ). ( செ.அக. ). 

செய்வதும் , தொன்று தொட்டு வரும் தலைமுறை வழக்கம் . 
[ உ + துங்கம் . உ + உயர்வு , துங்கம் = வெண்மை , அழகு , 

உலக மொழிகள் பலவற்றிலும் இச்சொல் வேருன்றிவிட்டது . 
சிறப்பு . ] 

L.E ued, Skt ud , Av. vaidai, Lit udra, GK . udar, Alb . uje, L undu, 
உத்தும்பரம் utumbaram , பெ . ( n . ) செம்பு ; copper. 

Gothic. wato . E water. மிகுமழையால் தரையில் ஊற்றுகள் 
( சா.அக. ). 

காணப்படின் , தரை முழுவதும் ஓதம் பரவிவிட்டது என்று 
[ உது – உத்து – உத்தும்பரம் . ] 

தமிழக நாட்டுப்புற மக்கள் பேசுவதைக் காணலாம் . ஊற்று 

ஊத்து ஓதம் எனத் தமிழிலும் உதகம் என வடபுல 
உதக்கு udakku ,, பெ . ( n . ) வடக்கு ( திவா .) ; north . 

மொழிகளிலும் இந்தைரோப்பிய மொழிகளிலும் வழக்கூன்றி 
( உ – உத்து = உயரம் , மேடு . உத்து 

உதக்கு 

யது . தமிழில் பிறந்து உலக மொழிகளில் வேரூன்றிய தமிழ்ச் 
மேடான வடக்குத் திசை . உதக்கு = இடப்பக்கம் . உதட் 

சொற்களுள் இதுவும் ஒன்றாகும் . ) 
டாங்கை , ஒரட்டாங்கை என்னும் கொங்கு நாட்டு வழக்குகள் 
உதட்டு , உதக்கு என்னும் சொற்களுக்கு இடப்பக்கம் எனப் உதகம் ’ udagam, பெ . ( n . ) நிலவுலகம் ( உரி.நி. ) ; earth . 
பொருளைத் தெளிவுபடுத்துகின்றன. மேற்கு மேடான திசையா 

( செ.அக.). 
கத் தமிழக மக்களுக்குத் தென்பட்டமையின் அதனின்றும் ( உதகம் . = நீர், கடல் , கடலுடுத்த நிலம் . ) 
வேறுபடுத்த , காலையில் கதிரவனைக் கண்டு வழிபடு | உதகம் udagam , பெ . ( n.) காய்கறிகளிட்டுச் சமைத்த 
வோர்க்கு உதக்குத் திசை இடப்பக்கம் இருத்தலின் இடப்பக்கப் 

குழம்பில் காய்கறி தவிர்த்த நீராளப் பகுதி ; தெளிசாறு ; 
பொருளும் பெறலாயிற்று . ) 

thin porridge after separating vegetable pieces. 
உதக்கு வதக்கு வடக்கு எனத் தமிழிலும் , உதக்கு 
உடக்கு -- உணக்கு – நாக்கு – நாத்து -- நார்த்து – ( North ) 
என மேலையாரிய மொழிகளிலும் , திரிபுற்றிருத்தலைக் காண 

( உதகம் = நீர், நீராளமான குழம்பு . ) 
லாம் . ஆங்கிலச் சொற்பிறப்பு அகரமுதலி தொகுத்த கிளெயின் உதகம்பண்ணு - தல் udagam -pannur, 12. செ.குன்றாவி . 
பெருமகனாரும் , இதே கருத்தை North என்னும் சொல் ( v.t. ) உதகஞ்செய் பார்க்க . ( S.I.I. ii. 35. ) ; see udagaicey. 
விளக்கத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் . North இடப்பக்கம் 
எனப் பொருளாட்சி பெற்றிருத்தலை அவர் காட்டினார் . 

உதகமண்டலம் udaga - mandalam , பெ . ( n . ) 1. நீலமலை 
ஆயின் அதற்கு மூலமான உதக்கு தமிழில் உள்ளது என்பதை 

மாவட்டத் தலைநகரின் பெயர் ; name of the Nilgiri 

District head quarters . 2. மேகமண்டலம் ; cloudy region 
அவர் அறியாராயினார் . வட மொழியில் இடது பக்கம் , 

referring to the Nilgris . ( சா.அக. ). 
வாமபாகம் , உத்தரம் எனப் பெயர் பெற்றிருந்தாலும் , அவை 
உதக்கு என்னும் சொல்லின் வேர் மூலத்திரிபுகளேயாகும் . பட , ஒத்தெகெ. 
உதகக்கொட்டு udaga - k - kottu , பெ . ( n . ) நீரிழிவு நோய் ; ( ஒற்றை + கல் + மன்று - ஒற்றைக்கல் மன்று 

ஒத்தக்கல் 
diabetes . ஊணுகு தொழுனையி னுதகக் கொட்டின் மந்து உதகமண்டலம் . ) 
வெப்பிற் சூலையின் ( ஞானா. 19 ) . ( செ.அக. ). 

உதகம் நீர் எனப் பொருள் கொண்டு , நீர் சூழ்ந்த பகுதி 
[உதகம் + கொட்டு . ) 

என்று மூலம் காட்டுவது பொருந்தாது . நீலமலைப் பழங்குடி 
உதகஞ்செய் -தல் udagarcey-, 1. செ.கு.வி. ( v.i. ) 

மக்கள் இதனை ஒத்தக்கல் மந்து என்றே அழைப்பர் . ஒற்றைக்கு 

நின்றான் மன்று எனக் காட்டி தனியொருத்தனாய் நின்று 
பொருளை நீர் வார்த்துக் கொடையளித்தல் ; to pour 

பொருது வென்றவனின் ஊர் எனவும் கூறுகின்றனர் . 
water into the hand of the recipient of a gift by the 
donor when it is handed to him . ( செ . அக. ) 

உதகமந்தம் udaga - mandam , பெ . ( n . ) தண்ணீர்ச் சோறு ; 

mixture of water and meal stirred together. ( சா.அக. ). 
( உ.தகம் + செய் . ) 

( உதகம் + மத்தம் - உதகமத்தம் உதகமந்தம் . மத்துதல் 
உதகநெறி ( daganen , பெ . ( n . ) கொடையளிக்க வேண் 

கடைதல் . மத்து மத்தம் மந்தம் . ) 
டியமுறை ; prescribed form in which a gift is to be 
made. “உதக நெறி தப்பாவாறு முந்தவளித்து " ( திருவா உதகமுய் - த்தல் udaga -muy-, 4. செ.குன்றாவி . ( v.t. } 
லவா .31,5 ) . ( செ.அக. ) . 

உதகஞ்செய் பார்க்க ; see udagaicey . ( செ.அக. ). 
[ 22.தகம் - நெறி . ) 

[உதகம் உய . ) 


க. உதக . 


- 


. 


உதகமூலம் 


51 


உதப்பு - தல் 


உதகமூலம் udaga- milam, பெ . ( n .) 1. தண்ணீர் உதடி udadli, பெ . ( n . ) 1. தடித்த உதட்டையுடையவள்; 
விட்டான் கிழங்கு பார்க்க . ( தைலவ . தைல . 77. ) ; see blubber - lipped woman . 2. தடித்த உதடுகளை உடைய 
tannivitan kilangu. 2. பச்சைவேர்; green root . “ சால கடல் மீன்வகை ; purplish mullet, Upanius macronema, 
விருட் சோதகமூலம் " ( தைலவ . தைல . 85. ) . having thick lips. 
( செ.அக.). 

[ உதடு – உதடி . ) 
[உதகம் + மூலம் . ) 

உதடு udadu , பெ . ( n . ) 1. வாயிதழ் ( கலிங் . 128 . 
உதகமேல் - தல் udaga - mil-, 7. செ.குன்றாவி . ( v.t ) 

புது ) ; lip . 2. பானை முதலியவற்றின் விளிம்பு ; brim , 
கொடை பெறுதல் ; to receive gifts . “ நான் உதகமேற்றது margin ( W . ) . 3 . வெட்டுவாய் . ( வின் . ) ; edge of a wound . 
அளந்து கொள்ள வேண்டாவோ " ( திவ் . பெரியாழ் . 4. அல்குலின் இருபக்கத்து உதடு ; hairy fold of skin 
1,8,8 . வ்யா.பக் . 173. ) . ( செ.அக. ). 

on either side of the slit of the vulva - labium majus. 
( உதகம் + ஏல் . ஏலுதல் = ஏற்றல் , பெறுதல் , வாங்கிக் கொள்ளு ( சா.அக. ). 
தல் . ] 

Skt osta; ம . உதடு ; க . ஒதடு , ஒதுடு , ஒதரு : தெ . பெதவி ; 
உதகரணம் uda -garanam , பெ . ( n . ) உதைத்து அழுத் கொலா . பெதவே , பெத்தேல் ; பட . துடி . 
துகை ; pressing by leg ( after kicking ) . “ இலங்கைக் 

( உதழ்தல் = மேலெடுத்தல் , திறத்தல் , வாய்திறத்தல் . உதழ் – 
கோமானை ... திருவிரலால் உதகரணம் செய்து 

உதடு = திறக்கும் தன்மையது . ] 
( தேவா. 286.10 . ) . 

உதடு udadu , பெ . ( n . ) 1. இடதுகை ; left hand . 2 . 
[உதை + கரணம் - உதகரணம் . ] 

இடதுபக்கம் ; left side. 
உதகு udagu , பெ . ( n . ) புன்கு . ( மூ.அ. ) ; Indian beech . 

( உதழ்தல் = மேலெடுத்தல் , விலக்குதல் , ஒதுக்குதல் . உதழ் 
[ உதவு – உதகு . கோடை நீழலும் புன்கின் எண்ணெயும் தரும் உதடு = நற்பணிக்கு ஆகாது என விலக்கப்பட்ட இடது கை , 
உதவி நோக்கி உதவி உதகு ( மரம் ) எனப் பெயர் 

இடது பக்கம் . ) 
பெற்றதாகலாம். மிகவும் பரவலாக எள்ளின் நெய் , ஆமணக்கு | உதண் udan , பெ . ( n . ) மொட்டம்பு ; arrow - head 
நெய் போன்றவை விளக்கெரிக்கப் பயன்படுத்தப்படுவதற்கு 

of the sharp of a bud . " யானை யுதணாற் கடிந்தான் 
முன்பு புன்கின் விதையிலிருந்து எடுத்த எண்ணெய் விளக் 
கெரிக்கப் பயன்பட்டமையின் ஆக்கம் கருதி உதகு எனப்பட்ட 

( திணைமாலை . 2. ) . 
தாகலாம் . ) 

[ உதள் – உதண் . ) 
உதச்சீரகம் uda - c - ciragam , பெ . ( n . ) பெருஞ்சீரகம் ; 

உததி udadi, பெ . ( n . ) 1. கடல் ; sea . 

. ( " ஒருத்தி 
anise - seed . ( சா.அக.) . 

காட்டுமால் " ( இரகு . நாட்டுப் 41. ) . 2. முகில் 
[ உ – உது = உயரம் , பெரியது . உது + சீரகம் - உதச் சீரகம் . ) ( ஆ.அக. ) ; cloud . 3. நீர்க்குடம் ; water jar. 
உதட்டடி udattadi, பெ . ( n . ) 1. அதிரடி ; rebuking. 2 . [ உதகம் – உததி . ] 
வாய்வெருட்டு ; threatening . 

உதப்பி udappi, பெ . ( n . ) 1. செரியாத இரை; undigested 
(உதடு + அடி - உதட்டடி . ) 

food in the stomach of a beast. “ இலத்தி வாயாலோடிய 
உதட்டாங்கை udattangai, பெ . ( n . ) இடக்கை ; left hand . துதப்பியோட " (திருவாலவா. 26.17 . ) . 2. ஈரல் ; ventri 
( செ.அக.) . 

cle of animals. 3. தெறிக்கும் எச்சில் ; saliva drivelling 

from the mouth , slaver ( J. ) . ( செ.அக. ). 
(உதடு + ஆம் + கை - உதட்டாங்கை . ) 
உதட்டுநோய் udattu - ndy, பெ . ( n . ) உதடடி லேற்படும் 

ம . உதப்பி , 
பதினாறுவகை நோயினுள் ஒன்று ; one of the sixteen [ உதப்பு – உதப்பி . ) 
aiiments which affects the lips . ( சா.அக. ). 

உதப்பிவாயன் udappi - vayan , பெ . ( n . ) எச்சில் தெறிக்கப் 
[உதடு + நோய் . ] 

பேசுவோன் ; one who emits saliva while speaking; a 
உதட்டுரோகம் udattu -rogam, பெ . ( n . ) உதட்டு நோய் 

drooler ( J. ) . ( செ.அக. ). 
பார்க்க ; see udattu - noy. 

[ உதகம் – உதப்பி + வாயன் . ) 
உதட்டைப்பிதுக்கல் udattai -p-pidukkal , பெ . (n .) நிந் உதப்பு udappu , பெ . ( n . ) 1. எதிர்ப்பு ; இடறுதல் ; offence, 
தனை அல்லது இல்லை என்பதைக் காட்டு மோர் 

opposition . 2. அடித்தல் ; உதைத்தல் ; kicking, striking, 
குறி ; gesture to show remorse or negation . 

kick . ( சேரநா . ). 
[ உதடு + ஐ + பிதுக்கல் . ) 

ம . உதப்பு : க . ஒதெ : கோத . ஒத் , ( உதை = துன்புறுத்தல் ) . 
உதடன் udadan, பெ . ( n . ) தடித்த உதடடையுடையவன் . 

(உதை – உதைப்பு – உதப்பு . ) 
( வின் . ) ; thick lipped person or the blubber - lipped . 

உதப்பு - தல் udappu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1. கடிந்து 
( உதடு – உதடன் . ) 

கூறுதல் ( வின் . ) ; to scold , reprove . 2. அச்ச மூட்டுதல் ; 


52 


உதம் 


உதயவோரை 


இகழ்ந்து நீக்குதல் ( வின் . ) ; to reject with an exclamation | உதயணன்கதை udayanan kadai , பெ . ( n . ) கொங்கு 
of disdain , to rebuff. 3. குதப்புதல் ; to move about in வேளிரால் இயற்றப்பட்ட பெருங்கதை ; Peruh - kadai, 
the mouth , mumble. 4. வாயினின்று உண்ணும் பொருள் an epic written by Kongu - velir, Cir . 10th C. recounting 
வெளிவரும்படி மிகுதியாய்ச் சுவைத்தல் ( சொ.ஆ.க. ); the life and exploits of Udayanan. 
munching awkwardly ( செ.அக. ). 

( உதயணன் + கதை . ] 
( குதப்பு – உதப்பு . ) 

உதயப்பருப்பதம் udaya - p - paruppadam , பெ . ( n . ) உத 
உதம் udam, பெ . ( n . ) உதகம் ( சூடா ); water. ( செ.அக.) 

யப்பொருப்பு பார்க்க ( திவ் . நாய்ச் . 14,6 . ) ; see udaya 

P - poruppu. 
( உதகம் உதம் . இனி, ஒதம் – உதம் என்றுமாம் . ) 

[உதயம் + பருப்பதம் . பொற்றை - பொறை - பொருப்பு 
உதம் ’ udam , பெ . ( n . ) 1. அழைத்தல் ; calling . 2 . 

பருப்பதம் . ) 
கேட்டல் ; hearing. 

உதயப்பொருப்பு udaya - p - poruppu, பெ . ( n . ) ஞாயிறு 
( உது – உதம் . ) 

உதிக்கும் மலை . (சீவக . 2153 , உரை . ); eastern 
உதம்பல் udambal, பெ . ( n . ) அதட்டுதல் ; frightening . mountain from behind which the sun is supposed to 
[ உது – உதம்பல் = உரத்த குரலுடன் பேசும் பேச்சு . உது = rise. 
குரலின் உயர்ச்சி . ] 

[ உதயம் + பொருப்பு. ] 
உதம்பு -தல் udambu-, 5 செ.குன்றாவி . ( v.t ) மறுத்தல் ; | உதயபர்வதம் udaya - parvadam , பெ . ( n . ) உதயப் 
to deny . refuse.. 

பொருப்பு பார்க்க ; see udaya - p - poruppu . ( செ.அக. ). 
[ உது – உதம்பு = உரத்த குரலில் பேசு , எதிர்த்துப்பேசு . ) [உதயம் + பர்வதம் . பருப்பதம் – பர்வதம் . ] 
உதயகாலம் udayakilam, பெ . ( n . ) 1. ஞாயிறு , திங்கள், உதயம் udayam , பெ . ( n . ) 1. தோற்றம் ; appearance, 

விண்மீன்கள் தோன்றுங் காலம் ; rising time of any becoming visible . “ உதயாத்தமன மறிவுக்குள வாகாவே 
heavenly body. 2. ஞாயிறு தோன்றுங்காலம் ; time of ( பிரபோத . 32,18 . ) . 2. நாண்மீன் . கோள்மீன் முதலி 
sunrise , early moming. ( செ.அக. ). 

யன கீழ்த்திசை யடிவானத்துத் தோன்றுகை; rising of 

the sun , planets and stars , appearance of heavenly body 
[உது – உதய + காலம் . உது = மேலெழும்புதல் , தோன்றுதல் . ) 

above the horizon . 3. உதிக்குங்காலம் ; time of rising 
உதயகாலை udaya - kalai, பெ . ( n . ) உதயகாலம் பார்க்க 

of a heavenly body. 4. பிறப்பு ; birth , origin, appearance 
( வின் . ) ; see udayakalam. ( செ.அக. ). 

5. உதயப்பொருப்பு பார்க்க ; see udaya - p - poruppu. 
(உதயம் + காலை . ) 

" உதயத்தி னெற்றி சேர்ந்த வொண்சுடர் ( சீவக . 2153 ) . 
உதயகிரி udayagiri, பெ . ( n . ) உதயப்பொருப்பு பார்க்க ; 

6. உதய ஓரை ; constellation in which a planet is 
see udaya - p - poruppu . ( செ.அக. ). 

seen when on the horizon , ascendant. 7. ஊதியம். 
[ உதயம் + கிரி . ) 

( ஆ.அக. ) : gain , eaming. ( செ.அக. ) . 
உதயகிரி : udayagiri, பெ . ( n . ) குறிஞ்சி யாழ்த்திற வகை ( உது – உதயம் . ) 

( பிங் . ) ; ancient secondary melody type of the Kurichi | உதயராகம் udaya - rigam, பெ . ( n. ) 1. காலைப்பண் 
tracts . ( செ.அக.) . 

( பரத . இராக . 69 , உரை ) ; melody -type appropriate to 
( உதயம் + கிரி . ) 

the time of sun rise. 2. உதயப்பண் பார்க்க ; see 

udaya - p - pan . 
உதயகுமரன் udaya - kumaran, பெ . (n.) காவிரிப்பூம் உதயராசி udaya -rasi), பெ . ( n .) உதயவோரை பார்க்க ; 
பட்டினத் தரசனாகிய நெடுமுடிக் கிள்ளியின் புதல் 

see udaya - v - drai. 
வன் ; son of the king Nedumudi- k- kili of Kavirippimpany- | உதயலக்கினம் udaya- lakkipam, பெ . ( n . ) உதயவெழு 
pam . ( அபி.சிந் . ). 

COJITO UTIS ; see udaya - v -elu - v -orai. 
[ உதயம் + குமரன் . ) 

[ உதயம் + இலக்கினம் . ) 
உதயணகுமாரகாவியம் udayana -kumarakaviyam , பெ . | உதயவெழுவோரை udaya - v - e [u - v - drai, பெ . ( n .) பிறக் 
( n .) வத்தவநாட்டு அரசனாகிய உதயண குமார கும் போது உதயமாயுள்ள எழுவோரை ( இலக்கினம் ); 
னுடைய வரலாற்றைக் கூறும் ஒரு தமிழ் நூல் ; Tamil sign rising at the moment of one s birth . 
epic which describes the history of Udayana kumāran [ உதயம் + எழும் + ஓரை . ) 
of Vatsava country. 

உதயவோரை udaya - v - drai, பெ . ( n . ) 1. பிறக்கும்போது 
[உதயணன் + குமாரன் + காவியம் . Skt kavya > த . காவியம் . ) உதயமாயுள்ள ஓரை ( இராசி ) ; ( Astrol .) sign rising at 
உதயணன் udayanan, பெ . ( n . ) பெருங்கதையின் 

the moment of one s birth . " ஓடை மாகளிறனானுதயராசி " 
காப்பியத்தலைவன் ; Udayana, a celebrated King of 

( கம்பரா . திருவவ . 110 ) . 2. தற்காலத்து உதிக்கு 

மோரை ( வின் . ) ; sign rising at present. ( செ.அக.). 
Vatsa and hero of the Perun -kadai. 

[ உதயம் + ஓரை . ) 
(உது - உதயம் – உதயணன் . ) 


உதயன் 


53 


உதவாக்கழிகுறடு 


உதயன் udayan , பெ . ( n . ) ஞாயிறு ( பாரத . இந்திர . உது என்னும் முச் சுட்டுகளில் உது இடைப்பட்டதைக் 
5. ) ; sun. ( செ.அக. ). 

குறித்தல் காண்க . ஒ . நோ . அது – அதை – அதைத்தல் 
[உது – உதி – உதியன் – உதயன் . ) 

வீங்குதல் , பருத்தல் . அது – அதரம் : 

அதரம் - பருத்த உதடு . ) 
உதயாத்தமனம் udayattamanam, பெ . ( n . ) 1. ஞாயிறு உதவடு - த்தல் udavadu-, 4. செ.கு. வி . (vi.) உதவி 
எழுவது மறைவதுமாகிய காலை , மாலைகள் ; sunrise 

செய்தல் ; to do a favour , bestow a benefit. " ஏவல் 
and sunset. 2. ஞாயிறு , திங்கள், விண்மீன்களின் 

வினை செய் திருந்தார்க் குதவடுத்தல் " ( பழ . 274 ) . 
தோற்றமறைவுகள் ; rising and setting of the sun , moon , 

( செ.அக.). 
or other heavenly bodies . ( செ.அக.). 

[உதவு + அடு - உதவடு . ) 
( உதயம் + அத்தமனம் .) 

உதவரங்கெட்டது udavaraikettadu , பெ . ( n. ) உதவறக் 

கெட்டது பார்க்க ( யாழ்ப் ) see udavara- k- kettadu . 
உதயாதிபன் udayadiban , பெ . ( n. ) 1. ஞாயிறு ; sun . ( செ.அக. ). 

உதயாதிப னென நின்றார்தம் வெங்கையில் ( வெங் 
கைக்கோ . 15 ) . 2. உதய ஓரையை ஆளும் கோள் ; 

[ உதவு + அற + கெட்டது = உதவறக்கெட்டது – உதவரக்கெட் 
planet which is the lord of the rising sign. ( செ.அக. ). 

டது – உதவரங்கெட்டது ( கொ.வ. ) ] 

உதவரங்கெட்டவன் udavaraikettavan , பெ . ( n . ) முழு 
( உதயம் + அதிபன் . அதியன் – அதிபன் . ] 

துங் கெட்டவன் ; person who is spoiled beyond hope 
உதயாலை udayalai, பெ . ( n . ) உதயகாலம் பார்க்க ; see of redemption ( J. ) . ( செ.அக.). 
udayakalam . 

[ உதவு + அற + கெட்டவன் 

உதவறக் கெட்டவன் - 
[ உதயம் + காலை - உதயகாலை – உதயாலை . ( கொ.வ. ) . ] உதவரங்கெட்டவன் ( கொ.வ. ) . ) 
உதரக்கட்டு udara - k - kattu , பெ . ( n . ) அரைப்பட்டிகை ; | உதவல் udaval, பெ . ( n . ) 1. கொடுக்கை ( சூடா. ) ; giving . 

girdle or belt made of gold or silver and worn over 2. துணை செய்தல் ( ஆ.அக. ) ; helping. ( செ.அக. ) . 
the dress 

ம . உதவல் . 
( உதரம் + கட்டு . ) 

[உதவு – உதவல் . ] 
உதரக்கனல் udara - k - kanal, பெ . ( n .) 1. செரிமானத்துக்கு 

உதவும் வெப்பம் ; body heat promoting proper digestion . உதவறக்கெட்டது udavara -k -kettadu, பெ . ( n . ) முற்றுங் 
2. பசித்தீ : fire of hunger. 

கெட்டது ; that which is spoiled beyond redemption 

( J. ) . ( செ.அக. ). 
(உதரம் + கனல் . ] 

[உதவு + அற + 

+ அற + கெட்டது – உதவறக்கெட்டது . ) 
உதரக்கொதி udara - k - kodi, பெ . ( n . ) மிகுபசி ( வின் . ) : 
great hunger . ( செ.அக. ) . 

உதவாக்கட்டை udavi - k - kattai, பெ . ( n . ) பயனற்றவன் ; 

worthless fellow , person who is good - for - nothing 
(உதரம் + கொதி . கொதி = கொதித்தல் , பசிமிகுதல் . ) 

as a rotten piece of wood . ( செ.அக. ) . 
உதரத்தீ udara - t -fi, பெ . ( n . ) உயிர்த் தீயுள் ஒன்றான 
சாடரா அழல் ( சாடராக்கினி ) ( சூடா . ); fire of hunger 

[உதவாத + கட்டை . உதவாக்கட்டை . ) 
lit, stomach - fire , one of Uyir - t - fi. 

உதவாக்கடை udava - k - kacai, பெ . ( n . ) பயனற்றவன் ; 
( உதரம் + தீ . ] 

worthless fellow , low - down creature . ( செ.அக. ) . 
உதரத்துடிப்பு udara -t- tudippu, பெ . ( n . ) மிகுபசி ; great [ உதவாக்கட்டை – உதவாக்கடை ( கொ.வ. ). ] 
hunger ( W.). ( செ.அக. ). 

உதவாக்கரை udavi - k - karai, பெ . ( n .) பயனற்றவன் ; 
[ உதரம் + துடிப்பு . ) 

unhelpful person as useless as a crumbling bank 
உதரபந்தனம் udara - bandapam , பெ . ( n . ) உதரக்கட்டு ( செ.அக. ). 

பார்க்க ; see udara - k - katu. " திருவயிற்றுதர பந்தனம் " [ உதவாத + கட்டை - உதவாக்கட்டை – உதவாக்கடை - 
( திவ் . அமலனாதி . 4 ) . 

உதவாக்கரை ( கொ.வ. ) . ] 
( உதரம் + பந்தனம் . ] 

உதவாக்கழிகுறடு udava - k - kalikuracu, பெ . ( n .) பய 
உதரம் udaram , பெ . ( n .) 1. வயிறு ; stomach , belly , னில்லாதவன் ; worthless person . " கானடுக்க முற்ற 

abdomen . “ உதரங் குளிர்ந்து " ( பாரத . துருவாச . 12 ) . னையோ போடா வுதவாக் கழி குறடே " (பஞ்ச.திருமுக . 
2. கருப்பை ( ஆ.அக. ) ; womb , uterus. 

1142 ). ( செ.அக. ) . 
ம . உதரம் ; SKE udara ; Mar. udara; AL Uerus ; Lith. vedaras . (உதவாத + கழி + குறடு - உதவாக்கழிகுறடு . கழி = மிகுதி ; 
உதரம் . உது = நடுப்பகுதி , இடைப்பகுதி , உடம்பின் குறடு = சம்மட்டி அடிவாங்கும் கிடை , இரும்புக்கட்டை ; இழிவு 

சுமக்கும் இயல்பினன் . ) 
நடுப்பகுதியில் உள்ள வயிறு உதரம் எனப்பட்டது . அது , இது , 


உதவாத்தேன் 


54 


உதறு இசிவு 


உதவாத்தேன் udava - t - ten, பெ . ( n . ) கள்ளிச் செடியி உதவு ” udavu, பெ . ( n . ) கூரை வேயுங் கழி ; bamboo pole 

னருகிற்கட்டிய தேன் , இது மருந்துக்கும் கண் used in the frame work for thatched buildings . ( செ.அக. ). 
நோய்க்கு முதவாது ; honey from the honey comb found 

[ உ – உத்து 

உத்து – உது – உதவு . ) 
near Kalli , a plant of the Euphorbia genus . This kind 

உதள் udal , பெ . ( n . ) 1. ஆட்டுக்கடா; ram , he - goat. 
of honey is prohibited in medicine. 

உதளு மப்பரும் ( தொல் . பொருள் . 602 ) . 2. ஆடு 
[ உதவாத + தேன் . ) 

(திவா. ); goat , sheep , 3. மேழ ஓரை (திவா . ) ; aries 
உதவாரக்கெட்டது udavara - k - kettadu , பெ . ( n . ) உதவ of the zodiac . 4. மரவகை ( தொல்.எழுத் .400 , உரை ) ; 
றக்கெட்டது பார்க்க ( யாழ்ப் . ); see udavara - k - ketadu . tree. ( செ.அக. ). 
( செ.அக. ). 

ம . உதள் : க . , பட . கோது . 
[உதவு + அற + கெட்டது - உதவறக் கெட்டது – உதவரக்கெட் [உது – உதள் . ஆட்டினங்களில் ஆணினம் , உயர்ந்து பருத்துக் 
டது – உதவாரக்கெட்டது ( கொ.வ. ) . ) 

காணப்படுதலின் உதள் எனப்பட்டது . உது உயர்வு . 

பருமை . ) 
உதவாரங்கெட்டவன் udavaraigettavan , பெ . ( n . ) உதவ 
ரக்கெட்டவன் பார்க்க . ( J. ) ; see udavara -k - kettavan. | உதளிப்பனை udalippanai, பெ . ( n . ) கூந்தற்பனை 
( செ.அக.) . 

பார்க்க ; see kundapanai. ( செ.அக.) . 
( உதவு + அற + கெட்டவன் - உதவறக்கெட்டவன் – உதவரக் [ உது – உதள் – உதளி + பனை . உதள் = பருத்திருத்தல் . ) 
கெட்டவன் - உதவாரங்கெட்டவன் . ( கொ.வ. ) ] 

உதளை udalai , பெ . ( n . ) காட்டலரி வகை ; jungle mango. 
உதவி udavi, பெ . ( n . ) 1. துணை ; help , assistance, ( செ.அக. ). 

support. “ செய்யாமற் செய்த உதவிக்கு ( குறள் , 101 ) . 
2. கொடை ; gift, donation , contribution . “ உயர்ந்தவர்க் 

ம . உதளம் .. 
குதவிய வுதவி ( கம்பரா. வேள்வி 35 ) . 3. துணை 

(உதள் - உதளை. பருத்த அல்லது அகன்ற இதழ்களைக் 
( ஆ.அக. ) ; companionship . ( செ.அக. ). 

கொண்ட அலரி வகை. ) 
ம . உதவி ; க . ஓதவு ; கோத . ஒத்க் , ஒத்கி ; துட விதொவ்ய : | உதறிநட - த்தல் udarinada-, 3. செ.கு.வி. ( v.i.) வெடுக்கு 
து . ஒதகுனி; பட ஒதவு . 

வெடுக்கென்று நடத்தல் ; to walk with short , quick, 
( உய் – உய்ந்து – உத்து – உது – உதவு – 

உதவி . ) 

jerky steps . ( செ.அக.) 
உதவிசெய்யானை udavi- sey - yapai, பெ . ( n . ) யானைக் ( உதறு – உதறி + நட . ] 
கூட்டத்துக்குத் தலைமையான யானை ( பிங் . ) ; chief | உதறிமுறிப்பான் udarimurti - p - pin, பெ . (n.) மருந்துச் 
in a herd of wild elephants . ( செ . அக . ) . 

செடி ; medicinal plant that grows only in hot and 
( உதவி + செய் + யானை . ) 

dry places . ( செ.அக.). 
உதவிந்து udavindu , பெ . ( n. ) நீர்த்துளி; drop of water . | உதறு - தல் udaru-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1. அசைத்து 
( சா.அக.). 

எற்றுதல் ; to shake off, throw off, shake out as a 
[ உதகம் + விந்து - உதகவிந்து – உதவிந்து . ] 

cloth . “ பாய லுதறிப் படுப்பது " ( கம்பரா . கடல்தா . 4 ) . 

2. விலக்குதல் ; to renounce, as the world , friends, 
உதவு - தல் udavu , 5. செ.குன்றாவி . (v.t.) 1. கொடுத் etc. “ பேறனைத்து மணுவெனவே யுதறித்தள்ள " ( தாயு . 
தல் ; to give, contribute, bestow . “ ஈக்காற்றுணையுமுத ஆகார .3 ) . 
வாதார் " ( நாலடி .218 ) . 2. துணை செய்தல் ; to help , 
aid , assist. " நம்மாட்டுதவிய நன்னர்க்கு ( பெருங் . 

[உதல் – உதறு . ) 
வத்தவ . 3:11 ). 3. தடுத்து நிற்றல் ; to withstand , as உதறு - தல் udagu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1. விரைந்து 
an invading army. இடத்துதவும் நல்லாளுடைய தரண் " , அசைதல் ; to move to and fro , to shake. 2. குளிர், 
( குறள் , 746 ). 4. சொல்லுதல் ; to report tell, inform , அச்சம் முதலியவற்றாற் கை கால் நடுங்குதல் ; to 
“ அன்னையர்க்குதவல் வேண்டும் " ( கல்லா .40 ) . 

shake, as one s hands, feet or body, through cold , fear 
( உய் – உய்த்து - உத்து – உது – உதவு . ] 

or anger . ( செ.அக.). 
உதவு - தல் udavu-, 5. செ.கு.வி. ( v.i.) 1. கூடியதாதல் ; ம . உதறுக ; க . ஒதறு , ஒதரு ; தெ . உதரு . உதுரு, உதிலு : 
to be possible. “ உதவியதேதும் பெரியோர்க் கூட்டி " 

து. உதேவுனி; கட . உதர்ப் ; பட . ஒதரு . 
( சைவச.பாயி .19 ) . 2. பயன்படுதல் ; to be of use. ( உதல் – உதறு . ) 
இது மருந்துக்குதவும் . ( செ.அக. ) . 

உதறு இசிவு udapu- isinu , பெ . ( n. ) இசிவுக் காய்ச்சல் ; 
ம . உதவுக ; க . , தெ . ஒதவு , 

fever attended with trembling. 
[உத்து – உது – உதவு . ] 

[ உதறு + இசிவு . ) 


தறுகாலி 


55 


உதியமரம் 


உதறுகாலி udarukali, பெ . ( n .) 1. உதைகாற்பெற்றம் gram . 6. இழைக்கட்டு ; any layer of the body with an 

( வின் . ) ; cow that kicks or twitches away its leg and aggregation of ceils - tissue. 7. கடலாத்தி ; faleate trumpet 
does not allow to be milked . 2. காலை இழுத்து flower . ( சா.அக. ) . 
நடப்பவள்; woman who shakes her feet in walking, 
such gait being supposed to bring evil upon her 

(உது – உதி ( பருத்தது ) . உது = மேலெழும்புதல் , கிளர்தல் , 

விளங்குதல் . ) 
household. உள்ளதையுங் கெடுத்தா ளுதறுகாலி வந்து , உதி -த்தல் udr , 4. செ.கு.வி. (vi.) பருத்தல் ; to swell 

, 
( உ.வ. ) . ( செ.அக. ). 

increase in size . ஆள் உதித்து விட்டான் . ( உ.வ. ) . 
(உதறு + காலி . ) 

[உது - உதி . உது = மேலெழும்பு , பெரியதாகு . ) 
உதறுசன்னி udarusapoi, பெ . ( n . ) 1. கைகால்களில் 

நடுக்கங் காணுமோர் வகை இசிவுக்காய்ச்சல் , a kindl ) உதி - த்தல் ull-; 4. செ.கு.வி. -(v.i.)1. எழுதல் ; 
of fever attended with shaking or trembling of the limbs 

உதயமாதல் ; to rise or appear as a heavenly body . 
like typhoid . 2. உடம்பில் நடுக்க முண்டாக்கும் இசிவு ; 

" மீளவு முதித்தனன் " ( பாரத . இரண்டாம் . 32 ) . 2 . 
delirium . 3. உதறு இசிவு பார்க்க ; see udaru - isin . 

தோன்றுதல் ; to spring up , come into existence , arise , 

as primitive elements one out of another . உதிப்பது 
( சா.அக.) . 

மீறு முண்டு " ( சி . சி .1,2 ) . 3. பிறத்தல் ; to commence , 
[ உதறு + சன்னி . ] 

as a new year, an age ; to be born , as a great personage 
உதறுசுரம் udagu - suram , பெ . ( n .) 1. குளிர் காய்ச்சல் ; (W. ) 
intermittent fever accompanied by cold and shivering. 

[ உது - உதி . உது = மேலெழும்பு . ) 
2. நச்சுக்காய்ச்சல் ; malarial fever . ( சா . அக .). 

உதிச்சியம் udi- c - ciyam, பெ . ( n .) வெட்டிவேர் ; fragrant 
[ உதறு + சுரம் . ) 

root. ( சா.அக. ). 
உதறுவலி udaru - vall, பெ . ( n. ) நடுக்கு ஊதை ; shaking 

[உதித்தியம் - உதிச்சியம் . ] 
palsy. ( செ.அக. ) . 

உதிதன் udidag, பெ . ( n . ) தோன்றினவன் ; one who 
உதறு + வலி . ] 

is bom . " உதிதற்குரியாள் பணியால் " ( சீவக . 23 ). 
உதறுவாதம் uda[ u - vadam , பெ . ( n .) உதறு வலி பார்க்க ; 

[ உது - உதி - உதிதன் . ) 
see udaru - vali. ( செ.அக. ). 

உதிதன் udidag, பெ . ( n . ) பாண்டிய 

( n.) பாண்டிய மன்னன் 
உதன் udai, பெ . ( n . ) சிவன் ; Siva. ( ஆ . அக. ). 

( இறை .2,31 ): Pandiya king. ( செ.அக. ). 
[உது - உதன் = மேலானவன் , உயர்ந்தவன் . ] 

[ உது - உதி – உதியன் - உதிதன் . ) 
உதாத்தம் udattam, பெ . ( n .) 1. செல்வத்தினுயர்ச்சியை உதிப்பு udi- p- pu , பெ . ( n . ) 1. தோற்றம் ; birth , appearance . 

யேனும், மனத்தின் பெருமையையேனும் , மேம்படுத் " மரிப்பொடுதிப்பு " ( பிரபுலிங் . முத்தாயி . 23 ) . 2 . 
திக் கூறுவதாகிய ஓர் அணிவகை ( தண்டி .72 ) ; figure மெய்யறிவு; knowledge , wisdom . ஊற்றுச் செறித்துட 
of speech which expresses either abundance of wealth , னுதிப்பை யாக்கும் " ( யசோதர . 1,65 ) . 3. வீக்கம் ; 
or the greatness of thought 2. மறைகளைச் சொல்லும் swelling. ( சா.அக. ) . 
ஓசை நான்கனுள் ஒன்றாகிய எடுத்தலோசை ( திரு 

[ உது – உதி – உதிப்பு . ) 
விளை.தடாதகை .8 ); rising accent of one of the four | உதியஞ்சேரல் udiyar -jeral 

, பெ . ( n . ) மாபாரதப் போரில் 
Vedasvaram .. 

பாண்டவப் படைகளுக்குப் பெருஞ்சோறு அளித்தவ 
[உது - உதாத்தம் = உயர்வு . முன்னேற்றம் , செழிப்பு. ) னாகக் கருதப்படும் பழைய சேரருள் ஒருவன் ( பதிற் 
உதாத்தன் udattan, பெ . ( n . ) 1. பெரியோன் ; great man . றுப் . 20 , பதிகம் ) : king who is said to have fed the 
2. கொடையாளி; liberal donor . ( செ.அக. ). 

armies of the Pandavās in the Mahābhārata War. 
[ உது - உதாத்தம் – உதாத்தன் . ) 

[உது – உதி – உதியன் + சேரல் . ] 
உதாம்பரம் udambaram, பெ . ( n . ) செம்பு ; copper . | உதியம்பால் udiyampal, பெ . ( n . ) ஒதிய மரத்தின் பால் ; 

essence of the odina tree . ( சா.அக.). 
( செ.அக.) . 

[ உது – உதி + அம் + பால் . ) 
[உது – உதும்பரம் –- உதாம்பரம் . ( கொ.வ.) . ) 

உதியம்பூர் udiyampur, பெ . ( n .) ஒரூர்; name of a 
உதி udi , பெ . ( n . ) 1. ஒதிய மரம் ; goom pain tree . 

village. ( செ.அக. ) . 
" உதிமரக் கிளவி " ( தொல் . எழுத் . 243 ). 2. மரவகை ; 

( உதியன் + புரம் = உதியன்புரம் - உதியம்பூர் . ) 
falcate trumpet flower . 3. உலைத்துருத்தி ( பிங் . ) : 
bellows of the furnace of the Iron smith: 4. விச்சை உதியமரம் udiyamaram, பெ . ( n . ) ஒதியமரம் ; goom 

pain tree. ( சா.அக. ) . 
science , leaning knowledge . " உதியொரேழிரண்டுந் 
தந்த முனிவ " ( இரகு . அயனு .19 ) . 5. உளுந்து ; black [உதி + மரம் . ) 


56 


உதிரக்கட்டு 


உதியன் 


to 


உதியன் udiyag, பெ . ( n .) 1. இயற்பெயர் , proper name . | உதிர்காலம் udir - kalam, பெ . ( n . ) இலையுதிர் காலம் ; 
2. சேரன் ( திவா . ); title of Cera dynasty . 3. அறிவாளி ; season of the year during which leaves fall off from 

trees - Autumn . ( சா.அக. ) . 
teamed man . 

[உதுர் – உதிர் + காலம் . ) 
[உது - உதி – உதியன் . உதி = உயரம் , மேன்மை . ) 
உதிர் uair, பெ . ( n . ) நறுமணச்செடி ; the fragrant root உதிர்கோலகம் udirkolagam, பெ . ( n . ) கம்மாறு வெற் . 
of a plant. ( சா . அக .) . 

றிலை ; a dark and thick species of betel - Piper 

betel. ( சா.அக. ) . 
[ உது - உதுர் – உதிர். உதுர் = மேலெழும்பல் , நறுமணம் . ) 

[உதுர் - உதிர் + கோலகம் . ( கருப்பு . ) ] 
உதிர் - தல் udir-, 2. செ.கு.வி. ( v.i. ) கீழ்விழுதல் ; to 

drop off, as leaves, fruits ; to fall out, as hair; to be | உதிர்சம்பம் udir - Sambam , பெ . ( n . ) பழுத்து உதிர்ந்த 
blasted , nipped , shaken with the wind ; to drop down , எலுமிச்சை , ripe lime fallen or dropped off the tree . 
as tears . 

tears . “ தீவளியா னற்கா யுதிர்தலு முண்டு " ( சா.அக.) . 
( நாலடி .19 ) . 2. பிதிர்தல் ; to crumble, fall to pieces , 
as cakes . உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு " ( கந்தபு . 

[ உதுர் - உதிர் + சம்பம். ) 
ஆற்றுப் .27 ). 3. சாதல் ; to die, used in imprecations ( உதிர்சருகு udir -sarugu, பெ . ( n .) மரத்தினின்று காய்ந்து 
( W.). நீ சீக்கிர முதிர்ந்து போவாய் . ( வின் . ) . 4. குலைதல் ; 

விழுந்த இலை ; the dried leaves dropped off the tree . 
be demolished .. " உதிராமதிலு முளகொல் " 

( சா.அக. ) . 
(பு.வெ .6,4 . ). 

[உதிர் + சருகு . ] 
ம . உதிருக ; க . உதிர் , உதிரு . உதுர் ; துட . வித் ( இடை ஆடை 
நெகிழல் ) : து . உதுருனி , உதருனி . 

உதிர்ப்பகம் udirppagam , பெ . ( n. ) சவுக்கு மரம் ; 

casuarina equisetifolia. ( சா.அக.). 
[ உது – உதுர் - உதிர். ) 
உதிர் - த்தல் udir-, 2. செ.குன்றாவி . ( v.t.) 1. வீழ்த்துதல் ; [உதிர்ப்பு உதிர்ப்பகம் . கோடையில் அல்லது வறட்சியில் 
to cast leaves or fruits, as trees, to cause to drop or 

இலையுதிர்த்து நிற்கும் இயல்புடைய மரம் . ) 
fall in numbers or succession to shake off, beat off, egliwy udirppu, Qu . ( n .) 1. egesome; spitting. 2 . 
peel off, strip ; to knock out, as teeth ; to shed , as tears . 

உதிர்வு ; falling . ( ஆ.அக. ) . 
" குயில் குடைந் துதிர்த்த புதுப்பூஞ் செம்மல் " (சிறு 
பாண் .4 ) . 2. பிதிர்த்தல் ; to break in pieces . பிட்டையு ( உதிர் – உதிர்ப்பு . ) 
திர்த்தான் . 3. உதறுதல் ; to shake out, as a cloth. | உதிர்பன்னீர் udirpanpir, பெ . ( n .) பன்னீர் மரம் ; 
" பலரிடை யாடை யுதிரார் ( ஆசாரக் .37 ) . ( செ.அக. ). 

dew -flower . 
ம . உதிர் ; க . உதிரிக . 

[உதிர் + பன்னீர் . ) 
( உ – உது – உதுர் – உதிர் . ) 

உதிர்மணல் . udir- manal, பெ . ( n . ) 1. . சிற்றீர்முள்ள 
உதிர் * பெ . ( n. ) 1. துகள் ; crumb . “ உடைந்தன வுதிராகி " மணல் ; loose damp sand ( W. ) . 2. புதைமணல் ; quick 
( கந்தபு . சதமக .13 ). 2. முத்தக் காசு ;: straight -sedge 

sand . 
tuber . (W) . 

[உதிர் + மணல் . ] 
[ உதுர் – உதிர். ] 
உதிர்க்கிடாரி udlir -k - kican, பெ . ( n . ) கருடன் கிழங்கு : உதிர்வு udirvu, பெ . ( n .) உதிர்கை ; falling . 
Indian birth - wort . ( சா.அக.). 

(உதிர் – உதிர்வு . ] 
[ உதிர் + கிடாரி . கடாரி - கிடாரி . கடாரி = கன்னித்தன்மை, உதிர்வேங்கை udir- veigai, பெ . ( n. ) உதிரவேங்கை 
இளமை . ) 

பார்க்க ; see undiraverigai. ( சா.அக.). 
உதிர்க்குக்கிடாரி udirkku - k - kidari, பெ . ( n . ) உதிர்க் 

[ உதிரம் + வேங்கை = உதிர்வேங்கை . ] 
கிடாரி பார்க்க udir - k - kidari. ] 
. 

- 
உதிர்ந்த காய் ; fallen fruit . 2. குலையினின்று பிரிந்த 

நிறுத்துகை; stoppage of hemorrhage. 2. பூப்புப் 
காய் ; fruit shaken from a bunch . 

படாமை ; non occurrence or suppression of the menses . 
( உதிர் + காய் . ) 

[ உதிரம் + கட்டு . ) 


உதிரக்கல் 


57 


உதுக்கம் 


உதிரக்கல் udira - k - kal , பெ . ( n . ) மாணிக்க வகை ; blood உதிரப்போக்கு udira - p - pokku , பெ . ( n . ) அரத்தம் 
stone , heliotrope. 

blaufLGUNE; bleeding. 


[ உதிரம் + கல் . ) 

[உதிரம் + போக்கு . உதிரம் பார்க்க ; see udinam . ] 
உதிரக்கலப்பு udira - k - kalappu, பெ . ( n .) அரத்தத் | உதிரம் udiram , பெ . ( n . ) அரத்தம் ; blood . உதிரம் 

தொடர்புள்ள உறவு ; blood relationship , consanguinity . உறவறியும் ( சீவக . 1910 , உரை . ) . 
[ உதிரம் + கலப்பு . ] 

உல் - எரிதல் கருத்து வேர் . உல் – உல – உலு – உது 

( உரு ) = எரிநிறம் , சிவப்பு . உது – உதுர் உதுரம் – 
உதிரக்குடோரி idira - k - kuddri பெ . ( n .) கருடன் 

உதிரம் = செந்நீர் , குருதி , அரத்தம் . 
கிழங்கு. ( மூ.அ. ) பார்க்க ; see karudan kilarigu. 

அரத்தத்தைக் குறிப்பிடும் குருதி ( குருநிறம் செந்நிறம் ) 
உது – உதுரம் உதிரம் குடோரி . ( கிடாரி - கடாரி 

என்னும் சொல்லும் குரு (சிவப்பு ) வேரடியாகப் பிறந்தது 
- குடோரி ) 

என்பதை ஒப்பிடுக . 
உதிரம் = செந்நீர் , செந்நிறம் 
[ கிடாரி ( குடோரி ) இளமை , கன்னித்தன்மை . ] 

உதிரமாகாளி udiramakali, பெ . ( n . ) பெரிய வௌவால் 

வகை ; Vampire. 
உதிரங்களை - தல் udirai - kalai-, 2. செ.கு.வி. ( v.i.) 
அரத்தம் வடித்தல் . ( குறள் , 948 , உரை ) ; to bleed , 

(உதிரம் + மாகாளி . ) உதிரம் : செந்நிறம் . 
draw out blood . 

மாகாளி என்பது வடிவில் பெரியது . கொடுந்தன்மையது 

என்னும் பொருள்களைக் குறிப்பால் சுட்டியதாகலாம் . 
[ உதிரம் + களைதல் ] 

உதிர முறிப்பான் udira murippan , பெ . ( n . ) விட்டுணுக்கி 
உதிரச்சிக்கல் udira - c - cikkal, பெ . ( n . ) மாதவிலக்கு ராந்தி என்றழைக்கப்படும் மூலிகைச் செடி ( மூ.அ.) 
பற்றிய நோய் ; painful menstruation . 

a plant that grows only in hot and dry places. 
[உதிரம் + சிக்கல் . உதிரம் பார்க்க ; see udiram . ) 

[ உதிரம் + முறிப்பான் ] 
உதிரசூலை udira sulai பெ . ( n . ) கருப்ப நோய் வகை ; உதிரல் udiral , பெ . ( n . ) உதிர்ந்த பூ ; flowers that have 
clots of blood formed in the uterus (W. ) 

fallen down . " வேங்கை விரிந்த விணருதிரலோடு " 

( பரிபா. 7.12 .) . ( செ.அக.). 
( உதிரம் + சூலை . உதிரம் பார்க்க ; see udiram . ) 
திரத்துடிப்பு udira-t- tudippu , பெ . ( n . ) நெருங்கிய 

[ உதிர் – உதிரல் . ) 
உறவினர் படுந்துன்பங் கண்டு உண்டாகும் மன உதிரவேங்கை udira - vengai, பெ . ( n .) வேங்கை மர 
வருத்தம் ; painful sensation felt on seeing a near relation 

வகை ( மூ.அ. ) ; East - Indian Kino , as having reddish 
in suffering ( W.) 

sap . ( செ.அக.). 
(உதிரம் + துடிப்பு . உதிரம் பார்க்க ; see udiram . ) 

உது udu , சு.பெ. (demons . pron .). 1. சேய்மைக்கும் 
உதிரத்தெறிப்பு udira -t -terippu , பெ . ( n . ) அரத்தந் அண்மைக்கும் நடுவணதைக் குறிக்கும் ஒரு சுட்டுப் 
தொடர்பான உறவு ; blood relationship . நாராயணத்வ 

Ouwi, that which is between the near and the more 
பரயுக்தமான உதிரத் தெறிப்பாலே ( ஈடு . ) 

remote . " உதுக்காண் " ( யாப்.வி : 94 , பக் . 356. ) . 2. முன் 

னிலையாளனிடம் உள்ள பொருள் ; that which is near 
உதிரம் தெறிப்பு. தெறிப்பு = பரவல் , தொடர்ந்து வருதல் . 

the person ( s ) spoken to. உது என்ன ? ( யாழ்ப் . ) . 3 . 
உதிரம் பார்க்க ; see udiram . ) 

முன்னால் ; in front of . ( எனக்கு முன் ) . ( செ.அக.). 
உதிர நரம்பு udira - narambu, பெ . ( n . ) அரத்த நாடி ; 

ம . உது ; க . உது ; தெ . உ . து . உன்த் ; பர் . ஊத் : கூ . ஓவி ; 
blood - vessel.. 

குவி . ஊதி , ஊஅதி ; குரு . கீத் : பிரா. ஒத் . 
( உதிரம் + நரம்பு . உதிரம் பார்க்க ; see udiram ] 

[ உ – உந்து – உது . ) 
உதிரப்பாடு udira - p- pidu, பெ . ( n . ) மகளிர்க்கு நேரும் உதுக்கம் udukkam, பெ . ( n . ) 1. நீர், water . 2. சம்பாரம் 

பெரும்பாடு என்னும் நோய் , பெருங்குருதிப்போக்கு ; கூட்டிய குழம்பு ; cury juice. 
excessive menstruation . 

க. உதுக . 
(உதிரம் + பாடு . படு - பாடு (படுவது பாடு ) படுதல் = விழுதல் , 

[ ஓதம் = நீர். ஓதம் உதம் – உதுகம் – உதுக்கம் . ) 
ஒழுகுதல் , கசிதல் . ] 


58 


உதுக்கலம் 


உதைகால்பெற்றம் 


உதுக்கலம் udu - k -kalam , பெ . ( n . ) நடுவில் குழிந்த உதை - தல் udai-, 4. செ.குன்றாவி . (v.t ) . 1. காலால் 

மரவுரல் அல்லது கல்லுரல் ; mortar either of wood எற்றுதல் ; to kick. அவன் என்னை உதைத்தான் . 2 . 
or stone . 

நன்றாக ஊன்றுதல் ; to plant the foot firmly against 

a post or a wall. முட்டுக்கட்டை சுவரை உதைத்துக் 
Sit. உலூகல . ( உரல் ) . 

கொண்டிருக்கிறது . ( இ.வ. ) . ( செ . அக.) . 3. தாக்கி 
[ உது = நடுப்பகுதி . கலம் = குழிவான ஏளம் . நடுப்பகுதியில் 

மீளுதல் ; to dash and retreat. ( ஆ . அக.). 
குழியுள்ள உரல் , உதுக்கலம் எனப்பட்டது . இது உதுகலம் 

[ உது – உதை ( முன் தள்ளுதல் . ] ] 
– உலூகல எனச் சமற்கிருதத்திலும் , உலூகல – ரோகல எனத் 
தெலுங்கிலும் திரிந்தது . வடமொழி அகரமுதலியில் , ulakala | உதை - த்தல் udai-, 4. செ.குன்றாவி . ( v.i.) 1. காலாலெற் 
: & wooden mortar, name of a particular kind of cup for holding 

றுதல் ; to kick . " கூற்றொன்றை யுதைத்தாய் போற்றி " 
me ama, shaped like a mortar, எனக் கூறப்பட்டிருத்தலால் 
மரவுரலையே முதலிற் குறித்த சொல்லாக இது வழங்கியது 

( தேவா . 966 , 1 ) . 2. அவமதித்தல் ; to spum , reject, 

as advice . ( W.). அவன் என் பேச்சை யுதைத்துத் தள்ளி 
என அறியலாம் . ] 

விட்டான் ( இ.வ. ) . 3. செலுத்துதல் ; to discharge, as 
உதுகதி udugadi, பெ . ( n . ) வாயாலெடுத்தல் ; vomiting . an arrow . " இச்சிலையுதைத்த கோற் கிலக்கம் " ( கம்பரா . 
( சா . அக .) . 

கார்முக .9 . ) . 4. அடித்தல் ; to beat, strike . அவனை 

நன்றாய் உதைத்தான் . ( உ.வ. ) . 
[ உது + கதி . உது + மேலெழும்பல் . கதி = நிலைமை . ) 

- உதை ( முன் தள்ளுதல் ) . ] 
உதும்பரக்குட்டம் udumbarakkutam , பெ . ( n .) உடம்பு 

முழுவதும் செம்புள்ளிகளையுடைய ஒருவகைக் குட் உதை - த்தல் udai-, 4. செ.கு.வி. (v.i.) 1. நடுங்குதல் ; 
டம் . இது அரத்தத்தில் உதிக்கும் பூச்சிகளால் ஏற்படுவ to tremble with fear, shiver with cold used impers . அதைக் 
தாகச் சொல்லப்படும் ; a species of leprosy with red கேட்டதும் அவனுக்கு உதைக்கிறது . 2. , மாறுபடுதல் ; 
spots all over the body. It is said to be caused by to be inconsistent. அவன் சொன்னது முன்னுக்குப் பின் 
a kind of germ supposed to be generated in the blood. 

உதைக்கிறது . 
( சா.அக.). 

க . , து . , பட ஒதெ : ம . உத . 
[உதும்பரம் + குட்டம் . ] 

[ உது - உதை = முன்தள்ளுதல், உதைத்தல் . ] 
உதும்பரப்பரணி udumbara-p-parani , பெ . ( n . ) 1 . 
காட்டாமணக்கு ; wild croton . 2. சிவப்புக் காட்டாம உதை uda), பெ . ( n.) 1. காலினெற்று ; kick ஓர் உதை 
ணக்கு; red physic nut. ( சா.அக.) . 

உதைத்தான் . 2. காலாலழுத்துகை ; pressure of foot, 

as in pushing ( W.). 3. உதைகால் பார்க்க ; see udaikal. 
[ உதும்பரம் + பரணி . ) 

4. அடி ; beating . flogging . 5. குதிப்பு ; leap to recoil 
உதும்பரம் udumbaram , பெ . ( n. ) 1. செம்பு ( பிங். ) ; 

or rebound of a sun . 6. தாங்குதல் ; support . ( சேரநா . ) . 
copper . 2. அத்தி மரம் ( பிங் . ) : red - wooded fig tree . ம . உத ; கூ . , து . , பட ஒதெ : தெ . ஊத . 
3. வாயிற்படி ; threshold of a house ( W. ). ஒன்றிய 

[ உ – உது – உதை. ) 
கபாடஞ் சாரு முதும்பரங் கடந்து சென்றான் . 4 . 

] 
செவ்வகத்தி ( மு.அ.): red -flowered West -Indian pes- | உதைகால் udal - kal, பெ . ( n . ) 1. தாங்கு முட்டுக்கால் ; 
-tree. 5. எருக்கு ( மு.அ. ) ; madar . 6. நெற்களம் 

prop , set against a slanting wall or & falling tree . 2 . 
( ஆ.அக. ) ; threshing floor . 7. சிவப்பு ; redness. 8 . 

முட்டுக்கால் ; physical deformity whereby the hind 
பேயத்தி ; wild fig - ficus oppositfolia 9. அத்திப்பழம் ; 

legs of an animal - touch each other ; knock - knes, 88 
the fruit of ficus glomerata 10. சீமையத்தி அல்லது . 
தோத்தி ; hebrew tenah or European fig tree . ( சா.அக. ) . 

in the case of overloaded donkeys. 3. உதைக்குங்கால் ; 

kicking leg . உதைகாற் பசு " ( சூடா . 3. 13 ) . 4. உத்திரத் 
உதும்பரம் udumparam ; பெ . ( n . ) செங்குட்ட நோய் 

தின் மீதுள்ள குத்துக்காலின் ஆரக் கால்கள்; supports 
(நாநார்த்த . ): red leprosy . 

to king post ( C.EM.). ( செ.அக. ). 
உதூகலம் udiyalam , பெ . ( n. ) பால் ; mortar . ( ஆ.அக. ) . 

[உதை + கால் . ] 
[உது = நடுப்பகுதி . உது - உது + கலம் ( நடுவில் கலம்போல் உதைகால்பெற்றம் idal- ka - peram, பெ . ( n. ) பால் 
குழிந்தது .).] 

கறக்கும் போது உதைக்கும் இயல்புள்ள கறவை மாடு ; 

cow with kiciding leg . 
இச்சொல் வடமொழியில் உலூகல எனத் திரிந்தது . உதுக்கலம் 
untes; ace udu - k -kalam 

[உதை + கால் + பெற்றம். ) 


உதைகாலி , 


59 


உந்த 


உதைகாலி udaikali, பெ . ( n . ) உதைக்குங் குணமுள்ள உதைப்பு udaippu , பெ . ( n. ) 1. தாக்குகை; dashing 

மாடு ( அபி.சிந்.பக் .788 ) ; cow with kicking leg . ( செ . against. 2. அச்சம் ; fright, alarm . ( செ.அக. ) . 
அக . ) . 

[உதை – உதைப்பு . ) 
[உதை + காலி . கால் – காலி . ) 

உதைபு udaipu, பெ . ( n . ) கதவு ( பிங் . ) ; door . ( செ.அக.). 
உதைகாற்பசு udaikirpasu, பெ . ( n . ) உதைகால்பெற்றம் 
பார்க்க ; see udai - kal -peram. 

[உதைப்பு – உதைபு . ( முன் தள்ளுவது .) ] 
[உதை + கால் + பசு . பெற்றம் – பெத்த 

பெத்த – பெச்சு - பெசு / உதைமானம் udaimanam, பெ . ( n . ) 1. முட்டு ; backing 
: பசு . ] 

of an abutment, buttress of an arch ; prop , support. 2 . 
உதைகொடு - த்தல் udai- kodu-, 4. செ.குன்றாவி . ( v.. ) 

கருநாடகத் துப்பாக்கிக் கைப்பிடி ; pistol grip of a 

Karnatic gun .. 
உதைத்தல் ; to give kicks. 

[உதை – உதைமானம் . மானம் = சொல்லாக்க ஈறு . ) 
[உதை + கொடு . ) 
உதைகொடு -த்தல் udaikodu-, 4. செ.கு.வி. ( vi.) 1. உதையக்காப்பு udaiya- k-kappu, பெ . ( n .) நன்றாக 
முட்டுக்கொடுத்தல் ; to set a prop , put a buttress 

அடிக்கை ; sound thrashing. ( செ.அக. ). 
as against a wall or a tree . 2. ஊஞ்சலை ஆட்டிக்கொள் [உதை + அ + காப்பு . ( காய்ப்பு . ) ] 
ளுதல் ; to push and give impulse to a swing. ( J ) . 

உதையப்பெருமாள் udaiya - p - perumal, பெ . ( n .) பட் 
( செ.அக. ) . 

டினி; starvation . ( செ.அக. ) . 
[உதை + கொடு . ) 

[ உதை – உதைய + பெருமாள் . பெருமாளுக்குரிய நோன்பு . ) 
உதைசுவர் udai -suvar, . பெ . ( n .) 1. முட்டுச்சுவர் ; wall 
rest, buttress . 2. அணை சுவர்; supporting wall. | உதையம் udaiyam, பெ . ( n . ) செருப்படை ; a low 

spreading plant grown in the fields. 
( ஆ.அக. ) . 
[உதை + சுவர் . ) 

[உதை - உதையம் . ] 
உதையரலிக்கஞ்சி udai- y - arali - k - kali, பெ . ( n . ) பச் 

சைக் கருப்பூரம் ; crude camphor. ( சா.அக. ). 

[உதை + அரலி + கஞ்சி . ) 
உதையவன்பால் udaiyavagpil, பெ . ( n . ) எருக்கன் பால் ; 

the milky juice of madar or sun plant. ( சா.அக. ). 


[உதையவள் + பால் . ) 


உதையுண்ணி udai- y - unni, பெ . ( n . ) காலால் உதைபடு 

பவர் ; one who is repeatedly kicked . ( சா.அக. ) . 


[உதை + உண்ணி . ) 


உதோள் uday, கு.வி.எ. ( adv . ) உதோளி பார்க்க : See 
உதைசுவர் 

udar. ( தொல் . எழுத் . 398 , உரை . ) . ( செ.அக. ) . 
உதைத்துக்கொள்ளல் udaittu - k - kolal, பெ . ( n .) 1 . 

[ உ – உது – உதா – உதோ – உதோள் . ) 
குளிரால் நடுக்கங்கொள்ளல் ; shivering with cold . 2 . 
அச்சத்தால் நடுக்கங் கொள்ளல் ; trembling with fear. ) உதோளி udali, பெ . ( n .) உவ்விடம் ( தொல் . எழுத் . 
3. வலிப்பு அல்லது இழுப்பினால் கை கால் உதைத் 159) ; the place where the person addressed is or 
துக் கொள்ளல் ; violent and irregular motion of the 

the intermediate place . 
limbs throut fits . ( சா.அக.) . 

[ 1 – உது – உதா – உதோ - உதோள் – உதோளி . ) 
[உதை - உதைத்து + கொள்ளல் . ) 

உந்த unda, கு.பெ.எ. (adj ) பங்கேயுள்ள , which is 
உதைப்பளவு udaippalavu, பெ . ( n ) கைந்நொடிப் 

near the person addressed or which is intermediate . 
பொழுது ; moment. " கண்ணன் உதைப்பளவு போது " உந்தவேல் " ( பாரத . பதினான் . 213.) . ( செ.அக. ). 
போக்கின்றி " ( திவ் . இயற் . நான்முக. 32 ) . ( செ.அக. ) . 
உரை உதைப்பு + அளவு . ) 


60 


உந்து -தல் 


உந்தரம் 


. 


உந்தரம் undaram, பெ . ( n . ) 1. வழி ; way ( W. ). 2. உந்திநாளம் undi - ndlam , பெ . (n .) கொப்பூழ்க் கொடி ; 
எலி ; rat . ( செ . அக .) . 

umbilical cord . " உந்தி நாளத்தை மெல்லவரிந்து " ( திரு 

வானைக் . கோச்செங் . 73. ) . ( செ.அக. ). 
[உந்து – உந்தரம் . ] 

[உந்து - உந்தி + நாளம் . ] 
உந்தல் undal , பெ . ( n .) 1. தள்ளு ; உந்து ; push . 2 . 
தள்ளியிருக்கின்ற பாகம் ; the projecting part . 3. / உந்திபற - த்தல் undipara-- 3. செ.கு.வி. (v.i.) குழாங் 
முளைத்து நிற்கின்ற நிலை ; jutting out , projection . கூடிய மகளிர் உந்தி விளையாட்டாடுதல் ; to play the 
( சேரநா .). 

game of unti,an ancient game , consisting prob. in jumping 

accompanied by singing. " உந்திபறந்த வொளியிழையார் 
ம . உந்தல் : கோத. உந்து ( தள்ளு ) : துட உந்து . 

கள் ( திவ் . பெரியாழ் . 3.9.11 . ) . ( செ . அக .) . 
[ உந்து - உந்தல் . ] 

[ 2 – உந்து – உந்தி + பறத்தல் . ] 
உந்தல் undal, பெ . ( n . ) 1. உயர்ச்சி ; height. 2. யாழ் உந்திபூத்தோன் undi- pittbg, பெ . (n .) திருமால் (திவா . ); 
நரம்பு தடவுகை ; thrumming to test the strings of the 

Visņu, with a lotus flower sprouting from His navel. 
yal. “ நரம்பு முழுதினையுந் தடவித் தள்ள லுந்தல் 

( செ . அக . ) 
( கூர்மபு . கண்ணன் மணம் . 146 ) . ( செ . அக .) . 3 . 

[உந்தி + பூத்தோன் . ) 
ஏறுகை ( ஆ . அக .) ; climbing . 

உந்தியில் வந்தோன் undiyil- vandon , பெ . ( n . ) நான் 
உந்து உந்தல் . ) 

முகன் ( பிங் . ) : Brahma who has sprung from Visnu s 
உந்தி undi, பெ . ( n . ) 1. பேசும்போது வாய் வழிக் navel lotus . ( செ.அக.). 
காற்றைத் தள்ளுவதாகக் கருதப்படும் கொப்பூழின் 
உட்பக்கம் ; கொப்பூழ் ; naval. “ உந்தி மேல் நான்முக 

[ உந்தி + இல் 

+ இல் + வந்தோன் . ) 
னைப் படைத்தான் " ( திவ் . பெரியதி . 5,4,1 .). 2. வயிறு : உந்தியிலுதித்தோன் undiyiluditon, பெ . ( n . ) உந்தியில் 
belly , stomach . “உந்தியுறுபசிக்கு " (திருவாலவா. பதி . 

வந்தோன் பார்க்க ; see (திவா . ) undiyil -vanddn. 
1. ) . 3. நீர்ச்சுழி (திவா .); whirlpool. 4. ஆறு : river . 

( செ.அக.). 
" அரும்புறவுந்தி மடந்தையர் ( இரகு . திக்குவி . 267. ) . 

[ உந்தி + இல் + உதித்தோன் . ) 

." 
கிவர்தருங் குருஉப்புன லுந்தி " ( மதுரைக். 245. ). 6. உந்து -தல் undu-, 5. செ.குன்றாவி . ( v.t ) 1. தள்ளுதல் ; 
நீர் ( பிங் . ) ; water . 7. கடல் ; sea . " உந்தியுலகத்தில் 

to push out, thrust forward . " உந்திடவெழுந்து மூழ்கி 
(சி.சி. பர . உலோகா . 1 ) . 8. தேரின் உருளை; car 

( ஞானா . 16,17 . ) . 2. வீசியெறிதல் ; to cast away. 
wheel . " உந்தி கணாலுடை யுந்திரதம் " ( பாரத . பதின் 

" கரிகடேர்த்தொகை ..... யள்ளியே யுந்தினன் ( கந்தபு . 
மூன் . 12 ) . 9. தேர்த்தட்டு ( பிங் . ) ; middle loft of a 

நகரழி . 23. ) . 3. அம்பு முதலியன விடுதல் ; to shoot, 
car. 10. மகளிர் விளையாட்டுவகை ( பிங் . ) : a game 

as an arrow , as a spear . " சரங்கள் . வீமனுந்த ( பாரத . 
of Indian women somewhat akin to the English game 

புட்ப . 104. ) . 4. செலுத்துதல் ; to drive as a chariot. 
of battle dore and shuttlecock . 11. யாழ்ப்பத்தல் ( தொல் . 

" தேரினைத் துரோண னுந்தினான் ( பாரத . நிரைமீ . 
சொல் . 399 , உரை ); body of a yel. 12. நடு ( அக. நி . ) ; 

86. ). 5. அனுப்புதல் ; to despatch, send . வயிரவி 
middle space . 13. உயர்ச்சி ( அக.நி .); height, eminence. 

தன்னை யாங்கே யுந்தினன் ( பிரபோத . 24,45 . ) . 6 . 

வெளிப்படுத்தல் ; to produce, cause to appear . கடல் 
ம . உந்தி . 

வண னுந்தியுந்திய நூற்றிதழ்த் தாமரை ( கம்பரா . 
[ உ + உந்து + உந்தி . ) 

கிளை . 121. ) . 7. யாழ்நரம்பு தெறித்தல் ; to thrum , 
உந்தி undi, பெ . ( n .) 1. துணை ; companion . 2 . 

as a string of the yal. " வாரியும் வடித்து முந்தியு 
பறப்பவை ; birds . ( செ.அக.). 

முறழ்ந்தும் " ( பொருந . 23.) . 8. மரமுதலியன கடை 

தல் ; to tum in a lathe, to rub, as two sticks together 
[ உ - உந்து - உந்தி . ] 

till they ignite. " உந்தவே காட்டாக்கிற்றோன்றி " (சி.போ. 
உந்திச்சுழி undi- c - culi, பெ. ( n .) 1. கொப்பூழ்ச்சுழி ; curve 

9,3,2 . ) . 9. ஆயக்காய் முதலியன உருட்டுதல் ; to toss , 
or involution of the naval . 2. நீர்ச்சுழி ; -whirlpool. 

as dice . கவறுந்தினார் . ( வின். ) 
( செ . அக .) . 

[ உ - உந்து . ] 
[ உந்தி - சுழி . ) 

உந்து -தல் undu , 15. செ.கு.வி. ( v.i.) 1. எழும்புதல் ; 
ந்திடம் undicam, பெ . (n.) உவ்விடம் ; yonder place , 

to rise, flow , as water; to swell, as the sea . " R_88 
where the person addressed is. " பொய்குன்ற வேதிய 

நீர்க்கங்கை " ( கூர்மபு . இராமனவ . 39 ) . 2. பெருகுதல், 
ரோதிடு முந்திடம் " (திருக்கோ. 223. ) . ( செ.அக.). 

to grow , enlarge, as wisdom . " உந்து சுடர் ஞானத்தை " 

( சேதுபு . நாட்டு . 3) . 3. செல்லுதல் ; to go, move an 
[ 2 – உந்து – இடம் . ) 

" வானுந்து மாமதி (திருக்கோ . 147. ) . .4 . நகத்தல் . 


. 


உந்துரு unduru , பெ . (n.) 1. பெருச்சாளி (பிங் . TP2.0 
உந்து 

61 

உப்பட்டு 
crawl, trudge. அன்பர் ............ உந்தினர் மார்பினால் side . உப்பக்க நோக்கி " ( வள்ளுவமா . 21. ) . 2. முதுகு ; 
( பெரியபு . திருநா . 358. ) . 5. நீங்குதல் ; to cease . back . ஊழையு முப்பக்கங்காண்பர் ( குறள் , 620 ) . 3 
" உந்தாத வன்போடு " ( பதினொ, திருத்தொண் . 19 ) . பின்பக்கம் ; back or hind side . ( செ.அக. ). 
6. பொருந்துதல் ; to be united . “ தானந்தோறு முந்திடுங் 

மறுவ . உப்பால் , வெரிந் . 
கரணம் ( சி.சி. 4,34 . சிவஞா. ). 

[ உ + பக்கம் . ) 
ம . உந்துக ; கோத . உத் ; துட . உத் : பட . உந்து ; L. unda; 
G.K. hunder; Goth. lato ; Lith. wandu ; E water ; OHC warar. உந்து உப்பங்கழி uppankali, பெ . ( n . ) 1. காயல் ; backwater . 

2. உப்பளம் ( வின் . ) ; salt - pan . ( W. ) . ( செ.அக. ). 
> வ . உந்த். ( இ.வே. ). ( வ.மொ. 93. ) . 

[உப்பு + அம் + கழி . ) 
[ உ – உந்து . ) 
உந்து undu, பெ . ( n . ) ஏலக்காய்த்தோல் ; cardamom 

உப்பங்காற்று uppaikanu , பெ . ( n . ) கடற் காற்று ; see 

breeze. ( செ.அக. ). 
husk. ( j ) . ( செ.அக. ). 

[உப்பு + அம் + காற்று . ) 
ம. உந்து . 

உப்பங்கோரை uppaigorai, பெ . ( n . ) உவர் நிலத்தில் 
[ உ + உம் ( மேலிருப்பது ) – உந்து . ) 

முளைப்பதான கைப்புக் கோரை. (M.N.A.D. ii,170) ; a 
உந்து undu , இடை . ( part ) . பெயரச்சத்திறுதியாகிய bitter sedge that grows only by the side of salt marshes . 
உம் மின் திரிபு ; variant of the ending உம் in rel.pple. 

[ உப்பு + அம் + கோரை . ) 
" கூப்பெயர்க்குந்து " ( தொல்.சொல் . 294. ) . ( செ.அக. ). 
( உம் – 

உந்து . ) 
உந்து undu, பெ . ( n . ) ஆவை யழைக்கும் ஒலிக் 

குறிப்பு ; onom . term used in calling cows (j). ( செ . 
( உம் - ஒலிக்குறிப்பு . உம் – 

உந்து . ) 
உந்துரம் unduram , பெ . ( n . ) எலி ; mouse. ( ஆ.அக.). 

[ உந்து - உந்துரம் . உந்துரல் = குடைதல் . ] 


- a pace 


அக .) , 


A32:47 


. ): 


Oriental 


ம . உந்துரு . 
[உந்து – உந்துரு. உந்துரல் = குடைதல் . ) 

உப்பங்கோரை 
உந்துவண்டி unduvangi, பெ . ( n . ) உந்திக் கொண்டும் 
போவதுபோல் அமைந்த வண்டி ( சேரநா. ); go - cart . உப்பசம் uppasam, பெ . ( n . ) 1. ஈளைநோய் ; asthma. 

2. வீக்கம் ; swelling , as of the abdomen . வயிறு 
ம . உந்துவண்டி. 

உப்பசமாயிருக்கிறது ( உ.வ. ) . ( செ.அக. ). 
[ உந்து + வண்டி . ) 

தெ . உப்பசமு . 
உந்தூழ் undu ], பெ . ( n . ) பெருமூங்கில் ; large bamboo . 

[ உப்பு - உப்பம் ( தொ.பெ. ). உ – உப்பு ( வீங்குதல் ) — 
“ உரிதுநா றவிழ்தொத் துந்தூழ் கூவிளம் " ( குறிஞ்சிப் . 

உப்பசம் . ] 
65. ) . ( செ.அக. ) . 

உப்பட்டம் uppattam, பெ . ( n . ) 1. உப்புக்குட்டி மரம் ; 
[ உ – உந்து — உந்துல் – உந்தூழ் . உந்துதல் = பருத்தல் . ] 

white mangrove . 2. சிறுவர் விளையாட்டு வகை ; 
உந்தெழுச்சி undelucci, பெ . ( n . ) கண்ணில் பருத்திக் 

children s game. 
காயைப்போல் கெட்ட தசை வளரும் கண்ணோய் 

ம . உர்ப்பம் . 
வகையுளொன்று ; eye disease . ( ஆ.அக.) . 

[ உப்பு + ஆட்டம் - உப்பாட்டம் - உப்பட்டம். உப்புப் 
[ உந்து + எழுச்சி . ) 

பொதியைச் சுமப்பது போன்ற ஆட்டம் . ) 
உந்தை undai, பெ . ( n . ) உன் அப்பன் ; your father. | உப்பட்டி uppati, பெ . ( n . ) அரிக்கட்டு ( யாழ்ப் . ); sheaf. 
" தூதர் வந்தன ருந்தை சொல்லோடு ( கம்பரா . பள்ளி. 

[ உ – உப்பு உப்பட்டி . ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து 
2. ) . 

உயர்த்திக் கட்டும் கட்டு . ) 
[உன் + தந்தை - உந்தை .] 

உப்பட்டு uppattu, பெ . ( n . ) 1. போளிப்பணிகாரம் ; cake 
உப்பக்கம் uppakkam , பெ . ( n . ) 1. உந்தப்பக்கம் ; yonder , 

made of wheat flour enclosing it boiled with dhal and 
where the person addressed is , or that ( intermediate ) sugar or jaggery . ( ஆ.அக. ) . 


உப்பந்தரவை 


62 


உப்பாரக்காரன் 


[ உள் – உப்பட்டு (உட்பகுதியில் அதாவது நடுவில் இனிப்பு ம . உப்பரிக்க ; க . உப்பரிகெ ; தெ . உப்பரிக . 
வைத்துச் சுடப்பட்ட பணிகாரம் . ] ] 

[ உ – உப்பரி - உப்பரிகை . உப்பரி = மேற்படுதல் , மேற்கட்ட 

டம் . ] 
உப்பந்தரவை uppandaravai, பெ . ( n . ) உவர் நிலம் ; 
saline soil. ( செ.அக. ). 

உப்பல் uppal, பெ . ( n . ) ஊதிப் பருத்தல் ; distension , 

flatulence. 
[ உப்பு + அம் + தரவை . தரவை = தரிசுநிலம் . ] 
உப்பம்பருத்தி uppam - parutti, பெ . ( n . ) பருத்தி வகை ; க . , தெ ., து . , பட . உப்பு . 
Indian cotton plant, M.sh. Gossypium herbaceum [ உ – உப்பு ( உப்புதல் ) – உப்பல் . ) 
( G.sm.D.l.i. 226 ) . ( செ.அக. ) . 

உப்பளநீலம் uppalanilam, பெ . ( n . ) ஒருவகை நீலமணி ; 
[ உ – உப்பம் + பருத்தி . ] 

variety of sapphire ( S.I.I.i. 204,63 ) . ( செ.அக. ) . 
உப்பமை - த்தல் uppamai-, 4. செ.குன்றாவி . ( v.t.) உப்பு [ உப்பு – உப்பளம் + நீலம் . ] 
விளைத்தல் ; to produce salt. ( ஆ.அக. ) . 

உப்பளம் uppalam, பெ . ( n . ) 1. உப்புவிளை நிலம் 
[ உப்பு + அமை . ] 

( பிங் . ) ; salt- pans. 2. கழிநிலம் ( பிங் . ) ; saline soil. 

( செ.அக.). 
உப்பமைப்போர் uppamaippor, பெ . ( n . ) 

உமணர் 

ம . உப்பளம் ; க . உப்பள; குட . உப்பாலெ ; தெ . உப்பளமு , 
(திவா . ); salt manufacturers; dwellers in maritime tracts . 
( செ.அக. ). 

[உப்பு + அளம் . அளம் = செறிவு . உப்புச் செறிந்த நிலம் . ] 
மறுவ . உப்பளவர் , கழியர் ; உப்புச் செய்வோர் , உப்பாரவர் , உப்பளவர் uppalavar, பெ . ( n . ) நெய்தல் நில மக்கள் ; 
அளவர் . ) 

dwellers in maritime tracts . ( ஆ.அக. ) . 
உப்பர் uppar, பெ . ( n . ) உப்பமைப்போர் பார்க்க ; see [ உப்பு + அளம் + அர் . ] 
uppamaippar. ( செ.அக. ). 

உப்பளவன் uppalavan , பெ . ( n .) உப்பு விளைப்போன் ; 
[ உப்பு + உப்பர் . ) 

salt - maker . 
உப்பரம் upparam , பெ . ( n . ) வயிற்றுப் பொருமல் ; ம . உப்பளவன் ; க . உப்பார . 
flatulent distension of the abdomen , tympanites. [ உப்பு + அள ( ம் ) + அன் . ) 
( செ.அக.). 

உப்பளறு uppalaru , பெ . ( n . ) களிமண்ணும் உப்புமண 
தெ . உப்பரமு . 

லுங் கலந்த களர்நிலம் { m.m. ) ; soil containing clay 
[ உப்பு – உப்பரம் . ) 

and sand impregnated with alkaline matters , generally 
உப்பரவர் upparavar , பெ . ( n . ) 1. குள முதலிய அகழுந் 

found along the coasts . ( செ.அக. ). 
தெலுங்கர் ; a Telugu caste who are usually tank and [உப்பு + அளறு - உப்பளறு . அளை ( சேறு ) – அளறு . ) 
well diggers ,and road- workers, and who ordinarily bear | உப்பறுகு upparugu , பெ . ( n . ) உவர் நிலத்துள்ள 
the title méstiri. 2. குறவருள் ஒரு வகுப்பார் ; a branch 
of Kuravās who deal in karu - vēppilai and style themselves 

ஒருவகை யறுகு ( சங்.அக. ) ; species of Bermuda - grass 

growing in maritime tracts. ( செ.அக. ). 
Chetties . ( செ.அக. ). 

[ உப்பு + அறுகு . ) 
தெ . உப்பர . 

உப்பனாறு uppanaru , பெ . ( n . ) கடலிலிருந்து எதிர்த்துப் 
[ உ – உப்பரம் 
உப்பரம் – உப்பரவர் . ) 

பெருகிய உவர்நீருள்ள ஆறு ( அசுவசா . 147. ) ; back 
உப்பரி uppari, பெ . ( n. ) 1. மிகை ; மிகுதி ; excess , water , regarded as a river of salt water . ( செ.அக. ). 
2. மேற்படல் ; உயர்தல் ; heightening. 

( உப்பு – உப்பன் + ஆறு . ] 
[உப்பு – உப்பரி . ] 

உப்பாயம் uppayam , பெ . ( n. ) உப்புவரி ; salt tax . (S...i, 
உப்பரிகாண் ( ணு ) -தல் uppar - i- kan-, 12. செ.கு.வி. 115. ) . ( செ.அக. ). 
( v.i. ) அளவு மிகுந்து காணுதல் ; to swell, increase in 

[ உப்பு + ஆயம் . ] 
quantity, as old raw rice in boiling. ( செ.அக. ). 

உப்பாரக்காரன் uppara - k - karan , பெ . ( n . ) சுண்ணாம்பு 
க . , பட . உப்பரிசு ; தெ . உப்பரின்சு . 

பூசும் வேலைக்காரன் ( சங்.அக. ); one who plasters 
[ உ - உப்பு – உப்பரி + காண் ( ணு ) -தல் . உப்பரி = மேற்படுதல் , a wall, who rubs mortar . ( செ.அக. ). 
மிகுதல் . உப்பரி - உபரி எனத் திரிந்தது . ) 

[ உப்பு உப்பாரம் + காரன் . உப்பு + அளம் - உப்பளம் – 
உப்பரிகை upparigai, பெ . ( n . ) மேல்மாடம் ; upper உப்பாளம் – உப்பாரம் . உப்புவிளைப்போர் கடற்கிளிஞ்சில் 

storey. “ ஆடகப்புரிசை யுப்பரிகை ( மச்சபு . நைமிசா. சுண்ணாம்பும் விற்றதால் , காலப்போக்கில் சொல் இப்பொருள் 
2. ) . 

பெற்றது . ] 


உப்பால் 


63 


உப்பிலியப்பன் 


உப்பால் uppal , பெ . ( n . ) 1. உந்தப் பக்கம் ; the side 

near person addressed , intermediate side . 2. மேலிடம் ; 
upper of further region . " உப்பாலுயர்ந்த உலகம் புகும் 
( நான்மணி . 27. ) . 3. முதுகு ; back . 


[ உ + பால் . ) 


உப்பாறு upparu , பெ . ( n . ) காட்டாறு ; country stream , 

usu . dry except in the rainy season . (Tinn .). ( செ.அக. ). 
[ உப்பு + ஆறு . உருப்புதல் - உப்புதல் = உலர்தல் , விரைந்தோடி 

வறண்டு போதல் . ] 
உப்பானி uppani, பெ . ( n . ) உப்புச் சுமத்தல் பார்க்க ; 
see uppu - c - cumattal. அவன் உப்பானி தூக்குகிறான் . 
( செ.அக. ) . 
ம . உப்புத்தூக்குதல் , உப்புமூட்டை . 
( உப்பு – உப்பானி. ] 
உப்பி uppi, பெ . ( n . ) செவ்வகத்தி ; scarlet, flowered 

cessabame. 


உப்பிலாங்கொடி 
உப்பிலி upili, பெ . ( n . ) உப்பில்லாதது ; that which 
is without salt. " உப்பிலிப்புழுக்கல் ( சீவக . 2984. ) . 
( செ.அக. ). 
ம. உப்பில , உப்பிலி . 

[உப்பு + இலி .) 
உப்பிலி uppili, பெ . ( n . ) 1. புலிதொடக்கி ( மலை . ); 
tiger -stopper . 2. இண்டு ; species of sensitive tree ( W. ) . 
3. ஈர்கொல்லிக் கொடி ( மலை . ): a species of stinking 
swallow - wort.. 


[உருப்பு - உப்பு – உப்பி . உருப்பு = எரிதல் , சிவப்பு. ] 
உப்பிசம் uppisam, பெ . ( n . ) உப்பசம் பார்க்க ; see 
uppasam. 

[ உப்பு – உப்பசம் – உப்பிசம் ( கொ.வ. ) . ] 
உப்பிஞ்சி uppinji, பெ . ( n . ) இஞ்சிவகை; a kind of 

ginger ( S.I.I.ii 299 ) . ( செ.அக. ). 

[ உப்பு + இஞ்சி . ] 
உப்பிட்டது uppittadu, பெ . ( n . ) 1. ஊறுகாய் ; pickles . 

2. உப்பிட்டுப் பாதுகாத்த பண்டம் ; that which is salted 
and preserved . ( செ.அக.). 

[ உப்பு + இட்டது - உப்பிட்டது . ] 
உப்பிட்டவர் uppittavar, பெ . ( n . ) உணவளித்தவர்; one 

who offered food , help . 


[ உப்பு + இட்டவர் . ] 
உப்பிடு - தல் uppidu-, 20. செ.கு.வி. ( v.i.) உப்பிட்ட 

உணவளித்தல் ; to furnish food seasoned with salt. 
உப்பிட்டவரை உள்ளளவும் நினை . ( செ.அக. ). 

( உப்பு + இடு . ) 
உப்பிதம் uppidam , பெ . ( n . ) கூத்தின் வகை ( பிங் . ) ; 

a kind of dance. 


[ உப்பு + இலி . ) 
உப்பிலி uppili, பெ . ( n . ) ஒருர் ; name of a village. 

( ஒப்பிலி - உப்பிலி. ஒப்பிலி பார்க்க ; see oppili.) 
உப்பிலிகம் uppiligam , பெ . ( n . ) கருப்புச் சோளம் ; black 

millet. 
( உருப்பு ( வேதல் ) – உப்பு உப்புலிகம் . எரிந்து கருத்துப் 
போனாற் போல் கருநிறம் பெற்றதால் கறுப்புச் சோளம் 

உப்பிலிகம் எனப்பட்டது . ) 
உப்பிலிடு uppilidu , பெ . ( n . ) உப்பிட்ட பொருள் ; pickles, 
that are sailed . ( செ.அக.). 
[ உப்பு + இல் + இடு . ] 
உப்பிலிப்பானை uppili-p -panai , பெ . ( n . ) உப்பின்றி 
உண்ணும் கைம்மை நோன்பு ; observance in which 
widows in mourning abstain from salted food . ( Tinn .) . 
( செ.அக. ). 
[ உப்பு + இலி + பானை. பாரனை – பானை . ) 
உப்பிலியப்பன் uppiliyappan , பெ . ( n . ) ஒப்பிலியப்பன் 

பார்க்க ; see oppilyappan . ( ஆ.அக. ) . 
( நூற்றெட்டுத் திருப்பதிகளுளொன்றாகிய திருவிண்ணகரிற் 
கோயில் கொண்ட திருமால் . ஒப்பிலியப்பன் என்பது , ஒப்பில் 
லாதவனாகிய திருமாலைக் குறித்தது . ஒப்பு + இலி = ஒப்பிலி 
- உப்பிலி ( கொ.வ.). உப்பிலி + அப்பன் . கன்னட நாட்டில் 
இச்சொல் ஒபிலி, ஒபிலியப்பன் எனத் திரிந்துள்ளது . தெலுங் 
கில் ஒபிளிகான் , ஒபிளிகாடு எனத் திரிந்துள்ளது . ) 


[ உப்பு – உப்பிதம் . ) 
உப்பில்லாப்பேச்சு uppills-p - peccu , பெ . (n.) பயனற்ற 

உரையாடல் ; insipid discourse . ( செ.அக. ) . 
[ உப்பு + இல்லா + பேச்சு . ) 
உப்பிலாங்கொடி uppilangodi, பெ . ( n . ) இண்டங்கொடி ; 

a species of stinking swallow - wort. ( செ.அக. ). 


[ உப்பிலாம் + கொடி . ) 


உப்பிலியன் 


64 


உப்புக்கல் 


உப்பிலியன் uppiliyan, பெ . ( n . ) உப்பமைக்கும் பணியா உப்புக்கட்டு - தல் uppu - k - kattu- 12. செ.குன்றாவி . 
ளன் ; member of a caste of salt - workers . ( செ.அக.) . ( v.t ;) குழந்தையை முதுகில் தூக்கி விளையாடுதல் ; to 

carry a child on one s back and cry out merrily , salt 
க . உப்பலிக. 

for sale in a game , 
( உப்பளன் – உப்பிலியன் ( கொ.வ.) . ] 

[ உப்பு + கட்டுதல் . உப்பு மூட்டையை முதுகிற் சுமந்தவாறு 
உப்பிற்குஉறுதி uppirku - urudi, பெ . ( n . ) கட்டுக்கொடி ; 

பண்டமாற்று வாணிகம் செய்த பழங்காலச் சூழலில் தோன்றிய 
a creeper, smilax pseudochina. 

சொல்லாட்சியாதலின் குழந்தையை முதுகில் சுமந்து விளையா 
[ உப்பிற்கு + உறுதி . மருத்துவப்பயன் கருதியது . ] 

டும் விளையாட்டைக் குறித்தது . ) 
உப்பீண்டுவரி uppinduvari, பெ . ( n. ) உப்பு நிறைந்த உப்புக்கட்டு -தல் uppu-k-kattu-, 5. செ.கு.வி. (v.i.) 
கடல் ; sea, as full of salt . ( ஆ.அக. ) . 

சடுகுடு விளையாட்டிற்கு மணல் குவித்தல் ; to make 
[ உப்பு + ஈண்டு + உவரி . ) 

a sand goal in the game of " Palinjadgudu ". 
உப்பு uppu , பெ . ( n . ) 1. கடல் நீரை ஆவியாக்கி 

[ உப்பு கட்டு- தல் . உப்புதல் = உயர்தல், உப்புக் கட்டுதல் , 
உணக்கிய படிக வடிவ உவர்ப்புடைய வெண் சிறுகல் 

மணலை உயரக் கட்டுதல் . ] 
( குறள், 1302. ); salt, alkali. 2. கறியுப்பு , வெடியுப்பு , உப்புக்கடல் uppu - k - kagal, பெ . ( n. ) 1. உப்பு மிகுதியான 
இந்துப்பு , ஓட்டுப்பு , அமரியுப்பு ; each of five kinds 

கடல் ( பிங் . ) ; ring - shaped sea of salt water. 2 . 
of salt said to be used by alchemists. 3. உவர்ப்பு ( பிங் . ) ; 

சாக்கடல் ; the Salt Sea, the old name for the Dead 
saltness . 4. உவர்க்கடல் ; sea of salt water . உப்பினிற் 
கயல் பொறித்துள பதாகையார் ( இரகு . திக்குவி . 125 ) . 

Sea ( விவிலி . ஆதி . 14,3 ) . ( செ.அக. ) . 
5. இனிமை; sweetness , deliciousness . கூடலிற் றோன் ம . உப்புகடல் . 
றிய வுப்பு " ( குறள் . 1328. ) . 6. மகளிர் விளையாட்டு 

[ உப்பு 

+ கடல் . ] 
வகை ( திவா . ); a game of women . 

உப்புக்கடலை uppu - k - kadalai, பெ . ( n . ) உப்பும் மஞ்சட் 
ம . , க . , தெ . , து . , பட . , கொர . , இரு . , குரும் ., குட . உப்பு; 

பொடியும் தூவி வறுத்த கடலை ( இ.வ. ) ; parched 
கை . உபு : கோ ., து . உப் ; கொலா. சுப , நா . சுப் ; கோண் . 

bengal - gram seasoned with salt and turmeric powder. 
ஓவர் ; பர் . சுப ; கட . சுப , சுப்பு ; குரு . பெக் ; மா . பெக் பிரா. 
பே . 

( செ.அக.). 
[ உ - உப்பு: உப்புதல் = உயர்தல் , மேலெழும்பித்தோன்றுதல் , [ உப்பு + கடலை . ) 
படுதல் . ] 

உப்புக்கண்டம் uppu - k - kandam , பெ . ( n . ) உப்பூட்டிக் 
உப்பு வயலில் கடல் நீர் ஆவியான பின் மேல் திரண்ட படிகத் 

காயவைத்த இறைச்சித்துண்டு அல்லது மீன் ; piece 
துகளின் திரட்சி நோக்கி உப்பு எனப் பெயர் பெற்றது . 

of salted meat, or salt fish ... ( செ . அக.) . 
உப்பு uppu, பெ . ( n . ) 1. அன்பு; love . 2. எல்லை 
( ஆ.அக. ) ; demarcation ; border. 

[உப்பு + கண்டம் . ] 
( உ - உப்பு . உணவில் உப்பு சேர்த்தபின் சுவை மிகுதலின் இனி உப்புக்கந்தம் uppu - k - kandam , பெ . ( n . ) உப்புக் கோடு 
மைப் பொருள் பெறுவதாயிற்று . இனிமைப் பொருள் அன்புப் 

பார்க்க ; see uppu - k - kodu. ( செ.அக.). 
பொருளிலும் , குறிப்பிட்ட அளவுக்கேற்ப உப்பின் சுவை 

[ உப்பு + கந்தம் . ] 
வரையறை பெறுதலின் எல்லைப் பொருளிலும் விரிந்தது . ) 
உப்பு -தல் Uppu-, 15. செ.கு.வி. (v.i.) 1. பருத்தல் உப்புக்கரி - த்தல் uppu - k- kari , 4. செ.கு.வி. (v.i. ) 1 . 
( வேதா. சூ . 67 , உரை ) ; to become big , as a seed ; 

உவர்ப்பு மிகுதல் ; to have an intensely saline taste . 
to bloat, puff up, as the abdomen by wind, from indigestion . 

2. உப்புலர்த்தல் ; to dry salt. ( செ.அக. ). 
2. பொங்குதல் ; to raise , as leaven . ( செ.அக. ). [உப்பு + கரி - த்தல் . ] 
ம . உப்புக : க . உப்பு : தெ . உப்பரின்சு , உப்பு: கோத ., துட . உப்புக்கரிநீர்முள்ளி uppu - k -kari-nirmuli 

, பெ . ( n.) 
உப் ; து . உப்புவி . 

கழுதை முள்ளி ( L. ) ; holly - leaved bears - breech . 
[ உ - உப்பு – உப்புதல் , உப்புதல் = உயர்தல் , பருத்தல் , 

( செ.அக. ). 
வீங்குதல் . ] 
உப்புக்கசனை uppu - k - kasanai, பெ . ( n. ) உப்பூறணி 

[ உப்பு + கரி + நீர்முள்ளி . ) 
பார்க்க . ( வின் . ) ; see uppurani. ( செ . அக . ) . 

உப்புக்கல் uppu - k - kal, பெ . ( n . ) 1. உப்புத்துண்டு ; lump 
[ உப்பு + கசனை . கசி - கசனை. ) 

or pinch of salt. கறிக்கு ஓர் உப்புக்கல் வேண்டும் . 2 . 
உப்புக்கட்டி uppu - k - kati, பெ . ( n. ) 1. உப்புக்கல் ; grain ஒருவகைக் கடற்கல் ; fine - grained grit stone formed 
of salt. 2. சிறுகட்டுக் கொடி ( மலை.) ; kind of milky 

by the induration of the upper surface of the sea bed. 
medicinal creeper, useful as a remedy for dysentery . 

(Loc .). ( செ . அக .) . 
( செ.அக. ) . 

[உப்பு + கல் . ] 
[உப்பு + கட்டி . ] 


உப்புக்கழி 


65 


உப்புச்சோளம் 


உப்புக்கழி uppu - k - kali, பெ . ( n . ) உப்பங்கழி பார்க்க : | உப்புக்குறவன் uppu - k - kuravan, பெ . ( n . ) உப்புவிற்குங் 
see uppangali. ( செ.அக. ). 

குறச்சாதியான் ; member of a division of the Kurava 
[ உப்பு + கழி . ) 

caste, trafficking in salt. ( செ.அக. ). 
உப்புக்கறி uppu - k - kari, பெ . ( n . ) உப்பிட்டு உணக்கிய 

[ உப்பு + குறவன் . ) 
கிழங்கு அல்லது பழத்துண்டுகளின் வறுவல் ; curry உப்புக்குறுதி uppu - k -kupudi, பெ . ( n . ) கொடுக்காய்ப் 
of fruits or tubers salted and fried . ( சேரநா. ). 

புளி; sweet babool. 
( உப்பு + கறி . கறி = மிளகு . மிளகிட்டுச் செய்தது . ] 

[உப்புக்கு + உறுதி . ) 
உப்புக்காகிதம் uppu - k - kagidam , பெ . (n .) மரங்களை உப்புக்கூர் - த்தல் uppu- k-kur-, 2. செ.கு.வி. ( v.i. ) உப்புக் 

மெருகிடுவதற்கு உதவும் ஒருவகைத் தாள் ; sand கரித்தல் ( வின் . ) ; to have a saline taste. ( செ.அக.) . 
paper . உப்புத்தாள் பார்க்க ; see upputtal. ( செ.அக. ). ( உப்பு + கூர் - த்தல் . கூர்த்தல் = மிகுதல் . ] 
[ உப்பு + காகிதம் . ] 

உப்புக்கொள் ( ளு ) -தல் uppu - k - ko !-, 13. செ.குன்றாவி . 
உப்புக்காசு uppu - k - kasu , பெ . ( n . ) பழைய வரிவகை ( v.t.) உப்புக்கட்டு பார்க்க ; see uppu - k -kattu. ( செ.அக. ) . 
( S.I.I. vii , 41 ) ; ancient tax . ( செ.அக. ) . 

[ உப்பு + கொள் ( ளு ) -தல் . ) 
( உப்பு + காசு . ) 

உப்புக்கோடு uppu - k - kodu , பெ . ( n . ) சதுரக் கோடு 
உப்புக்கீரை uppu - k - kirai, பெ . ( n . ) கீரை வகை ; common கிழித்து ஆடும் கிளித்தட்டு விளையாட்டு ; a game 
Indian saltwort. ( செ.அக. ). 

consisting of running through a diagram of squares 
[ உப்பு + கீரை. உவர்ப்புள்ள கீரை . ) 

marked on the ground . (Loc .) . ( செ.அக. ). 
உப்புக்குஞ்சம் uppu - k - kuljam, பெ . ( n . ) கருஞ்சீரகம் ; ( உப்பு + கோடு . ) 
black cumin .. 

உப்புகை uppugai, பெ . ( n . ) பருத்தல் ; வீங்குதல் ; 
( உப்பு + குஞ்சம் . ) 

enlarging, swelling. 
உப்புக்குட்டி uppu - k - kuti, பெ . ( n . ) 1. கடற்கரையி ( உப்பு – உப்புகை . ) 

லுள்ள ஒருவகை மரம் ; white mangrove . ( m.m.). 2. | உப்புச்சரக்கு uppu - c - carakku, பெ . ( n . ) உப்பிட்ட 
உப்பு மரவை ; wooden vessel with a lid , for keeping பணிகாரம் ; salted , fried , savoury cakes . ( செ.அக. ). 
salt. ( செ.அக. ). 

( உப்பு + சரக்கு . ] 
ம . உப்புகுத்தி , 

உப்புச்சாறு uppu - c - cdru, பெ . ( n . ) 1. கடல் நீர் ; sea 
[ உப்பு + குட்டி . குற்றி – குட்டி (சிறியது ) . ] 

water . ( vaisn .) . 2. அமுதம் ; nectar produced at the 
உப்புக்குட்டி uppu - k - kutti, பெ . { n . ) 1. சிறுவர் 

churning of the ocean . உப்புச்சாறு கிளறுவது எப் 
விளையாட்டுகளுள் ஒன்று ; game of children . 2 . போதோ என்று கிடக்கிற தேவசாதி " ( ஈடு . 1,3,11 . ) . 
உப்புக்கட்டு பார்க்க ; see uppu - k -kattu . 

( செ.அக. ). 
[ உப்புக்கட்டி உப்புக்குட்டி . ) 

[ உப்பு + சாறு . ) 
உப்புக்குத்தி uppu -k- kutti, பெ . ( n . ) ஒரு வகைமீன் ; உப்புச்சீடை uppu - c -cidai, பெ . ( n . ) உப்புச் சுவையுள்ள 
a kind of fish . 

சீடைப்பணிகாரம் ; small balls of pastry fried and salted . 
உப்புக்குத்தி uppu -k- kutti, பெ . ( n . ) பறவை வகை ; 

( செ.அக. ). 
a kind of bird . ( W. ) . ( செ.அக. ). 

[ உப்பு + சீடை . ) 
[ உப்பு + குத்தி . ] 

உப்புச்சுமத்தல் uppu - c - cumattal, பெ . ( n. ) ஒருவகை 

விளையாட்டில் வென்றவனைத் தோற்றவன் முதுகிற் 
சுமக்கை ; carrying the winner on one s back , as a 
penalty of discomfiture in a game. ( செ.அக. ) . 

[ உப்பு + சுமத்தல் . ] 
உப்புச்சுன்னம் uppu - c - cunpam, பெ . ( n . ) மருந்து வகை 

( தமிழரசு . ) ; a kind of medicinal drug. ( செ.அக. ). 

[உப்பு + சுன்னம் . ) 
உப்புச்சோளம் uppu - c - cdlam , பெ . ( n . ) சோள வகை 

(விவசா. 3. ) ; a kind of maize. ( செ.அக. ). 

[ உப்பு + சோளம் . ] 
உப்புக்குத்தி 


5 


உப்புசம் 


66 


உப்புமணி 


உப்புசம் uppusam , பெ . ( n . ) 1. வீக்கம் ; swelling. 2. உப்புப்பண்டம் uppu - p - pandam , பெ . ( n . ) உப்புச் 
உப்பசம் பார்க்க ; see uppasam. 

சுவையுள்ளஉணவுப் பண்டம் ; salted food . ( செ.அக. ). 
[ உப்பு - உப்புதல் - உப்புசம் . ) 

[உப்பு + பண்டம் . ] 
உப்புடாலி uppudaili,பெ . ( n . ) கடல் கொழிஞ்சிச் செடி ; உப்புப்பயிர் uppu - p - payir, பெ . ( n . ) உப்பளங்களின் 

a medicinal plant , species of citrus - ruelia ringins . பாத்திகளிலே கடல் நீரைப் பாய்ச்சுவதால் விளைந்த 
( செ . அக .) . ( கொ.வ.) . 

உப்பு ; crop of salt. ( செ . அக .) 
[ உப்பு + உடலி - உப்புடலி – உப்புடாலி . ) 

[ உப்பு + பயிர் . ) 
உப்புத்தண்ணீர் uppu -t- tannir , பெ . ( n . ) 1. உப்புநீர்; உப்புப்பற்று - தல் uppu - p - pagu- , 15. செ.கு.வி. ( v.i. ) 

கடல் நீர் போல் உப்புள்ள நீர்; salt , brackish water, உவர்பிடித்தல் ; to become saline , as lard . ( செ.அக. ). 
opp . to- நல்ல தண்ணீர். 2. உப்பு இட்டுக் கலக்கிய நீர் ; 

[ உப்பு + பற்று - தல் . ] 
water in which salt is dissolved . ( செ.அக. ). 

உப்புப்பாத்தி uppu - p- patti , பெ . ( n . ) உப்பு விளைதற்கிட 
ம . உப்புநீர் . 

மான பாத்தி ; beds in salt - pans . உப்புப் பாத்தியிலே 
[ உப்பு + நீர் . ) 

வெள்ளிய உப்பு விற்கும் அளவர் ( மதுரைக் . 117 . 
உப்புத்தரவை uppu -t - taravai, பெ . ( n . ) உவர் நிலம் ; உரை . ). ( செ.அக. ). 
saline soil . ( W. ) . ( செ.அக.). 

ம . உப்புப்பாத்தி : க . உப்புகட்டே . 
க . உப்புநெல . 

[ உப்பு + பாத்தி . ] 
[ உப்பு + தரவை . ) 

உப்புப்பார் - த்தல் uppu - p - par-, 11. செ.குன்றாவி . ( v.t. ) 
உப்புத்தரை uppu -t -tarai , பெ . ( n . ) உப்புத் தரவை 

சுவை பார்த்தல் ; to try seasoning , as of curry by the 
பார்க்க ; see upputtaravai. ( செ.அக. ). 

taste . ( செ . அக . ). 
[உப்பு + தரை. தரவை – தரை. ) 

[ உப்பு + பார் - த்தல் . ] 
உப்புத்தள்ளல் uppu - t -tallal, பெ . ( n . ) பத்தியத்தில் உப்பு உப்புப்பால் uppu -p-pil , பெ . ( n . ) ஈன்றணிமையுள்ள 
நீக்கல் ; the removal of the salt from diet . de cleridin . 

தாயின்பால் ; colostrum , the first milk secreted in the 
[ உப்பு + தள்ளல் . ] 

breasts after childbirth . ( செ.அக. ) . 
உப்புத்தாள் uppu -t -tal , பெ . ( n . ) சொர சொரப்பாக [ உப்பு + பால் . ) 

ஆக்கிய தாள் ( உப்புக் காகிதம் ) ; sand paper. (loc . ). | உப்புப்புல் Uppu - p - pul, பெ . ( n .) உவர் நிலத்துண்டாகும் 
( செ.அக.). 

புல் ; grass growing on saline soils . ( W. ) . ( செ.அக. ). 
[ உப்பு + தாள் . ) 

[ உப்பு + புல் . ] 
உப்புத்திரி uppu -t-tiri, பெ . ( n . ) மலங்கழிக்க ஏற்றுந்திரி , உப்புப்பூ - த்தல் uppu-p- pu- , 4. செ.கு.வி. (v.i.) 1. 

( வின் . ) ; twist dipped in a preparation of salt, to serve 
as a rectal injection for a child . ( W. ) . ( செ.அக.) . 

உப்புண்டாதல் ; to form , as salt or a lamina . 2 . 

உப்புப்படிதல் ; to form a coating salt on any surface. 
[ உப்பு + திரி . ) 

3. உடலிலுப்புப் படர்தல் ; to form , as concretion on 
உப்புத்தூக்கு - தல் uppu - t-tikku-, 5. செ.குன்றாவி . (v.t. ) the skin , from perspiration ( W. ) . 4. உப்பங்காற்றா 
உப்புக்கட்டு பார்க்க ; see uppu - k - katu. ( செ.அக. ). 

லிற்றுப்போதல் ; to crumble , as masonry because of 
[ உப்பு + தூக்கு - தல் . ] 

weathering by a salt atmosphere. 
உப்புநீக்கி uppunikki, பெ . ( n . ) காட்டு மருக்கொழுந்து ; 

( உப்பு + பூ - த்தல் . ] 
a species of mad s love. 

உப்புப்பொரி - தல் uppu - p -pori-, 4 . 

uppu - p - pori-, 4. செ.கு.வி. ( v.i. ) 
[ உப்பு + நீக்கி .] 

உப்புப்பூ - த்தல் பார்க்க ; see uppu - p - pu . ( செ . அக .) . 
உப்புநீர் uppunir, பெ . ( n .) உப்புத்தண்ணீர் பார்க்க ; 

[ உப்பு + பொரி -தல் . ] 
see uppu - t - tannir. 

உப்புமண் uppu - man , பெ . ( n . ) 1. உவர்நிலம் ; saline 
[உப்பு + நீர் . ] 

soil, salt earth . 2. உடம்பில் உப்புப் பூத்தல் ; formation 

of concretion on the skin , from perspiration . ( செ . அக.) . 
உப்புப்படு - தல் uppu - p - padu-, 20. செ.கு.வி. (v.i. ) 1 . 
உப்புவிளைதல் ; to form as salt by natural process 

க . உப்புமண்ணு . 
( W. ) . 2. உப்புத்தன்மையடைதல் ; to become saline. [ உப்பு + மண் . ) 
( செ.அக. ) . 

உப்புமணி uppu - mani, பெ . ( n. ) 1. உப்புமண் பார்க்க ; 
[ உப்பு + படு - தல் . ] 

see uppu - man . ( ஆ.அக. ) . 2. சித்தர்கள் பயன்படுத்திய 


உப்புமா 


67 


உப்பேறி 


தாகக் கருதப்படும் கல்லுப்பு மணி ; a string of beads | உப்புவாடி uppu -vadli, பெ . (n.) உப்புக் கொட்டும் 
as hard of ivory made of salt consolidated by a peculiar CLIOL ; platform on which salt is heaped up ( m.m. ) . 
process known to siddhar s. 

( செ.அக. ). 
[உப்பு + மணி . ) 

ம . உப்புசாப்ப (உப்பு வைக்கும் அறை . ). 
உப்புமா uppuma, பெ . ( n . ) 1. ஒருவகைச் சிற்றுண்டி; [ உப்பு + வாடி . வழங்குதல் = புழங்குதல் . வழங்கு – தெ.வாடு 

salted confection of flour or meal. 2. உடம்பிற் பூக்கும் ( பயன்கொள் , புழங்கு .). தெ . வாடு – த . வாடு – வாடி . 
உப்பு ( பதார்த்த . 634 , உரை. ); beriberi, producing a 

ஒ.நோ. மரவாடி . ) 
sallow colour all over the body . ( செ.அக. ). 

உப்புவாணிகன் uppu - vanigan , பெ . ( n . ) 1. உப்பு 
ம . உப்புமா . 

விற்கும் குடியினன் ( சூடா . ) ; member of a caste of 

salt vendors . 2. உப்பளவர் பார்க்க ; see uppalavar. 
( உப்பு + மா. மாவு - மா. ] 

[ உப்பு + வாணிகன் . ] 
உப்புமாந்தம் uppu - mandam , பெ . ( n . ) குழந்தைகளுக்கு 

வயிறு உப்புசத்தாலுண்டாகும் நோய் ; puffing of the உப்புவாயு uppu - vayu, பெ . ( n . ) உப்பங்காற்று பார்க்க ; 
abdomen , a disease of children . ( செ.அக. ). 

see upparikārzu. 
( உப்பு + மாந்தம் . மந்தம் – மாந்தம் . ) 

[ உப்பு + வாயு . ) 
உப்புமாறு - தல் uppu - magu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) உப்புறை - த்தல் uppurai-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1. உப்புச் 
ஏமாற்றுதல் ; to cheat. ( செ . அக. ). 

சுவை காணுதல் ; to be well flavoured with salt. 2 . 

உப்புக் கரித்தல் ; to be over - flavoured with salt . 
[ உப்பு + மாறு . பண்டமாற்று வணிகரும் உப்புவிற்கும் உமண 

( செ.அக. ) . 
ரும் உப்பின் கொள்ளளவுக்குச் சமமாக நெல், பயறு போன்ற 
தவசங்களைப் பெறுவது நாளடைவில் ஏமாற்றுவதாகக் கருதப் 

[ உப்பு + உறை - த்தல் . ] 
பட்டதால் இச்சொல் இப்பொருளுக்குரியதாயிற்று . ) உப்பூரிகுடிகிழார் uppurikudikilir , பெ . ( n . ) உருத்திரசன் 
உப்புமாறு - தல் uppu - maru-, 5. செ.கு.வி. ( v.i. ) உப்பு மர் தந்தை ; father of Uruttirasanmar . ( ஆ.அக. ) . 

விற்றல் ; to sell salt. “ உயிருண்டாகில் உப்பு மாறியுண் [உப்பூர் + குடி - உப்பூரிகுடி + கிழார் . ) 
ணலாம் ( அஷ்டாதச . பிரபந்த . பக் . 71. ) . 

உப்பூரணி uppurani, பெ . ( n . ) 1. உப்புச் செறிவு; being 
[ உப்பு + மாறு - தல் . ] 

impregnated with salt , as saline soil . 2. உவர்நிலம் 
உப்புமிளகி uppu - milagi, பெ . ( n . ) ஐந்து மாதத்தில் 

( ஆ.அக. ) ; saline soil . ( செ.அக.) .. 
விளையும் நெல்வகை ( விவசா. 1. ) ; a kind of paddy; [ உப்பு + ஊறு + அணி . ] 
maturing in five months . ( செ.அக.). 

உப்பெடுத்தல் uppeduttal, பெ . ( n . ) நாட்டுக் கோட்டைச் 
[ உப்பு + மிளகி . மிளகு – மிளகி . ) 

செட்டியார்களில் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட் 
உப்புமூலிகை uppu- muligai, பெ . ( n . ) உப்புச் சத்துள்ள 

டிற்கு உப்பும் , ஒன்பான் வகைத் தவசமும், திருமண 

உடன்படிக்கை யெழுத ஓலையும் எடுத்துச் செல்லும் 
மூலிகைகள் ; the herbaseous plants containing the 

சடங்கு ; ceremony among Nattukkottai chettis in which 
essence of salt . எருக்கு , துத்தி , குப்பைமேனி, வாழை , 

the bridegroom s party carries to the bride s house a 
முருங்கை, ஊமத்தை , நாயுருவி , தென்னோலை , அறுகு , 

basket containing salt and nine kinds of grain together 
பிரண்டை , எள் , பூவரசு . 

with a palmyra scroll for writing the marriage contract 
[ உப்பு + மூலிகை . ] 

on . ( செ.அக. ). 
உப்புமெழுகு uppu - melugu , பெ . ( n . ) உப்பினால் செய்த 

[ உப்பு + எடுத்தல் . ] 
மெழுகு ; medicinal wax - like preparation of salve 

உப்பேறி upperi, பெ . ( n . ) 1. உப்புடன் உசிலை இட்டுப் 
obtained by special process from the common salt. 

பொரித்த கிழங்கு அல்லது பழ உணங்கல் கறி ; curry 
[உப்பு + மெழுகு . ] 

of chopped fruit or tubers well seasoned with salt, pepper 

and other condiments and then fried in ghee or oil . 
உப்புரிசை uppurisai , பெ . ( n . ) உப்பரிகை ( ஆ.அக. ) ; 

2. உப்புக்கறி பார்க்க ; see uppu - k - kari. ( செ.அக. ). 
upper storey .. 

ம . உப்பேறி . 
[ உப்பு உப்புரிகை - உப்புரிசை. ) 

[ உப்பு + கறி - உப்புக்கறி - உப்பேறி = உப்புச்சுவையூட்டுவ 
உப்புல் uppul, பெ . ( n . ) செங்கள்ளி ; red species of 

தால் பெற்ற பெயர் . இது சேர நாட்டுப் பண்டம் . வறுத்துப் 
rate - spurge . ] 

பேரி , வெள்ளுப் பேரி, சேன உப்பேரி , சீனியுப்பேரி, சக்கயுப் 
[உருப்பு (சிவப்பு ) – உப்பு – உப்புல். ] 

பேரி, சருக்கரையுப்பேரி எனப் பல வகைப்படும். ] 


உப்பை 


68. 


உம்பர் 


உப்பை uppai, பெ . ( n . ) 1. ஓரியற்பெயர்; a proper 

name . 2. திருவள்ளுவர் உடன் பிறவிகளுள் ஒருத்தி ; 
name of one of the reputed sisters of Tiruvalluvar, the 
author of the Kural. வயலூற்றுக் காட்டிலுப்பை " 
(தனிப்பா . ). ( செ.அக. ). 
[ உப்பு – உப்பை (உயர்ந்தவள், சிறந்தவள் . ) ] 
உம் 1 

um, இடை . ( part.) ( அ ) 1. எண்ணும்மை ; connective 
particle implying simple connection as in சேரனும் 
பாண்டியனும் . 2. எதிர்மறையும்மை ; negation , as in 
மறப்பினு மோத்துக் கொளலாகும் . 3. சிறப்பும்மை ; 
speciality whether of superiority or inferiority as in 
" குறவருமருளுங்குன்றம் " அல்லது புலையனும் விரும் 
பாத யாக்கை . 4. ஐயவும்மை ; uncertainty as in அவன் 
வெல்லினும் , வெல்வான் . 5. எச்சவும்மை ; something 
understood , as in சாத்தனும் வந்தான் . 6. முற்றும்மை ; 
universality as in தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார் . 7 . 
தெரிநிலையும்மை ; declaration of a conviction as in 
ஆணுமன்று , பெண்ணுமன்று when speaking of a 
hermaphrodite. 8. ஆக்கவும்மை ( நன் . 425. ); in addition 
to as in பாலுமாயிற்று , which signifies that milk is not 
only food , but also medicine . ( ஆ ) 1. பலர்பாலொழிந்த 
படர்க்கை நிகழ்கால எதிர் கால முற்று ஈறு ; ending 
of 3rd pers . sing of all genders and of the impers. pl. 

of verbs of the present as well as the future tense . 
உம் um , இடை . ( part.) 1. ஏவற்பன்மை ஈறு ; imp.pl. 
2. ஒரு வியங்கோள் துணை ஈறு ; opt. auxiliary . 
“ பழுதுறா வகையிய ற்றவும் " ( பிரபோத . 10,16 ) . 3 . 
எதிர்காலப் பெயரெச்ச ஈறு ; fut.rel.pple. 4. விரைவுப் 
பொருளைக் காட்டும் வினையெச்ச ஈறு ; vbl. part . 
indicating immediate occurrence. “ நடக்கலு மாங்கே 
( கலித் . 39,34 . ) . 5. ஓர் அசைநிலை; poetic expletive . 
“ காமக்கடல் மன்னுமுண்டே " ( குறள் . 1164 ) . 6 . 
மேலெழுதற் கருத்து ஒலிக்குறிப்புச்சொல் ; “ உம் 
எழுந்திரு . ( உ.வ. ) . onom . expr . signifying ascending . 
ம. , க . உம் . 
[ 2 – உம் . உம்முதல் = பொருந்துதல் , மூடுதல் , கவித்தல் , 

முழுமையாக உள்ளடக்கிக் கொள்ளுதல் . ) 
உம் um , இடை . ( part.) 1. உடன்பாட்டைக் குறித்த 
இடைச் சொல் ; an expletive denoting yes . 2. மேலும் 
கேட்பதோர் அவாவினை வெளிப்படுத்துமோர் 
இடைச்சொல் ; an expletive expressing the desire to 
know further . 


தெ . ஊகொட்டு ; பட . ஊங்கட்டு ; ஆத் . உங்கூ . 
[ உம் - இசைவு குறித்த ஒலிக்குறிப்பு. உம் + கொட்டு . ) 
உம்பங்காய் umbaigay , பெ . ( n . ) கொட்டையில்லாப் 

பனங்காய் ; palmyra fruit without seed . ( சா.அக. ) . 
[ உரும்பு — உம்பு + அம் + காய் . ) 
உம்பர் umbar, பெ . ( n . ) 1. மேலிடம் ; elevated spot, 
higher place. " மாடத்தும்பர் " ( ஞானா . 9,6 ) . 2. உயர்ச்சி 
( திவா . ); height, elevation . 3. வானம் ; sky. “ உம்பருச்சி 
யிற்.... கதிர்பரப்பு கடவுள் " ( திருவிளை . தண்ணீர் . 
22. ). 4. தேவலோகம் ; celestial world , paradise. 
" உம்பர்க்கிடந்துண்ண " ( நாலடி . 37 ) . 5. தேவர் ; cele 
stials , immortals, gods. “ ஒலி கடல் சூழுலகாளு மும்பர்தா 
மே " ( திவ் . பெரியதி . 7,8,10 ) . 6. பார்ப்பார் ; Brahmans 
( W. ) . - கு.வி.எ. ( adv . ) 1. அப்புறம் ; yonder , on the farther 
side of . “ ஆறைங்காத நம் மகனாட் டும்பர் " ( சிலப் . 
10,42 ) . 2. மேலே ; over head , aloft . “ யான் வருந்தி 
யும்பரிழைத்த நூல்வலயம் " (பெரியபு. கோச்செங் . 5. ). 
[ உ – உம் — உம்பு – உம்பர் . ) . 
ம . உம்பர் ( தேவர் ) ; வ . உபரி ( இ.வே. ); Z upairi; Goth. 
ufar ; OG . obar ; M.G. uber; E over ; L super ; G.K. huper. உம்பர் 
என்னுஞ்சொல்லைத் தேவரைக் குறிக்கும் போது உம்பு + அர் 
என்று பிரிக்கலாம் . உப்பர் = மேலே. உப்பரி = மேல் , மேலே , 
மேற்பக்கம் , மேனோக்கி , மேற்கொண்டு , அப்பால் , அப்புறம் . 
இச்சொல் வடமொழியில் , வேரில்லாததும் , வேற்றுமைப் படுத் 
தப் படாததும் , குறிப்பு வினை யெச்சமாகவும் ( adv . ) முன் 
னொட்டாகவும் ( Pref .) ஆளப் படுவதும் ஆன தனிச்சொல் . 
ஆதலால் , தென் சொற்றிரிபு என்பது தெளிவு . இந்தியிலுள்ள 
ஊப்பர் என்னுஞ்சொல் , அம்மொழிக்கு நேர் மூலமான சூரசே 
னிப் பிராகிருதத்திலும் , பெரும்பாலும் உப்பர் என்று வழங்கி 
யிருத்தல் வேண்டும் . அதிலிருந்து இலத்தீனத்திற்குச் சென்று 
சூப்பெர் ( super ) என்று திரிந்தது . சொற்களின் உயிர்முதல் 
இங்ஙனம் சகர மெய்யேறுவது இயல்பே . ஒ.நோ : உதை – 
சுதை (உதைக்கும் ஆ ) உருள் – சுருள் . உலவு - சுலவு . 
உவணம் – சுவணம் . உழல் – சுழல் . Super என்னும் இலத்தீன் 
சொல் , மேலுள்ள, மேற்பட்ட , மேலை , மேனோக்கிய , மேற் 
செல்லும் , மேற்கொள்ளக்கூடிய , மேனோக்கான , மேலான 
என்னும் குறிப்புப் பெயரெச்சப் பொருள்களிலும் ; மீது . மேல் , 
மேலே , மேலாக , மேனோக்காக , மேனோக்கி , மேலும் , மேற் 
பட்டு , மேற்கொண்டு , அதிகமாக , அப்பால் , அப்பாற்பட்டு , 
அப்புறம் என்னும் குறிப்பு வினையெச்சப் பொருள்களிலும் 
முன்னொட்டாகவும் அடை சொல்லாகவும் வழங்கும் . Supera 
supra ; above. superabilis; It. superabile; OF ., E superable , 
Superaddo ; E superadd , superbus; E superb , Supercilious ; E 
supercilious, with raised eyebrows, Superficies; E. superfice, 
Superfluus; E Superfluous, Super -humanus; E. Superhuman , 
Superior; It superiore ; Sp.Pg., OF , E superior, Supernus; It, Sp ., 
Pg. superno ; OF superne ; E. supern , Superscribo; E superscribe, 
Supremus ; E. supreme , Super என்னும் இலத்தீனச் சொல்லின் 
பகரம் சில கிளைமொழிகளில் வகரமாக மாறுகின்றது . L 
superanus ; it soprano , sovrano ; Sp.Pg. soberano ; MDU. soferein , 
sov ( e ) rein ; OF severain , souverein ; mod ., F. souverain ; E 
sovereign ; E. soprano - the highest kind of female voice ; Sp. 
sobrecargo; E. supercargo, person in merchantship managing 
sales etc., of cargo. Super என்னும் இலத்தீன முன்னொட்டு 


[ உ + உம் . ) 
உம்கூட்டு - தல் um - kutu-, 15. செ.கு.வி. ( v.i. ) உம் 

கொட்டு - தல் பார்க்க ; see um - kotu . 
உம்கொட்டு - தல் umkottu- 5. செ.கு.வி. ( v.i. ) 1 . 

உம்மொலியிட்டுப் பிறர் கூறுவதைக் கேட்டல் ; to 
respond by ejaculating um as in listening to a story 
that is told . 2. Jo0864 Olgiflolsso ; to say yes , agree 
without questioning. 


உம்பர் 


69 


உம்பராகம் 


பிரெஞ்சிலும் அதன் வழியாக ஆங்கிலத்திலும் Sur என்று தமிழ்ச் சொற்போலும் ஒருசார் செருமானியத்தை யொத்தும் , 
தொக்கும் - வழங்கும் . ( எ.டு. ) surplus, Suround , surcharge, கீழையாரியச் சொற்கள் வழங்குவது கவனிக்கத்தக்கது . ஆரிய 
surveillance . Sur என்பது Sir என்றும் திரியும் . ( எ.டு. ) surloin வல்லினம் தமிழ் வல்லினத்தை நோக்கக் கடியனவாதலால் 
- sirloin supperloin . Sur என்பது SU என்றும் குறுகும் . ( எ.டு. ) Upart, upair என ஒற்றைப் பகரத்தொடு குறிக்கப்படும் ஆரியச் 
sur (r ), sum , upward . Super என்னும் இலத்தீனச் சொல் கிரேக்கத் சொற்கள் தமிழ் ஒலிக்கேற்ப இரட்டைப் பகரத்தோடு குறிப்பிட் 
தில் huper என்று திரிந்துள்ளது . சகர முதற்சொற்கள் கிரேக்கத் டன என அறிக . 
தில் ககர முதலாகத் திரிதல் இயல்பே . 
இலத்தீனம் கிரேக்கம் 

குமரி நிலத் தமிழினின்று திரவிடமும் , திரவிடத்தினின்று 
ஆங்கிலம் 

பிராகிருதமும் , பிராகிருதத்தினின்று ஆரியமும் திரிந்திருத்த 
sex hex six 

லால் வேதமொழி திரிமொழியேயன்றி தமிழ்போல் இயன் 
septem hepta 

seven 
semi 

hemi same (Goth ) 

மொழியன்று . ஆதலால் , உப்பரி என்னும் வேதமொழிச் சொல் 

உப்பர் என்னும் தென் சொற்றிரிபே யென்பது தெரிதரு 
similis homos 

sama (ON ) 
somnus 

தேற்றம் . 
hupnos 

( slup ) 
ஆங்கிலத்தில் huper என்னும் கிரேக்கச் சொல் hyper என்று Upariya, to go upwards . Upari sailam gam , to go over the 
திரியும் ( எ.டு. ) . hyper bole, hypereltie, hypergamy , hypermetric, mountain.Sahasram satani upari castaw 1000 and 800 in addition 
hupermetropia , hyperphysical, hypertension , hypertrophy. 

Upari payah pibet, he must drink milk after wards. Upary upari 
உம்பர் என்னும் சொல் இலத்தீனத்திற்கும் அப்பாற்பட்ட 

sarvesam at is that, he stood at the very head of all at, manam 

tasya upari ksiptva, having thrown himself upon him , mamopari 
செருமானியக் குடும்ப மொழிகளில் கிரேக்கத்திலும் மிகத்திரிந் 

vikaritatih , changed in feeling with regard to me. Putrasyopari 
திருப்பினும் , சகர மெய்ம் முதல் கொள்ளாது தமிழ்ச் சொல்லை 

kruddhah , enraged towards his son . Muhurtad upari, after a minute , 
ஒருபுடை யொத்து uber , up என்று இருவேறு வடிவிலும் 

Uparikuti, an upper room , upary upari, higher andhigher, replatedly, 
அவற்றின் மேலுந்திரிந்தும் வழங்குவது , வரலாற்றுத் தொடர் 

continuously ( R.V. ) இவ்வெடுத்துக் காட்டுகளினின்று, வட 
பில் மிகக் கவனிக்கத்தக்கது . Uber: OHG. uber ( adv . ) ubiri. 

மொழி உப்பரிச் சொல்லாட்சி தென்மொழி உம்பர்ச் சொல் 
( prep . ); MHG. uber ; G. uber , ober; Goth . ufar ( prep . & adv .); OS . 

லாட்சியை யொத்திருப்பதைக் காணலாம் . அம்பர் , இம்பர் , 
obar ; OMG. obar; MG. ober ; OFris. over ; MDU., MLG , DULG. 

உம்பர் , எம்பர் எனச் சுட்டு வினாச் சொற்கள் மட்டுமின்றி , 
over ; D. over ; OE ofer ; SW . ofver; ON . yfer. உகரத்திற்கு ஒகர 

இடக்கர் , இடங்கர் எனப் பிறசொற்களும் " அர் " ஈறு பெற்றி 
ஓகாரமும் பகரத்திற்கு வகரமும் வகரத்திற்கு f உம் இன 

ருப்பதால் , super , hyper , uber , ufar, over .. 

என்பன up , 
வெழுத்துகளாதலால் மேற்குறித்த சொல்லெல்லாம் ஒன்றோ 

upper... என்னும் பிற்காலச் சொற்போல் உயர்தரச் சொல் 
டொன்று தொடர்புடையன . above - என்னும் ஆங்கிலச் சொல் 

( Comparative term ) அல்ல . உப்பரி , உப்பைரி என்னும் வடிவுக 
a + be + ufan - என்னும் முச்சொல் கூட்டு . அன் ( மேல் ) on 

ளையும் நோக்குக. ( செல்வி 77 , செப் . 21,22 . ) . ] 
- an - a பூ > Sktbhu - E -be. பூத்தல் , தோன்றுதல் , உண்டாதல் , 
உண்டாயிருத்தல். " பூத்தலிற் பூவாமை நன்று " ( நீதிநெறி . 6. ) . | உம்பர்காட்டிளங்கண்ணனார் umbar - katilah - kannanar, 
புகு – பொகு – பொகில் = அரும்பு . புகு – பூ . உம்பு பெ . ( n . ) கடைச் சங்கமருவிய காலப் புலவர்; name 
upa – ufa - uf ( ufan .) . இங்ஙனம் பல செருமானியக் கூட்டுச் of a poet of later Sangam age . 
சொற்களின் உறுப்பாகத் தமிழ்ச் சொற்கள் உருத்தெரியாது 
திரிந்து பின்னிப் பிணைந்து கிடக்கின்றன. செருமானியம் 

[ உம்பல் – உம்பர் + காடு + இளங்கண்ணன் + ஆர் . உம்பல் 

= யானை . ) 
என்பது தியூத் தானியம் ( Teutonic ) . வட செருமானியம் , கீழைச் 
செருமானியம் , மேலைச் செருமானியம் எனச் செருமானியப் | உம்பர்கோன் umbar - kon , பெ . ( n . ) கடவுள் தலைவர், 
பெருங்குடும்பம் முச்சிறு குடும்பங்களாகப் பிரிக்கப்படும் . 

இந்திரன் ; Indira , the lord of the celestials . “ உம்பர் 
ஆங்கிலம் மேலைச் செருமானியத்தைச் சேர்ந்தது . கோதியம் 

கோனு மூலகேழும் வந்தீண்டி வணங்கும் " ( திவ் . 
( Gothic ) கீழைச் செருமானியம் . காண்டினேவியம் ( Scandina 

பெரியதி . 5,4,5 ) . 
vian ), வட செருமானியம் . பல செருமானியச் சொற்கள் ஐரோப் 
பாவின் தெற்கில் வழங்கும் இத்தாலியச் சொற்களிலும் கிரேக் ம. உம்பர்கோன் . 
கச் சொற்களிலும் தமிழுக்கு மிக நெருக்கமாயிருக்கின்றன . 

[ உம்பர் +. கோன் . ] 
UP : OE upp , up ; OFris. up , op ; OL , Fr. up ; Mdu . up , op ; Os . 
up ; MLG., LG . Up , on , upp ; Norw . upp; MSW . up , op ; sw . upp ; உம்பர்நாடு umbar - nadu , பெ . ( n . ) தேவ உலகம்; world 
Du . op ; Da. Op ; N., Frish.ap ; WFRISH . Op ; Goth. iup; OHG. uf; of the gods , heaven .. 
MHG. uf , ouf ; G. auf . 

[ உம்பர் + நாடு . ] 
உம்பு – உப்பு – உப் — உவ் . தென்கிழக்கைரோப்பாவை 
யடுத்த மேலையாசியாவினின்று வந்ததாகத் தெரிகின்ற கீழை உம்பர்நாயகன் umbar - nayagan, பெ . ( n . ) இந்திரன் ; 
யாரியம் , ஈரானியம் , இந்தியம் என இரு கிளைகளுள்ளது . 

Indiran .. 
ஈரானியத்தின் முதுநிலை செந்து ( Send ). புதுநிலை பாரசீகம் 

[ உம்பர் + நாயகன் . ) 
( Persian ). இந்தியத்தின் முதுநிலை வேதமொழி . புதுநிலை சமற் 
கிருதம் . உம்பர் - உப்பைரி ( செந்து ) - உப்பரி ( வேத | உம்பரம் umbaram , பெ . ( n . ) 1. மேலுலகம் ; heaven . 
மொழி ) . 

2. வானம் ; sky . 
இத்தாலியச் சொற்போல் சகரமெய்ம்முதல் பெறாமலும் , கிரேக் உம்பராகம் umbarigam , பெ . ( n . ) ஆத்திமேற் புல்லுருவி ; 
கச் சொற்போல் முதலாகத் திரியாதும் , உகர முதலதாகவே parasitic plant found grown on mountain ebony tree. 


உம்பரார் 


70 


உம்மணாமூஞ்சி 


உம்பரார் umbarir, பெ . ( n . ) தேவர் ; celestials. “ உம்ப உம்பளம் ’ umbalam , பெ . ( n . ) உப்பளம் ; salt pan . 
ரார்க்கு முறைப்பருந் தகைய ரானார் " . ( சீவக. 1678. ) . “ உம்பளந் தழீஇய வுயர்மண னெடுங்கோட்டு " 

(மணிமே . 24,27 ) . ( செ.அக.) 
[ உம்பர் + ஆர் . ] 

[ உம்பு + அளம் - உம்பளம் . உம்புதல் = மேலெழுதல் ; பொங்கு 
உம்பரான் umbaran, பெ . ( n . ) தேவருலகத்துப் பெற்றம் ; 

தல் . அள் - அளம் = ஏதேனும் பொருள் செறியும் இடம் .. 
காமதேனு ( வின் . ) ; cow of the celestial world . 

பொரிந்து மேலெழும் இயல்பினால் உப்புக்கு உம்பு எனும் 
( செ.அக. ) . 

பெயர் தொடக்கத்தில் அமைந்தது . பின்னர் உம்பு உப்பு 
[ உம்பர் + ஆன் . ஆ - ஆன். ( பெற்றம் . ] ] 

என வலித்தது . ) 
உம்பரான் umbaran , பெ . ( n . ) உயர்நிலையிலிருப்ப உம்பன் umban, பெ . ( n . ) 1. உயர்ந்தோன் ; pre - eminent 
வன் ; person in high state, one in exalted position . being . “ உம்பரீச ரும்பன் " ( ஞானா. பாயி . 7,4 . ) . 2 . 
" உவப்பி னும்பரான் ( கந்தபு. மாயைப் . 

மாயைப் . 33 ) . கடவுள் ; god . " நீலமேனி உம்பனை " (காஞ்சிப் . அந் 
( செ.அக. ). 

தர்வே . 32 ) . 
[ உம்பர் + ஆன். ( ஆ.பா.ஈறு .) .] 

[ உம்பு + அன் . உம்பு = உயர்வு . ] 
உம்பருலகு umbarulagu, பெ . ( n . ) தேவருலகம் ; world உம்பி umbi, பெ . ( n . ) உன் தம்பி ; he who was born 
of the Gods . கற்போர் .. உம்பருலகாள்வர் " ( திருவா after you , your younger brother . “ உம்பியெம்பியென்று 
லவா . பயன்மு . 5 ) . ( செ.அக. ). 

( திவ் . பெரியதி . 5,8,1 ) . ( செ.அக. ). 
[ உம்பர் + உலகு . ) 

[ உம் + பின் - உம்பின் – உம்பி. பின் = பின் பிறந்தவன் , 

தம்பி . ) 
உம்பரூர் umbarir, பெ . ( n . ) பொன்னாங்காணி ; an edible 
plant bearing white flowers . ( சா.அக. ). 

உம்பிடிக்கோல் umbidi - k - ki/, பெ . ( n . ) நிலவளவு கோல் 

வகை ; a standard measuring rod used for measuring 
[ உம்பர் + ஊர். ] 

lands . ( Rd . ) . ( செ.அக. ). 
உம்பல் umbal, பெ . ( n. ) குமிழ் ( மலை. ) ; coomb teak. 

[ உம்பன் — உம்பனி 

— உம்பிளி 

உம்பிடி + கோல் . ) 
( உம் — உம்பு – உம்பல். ] 

உம்பிலாதி umbiladi, பெ . ( n. ) உம்பிலிக்கொடி பார்க்க ; 
உம்பல் : umbal, பெ . ( n . ) 1. எழுச்சி ( பிங் . ) ; rising. see umbili- k - kodi. ( சா.அக.). 
2. யானை ( உயரமான விலங்கு ) ; elephant. “ யானைக்க உம்பிளிக்கை umbili- k - kai, பெ . ( n . ) உம்பளம் பார்க்க ; 
மரரும்பல் ( திருவள்ளுவ . மா . 36 ) . 3. வலிமை 

see umbalam ,. 
(திவா . ); strength . 

க. உம்பழிகெ; தெ . உம்பளிக ; து . உம்பொளி . 
[ உம் — உம்பு – உம்பல் . ( வே.க. 32 ) . ] 

[ உம்பு + அளம் - உம்பளம் – உம்பளக்கை — உம்பிளிக்கை ..] 
உம்பல் umbal, பெ . (n . ) வழிப்பிறந்தோன் ; பின்னோன் ; 
descendant. “ நல்லிசைச் சென்றோரும்பல் " ( மலைபடு. உம்பு umbu, கு.வி.எ. ( adv.) மேலே ; up a high (er) 
540 ) . 

place, position, degree , amount, value . 
[ உம்பு - உம்பல் . கொடிவழியில் மேற்றொடரும் பிறங்கடை 

[ உ – உம் — உம்பு. ( மு.தா. 339 ) . ] 
பின்னோனாதலின் உம்பல் எனப்பட்டது . ( வே.க. 37 ) . ] உம்மங்காய் ummaigay, பெ . ( n. ) கொட்டையில்லாப் 
உம்பளச்செய் umbala - c - cey , பெ . ( n . ) செய்த ஊழியத் 

பனங்காய் , 

( யாழ்ப் . ); seedless palmyra fruit . 
துக்காக விடப்பட்ட நிலம் ; land granted for services ( செ.அக.). 
rendered . " மடுத்தகுடி அம்பலத்தா ரும்பளச்செய் யவ்வ 

உம்மி + காய் உம்மிக்காய் + உம்மக்காய் – 
ளவும் " ( சரவண . பணவிடு . 186 ) . ( செ.அக. ). 

உம்மங்காய் . உம்மி மேற்பற்றுள்ளது , உமிபோல்வது , 
( உம்பளம் + .செய் . ) 

உள்ளீடில்லாதது . ] 
உம்பளம் umbalam, பெ . (n.) 1. மானியநிலம் ; land 

உம்மச்சு ummaccu , பெ . ( n. ) உம்மிசம் பார்க்க ; see 
granted rent - free for the performance of service. ( Loc . ). 

ummisam . ( செ.அக. ). 
2. பரிசு ; gift ( ஆ.அக. ) . ( செ.அக.) . 

தெ. ஒம்மத்சு. 
ம . உம்பளம் ; க. உம்பணி , உம்பழி , உம்பழிகை, உம்புழி , உம்மச்சு ummaccu , பெ . (n .) கம்பியிழுக்கும் சட்டம் ; 
உம்மழி ; து . உம்பொனி ; தெ . உம்பொனமு , உம்பளமு , wire - drawer s plate. 
உம்பளிக , உம்பன் . 

தெ . கம்மத்சு. 
[உண்பு + அளி - உம்பளி – உம்பளம் . உண்பதற்காக அல்லது 
உணவுப் பொருளுக்காக அளிக்கப்பட்ட இறையிலி நிலம் 

[ உம் = கூடுதல் , பொருத்துதல் . உம் + அச்சு - உம்மச்சு . ) 
உம்பளி எனப்பட்டது . ) 

உம்மணாமூஞ்சி ummand - milji, பெ . ( n . ) 1. தாராளமா 

கப் பேசத் தெரியாதவன் ; one who is unable to speak 


[ உம் - 


உம்மம் 


71 


உம்மை 


freely . 2. ஊக்கமில்லாத முகத்தினன் ; sullen , sulky | உம்மியம் ummiyam , பெ . ( n . ) 1. பிறவி நஞ்சு ( சங் . அக. ): 
person . ( Vul .). ( செ.அக. ). 

mineral poison . 2. நஞ்சு விளையும் நிலம் . ( ஆ.அக. ) ; 
[ உம் - உதடுகள் மூடிய நிலையில் பேசாமலிருக்கும் ஒலிக் 

poisonous land . ( செ.அக. ). 
குறிப்பு. உம் – உம்மணம் + மூஞ்சி . முகம் – மூஞ்சி .) உம்மு - தல் ummu- , 5. செ.கு.வி. (v.i. ) கூடுதல் ; 
உம்மம் ummam , பெ . ( n . ) 1. முத்தம் ; kiss . 2. தொங்கல் ; 

இணைதல் ; உடனிருத்தல் ; பொருந்துதல் ; ஒட்டுதல் ; 
fringe , tassel. ( சேரநா . ). 

ஒத்தல் ; to join , fix together, mix, mingle. 
ம . உம்மம் ; க. உம்மு ; மால். சுங்வெ . 

[ உ – உம் – உம்மு. ] 
( உம் – உம்மம் . ] 

ம. , க. உம் . 
உம்மரப்படி ummarappadi, பெ . ( n . ) வாசற்படி ; threshold . " உம் " என்னும் சொற்குக் கூடுதற் பொருள் இருத்தலாலேயே 
( சேரநா . ). 

அது இன்றும் எண்ணுப் பொருளிடைச் சொல்லாக வழங்குகின் 
ம . உம்மரப்படி . 

றது . ( எ.டு. ) அறமும் பொருளும் , இன்பமும் வீடும் , வந்தும் 

போயும் . எண்ணும்மை இடைச் சொல் பல பொருள்களை 
[உம்பரம் உம்மரம் + படி . ) 

அல்லது சொற்களை ஒன்று சேர்த்தல் காண்க . உம்மிடைச் 
உம்மரப்பல் ummarappal, பெ . ( n . ) முன்பல் ; fore -tooth . சொற்குக் கூடுதற் பொருளிருப்பதை இருவகைச் சிறப்பும்மைக் 
ம. உம்மரப்பல்லு . 

கும் பகரமாக ( பதிலாக ) க் கூட என்னும் சொல் ஆளப்பெறின் , 
[ உம்பரம் – உம்மரம் + பல் . ] 

பொருள்களை அல்லது சொற்களை ஒன்று சேர்த்தல் காண்க . 

உம்மிடைச் சொற்குக் கூடுதற் பொருளிருப்பதை , இருவகைச் 
உம்மரம் ummaram , பெ . ( n . ) 1. வாசற்காலின் மேற்ப 

சிறப்பும்மைக்கும் பகரமாக ( பதிலாக ) க் கூட என்னும் சொல் 
லகை ; upper timber of a door - frame. 2. வாசற்படி , 

ஆளப்பெறின் பொருள் மாறாதிருப்பதாலும் அறியலாம் . 
front of a house , door - way threshold . 3. வாசற்காலின் 

( எ.டு. ) புலவர்க்கும் தெரியாப் பொருள் = புலவர்க்கும் கூடத் 
கீழ்ப்பலகை ; lower timber of a door -frame. 

தெரியாத பொருள் . புலையனும் விரும்பாப் புன்புலால் 
ம . உம்மரம் . 

யாக்கை புலையன் கூட விரும்பாப் புன்புலால் யாக்கை . யாம் , 
[ உ + உம் – உம்மரம் . ummara > Skt. umbara . ) 

நாம் , நீம் , தாம் முதலிய மூவிடப் பெயர்களின் பன்மையுணர்த் 

தும் மகரவொற்றும் , உம்மிடைச் சொற் குறிப்பே . ( வே.க. 38 , 
உம்மளம் ummalam , பெ . ( n . ) உப்பளம் ; salt pan . 

த.ம .4 . ) . 
[ உப்பு — உம்பு – உம்பளம் — உம்மளம் ( கொ.வ.) . ] 

உம்மு - த்தல் ummu- , 5. செ.கு.வி. ( v.i. ) காய்தல் ; to 
உம்மா umma, பெ . ( n. ) அம்மா; mother . Ar. umma . become dry . 
( அம்மா – உம்மா ( கொ.வ.) . ] 

[உல் — உம் – 

உம்மு . ) 
உம்மாச்சி ummacci, பெ . ( n . ) பெண்தெய்வம் ; Goddess . 

உம்மெனல் ummenel, பெ . ( n. ) 1. உடன்பாடு , சினம் 
உம்மாச்சி கும்பிடு ( பிரா.வ. ). 

முதலியவற்றின் ஒலிக்குறிப்பு ; utterance of an interj. 
( அம்மை – உம்மை + ஆச்சி - உம்மாச்சி . ஆத்தாள் – ஆத்தி sound um expressive of assent , anger or threat. 2 . 
– ஆச்சி . ) 

ஓர் ஒத்தொலித்தலோசை ; onom . expr . denoting the 
உம்மாண்டி ummandi, பெ . ( n . ) 1. பூச்சாண்டி ; bug 

sound of bubbling streams, pattering of rain , murmuring 
bear . ( J. ) . 2. வெருட்டுஞ் சொல் ; frightening word . 

of the wind . உம்மென்றெழு மருவித்திரள் ( தேவா . 
( செ.அக.). 

244.3 ) . ( செ.அக. ) . 
ம. உம்மாக்கி . 

[ உம் + எனல் . ) 
[ உம் - அச்சுறுத்தும் ஒலிக்குறிப்புச் சொல் . உம் + ஆண்டி 

உம்மை " ummai, பெ . ( n . ) உம்மெனிடைச் சொல் ; part. 
உம்மாண்டி = ஆண்டிக் கோலத்தில் வருபவன் . பேசாமல் உம் . “ உம்மை எட்டே " ( நன் . 425. ) . ( செ.அக. ) . 
பதுங்கிவரும் பகைவிலங்கு போன்றவன் என்பது குறிப்புப் 

[ உம் – உம்மை . ) 
பொருள் . ) 

உம்மை ummai, பெ . ( n . ) 1. முற்பிறப்பு ; birth previous 
உம்மி ummi, பெ . ( n . ) காய்ந்தது ; உலர்ந்தது ; dried . 

to the present one. “ உம்மை வினை வந்துருத்த லொழி 
[ உல் -– உம் – உம்மி. ) 

யாது ( மணிமே . 26 , 32 ) . 2. மறுமை ; life beyond 
உம்மிசம் ummisam , பெ . ( n . ) வயிரக்கல் பதிக்க the grave , existence after the present life. உம்மை 
அமைத்த நகைக் கட்டடம் ; groove in the framework , யெரிவாய் நிரயத்து வீழ்வர்கொல் ( நாலடி . 58. ) . 
of a jewel in which stones are to be set. ( Loc .). ( செ.அக.) . ( செ.அக. ). 
தெ. ஓம்மத்சு . 

[ 2 – உம் – உம்மை . உம் " எனும் முன்மைச்சுட்டு காலமுன் , 
[ உம் பொருத்துதல் . உம் – உம்மிதம் - உம்மிசம் . இடமுன் என்னும் இருவகையினும் முன்னோக்கும் பின்னோக் 
( கொ.வ.) . ) 

கும் கொண்டது . எனவே , முற்பிறப்பும் மறுபிறப்பும் குறித்தது . ] 


உம்மைத்தொகை 


72 


உமல் 


2 


உம்மைத்தொகை ummai - t -togai, பெ . ( n . ) உம் என்பது உமர் umar, பெ . ( n . ) உம்மவர் ; your friends and relations. 

தொக்க தொகை. ( நன் . 368. உரை ) ; ( Gram . ) an elliptical “ உமர் கூறுநிதி கொணர்ந்து " (திருக்கோ . 268 ) . 
compound in which the conj. part. உம் is understood , ( செ.அக. ). 
as இராப்பகல் . ( செ.அக. ). 

[ உம் + அவர் + உம்மவர் – உமர். ) 
[ உம் - உம்மை + தொகை . ) 

உமர் umar, பெ . ( n . ) 1. குதிர்; clay receptacle for 
உம்மையெஞ்சணி ummai- y - eijani, பெ . ( n . ) அணி grain . ( Loc . ). 2. இகழ்ச்சிச் சொல் ; a term of contempt. 
வகையுளொன்று ; a kind of rhetoric. 

(Tinn . ) . ( செ.அக. ). 
( உம்மை + எஞ்சு + அணி . ] 

[ உ + உம் – உமர் = உயரமாய் இருப்பது , உயர்த்துவது 

போன்று பழித்தல் . ] 
உம்வரம் umvaram , பெ . ( n . ) மேல்வாயிற்படி . ( சங் . 

உமரி umari , பெ . ( n . ) 1. ஒரு பூண்டு ( மலை . ) ; 
அக . ) ; upper timber of a door frame. ( செ.அக. ) . 

marsh - samphire. 2. பவளப்பூண்டு ; species of glasswort. 
[ உம் = உயர்வு , மேல் . உம் + ( வாரம் ) வரம் . ] 

3. நத்தை ; snail . ( வின் . ) . ( செ.அக. ). 
உமட்டியர் umattiyar , பெ . (n.) உமணக் குலத்துப் 

ம . உமரி . 
பெண் மக்கள் ; women of the Uman caste . உமட்டிய 

[ உம் – உமரி . ] 
ரீன்ற ... புதல்வரொடு " (சிறுபாண் . 60 ) . ( செ.அக. ). 

உமரிக்காசு umari- k - kisu , பெ . ( n. ) பலகறை ; cowry 
( உம்மளம் — உம்மளன் – உம்மணன் – உமணன் – உமணத்தி 

used as money . ( செ.அக.). 
– உமட்டி + அர் . ) 
உமட்டியர் umattiyar , பெ . ( n . ) நுளைச்சியர் ( அக .நி .); 

( உமரி + காசு . ) 
fisher - women . ( செ.அக. ). 

உமரிக்கீரை umari- k - kirai, பெ . ( n. ) கோழிப் பசளை; 

sea - blite. 
[ உமணத்தி – உமட்டி + அர் . உப்பு விளைப்பவரே மீனவராக 
வும் இருந்தமையை இச்சொல் காட்டுகிறது . ] 

[ உமரி + கீரை . ) 
உமண் uman , பெ . ( n . ) 1. உப்பமைப்போர் குலம் ( நன் . உமரிச்சாரக்கட்டி umari-c - cara-k -katti, பெ . ( n . ) உமரி 

210. மயிலை.) ; the caste of salt- makers . 2. உப்பு யுப்பின் கட்டி ; a lump of salt wort , soda . ( சா.அக. ). 
மண் ; saline soil . 3. உப்பு; salt. ( செ.அக. ). 

(உமரி + சாரம் + கட்டி . ] 
( உமணன் – உமண் . ஒ.நோ. பாணன் – பாண் . ) 

உமரிச்சாரம் umari - c - caram , பெ . ( n . ) உமரிப் பூண்டி 
உமண்பகடு uman - pagadu, பெ . ( n . ) உப்பு வாணிகரது னின்று எடுக்கும் சத்து ; saltwort soda obtained from 

மூட்டை சுமந்து செல்லும் எருது ( தொல் . பொருள் . the plant Umari. ( சா.அக. ) . 
18. உரை ); pack - ox carrying salt. ( செ.அக. ). 

( உமரி + சாரம் . சாறு - சாறம் – சாரம் . ] 
(உமண் + பகடு . ] 

உமரிச்சாறு umari - c - caru, பெ . ( n . ) உமரியிலையின் 
உமணத்தி umanatti, பெ . ( n . ) உமணப் பெண் . ( வின் . ) ; சாறு ; juice of the leaves of the saltwort plant. ( சா.அக.). 
woman of the caste of salt makers . ( செ.அக. ). 

[( உமரி + சாறு . ) 
[ உமண் + அத்தி . ] 

உமரித்தாமிரம் umari-t -tamiram , பெ . ( n . ) கருஞ் சிற் 
உமணத்தியர் umanattiyar , பெ . ( n . ) உப்பு விற்றிடும் றகத்தி ; a black variety of sasbane . ( சா.அக.). 
மகளிர் ( ஆ.அக. ) ; women of the salt sellers caste. 

( உமரி + தாமிரம் .) 
( உமண் + அத்தி + அர் . ] 

உமரிப்பூடு umari - pudu, பெ . ( n . ) உமரி பார்க்க ; see 
உமணர் umanar, பெ . ( n . ) உமணன் பார்க்க . ( ஆ.அக. ) ; umari. ( சா.அக. ). 
see umanan . 

( உமரி + பூடு . பூண்டு 

– பூடு . ] 
[ உமண் + அர் . ] 

உமரியுப்பு umari - y - uppu , பெ . ( n . ) 1. உமரிச் செடியைக் 
உமணன் umanan , பெ . ( n. ) 1. உப்பமைக்கும் குலத்தி கொளுத்திய சாம்பல் ; ash obtained from burning the 

னன் (திவா . ); member of the ancient caste of salt plant (marsh - samphire ). It is an alkali or saltwort soda 
makers . 2. உப்புவாணிகன் ; dealer in salt. பல்லெருத் and is used as a mordant in medicine . 2. அமுரியுப்பு ; 
துமணர் பதிபோகு நெடுநெறி " ( பெரும்பாண் . 65 ) . uric salt. ( சா.அக. ) . 
( செ.அக. ). 

[ உமரி + உப்பு. ] 
[ உம்மளம் — உம்மணம் — உம்மணன் – உமணன் ) 

உமல் umal, பெ . ( n. ) 1. ஓலைப்பை ; long bag of 
உமது umadu , பெ . ( n . ) 1. உம்முடைய ; that which palmyra leaves or of rushes. ( J. ) . 2. ஓலைக் கூடை ; 
belongs to you , yours . 2. உம்மை ; yourself . 

மீன் பிடிக்கப் பயன்படுத்தும் பனையோலைக் கூடை ; 
[ உம் + அது - உமது . ] 

basket made of palmyra - leaf. ( செ.அக.). 


உமலகம் 


73 


உமிக்காந்தல் 


உமி 2 


5 


ம . உமல் . 

உமி umi, பெ . (n . ) நெல்லின் மேல்தொலி ; husk ; chaft. 
[ உம் – உமல். ] 

நெல்லுக் குமியுண்டு " ( நாலடி . 221 ) . 
உமலகம் umalagam, பெ . ( n. ) அரிதாரம் ; orpiment . ( W.) . 

குட ., ம . உமி க . உம்பி ; து . உமி , உம்மி ; தெ . உமக்க , 
( செ.அக.) . 

உமுக , மக ; குரு . உம்கு . 
[ உமல் — உமலகம் . ] 

[ உம் – உமி . உம் = மேலிடுதல் , மூடுதல் , கவித்தல் . ] 
உமலிச்சாரம் umali - c - caram , பெ . ( n . ) 

( n . ) உமரிச்சாரம் 

-த்தல் umi-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. பதராதல் ; to 
பார்க்க ; see umari - c - cdram . ( சா.அக. ). 

become chaff . 2. சாரமறுதல் ; to become insipid , spoiled 

( W. ) . சோறு உமித்துப் போயிற்று . ( செ.அக.). 
( உமலி – சாரம் . ] 

[ உம் – உமி – உமி - த்தல் . ] 
உமற்கடம் umarkacam, பெ . (n.) தருப்பை ( மலை . ) ; | உமி -த்தல் umi-, 2. செ.கு.வி. ( vi .) 1. கொப்புளங் 
darbha grass . ( செ.அக. ). 

கொள்ளுதல் ; to blister , become sore. உள்ளடி யுமித் 
[ உமல் + கடம் . ) 

துமித் தழன்ற " ( சூளா. அரசி . 93 ) . 2. பதன் அழிதல் ; 
உமறுப்புலவர் umaruppulavar, பெ . ( n . ) சீறாப்புராணம் to decay , deteriorate , to lose soundness , as timber . வீட்டு 

பாடிய முகம்மதியப் புலவர் ; Muhammadan Tamil poet மரங்கள் உக்கியுமித்துப் போயின. ( செ.அக.) . 
patronized by a mussalman patron of learning Cidakkādi, 

[ உம் – உம்மு – உமி . உமித்தல் . ) 
author of the CTra - p - puranam , 17th C. ( செ.அக. ). 

உமி -தல் umi-, 4. செ.குன்றாவி . ( v.t ) 1. கொப்புளித் 
[ உமறு + புலவர். ) 

தல் ; to gargle. “ நீராடும்போது ... நீந்தா ருமியார் 
உமா uma , பெ . ( n . ) குன்றி ( மூ.அ. ) ; crabs eye.. ( ஆசாரக். 15 ) . 2. இதழ் ( உதடு ) கூட்டித் துப்புதல் 
( செ.அக. ). 

(தனிப்பா . 1 , 25 , 45 ) ; to spit. 
[ உம்மி – உமா. ] 

ம . உமிக்குக ; க . உகி , உகழ் , உகுழ் ; து . உபி ( உமிழ் நீர் ) . 

உகிபுனி ; தெ . உமியு . 
உமாகடம் umagadam , பெ . ( n . ) சணற்கொத்து ; sun - hemp 
bundle . ( ஆ.அக. ) . 

[ உம் – உமி – உமிழ் ( இதழ் மூடுதல் , இதழ் மூடித் துப்புதல் . ] 

உமி -தல் umi- 4 செ.குன்றாவி . ( v.t. ) உறிஞ்சுதல் ; to 
தெ . உமி 

suck , sip. முலையுமிந்து குடிக்க . ( யாழ்ப் . ). 
( உமகடம் 

உமாகடம் . 

உமி போன்று உட்சாறற்று 
வெளிறியது . ) 

[ உம் – உம்மி 

உமி . ] 
உமாதகியரிசி umadagiyarisi, பெ . ( n . ) கருங்குருவை உமிக்கரப்பான் umi- k - karappan , பெ . ( n . ) குழந்தை 
யரிசி ; rice of a black variety of paddy . ( சா.அக. ) . 

கட்கு வரும் கரப்பான் வகை ( வின் . ) ; a kind of small 

eruption over the head and body, esp . in children . 
[ ஒருகா. உமி + அதக்கு + அரிசி . ) 

( செ.அக. ) . 
உமாதி umadi, பெ . ( n . ) அறிவில்லா- ன் - ள் ; un - wise 

( உமி + கரப்பான் . ] 
person . ( ஆ.அக. ) . 

உமிக்கரி umi - k - kari, பெ . ( n . ) 1. உமி எரித்ததனாலாகிய 
[ உள் + மத்தம் – உண்மத்தம் – உமத்தம் – உமாதம் – உமாதி , 

கரி ; burnt rice - husk . ( used as tooth powder .). 
உள் – உள்ளம் . மத்தம் = சுழற்சி . ] 

( செ.அக. ). 
உமாதேவி omadevi , பெ . ( n . ) அறிவும் அருளுமாகிய 

ம. உமிக்கரி . 
சிவசத்தி ; Goddess Parvati. 

( உமி + கரி . ] 
[உமை – உமா + 

தேவி . ] 
உமாபதிசிவாசாரியார் umapadi- Sivaciriyar, பெ . ( n ) | உமிக்காடி umi-k- kadli, பெ . (n .) உமிக்கருக்கு ; gruel 

made of barley , sour rice gruel or barley - gruel. 
வழிமுறை ( சந்தான ) குரவருள் ஒருவர் ; a Siva acarya , 
author of the Siva - p -pirakasam and seven other treatises ம. உமிக்காடி . 
of the 15 Sidhanta - Sattiram besides several other works [ உமி + . காடி . ] 
like Koyilpuranam , 13th c . , one of four Santana - kuravar . 

உமிக்காந்தல் umi - k - kandal, பெ . ( n . ) உமியிலுண்டாகும் 
(உமை – உமா + பதி + சிவ + ஆசாரியர். ) 

தழல் ; fire of rice husks, fire smouldering in a heap 
உமாமகேச்சுரம் umamageccuram , பெ . ( n . ) ஒரு நோன்பு ; 

of rice husk . " உண்ட வயிற்றி லுமிக்காந்த லிட்டதே 
religious observance in honour of umāmakecuvaram . ( தமிழ்நா. 227 ) . 
உமா மகேச்சுரமென்றொரு தவவிரதம் " ( பிரமோத் . ம . உமித்தீ . 
உமாம .17 ). ( செ.அக. ). 

[ உமி + காந்தல் . ] 


உமிக்கூர் 


74 


உமிழ்வு 


உமிக்கூர் um - k - kur, பெ . ( n . ) உமிமூக்கு ; point of the உமியல் umiyal, பெ . ( n . ) வசம்பு ( மலை . ) ; sweet- flag. 
rice - husk . ( செ . அக .) . 

( செ . அக.) 
( உமி + கூர் . ] 

ம . உமியல் . 
உமிச்சட்டி umi - c- catti, பெ . ( n . ) கணப்புச்சட்டி ; vessel [ உம் – உமியல் . ) 

containing rice -husks in which fire is kept alive.eu osnofl umi- y -uņni, Qu . ( n. ) gal_Govorooofl; small 
( செ.அக.). 

tick . ( செ.அக. ). 
[ உமி + சட்டி . ] 

[( உமி + உண்ணி . ] 
உமிச்சாம்பல் umi - c - cambal, பெ . ( n . ) உமி எரிந்துண்டா | உமிர் umir, பெ . ( n. ) உடல் மயிர் ; the hair of the body. 

கும் சாம்பல் ; ashes obtained from the burning of 
rice - husks ( loc . ) . ( செ.அக. ). 

[ உம் – உமி – உமிர் . ] 

உமிரி umiri , பெ . ( n . ) உமரி பார்க்க ; ( மலை . ); see 
[ உமி + சாம்பல் . ) 

umari. 
உமிச்சிரங்கு umi- c -cirarigu , பெ . ( n . ) உமியைப் போன்ற 

( உமரி - உமிரி . ] 
பருக்கள் அல்லது சிறு சிரங்குகள் ; நமைச்சிரங்கு 
( யாழ்ப் .) ; a superficial, troublesome kind of itch , Prurigo உமிலிசாரம் umili - saram,, பெ . ( n . ) கறிக்கூட்டு 
( j.). ( செ.அக.). 

( பதார்த்த . 1113. ) ; vegetable salt. 
( உமி + சிரங்கு . ] 

[ உமிலி + சாரம் . ) 
உமிசம் umisam , பெ . ( n . ) 1. உம்மிசம் ; groove in the உமிவு umivu , பெ . ( n . ) துப்புகை ; spitting . " உமிவும் ... 
frame work of a jewel in which stones are to be set. 

புணரார் பெரியா ரகத்து ( ஆசாரக் . 71 ) . ( செ.அக. ). 
2. கணு ; notch . ( செ . அக .) 

[உமிழ் – உமிழ்வு – உமிவு . ) 
(உமி - உமிசம் . ) 

உமிழ் - தல் umil 2. செ.குன்றாவி . ( v.t. ) 1. துப்புதல் ; 
உமித்தவிடு umi- t-tavigu, பெ . ( n . ) உமி கலந்த தவிடு ; to spit . 2. கொப்பளித்தல் (திவா . ); to gargle. 3 . 
bran mixed with fine or broken husks for feed , coarse 

வாயாலெடுத்தல் ; to vomit , reject from an overcharged 
bran . ( செ.அக. ). 

stomach . 4. வெளிப்படுத்துதல் ; to emit , as rays of light, 
[ உமி + தவிடு. ] 

to discharge , as arrows , to send forth , as sparks, to 

yield , as fragrance , to reveal as news . " உள்ளத்தாலுமிழ 
உமிநகம் umi -nagam , பெ . ( n . ) மெல்லிய நகம் ; tinger 

வேண்டா ( சீவக . 2149 ) . 5. தெவிட்டுதல் (திவா . ); 
and toe nails that are very thin like husk ( W. ) . ( செ.அக.). 

to be satiated . 6. சொரிதல் ; to pour . 
( உமி + நகம் . ) 

ம . உமிழ்க ; க . உகி , உகுழ் , உகழ் ; து . உம்பியுனி, உகிபுயு ; 
உமிநீர் umi - nir , பெ . ( n .) வாயூறு நீர் ; spittle, saliva . தெ . உமியு ; கோண் . உகியன் , உச்சான் ; கொலா . , நா . உச் : 

பர் . உச் , உச்ச; பட. உகி . 
ம . உமிநீரு ; க. உகுள் நீரு : து . உம்பி ; தெ. உம்மி . 

[ உ + உம் — உமி - உமிழ் . ] 
[உமிழ் + நீர் - உமிழ்நீர் – உமிநீர் .) 

) 
உமியிட்டு எரிக்கும் புடம் ( சங் . அக .); calcination by உமிழ்நீர் umil - nir, பெ . ( n . ) வாயூறு நீர்; spittle, saliva . 
heating medicinal drugs over a pitful of burning pa ( செ.அக.) . 
ddy - husk. ( செ.அக.). 

ம . உமிழ்நீர் . 
[ உமி + புடம். ] 

[ உமி – உமிழ் + நீர் . ] 
உமிமூக்கு umi - mikku , பெ . ( n. ) உமிக்கூர் பார்க்க ; see | உமிழ்நீர்ப்பெருக்கி umilnir -p-perukki , பெ . ( n . ) கொடு 
umi - k - kur. ( செ . அக.) . 

வேலி ; Ceylon lead wort. 
[உமி + மூக்கு . ] 

[உமிழ் + நீர் + பெருக்கி . ) 
உமியம் umiyam , பெ . (n . ) 1. கனிமநஞ்சு விளையும் உமிழ்வு umilvu , பெ . 

umilvu , பெ . ( n . ) 1. துப்புகை; 

( ; spitting , 
நிலம் ; paddy field . 2. செய்நஞ்சு ( பாடாணம் ) விளை 

" உமிழ்வோடிருபுலனுஞ் சோரார் ( ஆசாரக் . 33. ) . 2 . 
யும் நிலம் ; soil or mine from which mineral poison உமிழப்படுவது ; anything ejected from the mouth as 
is dug out .. 

spittle, vomit.( செ . அக .) . 
[ உமி + அம் . ] 

( உமிழ் – உமிழ்வு . ) 


உமிப்புடம் umi-p- pudam, பெ. ( n .) குழி நிறைய உமிழ் umil,பெ . ( n . ) உமிழ்நீர் பார்க்க ; see umil - nir. 


உமை 


75 


உய்த்தலில்பொருண்மை 


உமை 


umai, பெ . ( n. ) 1. மஞ்சள் ( நாநார்த்த . ) ; turmeric. ம. உய்யுக . 
2. புகழ் . ( நாநார்த்த . ); fame . 3. ஒளி ( நாநார்த்த . ); 
brilliance . 4. நெல்வகை ( நாநார்த்த . ); a kind of paddy . 

[ உ – உய் – உய் - தல் . ] 
5. சணல் ; sunhemp . ( pond . ). 

உய் - த்தல் uy-, 4. செ.குன்றாவி . ( v.t ) 1. உய்யச் 

செய்தல் ; to ensure salvation . “ உய்த்த வியோமரூபர் 
[ அம் — உம் – உமை. ) 

( சதாசிவ . 29 ) . 2. நீக்குதல் ; to drive away , dispel 
உமை - த்தல் umai-, 2. செ.கு.வி. ( v.i. ) தினவு தின்னு 

as darkness . " பல்விளக் கிருளின் றுன்னற வுய்க்கும் 
தல் ; to itch . " உமைத்துழிச் சொறியப் பெற்றாம் " ( சீவக. 

(திருக்கோ . 175 ) . ( செ.அக. ) . 
2617. ) . 

[ உ – உய் – உய் - த்தல் . ] 
உமை umai , பெ . ( n . ) மலைமகள் ; Parvathi, consort உய் - த்தல் uy , 4. செ.குன்றாவி . ( v.t ) 1. செலுத்துதல் ; 
of Siva . " ஒளி நீறணிந்து வுமையோடும் வெள்ளை 

to direct, guide. “ நன்றின் பாலுய்ப்ப தறிவு " ( குறள் , 
விடைமேல் " . ( தேவா. 1171,3 ) . ( செ.அக. ). 

422 ) . 2. படைக்கலம் விடுதல் ; to discharge , let fly , 

as an arrow . " அம்புய்க்கும் போர் ( கம்பரா. மாரீச . 
[ அம்மை – உம்மை — உமை. ) 

186 ) . 3. அனுப்புதல் ; to send , despatch. “ பட்டிமை 
உமைகரந்தி umaikaranadi, பெ . ( n . ) - மலைமகளின் யோலை யுய்ப்பான் (திருவிளை. மெய்க்கா . 13 ) . 4 . 

கையிலிருந்து வருவதாகிய கங்கை ( பிங் . ) ; Ganges நடத்துதல் ; to conduct, lead , direct. உய்த்திடு மிச்சை 
supposed to flow from the hand of Parvati. ( செ.அக. ). செய்தி " ( சி.சி. , 1 , 62 , நிரம்ப .) 5. கொண்டு போதல் ; 

to carry . “ வேட்டுவ ருய்த்தன ரோவென " (சீவக. 425 ) . 
[உமை + கரம் + நதி - உமைகர நதி . ] 

6. நுகர்தல் ; பட்டறிதல் ; to enjoy , experience . “ காதல 
உமைமகன் umai - magan, பெ . ( n . ) 1. யானை முகன் ; காத லறியாமை யுய்க்கிற்பின் ( குறள் , 440 ) . 7 . 

Vinayaki. 2. முருகன் ; Murugan . 3. வீரபத்திரன் ; Virabha கொடுத்தல் ; to give. " மீளியாளர்க்கு மிகவுய்த் தன்று 
dra son of Parvathi. ( செ.அக. ). 

( பு.வெ. 3,9 , கொளு . ). 8. அறிவித்தல் ; to make known , 
[உமை + மகன் . ] 

tell, reveal. அவ்வழி யரசற் குய்த்தார்க்கு (சீவக . 

1407 ) . 9. ஆணை செலுத்துதல் ; to rule. “ ஞால முழுது 
உமையவட்பெற்றோன் umaiyavatperon, பெ . ( n . ) 

முய்த்திடு மகவு " ( பார்த . சம்பவ . 10 ) . 10. குறிப்பித் 
இமவான் ( பிங் . ) ; Himalaya, father 
Himalaya, father of Pārvathi. 

தல் ; to mention . 11. ஊர்தியில் செல்லுதல் ; to fly 
( செ.அக. ). 

as vehicle. 12. அமிழ்த்தல் ; to press , sink . 13. ஈடேறச் 
(உமையவள் + பெற்றோன் . ] 

செய்தல் ; to realise. “ உய்யத்த வியோமரூபர் ( சதா 

சிவ . 29 ) . மதியைச் செலுத்தி ஆராய்தல் , உய்த்தறிதல் , 
உமையவள் umaiyaval, பெ . ( n . ) பார்வதி ; Parvati. 

உய்த்துணர்தல் . உய்த்தலில் பொருண்மை என்னும் 
கொடியி னொல்கிய நுசுப்புடை யுமையவள் ” ( கந்தபு . 

தொடர்களை நோக்குக . 
தவங்காண் .8 ) . ( செ.அக. ). 

ம . , க . உய் . 
[ உமை + அவள் . ) 

[ உ – உய் – உய் - த்தல் . ] 
உமையாள் umaiyal, பெ . ( n . ) உமையவள் பார்க்க; | உய் uy , இடை . ( part ) . ஒலிக்குறிப்பு இடைச்சொல் , 
See umaiyaval. “ உமையாள் கணவா " (திருவாச . 33.1 ) . onomatopoeic expression. 
( செ.அக. ) . 

[ உ – உய் . ) 
( உமை + ( அவள் ) ஆள். ] 

உய்கதியால் uygadiyal, பெ . ( n . ) உய்தடி பார்க்க ; see 
உமையாள் umaiyal, பெ . ( n. ) 1. சவுக்காரம் ; soap . 

uydadi. ( செ.அக. ) 
2. மயிலிறகு ; feather of pea - cock . 

உய்கை uygai, , பெ . ( n . ) 1. ஈடேறுகை ; salvation , 
உய் - தல் uy-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. பிழைத்தல் ; 

deliverance . 2. துன்பம் நீங்குகை; escaping from 

hardship , relief from distress . “ உய்கை பொருளா வொரு 
umso ; to live, to subsist, have being. " 2.60T 600TIT 
வறுங்கடும் புய்தல் வேண்டி " ( புறநா . 181 ) . 2. ஈடேறு 

வர்க்கு மோருதவி செய்கை யிலனேல் " ( கந்தபு . காம . 

47 ) . ( செ.அக. ). 
தல் ; to be saved , redeemed . “ தினைத்தனைப் பொழு 
தும் மறந்துய்வனோ ( தேவா . 5,1 ) . 3. நீங்குதல் ; 

[ உ – உய் – உய்கை = உய்தல். ) 
to be relieved , as from trouble. “ தாவலுய்யுமோ " உய்த்தலில்பொருண்மை uyttalilporunmai, பெ . ( n . ) 
( பதிற்றுப் . 41.17 ) . 4. துன்பத்தினின்று தப்புதல் ; to கருதிய பொருள் தெளிவாகப் புலப்படுமாறு எளிய 
eacape as from danger. “ சார்புடைய ராயினு முய்யார் சொல்லுடைமையாகிய குணம் ( தண்டி . 21. ) ; ( poet.). 
( குறள், 900 ) 5. உண்டாக்குதல் ; to make, prepare. the merit of transparency of sense achieved by a careful 
6. வலிதல் ; to get strong. 7. ஆற்றுதல் ; to engage. choice of unambiguous simple words , a merit of poetic 
8. முற்செல்லுதல் ; செலுத்தல் ; to lead . 

composition . ( செ.அக. ). 
[ உய்த்தல் + இல் + பொருண்மை . ) 


உய்த்தறி- தல் 


76 


உய்வி - த்தல் 


உய்த்தறி - தல் uyttari-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) உய்த்து உய்மணல் uymanal, பெ . ( n . ) கருமணல் ( வின் . ) ; black 
ணர் பார்க்க ; see uyttunar. இப்பொருள் உய்த்தறியத் 

sand . ( செ.அக. ). 
தக்கது . ( செ.அக.). 

[உய் + மணல் , ) 
[[ உய்த்து + அறி . ] 

உய்யக்கொண்டார் uyya - k - kondir , பெ . ( n . ) 1. நாத 
உய்த்துக்கொண்டுஉணர்தல் uyttu - k - kondu - unardal, 

முனிகளுக்குப் பின்வந்த மாலியக் குரவர்; a Vaisnava 
பெ .( n . ) 32 உத்திகளுள் ஒன்று . அஃது ஒரு பொருள் 

acharyar . 2. புண்டரீகாசர் பார்க்க ; see Pundarikasar . 
சொல்லியக்கால் அதன் மற்றொரு பொருளினையும் 

( உய்ய + கொண்டார் . ] 
யுணர்ந்து கொண்டறியுமாறு தோன்றச் 

செய்தல் 
( தொல்.பொருள் . 656. ) ; a literary method consisting உய்யக்கொண்டான் uyya - k - kondan, பெ . ( n . ) வாழச் 
in the use in exposition of such expressions of additional 

செய்தவன் ; saviour . ( செ.அக. ). 
meaning is incorporated with the prime meaning , one 

(உய்ய + கொண்டான் . ) 
of 32 utti.. 

உய்யக்கொண்டான் . uyya - k - kondan, பெ . ( n . ) எருமை 
[உய்த்து + கொண்டு + உணர்தல் . ] 

முல்லை ( மூ . அ . ) ; white bracted Jasmine . 
உய்த்துணர் - தல் uyttunar-, 8. செ.குன்றாவி . ( v.t.) 

மனத்தைச் செலுத்தி ஆராய்ந்தறிதல் ; to know by [ உய்ய + கொண்டான் . ) 
careful investigation. "உய்த்துணர்ந்த வருரைத்த " . | உய்யப்பிணக்கம் uyyappinakkam , பெ . ( n . ) வாழ்க்கைப் 
( சூளா . சீய .37 ) ( செ.அக. ). 

போராட்டம் ; doldrums of life . ( செல்வி . 77. புரட்டாசி . 
[ உய்த்து + உணர் - தல் ] 

74 ) . 
உய்த்துணர்மொழி uyttunar - moli,பெ . ( n . ) செய்யுட்குற் 

[ உய்ய + பிணக்கம் . ] 
றங்களுளொன்று ( யாப் . வி . 525.); ( pros ). defect in 
versification . ( செ.அக. ). 

உய்யவந்ததேவநாயனார் uyya -vanda-deva- nayanar, 
[உய்த்து + உணர் + மொழி . ] 

பெ . (n . ) 1. சிவனியக் கொண்முடிபுகளுள் திருவுந்தி 
உய்த்துணர்வணி uyttunar - v - ani, பெ . ( n . ) ஒரு செயல் யார் நூலை யியற்றியவர்; the author of the Tiru - v - unti 
முற்றுப் பெறுதற் கிஃதிவ்வாறா மென ஊகித்தல். 

yār, native of Tiruviyalūr 12th C. 2. fluoflws OlSTOOOTLO 
( அபி . சிந் . ) ; informing means and ways to finish a 

டிபுகளுள் திருக்களிற்றுப்படியார் இயற்றியவர் ; author 
matter. 

of Thiru - k - kalirru - p - patiyar, native of Tirukkatavur 12th 

C. ( செ.அக. ) . 
[உய்த்து + உணர்வு + அணி . இது வடமொழியில் சம்பாவ 
னலங்காரம் எனப்படுகிறது . ) 

[ உய்ய + வந்த + தேவன் + நாயனார் .) 
உய்த்துணர்வு uytunarvu, , பெ . ( n . ) 1. ஆராய்ந்துணரும் உய்யாக்கடிப்பான் uyyakkadippan பெ . ( n. ) பிழைக்காத 
அறிவு; knowledge obtained by study, keen research படி கடிக்கும் உயிரி ; அதாவது கருநாகம் . a black cobra 
and observation . " உய்த்துணர் வில்லெனினில்லாகும் the bite of which is sure to bring on death . ( சா.அக.). 
( நீதிநெறி . 5.) . 2. ஞானம் ; wisdom . " உய்த்துணர் 

(உய்யா + கடிப்பான் . ] 
வென்னும் ஒளி ( திவ் . இயற் . 3,94 ) . ( செ.அக . ) ... 
[உய்த்து + உணர்வு . ] 

உய்யானம் uyyanam , பெ . ( n . ) பூங்கா; park, pleasure 
உய்த்துணரவைப்பு uytunaravaippu , பெ . ( n . ) ஓர் உத்தி 

garden. “ உய்யானத்திடை யுணர்ந்தோர் செல்லார் 

( மணிமே . 3,52 ) . ( செ.அக.) . 
( நன் . 14. ) : ( gram ). Literary method consisting in the 
use in exposition of such expressions as would stimulate ( உய்யும்வனம் - உய்யுவனம் - உய்யானம் . ஓ . நோ . உய்தடி . ) 
thought or further enquiry , one of 32 utti. ( செ . அக .) . 

உய்வனவு uyvapavu , , பெ . ( n . ) 1. செழிப்பு; flourishing, 
[ உய்த்து + உணர + வைப்பு . ] 

reviving, as a tree . 2. பிழைப்பு ; வாழ்வு ; living , subsiste 
உய்தடி uydadi, பெ . ( n . ) கிளைக்கும் வேலிக்கொம்பு nce , maintenance . 3. ஈடேற்றம் ; வீடுபேறு ; attaining 
( யாழ்ப் . ); live hedge stick . ( செ.அக. ). 

eternal bliss . ( செ.அக. ) . 
[ உய் + தடி . ] 

[ உய் – உய்வனவு . உய்யக்கொண்டான் , உய்யவந்த தேவ 
உய்தி uydi, பெ . ( n . ) 1. ஈடேற்றம் . salvation , deliverance. நாயனர் முதலான பெயர்களில் உய்தல் ஈடேற்றத்தை உணர்த் 
சார்பறுத் துய்தியும் " ( மணிமே . 25,5 ) . 2. கழுவாய் ; 

தும் . ] 
remedy, atonement, expiation . " செய்தி கொன்றோர்க் உய்வி - த்தல் uyvi - 4 . செ.குன்றாவி . ( v.t. ) பிழைக்கச் 
குய்தி யில்லென ( புறநா . 34) . 3. நீங்குகை ( புறநா . செய்தல் ; to restore one to life . ( சா . அக .). 
34. உரை .); ceasing . ( செ . அக .) . 

[உய் – உய்வி ( பி.வி. ) . ] 
[ உய் உய்தி . ] 


உய்விடம் 


77 


உயர்த்து -தல் 


உய்விடம் uyvidam, பெ . ( n . ) பிழைக்குமிடம் ; asylum , | உயர் uyar, பெ . ( n . ) உயர்ச்சி ; greatness , nobility , fame. 

place of refuge , shelter . " உய்விட மறியே மாகி உயர்மிக்க ( சீவக . 473 ) . 
( குறிஞ்சிப் . 166. ) . ( செ.அக. ). 

[ 2 – உய் – உயர் . ) 
( உய்வு + இடம். ] 

உயர் -த்தல் uyar-, 2. செ.கு.வி. ( v.i. ) உயர்த்து பார்க்க ; 
உய்வு uyvu , பெ . ( n . ) 1. உயிர் தப்புகை ; escaping see uyarttu . “ மேன் மேலுயர்த்து நிறுப்பானும் " ( நாலடி ; 
from danger . " எரியாற் சுடப்படினு முய்வுண்டாம் " 248. ) . ( செ.அக. ). 
( குறள் , 896 ) . 2. ஈடேற்றம் ; salvation . " உய்வுபாய 

[ உ – உயர் – உயர்த்தல். ) 
மற்றின்மை தேறி " ( திவ் . திருவாய் . 4,3,11 ) . 3 . 
கழுவாய் ; expiation . உய்வில்லை செய்ந்நன்றி கொன்ற 

உயர் 

uyar, பெ . ( n . ) குன்றி ( மலை . ) ; crab s - eye. 
மகற்கு ( குறள் , 110 ) . ( செ.அக. ). 

( செ.அக. ). 
( உய் – உய்வு. ] 

[ உய – உயர். ) 
உயக்கம் iyakkam, பெ . ( n . ) வருத்தம் ; suffering , distress , | உயர்குடி uyarkudi, பெ . ( n . ) மேலான குடி ; high caste , 
trouble . உண்ணா வுயக்கத்து ( மணிமே . 7,66 ) . 

noble family . " உயர்குடியுட் பிறப்பி னென்னாம் 

( நாலடி . 199 ) . 
[ உயங்கு - உயக்கம் . ] 

[ உயர் + குடி . ) 
உயங்கு - தல் uyaigu- , 5. செ.கு.வி. ( v.i. ) 1. வருந்துதல் ; 

to suffer, to be in distress, to be pained in body or உயர்குலம் uyarkulam, பெ . ( n . ) உயர்குடி பார்க்க ; see 
mind . “ உயங்குவன் கிடந்த கிழத்தியை " ( தொல் . 

uyarkudi. ஒழுக்க முயர் குலத்தி னன்று ( நல்வ . 31 ) . 
பொருள் . 146 ) . 2. மெலிதல் ; to grow thin , become 

( செ.அக. ). 
emaciated . " உயங்குசாய் சிறுபுறம் " ( அகநா . 19 ) . 3 . ( உயர் + குலம் . ] 
துவளுதல் ; to be flexible, slender. “ உயங்கு செங்கழு | உயர்ச்சி uyarcci, பெ . ( n . ) 1. உயரம் ; height, elevation , 
நீர் " (திருவாத.பு.மண்சுமந்த . 4.) . 

altitude. “ மண்டபத்தி னளவு நீளம் ...உயர்ச்சி " ( பாரத . 
[ உய் — உய – உயங்கு . ) 

இராச . 8 ) . 2. மேன்மை ; excellence, superiority , moral 
உயந்து -தல் uyandu-, 3. செ.கு.வி. ( v.i. ) ஏப்பம் விடுதல் 

worth , valuable trait. ( செ.அக. ). 
to belch ( சேரநா . ) . 

ம . உயர்ச்ச . 
ம. உயந்துக . 

[ உயர் – உயர்த்தி – உயர்ச்சி . ] 
[ உ – உய் – உயந்து ( மேலெழும்புதல் ) . ] 

உயர்சொல் uyar - sol, பெ . ( n . ) உயர்த்திக் கூறுஞ் சொல் ; 

honorific expression , term of respect, “ உயர்சொற் 
உயம் uyam , பெ . ( n . ) செலுத்துதல் ; தள்ளுதல் ; driving , 

கிளவி ( தொல் . சொல் . 27 ) . ( செ.அக. ). 
pushing . 

( உயர் + சொல் . ) 
[ உய் - உயம் ( சு.வி , 41. ) . ] 

uyartti, பெ . ( n . ) மேன்மை ; excellence, 
உயர் - தல் uyar-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. மேலெழுதல் ; உயர்த்தி uyarti , பெ . 

superiority. “ உயர்த்திக டாழ்த்தியறைதி ( நல்.பாரத . 
to rise , as water ; to ascend , as a body in the air; to 
move towards the meridian , asaheavenly body . வடபுவி 

கிருட்டிணார்ச் . 83 ) . ( செ.அக.). 
தாழ்ந்து தென்பா லுயர்தலும் " ( கந்தபு . பாயி . 63 ) . 2 . [ உயர் – உயர்த்தி . ] 
உயர்வுள்ளதாதல் ; to be high , elevated, tall, lofty : உயர்த்திப்பேசு - தல் uyartti- p- pesu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 
உயர்ந்த மலை . 3. வளர்தல் ; to grow , increase , expand . 

1. புகழ்ந்து கூறுதல் ; to speak highly , of a person 
நெல்லுயரக் குடியுயரும் . 4. மேன்மை யுறுதல் ; to 

or a thing . 2. குரலெடுத்துப் பேசுதல் ; to raise the voice 
be excellent, exalted , eminent, dignified , superior . " உயர்ந் 

and speak . 
தவர்க் குதவிய வுதவி ( கம்பரா . வேள் . 35 ) 5 . 
நீங்குதல் ; to vanish , disappear, to be removed . [ உயர்த்தி + பேசு - தல் . ) 
" இனிவரி னுயருமற் பழியென " ( கலித் . 129,17 ) | உயர்த்து - தல் uyarttu- , 5. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 
( செ.அக. ) . 6. அலை முதலியன மேல் எழும்புதல் ; உயரச்செய்தல் ; to lift up , elevate ; to build up , as 
to rise as water or waves . 7. நீர் பொங்கி மேலே வருதல் ; a wall in building. 2. அதிகப் படுத்துதல் ; to raise , as 
to spring, bubble up , gush, flow forth . 8. goofing price ; to increase, as expenditure. விலையை யுயர்த்தி 
கிடக்கும் தலை , மேலே உயர்தல் ; to be raised ( as னான் . 3. மேனிலைக்குக் கொண்டு வருதல் ; to 
head ) . 

promote to higher office , exalt, ennoble. 4. மேன்மைப் 

படுத்துதல் ; to honour , treat with respect; to praise, 
ம. உயருக . 

magnify. " எப்புன்மையரை மிகவே யுயர்த்தி " ( திருவாச . 
[ உ – உய் – உயர் . ] 

5,10 ) 5. இசை யெடுத்தல் ; to raise the voice , as 


78 


உயர்வுசிறப்பும்மை 


உயர்திணை 


in singing or speaking . உயர்த்திப் பாடினான் . 6. தூக்கு ம . உயர்நிலை . 
தல் ; to lift , hold up , as a sceptre; to hoist , as a 

[ உயர் + நிலை . ) 
flag. 7. ஒரு பொருளைக் கொள்ளச் சில ஏமாற்று உயர்நிலையோர் uyar - nilaiyor, பெ . (n. ) உயர்நிலத்தவர் 
வேலைகளைக் கையாளுதல் ; to get something by 

பார்க்க ( பிங் . ) ; see uyar - nila - t - tavar . ( செ.அக.) . 
playing a trick , deceive . 8. திருடுதல் ; to steal , lift . 

( உ.யர்நிலை + ஓர் . ஆர் – ஓர் . ] 
ம . உயர்த்துக , உய்த்துக ; க . , தெ . எத்து . 

உயர்பு uyarbu , பெ . ( n . ) 1. உயரம் . ( சூடா . ); height, 
( உயர் -- உயர்த்து . ] 

loftiness , elevation . 2. உயர்ந்தவிடம் ; mound , rising 
உயர்திணை uyar - tinai , பெ . ( n . ) 1. மேற்குலம் ; high 

ground, hillock . கல்லுயர்பேறி ( குறுந் . 275 ) . 3 . 
caste , noble family. " உயர்திணை யூமன் போல ( குறுந் . 

மேன்மை; greatness , excellence . 4. உயர்வானது ; that 
224. ) . 2. மக்கள் தேவர் நரகரென்னு முத்திறத்தாரைக் 

which is excellent. “ உயர்பிழி விரண்டுங்கூடி யியங்கிய 
குறிக்கும் சொல் ( நன் . 261 ) ( Gram ). nouns denoting 

பிள்ளைப் பேரே 

பேரே யனுலோமன் ( சூடா . 2,60 ) . 
personal class of beings , including men , gods and demons 

( செ.அக.) . 
opp . to அஃறிணை . 

[ உயர் + பு. ] 
[ உயர் + திணை ( வி.தொ. ) ] 

உயர்மிசையவர் uyaramisaiyavar, பெ . ( n . ) உயர்நிலத்த 
ஏனைய உயிரிகள் போலாது மேன்மேலும் உயரும் தன்மைய 

வர் பார்க்க ; see uyarnilattavar (சீவக , 966 ) . ( செ.அக.). 
ராதல் நோக்கி மக்கள் உயர்திணை எனப் பெயர்பெற்றனர் . 

(உயர் + மிசை + அவர் . ] 
உயர்ந்தவன் uyarndavan, பெ .. (n .) 1. சிறந்தோன் . man 

of rank, man of high character. 2. நெடியவன் ; man உயர்மொழி uyarmoli , பெ . ( n . ) உயர்த்துக்கூறும் கூற்று; 
of tall stature . " உயர்ந்தவர் குறளானோர் ( கந்தபு . compliment , high encomium . “ உயர்மொழிக்கிளவியு 
மார்க் . 64 ) . 

முரிய " ( தொல் பொருள் . 240 ) . ( செ.அக. ) . 
[உயர் – உயர்ந்தவன் . ) 

[ உயர் + மொழி . ) 
உயர்ந்தோர் uyarndor, பெ . ( n . ) 1. பெரியோர் ( திவா.); உயர்வண்ணத்தி uyar -vannatti , பெ . ( n . ) மருதாணி ; 

the great; the learned , the exalted , as in piety , in virtue, fragrant nail dye 
or in austerities . 2. தேவர்; celestials " வேள்வி வேட் 
டனை யுயர்ந்தோ ருவப்ப " ( பதிற்றுப் . 74 ) . 3. முனிவர் 

மறுவ . அழவணம் . மருதோன்றி . Hindi. mehanti. 
( திவா . ) ; sages. 

[ உயர் + வண்ணத்தி . ] 
[ உயர் – உயர்ந்தோர் . ) 

உயர்வு " uyarvu, பெ . ( n . ) 1. உயரம் ; lofty height, elevation . 
உயர்நில் ( ற் ) -த ( ற ) ல் uyar -nil 14. செ.கு.வி. ( v.i. ) 

" உயர்வகலந்திண்மை " ( குறள் , 743 ) . 2. மேன்மை ; 

eminence, dignity, greatness. “ மாந்தர்த முள்ளத் தனைய 
உச்சமாதல் ; to be in a zenith , as a constellation . 
" அங்கியுயர் நிற்ப " (பரிபா . 11,7 ) . ( செ.அக. ) . 

துயர்வு ( குறள் , 595 ) . 3. ஏற்றம் ; increase , as of 

price of commodities . விலை உயர்வாயிருக்கிறது . 4 . 
[ உயர் + நில் . ] 

உயர்வு நவிற்சியணி (திவா . ); hyperbole. 
உயர்நிலத்தவர் uyar - nilattavar, பெ . ( n . ) தேவர் ( சூடா . ) ; 

ம . உயர்வு . 
celestials, those whose abode is on high . ( செ.அக. ). 

[ உயர் – உயர்வு . ] 
[உயர்நிலம் + அத்து - அவர் . ) 

உயர்வு uyarvu , பெ . ( n . ) வருத்தம் ( மாறன. 262. மேற் . 
உயர்நிலம் , uyar - nilam , பெ . ( n . ) 1. தேவலோகம் ; world 

738 ) ; trouble , woe , suffering, affliction . ( செ . அக .) . 
of the gods , lit. , the higher regions; " உயர்நில மடைந்தான் 
கொணர்ந்தனன் ( உபதேசகா . உருத்திராக்க . 90. ) . 2 . 

[ உயல் – உயல்வு 

- உயல்வு - உயர்வு . ) 
மேடு ( பிங் . ) ; mound , hillock, highland. 3. உப்பரிகை உயர்வுக்கல் uyarvu - k - kal, பெ . ( n . ) வைடூரியம்; precious 
( வின் . ) ; upper storey in a building. ( செ.அக. ). 

stone. It is a variety of chalcedony which in light, gives 
ம . உயர்நிலம் . 

an effect resembling the pupil of a cat s eye . ( சா.அக. ). 
[ உயர் + நிலம் . ] 

[உயர்வு + கல் . ] 
உயர்நிலை uyar - nilai, பெ . ( n . ) 1. மேலான பதவி ; உயர்வுக்கொடி uyarvu - k - kodi, பெ . ( n . ) குன்றிமணி ; 

high position . " உயர்நிலை வான்றோய் மாடம் " ( பெரும் crab s eye. ( சா . அக.) . 
பாண் . 332 ) . 2. தெய்வத் தன்மை ; godhead , divine 

[உயர்வு + கொடி . ] 
nature . " அணங்குசா லுயர்நிலை தழீஇ " ( திருமுரு . 
289 ) . 3. உப்பரிகை ; upper storey in a building. | உயர்வுசிறப்பும்மை uyarvu -sia - p - pummai, பெ . ( n . ) 
( செ.அக. ). 

உயர்வு மிகுதியைக் காட்டும் உம்மென்னுஞ் சொல் ; 


உயர்வுநவிற்சியணி 


79 


உயவை 


( Gram .) the particle உம் expressing unquestionable | உயவல் uyaval, பெ . ( n . ) வருத்தம் ; distress , affliction , 
superiority , as in குறவரு மருளுங் குன்றம் . ( செ.அக. ). pain , suffering. “ சிதாஅ ரோம்பி யுடுத்த வுயவற் பாண 
[உயர்வு + சிறப்பு + உம்மை . ) 

( புறநா. 69 ) . ( செ.அக. ) . 
உயர்வுநவிற்சியணி uyaru- navizci- y-ani , பெ . ( n . ) [உயவு + அல் . ) 

உயர்த்திச் சொல்லப்படும் அணிவகை ( அணியி . 13. ) ; | உயவற்பெண்டிர் uyavar - pendir, பெ . ( n .) கைம்மை 
hyperbole. ( செ.அக.). 

நோன்பினால் வருந்தும் மகளிர் ; women who suffer 
[ உயர்வு + நவிற்சி + அணி . ] 

under very trying austerities enjoined upon widowhood. 
உயர்வுவமை uyarvuvamai, பெ . ( n . ) இயைபின்மை 

“ பாயின்று வதியு முயவற் பெண்டிரே மல்லேம் 
யணி ( வீரசோ. அலங் .14 ) ; a figure of speech in which 

( புறநா . 246 ) . ( செ.அக. ). 
a thing is compared to itself . ( செ.அக. ). 

[ உயவு – உயவல் + பெண்டிர் . ) 
[உயர்வு + உவமை . ) 

உயவு -தல் uyavu- , 5. செ.கு.வி. ( v.i. ) வருந்துதல் ; 
உயர்வேகி uyar -vagi, பெ . ( n . ) கல்மதம் ; mineral wax 

to suffer. " உண்டென வுணரா வுயவு நடுவின் 
bitumen . It is a dark sticky unctuous substance supposed 

( பொருந . 38 ) . ( செ.அக. ). 
to issue from rocks in hot weather. 

( உய் – உய்வு – உயவு . ] 
( உயர் + வேகி . வெப்பத்தால் உருகிப் பொங்கிக் கசிவது . | உயவு - தல் uyavu-, 5 . 

-தல் uyavu-, 5. செ.கு.வி. ( v.i. ) வண்டிச் 
புழங்கால நீராடுங் குளங்களில் நீர்க் கசிவைத் தடுக்கத் சக்கரத்திற்கு மையிடுதல் ; to apply grease to a 
தரைக்கற்களிடையே பயன்படுத்தப்பட்டது . ) 

cart - wheel . “ தஞ்சாகாடேனு முயவாமற் சேறலோவில் 
உயரங்காட்டு - தல் uyaraikattu-, 5. செ.கு.வி. ( v.i. ) ( பழ . 168 ) . ( செ.அக. ). 
நடை பழகும்போது குழந்தை தடுமாறி நிற்றல் ; to 

[ உ – உய் – உய்வு ( செலுத்து , உட்புகட்டு ) – உயவு .) 
stand up casually , as a little child does when attempting 
to walk . ( செ.அக. ). 

உயவு uyavu , பெ . ( n . ) வருத்தம் ; distress, trouble, 

suffering . “ உயவுநோய் கைம்மிக ( கலித் . 58 ) .. 
[ உயரம் + காட்டு ] 

( செ.அக.). 
உயரம் uyaram , பெ . ( n . ) 1. ஆள், மரம் முதலியவற்றின் 

உயரம் ; height. 2. உயர்நிலை; elevation , eminence , [ உய – உயவு . ( வே.க .48 ) ] 
loftiness . 3. உச்சம் ( வின் . ) ; ( Astron .) altitude . ( செ.அக. ) . உயவு * uyavu , பெ . ( n . ) உயிர் பிழைக்கச் செய்யும் 
ம . உயரம் ; க . , பட , உத்த ; தெ . உயர் , உசர் ; கோத . உதமன்; வழி ; means of saving life. “ உய்யா வருநோய்க் 
குரு . உத்தலு : குட . ஒதர ; து . உசர் , உ.யர் ; Skt. urdhan . குயவாகும் ( கலித் 139 ) . ( செ.அக. ) . 
[ உ – உயர் – உயரம் . ] 

[உய் – உயவு . ) 
உயராடு uyar - adu, பெ . ( n . ) வெள்ளாடு ; goat , supposed | உயவு - தல் uyavu-, 5. செ.குன்றாவி , செ.கு.வி. (v.t. 
to be taller than a sheep . உயராட்டுப் பால் ( தைலவ . 

& v.i. ) உசாவுதல் ; to take counsel , consult . வஞ்ச 
தைல . 12 ) . ( செ.அக. ). 

மைந்தரொ டுயவி " ( பாரத . சஞ்சய . 2 ) . ( செ.அக. ) . 
[ உயர் + ஆடு. ] 

[உயவு = அசைதல் , வாயசைதல் , பேசுதல் . உய் – உயவு . ) * 
உயரி uyari, பெ . ( n . ) உயரமானது ; that which is tall, 

உயவுத்துணை uyavu - t-tunai, பெ . ( n . ) உசாத்துணை ; 
as a palm tree ; tall person . ( செ.அக.). 

intimate friend . “ சுரஞ்சென் மாக்கட் குயவுத்துணை 
[ உயர் + இ . ] 

யாகுங் கல்வரை ( குறுந் . 207 ) . ( செ.அக. ). 
உயல் uyal, பெ . ( n . ) 1. வாழ்தல் ; living . 2. தப்புதல் ; [ உயவு + துணை . ] 
escaping . " உயலாகா வூழ்த் திறத்த வென்னார் " ( நீதி 

உயவுநெய் uyavu - ney , பெ . ( n . ) 1. சகடத்திற்கு இடும் 
நெறி . 50 ) . 3. உளதாதல் ; being, existing . செல்வ 

எண்ணெய் ; lubricating oil for the wheels of carts ; 
முயற்பால தன்றிக் கெடும் ( குறள் . 437. ) . ( செ.அக. ). 

etc. " அஃதா லுயவுநெய் யுட்குளிக்கு மாறு " ( பழ . 385. ) . 
( உய் + தல் - உய்தல் உய்யல் – உயல் . ) 

) 

( செ.அக.). 
உயல் ( லு ) -தல் uyal-, 13. செ.கு.வி. ( v.i. ) 1. அசைதல் ; (உயவு + நெய் . ) 
to wave , shake. "உயலுங்கோதை ( பதிற்றுப். 52,17 ) . 

உயவை " uyavai, பெ . ( n . ) 1. காக்கணம் கொடி ; mussell 
2. செல்லுதல் ; நடத்தல் ; to go , to walk . 

- shell creeper . " ஊறுநீ ருயவை " ( மலைபடு . 136 ) . 
( உள் – உய் – உயல் – உயலுதல் . ( வே.க. 48. ) . ] 

2. வெண்கருவிளை ( பிங் . ) ; white - flowered mussel 
உயவர் uyavar, பெ . ( n . ) துன்புறுவோர்; persons in - shell creeper . ( செ.அக. ). 
distress .| 

(உயவு - உயவை . ] 
( உயவு + அர் . உயவு = அசைவு , துன்பம் . ) 


80 


உயிர்க்காப்பாற்றி 


உயவை ? 


உயவை uyavai , பெ . ( n . ) 1. காடு . ( பிங் . ) ; jungle. ascendant, sign of nativity . “ உயிர்க்கிரு பாலி 

2. காட்டாறு ( பிங் . ); jungle stream . 3. செல்லும் வழி ; னும் " ( விதான . சாதக .19 . ). 5. தனித்தியங்கும் உயி 
path. ( செ.அக. ). 

ரெழுத்து ; vowel. “ உயிரு முடம்புமா முப்பதும் " ( நன் . 

59 ) . 6. உயிர்வளி ( பிராணவாயு ) ; oxygen , one of 
[உயவு – உயவை . ) 

the vital airs . " வைகரியில் ... உயிரணைந்து வந்த 
உயா uya, பெ . ( n . ) வருத்தம் ; distress , suffering. " உயாவே 

மொழி " ( சிவப்பிர . 2,20 . ) . 7. காற்று ( பிங் . ) ; wind. 
யுயங்கல் " ( தொல் . சொல் . 369 ) . ( செ.அக. ). 

8. ஓசை; voice, spoken sound . “ வள்ளுயிர்த் தெள் 
[ உய் – உயா . ( வே.க. 48. ) ] 

விளி " ( ) 

( குறிஞ்சிப் . 100 ) . 9. ஒரு நாழிகையில் 

4320 இல் ஒரு கூறு ( கணக்கதி . பக் .13 . ) ; measure 
உயாவு - தல் uyavur, 5. செ.குன்றாவி . ( v.t.) கேட்டறிதல் ; 

of time , 1/4320 of nalikai. 
to inquire after . ( செ.அக. ). 

ம . உயிர் ; க . உசிர் ; தெ ., பட . , து . உசுரு ; கோத . உச்ர்; 
[ உய – உயவு = அசைதல் , வாயசைத்தல் , பேசுதல் . உயவு 

துட . உசிர்; குட உசிரி ; குரு . உச்சனா ; மால் , உசே ; பிரா. 
– உயாவு . உயாவு – உசாவு எனவும் திரியும் . ) 

உச்ர் ; E ai ; ME ei , ayre ; OFair ; Laer . 
உயாவுத்துணை uyavu - t - tunai, பெ . ( n . ) உசாத்துணை 

[ உய் – உயிர் . ) 
பார்க்க ; see usa -t -tunai. உயாவுத் துணையாக வயா 
வொடும் போகி ( மணிமே. 20.93 ) . ( செ.அக. ). உயிர்ஊது - தல் uyir - idu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) 

குழந்தையின் நெற்றியில் ஊதுதல் ; to blow the 
[ உயாவு + துணை . ) 

forehead of infants . 
உயிர் - த்தல் uyir-. 4. செ.கு.வி. ( v.i. ) 1. உயிர் 
பெற்றெழுதல் ; to revive, to regain consciousness ; to 

க . உசுரு ஊது . 
be re - animated . 2. தொழிற்படுதல் ; to be in vigorous [ உயிர் + ஊது . உயிர்ப்பது = உயிர்த்தல் , மூச்சு விடுதல் . உயிர் 
functioning activity. அவ்வுடலி னின்றுயிர்ப்ப வைம் - முதனிலைத் தொழிலாகுபெயர் . ) 
பொறிகள் (சி.போ. 3.4 . ) . 3. மூச்செறிதல் ; to breathe 

உயிர்க்கட்டை uyir - k - kattai, பெ . ( n . ) உடல் ; ( வின் . ) ; 
hard . "உரைதடுமாறாவுயிர்த்து " ( பாரத . பதினெட் . 

body. ( செ.அக. ). 
173 ) . 4. கமழ்தல் ; to be wafted as fragrance . “ உயிர்த்த 
தாமத்தன" ( கம்பரா. நிகும் . 114 ) 5. இறந்துபடுதல் ; 

க . உசிர்நெலே . 
to breathe one s last. " உயிர்ப்பது மோம்பி " (சீவக . [ உயிர் + கட்டை . ) 
1989 ) . 

உயிர்க்கணம் uyir - k - kanam , பெ . ( n . ) உயிரெழுத்துக் 
( உய் + உயிர்- ) 

கூட்டம் ; vowels. ( செ.அக. ). 
உயிர் - த்தல் uyir-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 1. ஈனுதல் ; [ உயிர் + கணம் . ) 
to give birth to,bring forth . “ குழந்தையை யுயிர்த்தமலடிக் உயிர்க்கப்பண்ணல் uyirkka - p - pannal, பெ . ( n . ) உயிர் 
குவமை கொண்டாள் . ( கம்பரா . உருக்காட் . 65 ) . 2 . 
மோத்தல் ; to smell. " கண்டுகேட்டுண்டுயிர்த்துற்றறி 

பிழைக்கச் செய்தல் ; to reanimate ; to bring back to 

life. ( சா.அக.). 
யும் " ( குறள் . 1101 ) . 3. கூறுதல் ; to say , declare. 
“ விட்டுயிர்த் தழுங்கினும் " ( தொல் . பொருள் . 111 ) . [ உயிர்க்க + பண்ணல் . ) 
4. பெருக்குதல்; to multiply a number. அம்மூ வாறுமுயி | உயிர்க்கயிறு uyir - k - kayiru, பெ . ( n . ) 1. உறுதியுள்ள 
ரொடு முயிர்ப்ப ( நேமிநா. 3 , உரை ) 5. வெளிப்படுத்து 

கயிறு ; strong rope or cable . வடம் போலேயிருக்கிற 
தல் ; to emit, send forth . “ கொங்குயிர்த்த பூந்தடத் 

வாசுகியை வலிய உயிர்க் கயிறாகச் சுற்றி " ( திவ் . 
துலாய் ( நைடத . நாட்டுப் .5 ) . ( செ.அக. ). 

பெரியாழ் . 1,6,11 , வியா , பக் .135 ) : 2. பாம்பு ; snake. 
ம . உயிர் , உயிர்க்குக ; க . உயிர் , உசுர் ; குட . உசிரி ( மூச்சு . ): ( செ.அக. ). 
து . உசுரு ; கோத . உசிர்; துட உசிர் ; குரு . உச்சனா ; மால் . 
உசெ; பிரா . உச்ர் . 

[ உயிர் + கயிறு . ) 
[ உய் (உயில் ) உயிர் . உயிர்த்தல் . உய் + இல் 

- உயில், | உயிர்க்கழு uyir - k - kalu, பெ . ( n . ) கழுவகை ; form of 
இல் - உடைமைப் பொருளீறு . உய்தலை அல்லது இயங்குத 

stake for impalement designed to prolong the agony. 
லைத் தன்பாற் கொண்டது . ) 

“ உயிர்க்கழு வினவா முன்னர் " (திருவாலவா . 38,27 ) . 
உயிர் uyir, பெ . ( n . ) 1. தானாக இயங்காத உடம்பை 

( செ.அக. ) . 
இயக்கும் அல்லது செலுத்தும் ஆவி ( திவா. ); life of ( உயிர் + கழு . ] 
human being,animal or vegetable. 2. ஆதன். ( ஆன்மா.); | உயிர்க்காப்பாற்றி uyir-k -kappam), பெ . 

( n.) உயிர் 
soul. “ தன்னுயிர் தானறப் பெற்றானை " ( குறள் . 268 ) . 
3. உயிரி ; living being. " எல்லாவுயிருந் தொழும் " 

மருந்து ; elixir of life. 
( குறள் , 260 ). 4. பிறப்போரை ( சன்மலக்கினம் ) : ( Astro ) 

[ உயிர் + காப்பாற்றி . ) 


உயிர்க்கால் 


81 


உயிர்த்தோழி 


உயிர்க்கால் uyir - k - kal, பெ . ( n . ) முதன்மைக்காற்று ; one | உயிர்ச்சூது uyir - c - cidu , பெ . ( n . ) ஆடு , கோழி முதலிய 

of the five vital airs (prana) supposedly controlling the வற்றைப் போர் பொருத்தி யாடுகை ( சங் . அக . ) 
functions of the body . ( சா.அக. ). 

gambling with living animals as stakes, a term used 
[ உயிர் + கால் . கால் = காற்று . ) 

denote that kind of gambling involved in cock - fight, 

ram - fight, etc. ( செ.அக. ) . 
உயிர்க்கிழவன் uyir- k - kilavan, பெ . ( n .) கணவன் ; 
husband , considered as the lord of his wife s life. 

(உயிர் + சூது . ) 
“ தன்னுயிர்க் கிழவனை யடைந்து " (திருவிளை. மல உயிர்த்தறுவாய் uyir - t - taruvay , பெ . ( n . ) சிக்கலான 
யத் .9 ) . ( செ.அக. ) . 

நேரம் ; great emergency , critical moment, extreme 

danger . ( செ.அக. ). 
[ உயிர் + கிழவன் . ) 

[ உயிர் + தறுவாய் . ] 
உயிர்க்குயிர் uyir - k - kuyi , பெ . ( n .) கடவுள் ; god , who 
is the soul ofthe soul.உயிர்க்குயிரா யங்கங்கே நின்றான் உயிர்த்தன்மை ப yir-t-tagmai 

, பெ . ( n . ) உயிரோடு கூடிய 

தன்மை ; living date. ( சா.அக. ) . 
கோயில் " ( தேவா . 575,4 ) . ( செ.அக. ). 

[ உயிர் + தன்மை . ) 
[ உயிர் + கு + உயிர் . ) 

உயிர்த்துணை uyir -t -tunai, பெ . ( n . ) 1. இக்கட்டான 
உயிர்க்குரங்கு uyir - k - kurangu, பெ . ( n . ) எலும்புக்கூடு ; நேரத்தில் உதவுபவன் ( ள் ) ; friend in need . 2. உயிர்த் 
the skeleton . ( சா.அக. ) . 

தோழன் , தோழி ; intimate friend , dear as life. " ஆருயிர்த் 
[ உயிர் + குரங்கு = வளைந்த எலும்புக்கூடு . ) 

துணையாய் வந்த " ( பாரத . இராச . 28 ). 3. மனைவி ; 

wife. ( செ.அக. ). 
உயிர்க்குறடு uyir - k -kuradu, பெ . ( n .) எலும்பு ; bone. 

[ உயிர் + துணை . ] 
( சா.அக. ). 

உயிர்த்துணைவன் uyir - t- tunaivan, பெ . ( n . ) 1. இக்கட் 
[ உயிர் + குறடு . ] 

டான நேரத்தில் உதவுபவன் ; he who is an intimate 
உயிர்க்கொலை uyir - k -kolai, பெ . ( n . ) 1. உயிர் வாங்கு friend . “ உங்கள் குலத்தனி நாதற்குயிர்த் துணைவன் " 
தல் ; taking of animal or human life. " ஊனை விரும்பி ( கம்பரா . குகப் . 25 ) . 2. கணவன் : husband . ( செ.அக. ). 
யுயிர்க்கொலை யெண்ணுவான் " ( சிவதரு . பாவ . 75 ) . [உயிர் + துணைவன் . ) 
2. துன்புறுத்திக் கொல்லல் ; taking of life by gradual 

| 
dismemberment of limbs and organs. " நற்கொலையாகக் உயிர்த்துணைவி பyir-t-tunaivi, பெ . ( n . ) 1. கலைமகள் 

( பிங் . ) ; Sarasvati. 2. மனைவி ; wife. ( செ.அக.). 
கொல்ல வொண்ணாது , உயிர்க் கொலையாகக் கொல்ல 
வேணும் " ( ஈடு , 9,9,1 ) . ( செ.அக.) . 

க . உகருவெண் . 

[ உயிர் + துணைவி . ) 
[ உயிர் + கொலை . ) 

உயிர்த்தூண்டிற்காரன் uyir -t -tindirkaran, பெ . ( n . ) ஒரு 
உயிர்குடி - த்தல் uyir - kudi-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 

தீத்தெய்வம் ( m.m. ); a demon in the temple of the 
உயிரைப்போக்குதல் ; to devour life , said of blood thirsty 

goddess Angāļammai, who brings to her the souls of 
demons and malevolent deities . “ வானவரை யெல்லாந் 

suicides . ( செ.அக. ). 
தின் றுயிர்குடித்து " ( கந்தபு . சூரபன் . வதை . 455. ) . 

[ உயிர் + தூண்டில் + காரன் . ) 
( செ.அக. ). 

உயிர்த்தெழு - தல் uyir -t- telu 2. செ.கு.வி. (v.i. ) 1 . 
[உயிர் + குடி . ) 

மயக்கமடைந்தவர் தெளிவு பெற்றெழுதல் ; to be 
உயிர்கொடுக்குமூலி uyir -kodukku - mili , பெ . ( n . ) 1 . revived , restored to life. 2. செத்தவன் மீட்டும் உயிர் 

பிழைக்கச் செய்யும் மூலிகைகள் ; herbs giving or பெற்றெழுதல் ; to rise from the dead . இயேசு மூன்றாம் 
prolonging life. 2. உயிர்தரு மருந்து ; the philosopher s நாள் உயிர்த்தெழுந்தார் . ( செ.அக. ). 
stone sought for by the alchemists for prolonging life. 

[உயிர்த்து 

+ எழு - தல் . ] 
( சா.அக. ). 

உயிர்த்தோழன் uyir -t -tblan, பெ . ( n .) உற்ற நண்பன் ; 
[ உயிர் + கொடுக்கும் + மூலி . ) 

bosom friend , inseparable companion . ( செ.அக. ). 
உயிர்ச்சரக்கு uyir - c - carakku, பெ . ( n . ) 1. ஒவ்வொரு ( உயிர் + தோழன் . ) 

சரக்கினுள் ளமைந்த வலிவுள்ள பொருள் ; the compo- | உயிர்த்தோழி uyir-t-toli, பெ . ( n . ) பாங்கி ; woman s 
nent part in every drug. 2. முதன்மைச் சரக்கு ; main 

trusted female companion . " தன்னுடைய வின்னுயிர்த் 
substance in medicine; main drug in a medicine. 

தோழியால் " ( திவ் . இயற் பெரியதிரும . 62 ) . 
( சா.அக. ) . 

( செ.அக. ) . 
[உயிர் + சரக்கு . ] 

[ உயிர் + தோழி . ) 


உயிர்த்தோற்றம் 


82 


உயிர்ப்பு : 


உயிர்த்தோற்றம் uyir -t-togam, பெ . ( n . ) உயிர்களின் உயிர்ப்பற்று uyir - p - pagu, பெ . ( n . ) உயிரின் தொடர்பு ; 

desire for life ( சேரநா . ). 
பிறவி ; genesis of life in four classes of living organisms . 
( செ.அக.). 

க . உசிர்பத்து . 
[ உயிர் + தோற்றம் . ] 

[உயிர் + பற்று . ) 
உயிர்தருமருந்து uyirtaru - marundu, பெ . ( n . ) உயிர் உயிர்ப்பன uyir -p - pana, பெ . ( n . ) மூச்சுடைய விலங்கு 
நீட்டிக்கும் மருந்து ( திவா . ); elixir of life . ( செ.அக. ). 

கள் ; breathing animals . ( சா.அக. ). 
[ உயிர் + தரு + மருந்து . ] 

[உயிர்ப்பு + அன் + அ = உயிர்ப்பன. ( வி.அ.பெ. ) . ) 
உயிர்நிலை uyir - nilai, பெ . ( n . ) 1. உடம்பு ; body as 

உயிர்ப்பாங்கி uyir - p- pargi , பெ . ( n . ) தன்னை விட்டு 
the seat of life . " அன்பின் வழிய துயிர்நிலை " 

நீங்காத தோழி ; intimate female friend . ( ஆ.அக. ) . 
( குறள் .80 ) . 2. ஆதனின் இயல்நிலை ; nature of soul . 

[ உயிர் + பாங்கி . ) 
" மெய்யாமுயிர் நிலையும் " ( திவ் . திருவாய் . தனியன் . ) . 
3. உயிர் தங்கும் இடம் ; seat of life, any vital part | உயிர்ப்பி - த்தல் uyirppi-, 1. பி.வி. ( caus ) . 1. பிழைக்கச் 
of the body . நீயுன துயிர்நிலை கூறாய் " ( பாரத . செய்தல் ; reviving ; restoring to life; reanimating . 2 . 
பதினெட் . 173 ) . 4. உயிர்ப்பு ஒழுங்கு ( பிராணாயா உயிர்கொடுத்தல் ; giving life. 3. இறந்தோரை எழுப்பு 
மம் ) ; regulation of breath 5. உட்கருத்து ; inner meaning . தல் ; animating persons apparently dead . ( சா . அக . ) . 
6. ஆண்குறி அல்லது பெண்குறி ( உ.வ. ) ; genital 

ம . உயிர்ப்பிக்குக ; க . உசிரிக்கு . 
organs . ( செ.அக. ). 

[ உயிர் - உயிர்ப்பி . ( பி.வி. ) ] 
க . உசிர்நெலே . 

உயிர்ப்பிச்சை uyir- p - piccai, பெ . ( n. ) உயிரையளிக்கை ; 
[ உயிர் + நிலை . )) 

gift of life, saving one s life . உயிர்ப்பிச்சை தரவேணு 
உயிர்நிலைப்புண் uyir - nilai- p - pun, பெ . ( n . ) உடம்பின் 

மென்று தெய்வத்தினிடம் வேண்டிக்கொண்டார் . 
உயிர்நிலைப் பாகங்களிலேற்படும் புண் ; wound , injury 

( செ.அக.). 
or sore on a vital part of the body . ( சா.அக. ). 

[ உயிர் + பிச்சை . ) 
[ உயிர் + நிலை + புண் . ] 
உயிர்நூல் uyir - nil, பெ . ( n . ) உயிரோம்பும் முறையைத் 

உயிர்ப்பிப்பு uyir - p -pippu , பெ . ( n . ) பிழைப்பித்தல் ; 

reviving life. ( சா.அக. ) . 
தழுவிய நூல் ; a treatise on protection of life; science 
of health . ( சா.அக.). 

[ உயிர் – உயிர்ப்பி -– உயிர்ப்பிப்பு . ) 
(உயிர் + நூல் . ] 

உயிர்ப்பு uyirppu , , பெ . ( n . ) 1. உயிர்த்தெழுகை; 
உயிர்ப்பயிர்கள் uyir- p - payirgal, பெ . ( n . ) எல்லாவகை 

reanimation , resurrection . 2. சோர்வு நீங்கிப் புதுவலிவு 
உயிர்கள் ; all lives in the animal kingdom ; all things அடைகை ; revival. 3. மூச்சு ; breath , respiration . 
with life. ( சா.அக.) . 

"ஊனிலுயிர்ப்பை யொடுக்கி ( தேவா .1173,3 ) . 4 . 
[உயிர் + பயிர்கள் . ) 

தெய்வப்படிமையிலுள்ள தெய்வ ஆற்றலை வரு 
உயிர்ப்பலி uyir - p - pali பெ . ( n . ) 1. உயிரையே கொடுக் 

விக்கை ; invocation to a deity to come and abide 

in an idol. 5. காற்று ; wind , air. " ஒல்லென வீழ்வுறு 
கும் காணிக்கை; sacrifice of life. 2. வீரன் தன் 
தலையைக் கொற்றவைக்குக் கொடுக்கும் பலி . 

முயிர்ப்பின் காவலன் ( கந்தபு . திருவவ .13 ) . 6. பெரு 
( தொல் . பொருள் .59 உரை . ); warrior beheading himself 

மூச்சு. sighing . " நெட்டுயிர்ப் போடுற்ற பிணம் " ( நீதி 

நெறி .31 ). 7 . நறுமணம் ; sweet 
as an offering to the goddess of war, an ancient custom . 

fragrance .. 
3. உயிர்ப்பிச்சை ; saving a person s life . " ஓருயிர்ப்பலி 

“ உயிர்க்குமெல் லுயிர்ப்பெதி ரோடி " ( பாரத.குரு 
நீ வழங் கென்றாள் " ( பிரமோத் .2,16 ). ( செ.அக. ). 

குல .91 ) . 8. இளைப்பாறுகை; rest, repose . " நின்னு 

யவுநோய்க் குயிர்ப்பாகி ( கலித் . 35 ) . 9. செயலறவு ; 
[ உயிர் + பலி . ] 

state of being undone , helplessness when deprived of 
உயிர்ப்பலைவு uyir- p - palaivu , பெ . ( n. ) மூச்சினலைவு ; power or energy . கருத லாராய்ச்சி விரைவுயிர்ப் பெனா 
the wave life motion of respiration . ( சா.அக. ) . 

அ " ( தொல் . பொருள் .260 . ) . 
[ உயிர்ப்பு + அலைவு . ) 

ம. உயிர்ப்பு . 
உயிர்ப்பழி uyir - p - pali, பெ . ( n . ) கொலை செய்தவனைத் [உயிர் - உயிர்ப்பு . ] 

தொடரும் பழி ( வின் . ) ; guilt of murder , vengeance, | உயிர்ப்பு uyirppu, பெ . ( n . ) ஒரு கால அளவு ; a measure 
divine or human , of the foul deed of murder pursuing 

of time . கணம் வளியுயிர்ப்புத் தோவம் (மேருமந். 94 ) . 
the murderer to death . ( செ.அக.). 

( செ.அக. ). 
[உயிர் + பழி . ) 

[ உயிர் – உயிர்ப்பு . ] 


உயிர்ப்புவீங்கு - தல் 


83 


உயிரவை 


உயிர்ப்புவீங்கு - தல் uyirppu - virgu-,. 5. செ.கு.வி. (v.i. ) | உயிர்வாங்கு - தல் uyir - varigu- . 5. செ.குன்றாவி . ( v.t.) 

பெருமூச்சு விடுதல் ; to heave a deep sigh , fetch a கொல்லல் ; to kill . ( சா.அக.). 
deep breath . " உண்ணினைப் போவிநின் றுயிர்ப்பு வீங்கி 

[ உயிர் + வாங்கு. ) 
னாள் ( கம்பரா . மீட்சி .70 ). ( செ.அக. ). 

உயிர்வாழ் - தல் uyirval- . 2. செ.கு.வி. ( v.i.) உயிருட 
[ உயிர்ப்பு + வீங்குதல் . ) 

னிருத்தல் ; to live. " இரந்து முயிர் வாழ்தல் வேண்டின் " 
உயிர்ப்புனல் uyir - p - punal, பெ . ( n. ) குருதி ; blood , lit., ( குறள் , 1062 ) . ( செ.அக. ). 
life-fluid . புண்ணிடைப் பொழியுயிர்ப்புனல் பொலிந்து 

[உயிர் + வாழ் . ) 
வரவும் ( கம்பரா.விராதன் .44 ). ( செ.அக. ). 

உயிர்வாழ்க்கை uyir-valkkai, பெ . ( n . ) உயிர் வாழ்தல் ; 
[ உயிர் + புனல் . ] 

living . ( செ.அக.). 
உயிர்ப்பொறை uyir - p - porai, பெ . ( n. ) உடம்பு ; body , 

[உயிர் + வாழ்க்கை . ] 
the support of life. உழந்து விழிபெற்ற தொருயிர்ப் 
பொறையும் " ( கம்பரா.உருக்காட் , 65 ). ( செ.அக. ). 

உயிர்விடு - தல் uyir- vidu-, 20. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
( உயிர் + பொறை . ) 

ஒருவருக்காக அல்லது நற்செயலுக்காக உயிரைத் 

தானே விடுதல் ; to lay down one s life for a person 
உயிர்பிழை - த்தல் uyir -pilai-, 4. செ.கு.வி. ( v.i. ) . 1. உயிர் 

or cause . “ உயிர் விடுவான் வனக்கனல் வளர்த்து 
வாழ்தல் ; to live, subsist. 2. தப்பிப்பிழைத்தல் ; to 

( ஞானவா. சித்தன் .24 ) . 2. மிகப்பாடுபடுதல் ; to work 
survive, escape with life , live through a time of peril. 

hard . ( கொ.வ. ). ( செ.அக. ). 
( செ.அக. ). 

க . உசுருபிடு . 
( உயிர் + பிழை . ] 

[உயிர் + விடு . ] 
உயிர்போ - தல் uyir - po- . 8. செ.கு.வி. (v.i. ). 1. சாதல் ; உயிர்விளக்கம் uyir- vilakkam, பெ . (n . ) ஆதன் ( ஆன்ம ) 
to expire, die . 2. அறிவு போதல் ; to become insensible , 

நிலையை அறிகை (திருவருள் தலைப்பு . பக் .59 ) ; 
lose consciousness , faint. " உயிர் போயிருந்தான் 

knowledge of the nature of Atman . ( செ.அக. ). 
மாதோ ( சீவக . 2196 ) . ( செ.அக. ). 

( செ.அக.). 
[ உயிர் + போ . ) 

[உயிர் + விளக்கம் . ] 
உயிர்மருந்து uyir- marundu , பெ . ( n .) 1. வாழ்நாள் உயிர்வை - த்தல் uyir - vai-, 4. செ.கு.வி ( v.i.). 1. இறத்தல் ; 
நீட்டிக்கும் மருந்து ; elixir of life . தெளிந்தவ ருயிர்மருந் 

to die. “ அழனிலை யத்தத் தசைந்துயிர் வைப்ப 
தாய் (திருவாலவா .43,17 ) . 2. சோறு ; food , the 

( பெருங். இலாவாண . 9,129 ) . 2. பற்றுவைத்திருத்தல் ; 
sustainer of life; boiled rice . " அருந்துயிர் மருந்து முன்னங் 

to have more affection , regard . ( செ.அக.) . 
கையிற் கொண்டு " ( மணிமே .25,160 ) . ( செ.அக. ). 

ம . உயிரெடுக்குக . 
[உயிர் + மருந்து . ) 

( உயிர் + வை . ] 
உயிர்மாய் - த்தல் uyir - may- ,. 2. செ.குன்றாவி . (vit.) 
கொல்லல் ; to deprive of life, to kill . ( சா.அக.). 

உயிரடங்கு -தல் uyir - agarigu-, 5. செ.கு.வி. (v.i. ) . 1 

மூச்சொடுங்குதல் ; to be in a state of unconsciousness 
[ உயிர் + மாய் - த்தல் . ] 

in a swoon ; to have one s animation suspended . 2 . 
உயிர்மாற்றல் uyir- marral, பெ . ( n . ) 1. கொலை செய்தல் ; 

இறந்துபடுதல் ; to die . ( செ.அக.). 
murdering. 2. தற்கொலை ; suicide . 

[ உயிர் + அடங்கு . ] 
[ உயிர் + மாற்றல் . ] 
உயிர்மூலி uyir- mili, பெ . ( n. ) உயிர்ச்சத்துள்ள மூலி ; | உயிரடை -தல் uyir- adai , 2. செ.கு.வி. (v.i.) மயக்கந் 

தெளிதல் ; to revive, to be re - animated . ( செ.அக. ). 
any drug with an active principle. ( சா.அக. ). 

[உயிர் + அடை - தல் . ] 
[ உயிர் + மூலி . ) 
உயிர்மெய் uyir - mey, பெ . ( n . ) 1. ஒற்று முன்னும் உயிர் உயிரவர் uyir- avar, பெ . ( n. ) வாழ்கின்றவர்; living 

persons . ( செ.அக.). 
பின்னுமா யிணைந்து ஒலிக்கு மெழுத்து ; consonant 
-vowel, composed of a consonant and a vowel, in the ம . உயிரவர் ; க . உசிரி . 

(உயிர் + அவர் . ) 
written character of which the vowel animates the 
consonantal sound whose articulation always precedes உயிரவை uyir - avai, பெ . ( n . ) உயிர்த்தொகுதி ; the world 
in pronunciation, one of ten cârpeluttu. " PODICOOT STIW with all its life. “ உயிரவை யொடுங்கி " ( சி.சி .1,32 ) . 
வரு முயிர்மெய் " ( நன் .89 ) . 2. உயிருடம்பு ; a living ( செ.அக. ). 
body . ( செ.அக. ). 

[ உயிர் + அவை. ] 
[உயிர் + மெய் . ) 


உயிரளபு 


84 


உரக்க 


உயிரளபு uyir - alabu பெ . ( n . ) உயிரளபெடை பார்க்க ; தம்மையே சுட்டி நிற்பதைக் காண்க ; vowels are modifications 
see uyir- alabedai, “ உயிரள பெழுமூன்று " ( நன் .61 ) . of voice sound that involve no closure, friction or contact of 
( செ.அக. ). 

the tongue or lips - Bloomfield , L , Language , P.102 . 
[ உயிர் + அளவு . ) 

உயிரைவாங்கு - தல் uyirai - varigu- . 5. செ . குன்றாவி . 

( v.t ). 1. கொலை செய்தல் ; to take away life. 2 . 
உயிரளபெடை uyir -alabedai, பெ . ( n . ) தனக்குரிய 
மாத்திரையின் மிக்கொலிக்கும் உயிரெழுத்து . ( நன் .91 , 

துன்பப்படுத்துதல் ; to persecute . ( செ.அக.) 
உரை ); vowel which sounds with more than its normal 

[உயிர் + ஐ + வாங்கு - தல் . ] 
quantty, which fact is indicated in writing by placing | உயிரொடுங்கு - தல் uyir - odurgu-, 7. செ.கு.வி. ( v.i. ) 
a short vowel of the class after the long vowel, as in 

1. உயிர் வலுக் குறைதல் ; to be reduced considerably, 
ஓஒதல் வேண்டும் , one of Sarbeluttu . ( செ.அக. ). 

as the animating powers before death . 2. சாதல் ; to 
[உயிர் + அளபெடை . ] 

die . ( W. ) . 3. ஓகத்தில் மூச்சொடுங்கல் ; suspension of 
உயிரிலங்கி uyiril- argi, பெ . ( n .) உயிர்த்தீ பார்க்க . 

breath in Yoga practice . ( சா.அக. ). 
( சூடா . ); see uyirtti. ( செ.அக. ). 

[ உயிர் + ஒடுங்கு . ) 
(உயிர் + இல் + அங்கி . இல் இடப்பொருளில் வந்த ஏழன் உயிரொழி - த்தல் uyir -oli-, 18. செ.குன்றாவி . (v.t.) 
உருபு. அங்கி = தீ . ] . 

கொல்லல் ; to kill , murder. ( ஆ.அக. ) . 
உயிரினம் uyirinam, பெ . ( n . ) 1. உயிர் வகைகள் ; living 

(உயிர் + ஒழி . ) 
beings . 2. உயிரெழுத்துகள் ; vowels . ( ஆ.அக. ) . 

உயிரொளி -த்தல் uyir- oli-, 7. செ.கு.வி. ( v.i. ) உயிர்க்கு 
[உயிர் + இனம் . ] 

இக்கட்டுவந்தது போற் காட்டுதல் ; to feign great 
உயிருண் ( ணு )-தல் uyir -unnu-, 13. செ.குன்றாவி . ( v.t.) . weariness or sickness , in order to gain an object. ( J.) . 

1. உயிரைப் போக்குதல் ; to devour life, kill. பெருங் ( செ.அக. ) . 
கூற் றுயிருண்ணு மாறும் " ( திரிகடு .88 ) . 2. தன்னுணர் 

[ உயிர் + ஒளி . ] 
விழத்தல் ; to subjugate a person s will . “ இன்பேயருளி 
யெனையுருக்கி யுயிருண்கின்ற வெம்மானே " (திரு உயிரொளித்தகள்ளன் uyir -olitta -kallan, பெ . ( n . ) தன் 
வாச .44,3 ) . ( செ.அக. ). 

செல்வநிலையை மறைத்துப் பிறரை இரந்து ஏமாற்று 

வோன் ; cringing deceiver who , when he is really rich 
[ உயிர் + உண்ணு - தல் . ] 

and strong, pretends the contrary state. ( செ.அக. ). 
உயிருதவி uyir - udavi, பெ . ( n. ) 1. இக்கட்டில் உதவுகை ; 

[உயிர் + ஒளித்த + கள்ளன் . ) 
aid when life is in danger . 2. உயிர்கொடுத்துதவுகை; 
aid by sacrificing one s life. ( செ.அக.). 

உயிரோடிரு - த்தல் uyirodiru-, 3. செ.குன்றாவி . ( v.t.) 
[உயிர் + உதவி .) 

பிழைத்திருத்தல் ; to survive. 
உயிரெடு - த்தல் uyir - edu-, 18. செ.குன்றாவி . ( v.t. ). 1 . 

[ உயிர் + ஓடு + இரு . ஒடு - மூன்றன் உருபு. ] 
உயிரை வாங்கிவிடுதல் ; to take away life. 2. துன்புறுத் உர - த்தல் ura-, 3. செ.கு.வி. ( v.i. ). 1. கெட்டியாதல் ; 
துதல் ( வின் . ) ; to give great trouble. ( செ.அக. ). to become firm , hard , as the soil. “ உரத்துத் தரிக்கு 
ம . உயிரு எடுக்குக . 

மிகுதரணி தானே " (சிவப்பிர .2.27 ). 2. முருடாதல் ; 
[ உயிர் + எடு . ) 

to become thick, coarse , as paper . உரத்த கடுதாசி . 3 . 
உயிரெழுத்து uyir- eluttu , பெ . ( n . ) உயிர் போல் 

வலத்தல் ; to become strong, furious as the wind . 
தனித்தியங்கக்கூடிய எழுத்து ; vowel, a sound having 

உரத்த காற்று . 4. எடுப்பாதல் ; to become loud , as 
life in itself or its written character . மெய் எழுத்துக்கு 

the voice ; to become harsh , as a noise . உரத்துப் 
உயிர் போல இருத்தலால் இப்பெயர் பெற்றன . அவை 

பேசினான் . 5. கொந்தளித்தல் ; to rage, be boisterous 

as the sea . உரத்த கடல் . 6. கடுமையாதல் ; to become . 
அ . ஆ , இ , ஈ , உ , ஊ , எ , ஏ , ஐ , ஒ , ஓ , ஒள ஆகப் 

sharp, as a contest ; to become violent as a controversy. 
பன்னிரண்டு . 

உரத்த தருக்கம் . 7. மிகுதல் ; to become powerful, 
[உயிர் + எழுத்து . ] 

intense, as the hot sun . உரத்த காய்ச்சல் . 
உயிர்த்த அளவிலேயே தோன்றுவது . நா , உதடு போன்ற ம . உரக்குக; க . ஓரபு ( கெட்டி ) : தெ . உக்கு ( கெட்டி ) . 
ஒலிப்புறுப்புகளின் தொடுதல் , படுதல் , சுருங்கல் போன்ற 

[ உல் – உரு – உர . உல் = செறிதல் , இறுகுதல் , மிகுதல் , 
எவ்வகை முயற்சியினையும் துணைக்கொள்ளாது வாய்திறந்த 

கடுமையாகுதல் . ] 
குரலோசையின் வேறுபாட்டளவிலேயே உயிர்கள் பிறக்கின் 
றன என்பது புளும்பீல்டின் வரையறை உயிர்த்த அளவி | உரக்க urakka, கு.வி.எ ( adv. ). குரலோங்க ; loudly , 
லேயே தோன்றுவது உயிரெழுத்து என்பது தம் அளவில் 

distinctly . உரக்கப் பேசு . ( செ.அக. ). 


உரக்க ? 


85 


உரஞ்செய் - தல் 


ம . உரத்த ( சொன்ன ) . 

ஊதைநோய் . ( யூகிமு .800 ); paralysis of one side of 
[உல் = செறிதல் , இறுகல் , மிகுதல் , கடுமையாதல் . உல் – உரு 

the body marked by Wryneck, wrymouth and inability 
– உர – உரக்க . ) 

to wink - a kind of Hemiplegia. ( சா.அக. ). 
உரக்க urakka , கு.வி.எ ( adv . ). உறுதியாக ; firmly , tightly . [[ உரகம் + வாதம் . ] 

அவற்றை யுரக்கப் பிடித்துக்கொண்டேன் . ( ஈடு . | உரகன் uragan, பெ . ( n . ) பாம்பு ; snake , serpent, 
10,8,3 , வ்யா . பக் . 263 ) . ( செ.அக. ) . 

“ உரகன்வாய் கீண்ட மாதவன் போல " ( கல்லா .46 ). 
ம . உரத்த . 

[ உரகம் – உரகன் . ] 
[ உல் – உரு – உர – உரக்க . ) 

உரங்கம் uraigam , பெ . ( n . ) பாம்பு ; snake, serpent . 
உரகடல் urakadal , பெ . ( n . ) 1. கொந்தளிக்குங்கடல் . உரங்கவெங்கொடி யுயர்த்த காவலன் . ( பாரத . பதி 
( வின் . ) ; boisterous sea , sea generally rough. 2 . 

னான்காம் . 115 ) . ( செ.அக. ). 
பெருங்கடல் ( ஆ.அக. ) ; ocean . ( செ.அக. ). 

[ உரகம் – உரங்கம் . ] 
[ உரு – உர + கடல் . ) 

உரங்காட்டு - தல் urai - kattu-, 5. செ.கு.வி. ( v.i. ) அன்பு 
உரகசீரகம் uraga - Siragam, பெ . ( n . ) காட்டுச் சீரகம் ; பாராட்டுதல் ; to show kindness , love . ( செ.அக.) . 
wild cumin - vernonia anthelmintica . ( சா.அக. ). 

[ உரம் + காட்டுதல் . ] 
(உரகம் + சீரகம் . உரகம் = கடுமை . ) 

உரங்குத்து -தல் urah - kuttu-, 5. செ.கு.வி. ( v.i. ) மரத்தைச் 
உரகதம் uragadam, பெ . ( n . ) பாம்பு ; serpent. " உரகத சுற்றி மண்கொட்டிக் கெட்டிப் படுத்தல் ; to pound 
வாரந் தோற்றாது " ( திருவிளை . நரிபரி .85 ) . ( செ.அக.) . 

and harden the earth around trees newly set. ( J ) . 

( செ.அக. ). 
[ உர + கதம் . உர = கடுமையான . கதம் = சினம் . ) 
உரகபுரி uraga - puri, பெ . ( n . ) தஞ்சை மாவட்டத்திலுள்ள 

[ உரம் + குத்து . ) 
கடல்துறைப் பட்டினம் , நாகப்பட்டினம் ; Nagapattinam , | உரங்கொள்ளு - தல் urahkollu , 16. செ.கு.வி. ( v.i ). 1 . 
a seaport town . 

உக்கிரமாதல் ; to gain force, blow strong, as the wind ; 

to become boisterous as the sea; to rage, as fever. 
( உரகம் + புரி . ] 

காய்ச்சல் உரங்கொண்டு காய்கிறது . 2. கடினமாதல் ; 
உரகம் uragam , பெ . ( n. ) 1. பாம்பு ; snake , serpent . 

to be hardened , obdurate . நெஞ்சுரங்கொண்டவன் . 
“ உரக மெல்லணையான் ” ( திவ் . பெரியாழ் . 4 , 4 , 4. ) . 

( செ.அக. ). 
2. நாகமல்லிகை. ( மலை . ); ringworm- root . 

[ உரம் + கொள்ளுதல் . ] 
[உரம் – உரகம் ( சு.வி .48 . ) . ] 

உரசு - தல் urasu-, 10. செ.கு.வி. ( v.i. ) . 1. உராய்தல் ; 
உரகமல்லி uraga - malli, பெ . ( n . ) நாகமல்லிகை 

to rub against . உரசியு முரன்றும் ( சிலப் . 3,14 , உரை) . 
( மலை . ) ; ringworm root. ( செ.அக. ). 

2. உறிஞ்சுதல் ; to absorb . ( ஆ.அக. ) . 
[ உரகம் + மல்லி . ) 

ம. உரசுக ; க. ஓரசு . 
உரகர் uragar , பெ . ( n . ) நாகர்; a class of demigods 

( உர் – உரை – உரைசு – உரசு – உரசு - தல் ( சு . வி .48 ). ] 
called Nāgās, who are supernatural serpents , the upper 
half being human in form , one of patipen -kanam. | உரஞ்சிவந்தான் uranjivandap, பெ . ( n . ) குதிரைவகை 
" உரகர்பே ருயிர்ப்பினான் மயங்கி " ( பாரத.குருகுல . 3 . 

( அசுவசா .152 ) ; species of horse having red hairs on 
( செ.அக. ). 

its chest. ( செ.அக.). 
(உரகதம் –– உரகம் + அர் . ) 

( உரம் + சிவந்தான் . ) 
உரகர் ’ uragar, பெ . ( n . ) உரவர் பார்க்க ; see uravar . | உரஞ்சு -தல் 

uravar . | உரஞ்சு - தல் uraiju- ,. 15. செ.குன்றாவி . ( v.t ) . 1 . 
( செ.அக. ). 

துடைத்தல் ; to rub . 2. தேய்த்தல் ; to scrape. 
[ உல் - உர் – உர – உரகர் . ) 

( உரசு – உரஞ்சு. ] 
உரகவல்லி uraga- valli, பெ . ( n . ) வெற்றிலைக்கொடி ; உரஞ்செய் - தல் uranijey ,. 7. செ.கு.வி. (v.i. ) . 1. உறுதி 
betal creeper.. 

கொள்ளுதல் ; to take effect; to be forceful, as in an 

argument. அவரெடுத்த காரியங்களொன்றும் உரஞ்செய் 
[ உரகம் + வல்லி. ) 

யவில்லை . 2. வலியுறுதல் ; to grow strong . ( W ) . 
உரகவாதம் uragavadam, பெ . ( n . ) உடம்பின் ஒரு 

ம. உரசெய்யுக ( சொல்லுதல் ) . 
பாதியில் வலியேற்பட்டுக் கழுத்தும் வாயும் கோணிக் 
கண்கள் இமை கொட்டாது துன்புறுத்தும் ஒருவகை [ உரம் + செய் - தல் . ] 


உரஞ்சொல் ( லு ) -தல் 


86 


உரப்புப்பிசின் 


உரஞ்சொல் ( லு ) -தல் urai - jol-,. 13. செ.கு.வி. ( v.i. ) . | உரப்பியடி - த்தல் urappi - yadi- .. 4. செ.குன்றாவி . ( v.t ) 
1. உறுதி கூறுதல் . ( வின் . ) ; to encourage . 2. துணை 

பேச்சால் வெல்லுதல் ; to overcome by boisterous talk ; 
யாக நிற்றல் ; அருகில் இருத்தல் ; to support , to back to brow beat . ( செ.அக. ). 
up . ( சேரநா . ) 

[ உரப்பு - உரப்பி + அடி - த்தல் . ) 
ம . உர்சாகுக . 

உரப்பு - தல் urappu-, 15. செ.கு.வி. ( v.i. ) . 1. அதட்டி 
[ உரம் + சொல்லு . ]] 

யொலித்தல் ; to whoop , vociferate inarticulately as in 

driving cattle or in scaring away birds, beasts , or human 
உரட்டுக்கை uraitukkal, பெ . ( n .) இடதுகை; left hand . 
( சென்னை வழக்கு ) . 

beings , to shout so as to menace or intimidate . " நின் 

றுரப்பி ( திவ் இயற்.சிறிய . ம . 37 ) . 2. திரண் 
( ஒரட்டு – உரட்டு . ஒரட்டு + கை . ) 

பொலித்தல் . ( பிங் . ) ; to bluster , roar , sound loudly . 
உரண்டம் urandam, பெ . ( n . ) காக்கை ( அ.க.நி. ) ; crow. 

[ உர – உரப்பு . ] 
( செ.அக.). 

உரப்பு - தல் urappu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) . 1. அச்ச 
[ உரள் - உரண்டு + உரண்டம் = ஒரு பக்கமாகத் தலை 

முறுத்துதல் ; to frighten . " காலனை .. உரப்பிய சேவடி 
சாய்த்துப் பார்ப்பது . ) 

யான் ( தேவா .524,3 ) . 2. வடமொழி யெழுத்தின் 
உரண்டை urandai, பெ . ( n . ) உரண்டம் பார்க்க ; see 

ஐவருக்கத்திலும் இரண்டாம் எழுத்தை உச்சரித்தல் ; 
urandam. 

to sound kh , ch , th , th , ph , the aspirates of hard consonants 
[ உரண்டு – உரண்டம் - உரண்டை . ) 

in Skt. ஐந்தன் வருக்கத்திலும் உரப்பியும் எடுத்துங் 

கனைத்தும் சொல்லப்படும் மூன்றும் 
உரண்டைவலி urandai - vali , பெ . ( n . ) காக்கை வலி ; 

( நன் .146 , 

மயிலை) ; 3. உரத்து ஒலிக்கச் செய்தல் ; to cause to 
epileptic fits. ( சா.அக. ). 

sound loudly . ஒலி முரசுரப்பினானால் ( தணிகைப்பு . 
( உரண்டை + வலி . ) 

வள்ளி .38 ) . ( செ.அக.). 
உரத்த uratta, கு.பெ.எ. ( adj . ) . 1. ஆற்றல் உள்ள; உரம் [ உர – உரப்பு- . ] 
உள்ள; strong , vigorous . 2. பெருகிய ; தீவிரமான; உரப்பு urappu , பெ . ( n . ) புகழ் ; fame . 
increased, severe , intense . 3. பருத்த ; மோட்டான; loud , 

ம . உரப்பு 
coarse , rough . ( சேரநா . ). 

( உரம் – உரம்பு - உரப்பு . ) 
[ உரம் – உரத்த . ] 

உரப்பு urappu , பெ . ( n . ) 1. பேரொலி ; shout , vociferation, 
உரதாரை uradarai, பெ . ( n . ) நெஞ்சுக்குழல் ; canal in 

roar . “ நீங்கா வுரப்பினில் வீழ்வதேபோல் " ( கந்தபு . 
the region of the thorax - thoracic duct . ( சா.அக.). 

காவிரி.44 ) . 2. அதட்டு ; intimidation , bluster , threat. 
[ உரம் + தாரை. ] 

( செ.அக.). 
உரநோய் urandy , பெ . ( n . ) 1. மார்புநோய் ; chest pain [ உர – உரப்பு. ] 
from any cause . 2. சுளுக்கு ; sprain. ( சா.அக. ). உரப்பு urappu , பெ . ( n . ) 1. கடினம் ; hardness, as of 
[ உரம் + நோய். ] 

rice that is not well boiled . சோறு உரப்பாயிருக்கிறது . 2 . 
உரப்பம் urappam , பெ . ( n. ) பெருங்காயம் ( மலை . ) ; 

முருடு ; coarseness or roughness , as of cloth or paper. 
asafoetida . ( செ.அக. ). 

உரப்பானபுடைவை . 3. மனத்திண்மை; resoluteness , 

strength, firmness of mind . உரப்பு எத்தைப்பற்ற வெனில் 
[ உர – உரப்பு – உரப்பம் . ] 

( ஈடு , 1 , 7 , 8 ) . 4. ஆற்றல் ; strength . ( சேரநா ). ( செ . அக . ) 
உரப்பல் urappal, பெ . ( n . ) 1. அடரொலி ; whoop . 2 . [ உர – உரப்பு . ) 
திரட்டோசை ( பிங் . ) ; roaring sound . 3. வலுவான உரப்பு urappu, பெ . ( n . ) 1. உரசல் ; தேய்ப்பு ; the 
பல் ; strong tooth . ( சா.அக.) . 

act of rubbing . 2. எதிர்ப்பு ; rivalry . ( சேரநா. ). 
தெ . ரொப்பு . 

ம. உரப்பு . 
[ உர – உரப்பு – உரப்பல். ) 

[ உரை – உர - உரப்பு . ] 
உரப்பன் urappan , பெ . ( n. ) 1. கரப்பான் ; tetter , scall, உரப்புத்தாள் urappu- k-tal, பெ . ( n . ) உப்புத்தாள்; sa 

scruf. 2. பாக்கு ; areca - nut. 3. ( பாக்கு முதலியவற்றை ) nd - paper . ( சேரநா . ). 
சீவும் கருவி ; scraper ( esp. for scraping areca - nuts ), 

ம . உரப்பு தாள் . 
4. சீவு கருவி ; curry - comb . ( சேரநா .) 

[ உரப்பு + தாள் . ) 
ம . உரப்பன் . 

உரப்புப்பிசின் urappu - p - pisin, பெ . ( n . ) மியான்மரிலும் 
( உரப்பு – உரப்பன் . ) 

(பருமாவிலும் ) அந்தமான் தீவுகளிலும் 80 அடிக்கு 


உரபடி 


87 


உரலாணி 


மேல் வளரும் மரவகை ; an ever green tree growing உரமடி -த்தல் uram - adi , 4. செ.கு.வி. (v.i.) எருக்கொணர்ந் 
to a height of 80 ft. or more, a native of Burma and திடுதல் ; to cart manure . ( உ.வ. ) . ( செ.அக. ). 
the Andaman Islands . ( செ.அக. ). 

[ உரம் + அடி . ] 
ம . உரிப்பு , 

உரமண் uraman , பெ . ( n . ) 1. சத்துள்ள நிலம் ; rich 
( உரப்பு + பிசின் . ) 

soil. 2. கெட்டியான மண் . ( வின் . ) ; hard ungenial soil. 
உரபடி ura- padi, பெ . ( n . ) வலிமை ; திடம் ; strong 

( செ.அக.). 
physique, roughness , strength , firmness of body . உரபடி [ உரம் + மண் . ) 
யான மனிதன் ( யாழ்ப் . ). ( செ.அக. ). 

உரமாயிரு - த்தல் uramayiru-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
- [ உரம் + படி . ] 

வலுவாயிருத்தல் ; to be strong . 2. சுளுக்குக் கொண் 
உரபிடி ura - pidi, பெ . ( n. ) உரபடி பார்க்க ( யாழ்ப் . ); 

டிருத்தல் ; to be in a sprained condition . ( சா.அக. ) . 
see ura - padi. ( செ.அக. ). 

[உரம் + ஆய் + இரு . ) 
[ உர + பிடி . ) 

உரமெடு - த்தல் uramedu- . 18. செ.குன்றாவி . ( v.t.) 
உரம் uram , , பெ . ( n . ) 1. வலிமை ( திவா. ); strength. குழந்தையின் சுளுக்கை நீக்குதல் ; to relieve an infant 
2. திண்மை ; hardness , compactness. 3. திடம் ; resolu 

of the sprain caused by careless handling. ( 2..61 . ). 
tion , fortitude, firmness of mind, strength of will. " QLOL. 

( செ.அக. ). 
மனவ னுரமிலி யென்மரும் " ( பரிபா.12,51 ) . 4. வைரம் [ உரம் + எடு . ] 
( வின் .) ; solid part of timber , heart of a tree. 5. எரு ; | உரல் ural, பெ . ( n . ) 1. ஒலித்தல் ; sound . 2. இடிக்கும் 
manure , fertilizer , as strengthening the soil. நிலத்துக்கு 

உரல் ; mortar, made of wood or stone for pounding 
உரம்போட வேணும் . ( செ.அக. ). 

or polishing grains . " முகைவளர் சாந்துரல் முத்தார் 
ம . உரம் ; க . ஒப்பு , உர்கு : தெ . உக்கு . 

மருப்பின் ... உலக்கை ( கலித் . 40 ) . 3. இடியப்பந் 
( உர – உரம் . ) 

தேங்குழல் முதலிய பணிகாரம் பிழியும் அச்சு ; mould 

for making pastry like vermicelli . ( செ.அக. ). 
உரம் uram , பெ . ( n . ) 1. மார்பு ; chest , breast, bosom . 

ம . உரல் ; க . வொரலு , ஓரலு , ஓரள் , ஓரளு. ஒள்ளு; தெ. 
" வாளிவந் துரங்குடைந்து ( கம்பரா . மாரீச . 93 ) . 2 . 

ரோலு : கோத . ஒள்கால் ; குட , ஒர : து . ஒரளு : பட . ஒரலு . 
அறிவு ( பிங் . ) ; wisdom , spiritual knowledge, clearness 
of understanding. 3. ஊக்கம் ( பிங் . ) : energy , zeal , spirit . [ உல் - உர் – உரல் . உல் = குத்துதல் . ] 
4. படையமைப்பின் முன்னணி ( குறள் , 767 , உரை ); ) உரல் : ural, பெ . ( n . ) சிவப்பு ; redness .. 
van of an army . 5. குழந்தைகட்கு விழுஞ் சுளுக்கு 

( உல் – உர் – உரல் = சிவப்பு . ] 
வகை;, infantile sprain . உரம் எடுக்க வேண்டும் . 
( செ.அக. ) . 6. நஞ்சுக்கொடி ; naval cord . 7. மாரடைப்பு ; | உரல்பலம் ural- palam , பெ . ( n . ) செங்கள்ளி ; red variety 
disease of the heart marked by thoracic pain suffocation . of square spurge Euphorbia antiquorum ( ruba ). 
( செ.அக.) . 

( சா.அக. ). 
ம . உரம் . 

( உரல் + பலம் . உரல் = சிவப்பு . ) 
( உர் - உரம் . இனி, உரம் = தழுவும் உறுப்பு என்றுமாம் . உர் உரல்புரம் ural- puram , பெ . ( n . ) உரல்களம் ; நெல் 

– உறு . உரம் > வ . உரம் ( இவே . ) = மார்பு . ( வே.க .39 ) . ] குத்துகின்ற இடம் ; mortar - shed , a shed in which 
உரம் ’ uram , பெ . ( n . ) மதில் ( பிங் . ) : rampart. ( செ.அக. ). 

paddy is pounded .( சேரநா . ). 

ம . உரல்புரம் . 
[ உர – உரம் . ) 

[உரல் + புரம் . ) 
உரம்புகு - தல் urampugu- , 4. செ.கு.வி. ( v.i. ) விசை 
யோடு புகுதல் ; to fierce with force . ( ஆ . அக .) . 

உரல்வரி ural - vari, பெ . ( n . ) வரிவகை; ancient tax 

( S.I.l.i.v. 106 ) . 
[ உரம் + புகு . ] 

( உரல் + வரி . ) 
உரம்விழு - தல் uram - vilu- 2. செ.கு.வி. ( v.i. ) விழிப் 

பின்மையால் குழந்தையைத் தூக்கும்போது சுளுக்கு உரலடி ural- adi , பெ . ( n . ) யானை ; elephant which has 
உண்டாதல் ; to be sprained ; to suffer sprain, from legs like mortars. கடுக்கை யுரலடிமீ துற்றானும் 
rolling on the ground or from being carelessly lifted (தனிப்பா . 1,79,158 ) . ( செ.அக. ). 
up , as an infant by one arm . குழந்தைக்கு உரம் [ உரல் + அடி . ) 
விழுந்திருக்கிறது ( கொ.வ. ). ( செ.அக.) . 

உரலாணி ural -ani, பெ . ( n . ) 1. உலக்கை ( வின் . ) ; pestle, 
( உரம் + விழு . ) 

rice - pounder . 2. உரலின் அடிக்கிடும் மரத்துண்டு ; 


88 


உரற்குழி 


உரலாமணக்கு 


wooden plug inserted in a mortar when the bottom is உரவு -தல் uravu-, 5. செ.கு.வி. ( v.i.) வலியுறுதல் ; 

to become vigorous , get strong . " வாசிகள் புனலுண் 
worm away . உரலாணியிட்டாற்போல ( தொல் . எழுத்து , 
99. உரை ) . ( செ.அக. ). 

டுரவாவிடில் ( பாரத . பதினான் .51 ) . ( செ.அக. ). 

( உரம் – உரவு . ) 
( உரல் + ஆணி . ] 

உரவு - தல் uravu , - செ.கு.வி. ( v.i. ) உலாவுதல் ; to be 
உரலாமணக்கு ural -amanakku , பெ . ( n . ) ஆமணக்கு 

in constant motion , as the sea , a river. " உரவுநீ ரழுவத் 
வகை ; species of castor - plant. உரலாமணக்குக்கு ... 

தோடுகலம் " ( பெரும்பாண் . 350 ) . 
குன்மமும் போம் " ( பதார்த்த .248 ). 

ம . உரவுக . 
( உரல் + ஆமணக்கு . ) 

( உல் – உல – உலவு – உரவு – உரவு - தல் . ] 
உரலில் துவைத்தல் uralil - tuvaittal, பெ . ( n.) உரலி ) உரவு ’ uravu , பெ . ( n . ) 1. வலிமை ; strength, firmness . 
லிட்டு இடித்தல் ; bruising or pounding in a mortar. 

“ உரவுச்சினந் திருகிய " ( புறநா . 25,3 ) . 2. நெஞ்சுரம் ; 
( சா.அக.). 

strength of mind or will. “ உரவுசான் முனிவோர்களுக்கு 
[உரலில் + துவைத்தல் . ) 

( சேதுபு . காசிப . 43 ) . 3. மிகுகை; increasing, heighte 
உரலிலை ural-ilai, பெ . ( n . ) உலகுய்யக் கொட்டான் ning . உரவுக் கதிர்தெறூஉ முருப்பவி ரமயத்து " ( குறிஞ் 
பார்க்க . ( பெரியமாட் . ); see ulaguyyak - kottap. 

சிப் .45 ) . 4. நஞ்சு; poison . " உரவுநீர்ப் பொய்கை நாகங் 

காய்ந்ததும் " ( திவ் . திருவாய் . 6 , 4 , 1 ) . 5. கடல் ; 
( உரல் + இலை . ] 

sea . ( செ.அக. ). 
உரவக்காடு urava - k - kadu, பெ . ( n . ) மலையில் நிலையா 
கச் செய்யும் வேளாண்மை ( G.S.A.D. 333 ) ; permanent 

[ உரம் – உரவு . ) 
hill cultivation , dist. fr. புனக்காடு . ( செ.அக. ). 

உரவுநீர் uravunir, பெ . ( n . ) 1. கடல் ; sea , being water 

in motion . " உரவுநீர்ப்பரப்பினூர் ( சிலப் . 4,79 ) . 2 . 
[உரவம் + காடு . ) 

யாறு ; river , torrent . “ ஊரங்கணநீ ருரவுநீர் சேர்ந்தக் 
உரவண்டு uravandu, பெ . ( n . ) ஒரு கொடிய வண்டு ; கால் " ( நாலடி , 175 ) . ( செ.அக. ) . 
a poisonous beetle. ( செ.அக.). 

[ உரவு + நீர் . ) 
[ உரம் + வண்டு . ) 

உரவோன் uravon , பெ . ( n . ) 1. வலியோன் ; strongman . 
உரவம் uravam , பெ . ( n . ) 1. வலிமை ; strength , force, 

“ ஒருதா மாகிய வுரவோ ரும்பல் ( புறநா .18,4) : 2 . 
firmness . “ உரவ முள்ள தொருழை யின்னுரி " ( தேவா . ZATÍS(LOOL GUIGOt; person of spirit, of enthusiasm . 
344,8 ) . ( செ.அக. ) 2. மலை ; mountain . 

" சிதைவிடத் தொல்கா ருரவோர் ( குறள் , 597. ) . 3 . 
ம . உரவம் ; க. ஒர்பு ; தெ . உக்கு . 

மூத்தோன் . ( திவா. ); senior , elder . ( செ.அக. ). 
( உர – உரவு – உரவம் . ] 

[ உரவு உரவோன் . ) 
உரவர் uravar , பெ . ( n . ) சமணர் ( யாழ்.அக. ); Jains . உரளி urali, பெ . ( n . ) ஒருவகைப்பூண்டு ; plant . 
( செ.அக. ). 

( சா.அக. ). 
( உர – உரவர் = மனவலிமை மிக்கவர். ) 

( உரள் – உரளி. ] 
உரவல் Uraval, பெ . ( n . ) உலாவல் ; wandering, roaming . | உரற்கட்டை Urarkattai, பெ . ( n . ) 1. உரற்குரிய மரக் 
( ஆ.அக. ) . 

கட்டை ; wooden block for a mortar . 2. உரல் ; mortar 

formed from a block or wood . ( செ.அக.). 
[ உலவல் – உரவல் . ] 

( உரல் + கட்டை . ] 
உரவன் uravan, , பெ . ( n . ) 1. வலியோன் ; strong man . 

2. அறிஞன்; learned man , man of knowledge. " உரவரு உரற்களம் urarkalam, பெ . ( n . ) அறிஞர் கூடிப் பேசுமி 
மடவரு மறிவு தெரிந்தெண்ணி " ( பதிற்றுப் . 71,25 ). 

டம் ; place where wise men hold their debates . 
( செ.அக. ). 3. அருகன் ( ஆ.அக. ) ; Arhat. 

“ உரற்களத்து மட்டிலும் ... நோக்கார் ( ஆசாரக் .100 ). 

( செ.அக. ) . 
( உரவு – உரவன் ) 
உரவியன் uraviyan , பெ . ( n . ) வலியோன் ; strong man . 

[ உரன் + களம் . ] 
“ முன்கை உரவியரா யிருப்பார் " ( திவ் . திருப்பா .3, உரற்குழி urar- kuli, பெ . ( n . ) 1. உரலிற் குற்றுங்குழி ; 
வ்யா .63 ) . ( செ.அக. ). 

hollow of a mortar . 2. குற்றுதற்குத் தரையில் அமைத்த 
[ உர – உரவு – உரவியன் . ) 

குழி ; mortar sunk in a floor , hole in the floor for 
உரவிழுக்கு uravilukku , பெ . ( n . ) மார்புக்கேடு ; deformity 

pounding rice . " இடுப்பொடிந்த கோழிக்கு உரற்குழியே 

கைலாசம் " . ( செ.அக. ). 
of the chest. ( சா.அக.). 

ம . உரல்குழி . 
[உரவு + இழுக்கு . ] 

[ உரல் + குழி . ) 


உரற்குற்றி 


89 


உரி - த்தல் 


உரற்குற்றி urar - kurm , பெ . ( n . ) உரற்கட்டை பார்க்க ; | உரனர் uranar, பெ . ( n . ) மனவலியுடையோர் ; persons 
see urarkattai. ( செ.அக.). 

of strong will. “ உரனர் .. புந்தியாற்றடுப்பர் " ( ஞானவா . 
[ உரல் + குற்றி . ) 

உபசாந் . 66 ) . ( செ.அக. ). 
உரற்பணை urar - panai, பெ . ( n . ) தீட்டும் போது அரிசி [ உரம் 

– உரன் – உரனர் . ] 
சிந்தாதவாறு உரலின் மேல் வைக்குங்கூடு ; cylindrical | உராய் - தல் urdy, 2. செ.கு.வி. ( v.i. ) உரிஞ்சுதல் ( பிங் . ): 
ring of wicker work placed over the mortar so that rice 

to rub , as an animal against a tree, as two branches 
may not spill in pounding. ( செ.அக. ). 

together . ( செ.அக. ). 
( உரல் + பணை . ] 

(உரை – உராய் . ) 
உரற்பெட்டி urar- peti 

, பெ . (n.) அரிசி சிந்தாதபடி உராய்ஞ்சு -தல் urayhju-, 8. செ.கு.வி. (v.i. ) பொருத்தித் 
வைக்கும் உரலின் வாய்க்கூடு ; circular basket or 

தேய்த்தல் ; to rub . 
earthen ring placed around the mouth of a mortar for 
keeping the grain within when pounding it . ( செ.அக. ). உராய்வு urayvu, பெ . ( n . ) 1. தேய்மானம் ; உராய்ந்து 

போதல் ; rubbing, wearing away . 2. உராய்ந்த பகுதி ; 
ம . உரல் பெட்டி . 

a bruise. 
( உரல் + பெட்டி . ) 

ம . உரவு . 

(உரை – உராய் – உராய்வு . ] 
உரால் urdl , பெ . ( n . ) ஓடுகை ; running as a horse, 

குரூஉமயிர்ப் புரவி யுராலிற் பரிநிமிர்ந்து " ( மதுரைக் . 
387 ) . ( செ.அக. ) . 


[ உல் – உலவு – உரவு – உரால் . ) 
உராவு - தல் uravu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. பரவுதல் ; 
to move away , spread . 2. பரத்தல் ; to spread over , extend . 
“ நிறை கடன் முகந்துராய் " ( பரிபா. 6,1 ) . 3. இடம் 
விட்டுப் பெயர்தல் ; to move from its place , to be 
dislodged . பொன்னசும்பாடி யளைந்துராய் (சீவக . 

37 ) . 4. செல்லுதல் ; to go, pass . " காலென்னக் 
உரற்பெட்டி 

கடிதுராய் ( மதுரைக் . 125 ) . ( செ.அக. ). 
உரற்று - தல் uraru-, 5. செ.கு.வி. ( v.i. ) முழங்குதல் ; உராவு - தல் uravu , 5 , செ.கு.வி. ( v.i. ) . வலியடைதல் ; 

to resound; to roar, as an elephant; to roll, as thunder. to become strong, to grow powerful. உராவி விழுங்கப் 
யானை யுரற்றொலி யோசையும் " (சீவக . 865 ) . ( செ.அக.) . பட்டது . ( ஞானவா.புசுண் .93 ) . ( செ.அக. ). 
[ உரறு – உரற்று . ] 

[ உரவு – உராவு . ) 
உரறு - தல் uraru , 5. செ.கு.வி. ( v.i. ) முழங்குதல் ; to | உரி -தல் uri- , 4. செ.குன்றாவி . ( v.t. ) 1. ஆடை 
resound , reverberate, roar ; உருமுரறு கருவிய பெரு 

களைதல் ; to strip off, as clothes . உரிந்த கூறை 
மலை பிற்பட " ( மலைபடு . 357 ) . 

யுருவத்தொடு " ( தேவா.1011,10 ) . 2. தானே எடுத்துக் 
[ உரு – உர – உரலு – உரறு . ) 

கொள்ளல் ( அபகரித்தல் ) ; to deprive of , rob . அவன் 
உரன் uran, பெ . ( n . ) 1. திண்மை ; strength of will , சொத்தையெல்லாம் உரிந்து விட்டான் . ( உ.வ. ) 
self - control. உரனென்னுந் தோட்டியான் . ( குறள் , 24 ) . 

( செ.அக. ) . 3. இடம் பெயர்தல் ; பரவுதல் ; to shift, 
2. பற்றுக்கோடு , support, prop. " ஊரன்மன் னுரனல்லன் " 

spread ,, 
( கலித் .68 ) . 3. வெற்றி ; victory . “ உரனசைஇ யுள்ளந் [ உல் – உரு – உரி . ] 
துணையாகச் சென்றார்" ( குறள் , 1263). 4. அறிவு ; உரி - தல் uri- , 4. செ.கு.வி. ( v.i. ) தோல் முதலியவை 
knowledge. உரியதாகுந் தோழிகண் ணுரனே ( தொல் . 

கழலுதல் ; to peel, as skin , bark. ( செ.அக. ). 
பொருள் . 239 ) . 

( உரம் – உரன் . ) 
உரன் ’ uran, பெ . ( n . ) 1. மார்பு ; breast. உரன்சிங்கநாதங் 

[ உல் – உரு – உரி . ) 
கிடந்தசைய (திருவிளை.உலவாக் .7 ). 2. உள்ளமிகுதி உரி - த்தல் ur , 4. செ.குன்றாவி . ( v.t.) 1. தோல் , பட்டை 
( திவா . ); impulse , zeal . ( செ.அக. ). 

முதலியவற்றைக் கழற்றுதல் ; to slough off , as a serpent 
[ உரம் – உரன் . ) 

its skin ; to flay, excoriate; to strip off , as bark . உரித்திடு 


ம. உரி . 


90 


உ 


உரித்தாளி 


முழுவைவன்றோல் ( கந்தபு . ததீசியு .127 ) . ( செ . அக.) . the force of adjective or adverb , one of four parts of 
2. பரவுதல் ; to spread . 

speech in Tamil . 2. திரிசொல் பார்க்க ; see tiri - Sol. 
[ உல் - > உரு – உரி. ] 

[ உரி + சொல் . ] 
உரி uri, பெ . ( n . ) 1. மரம் முதலியவற்றினின்று உரிந்து பொருளால் புடைபெயரும் சொல் உரிச் சொல்லாயிற்று . 

வரும் தோல் ; rind , peel, skin stripped off. பேழ்வயிற் | உரிச்சொற்பனுவல் uri - c - cor - panuval, பெ . ( n . ) 
றரவுரி ( கம்பரா. சித்திர .4 ) . 2. பட்டை ; bark. " உடுப் நிகண்டு நூல் ; lexicon , nigandu பிங்கல முதலான 
பன மரவுரி தழைகள் (தணிகைப்பு : நாட் . 47 ) . உரிச்சொற் பனுவல்களுள் ( நன் .459 , மயிலை) . 
( செ.அக.). 

( உரி + சொல் + பனுவல் . ) 
[ உல் - உரு – உரி . ] 

உரிச்சொன்னிகண்டு uri - c - connigandu , பெ . ( n . ) காங் 
உரி uri, பெ . ( n . ) உரிச்சொல் பார்க்க ; see uri -c- col. கேயர் இயற்றிய வெண்பாவினா லமைந்த ஒரு 
இடையுரி யடுத்து 

நான்குமாம் " ( நன் .270 ) . நிகண்டு நூல் ; name of a lexicon compiled by Kangeyar 
( செ.அக. ). 

in venba metre . ( செ.அக. ). 
[ உரு - உரி . ) 

( உரி + சொல் + நிகண்டு . ) 
உரி uri, பெ . ( n . ) அரைநாழி ; a measure of capacity உரிசூறைகொள் ( ளு ) -தல் uri -Suraiko / -, 13. செ.குன் 
1/2 measure . உரிவருகாலை ( தொல் . எழுத்து . 

றாவி . ( v.t. ) ஆடையைப் பிடுங்கிக்கொள்ளல் ; to strip 
240 ) . ( செ.அக. ). 

off a person s clothes by force . " உரிசூறை கொண்டு 

போனவனை ( ஈடு , 7 , 3 , 4 ) . ( செ.அக.). 
[உரு – உரி . ] 

( உரி + சூறை + கொள் . ) 
உரி ur), பெ . ( n . ) 1. சிவப்பு நிறம் ; red colour. 2 . 

உரிசை urisai, பெ . ( n . ) சுவை ; taste , relish. “ கைப்புப் 
கொத்துமல்லி பார்க்க . (மலை . ); kottumalli. 

புளிப்புரிசை " (சினேந் .244 ) . ( செ.அக. ). 
( செ . அக . ) . 

[உரி – உரிசை . ) 
[உரு - உரி . ] 

உரிஞ்சல் urinjal , பெ . ( n . ) உராய்கை ; rubbing, chafing . 
உரிக்குட்டி urikkuti, பெ . ( n . ) 1. கடல்மீன் வகை ; 

" போர்மதக்குன் றுரிஞ்சலின் ( இரகு . தேனு .88 ). 
brownish grey suckerfish . 2. கடல் மீன் வகை ; light 

( செ.அக.) . 
brown , suckerfish . ( செ . அக . ). 

[ உரிஞ்சு - உரிஞ்சல் . ) 
[ உரம் – உரி + குட்டி . ] 

உரிஞ்சு - தல் urinju-, 5. செ.கு.வி. ( v.i. ) உராய்தல். 

( பிங் . ) ; to rub oneself ; to rub , as beasts ; to rub against 
one another , as trees. 


see 


( உரை – உரி – உரிஞ்சு . ) 
உரிஞ்சு -தல் urinju-, 5. செ.குன்றாவி . ( v.i. ) 1. தேய்த் 

தல் ; to wear away by rubbing ; to grind away , as 
sandal ; to scrape, triturate. “ நறுங்குறடுரிஞ்சிய ... 
தேய்வை ” ( திருமுரு . 33 ) . 2. பூசுதல் ; to rub on , smear , 
anoint , as with oil , soap , aromatics . ஊடுமின்னனா 
ருரிஞ்சி யாட்டினார் ( சீவக . 2418 ) . ( செ.அக. ). 

( உரி – உரிஞ்சு. ] 
உரிஞ்சு - தல் urinju- , 5. செ.குன்றாவி . ( v.t. ) உள்ளிழுத் 

துக் கொள்ளுதல் ; to sip , suck up. 
உரிக்குட்டி 

[உறிஞ்சு - உரிஞ்சு . ( கொ.வ. ) ] 
உரிச்சீர் uri - c - cir, பெ . ( n . ) மூவசைச்சீர் ( யாப் .12 .) foot 

உரிஞ -தல் urinu- 5. செ.கு.வி. ( v.i. ) உரிஞ்சுதல் ; 
of three asai. ( செ.அக. ). 

to rub . “ உரி ருகன் னடுவோர் 

(தணிகைப்பு . 
( உரி + சீர் . ] 

அகத் 497 ) . ( செ.அக.). 
உரிச்சொல் uri - c - col, பெ . ( n . ) 

பெ . ( n . ) 1. பெயரெச்சம் , (உரி - உரிது . ) 
வினையெச்சம் போன்றவற்றிற்கு அடியாக விளங்கும் உரித்தாளி uritali, பெ . ( n . ) உரித்தானவன் பார்க்க; see 
தமிழின் நால்வகைச் சொற்களுள் ஒன்று ( நன் . 442 ) : urittanavan , . ( செ.அக.) . 
(Gram ) one of a few . indeclinables which always have 

[ உரித்து + ஆளி. ) 


உரித்தானவன் 


91 


உரிமைக்காரன் 


ரித்தானவன் urittanavan , பெ . ( n . ) 1. சொத்துக் 6 ) . 7. கடமை ; duty, obligation . " உரிமைதன்னை.. 
குரியவன் ; proprietor , owner , heir . ( கொ.வ. ). 2 . ஆற்ற " ( கந்தபு.பட்டாபி .14 ) . 8. குணம் ( திவா. ); 
56C6t;,suitable , worthy person . 3. 15600TLIGT; friend . disposition , nature , quality. 9. அன்பு ; love, affection , 
( செ.அக. ). 

tender regard . “ உரிமையோடொருவ னோக்கினான் 
[ உரித்து + ஆனவன் . ] 

( பாரத . குருகுல . 58 ) . 10. நட்பு பற்றிய உரிமை ; 

privilege of intimacy, liberty on the ground of friendship . 
உரித்திரம் urittiram , பெ . ( n. ) 1. மஞ்சள் ( மலை . ) ; நட்பிற்கு அவயவமாவன நட்டார் உரிமையாற் செய் 
turmeric . 2 .2. மரமஞ்சள் ( மலை . ); tree turmeric. 

வன ( குறள் , 802 , உரை) . 11. உரிமை ; liberty . 
( செ.அக. ). 

“ மீண்டுமுரிமையின் றெய்த " ( பாரத . சூது .278 ) . 
உரித்து uritu , பெ . ( n . ) 1. உரியது ; that for which 

[ உரி – உரிமை . ( சு.வி .69 .) ] 
one has a claim . 2. உரிமை (திவா. ); right , proprietorship. | உரிமைக்கஞ்சி urimai -k-kahji , பெ . ( n :) 1. இறக்குந் 
3. உற்ற நட்பு : intimacy, affection , tender regard . தறுவாயி லுள்ளவனுக்குக் கடைசியாக இனத்தார் 
அவனுக்கு உரித்துள்ளவன் . ( உ.வ. ) . ( செ.அக. ). வார்க்கும் கஞ்சி ; conjee poured into the mouth of 
[ உரி 

a dying person as the last token of love and respect 
– உரித்து . ) 

( J. ). 2. ஒருவர் இறந்தவன்று அவருடைய சுற்றத்தார்க் 
உரித்துவை - த்தல் urittuvai-, செ.குன்றாவி . - ( v.t. ) 1 . 

குப் படைக்கும் உணவு ( வின் . ) ; food served to the 
வெளிப்படுத்தி வைத்தல் ; to disclose, reveal, make 

relations of a person on the day of his death by the 
known . கீழே உரித்து வைத்தாரிறே அவர்கள் ஸ்வரூ members of his family . ( செ.அக. ). 
பத்தை " ( ஈடு , 3 , 9 , 2 ) . 2. நேரொப்பாதல் ; to resemble 
completely. இந்தப் பிள்ளை தகப்பனை உரித்து வைத் 

( உரிமை + கஞ்சி . ] 
திருக்கிறது . ( உ.வ. ) . ( செ.அக. ) . 

உரிமைக்கட்டு urimai - k - kattu , பெ . ( n .) 1. திருமணத்திற் 
[ உரித்து + வை. ) 

குரிய இனமுறைத் தொடர்பு ( வின் . ) ; consanguinity 

that allows marriage between the two . 2. இனக்கட்டுப் 
உரிது uridu , பெ . ( n .) உரிமையானது ; that which is 

பாடு ; preservation of one s rights as a relative . 
related . " உரிதி னின்னோ டுடன்பிறப் புண்மையின் 
( சிலப் .2,40 ) . ( செ.அக. ). 

( செ.அக.). 

[ உரிமை + கட்டு . ) 
( உரித்து – உரிது . ] 
உரிப்பொருட்டலைவன் uri - p - poruttalaivan, பெ . ( n . ) உரிமைக்கடன் urimai-k -kadan, பெ . (n.) 1. உரிமை 
கிளவித் தலைவன் ; ( Akap .) male lover in an erotic 

பற்றிச் செய்யுங் கடமை ; obligation, as that of a son 
appropriate to the special uri-p -poru !. " giflugumLL to support his parents. 2. பிணக்கடமை ; duties and 
லைவன் ஒருவனே யானவாறும் . ( தொல்.பொருள் . 55 , obligations of near relations to perform funeral rites and 
உரை ). ( செ.அக. ). 

to show respect to a deceased person . ( செ.அக.). 
( உரி + பொருள் + தலைவன் . ] 

(உரிமை + கடன் . ) 
உரிப்பொருள் uri -p - porul, பெ . (n.) ஐந்திணைகட்கு உரிமைக்கலியாணம் urimai - k - kaliyanam , பெ . ( n . ) 
உரியனவான புணர்தல் , பிரிதல் , இருத்தல் , ஊடல் , 

உரிமைத் திருமணம் பார்க்க ; see urimai -t -tirumanam. 
இரங்கல்களும் அவற்றின் நிமித்தங்களும் . ( நம்பிய 

[ உரிமை + கலியாணம் . ) 
கப் . 25 ) ; ( Akap . ) that distinctive erotic mood in love 
appropriate to each of the five tracts of land . ( செ.அக. ). | உரிமைக்காணி urimai - k - kani, பெ . ( n . ) உரிமையாற் 
( உரி + பொருள் . ) 

கிடைத்த நிலம் ; inherited land . ( செ.அக. ). 
நிலத்திற்கு ஏற்பப் புடை பெயரும் பண்பு உரிப்பொருள் [ உரிமை + காணி . ) 

எனப்பட்டது . 
உரிமை urimai, பெ . ( n .) 1. உரித்தாந் தன்மை ; உரிமைக்காரர் urimai- k-karar, பெ . (n.) 1. உரிமைக் 
ownership , proprietorship . 2. உரித்தான சொத்து ; that 

காரன் பார்க்க ; see urimai - k - karan . 2. மதுரை முதலிய 
which is owned . உரியா ருரிமை யடக்கம் 

இடங்களில் வாழும் தப்பட்டை அடிக்கும் இனத்தைச் 
( நாலடி , 170 ) . 3. உரிமைநாட்டுதல் ; claim for right சார்ந்த பழந்தமிழர் ( ஆதி திராவிடர் ) ; an Adidravidar 
of possession . " உரிமை மைந்தரைப் பெறுகின்றது drum - beating professional caste living in places like 
( கம்பரா . அயோத் . மந்திரப் . 63. ) . 4. மனைவி ; wife. Madurai etc. 
" அரசனுரிமையோ டப்பொழில் புகுந்து ( மணிமே . 

[ உரிமை + காரர் . ] 
25,1 ) 5. அடிமை ; slave, dependant, acquisition . 6 . 
அடிமைத் தொழில்; the services of a bondservant. | உரிமைக்காரன் urimai -k - kiran, பெ . ( n .) 1. சொத்துக் 
எந்தமக் குரிமை செய்யென ( திவ் . பெரியதி 2 , 3 , 

குரிமை யானவன் ; heir , claimant to a property . 2 . 


92 


உரிமையில் 


உரிமை கொண்டாடு - தல் 


பொறுப்பு ஏற்றற்குரிய இனத்தான் ; responsible relative , | உரிமைப்பாடு urimai - p - pidu, பெ . ( n . ) உரிய கடமை 
natural guardian . ( W.) . ( செ.அக.). 

( வின் . ) ; obligation , duty. ( செ.அக. ) . 

[ உரிமை + பாடு . ) 
( உரிமை + காரன் . ] 
கொண்டாடு - தல் 

உரிமைப்பிள்ளை urimai -p- pillai , பெ . ( n . ) வளர்ப்பு 
உரிமை 

urimai -kondadu-, 5 . 

மகன் ( வின் . ) ; adopted child , who is entitled to the 
செ.கு.வி. ( v.i. ) உறவுமுறை கொண்டாடுதல் ; to claim 

property of the adopter. ( செ . அக . ) . 
kinship or friendship . ( செ . அக .) . 

[உரிமை + பிள்ளை. ) 
[ உரிமை + கொண்டாடு . ] 

உரிமைப்பெண் urimai-p- pen , பெ . ( n . ) 1. திருமணம் 
உரிமைச்சுற்றம் urimai - c - curram, பெ . ( n . ) அடிமைத் 

செய்தற்குரிய முறைமையுடையவள் ( வின் . ) ; girl in 
திரள் ; retinue of slaves . உரிமைச்சுற்றமொடு ஒரு தனி 

the proper degree of consanguinity to be taken in 
புணர்க்க ( சிலப் . 2,88 ) . ( செ.அக.). 

marriage. 2. உரிமை பற்றித் திருமணம் செய்யப்படும் 
[ உரிமை + சுற்றம் . ] 

பெண் ( G.Tp.D.i , 94 ) ; girl married because of her 
உரிமைச்சோறு urimai - c - COru, பெ . ( n . ) உரிமைக் கஞ்சி relationship to the bridegroom , opp.to பெருமைப்பெண் . 
பார்க்க . ( வின் . ) ; see urimai - k -kahiji. ( செ.அக. ) . 

( செ.அக.). 
[ உரிமை + சோறு . ] 

(உரிமை + பெண் . ) 
உரிமைசெப்பு - தல் urimai -Seppu-, 15. செ.கு.வி. ( v.i. ) | உரிமை பாராட்டு - தல் urimai - parattu-, 5. செ.கு.வி. ( v.i.) 

மணம் பேசுதல் ; to negotiate a marriage . " துறைவற் உரிமை கொண்டாடு பார்க்க ; see urimaikondadu. 
குரிமை செப்பினர் " ( குறுந் .351 ). ( செ.அக. ) . 

( செ . அக.) . 
[ உரிமை + செப்பு . ] 

( உரிமை + பாராட்டு . ) 
உரிமைசெய் - தல் urimaisey- ,. 1. செ.கு.வி. ( v.i. ) . 1 . உரிமைமண் urimaiman , பெ . ( n . ) பிணத்தை இடும் 
கடமை செலுத்தல் ( வின் . ) ; to discharge one s duties . 

குழியில் இனத்தார் போடும் மண் ; earth thrown into 
2. அடிமைத் தொழில் செய்தல் ; to do the duties 

the grave by near relatives of the deceased, at a funeral. 
of a servant. " எந்தமக் குரிமை செய்யெனத் தரியாது 

( செ.அக.). 
( திவ்.பெரியதி . 2 , 3 , 6 ) . 3. சாச்சடங்கு நடத்துதல் 

[ உரிமை + மண் . ) 
( வின் ) ; to perform obsequies . ( செ . அக.) 
[ உரிமை + செய் . ) 

உரிமைமாநகர் urimai - managar , பெ . ( n . ) உவளகம் . 

( அந்தப்புரம் ) ; harem in a king s palace ; zanana . 
உரிமைத்தத்துவம் urimai -t - tattuvam , பெ . ( n . ) 1 . 

" ஒன்னலர் நுழையா வுரிமை மாநகர் ( பெருங்.உஞ் 
இறந்தவருடைய சொத்தைக் காக்க முறைமன்றத் 

சைக் .35 , 4 ) . ( செ.அக. ). 
தலைவரிடம் பெறும் அதிகாரம் ; right of letters of 
administration to the estate of a deceased person . 2 . 

[ உரிமை + மா + நகர் . ) 
வைத்துக் காப்பாற்றும் உரிமை ; right of guardianship | உரிமையாட்சி urimai - y - atci, பெ . ( n . ) சொத்தின் உரிமை 
as of a minor or a person of unsound mind . ( செ . அக .) . யைத் துய்த்தல் ( வின் . ) : possession or right of 
[ உரிமை + Skt. tatva > தத்துவம் . ) 

possession of property devolving on an heir. ( செ.அக.). 
உரிமைத்திருமணம் urimai-t -tirumanam , பெ . ( n . ) இனத் [ உரிமை + ஆட்சி . ] 
திற்செய்யும் மணம் ; marriage within the prescribed உரிமையாளி urimai-y-ali, பெ . ( n . ) சொந்தக்காரன் ;; 
degrees of consanguinity. 

owner . ( ஆ . அக .) . 
( உரிமை + திருமணம் . ] 

( உரிமை + ஆளி. ) 
உரிமைப்பங்கு urimai- p - paigu , பெ . ( n . ) உரிமை 

உரிமையிடம் urimai - y - idam, பெ . ( n . ) வீட்டில் மனைவி 
வழியாய் வரும் பங்கு ; hereditary heirship . ( ஆ . அக. ). 

வாழும் பகுதி ; wife s apartment . பள்ளியம்பலம் உரிமை 
[உரிமை + பங்கு . ] 

யிடம் கூத்தப் பள்ளி யென இவற்றுள் நீங்கி . (இறை. 21 , 
உரிமைப்படை urimai - p - padai, பெ . ( n . ) கூலிப் படை உரை ) . ( செ.அக.). 
( சுக்கிரநீதி .303 ) ; paid soldiers, mercenaries . 

[ உரிமை + இடம். ] 
(உரிமை + படை . ] 

உரிமையில் urimai - y - il, பெ . ( n . ) உரிமை மாநகர் பார்க்க ; 
உரிமைப்பள்ளி urimai - p - palli, பெ . ( n . ) உரிமை மகளிர் 

see urimai - managar. " ஒழுகுவனண் மாதோ உரிமையின் 
இருப்பிடம் ; queen s apartments . உரிமைப் பள்ளியும் மறைந்தென் ( பெருங்க . மகத . 14 , 296 ) . ( செ.அக. ). 
விரிபூஞ் சோலையும் " ( சிலப் . 27,19 ) . ( செ.அக. ). 

[ உரிமை + இல். ] 
[ உரிமை + பள்ளி . ) 


உரிமையெடு - த்தல் 


93 


உரு -த்தல் 


உரிமையெடு - த்தல் urimai - y - edu-, 4. செ.கு.வி. (v.i.) உரியள் uriyal, பெ . ( n. ) உரியவள் பார்க்க ; see uri- y - aval. 

உரிமை பெறுதல் ( வின் . ) ; to take possession of one s ( ஆ.அக. ) . 
share, as of an inheritance or of produce. ( செ.அக. ) . உரியன் uriyan , பெ . ( n. ) உரியவன் பார்க்க ; see 
[ உரிமை + எடு . ) 

uri - y - avan. 
உரிமைவழி urimai- vali, பெ . ( n . ) 1. தொடர்பு முறை ; | உரியார் uriyar, பெ . ( n . ) உரியவர் பார்க்க ; see uri - y -avar. 

consanguinity , lineage. 2. கொடிவழி உரிமை ; ancestral [உரியவர் – உரியார் . ) 
inheritance . ( செ.அக. ). 

உரியாழாக்கு uri - y - alikku , பெ . ( n . ) அரையே அரைக் 
[உரிமை + வழி . ) 

காற் படி ; 5/8 of measure . 
உரிமைவிடு -தல் urimai - vidu- 20. செ.கு.வி. (v.i. ) 1 . [உரி + ஆழாக்கு . உரியும் ஆழாக்கும் . ) 
உரிமை அளித்தல் ( வின் . ) ; to set free , manumit , as 

உரியாள் uriyal, .பெ . ( n . ) உரியவள் பார்க்க ; see 
a slave. 2. உரிமையை விட்டு விடுதல் ; to give up uri - y -aval. 
one s right. ( செ.அக. ). 

[ உரியவள் – உரியாள் . ) 
[ உரிமை + விடு . ) 

உரியுழக்கு uri - y - ulakku, பெ . ( n . ) முக்காற்படி ; 3/4 
உரியசை uri - y - asai, பெ . ( n . ) நேர்பு நிரைபசைகள் 

of measure. ( சா.அக. ). 
( தொல் . பொருள் . 318 ) ; particular kinds of metrical [ உரி + உழக்கு . உரியும் உழக்கும் . ) 
syllables . ( செ.அக. ). 

உரியோர் uriyor, பெ . ( n . ) உரியவர் பார்க்க ; see 
[ உரி + அசை. ] 

uri - y - avar . 
உரியடி uri - y - adi, பெ . ( n . ) உரிச்சீரான் வருமடி ; metrical ( உரியவர் – உரியார் – உரியோர் . ) 
syllabus of uri - c - cřr. 

உரியோள் uriyal, பெ . ( n . ) உரியவள் பார்க்க ; see 
[ உரி + அடி . உரிச்சீரா லானது உரியடி . ] 

uri -y -ava !. 
மூவசைச் சீர்உரிச் சீர்இரு நான்கனுள் நேரிறு நான்கும் ( உரியவள் – உரியாள் – உரியோள் . ) 
வெள்ளை ; அல்லன பாவினுள் வஞ்சியின் பாற்பட்டனவே , 

உரியோன் uriyon, பெ . ( n . ) உரியவன் பார்க்க ; see 
மூன்று அசையான் ஆகிய சீர் உரிச்சீர் . அஃது எட்டு வகைப்ப 

uri- y - avan. ( செ.அக. ). 
டும் . அவற்றுள் நேரசை இறுதியாகிய நான்கும் வெண்பா 

[ உரியவன் – உரியான் – உரியோன் . ) 
உரிச்சீர் ; அவை அல்லனவாகிய நிரையசை இறுதியாகிய 
நான்கும் பா வகையுள் வஞ்சிப்பாவின் பகுதியாய் வஞ்சி உரிவலை uri - valai, பெ . ( n . ) சிறிய மீன்களைப் பிடிக்கப் 
உரிச்சீர் எனப்படும் ( யாப்.விருத் .12 ) . 

பயன்படுத்தும் ஒருவகை வலை ; a kind of fishing - net 
உரியப்பம் uri- y - appam, பெ . ( n . ) ஒருவகை அப்பம் ; 

( சேரநா . ). 
a kind of cake .. 

ம . உரிவல . 
ம . உறியப்பம் . 

[ உரி + வலை . ) 

உரிவை urivai, பெ . ( n . ) 1. தோல் ; skin , hide, peel, 
[ உரி + அப்பம் . ) 

rind . 
உரியர் uriyar , பெ . ( n . ) 1. உடையவர்கள் ; possessor . 

" காரானை யீருரிவைப் 

யீருரிவைப் போர்வை யானை 

( தேவா . 13, 8 ) . 2. உரிக்கை ; stripping , peeling off, 
2. அறிஞர் ; wisemen . ( ஆ.அக. ) . 

flaying . " மதகரி யுரிவை செய்தவர் ( தேவா . 578 , 3 ) . 
[ உரி + அர் . ) 

( செ.அக. ). 
உரியவர் uri - y - avar, பெ . ( n . ) உரிமையுள்ளவர்; those 
who have rights. 

( உரி - உரிவை . ) 
[உரி + அவர். ) 

உரு " -த்தல் urur , 4. செ.கு.வி. ( v.i. ) 1. பெருஞ்சினங் 
உரியவள் uri - y - aval, பெ . ( n . ) உரித்தானவள் ; மனைவி ; 

OST675560 ; to get angry, to be provoked ; to exhibit 
wife. 

signs of anger. ஒருபக லெல்லா முருத்தெழுந்து " 
( உரி + அவள் . ] 

( கலித் .39 , 23 ) . 2. அழலுதல் ; to burn , smart . " ஆக 
உரியவன் uri - y - avan , பெ . ( n . ) 1. உரிமையுள்ளவன்; 

முருப்ப நூறி ( புறநா .25,10 ) . 3. முதிர்தல் ; to become 

ripe, mature. பண்டையூழ்வினை யுருத்தென் ( சிலப் . 
one who has rights, heir . 2. ghlenfl; one who is worthy, 

16,217 ) . 
qualified . 3. உறவினன் ( பிங் . ) ; relative . 4. கணவன் ; 
husband . ( செ.அக. ). 

[ உல் – உர் – உரு . ) 
ம . உரியன் . 

உரு -த்தல் uru-, 4. செ.குன்றாவி . ( v.i. ) 1. வெருளுதல் ; 

to be angry with . ஒள்வாட்டானை யுருத்தெழுந்தன்று " , 
[ உரி + அவன் . ) 


ம . உரி . 


1 . 


94 


உரு -த்தல் 


உருக்காங்கட்டி 


3 


( பு.வெ .3.2 ). 2. ஒத்தல் ; to bear likeness to , resemble. | உருக்கங்காட்டு - தல் urukkaikattu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 
“ நின்புக ழுருவின கை ( பரிபா . 3,32 ) . 

அன்பு காட்டுதல் ; to show kindness , love . ( செ.அக. ). 
[ உர் – உரு – உரு - த்தல் . ) 

[உருத்தல் = வெப்பமுறல் ; வெய்துறல் , மனம் உருகுதல் . உரு 

உருக்கம் + காட்டு . ) 
உரு -த்தல் uru- , 4. செ.கு.வி. (v.i.) 1. தோன்றுதல் ; 
to appear, come into existence. " உம்மை வினைவந் உருக்கம் urukkam , பெ . ( n . ) 1. மனநெகிழ்ச்சி ; melting 
துருத்த லொழியாதெனும் " ( மணிமே . 26,32 ) . 2 . of heart, tenderness , sympathy . 2. இரக்கம் ; compassion , 
முளைத்தல் (திவா . ); to sprout , shoot up. 3. உரு mercy , pity . "உருக்கமிலவ் வசுரக் குலம் " ( இரகு . 
வெடுத்தல் ; to take shape, assume a form . " அறமுருத் மாலையீ .113) . 3. அன்பு ; love, as to a deity, a friend , 
தனையான் ( அரிசமய , பரகால . 91 ) . 4. சுரத்தல் ; to or a child . “ உருக்கத்திற் கரத்தேந்தி ( விநாயகபு . 
issue forth , flow up, well , as a spring. " உருத்துருத் 75,121 ) . ( செ.அக. ). 
தமுதூற்றிருந்து " ( உபதேசகா . அயமுகி . 16 ) . 

ம . உருக்கம் . 
(உல் – உர் – உரு . ) 

[ உல் – உர் – உரு – உருக்கம் . ) 
உரு -த்தல் uru-, 4. செ.கு.வி. ( v.i. ) மிகுதல் ( சூடா . ); 
to increase. ( செ.அக.). 

உருக்கரக்கடை uru - k - karakkadai, பெ . ( n . ) உருக்கரக்கு 

பார்க்க ; see urukkarakku. 
[ உல் = தோன்றுதல் , மிகுதல் . உல் – உர் – உரு . ) 
உரு uru , பெ . ( n . ) மான் ; deer. " கானிடை யுருவைச் [உருக்கு + அரக்கு + அடை . ) 
சுடுசரந் துரந்து " ( திவ்.பெரியதி . 1 , 4 , 2 ) . 

உருக்கரக்கு urukkarakku , பெ . ( n . ) நெருப்பிலுருக்கிச் 
[ உரு = அழகு , அழகுடைய மான் . ) 

செய்த அரக்கு ; seed - lac melted and formed into thin 
உரு uru , பெ . ( n. ) 1. அச்சம் ; fear . " உருவுட்காகும் " 

cakes , shelac . ( சா.அக. ). 
( தொல் . சொல் . 302 ) . 2. அட்டை ( பிங் . ) ; leech . [ உருக்கு + அரக்கு . ) 
( செ.அக. ). 

உருக்கரம் urukkaram , பெ . ( n . ) வெண்காரம் ; borax . 
[ உல் – உர் – உரு = வெப்பம் , அச்சம் . ) 

( சா.அக. ). 
உரு uru , பெ . ( n . ) 1. வடிவு ; form , shape, figure. 

[உரு + காரம் = உருக்காரம் – உருக்கரம் . ] 
அற்றே தவத்திற் குரு ( குறள் , 261 ) . 2. வடி 
வழகு ; beauty of form , loveliness , attractiveness. | உருக்கல் urukkal , பெ . ( n . ) 1. கோயில் கட்டியவ 
உருவுடைக் கன்னியரைப் போல " ( நாலடி , 274 ) . 3 . ருடைய உரு ; ( Arch . ) small statue in stone of a 
உடல் ; body. " உருவினி னிறைந்து நின்று ( சி.சி. 

benefactor who built a temple . 2. போரில் இறந்த வீரனது 
4,17 ) . 4. சிலை ; idol . தேவதார்ச்சனை தாம் பண் 

உருச்செதுக்கிய கல் , வீரக்கல் ; stone effigy of a hero 
ணல்போ லுருப்பல பரப்பி " ( பிரபோத . 11,12 ) 5 . 

who died in a battle . ( செ.அக.) . 
உருவமுள்ளது ; that which appears in outline . “ உருவுயி 

[ உரு + கல் . ) 
ரென்னின் ( சி.சி. 4.9 ) . 6. உளியாற் செய்த ஓவிய 
வேலை ; decorative work in wood carved with the | உருக்கல் urukkal, பெ . ( n . ) 1. செங்கல் ; brick. 2 . 

. 
chisel. சிற்றுளிகள் சென்று செத்தின உருக்க ளழுந்தின ... 

உருகின கல் , அதாவது சிட்டம் ; over heated brick 
குறடு ( சிறுபாண் . 252 , உரை ) . 7. தோணி ; schooner , 

or over burnt brick in kilns . ( சா.அக. ). 
sloop , small vessel. ஐந்து உரு வருகிறது ( உ.வ.) . 8 . [உரு + கல் . ) 
தாலி முதலியவற்றிற் கோக்கும் உரு ; gold bead or 
other ornament strung on either side of the marriage | உருக்கன் urukkan, பெ . (n.) உடலை வாட்டும் நோய் 
badge. தாலியுரு ( உ.வ. ) 9. கரு ( வின் ) ; embryo. 

( யாழ்ப் . ); wasting disease , of men or of plantains . 

( செ.அக. ). 
ம . உரு : Skt ripam . 

[உருக்கு – உருக்கன் . ] 
[ உல் ( தோன்றுதல் ) – உர் – உரு . ] 
உரு uru, பெ . ( n . ) 1. பலமுறை செய்யும் வழிபாடு ; உருக்கனடி - த்தல் urukkapadli-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 
repetition of a prayer, an incantation or a lesson . 2 . 

1. கருகச்செய்தல் ( யாழ்ப் . ); to blight, as disease, esp . 
இசைப்பாட்டு ; music , song, musical composition . 

in plantains. 2. உடம்பை இளைக்கச் செய்தல் ; to reduce 
" தாளத்தின் வழியுருவெடுத்து " ( உத்தரரா. சீதை 25 ) . 

to leanness ; to cause to emaciate . ( சா.அக. ) . 
[ உல் - உர் – உரு . ] 

[உருக்கல் - உருக்கன் + . அடி . ] 
உரு uru - பெ . ( n . ) நிறம் ; colour . " பல்வேறுருவின் உருக்காங்கட்டி urukkarikathi, பெ . ( n . ) உருக்காங்கல் 
வனப்பமை கோதை " ( குறிஞ்சிப். 103 ) . 

பார்க்க ; see urukkaikal. ( செ.அக. ). 
[ உல் - உர் – உரு . ) 

[உருக்கு + ஆம் + கட்டி = உருக்காங்கட்டி . ] 


உருக்காங்கல் 


95 


உருக்குச்சட்டம் 


உருக்காங்கல் urukkarikal, பெ . (n . ) உருகிப்போன தல் ; to reduce , emaciate, as the body . அந்த நோய் 
செங்கல் ; overburnt brick . ( செ.அக. ). 

உடம்பை உருக்கிவிட்டது . 4. அழித்தல் ( திவா. ); to 
(உருக்கு + ஆம் + கல் . ) 

destroy . 5. வருத்துதல் ; to afflict, distress , 
உருக்காட்டி uru - k - katti-, பெ . ( n . ) கண்ணாடி ; mirror. 

க . உக்கு ( உருக்கப்பட்ட பொருள் ) ; ம . உருக்குக ; குரு . உர் . 
( செ.அக. ). 

[உருகு – உருக்கு . உருக்கு - தல் ( செல்வி .80, துலை .53 ) . ) 
[ உரு + காட்டி . ] 

உருக்கு urukku, பெ . ( n . ) 1. எஃகு ( சூடா . ) : steel. 

2. உருக்கின பொருள்; anything melted , product of 
உருக்காட்டு - தல் urukkattu-, 5. செ.கு.வி. ( v.i. ) உரு liquefaction. செப்புருக்கனைய ( கம்பரா . கார்கா .91 ) . 
வெளியாகத் தோன்றுதல் ; to appear as a hallucination, 

( செ.அக.). 
a visionary object. மாயவன்வந் துருக்காட்டுகின்றான் 

ம . உருக்கு : தெ . உக்கு ; க . உர்கு . உக்கு : கோத . உக் ; குட . 
( திவ்.நாச். 12 , 3 ) . 

உக்கீ ; து . எரக . 
(உரு + காட்டு . ] 

[உருகு – உருக்கு. 
உருக்கி urukki , பெ . ( n . ) 1. உருகச் செய்வது ; that 

பழங்காலத்தில் இந்தியாவில் செய்யப்பட்ட எஃகு . உக்கு 
which induces melting . 2. இளைக்கச் செய்வது ; that 

எனப்பட்டதால் அது மேலை நாட்டு மொழிகளில் wook 

எனவும் , wootz எனவும் திரிந்தது ; Wootz - steel made 
which causes one to be reduced , said of a disease 

in India, from ancient time, by fusing iron with carbona 
or a medicine bringing about such a condition . 3. மாழை ceous matter . (for wook Ka . ukku .) (chamber ). A kind 
வகைகளை உருக்குபவன் ; one who melts metals. 4 . 

of steel made in India - misprint for wook on exact 
உருகிப்போன செங்கல் overburnt brick . 

rendering of Kannada ukku - steel . ) 
[உருக்கு – உருக்கி . ) 

உருக்கு urukku, பெ . ( n . ) 1. வெள்ளி ; silver . 2 . 

blousor U1600TLD ; silver coin . 3. JOTOLD ; whiteness . 
உருக்கிச்சாய் - த்தல் urukki -c - cay , 4. செ.குன்றாவி . 

தெ . ருக்கு , ரூக்க = ரொக்கம் . 
( v.t.) 1. மாழைகளை (உலோகங்களை ) நீண்ட கட்டி 
யாக உருக்குதல் ( வின் . ) ; to cast or run metals in (உருகு – உருக்கு . ] 
bars, or in mass, further use . 2. வேதியியல் முறையில் உருக்குக்குகை urukku- k-kugai, பெ . ( n . ) 1. மாழைக 
மாழைகளை யுருக்கி மருந்தினங்களி லூற்றல் ; ( In ளையும் மற்றச் சரக்குகளையும் அதிகமாக உருக்க 
Alchemy) pouring a melted metal into a liquid medicine வேண்டிப் பயன்படுத்துமொரு பெரிய மூசை ; a big 
as a method of its purification . ( சா.அக. ). 

and strong crucible used for melting metals and other 

substances requiring higher temperature. 2. மிகு நெருப் 
[உருக்கி + சாய் . ) 

பைத் தாங்குவதற் கேற்ற சரக்குகளைப் பயன்படுத்திச் 
உருக்கியூற்றல் urukki- y- urai, பெ . ( n . ) உருகிய மாழை 

செய்த வச்சிர மூசை ; a crucible specially made of 
களைப் பொதுவாகச் சாய்த்தல் ; an ordinary process - heat resisting substances and fire - proof materials , so 
of casting. ( சா.அக. ). 

as to withstand great heat or higher temperature. 
[உருக்கி + ஊற்றல் . ) 

( சா.அக. ) . 

[ உருக்கு + குகை . ) 
உருக்கிவார் - த்தல் urukki -var- 4. செ.குன்றாவி . ( v.t. ) 
உருக்கின மாழைகளைக் கருவில் வார்த்தல் ; to cast, உருக்குக்குநண்பன் urukku - k - ku - nanban, பெ . ( n . ) 
found , run , as a metal. ( செ.அக. ). 

வெள்ளை யாமணக்கு ; a white of castor plant 

( சா.அக. ) . 
[உருக்கி + வார் . ] 

( உருக்கு + கு + நண்பன் . ) 
உருக்கினம் urukkinam , பெ . ( n . ) 1. உருக்குச் சரக்கு ; 
that which facilitates the fusion of metals, as borax. 2. | உருக்குகாரம் urukku - karam, பெ . ( n . ) 1. வெண்காரம் 
மைநஞ்சு; mineral poison . 3. தேன் ; honey. 4. மெழுகு 

( வின் . ) ; borax. 2. உருக்குச் சரக்கு ; anything which 
wax . ( சா.அக. ). 

promotes melting or fusion . 

[உருக்கு + காரம் . ) 
(உருக்கு – உருக்கினம் . ] 

உருக்குகை urukkugai, பெ . ( n . ) உருக்குதல் ; the act 
உருக்கு - தல் urukku-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 

of melting . ( சா.அக. ). 
இளகிவிழச் செய்தல் ; to melt with heat, as metals 

(உருக்கு – உருக்குகை. ) 
or congealed substances ; to dissolve, liquefy , fuse . 
“ தீயிடை யுருக்குதன் முயன்றான் " ( கந்தபு . மார்க்க . உருக்குச்சட்டம் urukku - c - cattam , பெ . ( n . ) வார்த்த 
131 ) . 2. மனம் நெகிழ்த்துதல் ; to soften , as feelings ; இரும்பு ; iron which has been cast into moulds - 
to melt, as one s heart. GTILNIT GOT ITD5O & TEUS 14065 cast iron . ( சா.அக.). 
கினன் ( கம்பரா . உருக்காட் . 27 ) . 3. மெலியச் செய் 

( உருக்கு + சட்டம். ] 


96 


உருக்குச்சரக்கு 


உருக்கொடு - த்தல் 


உருக்குச்சரக்கு urukku - c - carakku, பெ . ( n . ) வெண் 

ம . உருக்குமணி . 
காரம் ; borax . ( சா.அக. ). 

(உருக்கு + மணி . ] 
(உருக்கு + சரக்கு . ] 

உருக்குமம் urukkumam , பெ . ( n . ) 1. பொன் ( சங் . அக .); 
உருக்குச்சுண்ணம் urukku - c - cunnam , பெ . ( n . ) எஃ gold . 2. உருக்கு ( நாநார்த்த . ); steel . 
கைக் கொண்டு புடமிட்டெடுத்த சுண்ணம் ; alkali 

[உருக்கு – உருக்குமம் . ) 
preparation containing iron and insoluble calcium carbo 
nate as chief ingredients - A kind of ferrous carbonate. | உருக்கு முகம் urukku - mugam , பெ . ( n . ) உருகிவரும் 
( சா.அக. ). 

சமயம் ; the stage at which fusion or melting takes 

place - melting point . ( சா.அக.) . 
[உருக்கு + சுண்ணம் . ) 
உருக்குச்செங்கல் urukku - c - ceigal, பெ . ( n . ) உருக்காங் (உருக்கு + முகம் . ) 
கல் பார்க்க ; see urukkaigal. 

உருக்குமுறை urukku - murai , பெ . ( n . ) முறியாதபடி 
[ உருக்கு + செங்கல் . ) 

சரியான பதமாய் உருக்கியெடுத்தல் ; melting in consi 
உருக்குத்தட்டார் urukku - t - tattir, பெ . ( n . ) பொற்கொல் 

stence with the principle of melting process . ( சா.அக.). 
லர் . ( சிலப் .5 , 31 , உரை ) ; goldsmiths . ( செ.அக. ). 

[உருக்கு + முறை . ] 
( உருக்கு + தட்டார் . ) 

உருக்குருக்கு urukkurukku , பெ . ( n . ) கருப்பூரவகை 
உருக்குத்து - தல் uru - k - kuttu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) 

( சிலப் .14 , 109 உரை ) ; variety of camphor . ( செ.அக.) 
1. உருவம் அமைய வார்ப்படம் வார்த்தல் ( நெடுநல் . 
57 , உரை ) ; to cast in a mould . 2. அம்மை குத்துதல் ; [ உருக்கு + உருக்கு. ) 
to vaccinate. ( செ.அக. ) . 

உருக்குலை - தல் uru - k - kulai- . 2. செ.கு.வி. ( v.i. ) . 1 . 
[ உரு + குத்து . ) 

முன்னுருவம் அழிதல் ; to become dismembered ; to 
உருக்குநெய்யம் urukku - neyyam , பெ . ( n . ) 1. வெண் 

be disunited , as parts of a lock , a house ; to become 
ணெய் , கோழிமுட்டைக்கரு முதலிய பொருள்களி 

loose deranged , disorganized . 2. உடல் மெலிதல் ; to 
னின்றும் இறக்கும் எண்ணெய் ; oil extracted from 

be emaciated , as the body by illness . ( செ.அக. ). 
butter , the yolk of fowl s eggs , etc. 2. எஃகை யுருக்கும் 

[உரு + குலை - தல் . ] 
எண்ணெய் ; universal solvent for melting steel. 
( சா.அக.). 

உருக்குவளை urukku - valai, பெ . ( n . ) மெருகாணி 

( சங்.அக. ) ; instrument for polishing the precious metals. 
(உருக்கு + நெய்யம் . ) 

( செ.அக. ) . 
உருக்குப்பாறை urukku - p - parai, பெ . ( n . ) உட்சூட்டினா 
லிளகி மொத்தையாகத் திரண்ட கற்பாறை ; ( In Geo 

[உருக்கு + வளை. ] 
logy ) massive rocks called also plutonic or igneous rocks | உருக்கூட்டு - தல் uru - k - kittu-, 7. செ.குன்றாவி . ( v.t.) 
which are believed to have undergone fusion . They lie 

ஒன்றாக்குதல் ; ஒன்று கூட்டுதல் ; to collect, amass , 
beneath all the other rocks or have some times been 

accumulate ( சேரநா . ) . 
forced up through them from beneath . They were once 
in a melted state and on cooling at the surface, formed ம . உருக்கூட்டுக . 
the original crust of the globe. ( சா.அக. ). 

[உரு + கூட்டு . ) 
(உருக்கு + பாறை . ) 

உருக்கெண்ணெய் uru - k -kenney , பெ . (n.) உருக்கி 
உருக்குமண் urukku - man , பெ . ( n . ) உருக்கு மணல் 

வடித்த எண்ணெய் ; oil prepared by boiling coconut 
பார்க்க ; see urukku - manal. ( செ.அக. ). 

milk ( சேரநா . ). 
[உருக்கு + மண் . ) 

ம . உருக்கெண்ண . 
உருக்குமணல் urukku - manal , பெ . ( n . ) இரும்புக்கனிமம் 
அடங்கிய மணல் ( வின் . ) ; iron ore , iron - sand . 

(உருக்கு + எண்ணெய். ) 
( சா.அக. ). 

உருக்கொடு - த்தல் uru - k - kodu-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
[ உருக்கு + மணல் . ] 

ஏவி விடுதல் ; to instigate , set on . 2. கொடுமை 
உருக்குமணி urukku - mani, பெ . ( n . ) காதணிவகை 

செய்யத் தூண்டுதல் ; to incite to evil deeds . 3 . 

அறிவுரைத்தல் ; to give advice . ( செ.அக. ) . 
( வின் . ) ; solid globules or gold soldered together around 
a ring and worn by women as ear -drops . ( செ.அக.). [உரு + கொடு . ] 


உருக்கொள் ( ளு ) -தல் 


97 


உருட்டிப்பார் - த்தல் 


உருக்கொள் ( ளு ) -தல் uru - k - kol [ / u ) -, 16. செ.கு.வி. ( v.i. ) | உருசிதட்டு - தல் urusitattu-, 5. செ.கு.வி. (v.i. ) சுவை 

1. வடிவெடுத்தல் ; to take shape. 2. கருவிலுருவாதல் தோன்றுதல் ; to be sweet, pleasant to the taste . 
( வின் . ) ; to be conceived in the womb . 3. ஒழுங்கான ( செ.அக. ). 
வளர்ச்சிடையதல் ; to attain normal development . 4 . 
ஆத்திரங் கொள்ளுதல் ( யாழ்ப் . ); to be possessed 

(உருசி + தட்டு. ] 
as by a spirit for uttering oracles . ( செ.அக. ). 

உருசிபார் -த்தல் urusipar , 4. செ.குன்றாவி . ( v.t.) 

சுவைத்தறிதல் ; to taste, examine , ascertain as the 
[உரு + கொள் . ) 

nature of a thing by tasting it. ( செ.அக. ). 
உருகு - தல் urugu- , 9. செ.கு.வி. ( v.i. ) 1. வெப்பத்தால் 
இளகுதல் ; to dissolve with heat; to melt, liquefy, to 

[ உருசி + பார் . ) 
be fused . 2. மனநெகிழ்தல் ; to become tender, to melt, உருசு - தல் urusu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) உறிஞ்சுதல் ; 
as the heart, to be kind, to commisserate, to sympathize, சிறிது சிறிதாகக் காற்றை உள்ளிழுப்பதன் வாயிலாக 
to glow with love. “ பூண்முலையார் மனமுருக " ( பு.வெ. 

நீர்ம உண்பொருளை நாவில் சுவைத்தவாறே மென் 
9.41 , கொளு. ). 3. மெலிதல் ; to be emaciated . " அந்த 

மெல விழுங்குதல் ; to suck . 
நோயால் உடம்பு உருகிவிட்டது " . ( செ.அக. ). 

[ உ – உல் – உரு = தோன்றுதல் , மேலெழுப்புதல் . உருசு = 
ம. உருகு 

மேலெழச் செய் . உருப்புதல் , உருசுதல் ஆகிய இரு வினைக 

ளும் காற்றை உறிஞ்சுவதன் வாயிலாக உணவுப் பொருளை 
[உரு – உருகு . ) 

மேலெழுப்பி வாய்க்குள் விழச் செய்யும் . உருப்பு, உருசு 
உருகுநிலையம் urugu - nilaiyam , பெ . ( n . ) உருகும் என்பன பிறவினைகள். உரு , உரும்பு இரண்டும் தன்வினை 
நிலை ; the state at which a substance changes from 

கள் . உரு – உருந்து – உருத்து – உருச்சு – உருசு எனத் 
solid to liquid , melting point. ( சா.அக.). 

திரிந்ததால் இது திரிபுப் பிறவினை; உருப்பு இயல்புப் பிற 

வினை. ) 
[உருகு + நிலையம் . ] 

உருட்சி urutci , பெ . ( n . ) 1. உருளுகை ; revolving, as 
உருகுபதம் urugu - padam , பெ . ( n . ) இளகுதற்குரிய a wheel. 2. திரட்சி ; rotundity, globularity. உருட்சிக்கு 

பக்குவம் ; softness of condition , melting state. “ உருகு நீட்சி . ( செ.அக. ). 
பதத்திலே வளைந்தவை " ( ஈடு . 1 , 4 , 3 ) . ( செ.அக. ) . 

[ உருள் + C = உருட்சி . 
(உருகு + பதம் . ) 

உரு = மேலெழுப்பு. உருள் : மேலெழும்பும் செய்கை . 
உருகுமயம் urugumayam , பெ . ( n . ) உருகும் பதம் ; மீண்டும் மேலெழும்பும் செய்கையைக் குறித்த போது சுழற்சிப் 
melting point. ( சா.அக. ). 

பொருள்களும் சுழலும் வட்டமும் , உருண்டை , கோளம் , 

சக்கரம் ஆகியவற்றையும் குறிக்கும் . ] 
[உருகு + மயம் . ) 
உருகுமுப்பு urugum - uppu , பெ . ( n. ) கட்டுப்பு ; fusible | உருட்டிக்காய் uruti- k -kay, பெ . ( n . ) பெருந்தும்மட்டி; 

callous leaved bryonia. ( செ.அக. ). 
salt prepared out of common salt by a special process; 
a consolidated salt usually melting when exposed to [உருள் – உருட்டு - உருட்டி + காய் . ] 
heat . It is opposed to உருகாவுப்பு . ( சா.அக. ). 

உருட்டித்தை - த்தல் uruti -t -tai-. 4. செ.குன்றாவி . ( v.t ) 
[உருகும் + உப்பு . ] 

துணியைச் சுருட்டித் தைத்தல் ; to roll, and sew a 

border , a kind of hemming. ( செ.அக. ). 
உருகை urugai, பெ . ( n . ) 1. புல்லூரி; a parasitic plant. 
2. அறுகம்புல் ; harialligrass . ( சா.அக. ). 

( உருள் – உருட்டு – உருட்டி + தை - த்தல் . ] 
[ உரு – உருகை . ) 

உருட்டிப்பார் - த்தல் uruti - p - pir-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 
உருங்கு - தல் urungu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 

1. விழியை உருட்டிப் பார்த்தல் ; staring after rolling 

the eyes . 2. கண்சிமிட்டாது விழியை உருட்டி உற்றுப் 
உண்ணுதல் ; to eat . அரவினுட லுயிருருங் குவணம் 
( பரிபா . 4,42 ) . 2. தேய்தல் ; to wear away . 3. உராய்தல் ; 

பார்த்தலாகிய ஒரு சாக்குறி ; a symptom of death in 

which the dying person rolls his eyes and stares at 
to rub ( சேரநா . ). 

or looks intently . 3. மண்டையோட்டுப் பகுதியால் 
ம . உருங்ங்க . 

விழியையுருட்டிக் கீழாகச் சொருகி , மேற்புருவம் 
[ உல் – உர் – உரு – உருங்கு = தேய்த்தல் . சிறிது சிறிதாகப் வளையமிட்டுக் காணுதல் ; peculiar expression of the 
பறித்து அல்லது குறைத்துண்ணுதல் . ) 

eyes in meaning it is due to downward rolling of the 
உருசி urusi, பெ . ( n . ) 1. சுவை ; taste. 2. இனிமை 

eye ball and retraction of the upper lid - post basic 

stare. ( சா.அக. ). 
pleasantness . 3. விருப்பம் ; disire. 
(உருசு 

[உருட்டி + பார் . ) 
உருசி . ) 


7 


98 


உருடை 


உருட்டிப்போடு - தல் 


உருட்டிப்போடு - தல் uruti- p-podu-, 19. செ.குன்றாவி . உருட்டுக்காரன் uruttu - k - kdran, பெ . ( n . ) புரட்டன் ; 

(v.t. ) 1. பேச்சால் மருட்டி வெல்லுதல் ; to defeat by deceiver, tricker . 
argument, by a display of skill or by sophistry; to overcome 

[உருட்டு + காரன் . ) 
in games . அவர்களைப் பேச்சில் உருட்டிப் போட்டான் . 

உருட்டுப்புரட்டு uruttu - p - purattu , பெ . ( n . ) வஞ்சகச் 
( இ.வ. ) . 2. அழித்து விடுதல் ; to bring to ruin , as 

செயல் ; tricks and frauds . ( செ.அக. ). 
a family. வஞ்சகமே அந்தக் குடியை யுருட்டிப் போட்டது . 
( உ.வ. ) . 3. சாகச் செய்தல் ; to cause to die . அந்தக் [ உருட்டு + புரட்டு . ) 
குழந்தை பிறந்து தாயை யுருட்டிப் போட்டது . உருட்டுமோதிரம் uruttu - modiram , பெ . ( n . ) விரலணி 
( செ.அக. ) . 

வகை ( இ.வ. ) ; plain gold - ring. ( செ.அக.). 
[உருட்டி + போடு . ] 

ம. உருட்டுமோதிரம் . 
உருட்டிவிடு - தல் uruti - vidu-, 18. செ.குன்றாவி . ( v.t.) 

[ உருட்டு + மோதிரம் . ] 
உருட்டிப்போடு பார்க்க ; see uruti- p -podu. ( செ.அக.) . | உருட்டுவண்ணம் uruttu -vannam , பெ . (n.) அராகந் 
[ உருட்டு – உருட்டி விடு . ] 

தொடுத்துவருஞ் சந்தம் ; variety of rhythm effected 
உருட்டு - தல் uruttu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) 1. உருளச் 

by using short syllables in quick succession , as free 
செய்தல் ; to roll, as a ball or wheel, as a barrow ; 

rolling on . " உருட்டு வண்ண மராகந்தொடுக்கும் 
to bowl , turn about, revolve, as a thing on a plane ; 

( தொல் . பொருள் . 544 ) . ( செ.அக. ). 
to throw , as dice ; to whirl , as a discus . " அறக்கதிராழி [ உருட்டு + வண்ணம் . ) 
திறப்பட வுருட்டி (மணிமே . 5,76 ) . 2. உருண்டை 

உருடை urudai, பெ . ( n . ) 1. வண்டி ; cart. " உருடை 
யாகச் செய்தல் ; to form , as clay or other substances 
into balls or globules . முருடீர்ந்துருட்டற்கு ( கம்பரா . 

யூடுதிரியும் " ( சேதுபு . முத்தீர் . 42 ) . 2. சக்கரம் ; wheel . 

( செ.அக. ) . 
மாரீசன் . 139 ) 3. வருத்துதல் ; to afflict , cause pain , 
to vex . “ உய்ந்து போம்வழி யுருட்டுவா னொருவனை 

(உருள் 

– உருடை ( ரோடை – ரோதை ) . ) 
( சூளா. முத் . 9 ) . 4. இசை நரம்பை வருடுதல் ( கூர்மபு . L. rota, a wheel; L. roto , a cause to turn round like a wheel, 
கண்ணன் . 147 ) ; to play upon a stringed musical to whirl round, swing round; L. rotula, a little wheel; L. rotunde , 
instrument with pressure of fingers , as lute springs. 5 . 

roundly; L. rotunditos , roundness , rotundity ( plin . ); L. rotundo , 
விளையாட்டில் வெல்லுதல் ; to overcome in athletic to round , make round; L. rotund us round, circular, spherical; 
exercises of games. 6. ஒலியின் வேறுபாட்டால் மருட் 

இவற்றினின்று பின்வருமாறு ஆங்கிலச் சொற்கள் தோன்றித் 
டுதல் ; impose and confound as by hard sounding 

திரிந்துள்ளன . E rota, list of persons acting, or duties to 
verbiage. கடபடமென் றுருட்டுதற்கோ ( தாயு . நின்ற . 

be done , in rotation ; E rotary , acting by rotation ; E. rotate , V. 

move round axis or centre , revolve, adj. wheel -shaped ; E rotation , 
3 ) . ( செ.அக. ). 

rotating, recurrence , recurrent series or period, regular succession 
ம . உருட்டுக ; க . , பட . உருடு ; கோத . உர்ண ; துட , ஊட் ; in office , in by , rotation ; E. rotator , muscle that rotates a limb 
குட . உரிட் , உரிக் ; து . உருண்டு ; தெ . உரலு , குவி . டூபலி . 

etc; E rotifer , wheel animalcule , member of class rotifer with 

rotatory organs used in swimming; E. rotograph , print of Ms. 
(உருள் – உருட்டு – உருட்டு - தல் . ] 

page etc. got by sensitized roll; E. rotor, rotary part of machine; 
உருட்டு ’ uruttu , பெ . ( n . ) 1. உருட்டுகை ; rolling, E rotund , a circular, round, rotundate; E. rotunda , building of 
revolving in a plane , turning of a wheel , whirling . 2 6076060 

circular ground plan , esp. one with dome ; 
ஓர் உருட்டு உருட்டிவிடவா ? 2. சக்கரம் ; wheel of Roll என்னும் ஆங்கிலச்சொல் உருள் என்பதை ஒத்திருக்கின் 
a car . உருட்டோட வோடிய தேர் ( குலோத் . கோ . 212 ) . றது . ஆயின் , அதை rotula அல்லது rotilla என்னும் இலத்தீன் 
3. திரட்சி ; roundness , globularity. உருட்டான வடிவம் . 

குறுமைப் பொருட் சொல்லினின்று திரிக்கின்றனர் மேலையறி 
4. கட்டடவளைவு ; ( Arch . ) moulding . 5. வெருட்டு ; 

ஞர்கள் . இது வட்ட வழித் திரிபு . L. rotulus . தமிழில் இல் 
terrifying, frightening, intimidation . உன்னுடைய உருட் 

என்பது ஒரு குறுமைப் பொருட்பின்னொட்டென்பது இங்குக் 
டுக்கு அஞ்ச மாட்டேன் ( கொ.வ. ). 6. புரளும் குரலிசை 

கவனிக்கத்தக்கது . 
( உ.வ. ) ; ( mus . ) quavering note . 7. விரலணிவகை. ( எ - டு . ) குடி ( வீடு ) குடில் ( குடிசை . ) ( ஒ.நோ. ) விட்டி 
( உ.வ. ) ; ring for the fingers or toes . i.e. மெட்டி . 8 . 

– விட்டில் . தொட்டி – தொட்டில் ( சிறு ஆடுகட்டில் . ). இன்று 
சரிவு ; slope. மலையுருட்டாயிருப்பதால் , விழிப்புடன் 

ஏணையென்று தவறாக வழங்குகின்றது . 
இறங்க வேண்டும் . 9. ஏமாற்றுகை; fraud . பொய்யும் E. roll, n. cylinder formed by turning flexible fabric such as paper 
புரட்டும் உருட்டும் திருட்டும் . 10. கைம்மரம் ; rafter . or cloth over and over upon itself without folding, v. move or 
11. ஒருவகை வெண்கல ஏனம் ; a kind of brass vessel. 

send or go in same direction by turning over on axis often with 

aid of gravitation . ME & OFrolle, role; E roller, cylinder of wood , 
ம . , க . உருட்டு . 

stone, metal etc; E role, actor s part, one s function , F. role = 
[உருள் – உருட்டு . ) 

roll; E roly - poly , pudding made of sheet of paste covered with 


உருண்டுபோ - தல் 


99 


உருத்திரம் 


jam etc. formed into roll, and boiled . Round என்னும் ஆங்கிலச் உருத்தரி - த்தல் uruttari-, 4. செ.கு.வி. (v.i. ) வடிவங் 
சொல்லும் உருண்டை என்பதை ஒத்திருக்கின்றது . E round , கொள்ளுதல் ; to take shape, as an embryo . உருக்கொ 
n. round object ; v . invest with , assume , round shape . a spherical ளல் பார்க்க ; see urukkolal. ( செ.அக. ). 
or circular or cylindrical or approaching these forms; adv. with 
more or less circular motion ; ME round . OF rund ; E roundel, 

(உரு + தரி . ] 
small disc ; E roundelay , short simple song with refrain ; Erounder , ருத்திரங்கண்ணன் urutiraikannan , பெ . ( n. ) பத்துப் 
one complete run of player through all the bases arranged in 

பாட்டுள் ஒன்றாகிய பெரும்பாணாற்றுப்படையை 
a round; E. roundly , adv. in thorough going manner ; E rondeau; 
F. rondel, a poem with opening words used twice as refrain ; 

யாத்த கடைக் கழகப் புலவர்; name of a sangam 
E rondel, special form of rondeau; ME rond. OF. round; E rondo, 

poet who authored the Perumbanaru - p - padai . 
It & Frondeau ; E. röndure, round outline or object; F. rondeur, (உருத்திரம் + கண் + அன் . ] 
round .. 

உருத்திரசருமன் uruttirasaruman, பெ . ( n . ) இறையனார 
தமிழில் உகர முதல் மூல வேர்ச்சொல் க ச த ந ப ம என்னும் கப்பொருளுரை கேட்டவரும் அகநானூறு தொகுத்த 
ஆறு சொல் முதல் மெய்யெழுத்துகளொடுங் கூடி , ஆறுவழி வருமாகிய ஒரு புலவர் ; name of a dumb poet in 
வேர்களை அல்லது வழியடிகளைப் பிறப்பிக்கின்றது . இங்ங Madura who acted as arbitrator on the commentaries 
னமே உருள் என்ற சொல்லும் பிறப்பிக்கின்றது . உருள் 

of the lraiyandraga - p -porul, and who was himself the 
8. Cibir. E. Whirl, swing round and round , revolve; ON . hvirfla , 

compiler of the Aga - nayiru . ( செ.அக. ). 
rotate; E whorl, ring of leaves, one turn of a spiral, disc on 
spindle ; ME. wharwyl whorail. 

[(உருத்திரன் + சருமன் . ) 
குருள் குருளுதல் = சுருளுதல், சுருளாதல் . " குரண்டவார் உருத்திரசோலை uruttirasclai, பெ . ( n . ) காஞ்சியிலுள்ள 
குழல் " ( திருவிசை. திருவா . 1 : 3 ) . ஒ.நோ. MDU . krul, G. 

தும் தன்னை அடைந்தவர்களின் பிறப்பினையழிக்க 
Krollen ; L.G.Du; E. Fris. krullen to curl; E. curl; (16611 - E. swirl, வல்லதாகக் கருதப்படுவதுமான ஒரு சோலை ; a grove 
eddy. Sec . Norw . svirla ; Du. Zwirrelen , to whirl; G. Schwirrlen , in kāñji, entry into which is supposed to free one from 
to totter . ( செல்வி . 77. துலை , 123-125 ) 

future births. “ சுரர்கள் உருத்திரசோலை " ( பெரியபு . 
உருண்டுபோ - தல் urundupo-, 8. செ.கு.வி. ( v.i. ) சாதல் ; 

திருக்குறிப்பு . 84 ) . ( செ.அக. ). 
to die , said in cursing or in mentioning in a disrespectful [ உருத்திரம் + சோலை . ) 
way . ( செ.அக.). 

உருத்திரபசுபதி நாயனார் uruttira - pasupadi - nayanar, 

பெ . ( n . ) அறுபத்து மூன்று நாயன்மாருள் ஒருவர்; a 
[உருள் – உருண்டு + போ . ] 

canonized Saiva Saint, one of 63 ( பெரியபு . ). 
உருண்டை urundai, பெ . ( n . ) 1. உண்டை ; ball, bowl, 

(உருத்திரம் + பசு + பதி + நாயனார் . ) 
globe , anything round , as a pill . 2. கவளம் ; mouthful 
of food in the shapeof a ball. 3. திரட்சி ; roundness , உருத்திரம் uruttiram, பெ . ( n .) 1. பெருஞ்சினம் ; fury , 
globularity . 4. உலகம் ; world . " அண்டைப்பகுதியின் violent anger. 2. வெகுளிச்சுவை ( தண்டி .69 . ); ( Poet ) 
உண்டைப் பிறக்கம் (திருவாச. திருவண்டப் .1 ); 5 . 

sentiment of wrath , fury. 
கூட்டம் ; crowd. கோவுண்டை கோட்டாற்ற ழிவித்த க . , து . ருத்ர ; தெ . ருத்ரமு ; Skt . roudra ; OE wreth ; OS . writh ; 
கோன் ( பரிபா. 6.36 உரை) . 

OHG. reid ; ON . reigher ; E wrath , wroth . 
உருண்டையான பொருள் உண்டை எனப்பட்டது . பொரி [ உல் – உரு ( தீ ) – உருத்தல் – உருத்திரம் . 
யுண்டை , சோற்றுண்டை , வெல்லவுண்டை , மண்ணுண்டை , 

உருத்திரம் = பெருஞ்சினம் . உருத்திரம் , வ . ( ருத்ர .). திரம் 
வில்லுண்டை , கஞ்சாவுண்டை முதலியன. 

ஒரு தொழிற்பண்பீறு . ஒ.நோ : மாத்தல் = அளத்தல் . மா + 

திரம் - மாத்திரம் ( அளவு . ) . அவன் எனக்கு எம்மாத்திரம் ? 
ம. உருண்ட ; க . , பட . , து. உண்டெ ; தெ . உண்ட ; குரு . 

என்னும் வழக்கை நோக்குக . மானம் ( மா + அனம் ) என்னும் 
உருடெ ; கோத . உண்டய ; துட . உடய ; கோண் . உன்தா . 

அளவுப் பொதுப் பெயரையும் , மா , மானம் , ஒருமா , இருமா , 
[ உருள் – உருண்டை . ) 

மாகாணி முதலிய அளவுச் சிறப்புப் பெயர்களையும் , மேலை 

வடார்க்காடு அம்பேத்கர் மாவட்டத்தில் படி என்னும் முகத்தல 
உருணி uruni, பெ . ( n . ) உருளுந் தன்மையுடையது ; ளவைப் பெயர் மானம் என்று வழங்குதலையும் நோக்குக . 
that which has capacity to roll. 

மாத்தல் என்னும் வினைச்சொல் பண்டே வழக்கிறந்தது . திரம் 

– திரை . மா + திரை - மாத்திரை = அளவு , எழுத்தொலிக்குங் 
( உருளி – உருணி . ) 

கால அளவு , உண்ணும் மருந்தளவு . சினம் தீயொத்தலால் 
உருணி uruni, பெ . ( n . ) 1. எலும்புத் தட்டு ; pan of தீ பற்றிய சொற்கள் எல்லாம் சினத்தையும் குறிக்கும் . 
bone. 2. மாங்காய்ப்பிஞ்சு; tender mango ( சேரநா . ). 

உரு – உருத்திரம் . உருத்திரம் > வ . ரௌத்ர ( Roudra ) = 
ம . உருணி , 

வெகுளி. ஒ . நோ : E wroth ; N. anger ; O.E. Wreth thu , As 

and On . Wriedo; M.E. wrathu ; E sroth , adj. angry ; OE. wrath ; 
[உருள் → உருளி – உருணி . ] 

OS . wreth ; OHG. reid ; ON . reither . 


உருத்திரம் ? 


100 


உருப்பெயர் - த்தல் 


கீற்றும் ( Skeat) கிளெய்னும் (klein) இச்சொற்களை reid (twisted ) உருப்படியாய் uruppadliyay, கு.வி.எ. ( adv . ) யாதொரு 
என்னும் மூலத்தினின்று திரிக்கின்றனர் . அது அவர்கள் தென் அங்கப்பழுதுமின்றி ; soundly , wholly , unhurt, without 

சொல்லை அறியாததனாலும் இருக்கலாம் ( வ.மொ.வ. 94. ) . ] any injury to any part of the body. உருப்படியாய் வந்து 
உருத்திரம் . uruttiram, பெ . ( n . ) 1. மஞ்சள் ( வின் . ) ; 

சேர்ந்தான் ( செ.அக. ). 
turmeric . 2. மரமஞ்சள் (சங் . அக . ); tree turmeric. [ உரு – உருப்படி + ஆய் . ] 
( செ.அக. ) 

உருப்படு - தல் uruppadu-, 20. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
உருத்திரன் uruttiran, பெ . ( n . ) 1. சிவன் ( திவா. ); Siva. 

உருவாதல் ; to be formed , shaped . 2. சீர்ப்படுதல் ; 

to improve in body, mind or morals, to rise to a position. 
2. பதினொரு உருத்திரருளொருவன் ( திவா. ); Ruttiran 

3. மருந்தைப் புடமிட்டு நிறைவாக்கல் ; completing 
one of ekataca rutirar. 3. அழற்கடவுள் ; Agni . " உருத்திர 

the preparation of a medicine by calcining it. 
னென்னுநாமம் ... செந்தீப் பண்ணவன் றனக்குமாமால் 
( கந்தபு . ததீசிப் . 45 ) . 4. சிவகணத்தோன் ; attendant (உரு + படு . ) 
of Siva ( கந்தபு. ததீசிப் . 45 ) . 5. கடுஞ்சினத்தான் ; | உருப்பம் uruppam , பெ . ( n . ) 1. வெப்பம் ; heat, as 
ferocious visage. 

of the sun , temperature. கனலும் ... வந்துகுடிகொண் 
[(உருத்திரம் – உருத்திரன் > Skt. rudra , 

. 

டவணுறைந்தன வுருப்பமெழ " ( அரிச்.பு . விவா .104 ) 

2. நெருப்பு ; fire . 3. வெப்பமிக்க நண்பகல் ; midday . 
சிவன் நெருப்பின் தன்மையும் , அழிப்புத் தொழிலும் உடைய 
வனாதலின் உருத்திரன் எனப்பட்டான் . ( ஒ.மொ. 25 ). தமிழ 

ம . உருப்பம் . 
ரின் முத்தொழிலோனான சிவன் ஆரியரின் முத்திரு மேனிய [ உல் – உரு – உருப்பம் . ] 
ருள் ( திரிமூர்த்திகளுள் ) ஒருவனான அழிப்புத் தொழிலோ | உருப்பம் uruppam , பெ . ( n. ) உருப்பு பார்க்க . ( பிங் . ) ; 
னாக்கப்பட்டபின் , ஆரியக் கடுங்காற்றுத் தெய்வமாகிய ருத்ர 

see uruppu . ( செ.அக. ). 
(உருத்திரன் ) அழிப்புத் தொழிலொப்புமை பற்றிச் சிவனோடு 
இணைக்கப்பட்டான் . ருத்ர ஆரியத் தெய்வமாயினும் , தமிழ்த் 

[ உல் – உரு – உருப்பம் . ] 
திரி சொல்லாலேயே குறிக்கப்பட்டான் என அறிக . ) உருப்பாத்தி uruppatti, பெ . ( n . ) 

uruppatti, பெ . ( n . ) கடல் மீன் வகை ; 

flathead brownfish . ( செ.அக.) . 
உருத்திரி - தல் uruttiri- , 4. செ.கு.வி. (v.i. ) 1. உருமாறு 
560; to be metamorphosed, changed in form . 2 . [உரு + பாத்தி - உருப்பாத்தி . ] 
மாறுவேடங்கொள்ளுதல் ; to wear a mask, assume | உருப்பிடி - த்தல் uruppidi-, 4. செ.குன்றாவி . ( v.i. ) படம் 
a disguise., " உருத்திரிந்து தனித்து வந்து ” ( திருவிளை, பிடித்தல் ; to take a photograph. ( செ.அக. ) . 
விடையிலச் . 7 ) . ( செ.அக. ) . 

[உரு + பிடி - த்தல் .) 
ம. உருத்திரியுக . 

உருப்பிணி uruppini, பெ . ( n . ) கண்ணன் மனைவி ( திவ் . 
[ உரு + திரி - தல் . ] 

திருவாய் . 7,10,6 ) ; Krishna s consort . 

[உரு – உருப்பு உருப்பிணி ( வெண்ணிறத்தவள்) . ] 
உருநாட்டு urundtu , பெ . (n.) 1. படிமம்; சிலை ; idol . உருப்பு uruppu, பெ . ( n . ) 1. வெப்பம் ; heat “ கன்மிசை 
(J. ) . 2. ஓவியம் ; picture ( யாழ் . அக . ) . 

உருப்பிறக் கனைதுளி சிதறென ( கலித் . 16.7 ) . 2 . 
[உரு + நாட்டு . ] 

சினத்தீ ; anger , heated emotion . " உருப்பற நிரப்பினை 
ருப்படி uruppadi, பெ . (n.) 1. கணக்கிடக்கூடிய 

யாதலின் ( பதிற்றுப் . 50. 16 ) . 3. கொடுமை; cruelty . 
பொருள்; item , piece, any article admitting of counting, 

" உருப்பில் சுற்றமோ டிருந்தோற் குறுதி " ( பெரும்பாண் . 

447 ) . ( செ.அக. ) . 
unit . " நித்யம் ஏழுருப்படி பணியாரம் " ( கோயிலொ . 
69. ) . 2. பயன்படும் பொருள்; article of value, useful 

ம . உருப்பம்; க. உருபு . 
thing. உருப்படியாக என்னிடம் ஒன்றுமில்லை ( உ.வ. ) . [ உல் – உரு – உருப்பு . ) 
3. இசைப்பாட்டு ; piece of music. அவனுக்கு நூறு உருப்பு uruppu , பெ . ( n .) மிகுதி ( திவா .); abundance, 
உருப்படி பாடம் உண்டு ( செ.அக. ). 

increase . ( செ.அக. ). 
[உரு உருப்படி . ] 

[ உல் 

உருப்பு . ] 
உருப்படியா - தல் uruppaclys-, 6. செ.கு.வி. ( vi ) உருப்பு uruppu , பெ . (n.) 1. துயரம் ; grief . 2 . 
உருவாதல் ; to take a tangible shape , come to something . 

அடுக்களை; kitchen . ( செ.அக. ) . 
( Colloq .). அந்தக் காரியம் உருப்படியாகாமற் போயிற்று . 

[உரு – உருப்பு . ) 
( செ.அக. ). 

உருப்பெயர் - த்தல் uruppeyar ., 4. செ.குன்றாவி . ( v.i. ) 
ம . உருப்பிடிக்குக . 

ஒரு சொல்லைப் பிறமொழியெழுத்தில் எழுதுதல் ; to 

transliterate ( mod .). ( செ.அக.). 
[உருப்படி + ஆ - தல் . ] 

[உரு + பெயர் - த்தல் . ] 


உருப்போடு - தல் 


101 


உருமாறுமூலி 


உருப்போடு - தல் uruppodu-, 19. செ.குன்றாவி . ( v.t.) | உருமத்துக்குவிடு - தல் urumattukkuvidu-, 20 . 

1. மந்திரத்தைப் பலமுறை சொல்லுதல் ; to repeat செ.கு.வி. ( v.i. ) நண்பகல் வேலை நிறுத்தல் ; to cease 
mantras a number of times . 2. மனப்பாடம் பண்ணுதல் ; at noon, as from study from labour ( செ.அக.). 
to repeat so as to commit to memory . ( செ.அக.) 

[உருமம் + அத்துக்கு + விடு . ) 
ம. உருவிக்குக . 

உருமம் urumam , பெ . ( n . ) 1. வெப்பம் ( பிங் . ) ; heat 
[ உரு + போடு -தல் . ] 

as of the sun , of the atmosphere, sultriness, closeness . 
உருபு urubu , பெ . ( n . ) 1. வடிவம் ; form , shape ( தொல் . 2. நடுப்பகல் ; noon , noon - day “ உருமத்திற் கதிரே " 

சொல் . 24 , சேனா ) . 2. நிறம் ; colour . “ உருபுகிளர் ( சேதுபு . இராமனருச் . 218 ) . ( செ.அக. ). 
வண்ணம் கொண்ட " ( பதிற்றுப் . 52,30 ) . 3. வேற்றுமை [ உல் – உரு – உரும் – உருமம். ) 
முதலியவற்றைக் காட்டும் இடைச்சொல் ( தொல் . | உருமலைவாரி urumalai -vari, பெ . ( n . ) மாழை ( உலோக ) 
சொல் . 69. ) ; ( Gram .) particle such as case endings , 

மணல் ; sand containing metal ( W. ) . ( செ.அக. ). 
etc. ( செ.அக.). 

(உரு + மலை + வாரி . ) 
( உரு – உருவு – உருபு ] 
உருபு urubu, பெ . ( n. ) நோய் ( அக . நி . ) ; malady. 

உருமவிடுதி urumavidudi , பெ . ( n . ) நண்பகலில் 

வேலை நிறுத்துகை; midday recess . ( J. ) . ( செ.அக. ) . 
( செ.அக. ) . 
[ உல் – உரு ( வெப்பம் , நோய் . ) – உருபு . ] 

[ உரும் - உருமம் + விடுதி . விடுதி = விடுப்பு , ஓய்வு. ) 
உருபுப்புணர்ச்சி urubu-p- punarcci, பெ . ( n . ) வேற்றுமை உருமவேளை uruma - velai, பெ . ( n . ) உச்சிப்பொழுது ; 

noon . ( சா.அக. ). 
யுருபு புணர்ந்து வருவது ; function with case ending . 

[ உருமம் + வேளை . ) 
(உருபு + புணர்ச்சி . ) 

உருமாற்றம் urumagam , பெ . ( n . ) 1. உருவம் வேறுப 
உருபுமயக்கம் urubu - mayakkam , பெ . ( n . ) 1. ஒரு 

டல் ; change of shape or form . 2. விலங்குகள் அல்லது 
வேற்றுமையுருபு பிறிதொரு வேற்றுமை உருபின் 

பூண்டுகளிலாவது அவற்றின் பகுதிகளிலாவது ஏற்ப 
பொருள் கொண்டு நிற்றல் ; ( Gram . ) use of the ending 

டும் வேறுபாடு ; change of form in animals or plants 
of one case for that of another, as the dat. ending 6 

or in their parts during life . 3. உடலமைப்புமாறி 
for the loc . இன் in the sense of the latter . சிலையினாற்கு , 

வேற்றுருக் கொளல் ; ( in Biology or Morphology ) the 
உருபு மயக்கம் ( சீவக . 1889 , உரை ) . 2. ஒரு வேற் 

modification of organs or structure in form and function . 
றுமைக்குள் ஒருருபு வேறோருருபோடு மயங்குகை; 

4. இக்கோளகத்தின் ( பிரபஞ்சத்தின் ) காரணமாக 
use of one ending of a case in the sense connoted 

மாயையின் வல்லமையால் ஒன்று மற்றொன்றாக 
by another ending of the same case, as 210 $ SITT 

LDADISC0 ; ( In Evolution .) the secular change from a 
வருவதேயின்பம் ( குறள் . 39 ) for அறத்தோடு வருவதே 

simple or rudimentary condition to one that is more 
இன்பம் . 

complex and of a higher order. 5. Coululworcorula 
[ உருபு + மயக்கம் . ) 

ஒரு பொருளின் உரு வேறுபடுதல் ; in chemistry , the 
உரும் urum , பெ . ( n . ) 1. இடி ; thunder. “உருமுற்ற change of a compound into a new form , chemical change. 

பாம்பின் ( சீவக .27 ). 2. அச்சம் ( தொல் . சொல் . 365 ) ; 6. மாந்தர் உருவத்தை மாற்றி வேற்றுருவங் கொள்ளு 
fear ; dread , alarm . 3. சினம் anger . 4. நெருப்பு ; fire. தல் ; ( In psychology ) the change of human body into 
( செ.அக. ). 

a quite different one as desired , by enchantment or other 
தெ . உருமு . 

supernatural means , metamorphosis. 7. நிறம் , தோற்றம் 
[ உல் - 

முதலியன மாறுதல் ; change of colour , appearance 
உரும் . உரு = வெப்பம் , அனல் , இடி . ) 
- உரு – 

etc. என்ன இப்படி உருமாறி விட்டீர்களே ( உ.வ. ) . 
உரும்பு urumbu, பெ . ( n . ) கொதிப்பு : ire, exasperation . 
" உரும்பில் கூற்றத் தன்னநின் " ( பதிற்றுப் . 26. 13 ) . 

[உரு + மாற்றம் . ) 
[உரு – உரும் - உரும்பு . ] 

உருமாறு - தல் irumaqu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. வேற்று 

ருக் கொள்ளுதல் ; to change one s shape, disguise 
உருமகாலம் urumakalam , பெ . ( n . ) 1. கோடைக்காலம் 

oneself. “ வாசி வணிகர் போலவே யேசிலா வுருமாறி 
( வின் . ); hot weather . 2. நடுப்பகல் ; midday . ( சா.அக.). 

னார் " ( திருவாத . பு . குதிரையிட்ட. 2) . 2. தோற்றம் 
[ உரும் - உரும – காலம் . ) 

வேறாதல் ; to become changed in appearance , as by 
உருமணி urumani, பெ . ( n . ) 1. கருவிழி ( யாழ் . அக . ) ; disease . ( செ.அக. ). 
pupil of the eye . 2. அடிவயிற்றிலுள்ள ஓர் உயிர்ப்பகுதி ; 

ம . உருவழியுக ( மறைத்தல் ) . 
mortal spot in the abdomen ( சேரநா . ). 

[ உரு + மாறு . ) 
ம . உருமணி . 

உருமாறுமூலி urumarumili, பெ . ( n . ) தொட்டாற் 
[ உல் – உரு + மணி . ) 

சிணுங்கி ; humble plant; touch me not - mimosapudica. 


உருமானம் 


102 


--ருவம் 


it is so called from its leaves mimicking sensibility by | உருவகம் uruvagam , பெ . (n .) உவமத்தைப் பொரு 
folding themselves at the slightest touch . ( சா.அக. ). ளுடன் வேறுபாடின்றிப் பொருந்தக் கூறும் அணி 

( தண்டி . 34 ) ; figure of speech in which the uvameyam 
(உரு + மாறு + மூலி . ) 

or the thing compared is represented as identical with 
உருமானம் urumanam , பெ . ( n . ) 1. உருவம் ; figure , 

the uvamānam or the object of comparison , metaphor. 
shape. 2. முற்றினது ; anything ripe or full grown . 

( செ.அக. ). 
( உரு + மானம் . ) 

(உரு – உருவு – உருவகம் . ) 
உருமி - த்தல் urumi-, 4. செ.கு.வி. ( vi. ), 1. வெப்பமாதல் ; | உருவகம் uruvagam , பெ . ( n . ) நாடகம் ( நாநார்த்த . ) 
to be hot, sultry , close, as the weather . ( W. ) 2 . 

drama. ( செ.அக.). 
மனவெப்பமடைதல் ; to grow excited in mind . 

(உரு - உருவு – உருவகம் . ) 
( சா.அக. ). 

உருவகவணி Uruvagavani, பெ . ( n . ) உருவகம் பார்க்க ; 
(உரும் – உருமி - உருமி - த்தல் . ) 

see uruvagam . 
உருமு - தல் urumu-, 5. செ.கு.வி. ( v.i.) 1. உரப்புதல் ; 
[உருவகம் + அணி . ) 
to thunder, roar . "உருமிநக்கு " ( கந்தபு . அசுரேந் . 35 ) . | உருவங்காட்டி uruvaikati, பெ . ( n. ) கண்ணாடி ( பிங். ) ; 
2. முறுமுறுத்தல் ; to growl, grumble. ( செ.அக. ) . mirror . ( செ.அக.). 
தெ . உருமு . 

(உருவம் + காட்டி . ) 
(உரும் = அச்சம் . உருமுதல் = அச்சமுண்டாக உரத்து ஒலித்தல் . ) உருவத்திருமேனி uruvattirumeni பெ . ( n . ) வடிவுடைய 

வராகக் கருதப்படும் கடவுள் ( சீகாழி . கோ . பக் . 88 ); 
ருமு urumu , பெ . ( n . ) உரும் பார்க்க ; ( பிங் . ) ; see 

god , as assuming form or shape. ( செ.அக.) . 
urum . ( செ.அக. ). 

[ உருவம் + திருமேனி. ) 
(உரும் – உருமு . ) 

உருவப்பரப்பு uruva - p - parappu, பெ . ( n . ) கடவுளின் 
உருமுக்குரல் urumukkural, பெ . ( n . ) இடியோசை ; noise 

மேன்மையான எண் குணங்கள் ; the eight characteris 
of thunder . ( செ.அக. ). 

tics of the Supreme Being . " தன்னுருவப் பரப்பையெல் 
( உரும் - உருமு + குரல் . ) 

லாம் கொடுபுகுந்து பதிப்பன் ( சி.சி. 9.12 ) . ( செ.அக. ). 
உருமேறு uruméru , பெ . ( n . ) பேரிடி ; thunderbolt . 

[உருவம் + பரப்பு . ) 
“ அச்சொற் றத்தஞ் செவிக்குரு மேறாகக் கலங்கு மரவன் உருவப்பொம்மை Uruva-p- pommai , பெ . ( n . ) வைக் 
னார் ( பாரத . திரௌ . 32 ) . ( செ.அக. ). 

கோல் போன்ற பொருள்களால் செய்யப்படும் உருத் 

தோற்றம் ; effigy . 
(உரு – உரும் + ஏறு . ) 

(உருவம் + பொம்மை . ) 
உருமேனி uruméni, பெ . ( n . ) சிவன் , உயிர்கள் தங்கண் 

ஒருவரை மதிப்புக்குறைவு செய்ய நேரும்போது அவரது 
ணாற் காணும்படியெடுக்கும் வடிவம் ; invisible form 

உருவப் பொம்மையைப் பிணம் போலக் கருதித் தெருத்தோ 
of god . “ உருமேனிதரித்துக் கொண்ட தென்றலும் " 

றும் இழுத்துவந்து ஒப்பாரி வைத்து எரிப்பது வழக்கம் . 
( சி.சி , 55 ) . ( செ.அக.). 

உருவம் uruvam , பெ . ( n . ) 1. வடிவம் . shape, visible 
(உரு + மேனி. ) 

form , figure. “ சோதியாய்த் தோன்றுமுருவமே " (திரு 
உருமை urumai, பெ . ( n . ) உப்புவிளையும் நிலம் ; saline வாச . 22,9 ) . 2. உடல் ; body . “உருவமு முயிருமாகி " 
soil. 

( தேவா. 1028.3 ) . 3. அழகு ; beauty . “ உருவப்பூணி 

னாய் " ( நைடத.தேவியைக் . 3 ) . 4. நிறம் ; colour , hue. 
(உரும் – உருமை . உருமை = வெப்பத்தால் ஆவியாகி நிற்கும் 

“ உருவப் பல்பூத் தூஉய் " (திருமுருகு . 241) . 5. 
உப்பு வயல் . ) 

புனைவு ( வேடம் ) ; disguise , assumed form . " வலியினி 
உருவ uruva , கு.வி.எ. ( adv .) 1. நன்றாக ; thoroughly , லைமையான் வல்லுருவம் " ( குறள் , 273 ) . 6. கவறு ; 
fully, carefully . “ புயவலிமை நீயுருவ நோக்கையா " die used in gaming . முன்னாயம் பத்துருவம் பெற்றவன் 
( கம்பரா , குலமுறை . 26 ) . 2. திரும்பத் திரும்ப ; again 

மனம்போல் " (கலித் . 136 ) ; 7. மந்திரவுரு; repetition 
and again “ பின்னையும் விட மாட்டாளே , இங்ஙனேயுரு 

of mantras . “ நின்றிரண் டுருவ மோதி " (சீவக . 1289 ). 
வச் சொல்லு மித்தனை " ( ஈடு , 10,3,4 ) . ( செ.அக. ) . 

8. படிமை ; image made of clay or fashioned of brick , 

idol , statue . 9. ஐந்தளை ( கந்தங் ) களுளொன்று ; bodily 
[ உல் – உரு – உருவ . ( வே.க. 9 ) . ) 

form , one of paicakantam . " ஓங்கியவுருவமோடும் 
உருவகப்படுத்து - தல் uruvagappaduttu-, 5. செ.குன் 

( சி.சி.பர. சௌத் .30 ).. 
றாவி . ( v.t ) உவமேயத்தை உவமானத்தோடு பொருந் 
தக் கூறுதல் ; to speak metaphorically . ( செ.அக. ). 

ம . உருவம் . 

[உரு - உருவு – உருவம் - உருவம் > Skt ripa . ) 
- உருவு – உருவகம் + படுத்து . ) 


உருவமெடு - த்தல் 


103 


உருவிழத்தல் 


உருவமெடு - த்தல் uruvameotu , 4. செ.கு.வி. (vi.) வடிவங் ம . உருவாரம் . 
கொள்ளுதல் tb assume a form , as a deity. ( செ.அக. ) , 

– உருவாரம் . ) 
[உருவம் + எடு - த்தல் . ) 

உருவி uruvi, பெ . ( n .) 1. நாயுருவி ; plant growing 
உருவரை uruvarai), பெ . ( n . ) செழிப்புள்ள நிலம் ( சூடா . ); 

Inhedges and thicket " எள்ளிரதம் படியுருவி " ( தைலவ . 
fertile soil, productive land . ( செ.அக. ) . 

தைல . 103 ) . 2. புல்லுருவி ; -honey suckle mistletoe. 

3. முள்ளி; Indian night shade. ( செ.அக. ) . 
[உரு + வரை . வரை - வரைப்பு = பகுதி , நிலம் . ) 

ம . உருவி . 
உருவல் uruval, பெ . ( n .) காதணி வகை; kind of ear 
- drops. ( செ.அக. ). 

[உரு – உருவு – உருவி . ) 

உருவி unwi, பெ. ( n . ) உலகம் ; wide earth . “ பாருருவி 
[ உரு – ( உருக்கு ) உருவல் . ) 

நீரெரிகால் " ( திவ் . திருநெடுந். 2 ) . ( செ.அக. ) . 
உருவழி - தல் uruvall- 4. செ.கு.வி. ( v.j.) 1. உருவம் 

[ உரு - உருவு – உருவி . உரு = தோற்றம் , படைப்பு . ) 
வேறாதல் ; to become disfigured by disease, to be | உருவி uruvi, பெ . ( n .) பாட்டுடைத் தலைவன் ; hero 
deformed . 2. முழுதுஞ் சிதைதல் ; to be entirely ruined . 

extolled by name in a poem , dist fr. aruvi. உருவியாகிய 
3. கரு கலைதல் ; to abort 4. மறைதல் ; to disappear . வொருபெருங் கிழவனை " ( யாப்.வி.பக் .525 ) . 
( சேரநா .) ( செ.அக. ). 

( செ.அக.) . 
ம . உருவழியுக . 

( உரு - உருவு – உருவி .) 
[ உரு + அழி - தல் . ) 

உருவிடு - தல் uruvidu-, 18. செ.குன்றாவி . ( v.t ) மந்தி 
உருவறை uruvarai, பெ . ( n .) உடலழகற்றவன் - வள் - து ; 

ரத்தை உருப்போடுதல் ; to repeat (as a mantra ) , leam 

by note, repeat so as to commit to memory . ( செ.அக. ). 
one who has bodily defects . " உருவறைக் கோபாலர் 
( திவ் . பெரியாழ் . 3,8,2 வ்யா . பக் . 740 ) ( செ.அக. ). 

ம . உருவிடுக . 

[ உரு + இடு . ) 
( உரு + அறை . அறை = அறுபட்டவன் , குறைபட்டவன் . ) 
உருவா - தல் Uruva-, 6. செ.கு.வி. (v.i.) 1. வடிவுறுதல் ; உருவிப்பாய்தல் uruvippeydal, பெ . (n.) வேகமாகத் 

துளைத்துக் கொண்டு செல்லல் ; piercing through 
to assume a form , take shape . 2. சீர்ப்படுதல்; to become 

rapidly. ( சா.அக. ) . 
sound , to improve, to be reformed . ( செ.அக. ) . 

[ உருவி + பாய்தல் . ) 
ம . உருவிக்குக . 

உருவியழு - தல் uruviyalur, 1. செ.கு.வி. ( v.i.) விம்மியழு 
[உரு + ஆ ( கு ) . ) 

தல் ; to weep and sob . ( செ.அக. ) . 
உருவாக்கு - தல் uruvakku- , 5. செ.குன்றாவி . ( v.t ) 1 . 

(உருவி + அமு . உருவி = மூச்சு உருவி , மூச்சு வாங்கி . ) , 
உருவமுடையதாகச் செய்தல் ; to shape, fashion , mould . 

உருவியுப்பு uruviyuppu , பெ . ( n . ) நாயுருவி யுப்பு ; 
2. சீர்ப்படுத்துதல் ; to repair, reform , improve. 

medicinal salt made fromachyranthes aspera. ( செ.அக.). 
ம . உருவாக்குக . 

[உருவி + உப்பு . ] 
[உரு + ஆக்கு . ) 

உருவில் uruvil, பெ . ( n . ) உருவிலாளன் பார்க்க ; see 
உருவாணி uruvani பெ . ( n .) 1. அச்சாணி ; axle bol , 

uruilalan 
linch pin . " தேரகத் தூடுரு வாணியின் ( உபதேசகா . 

[உருவு + இல் . ] 
சிவத்துரோ. 411 ) . 2. மெலிந்த வுடல் ; emaciated body , 
body which is all skin and bone only. ( J. ) ( செ . அக.). உருவிலாளன் uruvilalan, பெ . ( n . ) . காமன் , kama , who 

has no corporal body . “ மீன விலோதனத் துருவிலாளன் " 
[ உருவு + ஆள். ஆள் - ஆண் – ஆணி . ] 

( மணிமே . 5.6 ) . ( செ.அக. ). 
உருவாணிபற்று - தல் uruvinipagu , 5. செ.கு.வி. ( v.i. ) 
மெலிவடைதல் ; to grow - lean , to be emaciated . 

[உருவு + இல் + ஆளன் . ) 
( செ.அக. ) . 

உருவிலாளி uruvilli, பெ . ( n . ) உருவிலாளன் பார்க்க ; 

see uruvildlan. “ உருவிலாளி உடல் பொடித்த வொரு 
[உருவாணி + பற்று . ) 

வர் " (திருவிளை. வளையல் . 35 ) . ( செ.அக. ). 
உருவாரம் uruviram, பெ . ( n . ) 1. வெள்ளரி ( பிங் . ) ; 
mottled melon . ( செ.அக. ) . 

[உருவு + இல் + ஆளி . ) 
உருவிலி uruvili 

, பெ . ( n . ) உருவிலாளன் பார்க்க . ( பிங் . ) ; 
ம . உருவாரம் . 

see uruvilalan. ( செ.அக. ). 
[ உரு + வாரம் - உருவாரம் . ) 

[ உருவு + இலி . ) 
உருவாரம் . uruvaram, பெ . ( n . ) 1. நிழலுருவம் ; 
உருவப்படிவம் ; image. கோவிலில் உருவாரம் செய்து உருவிழ - த்தல் uruvila-, 2. செ.குன்றாவி . ( v.i.) வடிவ 

மிழ - த்தல் பார்க்க ; see vagiivamilar 
வைத்திருக்கிறார்கள் ( இ.வ.). 2. கொடும்பாவி ; effigy . 
( செ.அக. ) . 

[உருவு + இழ . ] 


உருவு - தல் 


104 


உருவெளித்தோற்றம் 


ம. உருவு . 
[ உரு 


உருவு - தல் uruw-, 5. செ.குன்றாவி . ( v.t ) 1. உறைகழித் உருவுவமம் uru - v - uvamam ; - பெ . ( n . ) வண்ணம் பற்றி 
தல் ; to unsheath , as a sword . “ வானரீஇ யினானே " வரும் ஒப்புமை ( தொல் . பொருள் . 276 , உரை ) : ( post ) 
( சீவக . 2247 ) . 2. கையாற் பொருள் வரும்படி உருவு comparison based on colour , as in gold like body. 
தல் ; to strip , as beads from a string, as leaves from 

பொன்மேனி . ( செ . அக.) . 
a twig, அடகுரீஇ " ( சீவக. 2625 ). 3. சுளுக்கு முதலிய 
வற்றைப் போக்கத் தடவுதல் ; to massage , draw the [ உருவு + உவமம் . ] 
hand down over a sprained part of the body. 4. கயிற்றுச் உருவுள்ளு uruvulu, பெ . ( n . ) கொள் ; horsegram . 
சுருக்கை யுருவுதல் ; to loosen or tighten a noose . 

க . உருளி . உள்ளி ; தெ . உறுவறு . உறுவுளு. 
5. ஊடுருவிச்செல்லுதல் ; to pierce through , penetrate, 
as an arrow, a needle , " உலக மூடுருவுஞ் செம்பெருமா [உரு + உள்ளு. உருளி - உள்ளி - உள்ளு. உருளி என்னும் 
னே " ( திருவாச . 28.2 ) . 

தமிழ்ச்சொல்லும் உள்ளி என்னும் திரியும் சேர்ந்து தெலுங்கில் 
ம . உருவுக ; க . ஒர ; தெ . ஒரி ( பறித்தல் ) . 

பெற்ற வடிவம் உருவுள்ளி . இது விலக்கத்தக்கது . ) 
[ உல் – உரு – உருவு . ) 

உருவெடு - த்தல் uruvedu-, 4. செ.கு.வி. ( v.i.) வடிவ 
உருவு - தல் uruw-, 7. செ.கு.வி. ( v.i.) 1. தப்பித்துக் 

மெடுத்தல் ; to take a body, as a soul; assume a 

form , as a deity , to represent a character , as in a drama. 
கொள்ளுதல் ; to escape, to give the slip . பையன் 

( செ.அக.). 
உருவிவிட்டான் . 2. துளைத்தல் ( ஆ.அக. ) ; to pierce. 
( செ . அக .) . 

[உரு + எடு . ) 
உருவு Uruvu, பெ . ( n . ) உருவம் பார்க்க ; see uruvam . உருவெடுத்தல் uruveduttal, பெ . (n.) திரு உருவத்தை 

" உருவு நுகர்ச்சி .... யைங்கந்த மாவன (மணிமே . ஊர்வலமாகக் கொண்டு வருதல் ; taking out an idol 
30,189 ) ( செ . அக .) . 

or image in procession ( சேரநா . ) . 

ம . உருவெடுப்பு . 
- உருவு. ] 

[(உரு + எடுத்தல் . ) 
உருவுகயிறு Uruvu - kayiru, பெ . ( n . ) மாடு கட்டுங் கயிறு ; உருவெடுப்பு uruveduppu , பெ . ( n .) 1. நேர்ச்சிக்கடன் 
stall rope for tying an ox . ( செ.அக.). 

செலுத்தற் பொருட்டுச் சுடுமண் உருவம் செய்தல் ; 

to fulfill a vow making clay images. 2. குறித்த உருவில் 
- உருவு + கயிறு . ) 
உருவுகை uruvugai, பெ . ( n . ) சுளுக்குப் பாய்ந்த 

அல்லது வடிவில் பதுமை செய்தல் ; making image 

in particular shape. 3. குறித்த வடிவமுடைய உயிராய்ப் 
விடத்தை விரல்களினாலழுத்தி மெதுவாய் உருவுதல் ; 
a gentle movement of the affected part by someone 

பிறப்பெடுத்தல் ; incarnation . 
else pressing with the fingers and drawing the hand [உருவு + எடுப்பு . ] 
down a number of times , passive movement . ( சா.அக. ). | உருவெழுத்து uru -v-eluttu , பெ . ( n . ) வரிவடிவுள்ள 
(உருவு – உருவுகை (உருவுதல் ) . ] 

எழுத்து ( யாப் . வி .535 ) ; letters of an alphabet, as 
உருவுசுருக்கு uruvu - Surukku , பெ . 

(n .) முடிச்சு 

having forms. 
( அக. நி .); slip - knot noose . ( செ . அக . ) 

[ உரு + எழுத்து . ) 
[உரு – உருவு + சுருக்கு . ) . 

உருவெளி uruveli, பெ .. ( n . ) உருவெளித்தோற்றம் 
உருவுடம்பு uru - v - udambu , பெ . ( n .) கண்ணுக்குப் 

பார்க்க ; see uruvelittorgam . " உருவெளி யருகு தோன்ற 
புலனாகும் உடம்பு ; physical ( matter ) body. 

வுற்றன னிறைவ னென்னா (தணிகைப்பு . வள்ளி . 

245 ) . ( செ.அக.). 
[ உரு + உடம்பு . ] 

[உரு + வெளி. ) 
உருவுதடம் uruw- tadam , பெ . ( n ) உருவுசுருக்கு 
பார்க்க ; see uruw -surukku. ( செ.அக. ). 

உருவெளிக்காட்சி uruveli- k - katci, பெ . ( n . ) உருவெளித் 

தோற்றம் பார்க்க ; see uruveli-t- toigam. ( செ.அக.) . 
[உரு – உருவு + தடம் . ] 
உருவுதிரை uruw - tirai , பெ . ( n . ) திரைவகை ( சீவக . 

[ உரு + வெளி + காட்சி . ) 
2471 , உரை) ; stage curtain . ( செ . அக .) . 

உருவெளித்தோற்றம் uru - velittorgam, பெ . ( n . ) இடை 
[உரு - உருவு + திரை . ) 

விடா நினைப்பினால் தான் விரும்பியது எதிரிலுள்ளது 

போலத் தோன்றும் போலித் தோற்றம் ; imaginary 
உருவுபற்றல் unuw - paral, பெ . ( n .) கருப்பையிலுள்ள 

appearance of a person or thing , visionary object, 
பிண்டத்துக்கு உறுப்புகள் உண்டாதல் ; formation of 

hallucination usu . applied , to the supposed sight of absent 
organs in a foetus in the womb; development of the 

lovers . ( செ . அக.) . 
product of conception , gestation ( சா . அக .) . 

+ வெளி + தோற்றம் . ] 
[உருவு + பற்றல் . ] 


உருவெளிப்பாடு 


105 


உருளை 


உருவெளிப்பாடு uru - vef - p - pattu, பெ . ( n. ) உருவெளித் go , proceed . “ நூல்வழி யுருள்விலா மனத்தவர்க்கு " 

தோற்றம் பார்க்க ; see uruvelittorgam . ( செ.அக. ) . ( சூளா . முத்தி 13 ) . 5. ( சக்கரம் ) உருண்டு செல்லுதல்; 
[ உரு + வெளி + பாடு . ) 

to roll on . உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி யன்னா 
உருவெளி மயக்கம் uru - velf - mayakkam , பெ . ( n . ) 

ருடைத்து ( குறள் . 66 ) . 
உடம்பின் நரம்புகளின் ஆற்றல் குறைவால் பல 

ம . உருள் ; க . உருள் , உருளி, உருளு: கு . உரிட் ; து . உருளு: 
வகையான உருவங்கள் புலனுக்குத் தோன்றல் ; disea 

தெ . உரலு ; குவி ., பட உருணு; E rolk ; -OF . rolle ; D. rollis 
se due to nervous weakness, in which a variety of strange [உல் – உரு – உருள் . ) 
images float before the mind . ( சா.அக.). 

உருள் urul, பெ . ( n. ) 1. தேர்ச்சக்கரம் ; car wheel. “ உருள் 
[உரு + வெளி + மயக்கம் . ) 

பூந்தண்டார் " (திருமுரு . 11 ) . 2. வண்டி ( திவா . ); 
உருவேற்று - தல் uruveru- . 5. செ.சூன்றாவி . (v.t.) 1 . 

wheeled vehicle, cart 3. நாண்மீன் (உரோகிணி ) : the 
மந்திரத்தைப் பலமுறை உருவேற்றுதல் ; to repeat 

fourth naksatra. 4. வட்டம் ; circle ( ஆ.அக.) 5. கவறு 
mantras . " எட்டெழுத்தாலுரு வேற்றலார் ( சேதுபு . சேது 

( சூதாட்டம் ) ; gambling . ( செ.அக. ) . 
பல . 114 ) . 2. நெட்டுருப் பண்ணுதல் ; to repeat or [உரு – உருள் . ) 
rehearse a lesson frequently in order to learn it by heart. உருள்வண்டு uru /-vandu, பெ . ( n . ) பீவண்டு ; dung 
3. ஆத்திரமேற்றுதல் ; to cause a spirit to possess beetle, scarab . “ உருள் வண்டினந் துர்மலத்தை நாடும் " 
some one for uttering oracles or for ascertaining future 

( குமரேச.சத . 83 ) . ( செ.அக. ) . 
events . ( W. ). 4. முறையற்ற தீயறிவூட்டுதல் ; to give 
evil advice , usu . taking the form of a persuasive talk. 

[ உருள் + வண்டு . ) 
( colloq. ). ( செ.அக. ) . 

உருளரிசி uru/-arisi, பெ . ( n . ) உருண்டையான கொத்து 
( உரு + ஏற்று . ) 

மல்லி (திவா. ); coriander seed . ( செ.அக. ). 
--ருவேறு - தல் uru - veru , 5. செ.கு.வி. ( v.i.) 1 . 

[உருள் + அரிசி . ) 
மந்திரவுரு அதிகமாதல் ; to increase in number as | உருளாயம் unu - ayam , பெ . ( n . ) கவறாட்டத்தால் வரும் 
repetition of mantras . உருவேறத் திருவேறும் . 2. வெறி ஆதாயம் ; gains from playing dice . உருளாய மோவாது 
யுணர்வு மிகுதிப்படல் ; to be possessed by a spirit கூறின் " ( குறள் , 933) . ( செ.அக. ). 
for the utterance of oracles. ( W. ) 3. கடுஞ்சீற்றம் 

[உருள் + ஆயம் . ] 
கொள்ளுதல் ( மூர்க்கமிகுதல் ); to become furious . ( W.) 
4. நிலை தளர்தல் ; to fall into a fit. ( செ.அக. ) . 

உருளி uruli, பெ . ( n . ) 1. உருளை ; wheel of a vehicle . 

வல்வா யுருளி கதுமென மண்ட ( பதிற்றுப் . 27,11 ) . 
[உரு + ஏறு . ) 

2. வட்டம் ; circle . “ உருளிமாமதி " ( சீவக . 532 ). 3 . 
உருவை uruvai, பெ . ( n . ) 1. சூரை ( மலை . ); oblique எலும்புப் பொருத்து ; ball and socket joint, enarthrosis. 
leaved jujube . 2. முள்ளி; Indian night shade . ( செ.அக. ) . 4. ஒருவகை வெண்கல ஏனம் ; small vessel of 

bell- metal that is circular in shape 5. திரிகையின் 
[ உரு – உருவை . ] 

மேற்கல் ; upper mill stone , as the one that turns on 
உருவொளி uru - voli, பெ . ( n . ) கண்ணாடி முதலியவற் the lower stationary one. 6. Olandi, Gomi ; horsegram . 
றில் காணும் நிழல் ; mirror images etc. 

( செ.அக. ). 
[ உரு + ஒளி. ) 

ம . உருளி; க . , து . உருளி. 
உருவோட்டம் uru - votam , பெ . ( n . ) கப்பலோட்டம் ; 

( உருள் - உருளி. ] 
sailing . ( சேரநா . ) . 

உருளிபுரள் ( ளு ) -தல் uruf -pura /-, 6. செ.கு.வி. ( v.i.) 
ம . உருவோட்டம் . 

எலும்புப் பொருத்து விலகுதல் ; to be dislocated, as 
[உரு + ஓட்டம் . ) 

a joint. ( செ.அக. ). 
உருள் ( ளு) -தல் uru / -, 16. செ.கு.வி. (v.i.) 1 . [உருளி + புரள் - தல் . ) 
தொடர்ந்து புரளுதல் ; to turn about, as dice ; to roll 

, | உருளிபெயர் - தல் uruli - peyar , 4. செ.கு.வி , ( v.i. ) 
tumble over and over , revolve on a plane , as a wheel; 

உருளிபுரள் - தல் பார்க்க ; see urul - pural 
to spin , whirl round , as discus . " திண்வரை யுருள் 

[உருளி + பெயர் . ) 
கிலேன் " ( திருவாச . 539 ) . 2. உருண்டு திரளுதல் ; 
to become round , to grow globular. அரத்தக் கட்டியு உருளை urulai, பெ . ( n .) 1. சக்கரம் ; wheel of a 
ருண்டு வருகிறது . 3. அழிதல் ; to perish , die , as in vehicle. “ சகடிரு சக்கர வுருளைக ளுய்க்கவே " ( பாரத . 
battle or by an epidemic, to become extinct " உலகெலா வேத்திர . 50 ) . 2. உருண்டை ; anything that rolls or 
முருளுமின்றென" (சீவக . 2452 ) . 4. செல்லுதல் ; to tums , as a ball or a wheel. 3. உருளைக்கிழங்கு ; potato . 


உருளை 


106 


உரைகல் 


ம . உருள ; க . உரளி; தெ . உர்ளி ; கோத , உண்டாய் ; கோண் . க . ஒரெ ; ம . உர ; தெ . ஒர . 
உள்தா; பட . உண்டெ ; L rota , wheel. 

[ உர- உரை. ) 
[உருள் – உருளை . ) 
உருளை urubai, பெ . ( n . ) 1. வைரவகை; ( S.JJLM , 78 ) ; உரை urai-, பெ . ( n . ) 1. மாற்று ; fineness of gold 
a kind of diamond . 2. பிட்டம் ; hip -joint of a bull. 3 . 

or silver as tested on the touchstone. உரைகுறைபடாது 
முட்டை ( வை.மூ. ) ; egg. 4. வெள்ளை நஞ்சு ( பாடா . 

( அழகர்கல . 55 ) . 2. பொன் ( திவா. ); gold . ( செ.அக. ). 
ணம் ) ( வை.மூ. ); white oxide of arsenic. ( செ.அக. ) . 

[ உர - உரை. ) 
[உருள் – உருளை . ) 

உரை " urai, பெ . ( n. ) 1. உரைக்கை ; speaking , utterance. 
உருளைக்கல் urulal - k - kal, பெ . ( n . ) பரற்கல் ; pebble. 

உரைமேற் கொண்டு " ( திவ் . இயற் . 1,2,5 ) . 2. சொல் 

( திவா . ); word , expression , saying . 3. உரைவளம் ; 
[உருளை + கல் . ) 

explanation , interpretation , commentary , exposition , gloss. 
உருளைக்கிழங்கு urulai - k - kilangu , பெ . ( n . ) 1. கிழங்கு " உரையாமோ நூலிற்கு நன்கு ( நாலடி , 319 ) . 4 . 

வகை ; potato, tuber of solanum tuberosum . 2 . எழுத்தொலி ( பிங் . ) : sound of a letter . 5. புகழ் ; fame, 
செடிவகை; potato - plant 

reputation . உரைசால் பத்தினிக்கு " ( சிலப்.பதி . 56 ) . 6 . 
(உருளை + கிழங்கு . ) 

மறைமொழி அளவை ( ஆகமப் பிரமாணம் ) ( சி.சி. 

அளவை , 1 ) ; sacred writings , holy writ. 7. முழக்கம் ; 
உருளைப்பிரண்டை unujai- pirandai, பெ . ( n . ) கோப் roar , loud noise . குன்றங் குமுறியவுரை ( பரிபா . 8.35 ) . 

LITOOTAL ; a long round and smooth creeper of vitis. 8. பிறருக்குக் கேட்கும்படி சொல்லும் மந்திர முறை 
( zenus .). ( சா.அக. ) . 

( சைவச . பொது . 151 ) ; mantra recited aloud . 
[உருளை + பிரண்டை . ) 

ம . உர : க . ஒரெ ; குட ஒரட் : தெ . ஓர , வெதெ : பர் . உர் 
உரை--தல் urai-, 3. செ.கு.வி. ( v.i.) 1. தேய்தல் ; to 

( முனகுதல் . ); கோண் . ரொன்சானா ( அழைத்தல் . ) ; L ori , 
be reduced in to a powder or paste; to wear away 

the mouth , oro , to speak ; E oral, oration , oracle etc. 
by attrition ; to be indented or effaced by rubbing. (W.) [ உல் - உர- உரை. ) 
2. வீணாதல் ; to prove abortive . ( W.) காரிய மெல்லா 
முரைந்து போயிற்று . 

உரைக்கிழத்தி urai - k - kilati, பெ . ( n . ) கலைமகள் 

(திருக்காளத்.பு.பதி .3 ); Sarasvatti, the deity over speech, 
க . ஒரெ : ம . உர : தெ . ஒரயு . 

the goddess of leaming . ( செ.அக. ) . 
[ உல் - உல - உர - உரை. ) 

(உரை + கிழத்தி . ] 
உரை - த்தல் urai-, 3. செ.குன்றாவி . ( v.t ) 1. தேய்த்தல் ; 
to rub in to a paste , wear away by rubbing , grats . ) உரைக்கோள் ural- k - key, பெ . ( n . ) உரையாசிரியனின் 
“ வெண்ணெ யுரைஇ விரித்த கதுப்போடே " ( கலித் . 

கருத்து ; Interpretation given to the text by a commentator . 
115 ) . 2. மருந்திழைத்தல் ; to rub in to a nice powder , 

( W.) ( செ.அக. ). 
or paste to levigate or titrate. 3. மாற்றறியத் தேய்த்தல் 

( உரை + கோள் . ) 
( திவ் . பெரியாழ் . 5,4,5 ) ; to test to the touchstone, 
as valuable metals like gold . 4. பூசுதல் ; to smear , daub . | உரைகட்டு - தல் uralkalu- , 5. செ.குன்றாவி . ( v.t ) உரை 
“ உரைக்கு நானமும் " (சீவக . 831 ) 5. மெருகிடுதல் ; செய்தல் ; to comment on a work. ( W.) ( செ.அக. ). 
to polish. “ ஓடவைத்துரைத்த " ( ஈடு 3,1,2 ) . ( செ.அக. ) . 

[ உரை + கட்டு . ) 
தெ ஒரச்சு ; 4. ஒரே ; ம . உர ; து . உரெ . 
[ உர – உரை - த்தல் . ) 

உரைகல் ural-lal, பெ . ( n .) 1. பொன் , வெள்ளி 

யுரைக்குங்கல்; touchstone, used in testing the particular 
உரை -த்தல் ural- 3. செ.குன்றாவி . ( v.t ) 1. சொல்லு quality of the fineness of precious metals. " Qurcanons 
தல் ; to tell, speak . 2. ஒலித்தல் ; b sound . 

கொண்டுரைகல் மீதே " ( திவ் . பெரியாழ் . 5.4.5 ) 2 . 

மருத்துரைக்குஞ் சிறுகல் ; small stone for rubbing pls 
ம . உர ; க . ஒரே . 

and other forms of medicine into powder . ( செ.அக. ). 
[ உர் உரை . ) 

ம . உரகல்லு : க . , து . ஒரெகல் ; தெ . ஒரெகல்லு : கொலா.. 
உண uni, பெ. ( n ) 1. தேய்வு ( சூடா . ) ; rubbing. 

நா . ரொகல் , 
iction , aurition . 2. துணிவு; courage. 3. உயர்ச்சி 

(உரை - கல் . ) 
alms . ( செ.அக.) 


உரைகலங்கு - தல் 


107 


உரைநூல் 


உரைசு - தல் uraisu-, 5. செ.குன்றாவி . ( v.t ) தேய்த்தல் ; 
to rub hard , scour , scrape, scratch as with the head 
of a nail, clean off or waste away by rubbing . ( செ.அக.). 
ம . உரசுக ; க . ஒரசு ; தெ . ஒரசு . 

[உரை - உரைத்து – உரைச்சு – உரைசு . ஓ . நோ . உரை . ) 
உரைசெய் - தல் urai- sey-, 1. செ.குன்றாவி . ( v.t ) 

சொல்லுதல் ; to speak , talk . " இருந்தவாற்றை யுரை 
செய்தான் " (திருவாய் . நூற் .99 ) . ( செ.அக. ). 
ம . உரசெய்யுக . 

[உரை + செய் . ) 
உரைசெய் - தல் urai -sey-, 1. செ.கு.வி. ( v.i.) உரை 

( விளக்கவுரை ) செய்தல் ; to write a commentary . 
உரைகல் 

[உரை + செய் . ) 
உரைகலங்கு - தல் uraikalarigu-, 15. செ.கு.வி. ( v.i. ) | உரைசொல்லல் urai- sollal, பெ . ( n. ) இறந்தார் முன்பு 
பேச்சுத்தடுமாறுதல் ; to be confused in speech . “ சிந்தை 

மாரடித்துக் கொண்டு பெண்கள் புலம்பிக் கற்பனையா 
தூயோனுரை கலங்க " ( பாரத . புட்ப .20 ) . 

கப் பாட்டுச் சொல்லுதல் ; moumful singing by the 
(உரை + கலங்கு . ) 

females lamenting at the funeral with rhythmic breast 
உரைகாரன் urai - kara ) , பெ . ( n . ) உரையாசிரியன் ( நன் . 

beating for the departed soul . ( சா.அக. ). 
51 ) ; commentator . ( செ.அக. ). 

[உரை + சொல்லல் . ) 
[உரை + காரன் . ) 

உரைஞ்சு -தல் uraitju-, 5. செ.குன்றாவி . ( v.t ) உரைசு 
உரைகோள் uraikal, பெ . ( n . ) நூலுக்குச் செய்யும் தல் ; to rub . ஆனையு மானையு முதுகுரைஞ்ச இடையி 

உரையில் சொல்லப்படுவன; the contents , description லிருந்து கொசுகு நசுங்குகிறது . ( செ.அக. ). 
in a commentary .. 

[ உரை - உரைந்து – உரைஞ்சு . ) 
[ உரை + கோள் . ) 

உரைத்தாமென்றல் uraittam - engal, பெ . ( n .) ஓர் உத்தி 
உரைகோளாளன் urai - kdialag , பெ . ( n . ) சொல்லும் ( நன் . 14. ) ; ( Gram . ) drawing attention to a subject 

உரையை எளிதிலறிய வல்லவன் ; he who can easily that has already been explained , one of 32 utti. 
grasp what is taught " உரை கோளாளற் குரைப்பது ( செ.அக. ) . 
நூலே " . ( நன் . 37 ) . ( செ.அக. ) . 

[உரை - உரைத்தாம் + என்றல் . ) 
(உரை + கோள் + ஆளன் . ) 

உரைத்துமென்றல் uraittum - erral, பெ . ( n .) ஓர் உத்தி 
உரைச்சூத்திரம் ural - c - cdittiram , பெ . ( n . ) உரைநூற்பா ( நன் . 14. ) : ( Gram ) hint thrown out to suggest that 
பார்க்க ; see urai - nipa 

the explanation of an item may be looked for in a 
[உரை + சூத்திரம் . ) 

subsequent place, one of 32 utti. ( செ.அக.) . 
SHE son > த சூத்திரம் . 

[உரைத்தும் + என்றல் . ) 
உரைச்செய்யுள் urai- c - ceypu , பெ . ( n .) கட்டுரை: prose உரைநடை urai- nacal, பெ . ( n . ) யாப்பமைதிக்குட்படாது 

composition . " வார்த்திகப் பொழிப்பென்பது உரைச்செய் இயல்பாக அமையும் எழுத்து நடை ; prose style. 
யுளானும் பாச்செய்யுளானுஞ் செய்யப்படும் " (சி.போ. ( செ.அக. ). 
பா ) ( செ.அக. ). 

[ உரை + நடை . ) 
(உரை - செய்யுள் . ) 

உரைநயம் ural - nayam , பெ . ( n .) உரையின் இனிமை; 
Logan uraišal, Qu . ( n .) aminos ; rubbing against, excellence of the exposition on a work . ( Q8.916 . ). 
friction . ( செ.அக.) . 

[உன - நயம் . ] 
ம உரசல் . 

உரைநூல் uri - nil, பெ . ( n . ) 1. உரையாகிய நூல் ; 
[உரை - உரைதல் - உரைசல் . ) 

commentary , as a recognized work possessing literary 
உரைசு - தல் urals-, 5. செ.கு.வி. (v .) 1. உரிஞ்சுதல் ; merit and forming part of Nterature . 2. உரைபெற்ற நூல் 

to rub against, * a post; to chate . 2. தேய்தல் ; b wear a work on which a commentary has been written . (W.) 
away by use , as a seat, as one s feet by walking. ( செ.அக. ) . 
[உரை - உரைசு . ) 

உன - நூல் . ] 


உரைநூற்பா 


108 


உரையாணி 


word which has lost much of its original signification 
உரைநூற்பா urai- nipt பெ . ( n .) உரையிடையே 

உரைகாரரியற்றிய யாப்புப் பாவகை ( இலக் . கொத் . and is almost an expletive as ‘ ஆங்க . ( செ.அக. ). 
25 ) ; aphoristic rule composed by the commentator 

[உரை + அசை . )) 
in the course of his commentary on a work in order 

உரையசைக்கிளவி urai - y - asai - k - kilavi, பெ . ( n . ) ஒரு 
to furnish additional information . 

வனை எதிர்முகமாக்குஞ் சொல் ( தொல் . எழுத் . 34 ) ; 
[உரை + நூற்பா . ) 

word used in inviting attention , as கேள் , i.e , listen in 
உரைப்பாட்டு urai - p - pattu , பெ . ( n . ) கட்டுரைநடை கேண்மியா . ( செ.அக. ). 
(சிலப் . பதி .60 , உரை ) ; rhetorical prose . ( செ.அக. ). 

[உரை 

+ அசை + கிளவி . ) 
[உரை + பாட்டு.) 

உரையல் uraiyal, பெ . ( n.) சொல்லுகை; narrating, 
உரைப்பு uraippu , பெ . ( n . ) 1. தேய்ப்பு ; rubbing. 2 . relating . " கனவின் றலையிட்டுரையல் " ( கலித் . 92,57 ) . 

மாற்றறிய உரைக்கை ; assaying, testing the quality of ( செ.அக. ) . 
fineness of precious metals . ( செ.அக. ). 

ம . உரய்பு . 
(உரை - உரைப்பு . ] 

[ உரை + அல் . ] 
உரைப்பொருள் urai- p - porul, பெ . ( n. ) 1. உரைக்கப் உரையளவை urai- y - alavai, பெ . ( n. ) முறைமை 

படும் பொருள்; core subject or content of the text அளவை ( ஆகமப் பிரமாணம் ) ( சி . சி . அளவை , 
" மணிமேகலைமேல் உரைப்பொருள் முற்றிய " 2.சிவஞா.); proof from the sastras . ( செ.அக. ) . 
(சிலப்.27-55 ) . 2. விரித்துரைக்கும் மெய்யுரை 

[உரை + அளவை . ) 
(திவா . ) ; commentary which seeks to give the real 
meaning of the text. ( செ.அக.) . 

உரையறிகருவி urai - y - ari- karuvi, பெ . ( n . ) 1. உரைகல் 

( திவா . ): touch stone . 2. மாற்றறிவிக்கும் ஆணி ; touch 
[உரை + பொருள் . ) 

needle. ( W. ) ( செ.அக. ) . 
உரைபாடம் urai- piram , பெ . ( n . ) மூலமும் உரையும் 

[உரை + அறி + கருவி . ] 
( வின் . ) ; text with commentary . ( செ.அக. ) . 

உரையன் uraiyay , பெ . ( n . ) செப்பினஞ் செலினே 
[உரை + பாடம் . ) 

எனும் குறுந்தொகைப் பாவைப் பாடிய சங்க மருவிய 
உரைபெறுகட்டுரை uraipopu - katurai, பெ . ( n . ) காப்பி தமிழ்ப் புலவருள் ஒருவர்; a poet of later Sangam 

யங்களில் உரைநடையி லமைந்த தொடர் ( சிலப் . ) ; age . 
thetorical prose, in an epic poem . ( செ.அக. ) . 

[உரை + அன் . ) 
[உரை + பெறு + கட்டுரை . ] 

உரையனுமானம் urai - y - anumdinam, பெ . (n.) உரை 
உரைமானம் uraimalpam, பெ . ( n . ) தேய்ப்பு ; rubbing. யுய்த்துணர்வு பார்க்க ; see urai - y - uyttunaru. 
( செ.அக.). 

உரையாசிரியர் urai- y - asiriyar, பெ . ( n . ) 1. உரையாசிரி 
ம . உரமானம் . 

யன் பார்க்க ; see urai - y - Asiriyan 2. இளம்பூரணர், 
[உரை - மானம் . மானம் சொல்லாக்க ஈறு . ) 

llampūraņar the first commentator of Tolkāppiyam . 

" உரையா சிரியரும் ... விரிப்புழி " ( தொல் . சொல் . 2 . 
உரைமுடிவு urai - mudivu , பெ . ( n . ) நயனீடு , முறை சேனா . ). 
வழங்குதற்கான தீர்வுரை; decision arrived at - after 

[lemode 
hearing both parties to a suit; considered judgment 

+ ஆசிரியர். ) 
“ உரைமுடிவு காணா விளைமையோன் " ( பழ . 6 ) . உரையாசிரியன் uni - y - Asiriyan, பெ . ( n.) உரைகாரன் 
( செ.அக. ) . 

( இலக் . கொத் .6 ); comentator . ( செ.அக. ) . 
[உரை -+ முடிவு . ) 

[உரை + ஆசிரியன் . ) 
உரைமெழுகு ural- melugu, பெ . ( n .) உரைத்த பொன் உரையாடு -தல் Uni - y- apur, 5. செ.குன்றாவி . (v.t ) 1 . 
வெள்ளிகளை ஒற்றும் மெழுகு; darkish kind of wax , 

சொல்லுதல் ; to say , tell. " பணிந்த சொல்லுரை யாடி 
used by goldsmiths as well as by assayers in cash 

னன் " ( பிரபுலிங் . இட்டலிங் . 42 ). 2. கலந்து போதல் ; 
bazaars to take up the dust falling from precious metals 

to converse. ( செ.அக. ). 
that are tested on the touchstone . ( செ.அக. ) . 

(உரை + 
[உரை + மெழுகு . ) 

உரையாணி ural-y- 21, பெ . ( n .) மாற்றறிவிக்கும் அணி 
உரையசை ural- y-80 , பெ . ( n .) தண்ணற்றலைப் 

touch -needle. “ சிவஞானசித்தி சிவாமார்த்தங்களும் 
பெரும்பான்மையுமிழந்து சிறிது பொருளுணர்த்தி 

கெல்லாம் உரையாணி " (சிவசம . 33 ) . ( செ.அ .. ) . 
வரும் இடைச்சொல் ( தொல் . சொல் . 279 , உரை . ); 

[உரை - ஆணி . ] 


உரையிடு - தல் 


109 


உல்கு 


உரையிடு - தல் urai-y -idu-, 20. செ.கு.வி. ( v.i.) 1. நூற்கு உல் ul, 14. செ.கு.வி. ( v.) 1. முன்னுறுதல் ; முற்படு 

உரை செய்தல் ; to annotate . 2. சொற்போர் செய்தல் ; தல் ; to move forward , go forward . 2. மேற் செல்லுதல் ; 
to enter into controversy , to debate. " ஒருவர்க் கொருவ உயர்தல் ; to go up , 3. விரைதல் ; to go fast, hasten . 
ருரையிடு மவ்வோலை " ( தெய்வச். விறலிவிடு . 99 ) . 4. மிகுதிப்படுதல் ; to become excess . 
[உரை + இடு . ) 

[ ° – உ – உல் . ) 
உரையிலக்கணம் urai- y- ilakkanam , பெ . ( n . ) பாடம் , உல் ப , 14. செ.கு.வி. ( v.i.) 1. தோன்றுதல்; to originate , 

கருத்து , சொல்வகை, சொற்பொருள் தொகுத்துரை, appear . உல்லரி (தளிர் ). உரு ( உருவம் ) . 2. முளைத்தல் ; 
( உதாரணம் ) . வினா, விடை , சிறப்பு ( விசேடம் ) . to sprout. 3. OLOTGOLUL DESİ ; to become thin. 4 . 
விரிவு , அதிகாரம் , துணிவு, பயன் ஆகியவை ஆசிரிய பெரிதாதல் ; to grow big. 
உரை ( வசனம் ) க்கு வேண்டுமிலக்கணம் ; the contents 

[ ° – உ – உல் . ] 
of commentary .. 

உல் ul, 14. செ.கு.வி. ( v.i.) 1. நெருங்குதல் ; to go 
[உரை + இலக்கணம் . ) 

near , approach . 2. தொடுதல் ; to touch . 3. உராய்தல் ; 
உரையிற்கொள் ( ளு ) -தல் uraiyir - kol [ u ) - 10. செ . to rub . 4. வலிதாதல் ; to become strong . 

குன்றாவி . ( v.t. ) மூலத்திற் சொல்லப்படாததை உரை [ ° – உ – உல் . ) 
யிற் சேர்த்துக் கொள்ளுதல் ( மாறன . 275 , உரை. ); | உல் ul, 14. செ.கு.வி. ( v.i.) 1. எரிதல் ; to bum . 2 . 
to make additional statements in a commentary about 

வருந்துதல் ; துன்பப்படுதல் ; to feel extreme pain or 
a subject mentioned in the text. ( செ.அக. ). 

agony . 
[உரை + இல் + கொள் . ) 

[ ° – உல் . ] 
உரையிற்கோடல் uraiyir- kocal , பெ . ( n . ) மூலத்திற் உல் ul, 14. செ.கு.வி. (v.i.) 1. உள்ளொடுங்குதல். 
சொல்லாதவற்றையும் உரையிற் கொள்ளும் ஒரு 

to become lean , emaciate . 2. காய்தல் ; to dry . 3 . 
நூலுத்தி ( இறை. 27 , உரை . ); an accepted canon of 

சிறிதாதல் ; to become small in size. 4. கீழிறங்குதல்; 
exegesis which permits of addtions being made to the 

to get down 5. கீழே தங்குதல் ; to set beneath . 6 . 
subject -matter of a text by the commentator in the course 

உள்ளடங்குதல் . to be inside. 
of his exposition , one of 32 utti. ( செ.அக. ). 

[ ° – உ – உல் . ) 
[உரை + இல் + கோடல் . ) 

உல் ul, 14. செ.கு.வி. ( v.i. ) 1. வளைதல் ; to bend . 
உரையுய்த்துணர்வு urai- y - uyttunarvu, பெ . ( n . ) நூலிற் 

2. சுற்றுதல் ; உலாவுதல் ; to go round . 3. சுற்றி வருதல் ; 
சொல்லியது கொண்டு , சொல்லாததையும் ஒப்புமை வட்டமாகச் சுழலல் ; to rotate. 
பற்றியறியும் உய்த்துணர்வு ( சி.சி. அளவை , 12 . 

[ ° – உ – உல் . ) 
சிவஞா. ); inference by analogy of things that are 
not specifically mentioned in the sastras from those that ) உல் ul, 9. செ.குன்றாவி . (vt ) 1. குத்துதல் ; to pierce . 
are mentioned there in . 

2. துளைத்தல் ; to make hole . 3. அழித்தல் ; கெடுத்தல் ; 

to decay, ruin . 
(உரை + உய்த்துணர்வு . ) 

[ 4 – 2 – உல் .) 
உரையுரைத்தல் urai- y - uraittal, தொ.பெ. ( vbl.n.) 1 . 

பயனுரைத்தல், மெய்யுரைத்தல் , பிரித்துரைத்தல் அன் உல் ul, 14. செ.கு.வி. (v.i.) 1. ஊடுருவுதல் ; to penetrate . 
றியும் பதவுரையுரைத்தலின் பெயர் name of the 2. ஊடுருவிவெளிப்படுதல் ; to penetrate and come 

out otherside . 
branches of the commentary . 2. பொழிப்புத்திரட்டல் ; 
compiling the commentary description. 

[ ° + 2 + உல் . ) 
(உரை + உரைத்தல் . ) 

உல் " ° ul, பெ . ( n .) 1. தேங்காயுரிக்கும் கருவி ; shap 
உரையேடு uraiyedu , பெ . ( n . ) உரைபாடம் பார்க்க ; 

stick or iron to peel coconuts. 2. கழு ; impaling stake. 
( W. ) ; see urai - padam. 

[ உ – உல் ( குத்தல் கருத்து . ) உல் = குத்தியுரிக்கும் கருவி . ) 
[உரை + ஏடு . ) 

உல் " ul, பெ . ( n . ) 1. குத்தியெடுப்பதற்குப் பயன்பட்ட 
உரைவன்மை urai -vanmai, பெ . ( n . ) பேச்சுவன்மை ; 

பழங்காலக் கற்கோடரி ; hand - axe of stone. 2. கல் ; 

stone.. 
eloquence , oratorical power. 

[ உ + உல் . ) 
[உரை + வன்மை . ) 

உல்கு ulgu, பெ . ( n . ) சுங்கவிறை; toll, custom , duty . 
உல் ul, பெ . ( n . ) முன்மை ; frontness . 

" உறுபொருளு முல்குபொருளும் " ( குறள் , 756 ) . 
[ ° – உ – உல் . ) 

[உல் = பொருந்துதல் , செறிதல், கொடுத்தல் . உல் – உல்கு . ) 


உல்குசெய் - தல் 


110 


உல்லு 


உல்குசெய் -தல் ulgu - sey- , 4. செ.கு.வி. ( v.i.) சுங்கங் தரோ உன் மாமன் ( நாட் . பா . ). 3. இறுமாப்பு ; pride. 
கொள்ளுதல் ( பட்டினப் . 125 ) ; to levy a duty. 

( செ.அக. ). 
[உல்கு + செய் . ) 

ம . , து . ஒல்லி ; க. ஒல்லி ; தெ . ஒல்லெ . ஒல்லிய ( an upper 

cloth ). 
உல்கூட்டுஞ்சரக்கு ulkuturicarakku, பெ . ( n . ) சுங்கந் 

[உல்லாத்தம் – உல்லாசம் . ] 
தரும் பண்டம் (TA.S.ii, 82. ) ; merchandise from which 
customs are derived . ( செ . அக .) . 

உல்லாடி ulladi , பெ . ( n . ) ஒல்லியான ஆள் ( யாழ் . 

அக . ) ; thin , gaunt person . 
[உல்கு + ஊட்டும் + சரக்கு . ) 
உல்லங் கருவாடு ullan - karuvadu , பெ . ( n . ) காயவைத் 

ம. ஒல்லாடி . 
துப் பதப்படுத்திய உல்லமீன் ; the salted sable fish . [உல் – உல்லி – உல்லாடி . ] 
( சா.அக. ) . 

உல்லாயம் ullayam, பெ . ( n . ) நிரம்பா மென்மொழி 
[ உல்லம் + கருவாடு . ) 

(திவா. ); babble, prattle, stammering; imperfect utterence , 

as of children , of birds . ( செ.அக. ). 
உல்லடைப்பு ulaldaippu , பெ . ( n . ) மரத்தால் ஆற்றுக்கு 
அணையிடுகை ; damming a river with stockade (pond . ). [உல்லாத்தம் – உல்லாசம் – உல்லாயம் . ) 
( செ.அக.). 

உல்லி uli, பெ . ( n .) 1. மெலிந்த ஆள் ( யாழ்.அக. ) ; 
[ உல் + அடைப்பு . ] 

thin person . 
உல்லம் ullam , பெ . ( n . ) 1. மீன்வகை; hilsa , silvery -shot ம . ஒல்லி . 

with gold and purple clupea ilisha . 2. கடல் மீன்வகை; [உல் – உல்லி . ) 
sea - fish , silvery shot with yellow and purple, clupea toli. | உல்லி uli, பெ . ( n . ) 1. வெங்காயப்பூ : onion flower . 
3. வாசற்கால் ; frame of a door . ( சேரநா . ) ( செ.அக. ). 

2. தலை ; head . ( ஆ.அக. ) . 
ம . உல்லம் ; தெ . உல்லாகு . 

[ உல் – உல்லி . ] 
[ உல் - உல்லம் . ] 

உல்லி uli, பெ . ( n. ) மதில் . ( அக.நி. ) ; high wall, fort. 

( செ.அக.). 

[ உ + உல் - உல்லி = உயரமானது . ] 
உல்லியக்கூலி ulliya - k- kuli, பெ . ( n . ) வரிவகை ( S.I..ii. 

252 ) ; ancient tax . 

[உல்லியம் + கூலி . ) 
உல்லிய நூல் ulliya - nil, பெ . ( n . ) நீர்நிலைகளை உண் 

டாக்க நிலத்தை அகழ்வதற்கு முன் நிலத்தடி ஊற்றுக் 
கால்களைத் தெரிந்து கொள்ள உதவும் நூல் ; the 
branch of science relating to the secrets of the nature 
of the soil to determine the springs or sources for purposes 
of digging out wells and tanks of water supply . 

[உல்லியம் + நூல் . ] 
உல்லம் 
உல்லியம் ulliyam , பெ . ( n . ) 1. இறைகிணறு ; well 

. 
உல்லரி . ullari, பெ . ( n .) தளிர் ( அக.நி. ) ; shoot bud . 

( W.) . 2. நிலத்தடியிலுள்ள ஊற்றுக்கால்களைத் 
ம . உல்லரி ; 

தெரிந்து கொள்ளும் கலை ; the art of finding out 
[உல் – உல்லரி . உல்லரி > Skt vallari. ) 

the sources of springs under the earth . ( சா.அக. ). 
உல்லாகம் ullagam, பெ . ( n . ) நோய்நீங்கி உடல்நலம் 

[ உல் – உல்லியம் = கிணறு . உல் = குத்துதல் . ) 
தேறுதல் ; health and strength after disease or from உல்லியர் uliyar, பெ . ( n . ) கூவநூலோர் (திவா. ); persons 
sickness- convalescence. ( சா.அக. ) . 

reputed to be skilled in determining suitable places for 
[ உல்லாயம் – உல்லாகம் . ] 

digging wells . ( செ.அக.). 
உல்லாசம் ullasam , பெ . ( n. ) 1. உள்ளக்களிப்பு ; mirth , 

[ உல் + உல்லியர் . ) 
gaiety . “ உல்லாச நிராகுல " ( கந்தரனு .2 . ) . 2. அத்த உல்லு ullu, பெ . ( n . ) கோட்டான் ; rock horned owl. 
வாளம் ; shawl, upper garment உயர்ந்த தலைப்பாகை Hindi, ullu; E. owl. 
உல்லாச வல்லவட்டு சபையடக்கிப் பேசி வரும் சமத் 

[ உல் - உல்லு = மரத்தைப்பற்றிக் கொண்டிருப்பது . ] 


உல்லேற்று - தல் 


111 


உலகத்தார் 


உல்லேற்று -தல் ulley- , 5. செ.குன்றாவி . ( v.t ) கழு உலக்கைக்கனி ulakkai-k -kagi, பெ . ( n .) தேங்காய் ; 
வேற்றுதல் ( யாழ்ப் . ); to impale. ( செ.அக. ) . 

cocoanut - cocod nucifera ( சா.அக. ) . 
[உல் – உழு = கழுமுனை. உல் + ஏற்று - தல் . ] 

[உலக்கை + கனி . ) 
உல - த்தல் ula-, 3. செ.கு.வி. (v.i.) 1. குறைதல் ; to | உலக்கைக்கொழுந்து ulakkai - k - kolundu, பெ . ( n . ) 

become diminished ; to be spent, wasted . " உலவாக் அறிவுக் குறையுள்ளவன் ; stupid fellow , whose wit is 
கோட்டை " ( திருவாலவா . 50 , 13 ) . 2. அழிதல் ; to 

as blunt as the tenon of a pestle, or who is such a 
be devoid of , to be ruined . “ நட்புலந்தவரால் " ( பாரத . 

simpleton as to believe that the pestle is a sprout from 
நச்சு . 33 ) . 3. சாதல் ; to die, pass away . “ உலந்தவன் 

the mortar - root. உலக்கைக் கொழுந்தும் குந்தாணி 
றாரொடு பொங்கி ( பு.வெ. 10 , சிறப்பிற்பொது . 4 ) . வேரும் . 
4. கழிதல் ; to terminate, expire, “ உலந்த பிறவியை.. [ உலக்கை + கொழுந்து . ) 
காட்ட " ( மணிமே . 25 , 13.5). 5. நீங்குதல் ; to leave , உலக்கைசாத்து - தல் ulakkai- Satu-, 5. செ.குன்றாவி . 
be away from . 6. முடிவு பெறுதல் ; to be full, complete, 

( v.t ) அடிக்கடி சொல்லிச் சொல்லி அறிவுறுத்துதல் ; to 
perfect. எங்குலக்க வோதுவனே " ( திவ் . திருவாய் . 3 . 

din a thing several times into a person s ears so as 
1 , 5 ) . 7. எரிதல் ; to glow . 8. காய்தல் ; to wither . 

to make him comparehend it. “ இச்செய்தியை அவனிடம் 
ம. உலக்குக . 

உலக்கை சாத்த வேண்டியதாயிற்று ( கோ.வ. ). 
[ உ – உல் – உல. ) 

(உலக்கை + சாத்து . ) 
உலக்கை ulakkai, பெ . ( n . ) அழிவு; end , ruin , disaster , | உலக்கைசார்த்து - தல் ulakkai - carttu-, 5. செ.குன்றாவி . 
death . பொருப் புலக்கையுற் றலமர வரிந்தவன் " (v.t.) அழித்தல் ; to ruin , destroy. ( W.) ( செ.அக.). 
( பாரத . பதினெட் . 5 ) . ( ஆ.அக. ) . 

( உலக்கை + சார்த்து . ] 
[ உல் – உல ( குத்துதல் , அழித்தல் ) — உலக்கு – உலக்கை . ) | உலக்கைப்பாட்டு ulakkai - p - pattu , பெ . ( n. ) வள்ளைப் 
உலக்கை : ulakkai , பெ . ( n. ) 1. இடிமரம் ; கூலம் பாட்டு (திவா. ); species of poetical composition in 
முதலியன குற்றும் உருண்டு நீண்ட கருவி ; pestle. 

which the poet feigns women pounding grain and singing 
" மிளகெறி யுலக்கையின் " ( பதிற்றுப். 41 ) . 2. ஒரு 

the praises of a hero . பறவைப் பேடுகள் உலக்கைப் 
படைக்கலம் ; iron bar shaped like a pestle and used 

பாட்டால் கண்ணுறங்குகின்ற ( வள்ளுவமா . 5. உரை ) . 

( செ.அக. ). 
as a weapon in ancient warfare . உலக்கை சூலம் வேல் 
( கந்தபு . சதமுகன் . 15 ) . 3. முக்கோல் ( பிங் . ) : 22nd [ உலக்கை + பாட்டு . ) 
naksatra. 

உலக்கைப்பாலை ulakkai - p - palai, பெ . ( n .) பாலை 
ம . உலக்க ; க . ஒலகெ , ஒனகெ , ஒனிகெ ; கோத . எல்க் ; துப . மரவகை ; wedge - leaved ape flower , m.tr., Mimusops 
வல்க் ; குட . ஒலகெ ; தெ . ரோகலி ; கொலா . ரொகால் , ரோக ; hexandra. ( L ). ( செ.அக. ). 
நா. ரோகல் ; கோண் . ராகால் ; பட . ஒணகெ. 

[உலக்கை + பாலை . ) 
[ உல் -- உல – உலக்கு ( குத்துதல், இடித்தல்.) . - உலக்கை . ) உலக்கைப்பிடங்கு ulakkai- p- pidaigu, பெ . (n.) உலக் 
உலக்கை ulakkai, பெ . ( n. ) வெருகன் கிழங்கு ( தைலவ . கைக்கணை பார்க்க ; see ulakkai - k - kanai. ( செ.அக. ). 

தைல . 84 ) ; bulbous root of the long - rooted arum . [ உலக்கை + பிடங்கு. ) 
( செ.அக. ). 

உலக்கையாணி ulakkai - y -ani, பெ . ( n . ) பூட்டினடு 
[ உல் – உல – உலக்கை . ) 

வாணி ; pin of a lock which passes into the hole 
உலக்கை * ulakkai , பெ . ( n .) கடல் ( அகநி . ); sea . 

of the key . ( W.) ( செ.அக. ). 
( செ.அக.). 

[ உலக்கை + ஆணி . ) 
[ உல் - உல – ( எழுதல் , பொங்குதல் . ) – உலக்கை . ) உலக்கைவள்ளி ulakkai - valli, பெ . ( n . ) உலக்கை போல் 

நீண்ட வள்ளிக் கிழங்கு ; a long and thick sweet potato, 
உலக்கைக்கணை ulakkai - k -kanai, பெ . ( n . ) 1. உலக் 

resembling a pestle - Dioscoria sativa ( சா.அக. ) . 
கைப்பூண் ; ferrule on the pestle. 2. தேய்ந்துபோன 

(உலக்கை + வள்ளி. ] 
உலக்கை நுனி ; worn - out end of a pestle. ( J. ) . 
( செ.அக. ). 

உலக அறிவு ulaga - arivu, பெ . ( n . ) 1. உலகத்தைப் 
[ உலக்கை + கணை . ) 

பற்றிய அறிவு; wisdom of the world . 2. கருவி நூலறிவு ; 

secular knowledge. 
உலக்கைக்கழுந்து ulakkai - k - kalundu, பெ . ( n . ) உலக் 
கைப் பிடி ; end of a pestle inserted into the mortise , 

[ உலகம் + அறிவு. ) 
tenon . ( செ.அக. ). 

உலகத்தார் ulagattar, பெ . ( n . ) 1. உலகிலுள்ளோர் ; people 
( உலக்கை + கழுந்து . ) 

of the world . 2. e.win Cogni,great men , men of eminence . 


112 


உலகம் 


உலகநடை 


“ உலகத்தா ருண்டென்ப தில்லென்பான் " ( குறள் . 850 ) . | உலகம் ulagam , பெ . ( n . ) 1. ஞாலம் . ( பிங் . ) ; earth . 
3. உலகப் பற்றுடையார் ; worldly persons . 

2. உலகப்பொது ( திவ் . திருவாய் . 6,10,1 ) ; any world . 

3. நிலப்பகுதி ; country, territory , region . “ மாயோன் 
உலகநடை ulaga - nadai, பெ . { n . ) 1. உலகத்தாரொழுக் 

மேய காடுறை உலகமும் " ( தொல் . பொருள் . 5 ) . 4 . 
கம் ; fashion , custom , usage . உலகநடை வேதநடை 

வானம் ( பிங் . ) ; sky , etherial regions . 5. திசை (திவா . ); 
போல அறநூல்களுட் கூறப்படுவதன்றி ( குறள் . 22 , 

point of the compass . 6. மக்கட்டொகுதி . ( தொல் . சொல் . 
அதி , அவ . ) . 2. உலக வழக்கு ; colloquial language. 

57 , சேனா . ); inhabitants of the world , mankind in 
( W. ) பரிமேலழகர் . உலகநடையாவது ஒப்புரவு செய்தல் , 

general. 7. 1660TLDÁSoir, the excellent, the good . " 2.05.10 
புறந்தருதல் , பிழைத்தன பொறுத்தல் என்றிவை முதலா 

புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் ( திருமுரு . 124 ) . 8 . 
யின என்பர் ( குறள் . 572. பரிமே . உரை ) . 

உயிரினங்கள் ; created beings . உலக முவப்ப வல 
[ உலகம் + நடை . ) 

னேர்பு திரிதரு . ( திருமுரு . 1 ) . 9. உயர்குணம் ( பிங் . ) ; 
உலகநீதி ulaga- nidi, பெ . ( n . ) 1. உலகநடை ; customs lofty character . ஒழுக்கநடையே 

யுலகம் 
and usages of the world . 2. அன்றாட வாழ்வில் தாகும் " ( மாற . 320 ) . 10. வழக்கம் ; usage , custom . 
மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒழுக்கங்களைச் சொல் 

ம . உலகம் : க . லோக ; தெ . லோகமு ; பட ஒலக . 
லும் ஒரு அறநூல் ; name of a well - known popular 

[உலகு – உலகம் . ] 
work on every day ethics mentioning categorically the 
“ don ts " or things to be guarded against in one s conduct 

உலகம் என்னுஞ் சொல்லிலுள்ள அம் ஈறு பெருமைப் 
in life. 

பொருட் பின்னொட்டு ( aug. suf . ). ஒ . நோ . கம்பு (stick ) – 

கம்பம் (pillar ), நிலை ( stand ) – நிலையம் ( station ), மதி ( moon ) 
( உலகம் + நீதி . Sit nii > த . நீதி . ) 

– மதியம் ( fullmoon ), விளக்கு (lamp ) – விளக்கம் (light - house ), 
உலகநூல் ulaga - ni], பெ . ( n . ) உலகநடை நூல் ; secular அரங்கு – அரங்கம் , கடுகு கடுகம் , குண்டு – குண்டம் , 
literature, book dealing with the subject matter of 

குன்று குன்றம் , சங்கு – சங்கம் , துண்டு 

துண்டம் , 
knowledge relating to the world dist. fr. அறிவுநூல் . 

நகர் நகரம் , முத்து - முத்தம் முதலிய பல சொற்களில் 

அம்மீறு தன் பெருமைப் பொருளையிழந்துள்ளது . இங்ஙனமே 
உலகநூ லோதுவ தெல்லாம் " (நாலடி . 140 ) . ( செ . 

உலகம் என்பதும் . குடும்பு – குடும்பம் என்பதிலோ, அம்மீறு 
அக . ) . 

தன் சிறப்புப் பொருளை யிழந்ததுமின்றி , அதற்கு நேர்மாறான 
[உலகம் + நூல் . ) 

சிறுமைப் பொருளையுந் தருகின்றது . குடும்பம் என்பது . 
உலகநோன்பிகள் ulagandabigal, பெ . ( n . ) சமண புத்த 

சிறிதும் பெரிதுமான ஒரு தனிக்குடும்பத்தையே குறிக்கும் 

போது . குடும்பு என்பது பல குடும்பஞ் சேர்ந்த சேரியை 
மதங்களில் இல்லறத்தார்; householders among Jains 

அல்லது ஊர்ப் பகுதியைக் குறிக்கின்றது . ( உத்தர மேரூர்க் 
or Buddhists . உலகநோன்பிக ளொருங்குட னிட்ட " 

கல்வெட்டைப் பார்க்க . ) பாண்டியராட்சியும் பண்டைப் பைந் 
(சிலப் . 10,24 ) . ( செ.அக. ). 

தமிழ்க் கழகமும் இன்மையே , இத்தகைய வழுவழக்கிற்குக் 
[உலகம் - நோன்பிகள் . ) 

கரணியம் . மொழி வரலாற்றையும் சொல்லமைப்பையும் அறி 

யாத அல்லது பிறழவுணர்ந்த தமிழ்ப்புலவர் சிலர் . உலகம் 
உலகநோன்பு ulaga - ndabu , பெ . ( n . ) துறவாது நோன்பு என்னுஞ் சொல்லின் கடைக்குறையே உலகு என்னும் வடி 
காக்கை ; observances of religious rites by householders 

வென்று கொள்வர் . " பகவன் முதற்றே யுலகு " ( குறள் . 1 ) . 
among Buddhists and Jains . உலக நோன்பி னுயர்ந் “ நீரின் றமையா துலகெனின் " ( குறள். 20 ) . வகைதெரிவான் 
தோய் " ( மணிமே . 5,99 ) . 

கட்டே யுலகு " . ( குறள் . 27 ) , பெருமை பிறங்கிற் றுலகு " 
( உலகம் + நோன்பு. ) 

( குறள் . 23 ) , " உலகவாம் பேரறிவாளன் றிரு ( குறள் . 215 ) , 

" என்னாற்றுங் கொல்லோ வுலகு ( குறள் . 211 ) எனச் 
உலகப்பற்று ulaga - p - pagu , பெ . ( n .) உலகில் வாழ செய்யுள் வழக்கிலும் ; உலகளவு , உலகியல் , உலகாளி , உல 

வேண்டும் என்னும் ஆசை; attachment to the world . கழிவு என உலக வழக்கிலும் உலகு என்னுஞ் சொல் உலகம் 
( செ.அக. ). 

என்னும் வடிவு போன்றே பெரு வழக்காய் வழங்குதலையும் 
[ உலகம் + பற்று . ) 

சொல்லமைதி யொன்றுங் குறையாதிருத்தலையும் நோக்குக . 

" உலகு " என்பதன் விரித்தலே " உலகம் " . "உலகம் " என்னும் 
உலகப்புரட்டன் ulaga - p - puratan , பெ . ( n. ) பெருமோசக் சொல்வடிவு , வடமொழியில் லோக என்றும் , சூரசேனிப் 
Estrybór; great rogue, one who turns the world upside பிராகிருத வழிவந்த இந்தியில் லோக் என்றும் திரியும் . உலக 
down , well - known cheat , 

சவை - லோக்ஸபா . தமிழுக்கு அடுத்து வடபால் வழங்குவ 

தால் வடகு ( வடுகு . ) என்று பெயர்பெற்ற தெலுங்கில் , உலகம் 
[உலகம் + புரட்டன் . ] 

என்னும் தமிழ்ச் சொல் லோகமு என்று திரிந்துள்ளது . இது 
உலகபுராணம் ulaga - puranam , பெ . ( n .) ஒரு பழைய 

தெலுங்கியல்பென்பது . உரல் ( தெ . ) ரோலு என்னும் 
தொன்மம் ; an ancient Purana . " அலகை சான்ற 

திரிபால் அறியப்படும் . பிற்காலச் சேண் வடமொழியாகிய 
வுலகபுராணமும் " ( பெருங் . உஞ்சைக் . 32,2 ) . 

சமற்கிருதத்தில் லோகமு என்னுந் தெலுங்க வடிவு ஈறு கெட்டு 
( செ.அக. ). 

லோக என்றாயிற்று . இங்ஙனம் ஈறு கெடுவது சமற்கிருத 

வியல்பே . 
[ உலகம் + புராணம் . ) 


உலகமலையாமை 


113 


உலகளந்தோன் 


- வால . 


ஒ . நோ . அம்பலம் – அம்பல. அரங்கம் - ரங்க . கடுகம் உலகமன்னவன் ulaga - mannavan, பெ . ( n. ) மன்னர் 
– கடுக . காலம் - கால . குடும்பம் – குடும்ப . சகடம் – சகட . மன்னன் ; world ruler , emperor . “ உலக மன்னவன் 
சங்கம் – சங்க . தண்டம் தண்ட . தானம் – தான , திடம் வாழ்கென் றேத்தி ( சிலப் . 28.7 ) . 

த்ருட . நகரம் -- நகர . நாகரிகம் - நாகரிக . நாகம் - நாக . 
நாடகம் – நாடக . நீலம் – நீல . நீரம் – நீர . பக்கம் - 

( உலகம் + மன்னவன் . ) 
பக்ஷ . பாகம் – பாக . பூதம் – பூத ( பெரும்பேய் . ). மங்கலம் | உலகமீன்றாள் ulagam - indl, பெ . ( n . ) மலைமகள், 
– மங்கல . மண்டபம் — மண்டப . மண்டலம் – மண்டல . மீனம் 

Goddess Parvathi . வந்திடுமுலக மீன்றாள் வதுவையஞ் 
மீன . முகம் – முக . மாதம் - மாஸ . வாலம் 

சாலை நண்ணி ( கந்தபு . திருக்கல் . 67 ) . 
இவையும் இவை போன்ற பிறவும் வடமொழி யென்னும் 
சமற்கிருதத்திற்கு இன்றியமையாதனவாயிருப்பதால் , வட 

[ உலகம் + ஈன்றாள் . ) 
மொழியாளர் தமிழரின் பேதைமையைப் பெரிதும் பயன்ப ) உலகமுண்டோன் ulagam - undon, பெ . ( n . ) ஊழிக்கால 
டுத்தி , சமற்கிருதம் தேவ மொழியாதலால் , அதிலுள்ள சொற்க இறுதியில் உலகத்தை உண்டு வயிற்றுள் அடக்கிக் 
ளெல்லாம் அதற்குரியனவே யென்றும் , தமிழே சமற்கிருதத்தி காத்த திருமால் ( பிங் . ) ; Visnu who swallowed the 
னின்று தனக்கின்றிமையாத அடிப்படைச் சொற்களை யெல் 

world and preserved it in His stomach at the great deluge . 
லாம் கடன் கொண்டுள்ள தென்றும் , தொன்றுதொட்டுத் துணிச் 

உம்மை அதனில் உலகமுண்டோன்றன் மகன் ( கந் 
சலுடன் ஏமாற்றி வந்திருக்கின்றனர் . சமற்கிருதம் தேவமொழி 

தபு . வள்ளி, 119 ) . ( செ.அக. ). 
யென்பது . பிராமணன் நிலத்தேவன் ( பூசுரன் ) என்பதையே 
முற்றுந் தழுவிய தென்றும் , சமற்கிருதச் சொற்களில் ஐந்திலிருப [ உலகம் + உண்டோன் . ) 
குதி தூய தமிழென்றும் அறிதல் வேண்டும் . 

உலகர் ulagar , பெ . ( n . ) 1. உலகத்தார் ; people of the 
கடன்கொண்ட தமிழ்ச் சொற்களையெல்லாம் சமற்கிருதச் 
சொல்லென்று காட்டற்கு , பொருந்தப் பொய்த்தலாகவும் 

world . உலகர் சேருறுதிப்பயன் ( சிவதத்துவ .7 ; சங் . 
பொருந்தாப் பொய்த்தலாகவும் குறிக்கோட் சொற்பிறப்பிய 

அக . ) . 2. பாண்டியர் ( அக. நி . ); the pandyas . 
லையே ( Tendentious Elymology ) வடமொழியாளர் கையாண்டு ம . லோகர் . 
வந்திருக்கின்றனர் . லோக் என்னும் சொல்லிற்கு அவர் கூறும் 

[ உலகம் – உலகர் . ) 
பொருட்கரணியம் , பார்க்கப் படுவது என்பதே. லோக் 

பெ . 
என்னும் ஆரியச் சொல்லிற்குப் பார் (look) என்பது பொருள். உலகவழக்கம் ulaga - valakkam, 
ஆதலால் , அதை மூலமாகக் கொண்டு அங்ஙனங் கூறினர் . கொழுங்கு ; custom or usage of the world . ( செ.அக. ). 
அச்சொல் look என்னும் ஆங்கிலச் சொல்லொடு தொடர்புடை (உலகம் + வழக்கம் . ) 
யது ; OE locian , OS . locon , OHG. luogen , W.G. lok . 
லோக் என்னும் ஆரியச் சொல் நோக்கு என்னும் தென் உலகவழக்கு ulaga -valakku, பெ . ( n . ) 1. உலக வழக்குச் 
சொல்லின் திரிபே . நகர ( னகர ) லகரங்கள் ஒன்றோடொன்று 

சொல் ( நன் . 267. விருத் . ); words in common speech 
மயங்கும் . நோக்கு என்பது இந்தியில் தேக் என்று திரிந்துள் 

or popular words , dist fr. செய்யுள் வழக்கு . i.e. , words 
ளது . உலகு ( உலகம் ) என்னுஞ் சொல்லிற்கு , உருண்டையா 

used in the language of poetry.2. உலக வழக்கம்பார்க்க ; 
னது அல்லது சுற்றிவருவது என்னும் பொருள் பொருந்துமா see ulaga - valakkam. ( செ.அக. ). 
அல்லது பார்க்கப்படுவது என்னும் பொருள் பொருந்துமா 

[உலகம் + வழக்கு . ] 
என்று அறிஞர் கண்டு கொள்க . உலகம் என்னும் சொல் 
பொதுமக்களைக் குறிப்பது பெருவழக்கு. எ - டு . உலகம் என்ன உலகவறவி ulaga - v - aravi, பெ . ( n . ) எல்லாக் குலத்தவ 
சொல்லும் ? ஓ.நோ. I wlgus (volgus ), the people, common ரும் வந்து தங்குதற்கு உரிய அறச்சாலை ; any big 
people, the great multitude , the public . L vulgaris E vulgar, charitable institution or rest - house established for the 
Characteristic of the common people . 

benefit of all castes and classes . புலர்புகத் திறந்த 
உலகமலையாமை ulaga- malaiyamai, பெ . ( n . ) நூலழகி பகுவாய் வாயிலுலக வறவி ( மணிமே . 7,93 ) . 
னுளொன்று ( நன் . 13 ) ; conformity of one s opinions 

[ உலகம் + அறவி . ) 
with those held by the good and great so that there 
is no variance , one of ten nūl -alagu. 

உலகவறிவு ulaga -v- arivu , பெ . ( n . ) பொது அறிவு; 
( உலகம் + மலையாமை . ) 

knowledge of the world . ( செ.அக. ) . 
உலகமலைவு ulaga - malaivu, பெ . ( n . ) நூற்குற்றங்களு [உலகம் + அறிவு . ) 

ளொன்று ( தண்டி , 119 , உரை ): (poet) non - conformity | உலகவிடைகழி ulaga -v -ical - kali, பெ . ( n . ) மக்கள் 
with the opinions of the good and great, one of ten 

கடந்து செல்லற்குரிய பெருவாயில் ; public 
nür - kurram . 

passage , as the gateway of a city. " உலகவிடைகழி 
[ உலகம் + மலைவு . ) 

யொருங் குடனீங்கி ( சிலப் . 10 , 27 ) . ( செ.அக.). 
உலகமளந்தான் ulagamalandin , பெ . ( n .) திருமால் ; 

[ உலகம் + இடைகழி . ) 
Vişnu, who measured the world with His feet in His 
incarnation as a dwarf . "உலகமளந்தானே தாலேலோ" உலகளந்தோன் ulagalandda, பெ . (n .) உலகமளந்தான் 

பார்க்க (திவா . ); see ulaga - malandap. ( செ.அக. ) . 
( திவ் , பெரியாழ் ...1,3,2 ). 
( உலகம் + அளந்தான் . ) 

[உலகு + அளந்தோள் . ) 


8 


உலகளவு 


114 


உலப்பு ? 


உலகளவு ulagalavu , பெ . ( n . ) நாட்டின் நிலவளவு ; உலகுய்யக்கொட்டான் ulaguyya-k- kottan, பெ . ( n .) 
( I.M.P.Ct. 326 ) ; survey of the country . ( செ . அக.) ஒருவகை மருந்துப் பச்சிலை ( பெரிய மாட் . 15 - A ) ; 

a medicinal herb . ( செ.அக. ). 
[உலகு + அளவு . ) 

[உலகு + உய்ய + கொட்டான் . கொற்றான் - கொட்டான் 
உலகாசாரம் ulagacaram , பெ . ( n . ) உலக வழக்கம் 

( கொ.வ.) . ] 
பார்க்க ; see ulaga - valakkam . ( செ.அக. ) . 

உலகோர் ulagor, பெ . ( n . ) உலகர் பார்க்க ; see ulagar. 
[ உலகம் + ஆசாரம் . Skt. acara > த . ஆசாரம் . ] 

[ உலகு - உலகர் - உலகோர் . ) 
உலகாள்வோன் ulagilvop, பெ . ( n . ) 1. இறைவன்; God , 
Lord . 2. அரசன் ; King . 

உலங்கலம் ulaigalam, பெ . ( n . ) கல் ஏனம் ; vessel 

of stone. 
[[ உலகு + ஆள்வோன் . ) 

[ உல் - உல்லம் + கலம் - உல்லங்கலம் - உலங்கலம் . ] 
உலகியல் ulagiyal, பெ . ( n . ) 1. உலக வழக்கம் ; custom 

of the world . 2. உலகமுறைமை ; order of the world . / உலங்கு ularigu, பெ . ( n . ) கொதுகு ; gnat , mosquito , 
3. உலகநடை ( சீவக . 245. உரை ) ; universal code Culicidae . ( செ . அக .) . " கலுழ னுலங்கின்மே லுருத் 
of morals . 

தென்ன ( கம்பரா . பஞ்சசே . 2 ) . 
[ உலகு + இயல் . ] 

[ அலம் - உலம் . உலம் - உலங்கு . ) 
உலகியல்வழக்கு ulagiyal- valakku , பெ . ( n . ) உலகவழக் உலங்கு ulangu, பெ . (n.) உலம் பார்க்க ; see ulam. 

கம் ( தொல் . பொருள் . 53 ) ; actual usage of the world , ( செ.அக.) . 
dist. fr. நாடக வழக்கு i.e. , stage usage . ( செ . அக.) . உலட்டை ulattai, பெ . ( n . ) உலுட்டை பார்க்க ; see 
[ உலகு - இயல் + வழக்கு . ) 

uluttai. 
உலகியற்கை ulagiyarkai), பெ . ( n . ) உலகியல் பார்க்க ; உலண்டங்கொல்லி ulandah- koli, பெ . ( n . ) புழுக் 
see ulagiyal. " இவையென்ன வுலகியற்கை ( திவ் . திரு Olemoval; plant whose medicinal effects counteract the 
வாய் . 4,9,1 ) . 

poision of worms, bees etc.- aristolochia indica . 

( சா.அக. ). 
[ உலகு + இயற்கை . ) 
உலகியற்சொல் ulagiyar - sol, பெ . ( n. ) உலகவழக்கிலே 

(உலண்டம் + கொல்லி . ) 
வழங்குஞ்சொல் . ( கலித் .1 ,உரை ) ; world of daily usage. உலண்டம் ulandam , பெ . ( n . ) வண்டு ; beetle . ( ஆ . அக .) . 
( செ.அக.). 

[உல் – உலண்டம் . ] 
[உலகு + இயல் – உலகியல் + சொல் . ) 

உலப்படி ulappadi, பெ . ( n . ) உலைப்பானையின் 
உலகின்பொது ulagin - podu, பெ . ( n. ) 1. இடம் ( தலம் ) ; CWSUPDLq ; lid of the cooking pot. 
place . 2. நாடு ; country . 3. நானிலம் ; world. 4. பொழில்; 

[ உலை + படி - உலைப்படி உலப்படி . ] 
grove.. 

உலப்பல் ulappal, பெ . ( n . ) கலப்புக் கட்டோசை ( பிங் . ) : 
[உலகு + இன் + பொது . ) 

combined noise of many sounds , hubbub , clamour . 
உலகு ulagu, பெ . ( n . ) 1. உலகம் ; world . 2. மக்கள்; ( செ.அக. ). 
people. 

ம . உலப்பர் ; க . உலிவு , உலிப , உலிபு , உலுபு : குட. ஒலி : 
ம. உலகு ; க . லோக ; தெ. லோகமு . H. log Skt. toka 1 தெ. உலிவு , உலியு . 
vulgus. the people. E Vulgar. used by the common people. [உலப்பு – உலப்பல் . ] 
[உல் – உலவு – உலகு . ) 

உலப்பு ulappu , பெ . ( n . ) 1. அழிவு; wasting, perishing . 
உலகுடையபெருமாள் ulagudaiya - perumal, பெ . ( n. ) “ உலப்பிலின்பமோடு ." (மணிமே . 6.111 ) . 2. குறைவு ; 

அரசன் ( M.ER. 211 of 1927-8 ) ; King. ( செ . அக . ) . defect, deficiency. உலப்புறா தெவையு மீவோர் " ( கந் 
[உலகு + உடைய + பெருமாள் . ) 

தபு . திருவவ . 9 ) 3. சாவு ; death . உலப்பினைக் கடக்கு 

மாறு " (காஞ்சிப்பு . மணிக . 5 ) . 4. காய்ச்சுதல் ; boiling . 
உலகுண்டவன் ulagungavan , பெ . ( n. ) உலகமுண் 
டோன் பார்க்க ; see ulagamungon. 

[ உல – உலப்பு . ] 
[உலகு + 

உலப்பு : ulappu, பெ.- ( n . ) 1. அளவு ; limit, measure. 
+ உண்டவன் . ] 

" மிடைந்தவ ருலப்பிலர் " ( கம்பரா . உருக்கா . 23 ) . 2 . 
உலகுண்டோன் ulagunada , பெ .. ( n .) உலகமுண்டோன் 
பார்க்க ; see ulagam -ungon. 

உதவுகை ; assistance , help. ஒல்கிடத் துலப்பிலா 

வுணர்விலார் " ( கலித் . 25 ) 
[உலகு + உண்டோன் . ] 

[ உல் - உலப்பு . ] 


உலப்பெண்ணெய் 


115 


உலரி 


உலப்பெண்ணெய் ulappenney , பெ . ( n .) காய்ச்சிய உலமரு - தல் ulamaru-, 18. செ.கு.வி. (v.i.) உலம்வா 

குளியலெண்ணெய் ; boiled oil used for oil bath . ( வரு ) -தல் பார்க்க ; see ulam - va (varu)- புலம்பியா 
oill 

முலமர " ( கலித் . 83,2 . ) . ( செ.அக.). 
ம . உலப்பெண்ண . 

ம . உலர் . 
[உலப்பு ( காய்ச்சிய ) + எண்ணெய் . ) 

[ உலம் + வரு -தல் = உலம்வரு - தல் – உலமரு - தல் . ] 
உலப்பேறி ulapperi , பெ . ( n . ) திருத்தப்பட்ட நிலம் ; 
permanently improved lands.( G.Th.D., 294 ) . ( செ.அக. ) . உலர் - தல் ular . 2. செ.கு.வி. (v.i.) 1. காய்தல் ; to 
[ உல – உலப்பு + ஏறி . ) 

become dry : to wither , to be parched up . 2. வாடுதல் ; 
உலம் ulam , பெ . ( n . ) 1. உருண்டு திரண்ட கல் ; 

to pine away , as from grief , disease or hunger; to flag. 
roundstone, large pebble. “ உலஞ்செய்த ... தோளான் 

droop. “ உலர்ந்து போனே னுடையானே " ( திருவாச . 
( சீவக . 2915 ) . 2. திரட்சி ; roundness . “ உலங்கொள் 

32.1 . ) . ( செ.அக. ) . 
சங்கத் தார்கலி " ( தேவா . 112 , 8 ) . ( செ.அக. ) . 

ம . உலருக . 
ம. உலம் ; SKt. upala 

[உல் 

- உல – உலல் - உலர் . ) 
[ உல் - உலம் . ) 

உலர்ச்சி ularcci, பெ . ( n . ) 1. காய்வு ; dryness , withered 
உலம் ulam , பெ . ( n. ) 1. வலிமை ; strength . 2 . 

state, aridity. 2. eum Lio ; emaciated condition of the 
அச்சக்குறிப்பு; manifesting symptom of fear . 3. துன்பம் ; 

system occasioned by travel, hunger or disease; weari 
grief. 4. lcoono; corpse . 5. ULLIOL ; silk cloth . 6 . 

ness of the mind . ( செ.அக. ). 
வாசல் ; doorway . 7. அகலம் ; breadth . 8. நீர், water. 

ம. உலர்ச்ச . 
( செ.அக. ). 

[உலர் - உலர்ச்சி . ) 
[உல் + உலம் ) 

உலர்த்தற்பாடு ularttapidu, பெ . ( n .) உலர்த்தப்பட்ட 
உலம் ulam , பெ . ( n .) 1. ஒலித்தல், ஓசை ; sound . 

நிலைமை ; condition of being fully dried , as groundnut 
2. உலவை , காற்று ; wind . 

kernels ready for crushing , opp . to ஈரப்பாடு . ( செ.அக. ). 
[ உல் - உலம் . ] 

[ உலர் — உலர்த்தல் + பாடு . ) 
உலம்பல் ulambal, பெ . ( n . ) ஆரவாரம் ( பிங் . ) ; roar 

உலர்த்தி ulartti, பெ . ( n . ) உலர்ச்சி பார்க்க ; see ularcci. 
of many sounds . ( செ . அக .). 

( செ.அக. ) 
ம . உலம்புக ( ஒலியெழுப்புதல் . ) : மால் . ஒல்கெ ( அழு . ) : குட 

உலர்த்து - தல் ulartu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) ஈரம் 
ஒலி ( மணியோசை . ) . 

புலர்த்துதல் ; to dry , air, desiccate. " நனைந்த வான்றுகி 
[ உல் - உல - உலம்பு - உலம்பல் . ) 

லுலர்த்திய " ( சேதுபு . கந்த . 41. ) ( செ.அக. ). 
உலம்பு - தல் ulambu- , 15. செ.கு.வி. (v.i.) 1. பேரொலி 

ம . உலர்த்துக. 
Gougoi ; to make a loud noise, cryout, roar, thunder. 
" யாளிநின் றுலம்புமே ( சீவக . 1900 ) . 2. அலப்புதல் ; 

( உலர் — உலர்த்து . ) 
prate, chatter. " ஒல்காதார் வாய்விட் டுலம்புப் " ( நீதி | உலர்ப்பெலி ularppali, பெ . ( n. ) ஓர் எலி ; species of 
நெறி . 72 ) . 

rat ( W. ) . ( செ.அக. ). 
ம . உலம்புக ; க . உலி ; தெ . உலியு : 

[ உலர் — உலர்ப்பு + எலி . ) 
[ உல் – உல – உலமு – உலம்பு - உலம்பு - தல் . ] 

உலர்மரம் ular - maram, பெ . ( n . ) 1. வானம் ; sky . 
உலம்வா ( வரு ) -தல் ulam - va ( varu ) -, 18. செ.கு.வி. (v.i.) 

( ஆ . அக .) . 2. பட்டுப்போன மரம் ; lifeless or decayed 
நெஞ்சு உழலுதல் ; to be perturbed in mind , confused . tree. ( சா.அக. ) . 
“ உயிர்க்கு முசாஅ முலம்வரும் " ( கலித் . 145,4 . ) . 

[உலர் + மரம் . ] 
ம. உலயுக . 

உலர்வு ularw , பெ . ( n . ) உலர்ச்சி ; dried state , withered 
[ உல் - உல - உலம் + வா -தல் . ] 

condition . 
உலமால் ulamaral, பெ . ( n . ) 1. துன்பம் ( சூடா . ); 

[உலர் — உலர்வு . ] 
suffering. 2 அச்சக்குறி காட்டுகை ( சூடா .); manifesting 
symptoms of fear . 3. உழலுதல் ; afflicting 4. சுழலுதல் ; உலரி ulari, பெ . ( n . ) நன்னீர் மீன் ; fresh - water fish . 

. 
stirring . ( செ.அக. ): 

( செ.அக. ). 
[ உலம் வரல் – உலமரல் . ) 

[உல் + உலரி ] 


உலவக்காரன் 


116 


உலவக்காரன் ulava - k -kiran, பெ . ( n . ) மற்றவரோடு grove . 4. விலங்கின் கொம்பு :: hom , tusk . யானைத் 

பழக நாணுபவன்; he who is shy with strangers. ( J.) . தரள நீளுலவை ( காஞ்சிப்பு . கழுவா . 397 ) . 5 . 
( செ.அக. ). 

குடைவேல் ( சூடா . ) ; umbrella thon babool, buffalo 

thomcutch . 6. ஒடை பார்க்க ( மலை . ) ; oval- leaved wheel 
[ உல – உலவை + காரன் ) 

creeper . 7. வள்ளிக்கொடி ( அக.நி. ) : sweet potato 
உலவம் ulavam , பெ . ( n . ) 1. பிறர் முன்பு ஏற்படும் 

creeper; panicled - bindweed . 8. கிலுகிலுப்பை ( மலை . ) ; 
மனக்கூச்சம் ; bashfulness , shyness , diffidence before 

rattlewort 9. இளந்தளிர் , tender leaves . " அலங்க 
strangers. கடன் கேட்க உலவமாயிருக்கிறது ( வின். ) . 2 . 

லுலவையேறி பொய்யேன் " ( குறுந் .79 ) . 
இவறன்மை ; கருமித்தனம் ( சங்.அக. ) ; miserliness . 

[ உல் – உலவை . ( வே.க. 16.55 . ) 
3. இலவ மரம் ; silk cotton . ( செ.அக. ).. 
[ உல் – உல - உலபு – உலவம் . ] 

உலவை ulavai, பெ . ( n. ) 1. காற்று ( திவா. ) ; wind . 
உலவமரம் ulavamaram , பெ . ( n .) இலவமரம் ; silk cotton 2. ஊதைநோய் ; rheumatism , gout , paralyzis . “ வழுத்துல 
tree . 

வைக் குலமுழுதும் " ( தைலவ , தைல .88 ) . 3. வற்றிய 

கிளை; dried branch. ( செ.அக.). 
[ உல் – உலவம் + மரம் . ] 

[ உலவு – உலவை . ] 
உலவல் ulaval, பெ . ( n .) 1. துறந்தோன் ( அக.நி. ) ; 
ascetic . 2. குறைதல் ( ஆ.அக.);diminishing ,shrinking. உலவை ulavai, பெ . ( n . ) குலவையிடல் ; a type of 
( செ.அக. ). 

sound made by women during functions. 
[உல – உலவல் . ] 

[உல - உலவை ] 
உலவாக்கிழி ulava- k-kili 

, பெ . ( n . ) எடுக்கவெடுக்கக் உலவை ulavai, பெ . ( n .) அவா ( அக.நி.); desire . 
குறைபடாப் பொன்முடிப்பு ; inexhaustible quantity of ( செ.அக.). 
gold tied up in a cloth - bag . கன்னி நாடன் தனக்கு [ உல் – உல ( மிகுதல் , பெருகுதல் ) – உலவை . ) 
இசைந்தபடியால் உலவாக்கிழி கொடுத்த படியை 

உலவையான் ulavaiyan, பெ . ( n .) காற்றுத் தேவன் ; 
அறிந்தபடி பகர்வாம் " ( திருவிளை . உலவாக்.1 ) . 

Vayu , the god of wind . “ அண்டரும் உலவையானை 
[உல – உலவு – உலவா + கிழி . ) 

அவுணர்மாத் தலைவன் பாரா . " ( கந்தபு . அரசு .7 ) . 
உலவாநில் ( ற் ) -த ( ற ) ல் ulavanill)-, -16 . செ.கு.வி. ( v.i.) ( செ.அக. ). 

பரத்தல் ; to spread . " இன்பவெள்ளம் உலவா நிற்கும் . " [உலவை – உலவையான் . ) 
( தாயு . நின்ற . 2 ) . 

உலறல் ulagal, பெ . ( n . ) கடுஞ்சீற்றம் ( பெருங்கோபம் .) 
( உலவா + நிற்றல் . உலவா என்பது செய்யா என்னும் வாய் (திவா .); fierce anger , rage . 
பாட்டு வினையெச்சம் . உலவா = உலந்து நிற்றல் , பரவுதல் . ) 

[ உல – உலறு – உலறல் . ] 
- ( 
to be bashfulin eating, to evince difidence in aseptini உலறு - தல் ulagu-, 5. செ.கு.வி. ( vi.) 1. வற்றுதல் 
favours or gifts, to be backward in coming into company . 

( அகநா . 19. ) to dry up, wither . 2. சிதைதல் ; to be 
(J. ) . உலவியாமற் சாப்பிடும் . ( செ.அக. ). 

injured, to be spoiled , worn out as clothes. " 260805 

யுலறி யுடம்பழிந்தக் கண்ணும் " ( நாலடி . 141 ) . 3 . 
[உல் – உலவு – உலவி - த்தல் . ) 

பொலிவழிதல் ; to become rough , shaggy , brush . 
உலவிபொன் ulavipon, பெ . ( n . ) தூய தங்கம் ; pure “ கண்ணு முகமு முலறி " ( சீவக . 2966 ) . ( செ.அக. ). 
gold . “ உலவிபொன் இருபதின் கழஞ்சு பொன்னுக்கும் [ உல் – உல – உலறு . ] 
( S.I.I.v.281 ). ( செ.அக.). 

உலறு - தல் ularu-, 5. செ.கு.வி. ( v.i. ) உரை தடுமாறு 
[ உல் – உலவி + பொன் . உலவி = காய்ச்சிய . ) 

தல் ; to howl, scream ; to babble , as in a rapture. 
உலவு - தல் ulavu-, 5. செ.கு.வி. ( v.i.) திரிதல் ; to go " அலறிடே னுலறிடே னாவி சோரேன் " ( திருவாச . 
around . ஒருங்குதிரை யுலவுசடை " ( திருவாச . 38,1 ). 

5,22 ) . ( செ.அக. ). 
( செ.அக.). 

ம. உலறுக . 
ம. உலவுக . 

[ உல – உலறு . ] 
[ உலம் – உலவு – உலவு - தல் . ) 

உலா uli, பெ . ( n. ) 1. அரசன் தலைநகரைச் சுற்றி 
உலவை ulavai, பெ . ( n . ) 1. தழை ; green twig with 

வரும் உலா ; procession . " போந்தானுலா ( சங்கர . 
leaves upon it . ஈயுலவையி னோப்பி " ( இரகு . தேனு . உலா ) . 2. பேதை முதலிய ஏழு பருவப் பெண்களும் 
35 ) 2. மரக்கொம்பு ; branch of tree , bough . “ இலைதீந்த கண்டு மயங்கும்படி தலைவன் உலாவருதலைக் 
வுலவையால் " ( கலித் . 11 ) . 3. மரச்செறிவு (பிங் . ); கலிவெண்பாவால் கூறுவது ; poem in kalivenpa metre 


உலாங்கு - தல் 


117 


உலாவு - தல் 


which describes how women of the seven magalir உலாத்துக்கதவு ullattu - k - kadavu, பெ . ( n . ) பிணையற் 
paruvam are love - striken at the sight of a hero as they கதவு ( யாழ் . அக . ) ; folding door . ( செ.அக. ). 
see him coming along in procession . " கலிவெண்பா 
வுலாவாம் " ( வெண்பாப் . செய் . 27 ) . 3. மக்கள் 

[உலாத்து + கதவு . ) 
காற்றாடச் சுற்றி வரல் ; walking . 

உலாத்துகண்டன் ulattu - kancan , பெ . ( n. ) ஓணான் ; 

a kind of lizard . ( சா.அக. ). 
[உலவு – உலா . ) . 
உலாங்கு - தல் ularigu-, 5. செ.கு.வி. (v.i.) 1. அசைதல் ; 

[ உலாத்து + கண்டன் . ) 
to move . 2. தள்ளாடுதல் ; to stagger. 

உலாப்புறுத்து - தல் ulappuruttu-, 6. செ.குன்றாவி . ( v.t ) 

அழித்தல் ; to destroy . நாளுலாப்புறுத்தும் வாள்வலி 
[ உலவு — உலா – உலாங்கு . ) 

( பெருங் . உஞ்சைக் . 56 , 252 ) . 
உலாஞ்சு - தல் ulaiju-, 5. செ.கு.வி. ( v.i.) 1. அசைந்தாடு 

[உலாப்பு + உறுத்து . ] 
தல் ; to move , work about, as the head . கப்பல் 
உலாஞ்சுகிறது . 2. தலைசுற்றுதல் ; to be giddy , dizzy , உலாப்போ - தல் ulappo , 8. செ.கு.வி. ( v.i.) வலம் 
to suffer swimming in the head.3 . தள்ளாடுதல்; to stagger 

வருதல் ; to go in procession . ( செ.அக. ). 
as sway in walking. ( செ.அக. ) . 

( உலா + போ . ] 
[ உலாங்கு — உலாஞ்சு. ) 

உலாம் ulam, இடை . (part.) ஒருவமச்சொல் ; word used 
உலாத்து - தல் ulattu-, 6. செ.கு.வி. ( v.i.) 1. உலாவச் as a sign of comparison . " வேயுலாந் தோளினார் " ( சீவக . 
செய்தல் ; to take out for a walk , as a child ; to lead 

1581 ) ( செ.அக. ) . 
about, as a horse . 2. பரவச் செய்தல் ; to spread out, [ உல் ( பொருத்துதல் ) — உல – உலாம் . ) 
extend on all sides . வேட்டியை யுலாத்திக் கொண்டு | உலாமடல் ulamagal, பெ . ( n .) ஒரு பெண்ணைக் 
போகிறான் ( உ.வ. ) . 3. அசைத்தாட்டுதல் ; to cause 

கனவிற் புணர்ந்தோன் விழித்தபின் அவள் பொருட்டு 
to shake ( செ.அக.) கொண்டையுலாத்தி 

கொண் 

மடலூர்வேன் எனக் கலி வெண்பாவால் பாடப்படும் 
டையை ஆட்டும் பறவை . 4. சிறுநடை கொள்ளல் ; 

ஒரு சிற்றிலக்கியம் ; poem in kali-venpa metre, in which 
to walk taken by a patient in convalescent state. 

a man who has beheld an unknown woman in a dream 
ம . உலாத்துக . 

vows to possess her in reality or die by riding a palmyra 

stem . கனவில் ஒருத்தியைக் கண்டு புணர்ந்தோன் நன 
[உலா -— உலாத்து — உலாத்து - தல் . ] 

வில் அவள் பொருட்டாக நானே ஊர்வன் மடல் 
உலாத்து ulattu , பெ . ( n .) 1. உலாவுகை ; walking up 

என்றுரைப்பது உலாமடல் ( இலக் . வி . 857 ) . ( செ.அக. ). 
and down for amusement, display or exercise moving 

[உலா + மடல் . ] 
to and fro.2 . சுற்றுதல் ; wandering, revolving. ( செ.அக. ). 
[ உல – உலா – உலாத்து . ) 

உலாவல் ulaval, பெ . ( n . ) பொழுது கழித்து விளையா 

டல் ; playing after the stipulated period . 
உலாத்துக்கட்டை ulattu -k- katai , பெ . ( n . ) கதவுக் 

[உலா – உலாவல் . ) 
குடுமி ; கதவு நின்றாடுஞ் சுழியாணி ; shutter tums. 
( W.) . ( செ.அக. ) . 

உலாவரிசி - ulavarisi, பெ . ( n . ) வெட்பாலையரிசி ; blue 

dyeing rosebay .. 
[உலாத்து + கட்டை . ] 

( உல் — உலாவல் + அரிசி . ) 
உலாவா ( வரு ) -தல் ulava ( varu ) -, 18. செ.கு.வி. ( v.i.) 

1. அங்குமிங்கும் அலைதல் ; to wander about. “ கராமு 
லாவரு பைந்தடமம் " ( பாரத . நாடு . 8 ) . 2. வீதிவலம் 
வருதல் ; to move in procession . “ வீதிதோறூர்ந் துலாவ 
ருமால் " ( இரகு . நாட்டுப் . 13 ) . 3. அசைதல் ; to wave 
as a flag . "உலாவரு பதாகையி னீட்டம் " ( கந்தபு.யுத்த . 
முதனாட் . 53 ) . ( செ.அக. ). 

[ உலா + வரு. ) 
உலாவு - தல் ulavu- , 6. செ.கு.வி. ( v.i. ) 1. அலைதல் ; 

to move about, walk or ride for recreation take a jaunt, 
a stroll or a ramble . “ நிலவுலாவிய நீர்மலி வேணியன் " 

( பெரியபு . பாயி . 1 ) . 2. வீதிவலம் வருதல் ; to go 
உலாத்துக்கட்டை 

in procession , parade the streets , as festal processions . 


உலாவு -தல் 


118 


உலுப்பை 


3. இயங்குதல் ; வீசுதல் ; to move , stir . " வந்துலாய்த் உலுக்குமரம் ulukkumaram, பெ . ( n . ) நெம்பு கட்டை ; 
துயர்செய்யும் வாடை ( பு.வெ. 8.16 , கொளு. ). 4 . lever (W. ) . ( செ . அக . ) . 
பரவுதல் ; to spread over , as a flood . உயிரென வுலாய 

( உலு – உலுக்கு + மரம் . ) 
தன்றே " ( கம்பரா . ஆற்றுப் . 20 ) ( செ.அக. ). 

உலுட்டை uluttai, பெ . ( n . ) சொட்டைப்பேச்சு ; பயனில் 
ம . உலாவுக ; தெ . ஒலயு ; பட ஒலாத்து . 

சொல் ( யாழ்ப் . ): slanderous talk . 
[உலவு — உலாவு . ) 

[ உல் – உலு – உலுட்டை = உலுத்துப்போனது , பயனற்றது . ) 
உலாவு - தல் ulavu- , 6. செ.குன்றாவி . ( v.t. ) சுற்றிக்கட்டு உலுத்தத்தனம் ulutta - t -tapam , பெ . ( n . ) ஈயாக் குணம் ; 
தல் ; to surround , encircle as a garment. " தூசுலாய்க் niggardliness , stinginess . ( செ.அக.) . 
கிடந்த " ( சீவக . 550 ) . 

[ உல் – உலு = வெப்பம் , கொடுமை . உல் – உலு – உலுத்தன் 
[ உல் - உலவு – உலாவு ) 

+ தனம் . ] 
உலாவுகாட்சை ulaw - kaisai, பெ . ( n . ) வரிவகை உலுத்தம் uluttam, பெ . ( n. ) உலுத்தத்தனம் பார்க்க ; 
( S.I.I.v.330 .) tax . ( செ.அக. ) . 

see ulutta - t - tapam. ( செ.அக.) . 
ம , உலாவு காழ்ச்ச . 

[ உல் – உலு – உலுத்தம் . ) 
[உலாவு + காட்சை . காட்சி – காட்சை . ( கொ.வ.) ] 

உலுத்தன் uluttal), பெ . ( n . ) 1. ஈயாதவன் ; niggard , 
உலிமணி ulimani, பெ . ( n . ) நாயுருவி ( மலை . ); a plant 

miser , close -fisted person . " இல்லையென்றே சொலு 
growing in hedges and thickets . ( செ.அக. ). 

முலுத்தன் ( அறப் . சத . 38 ) . 2. வாங்கின கடனைக் 

கொடாதவன் ( ஆ.அக. ) ; debtor , who disinclines to 
[ உல் - உலி + மணி . ] 

repay debt 
ம. உலுத்தன் . 
[ உல் - உலு – உலுத்தன் . இச்சொல் வடதிரவிட நடுவண் 
மொழிகளில் உலுத்தன் – லுத்தன் – லுத்தா – லுச்சா எனத் 
திரிந்து வழங்குகிறது . ) 
உலுத்து - தல் ulutu-, 8. செ.குன்றாவி . ( v.t ) உலுப்பு - தல் 

பார்க்க ; see uluppu 
[உலு உலுத்து – உலுத்து - தல் = உதிர்த்தல் . உலு – உது 

- உதுர் – உதிர் – உதிர்த்தல் எனவும் திரிபுறும் . ) 
உலுப்பு - தல் uluppur, 8 . செ.குன்றாவி . ( v.t ) 1 . 

உதிர்த்தல் ( யாழ்ப் . ): to shake off, cause to shed , 
as fruits or leaves from a tree . 2. அசைத்தல் ; to shake . 

( செ.அக.) . 
உலிமணி 

[ உல் - உலு – உலுப்பு – உலுப்பு - தல் . இக்காலத்தில் உலுப்பு 
உலு ulu, பெ . ( n .) தினை முதலியவற்றின் பதர்; chaff 

உதுப்பு :- உசுப்பு எனத் திரிபுற்றன. உலுப்பிவிடு , உதுப்பி 
of inferior grains ( J.). ( செ.அக. ). 

விடு , உசுப்பிவிடு என்னும் கூட்டு வினைகளும் உருப்பெற் 

றன . நகர முன்னெழுத்துப்பேறு பெற்று நுதுப்பு என்னும் 
[ உல் – உலு = உலுக்குவதனால் அல்லது குத்துவதனால் நீங்கும் வினையும் அக்காலத்தில் உருப்பெற்றது . ) 
பதர் . ) 

உலுப்பை uluppai, பெ . ( n . ) 1. அதிகாரிகள் பெரியோர் 
உலுக்கல் ulukkal, தொ.பெ. ( vbl.) 1. குலுக்கல் ; shaking . முதலியோர்க்கு மதிப்புரவாக அனுப்பும் உணவுப் 
[ உல் – உலுக்கு – உலுக்கல் . ) 

LOOTLIKSI ; presents of fruits , articles of food etc., 
உலுக்கு - தல் ulukku-, 5. செ.குன்றாவி . ( v.t ) குலுக்கு 

offered to great personages; supplies gratuitously given 

to officials on tour by people or subordinates. " உம்பர் 
தல் ; to shake , as a tree . 

கோன் வைத்த வுலுப்பையொ ( வருணகுலா . 219 ) . 
ம . உலுக்கு : க . உலுகு ; குட ஒலிப் , ஒலிச் ; தெ . உலுகு . 2. பை ; bag . 3. சிறுகாய் ; unripe fruit in common 
உலுக்கு.. 

( சா.அக. ). 4. கோயில் முதலியவற்றிற்கு அனுப்பும் 
• [ உல் – உலு + உலுக்கு . ) 

காணிக்கை . ( த.சொ. அக.) : presentation to temple etc. 
உலுக்கு - தல் ulukku-, 7. செ.கு.வி. ( v.i. ) நடுங்குதல்; [ உல் - உலு - உலுப்பை , உலுப்புதல் = உதிர்த்தல் , உதிர்த்துத் 
to tremble , as in an earthquake. 

திரட்டிய தவசம் . தவசம் உதிர்க்காமல் அரிதாள் கட்டுகளையே 

வழங்கும் வழக்கமும் இருந்ததால் , உதிர்த்த தவசம் மட்டும் 
[ உலு – உலுக்கு . ] 

வழங்குவதை வேறுபடுத்திக் கூறுவதும் இன்றியமையாத 
தாயிற்று . ) 


உலுப்பைகட்டு - தல் 

119 

உலைநீர் 
உலுப்பைகட்டு - தல் uluppaikattu-, 15. செ.கு.வி. ( v.i.) 
பெரியோர் அருள் பெறுவதற்காகப் பரிசுப்பொருள் 

the mind . “ உலைதருமலின மொன்ற தொழித்திடுஞ் 

சுத்தமொன்றே " ( ஞானவா . வைரா . 26 ) . ( செ.அக. ). 
அனுப்புதல் ( ஆ.அக. ) ; to send presentation to revered 

ம . உல ; க . , பட ஒலெ ; கோத . எல்கால் ; துட . வல் ; குவி . 
persons to get blessings. 

கொல்லு 
[ உலுப்பை + கட்டு . ) 

[ உல் — உலை . ) 
உலுப்பைகொடு - த்தல் uluppai -kodu-, 4. செ.கு.வி. | உலைக்களம் ulai - k -kalam , பெ . ( n . ) கொல்லனுலைக் 

(v.i.) தம் கீழ்ப் பணியாற்றுபவர்களுக்குப் படிகொடுத் கூடம் ( பிங் . ) ; smith s forge. ( செ.அக. ) . 
தல் ; to give supplies to an inferior or dependent ( W. ). 

( உலை + களம் . ] 
[உலுப்பை + கொடு . ] 
உலூகம் ulagam , பெ . ( n .) கோட்டான் ( பிங் . ) ; rock 

உலைக்குழல் ulai - k - ku [ al, பெ . ( n . ) துருத்தி ; blow - pipe , 

the bellows of a forge. 
homed owl . ( செ.அக. ). 

[ உலை + குழல் . ] 
Hindi ullu .. 

உலைக்குறடு ulai - k - kuracu , பெ . ( n . ) உலை முகத்தி 
[ உல் – உல்லு – உல்லுகம் – உலூகம் . உல்லு பார்க்க ; see லிரும்பு தூக்குங் குறடு ( வின் . ) ; smith s tongs. 
ullu . ] 

( செ.அக. ) . 
உலூகம் ulagam, பெ . ( n . ) 1. உரல் ( அக.நி. ) ; mortar . 
[உலை + குறடு . ) 
2. குங்கிலியம் ; konkani resin ( செ.அக. ) . 

உலைகட்டு - தல் ulai-kattu-; 15. செ.கு.வி. ( v.i.) பொங் 
[ உலங்கலம் – உலூகம் . ) 

கற்பானைக்கு மாவிலை செருகிய கயிறு கட்டுதல் ; 
உலூகலம் ulugalam, பெ . ( n . ) 1. உரல் ; wooden mortar . 

to decorate the top of a pot with mango leaves and 

set it on the fire with water for boiling rice for a sacred 
“ உலூகலமுடன்றவழ்ந்தவன் " ( பாரத . உலூகன் .5 ). 2 . 

meal . ( செ.அக.). 
குங்கிலியம் ( மலை . ) ; resin. 

[உலை + கட்டு . ) 
[ உலங்கலம் – உலூகலம் . உல் = குத்துதல் . 
உலை - தல் ulai-, 2. செ.கு.வி. ( vi.) 1. நிலை உலைகொதி - த்தல் ulali- kodi-, 4. செ.கு.வி. ( v.i.) சோறு 

குலைதல் ; to be disordered , as one s affairs ; to become சமைத்தற்குரிய நீர் கொதிப்புறுதல் ; to boil, as water 
deranged , unsettled , loose ; to degenerate in morals or in a pot, when rice should be put in for cooking. 
character; to be overripe , as fruit 

. " 2_67)wwITLOWDA " ( செ.அக. ) . 
(நீதிநெறி . 51. ) . 2. அழிதல் . ( திவா . ); to perish; to 

[ உலை + கொதி - த்தல் . ] 
be ruined , as houses, land or crops. 3. அஞ்சுதல் ... 

உலைச்சல் ulaiccal, பெ . ( n . ) அலைகை ; trouble, 
( திவா . ) ; to be afraid , to be agitated in mind .. 4 . 
கலைந்து போதல் ; to be dispersed , as an assembly ; vexation , harassment. அதிலே மெத்த உலைச்சல் 
put to rout, as an army. " QATSOTITS OgQu Ma ( செ.அக. ) . 
விடத்து " ( பெரும்பாண் . 491. ) 5. அலைதல் ; to 

[உலை + உலைத்தல் — உலைச்சல் . ) 
wander about “ உலகஞ்சுற்றி ... உலையவிட்டாயெனின் 

(தாயு . சுகவாரி , 6.). 6. சோறு கெடுதல் ; to spoil, | உலைத்தண்ணீர் ulal-t - tanni , பெ . ( n . ) 1. காய்ந்த 
as of boiled rice etc. 

இரும்பைத் தோய்க்கும் நீர், water used by the smith 

at his forge for dipping hot iron . ( W. ) 2. சோறு 
[ உல் – உலை – உலை - தல் . ) 

சமைத்தற்குக் கொதிக்க வைக்கும் நீர்; water in a pot 
உலை - த்தல் ulai-, 4. செ.குன்றாவி . ( v.t ) 1. கெடுத்தல் ; set over the fire for boiling rice. ( செ.அக. ). 
to ruin , injure. காரியத்தை உலைத்துவிடாதே . 2. கலைத் 

[ உலை + தண்ணீர் . ) 
தல் ; to throw into disorder , derange , unhinge, unsettle . 
சான்றாளியை உலைத்து விட்டான் . 3. அலைத்தல் ; உலைத்துருத்தி ulal-t-turuti, பெ . ( n. ) 1. கொல்லுலையி 
to harass as a demon . பேய் அவனை உலைத்துப் 

லுள்ள நெருப்புதுந் துருத்தி (திவா . ); smith s belows. 
போட்டது . ( செ.அக. ). 

( செ.அக. ) . 
[ உல் – உலை – உலை - த்தல் . ) 

[உலை + 

துருத்தி . ) 
உலை ulai, பெ . ( n .) 1. நெருப்புள்ள அடுப்பு : fire | உலைந்தபழம் ulainda - palam, பெ . ( n . ) அளிந்தபழம் 

place for cooking, oven . ( W.) 2. கொல்லனுலை ; smith s ( வின் . ) ; overipe fruit. ( செ.அக. ) . 
forge or fumace. “ கொல்ல னுலையூதுந் தீயேபோல் " 

[உலைந்த + பழம் . ) 
( நாலடி . 298 ) . 3. சோறு சமைத்தற்காகக் கொதிக்க 
வைக்கும் நீர் pot of water set over the fire for boiling | உலைநீர் ulai- nir, பெ . (n.) உலைத்தண்ணீர் பார்க்க ; 

see ulal -t -tamir. ( செ.அக. ). 
rice. “ உலைப்பெய்து அடுவது போலுந் துயர் " ( நாலடி . 

[ உல் — உலை + 
114 ) . 4. மனநடுக்கம் ; flury , excitement, agitation of 


120 


உவ்வு 


உலைப்பாடு 


உலைப்பாடு ulai - p - padu, பெ . ( n . ) மிக்க நடுக்கம் ; great ( புறநா . 150.4 ) . 7. ஊக்கக் குறைவு ; languor , weariness . 
excitement . உலைப்பாடே 

உலைப்பாடே படத்தழுவி ( தேவா . " உலைவின்றித் தாழா துஞற்றுபவர் ( குறள் . 620 ) . 
1109,8 ) . ( செ.அக.). 

( செ . அக .) . 
[ உல் - உலை + பாடு ) 

ம . உலவு : க . உலெக ; தெ . உலுகு . 
உலைப்பு ulaippu, பெ . ( n . ) 1. வருந்துகை ( திவா. ); [ உல் - உலை – உலைவு . ] 

troubling, vexing, harassing . 2. முறியடிக்கை ; putting உலைவை -த்தல் ulai - vai-, 4. செ.கு.வி. ( v.i. ) உலை 
to rout. ( W. ) ( செ.அக. ) . 

யேற்று பார்க்க ; see ulai - y - eru . 
[ உல் + உலை ,– உலைப்பு . ] 

[உலை + வை . ] 
உலைப்பு ulaippu , பெ . ( n . ) அழிவு; destruction , உலொட்டை ulotai, பெ . ( n . ) சொட்டைப் பேச்சு ( யாழ் . 
eradication , extirpation . " உலைப்புறுவன வதினுவந்து 

அக . ) : slanderous talk . அந்த லொட்டைப் பேச்செல் 
தோய்நர்க்கே (தணிகைப்பு . அகத் .29 ) . ( செ.அக. ) . 

லாம் எனக்குப் பிடிக்காது ( கொங்.வ. ) . 
[ உலை - உலைப்பு. ] 

[உலுட்டை - உலொட்டை = உருள்கின்ற , பிறழ்கின்ற பேச்சு, 
உலைமுகம் ulai - mugam, பெ . ( n . ) 1. கொல்லனுலை நிலையில்லாத பேச்சு , பொய்யுரை . ) 

WILLO ; central part of a smith s forge. ( W. ) 2 . உலொடலொடெனல் uloca -lodenal, பெ . ( n . ) ஒரு 
கொல்லனுலை வாயில் ; the fire in the furnace in வகை யொலிக்குறிப்பு ; onom . expr . signifies rattling 
the smith s workshop . ( செ . அக.) . 

sound . ( ஆ . அக . ) . 
[ உல் - உலை + முகம் . ] 

[உலுடல் + உலுடல் + எனல் - லொடலொட எனல் எனத் 
உலைமூக்கு ulai- mukku , பெ . ( n . ) கொல்லுலையில் திரிந்தது . உலுடல் – உலுட்டை + பேச்சு . இது இக்காலத்தில் 
துருத்தி வைக்கும் துளை ( பிங் . ) ; hole in a forge 

லொடலொட்டைப் பேச்சு எனத் திரிபுற்றது . ] 
in which the belows are inserted . ( செ.அக. ). 

உலொடுக்கு ulodukku , பெ . ( n . ) 1. ஒலிக்குறிப்பு ; onom . 
[ உல் - உலை + மூக்கு. ] 

expr. signifies rattling sound . 2. வெறுப்பு ; disgust. 

( ஆ.அக. ) . 
உலைமூட்டு - தல் ulai - muttu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
உலை வைத்து நெருப்புமூட்டுதல் ; to set a pot of 

(உலொடு – உலொடுக்கு . உலொடு ஓர் ஒலிக்குறிப்பு. 
water over the fire for cooking . R LOL.14.671 

நொடுக்கு பார்க்க ; see nodukku . ] 
லுண்டுலகு . 2. மூன்று கற்களை வைத்து உலை உவ் Uv , சு . பெ . ( pron .) உவை ; they , those things 
கூட்டுதல் ; to put three stones together to form an in between or above. " உவ்வு மெவ்வயி னோயு நீயே " 
ulai. ( செ.அக. ). 

( பரிபா . 2. 58 ) . 
க . ஒலெ கொத்திசு ( நெருப்பு மூட்டுதல் ) 

க . உவ . ( இடைப்பட்ட நிலையில் இருப்போன் .) 
[ உலை + மூட்டு . ) 

[ உ — உவ் . ] 
உலைமூடி ulai - midi, பெ . ( n . ) உலைப்பானையின் உவ்வி uwi , பெ . ( n . ) 1. வரிவகை ( T.A.S.i, 32); a 

மேல்மூடி; lid placed over a pot of water set on customary due . ( செ.அக. ). 2. தலை ; head . ( சா.அக. ). 
the fire. ஊர்வாயை மூட வுலைமூடி யில்லை . ( உ.வ . ). 

[ உ - உவ்வி . ] 
[ உல் - உலை + மூடி . மூடு - மூடி . ) 

உவ்விடம் uwidam , பெ . ( n . ) அவ்விடத்திற்கும் இவ் 
உலையேற்று - தல் ulai- y -e- 6. செ.கு.வி. (v.i. ) விடத்திற்கும் இடைப்பட்டது ; intermediate place, in 

சமையல் செய்வதற்கு உலைப்பானையை அடுப்பில் between proximity and distance. 
வைத்தல் ; to set a pot of water on the fire for boiling 

[ உ - உவ் + இடம் . ] 
rice. “ தமக்கென் றுலையேற்றார்" ( ஆசாரக் . 40 ) . | உவ்வு--தல் uW-, 6. செ.கு.வி. ( vd . ) 
( செ.அக. ). 

விரும்புதல் ; 

to like, desire. 
[ உலை + ஏற்று . ) 

[ உ - உவ் - உவ்வு. ( பொருந்து . ).) 
உலைவு ulaivu, பெ . (n.) 1. நடுக்கம் (சூடா.);temer. | உவ்வு - தல் ப w-, 6 செ.கு.வி. ( v.i. 

) 1. முளைத்தல் ; 
trembling.2. கலக்கம் ; tribulation , uneasiness : “ உலைவுறு 
சைசவத்துடன் ( ஞானவா . வைராக் . 88. ) . 3. அழிவு; 

to sprout 2. தழைத்தல்; to foliate . 
ruin , destruction . 4. Cosmas ; rout, defeat. " Qgdia [ உவ் — உவ்வு . ) 
ருலைவிடத் தார்த்து " ( பெரும்பாண் . 419 ) 5. அலைவு ; உவ்வு uwu , பெ . ( n . ) 1. தவம் ( யாழ் . அக .); penance 
agitation , trouble , vexation . : ( W . ) 6. வறுமை; poverty , 

( செ.அக. ). 2. வெள்ளுவா அல்லது காருவா; full moon 
indigence. “ உயங்குபடர் வருத்தமு முலைவு நோக்கி 

or new moon . ( சேரநா . ) . 


உவ - த்தல் 


121 


உவட்டு - தல் 


ம . உவ்வு , 

உவகைப்பறை uvagai - p - parai, பெ . ( n .) மகிழ்ச்சியைக் 
[உவவு — உவ்வு = நிறைவு , மகிழ்வு . ) 

குறிக்கும் பறை (திவா. ) ; drum used to be beaten 
உவ - த்தல் uva-, 3. செ.கு.வி. ( v.i.) 1. மகிழ்தல் 

on occasions of joy . 
( திருமுருகு .1 ) ; to be glad , to rejoice , to be delighted . 

[உவ -— உவகை + பறை . ] 
2. பிரியமுடையதாதல் ; to be pleased with , to approve உவச்சக்காணி uvacca - k -kani, பெ . ( n . ) உவச்சனுக்குக் 
of , like. அவருக்கு வந்த செய்கை . 3. உள்ளத்தாற் கோயிற் கொட்டூழியத்திற்காக விடப்படும் மானியம் 
பொருந்துதல் ; to be agreed . 4. பொருந்துதல் ; to be ( கல்வெட்டு ) ; lands granted rent - free to a person of 
joined . 5. ஒத்தல் ; to be resembled . 

the uvaccan caste for service as a temple drummer ( Insc . ). 
ம . உவக்கு : க . , கோத . ஒக் , ஒக்ய (புணர்தலின் மிகுவிருப் [உவச்சு + காணி . உவச்சுத்தொழில் செய்வோர்க்காகத் தரப் 
பம் . ) : தெ . உவ்வி , உவ்வாயி ( மகிழ்ச்சி ) . 

பட்ட காணி . ) 
[ உவ்வு — உவ — உவ - த்தல் . ] 

உவச்சவரி uvaccavari, பெ . ( n . ) உவச்சரிடமிருந்து 
உவ -த்தல் uva- 3. செ.குன்றாவி . ( v.t.) விரும்புதல் ; 

வாங்கும் வரி (S.I.I.i, 81 ) ; tax collected from uvaccar . 
to be pleased with , to approve of , like. 

[உவச்சு + வரி . ] 
[ உவ்வு - உவ . ) 

உவச்சன் Uvaccan, பெ . ( n . ) 1. பூசகக் குடியினன் ( நன் . 

144. மயிலை. ); member of a caste of temple drummers 
உவக்காண் uva - k - kan இடை . ( int.) உங்கே பார்; behold , and pujaris of Kali. 2. ஆசிரியன் ; teacher . 3. மத்தளம் 
see where you are . " உவக்காண் .. வரிக்கச்சினனே " கொட்டியவாறு பாடியாடும் கூத்தன்; dancer who beats 
( ஐங்குறு . 206 ) . 

drum and sings simultaneously . 
[ உவ் - உவ + காண் . ] 

ம. உவச்சன் க. ஒவச , ஒச . 

[ உவச்சு — உவச்சன் . உவச்சு = மத்தளம் . மத்தளம் கொட்டிய 
உவகை Uvagai, பெ . (n .) 1. மகிழ்ச்சி ; joy, gladness, 

வாறு ஆடிக்கொண்டே பாடும் பாணர் இனத்தினன் . வயிரியர் 
delight. “ நகையு முவகையுங் கொல்லுஞ் சினத்தின் 

என்னும் கூத்தர் குலத்தினன் . ) 
( குறள் , 304 ) . 2. அன்பு ; love , fondness . அச்சமு 
முவகையு மெச்ச மின்றி " ( தொல் . பொருள் . 91 ) . 3. உவச்சு Uvaccu, பெ . ( n . ) மத்தளம் ; drum . " உவச்சும் 
காமம் ; sexual desire ; amorous passion . உவகை பறையும் கொட்டக் கடவதல்லன் " ( S.I.I.vii. 450 ) . 
யாசையா லுள்ளழிந்து " ( பாரத . வேத் . 11 ) . 4. இன்பச் ( செ.அக. ). 
சுவை (சிருங்கார ரசம் . ) (திருக்கோ .1 . உரை ); senti 

[ உவ — உவச்சு = மகிழ்ச்சியை மிகுவிக்கும் பறை . ) 
ment of love . 

உவட்சி uvatci, பெ . ( n . ) 1. துவளுகை ; flexibility . 2 . 
ம. உவ்லி ; தெ . உவ்வி , உவ்வாயி . 

அசைப்பு ( ஆ.அ.க. ) ; litheness . 
[ உவ் — உவ்வு — உவ — உவகை . ] 

[உவள் + சி - உவட்சி . உவள் = துவளுதல் ; தளர்ந்து அசைத 

லும் , ஆடுதலுமாம் . ] 
உவகைக்கண்ணீர் uvagai - k -kanni , பெ . ( n . ) மகிழ்ச்சிக் 

கண்ணீர்; tears of joy. அழுகைக் கண்ணீர் போல உவட்டி - த்தல் uvati-, 4. செ.குன்றாவி . ( v.t. ) அருவருத் 
உவகைக் கண்ணீர் வீழ்வதுண்டு ( தொல் . பொருள் . தல் ; to nauseate, loathe . ( J. ) 
253. உரை ) . 

[ உவள் - உவட்டு – உவட்டி — உவட்டித்தல் . ] 
[ உவ — உவகை + கண்ணீர் . ) 

உவட்டிப்பு ovatippu , பெ . ( n . ) உவட்டி பார்க்க ; see 

uvatti. ( செ.அக.). 
உவகைக்கலுழ்ச்சி uvagai - k - kalulcci, பெ . ( n . ) வாட்புண் 

மிகுந்த கணவனைக் கண்டு மனைவி மகிழ்ச்சிக் [ உவள் — உவட்டு – உவட்டி — உவட்டிப்பு . ) 
கண்ணீர் சிந்தும் புறத்துறை . ( பு.வெ .7,25 ); (purap .) | உவட்டு - தல் uvattu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. வெறுப்புறு 
theme of a wife s shedding tears of exultation on seeing 

தல் ; to loathe abominate , recoil from . மாய வாழ்க் 
her warrior husband lying sorely wounded by the sword 

கையி லூனமே யிருத்தலென் றுவட்டினோர்களும் " 
in battle . ( செ.அக.). 

( அருட்பா , குடும்ப . 18 ) . 2. தெவிட்டுதல் ; to satiate, 

surfeit . " உவட்டாத பேரின்பமான சுகவாரியினை 
[ உவ — உவகை + கலுழ்ச்சி . ) 

( தாயு . சின்மயா . 2 ) . 3. மிகுதல் ; to increase . மயலு 
உவகைச்சொல் uvagai - c - col, பெ . ( n . ) முகமன் ; kind 

வட்டி ... கதமொடு பிளிறும் ( கல்லா . 20.37 ) . 4 . 
and polite words , as to a visitor ; congratulation , felicitation 

புரளுதல் ( ஆ.அக. ) ; to roll. - 
( W. ) 

ம . உவட்டுக : க. உகி ( துப்பு ), ஒகெ ( மேலெழு ); து . உச்சியுனி 
(உவ - உவகை + சொல் . ) 

( துப்பு ) ; தெ . உமியு ( துப்பு ), உகி ( துப்பு ). 


உவட்டு 


122 


உவமம் 


( உவள் -— உவட்டு . உவள் = தவறுதல் , அசைதல் , தளர்த்தல் , உவணி uvani , பெ . ( n . ) வாள் ( தி.வா. ); sword . 
வெறுப்புறல் . ) 

ம . உவணி . 
உவட்டு uvattu , பெ . ( n . ) 1. குமட்டுகை ( வின் . ) ; 

( உவள் — உவளி — உவணி . ) 
nausea . 2. பெருக்கு ; increasing, overflowing as from 

உவணை uvanai, பெ . ( n . ) மேலுலகம் ; Svarga, the 
a fountain . மதநதி யுவட்டின் ( கல்லா . கணபதி . ) . 

celestial region . " ஆகநீத் துவணைமே லுறைந்தான் 
( செ.அக. ). 

( சேதுபு . விதூம . 54 ) . ( செ.அக. ). 
[ உவள் — உவட்டு. ) 

( உவண்— உவணை . ) 
உவட்டுமண் uvattuman, பெ . (n.) சவுட்டு மண் ; fuller s | உவதி uvadi, பெ . ( n . ) இளம்பெண் ; young woman . 
earth . i.e. soil impregnated with soda. ( செ.அக. ). 

( செ.அக. ). 
[ உவள் — உவட்டு + மண் . உவள் = உவர்ப்பு . ) 

[ உவ்வு - உவவு = நிறைவு . உவவி – உவதி . நிறைபருவம் 
உவட்டெடு - த்தல் uvattedu-, 4. செ.கு.வி. ( v.i. ) பெருக் எய்தியவள் . உவதி -– Skt yuvati . ] 

கெடுத்தல் . to swell, as a river . “ உவட்டெடுத் தொழு | உவதை uvadai , பெ . ( n . ) பேரருவி ( சூடா . ); high 
கருவி (தணிகைப்பு . வீராட்ட . 76 ) . ( செ.அக. ). 

waterfall. ( செ.அக. ). 
[உவள் – உவட்டு = பொங்குதல் , மிகுதல் , பெருக்கெடுத்தல் . 

[உவ்வு — உவவு = நிறைவு . உவவு – உவதை = நிறைந்து 
உவட்டு + எடு . ) 

பெருகும் ஆறு . ) 
உவடு uvadu , பெ . ( n. ) உவட்டுநிலம் பார்க்க ; see | உவப்பு uvappu , பெ . ( n . ) 1. மகிழ்ச்சி ( தொல் . சொல் . 
uvattunilam. 

306 ) : joy , delight, rapture. 2. பொலிவு ( திவா . ); 
[ உவள் — உவடு . இச்சொல் திரவிட மொழியில் சவடு – சவுடு 

prosperity , luxuriance, fertility. 3. விருப்பம் ; desire , wish . 
எனவும் சவள் – சவுளு எனவும் திரிந்துவிட்டது . ) 

“ உவப்பொடு தவப்பாதையி னிவர்ந்தன்றி ( வைராக் . 
உவண் uvan , கு.வி.எ. ( adv . ) மேலிடம் . (சீவக . 2853 ) ; 

தீப . 18 ) . 4. அன்பு ; love, affection . ( சேரநா .) 

( செ.அக. ). 
upper - place , place above . ( செ.அக. ). 

[ உவ்வு - உவ — உவப்பு. ) 
[ உவள் — உவண் . ) 

உவப்பு uvappu , பெ . ( n . ) உயரம் ( பிங் . ) ; height. 
உவணக்கொடியோன் uvana - k - kodiyon, பெ . ( n . ) திரு 

( செ.அக. ). 
மால் ; Visnu , who has the white 
headed kite on his banner . 

ம . உவப்பு . 

[ உ 
( உவண் — உவணம் + கொடியோன் . ] 

உயரம் . உ — உவ — உவப்பு . ] 

உவமச்சொல் uvama - c - col, பெ . ( n. ) உவமவுருபு 
உவணம் uvanam , பெ . ( n . ) 1 . 

பெ . ( n . ) 1. கருடன்; white 
headed kite. சிறையுவண மூர்ந்தாய் " ( திவ் . இயற் . 

பார்க்க . ( சீவக . 2490 , உரை . ); see uvama - v - urubu . 
1,22 ) . 2. கழுகு ( திவா . ); vulture. 3. உயர்ச்சி ; 

( செ.அக. ). 
excellence. ( செ.அக. ) . 

[ — உவ்வு — உவ — உவமம் + சொல் . ) 
[ உவண் — உவணம் = உயரத்தில் பறப்பது . ) 

உவமத்தொகை uvama-t-togai , பெ . ( n . ) உவமைத் 
உவணமுயர்த்தோன் uvanamuyartion, பெ . ( n . ) உவ 

தொகை பார்க்க ; see uvamai - t- togai. ( செ.அக. ) . 
ணக்கொடியோன் பார்க்க ; see uvana - k - kodiyon. 

( உவ்வு — உவ — உவமம் + தொகை . ) 
(உவணம் + உயர்த்தோன் . ) 

உவமப்பொரு uvama - p - poru , பெ . ( n . ) ஒன்றை ஒப்பா 
உவணர் uvanar, பெ . ( n . ) கருடர் ; garudas , a race 

கக் கூறும் உவமை ( தொல் . சொல் . 78 , உரை . ); 
of demigods . உவணரோ டியக்கர் " ( கந்தபு . அயனைச் 

comparison based on exact likeness , opp. to உறழ்பொரு . 
சிறைநீ . 2 ) . ( செ.அக. ). 

( செ.அக. ). 
(உவணம் — உவணர் . ) 

[ உவமம் + பொரு . பொரு = ஒப்பு. ) 
உவணவூர்தி uvana-virdi, பெ . ( n . ) உவணக் கொடி | உவமப்போலி uvama - p - pili, பெ . ( n . ) உள்ளுறையுவ 
யோன் பார்க்க . (தணிகைப்பு . அகத் . 370 ) ; see uvana 

மம் ( தொல் . பொருள் . 299 ) ; a variety of simile , 
-k - kodiyon . ( செ.அக. ). 

( செ.அக. ). 
( உவணம் + ஊர்தி . ) 

( உவமம் + போலி . ) 
உவணன் uvanan , பெ . ( n . ) கருடன் ( தி.வா. ); white- hea 

உவமம் Uvamam , பெ . ( n. ) உவமை ( தொல் . பொருள் . 
ded kite. ( செ.அக. ). 

276 ) ; comparison . ( செ.அக. ). 

( உவ — உவமம் . ) 
( உவணம் — உவணன் . ) 


உவமவளவை 


123 


உவர் - த்தல் 


உவமவளவை uvama- v-alavai, பெ . ( n . ) ஒப்பளவை [ உ — உவ் — உவ — உவமை . ] 

( குறள் , 253 , உரை . ) : ( Log .) analogy recognition of மகிழ்ச்சிக்கு விருப்பமும் விருப்பத்திற்கு மனப் பொருத்தமுங் 
likeness , one of six piramanam . ( செ.அக. ) . 

காரணமாம் . நாட , விழைய , வீழ என்னும் உவம உருபுகள் 

விருப்பக் கருத்தையே அடிப்படையாகக் கொண்டுள்ளன . 
[உவமம் + அளவை . ) 

உவமை என்னும் சொல் விருப்பப் பொருளை உணர்த்துவது 
உவமவாசகம் uvamavasagam, பெ . ( n . ) உவமவுருபு மட்டுமின்றி ஒப்புமைப் பொருளை இயல்பாகக் கொண்டும் 
பார்க்க . ( சீவக . 10 , உரை . ) ; see uvama - v - urubu . உள்ளது . உவமித்தல் : ஒப்பாக்குதல் , ஒப்பாகக் கொள்ளுதல் , 
( செ.அக. ) 

ஒப்பிடுதல் . ஆளப் பெற்ற வடிவம் உவமம் என்பதே . உவமை 

என்னுஞ் சொல் வடமொழியில் உபமா என்று திரியும் . அதை 
( உவமம் + வாசகம் . ) 

உப + மா என்று பிரித்து இருசொற் கூட்டாக்கி , ஒத்த அளவு 
உவமவுருபு uvama - v - urubu, பெ . ( n . ) உவமையைக் என்று பொருள் கூறுவர் . உப = உடன் . மா = அளவு . தமிழில் . 
குறிக்கும் உருபு . ( தொல் . பொருள் . 286 , உரை ) : sign உவமை என்பது உவ என்னும் முதனிலையும் மை என்னும் 
of comparison . ( செ.அக. ). 

ஈறுங்கொண்ட ஒரு சொல்லே . இருக்கு வேதத்தில் , உபமா 

என்பது கூட்டுச்சொல்லாயிருந்து முன் சொல்லிற் பொருள் 
(உவமம் + உருபு. ) 

சிறந்து , அளத்தல் , பங்கிடுதல் , அளித்தல் என்று பொருள்பட்ட 
உவமன் uvaman , பெ . ( n . ) ஊமன் ; dumb person . தாகத் தெரிகின்றது . சதபத பிரமாணம் , மகாபாரதம் முதலிய 
உரைத்தக்கா லுவமனே யொக்கும் " ( தேவா . 351 , 1 ) . பின்னூல்களில் அது தமிழ்த் தொடர்பினால் ஒப்புமைப் 
( செ.அக.) . 

பொருள் பெற்றுவிட்டது . ஒப்பு , ஒப்புப் பொருள் என இருகூறு 

கொண்டது உவமை என்னும் அணி . ஒப்பு உவமம் என்றும் 
( உவமன் – ஊமன் . பிறர் பேசக் கேட்டுத்தான் பேச இயலாமை ஒப்புப்பொருள் என்றும் தமிழிற் சொல்லப் பெறும் . வடமொழி 
யால் நகைமுகம் காட்டி உவந்து இருப்பவன் . ) 

யாளர் பிற்காலத்தில் பிரமாண ( ம் ) பிரமேய ( ம் ) என்னும் 
உவமன் . uvaman , பெ . ( n . ) உவமை ; comparison . முறையில் உவமத்துக்கும் பொருளுக்கும் உபமான உபமேய 
" உவமனி லிறந்தன ( திருவாச . 5 , 39 ) . ( செ.அக. ). 

என்னும் சொல்லிணையை ஆக்கிக் கொண்டனர் . இதிலும் 

மான என்பது . அளவு குறித்த மானம் என்னும் தென் 
[ உவமை – உவமன் . ) 

சொல்லே . ( வ.மொ.வ. 96 ) . 
உவமானம் uvamanam , பெ . ( n . ) உவமம் பார்க்க ; see 

உவமைத்தொகை uvamai -t- togai , பெ . ( n . ) உவமை 
uvamam . " மருவுநே ருவமானம் வகுத்திட " ( சேதுபு . யுருபு தொக்க தொகை ; ( Gram .) elliptical compound 
இராமதீ . 36 ) . 

in which the sign of comparison is understood, as in 

மதிமுகம் . ( செ.அக. ). 
(உவமை — உவமானம் . ] 
உவமானி - த்தல் uvamagi-, 4. செ.குன்றாவி . (v.t.) 

( உவமை + தொகை . ] 
உவமி - த்தல் பார்க்க ; see uvami-. ( செ.அக. ). உவமையணி uvamai - y - ani, பெ . ( n . ) இரண்டு பொருள் 
[ உவ — உவமானம் – உவமானி – உவமானி - த்தல் . ( வே.க. 

களுக்கிடையே ஒப்புமையை விளங்கச் சொல்லும் 

அணிவகை ; simile. 
உவமி - த்தல் uvami-, 4. செ.குன்றாவி . ( v.t.) ஒப்புக்கூறு 

[உவமை + அணி . ) 
தல் ( கந்தரல . 9 ) ; to liken, compare . ( செ.அக. ). 

உவமையாகுபெயர் uvamai - y- agupeyar , பெ . ( n . ) 
(உவமை – உவமி (வ.மொ.வ. 96. ). ஒ.நோ : ஒருமை – 

உவமையான பொருளின் பெயர் உரிய பொருளுக்கு 
ஒருமி . ) 

ஆகிவருவது ( நன் 290. உரை ) ; a figure of speech 
உவமியம் uvamiyam , பெ . ( n . ) உவமிக்கப்படும் 

in which the thing compared stands for the subject of 
பொருள்; thing that is compared with . 

comparison as in மயில் வந்தாள் . ( செ.அக. ). 
[ உவ — உவமி – உவமியம் . ] 

உவமையின்மை uvamai - y - inmai, பெ . ( n . ) இறைவன் 
உவமேயப்பொருள் uvaméya - p - porul, பெ . ( n . ) உவமி 

எண்குணத்தொன்று ( பிங் . ) ; incomparableness, 
யம் பார்க்க . (சி.போ. பாயி . சிற் . ) ; see uvamiyam. 

transcendence, one of Iraivan - enkunam . ( செ.அக. ). 
( செ.அக. ). 

( உவமை + இன்மை . ) 
( உவமியம் — உவமேயம் + பொருள் . ) 

உவர் - த்தல் uvar-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1. உப்புக்கரித்தல் ; 
உவமேயம் uvameyam , பெ . ( n . ) உவமியம் பார்க்க ; to taste saltish , to brackish , as a mineral salt . 2. துவர்த்தல் 
see uvamiyam. 

( சங் . அக .); to taste astringent. ( செ.அக. ). 
( உவமியம் — உவமேயம் . ) 

[ உவள் — உவர் . ) 
உவமை Uvamai, பெ . ( n . ) 1. ஒப்பு (தி.வா. ); resembla- | உவர் - த்தல் uvar-, 4. செ.குன்றாவி . ( v.t. ) அருவருத்தல் ; 
nce , similarity . 2. உவமையணி ( தண்டி . 29. ) ; simile . to dislike, abhor , feel aversion to , loathe . 
3. ஒட்டணியாகக் கூறப்படும் அறநெறிகள் ; parable. 
( chr . ). ( செ.அக. ). 

[ உவள் — உவர் . ) 


39 ) ] 


உவர் 


124 


உவராகம் 


உவர் uvar , பெ . ( n . ) 1. உப்புச்சுவை ; saltishness , உவர்ச்சாரம் uvar - c - cdram , பெ . ( n . ) உவருப்பு ; fuller s 

brackishness, the taste of any kind of salt, acid or alkaline earth . ( செ.அக. ). 
substance . “ உவரில் கிணற்றின்கட் சென்றுண்பர் 

( உவர்க்காரம் - உவர்ச்சாரம் . ) 
( நாலடி , 263 ) . 2. உப்பு ; salt . " கறிக்கு வேண்டுமுவர் 
முதலமைந்த நல்கி " ( கந்தபு. வில்வல.வதை. 17 ). 3. உவர்த்தரை Uvar-t - tarai, பெ . ( n . ) களர் நிலம் ( பிங் . ) ; 

saline soil. 
களர்நிலம் ; brackish soil . 4. உழைமண் ; fuller s earth , 
crude carbonate of soda . உவரு மாப்பியு முறுத்து 

[ உவர் + தரை . ) 
( காஞ்சிப்பு. கழுவாய்ப் . 268 ) . 5. கடல் ; sea . “ வரை உவர்நிலம் uvar - nilam , பெ . ( n . ) உவர்த்தரை பார்க்க ; 
நிரை கிடந்த திரையுவர் புகுந்து " ( கல்லா . 15,22 ) . 6 . see uvar - t - tarai. ( செ.அக.). 
இனிமை ; pleasantness . " வீங்குவர்க் கவவினீங்கல் 

ம. உவர்நிலம் . 
செல்லேம் " ( நற் . 52 ) . ( செ.அக. ). 

[ உவர் + நிலம் . ] 
ம . உவர் ; "க . ஓகர் : து . உகரு ; தெ . ஓகரு , வகரு ; கொண் . 
உவ்வோரிக ; கோண் . சௌவ்வர் ; கூ . சாரு : குவி . காரு . 

உவர்நீர் Uvar - rir , பெ . ( n . ) உப்புநீர் ( பிங் . ) ; salt water , 

brackish water . ( செ.அக. ). 
[ உவள் — உவர் . ) 

[ உவர் + நீர். உவர் — உவர்ப்பு – உப்பு . ) 
உவர்க்கடல் uvar - k - kadal, பெ . ( n . ) உப்புக் கடல் ; salt 

உவர்ப்பில்லாமை uvarppillamai, பெ . ( n . ) கைப்பில் 
sea . " உவர்க்கடலன்ன செல்வருமுளரே ( நன் . 268 , 
மயிலை . ). ( செ.அக. ). 

VIOOLD ; freshness as opposed to saltness in water. 

( செ.அக.). 
ம. உவர்கடல் . 

[ உவர்ப்பு + இல்லாமை . ) 
[ உவர் + கடல் . ] 

உவர்ப்பு uvarppu, பெ . ( n . ) 1. உப்புச்சுவை ; saltishness . 
உவர்க்கம் uvarkkam, பெ . ( n . ) கடற்கரை; seashore. 

2. துவர்ப்பு ; astringency . ( W. ) 3. இகழ்ச்சி ( சூடா . ): 
உவர்க்கத் தொரோவுதவிச் சேர்ப்பன் " ( திணைமாலை . 

insult, contempt. 4. வெறுப்பு ; dislike, aversion . “ இவற்றி 
62 ) . ( செ.அக.). 

னுவர்ப்புத் தோன்றி (சி.போ.பா. அவையடக்கம் , 
[ உவர் + அகம் - உவரகம் — உவர்க்கம் ( கொ.வ. ) ] 

பாசுபதம் ) . 5. அவாவின்மை ( திவா . ); absence of 
உவர்க்கல் uvar - k - kal, பெ . ( n . ) சவர்க்காரம் ; a hard desire, suppression of passion . ( செ . அக.) . 
concretion found in the soil of fuller s earth . 

ம . உவர்ப்பு : க . , து . ஒகர் ; தெ . ஒகரு . 
[உவர் + கல் . ] 

[உவர் - உவர்ப்பு . ) 
உவர்க்களம் uvar - k - kalam , பெ . (n.) 1. களர் நிலம் உவர்ப்பு uvarppu , பெ . ( n .) 

உவர்ப்பு : uvappu , பெ . ( n . ) உயிரால் அளவின்றி 
( பிங் . ): saltish land . 2. உப்பளம் ( திவா. ); salt- pans , ஈட்டப்பட்ட வினைகளுள் இனி நுகரக் கிடந்த வினை 
land where salt is formed . ( செ.அக. ). 

களின் பயன்கள் ( குறள் . 350. உரை ) ; that portion 
[ உவர் + களம் . ) 

of karma that still remains to be experienced . ( செ.அக. ). 
உவர்க்காரம் uvar - k - karam , பெ . ( n . ) உவர்நிலம் பார்க்க ; 

( உவர் - உவர்ப்பு . ) 
see uvar - nilam . ( செ.அக. ) . 

உவர்மண் uvar - man , பெ . ( n . ) 1. களர்நிலம் ; saline- soil. 
உவர்க்காரம் : uvar - k - kiram, பெ . ( n. ) சவர்க்காரம் 

2. உழைமண் fuller s earth , cnude carbonate of soda. 
( வின். ) ; soap . 

( செ.அக. ) . 

ம. உவர்மண்ணு . 
ம. உவர்காரம் . 

[ உவள் — உவர் + மண் . ) 
[ உவர் + காரம் . ] 

உவர்மண்ணுப்பு uvar - mannuppu, பெ . ( n . ) உவர்மண் 
உவர்காலி uvar - kali , பெ . ( n . ) உப்புநீரில் கிடக்கும் 

நிலத்திலுள்ள ( சோடா ) உப்பு; carbonate of soda found 
விருப்பமுள்ள, எருமை அல்லது மாடு ; buffalo , cows 

in fuller s soil . ( செ.அக. ). 
that prefer to lie in salt water. 

[ உவர்மண் + உப்பு . ] 
ம . உவர்காலி . 

உவரகம் uvaragam , பெ . ( n . ) உவர்மண் ( அக . G :) : saline 
[ உவர் + காலி . ] 

earth . 
உவர்ச்சங்கம் uvar - c - carigam , பெ . ( n .) முட்சங்கு [ உவர் - உவரகம் . ) 
( மலை . ) ; mistletoe bery thom . ( செ.அக. ) . 

உவராகம் Uva -rigam , பெ . ( n. ) கோள் மறைப்பு 
உவர்ச்சாரநீர் uvar - c - cdranir, பெ . ( n .) பூ நீறு ; the essence ( கிரகணம் ); eclipse of the sun or moon . " உவராக 
or the salt derived from the soil of fuller s earth . 

மாயிரத்துக் கொப்பாம் " ( சேதுபு . சேதுபல . 78 ) . 
[ உவர்ச்சாரம் + நீர் . ) 

[உவவு + அறுகம் = உவவறுகம் - உவறாகம் - உவராகம் , 
( கொ.வ.) ] 


உவரி 


125 


உவளகம் 


உவரி uvari, பெ . ( n . ) 1. உப்புநீர் ; brackish water. | உவலை uvalai, பெ . ( n . ) 1. தழை ; twigs and sprays . 

“ மலைசார்ந்து முப்பீண்டுவரி பிறத்தலால் " ( நாலடி , “ உவலை சூடி யுருத்துவரு மலிர்நிறை " ( பதிற்றுப் . 
245 ) . 2. சிறுநீர் ( பிங் . ) : urine . 3. கடல் ; sea . “ உலகுசூ 28,12 ) . 2. சருகு ( அகநா . 21 ) ; dried leaves . 3. இழிவு; 
ழுவரி " ( கம்பரா . ஊர்தே . 15 ) . 

meanness . சிறு மனிச ருவலை யாக்கை . " ( திவ் . திரு 
ம. உவரி . 

வாய் . 1 , 5 , 8 ) . 4. பொய் ( ஆ.அக. ) ; falsehood , lie. 
(உவர் - உவரி . ) 

" உவலைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் " ( திரு 
உவரி : uvari, பெ : { n . ) மகளிர் விளையாட்டு ; women s 

வாச . திருத்தாள் . 17 ) . ( செ.அக. ). 
game . ( செ.அக. ). 

[ உவல் — உவலை . ) 
( உவர் -- உவரி = கடற்கரை மணலில் விளையாடும் விளையாட் உவலை uvalai, பெ . ( n . ) ஓட்டை ; hole, hallow . 
டாகலாம் . ) 

[ உல் — உவ் – உவலை. ) 
உவரிக்கெண்டை uvari- k - kendai, பெ . ( n . ) மீன்வகையு | உவலைக்கூவல் uvalai - k -kival, பெ . ( n . ) தழைமூடிய 
ளொன்று ( ஆ . அக . ) ; a kind of fish . 

கிணறு ; well covered by plants . 
(உவரி + கெண்டை . ) 

[உவலை + கூவல் . ] 
உவவனம் uva - vanam , பெ . ( n . ) பூங்கா ; grove , park. 

“ உவவன மருங்கினவ் வுரைசா றெய்வதம் ( மணிமே . 
பதி . 45 ) . ( செ.அக. ). 

( உவ்வு — உவவு ( மகிழ்வு ) — உவ + வனம் . ] 
உவவு uvavu, பெ . ( n . ) 1. உவகை, உவப்பு ; joy , 

love, desire, great pleasure, fondness . 2. கொடை ; charity , 
liberality . 3. மிகுமகிழ்ச்சி ; gladness . ( சேரநா . ). 
ம . உவவி , உவ்வாயி . 

[உவ்வு — உவ — உவவு. ] 
உவவு uvavu , பெ . ( n . ) 1. மிகு உவப்பு ; great pleasure , 

gladness . " உவவுபொன் றருகென. " ( விநாயகபு . 
உவரிக்கெண்டை 

54.12 ) . 2. உவா; full moon and new moon . “ உவவுமதி 

யுருவி னோங்கல் வெண்குடை " ( புறநா . 3.1 ) . 3. தவம் 
உவரிநீர் uvari- nir, பெ . ( n . ) கடல் நீர்; sea - water , 

( பிங் . ) : religious austerity. ( செ.அக. ). 
salt - water . 

ம . உவவு . 
ம. உவர்வெள்ளம் . 
[ உவர் — உவரி + நீர் . ) 

[ உவ்வு — உவ — உவவு . ] 
உவருப்பு Uvaruppu, பெ . ( n . ) பூ நீருப்பு ; வழலையுப்பு ; உவள் uva ), சு.பெ. ( demons.pron.) முன் நிற்பவள்; she 

who is yonder . " படையுவள் கண் காண்மின் ( பரிபா . 
an efflorescent salt collected from the soil of fuller s 
earth much valued in the Tamil medical science. 

11,123 ) . ( செ.அக. ) . 
( செ.அக. ). 

க . உவள் . 
ம . உவருப்பு . 

[ உ — உவள் . ) 
[ உவர் + உப்பு . ) 

உவள் ( ளு ) -தல் uva/ -, 15. செ.கு.வி. ( v.i. ) 1. துவளு 
உவரை uvarai , பெ . ( n . ) பயிர் எழும்பிய விளைநிலம் தல் ( சூடா . ) ; to quiver ; be unable to support a weight , 
( ஆ . அக . ) ; cultivated land with crop . 

as the poplar or the asp . 2. அதிர்தல் ; to quake, as 
( உவர் — உவரை. ) 

the earth . “ கடல் நில முவளுற " ( பிரமோத் . 4,46 ) . 3 . 
உவல் " uval, பெ . ( n .) பள்ளம் ; depression . 

பரத்தல் ; to spread , extend in all directions . “ உவள்தரு 

மறையினொடு " (கம்பரா . திருவவ . 127 ) . ( செ.அக. ) . 
[உவ் — உவ — உவல் . ) 

[ உவ — உவள் . ) 
உவல் : uval, பெ . ( n .) 1. தழை ; twigs and sprays . 

“ பாசுவ லிட்ட புன்காற் பந்தர் . " ( புறநா . 262 ) 2. சருகு ; உவளகம் uvalagam , பெ . ( n .) 1. அரண்மனையின் 
dried leaves . “ கானவ னுவல்சுடு கமழ்புகை " ( நற் . 282 ). 

உட்புறம் ; zenana , interior part of a mansion set apart 
( செ.அக. ) . 

for women . “உவளகந்தனதாக வொடுங்கினான் " ( சீவக. 

243 ) . 2. சிறைச்சாலை ; prison . " பல்லமரரை யுவளகந் 
[உவ்வு — உவ்வல் - உவல் . ) 

தன்னி லிருத்தினாயென" ( கந்தபு . அவைபுகு . 98 ). 3 . 


126 


உவி - தல் 


உவளம் 


ஒருபக்கம் ( சீவக . 243. உரை ) ; one side. 4. மதில் உவா uvé , பெ . ( n . ) 1. இளமை; youthfulness , juvenility. 
( திவா . ) ; rampart. 5. மனைவாயில் ( பிங் . ) ; gateway , " வந்தன வெண்ணரை போயிற் றுவா (திருநூற். 95 ) . 
entrance. 6. இடைச்சேரி ( பிங் . ) ; hamlet of herds men . 2. இளையோன் ( பிங் . ) : young man , youth , lad . 3 . 
7. பள்ளம் ( பிங் . ) ; hollow depression in the ground . முழுநிலவு ; fullmoon . உவாமதி கிடக்குங் குண்டு 
8. நீர்நிலை ( பிங் . ) ; tank , lake. 9. அகழி ; trench , fosse . கடல் " ( கல்லா . 41,25 ) . 4. காருவா; new moon . 
உவளகங் கண்ணுற்றுவர்க் கடலி தென ( குமர . பிர . " பூரணை யுவாவென் றளவு சேர்திதி " ( பிரமோத் . 
திருவாரூ . 32 ) . 10. அகலம் ( பிங் . ) ; expanse , wideness . 18,18 ) . 
11. உப்பளம் ( பிங் . ) ; salt - pan . 12. பிரிகை ( பிங் . ) ; 

[உவவு — உவா . ) 
separating , parting . ( செ.அக. ) . 

உவா? uva, பெ . ( n.) 1. கடல் ( பிங் . ) ; sea . 2. யானை ; 
[உவல் - உவள் - உவளகம் . ( வே.க. 91 ) . ] 

elephant that is 60 years old . உவாவணி யூர்ந்தாயு 
உவளம் uvalam, பெ . ( n . ) 1. சோறு ; boiled rice . 2 . 

நீ " ( கலித் . 97 ) . 3. உகாமரம் ( L ) ; sand paper - tree . 
யானைக் கவளம் ; elephant fodder . ( செ . அக .) . 
( உவல் — உவள் — உவளம் . உவல் = தழை, உண 

ணவு . ) 

(உவவு — உவா. ) 
உவளி - த்தல் uvali- , 4. செ.குன்றாவி . ( v.t.) தூய்மை உவாஏர் Uva -er, பெ . ( n . ) 1. உழவுத்தொழில் தொடங்கு 

செய்தல் ( பிங் . ) ; to cleanse , purify . ( செ.அக. ). வதற்கு அடையாளமாகிய பொன்னேர் கட்டுதல் ; first 
[உவல் — உவள் — உவளி-த்தல் = தழைகளால் தரையைக் ploughing of the land . 2. பொன்னேர் கட்டுவதற்குத் 
கூட்டித் துப்புரவு செய்தல் . ] 

தரும் கொடை ; a gift for first ploughing. ( மரக்காணம் 
உவற்று - தல் uvamu -, 6 செ . குன்றாவி . (vt ) சுரக்கச் கல்வெட்டு ) . 
செய்தல் ; to cause to swell up , to flow . ஒண்செங் 

[உவா = முழுநிலா. உவா + ஏர் . முழுநிலா நாளில் பூட்டும் 
குருதி யுவற்றியுண் டருந்துபு " ( அகநா . 3 ) . 

பொன்னேர் . ] 
(உவறு -- உவற்று - உவற்று - தல் . ] 

உவாத்தேக்கு uva - t - tekku, பெ . (n.) உகாமரம் ; sand 
உவறு -தல் uvaru- , 6. செ.கு.வி. (v.i. ) சுரத்தல் ; to spring 

paper - tree. 
up , well up . “ உவறுநீ ருழக்கி ( சீவக . 966 ) . 

[ உகா - உவா + 
[ உவல் — உவறு . ) 

தேக்கு . ) 
உவன் uvan, சு.பெ. (demons.pron . ). 1. முன்நிற்பவன் ; உவாந்தம் uvandam , பெ . ( n .) 1. காருவா; new moon , 
he who is yonder . பார்த்தானுவன் ( பரிபா. 12,55 ) . 

conjuction of sun and moon . 2. வெள்ளுவா ; full moon, 
2. நடுவர்; he who takes an intermediate position; 

opposition of sun and moon . 
arbitrator . “ பிராப்தமென்று உவரருளிச் செய்ததற்கு [ உவா + அந்தம் . அந்தம் சொல்லாக்க ஈறு . ) 
(ரஹஸ்ய . 262 ) . ( செ . அக .) . 
[ உ - உவன் . ] 

உவாமதி uva - madi, பெ . ( n . ) வெள்ளுவா; full moon . 
உவன்றி Uvani , பெ . ( n . ) நீர்நிலை ; fountain - head , head 

" உவாமதி யுடலுரிஞ்சுதலால் " ( நைடத . நகர . 8 ) . 

( செ.அக.). 
of water . வாய்த்தலைக்கும் உவன்றிக்குமாகப் பங்கொன் 
றும் ( S.I.1.ii. 220 ) . 

[ உவவு - உவா + மதி . ] 
( உவல் - உவன்றி . ) 

உவாவறுதி uvi - v - arudi, பெ . ( n . ) காருவா , வெள்ளுவாக் 
உவன்றிசெய் - தல் uvanri -Sey-, 1. செ.குன்றாவி . ( v.t.) களின் முடிவு ; end of the new or full moon when, 
நீர்நிலையுண்டாக்குதல் ; to make or construct a head if there is an eclipse, religious duties are to be performed. 
of water . ( S.I.I.ii. 521 ) . 

(W. ) ( செ . அக .) . 
[உவன்றி + செய் . ) 

[உவா + அறுதி . ] 
உவனி - த்தல் uvapi-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 1. தூய்மை 

செய்தல் ( பிங் .; Ms. ) ; to clean , as the bow before உவாவு - தல் UVivu-, 6. செ.குன்றாவி . ( v.t ) நிறைதல்; 
shooting. 2. எய்யத் தொடங்குதல் ; to begin to shoot 

to fill in . " பெருமண்ணுவாவும் பேராப் பல்படை " 
an arrow from the bow . " வில்லன்றே யுவனிப்பாரும் 

( பெருங் . உஞ்சைக் . 58. 106. ) . ( செ . அக . ) 
( சீவக . 2179 ) . 3. ஈரமாதல் ; to grow moist when [உவவு - உவாவு . ] 
exposed to dew ; to become damp, as the ground , clothes, உவி - தல் Uvi- , 2. செ.கு.வி. ( v.i.) 1. வற்றுதல் , 10 
fumiture. (J. ) ( செ . அக .) . 

boil away , as water. in a pot of rice . 2. சாதல் ; to die 
[ உவல் + உவலி - உவனி . ] 

in great numbers as in war or pestilence . அம்மையினால் 
உவனிப்பு uvanippu, பெ . ( n . ) ஈரம் ; moisture , dampness , வெகுசனம் உவிந்து போயிற்று . ( செ . அக .) . 
humidity. (J.) ( செ.அக.) .. 

[ உல் - உள் - உவ் - உவி = வெதுப்புதல் , சூடேற்றுதல், 
[உவல் - உவலிப்பு - உவளிப்பு . ] 

அவித்தல் . ] 


. 


உவி - த்தல் 


127 


உழப்பு - தல் 


உவி -த்தல் uvi-, 18. செ.குன்றாவி . (v.t. ) அவித்தல் ; ம . உழக்கு . 

to boil. “ சாந்த விறகி னுவித்த புன்கம் " ( புறநா . 168.11 ) . 
( செ.அக. ). 

[ உழ – உழக்கு . உழக்குதல் = ஆழ்த்தி முகந்தெடுத்தல் . ] 

உழக்குருட்டு -தல் ulakkuruttu-, 15. செ.கு.வி. ( v.i.) 
[ உல் – உள் — உவ் — உவி = வேகச் செய்தல் . ) 

கவறாடுதல் ( சூதாடுதல் ) ; to indulge in gambling at 
உவியல் uviyal, பெ . ( n . ) சமைத்த கறி ; boiled dish . 

dice . ( LOC. ). ( செ.அக. ). 
நெடுவாளைப் பல்லுவியல் ( புறநா. 395 ) . ( செ . 

[ உழக்கு + உருட்டு - தல் . ] 
அக . ) . 

உழக்கோல் ula - k - kdl, பெ . ( n. ) தாற்றுக்கோல் ; goad 
[ உல் – உள் — உவ் — உவி ( வேகச் செய்தல் . ) — உவியல் . ) used to drive oxen when ploughing, oxgoad . இல்லை 
உவை uvai, சு.பெ. ( demons . pron .) உங்குள்ளவை ( திவ் . யாகில் உழக்கோலாலே தகர்க்கிறோம் . ( ஈடு 6,4,5 ) . 

திருவாய் 1,1,4 ) ; they or those things that are near ( செ.அக. ) . 
you , or yonder, at a distance not far off. ( செ.அக. ). 

[ உழவு + கோல் - உழக்கோல் . ] 
( உவ் — உவ – உவை . ( மு.தா. 32 ) ] 

உழச்சாரம் ulaccaram , பெ . ( n. ) சவுட்டுப்பு ; impure 
உழ -த்தல் ula , 3. செ.கு.வி. (v.i. ) 1. வருந்துதல் ; carbonate of soda. ( சா.அக. ). 
to suffer ; to experience sorrow , pain , trouble or fatigue. 

[உழல் + காரம் - உழக்காரம் – உழச்சாரம் . ) 
" அருந்துத லின்றி யடைகட லுழந்தோன் ( மணிமே . 
16 , 74 ) . 2. பழகுதல் ( சீவக . 597); to be accomplished , உழச்சியர் ulacciyar , பெ . ( n . ) மருதநிலப் பெண்கள் ; 
as in an art . 3. முயற்சி செய்தல் ; to try , make an effort, 

women of agricultural tract. 
“ செயற்றலை நின் றுழப்பவர்கள் " (தணிகைப்பு . நாட்டு . [ உழத்தி – உழச்சி + அர் . ] 
130 ) . ( சா.அக.) . 

உழத்தி ulatti, பெ . ( n . ) உழவர்குடிப் பெண் ( தொல் . 
[உலை – உழை – உழை - த்தல் – உழ - த்தல் . ] 

பொருள் . 20 , உரை ) ; woman of the ulavan , i.e 
உழ - த்தல் ula- 3. செ.குன்றாவி . ( v.t.) வெல்லுதல் ; ploughman caste. ( செ.அக. ). 
to conquer . " பாடகச் சீறடி பரற்பகை யுழவா ( சிலப் . 

(உழு – உழவன் – உழத்தி . ] 
10,52 ) . 

உழத்திப்பாட்டு ulatti - p - pattu , பெ . ( n . ) உழவுச் செய்தி 
( உலை – உழை உழ. ) 

களைக் கூறும் ஒரு சிற்றிலக்கியம் ( பன்னிருபா . 333 ) : 
உழக்கால் ulakkal, பெ . ( n .) உழவுக்கோல் ; ox - goad . species of agricultural poem . ( செ.அக. ). 

[உழவுகோல் – உழவுக்கோல் – உழக்கால் . ( கொ.வ.) ] [உழத்தி + பாட்டு . ) 
உழக்காழாக்கு ulak- k-alikku, பெ . ( n . ) காலேயரைக்காற் உழப்பம் ulappam, பெ . ( n . ) வேலை ; work . ( S.I.I.vii. 
படி ; * / 8 of a measure. ( சா.அக.). 

47 ) . ( செ.அக. ). 
[ உழக்கு + ஆழாக்கு . ] 

( உழு – உழப்பம் = உழவு வேலை . ) 
உழக்கு - தல் ulakku-, 5. செ.குன்றாவி . ( v.t ) 1. உழப்பம் ’ ulappam , பெ . ( n. ) குழப்பம் ; confusion . ( Loc . ) . 

கலக்குதல் ; to disturb, stir up . பேரகழியி னுழக்கிய ( செ.அக. ). 
கரிகள் ( நைடத . நகர . 2 ) . 2. மிதித்தல் ; to trample 

(உலப்பு – உலப்பம் – உழப்பம் . ] 
down , tread upon . " அவரைக் கழலவுழக்கி " ( கலித் . 
106,18 ) . 3. கொன்று திரிதல் ; to ravage, devastate. | உழப்பறையர் ulapparaiyar, பெ . ( n . ) உழுது வாழும் 
" சினஞ் சிறந்து களனுழக்கவும் " ( மதுரைக் . 48 ) . 4 . 

பறையர்; a sub - division of Paraiyas who earn their 
உழுதல் ( பிங் . ) ; to plough . ( செ.அக. ). 

livelihood by serving as ploughmen . “ உழப்பறைய 

ரிருக்கும் கீழைச் சேரியும் " ( S.I.I.ii. ) . ( செ.அக. ). 
[ உழ – உழக்கு . ) 
உழக்கு -தல் ulakku-, 7. செ.கு.வி. ( v.i. ) 1. விளையாடு 

[ உழு + பறையர் = உழுபறையர் - உழப்பறையர் . ) 
தல் ; to play . " உரவுத்திரை யுழக்கியும் " ( பட்டினப் . உழப்பன் ulappan, பெ . ( n . ) போலியாக அறம் பேசு 
101 ) . 2. பழகுதல் ( நாநார்த்த . ); to be used or வோன் ; quibbler (J. ) . ( செ.அக.). 
accustomed to . 

[ உலப்பு – உலப்பன் – உழப்பன் . ) 
[ உழ – உழக்கு . ] 

உழப்பு - தல் ulappu-, 6. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 
உழக்கு ulakku , பெ . ( n . ) 1. காற்படி ; measure of சொற்களால் மழுப்புதல் ; to confuse , disconcert, 

capacity , 2 ollocks = 1/4 of a measure . உழக்கேயுண்டு embroil, mix altogether, nonplus . “ உழப்பிப்போட்டாய் 
படைத்தீட்டி " ( தேவா . 1154,4 ) . 2. கவறிட் டுருட்டும் 

குறியைக் குழப்பிப் போட்டாய் " ( குற்றா . குற 73,2 ) . 
உழக்கு ; dice box . " பவள வுழக்கிற் கோதை புரள " 2. போலியாக எதிராடல் ; to sophisticate. 3. காலங்கடத் 
(சீவக . 927 ) . ( செ.அக. ). 

துதல் ; to delay , protract. " பரிசி லுழப்புங் குரிசிலை " 


உழப்பு 


128 


உழலைப்படு - தல் 


( பன்னிருபா . 353 ) . 4. பழக்குதல் ( யாழ் . அக . ) ; to ( நாலடி , 20 ) . 4. நிலை கெடுதல் ; to lose condition 
practise. ( செ.அக. ) . 

or status , become poor . ( Loc .) . அந்தக் குடி உழன்று 

போயிற்று . 5. துன்புறுதல் ; to suffer ] 
[உலப்பு – உழப்பு . ] 

[ உல் - உள் — உழ் – உழ 
உழப்பு ulappu, பெ . ( n . ) 1. வருத்தம் ; suffering. “ சென்ற 

உழல் – உழல் ( லு ) -தல் . ] 
தேஎத் துழப்புநனி விளக்கி " ( தொல் .பொருள். 146 ) . | உழல்மான் ulalman , பெ . ( n . ) ஒருவகை மான் ; a kind 
2. மனக் கலக்கம் ; mental disquiet. " உள்ளமறி வாயுழப் of deer. ( சேரநா. ). 
பறிவாய் " ( தாயு . பராபரக் . 33 ). 3. முயற்சி (திவா . ); 

ம . உழல்மான் , உழமான் . 
effort, close application , exertion . 4. பழக்கம் ; practice, 

[ உழை 

உழல் + மான் . ) 
habit. " உறுபடை யுழப்பினை யுணர்வுறாததோர் சிறு 
வரை " ( கந்தபு . சிங்க . 210 ) 5. வலிமை ( சூடா.): | உழலல் ulalal, பெ . ( n . ) 1. மனஞ்சுழலல் ; restlessness 
strength. 6. கைத்தொழில் ; handicraft . ( செ.அக. ). of mind . 2. வருத்தம் ; being in a state of suffering and 

distress, as the soul is in connection with birth . 3 . 
ம. உழப்பு . 

பிறந்திளைத்தல் ; the sufferings undergone in the 
[உலப்பு — உழப்பு . ] 

evolution in the births. 
உழப்பெருது ulapperudu, பெ . ( n . ) உழுமெருது ; team [ உலல் – உழல் உழலல் . ] 
exen. “ உழப்பெருது பொன்றப் புடைத்துழுது ” (சீவக . | உழலாத்தி ullatti, பெ . ( n . ) ஊழலாத்தி பார்க்க ; see 
2783 ) . 

ulalatti. ( சா.அக.). 
(உழு – உழப்பு + எருது . ) 

[ஊழல் – உழல் + ஆத்தி . ] 
உழபுலவஞ்சி ulapulavahiji, பெ . ( n. ) பகைவர் நாட்டைச் உழலை ulalai, பெ . ( n . ) 1. செக்கு முதலியவற்றின் 
சுட்டெரித்தலைக் கூறும் புறத்துறை ( பு.வெ. 3,14 ) ; 

உழலைமரம் ; cylindrical beam of wood , in an oil or 
theme of describing the setting fire to an enemy s country. 

sugarcane press , by the revolution of which the oil or 
[ உல் – உல ( = எரிதல் , எரித்தல் ) . உழ + புலம் + வஞ்சி-உழபுல juice is expressed ( W. ). 2. குறுக்குமரம் ; horizontal bar 
வஞ்சி . ] 

of wood in a doorway or across a road . உழலை 
உழம்பல் ulambal, பெ . ( n . ) குமுறல் ; uttering indistinct மரத்தைப் போற்றொட்டன ( கலித் . 106 ) . 3. கணைய 
sounds. ( சா.அக.). 

மரம் ; cross bar . " வேழம் ... உழலையும் பாய்ந்திறுத்து " 

( பு.வெ. 12 , வென்றிப் . 8 ) . 4. உழலைமரம் பார்க்க ; 
[உலம்பு – உழம்பு - உழம்பல் . ) 

see ulalaimaram.5 . மிகுந்த நீர்வேட்கை ( தைலவ . தைல . 
உழம்பு - தல் ulambu-, 6. செ.கு.வி. ( v.t. ) 1. பலவோசை 58 ) ; great thirst . ( செ.அக. ). 
கலந்தொலித்தல் (திவா . ); to make a confused 

[ உழல் - உழலை . ) 
hullabloo of many noises. 2. குழம்புதல் ; to be disturbed , 
disconcerted , thrown into disorder. ( W. ) ( செ.அக. ) 

உழலை ulalai , பெ . ( n ) வெப்புறுத்தம் ; burning 

sensation , heat, “ உழலை சேர் காட்டு வேனிற்கு " ( விருத் 
[உலப்பு – உழப்பு – உழம்பு . ] 

தாசலபு . சிவபூசாவிதி . 6 ) . 
உழமண் ula - man-, பெ . ( n . ) உழைமண் பார்க்க ; see 

( உழல் – உழலை . ) 
ulaiman. ( செ.அக.) . 

உழலைக்கழிச்சல் ulalai-k -kaliccal , பெ . ( n . ) வயிற் 
[உழைமண் - உழமண் . ) 

றுளைச்சல் வகை ; a kind of dysentery , accompanied 
உழமண்காரம் ula - mankiram, பெ . ( n . ) உவர் மண்காரம் ; by thirst பித்தசுரம் மற்றும் உழலைக் கழிச்சல் விடும் 

a solution prepared from fuller s earth - mortant. ( தஞ்.சரசு . 111,81 ) . ( செ.அக.). 
( சா.அக.). 

[ உழல் – உழலை + கழிச்சல் . ) 
[உழைமண் – உழமண் + காரம் . ) 

உழலைத்தடி ulalai-t-tadli, பெ . ( n . ) உழலை பார்க்க ; 
உழமண்ணுப்பு ula - mannuppu, பெ . ( n . ) உவர் மண்ணி see ulalai. உழலைத் தடி கோத்தாற் போலே யிருக்கிற 

லிருந் தெடுக்கு முப்பு ; an impure carbonate of soda . எலும்புகள் ( ஈடு . ) . ( செ.அக. ). 
( சா.அக. ). 

[உழல் – உழலை + தடி . ] 
[உழை – உழ + மண் + உப்பு . ) 

உழலைப்படு - தல் ulalai- p - padu-, 20. செ.குன்றாவி . 
உழல் ( லு )-தல் ulal (lu ) -, 13. செ.கு.வி. ( v.i. ) 1 . 

( v.t. ) 1. பகலவன் வெப்பக் கொடுமையினால் தாக்கப் 
அசைதல் ; to oscillate, swing, to be in motion . 

படுதல் ; to be affected by sun - stroke, to be scorched 
“சிறுகாற்றுழலும் " ( கல்லா . கண . ) . 2. சுழலுதல் ( பிங் . ) ; 

with great heat. 2. நீர் வேட்கையால் வருந்துதல் ; to 

be tormented with thirst. 
to whirl, revolve . 3. அலைதல் ; to wander , roam about . 
ஆட்பார்த் துழலு மருளில் கூற்றுண்மை யால் [ உழல் - உழலை + படு . ) 


உழலைப்பிணி 


129 


உழவாரம் 


உழலைப்பிணி ulalai - p - pini, பெ . (n . ) நா வறட்சி , 

கடுநீர்வேட்கை முதலிய குணங்களோடு கூடிய 
நோய் ; any disease attended with parched tongue and 
intense thirst. ( சா.அக. ). 


[ உழல் - உழலை + பிணி . ) 


உழலைமரம் ulalai - maram , பெ . (n . ) மாட்டின் கழுத்துக் 

கட்டை ; block of wood suspended from the neck 
of a cow to prevent it from straying. 


[உழலை + மரம் . ] 


உழலைமாடு ulalai - madu , பெ . ( n . ) ஓடிப்போகாதபடி 

கழுத்தில் உழலை மரங்கட்டியுள்ள மாடு ; cow from 
whose neck a block of wood is suspended so as to 
impede its running and thus prevent its straying away . 
( செ.அக. ). 


உழவன் பாம்பு 


[ உழல் 

– உழலை + மாடு . ) 


உழவாரக்குருவி ulavara - k - kuruvi , பெ . ( n . ) ஒருவகைக் 

குருவி ; a kind of bird . 


உழவட்டம் ulavattam , பெ . ( n . ) பெருக்கற் கணக்கு 

வகை ; a process in multiplication ( t.c.m. 2 , ii , 473 ) . 
( செ.அக. ). 


[ உழலை + வட்டம் = உழலைவட்டம் - உழவட்டம் . ) 
உழவடை -த்தல் ulavadai-, 2. செ.கு.வி. ( v.i. ) உழுவ 

தற்காக நிலத்தை ஒப்படைத்தல் ; to make over to 
another a piece of land for purposes of cultivation (W. ) . 
( செ.அக.). 


3 


[ உழவு + அடை . ] 
உழவடை ulavadai, பெ . ( n . ) நிலத்தின் உரிமை ; right 

of cultivating land . ( செ.அக. ). 


2 


[ உழவு + அடை . ) 


உழவாரக்குருவி 


உழவாரப்படை ulavara - p - padai, பெ . ( n . ) உழவாரம் 
பார்க்க ; see ulavaram . “ உழவாரப் படை கையிலுடை 
யான் ( பதினொ. திருநாவுக் . 2 ) . ( செ.அக. ). 


உழவணிகம் ula - vanigam, பெ . ( n . ) பொன்னாங்காணி ; 

edible plant bearing yellow flowers - illecerbrum senssile . 

( சா.அக. ). 
உழவன் ulavan , பெ . ( n . ) 1. உழுபவன் ; ploughman , 

agriculturist. “ பயந்த விளைநிலமுள்ளு முழவன் 
( நாலடி , 356 ) . 2. மருதநிலக் களமன் ( தொல் . 
பொருள் . 20 , உரை) ; member of the ploughing class 
in an agricultural tract. 3. ஏர்மாடு ; ploughing ox . 
( செ.அக. ). 


[உழு – உழவு + ஆர் + அ + படை . படை = கருவி . ஆர் 
+ அ = ஆர = பொருந்த , சார்ந்த . ) 


உழவாரம் ulavaram , பெ . ( n . ) புற்செதுக்குங் கருவி ; 

small hoe for weeding or cutting grass ; weeding - spade. 
“ கையிற்றிகழு முழவாரமுடன் " ( பெரியபு . திருநாவு . 
77 ) . ( செ.அக. ). 


ம . உழவன் . 


( உழவு + அன் . ] 


ம . உழவாரம் . 


உழவன்பாம்பு ulavan - pambu, பெ . ( n . ) ஒரு வகைப் 

பாம்பு ; a kind of snake. 


[உழு – உழவு + ஆரம் . உழவுத்தொழிலுக்குத் துணைபுரியும் , 
களையெடுக்கும் கருவி . ) 


உழவிடை 


130 


உழவை 


உழவுகாடு ulavu - kadu, பெ . ( n . ) உழவுக்கேற்ற நிலம் 

( G.Sm.D.l, ii , 43. ) ; lands that can be ploughed and brought 
under cultivation opp , to கொத்துக்காடு . ( செ . அக .) . 

[ உழவு + காடு . ) 
உழவுகாணியாட்சி ulavu - kani - y - atci, பெ . ( n . ) நிலத்தை 

உழுது பயிர்செய்யும் உரிமை (I.M.P.NA.154 :); sole right 
to plough and cultivate a land . ( செ . அக .) . 
ம. உழவொற்றி . 
[உழவு + காணியாட்சி . ) 
உழவுகுடி ulavu -kudi, பெ . ( n . ) உழுகுடி பார்க்க ; see 

ulukudi. உழவுகுடி கைவினைக்கும் காசாயக் குடியிற் 

கொள்ளும் ( S.I.I.v. 95. ) . ( செ.அக. ). 
உழவாரம் 

[ உழவு + குடி . ] 
உழவிடை ulavidai, பெ . ( n . ) உழவுநீக்கம் ; cessation 

உழவுகுண்டை ulaw - kundai, பெ . ( n . ) உழவுமாடு ; ox 
from ploughing . ( W. ) ( சா.அக.) . 

trained to the plough . ( செ . அக .) . 
[ உழவு + இடை . இடை = இடைவெளி, ஓய்வு , ஒழிவு. ] 

[ உழவு + குண்டை.] 
உழவீரம் ulaviram, பெ . ( n . ) உழுதற்குத் தக்க ஈரம்; உழவுகோல் ulavu - kal, பெ . ( n.) 1. தாற்றுக்கோல் (சங். 
condition of the ground when it has as much moisture 

அக . ) ; ox - 
as is needed for ploughing . ( செ.அக. ). 

goad . 2. குதிரை தூண்டுங் கருவி ; 

horse -whip, a goad used ( for driving oxen ) when 
( உழவு + ஈரம் . ) 

ploughing , கையும் உழவுகோலும் சிறுவாய்க்கயிறும் 
உழவு ulavu, பெ . (n . ) 1. உழுகை ; ploughing. “ உழந்து 

( ஈடு , 7.4,5 ) . ( செ . அக.) . 
முழவே தலை " ( குறள் . 1031 ) . 2. வேளாண்மை ; 

[ உழவு + கோல் . ] 
agriculture, husbandry . " உழவின் மிக்க வூதியமில்லை " 

உழவுசால் ulaw - Sal, பெ . ( n . ) படைச்சால் ; furrow . 
( பழ .) . 

" உழவு சாலணி வீதி தோறூர்ந்து ( இரகு . நாட்டுப் , 
ம். 

உழவு : க . உழ் , உழமெ , உழல் ; கோத . உக் ; துட. உழ்வ் ; 13) . ( செ.அக . ). 
குட . ஊள் ; து . உர , ஊடுனி ; தெ . துக்கி . 

ம . உழவுசால் . 
[உழு: – உழ – உழவு . ] 

[ உழவு + சால் . ) 
பழநார்வீசி ( Old Norse ), ஆங்கிலோ சாக்சன் என்ற மொழிக 
ளில் , முறையே , effichi, eartooh என்ற சொற்கள் முதலாவது உழவுபாட்டம் ulavu - patam , பெ . ( n . ) ஒருவகை நில 
உழவைக் குறித்துப் பின்பு உழைப்பைக் குறித்தன வென்றும் , வுடைமை ; name of a land - tenure . ( சேரநா . ) . 
இலத்தீனில் ars , artis என்ற சொற்கள் முதலாவது உழவைக் ம . உழவுபாட்டம் . 
குறித்துப் பின்பு கலைப்பொதுப் பெயராயிற்றென்றும் அச் 
சொற்கட்கு மூலம் art (to plough ) என்றும் முதலாவது 

[ உழவு + பாட்டம். ] 
கற்பிக்கப்பட்ட கலை உழவேயென்றும் மாக்சு முல்லர் கூறியி உழவுமழை ulavu - malai, பெ . ( n . ) உழுதற்கு வேண்டிய 
ருத்தல் காண்க . ( ஒ.மொ. 168 , 170 ) . 

பருவமழை ; rain in sufficient quantity, to moisten the 
உழவு ulavu , பெ . ( n . ) உடலுழைப்பு ; bodily exertion . ground , and at the proper season , for ploughing and 

மெய்யதுழவி னெதிர்புனன் மாறாடி . ( பரிபா . 10 , sowing . ( செ . அக .) . 
103 ) . ( செ.அக. ). 

[ உழவு + மழை . ] 
[உழு – உழவு . ) 

உழவெருது ulaverudu , பெ . ( n . ) உழுங்காளை; 
உழவுகட்டி ulavu - kat , பெ . ( n . ) உழவிற்பெயரும் ploughing ox. 
மண்கட்டி ; clods in a ploughed field . ( செ . அக .) . 

[உழவு + எருது . ] 
( உழவு + கட்டி . ] 

உழவை uravai, பெ . ( n . ) ஒருவகை மீன் ; a green 
உழவுகட்டு - தல் ulavu - katu-, பெ . ( n . ) 5. செ.கு.வி. sea - fish, a brown fresh water fish . 
( v.i. ) முதற்சால் போதல் ; to take the lead in ploughing 

ம . உழவ . 
so as to mark the course , as done by the head team . 
( J. ) . ( செ.அக. ). 

(உளுவை – உழுவை – உழவை . உளுவை பார்க்க ; see 

uluvai.] 
[ உழவு + கட்டு . ) 


உழவோன் 


131 


உழி 


உழவோன் ulavon , பெ . ( n. ) உழவன் ; ploughman. show oneself. " உழறு மேலுலகிறும் " ( தக்கயாகப் . 32 ) . 
( செ.அக. ) . 

( செ.அக. ). 
(உழவு உழவோன் . ) 

[உழல் - உழறு – உழறு - தல் . ) 
உழற்சி ularci, பெ . ( n . ) 1. சுழற்சி ; whirling, revolving . உழன்றறு - த்தல் ulapraru- , 4. செ.கு.வி. ( v.i.) 1. கடிய 

2. அலைகை ; roaming, wandering. 3. வருத்தம் ; வேலை செய்தல் ; to labour hard , strive with might 
suffering , distress . ( செ.அக.). 

and main . 2. பழகித்தேர்தல் ; to become skilful or 
[ உழல் – உழற்சி . ) 

dexterous by practice. ( செ.அக. ). 
உழற்றல் ulagal, பெ . ( n. ) நீர்வேட்கை ; thirst. எனக்கு [ உழன்று + அறு . ] 
உழற்றலாயிருக்கிறது . ( வின் . ) . 

உழன்றி ulanri, பெ . ( n . ) மாட்டின் கழுத்தில் மாட்டுங் 
[உழல் – உழற்றல் . ] 

கட்டை ( சங் . அக . ) ; stick fastened under a cow s 
உழற்றி ulam ), பெ . ( n. ) 1. சுழற்சி ; rolling, twisting, 

neck with a hole for the tether to play in , neck piece 
writhing with pain . 2. கடுநீர்வேட்கை ; great thirst . 

to prevent an ox from turning its head . ( செ.அக. ). 
( செ.அக.) . 

[உழல் - உழன்றி . ) 
[ உழல் - உழற்று – உழற்றி . ) 

உழன்றுவரு - தல் ulanruvaru- , 18. செ.கு.வி. ( v.i. ) 
உழற்றி ulam ), பெ . ( n . ) வருத்தம் ; affiction . " பிள் களைப்புறல் ; to grow tired or fatigued . ( சர் . அக .) . 
ளையை இழந்தாளாக நினைத்துப் பயப்பட்ட உழற்றி 

[உழல் – உழன்று + வரு . ) 
யாலே ( திவ் . பெரியாழ் . 1,2,4 வ்யா , பக் . 27 ) . 
( செ.அக.). 

உழாஅன் uldan, பெ . ( n . ) உழவன் ( தொல் . சொல் . 

137 , உரை ) ; cultivator . ( செ.அக. ). 
[ உழல் - உழறு – உழற்று – உழற்றி . ) 
உழற்று - தல் ulagu- , 6. செ.குன்றாவி . ( v.t ) 1. அலையச் [உழவு - உழா + அன் . ) 

Glpuigou; to drive to and fro, cause to wander. 6TOTO GT (உழு + அன் - உழுவன் – உழவன் என இடையில் வகர 
யவமே யுழற்றி (திருக்கோ . 100 , உரை , அவ . ) . 2 . உடம்படு மெய் பெற்றுப் புணர்வது போல , உடம்படுமெய் 
சுழற்றுதல் ; to twist, whirl about. 3. வருத்தத்தோடு பெறாமல் உயிரளபெடை போல் உழா + அன் உழாஅன் 
கழித்தல் ; to pass tediously , as time . ( J. ) . ( செ . அக .). எனப் புணர்வதும் உண்டு . ஒ . நோ . கிழவன் – கிழாஅன் . ] 
ம . உழற்றுக . 

உழால் ulal, பெ . ( n . ) 1. உழுகை ; ploughing . 2 . 
( உழறு – உழற்று . ) 

கிண்டுதல் ; scratching , probing , as bees the flowers . 

“ உழாலிற் பொலிவண்டு " (தணிகைப்பு . வள்ளி. 59 ) . 
உழற்று - தல் ulagu , 6. செ.கு.வி. ( v.i.) கைகால் 

( செ.அக. ) . 
நோவாற் புரளுதல் ; to writhe, move the arms and 
legs about on account of pain . 

[ உழ – உழல் – உழால் . ) 
[ உழறு – உழற்று . ) 

உழி -தல் uli , 2. செ.கு.வி. ( v.i.) 1. அலைதல் ; wander 
உழற்று ulagu , பெ . ( n . ) சுழற்சி ; whirling, revolving. 

about. “ உழிதலை யொழிந்துள ருமையுந் தாமுமே " 

( தேவா . 553,10 ) . 2. வளைதல் ; to bend . ( செ.அக. ). 
“ மாயை யுழற்றினிற்படு வம்பனேனை " ( திருப்பு . 
1052 ) . ( செ.அக. ). 

[ உல் - உள் – உளி – உழி – உழி - தல் . ] 
ம . உழற்று . 

உழி . uli, பெ . ( n . ) 1. இடம் ; place, site. " செல்வுழிச் 
( உழறு – உழற்று. ) 

செல்கயான் ( நன் . 163 , விருத் . ). 2. பக்கம் ( திவா . ): 

side . 3. அகலம் ; பரப்பு ; width , area . ( செ.அக.). 
உழறு - தல் ularu-, 6. செ.கு.வி. ( v.i. ) கலங்குதல் ; to 
be disturbed. “ என்னக் கண்டுழறா நெகிழ்ந்தாய் " ( திவ் . 

[உள் – உளி 

உழி . ) 
பெருமாள் . 6,8 ) . ( செ.அக.) . 

உழி 

uli, இடை . ( part.) ஓர் ஏழனுருபு ( நன் . 302. ) : 
ம. உழறுக . 

a loc. ending. 
[ உழல் – உழறு - தல் . ] 

[ உள் – உளி – உழி . ] 
உழறு - தல் ularu- 5. செ.கு.வி. ( v.i. ) 1. அலைதல் ; 
to move about "உழறலர் ஞானச்சுடர் விளக்காய் " ( திவ் . உழி * ui கு.வி.எ. ( adv . ) அளவில் ; when , while . 

" மகிழ்ந்துழி " ( சிலப் . 1,42 ) . 
இயற் . திருவிருத் . 58 ) . 2. அளைதல் ; to mix with , 
play about. “ திருத்துழாயிலே புக்குழறி " ( திவ் . இயற் . [உள் " 

- உளி - உழி . இடப்பொருள் குறித்த பெயர்ச்சொல் 
திருவிருத் . 74 , பெரியவாச் . ). 3. உருக்காட்டுதல் ; to இடைச்சொல்லாயிற்று . ) 


உழிஞ்சில் 


132 


உழுத்து 


உழிஞ்சில் ulinjil, பெ . ( n . ) 1. வாகை ; sirissa. “ பொரி மயிரைக் கோதுதல் ; to arrange or adjust, as the hair 

யரை யுழிஞ்சிலும் " (சிலப் . 11,76 ) . 2. உன்னம் with the fingers . " உகிரி னுழுதாங் கணிந்தாரே (சீவக . 
( திவா . ); short tree with golden flowers and small 2692 ) . 
leaves, the withering of which was considered a bad 

ம . உழுக ; க . உழு : கோத . உக் ; துட . உழ்வ் ; குட ஊழு , 
omen as it was believed to foreshadow trouble . 

ஊலு , ஊள் ; து . ஊடுனி; தெ . துன்னு . துனு ; நா . உர் ; கொலா, 
( செ.அக.). 

உர் ; குவி . ருயிலி , லூனை ; கூ ழுவ , ருவ ; கோண் . உரான , 
[ உழி - உழிஞ்சில் . ] 

உழன ; பர் . உழ் , உர் ; குரு . உயினா , உய்னா; மால் . உசெ . 
உழிஞ்சில்வாகை ulinjil-vagai , பெ . ( n . ) உழிஞ்சில் [ உல் – உளு – உழு . ] 
பார்க்க ; see urimi . ( சா . அக .) . 

உழு - தல் ulu-, 1 செ.குன்றாவி . ( v.t. ) உகளுதல் 
உழிஞை uliai, பெ . ( n . ) 1. கொற்றான் ( புறநா . 50 , ( அக.நி. ) ; to leap . 
2.607 ); balloon vine, s.cl. , Cardiospermum halicacabum . 

[ உல் – உளு – உழு . ] 
2. சிறுபூளை ( திவா . ); a common wayside weed , Aerua 
lanata . 3. பகையரண் வளைப்போர் சூடும் மாலை ; உழு - த்தல் uu- 2. செ.கு.வி. ( v.i. ) பதனழிதல் ; to 
chaplet, balloon vine garland worn by soldiers when decay , rot , putrefy . " உழுக்கு மூன் விதத்தை யுண்டு " 
storminga fort. உழிஞை முடிபுனைந்து " ( பு.வெ. 6.1 ) . ( சிவதரு . சிவதரும . 7 ) . ( செ.அக. ). 
4. உழிஞைத் திணை பார்க்க ( தொல் . பொருள் . 64 ) ; 
see ulifar -t -tirnai. ( செ.அக. ) . 

[ உள் - உளு - உளு -த்தல் - உழு -த்தல் . ] 

உழு ulu, பெ . ( n . ) 1. மென்மை ; softness . 2. வழவழப்பு ; 
ம . உழிஞ்ஞ. 

slippery soft surface . 
[ உழி – உழிஞை. ] 

[ இல் 

– உல் - உள் – உளு – உழு . ] 
உழிஞைத்திணை ulinai-t-tinai, பெ . (n.) பகையரண் உழு ulu , பெ . ( n .) பிள்ளைப்பூச்சி ( வின் . ) ; mud gryllus. 
வளைத்தலையுணர்த்துந் திணை ( தொல் . பொருள் . 

( செ.அக.). 
65 ) ; theme describing the laying siege to a fort. 

[ இல் – உல் - உளு உழு . ) 
[ உழி - உழிஞை + திணை . ] 
உழிஞைமாலை ulinai-malai, பெ . ( n . ) ஒரு சிற்றிலக்கி உழுகு ulugu, பெ . ( n . ) ஒழுகு பார்க்க ; see olugu. 

( செ.அக. ). 
யம் ( தொன் . 283 , உரை ) ; poem which describes the 
storming of a fort. ( செ.அக. ). 

[ ஒழுகு – உழுகு . ] 
( உழிஞை + மாலை . ) 

உழுகுடி ulukudi, பெ . ( n . ) உழுது பயிர் செய்வோன் . 

( S.I.I.V. 264. ) ; ryot . ( செ.அக. ). 
உழிஞையிலக்கணம் ulifai - y- ilakkanam , பெ . ( n . ) 

வேற்று வேந்தனுடைய அரணை வென்ற வேந்தன் உழுகுடி . 
வளைத்தல் ; literary theme of besieging a fort. 

(உழு + குடி . ] 
[ உழிஞை + இலக்கணம் . ] 

உழுகை ulugai , பெ . ( n . ) உழுதல் ; ploughing . 
உழிதா(தரு ) -தல் ults (taru ) -, 18. செ.கு.வி. ( v.t.) 1 . 

[ உழு - உழுகை . ) 
அலைதல்; to wander about, moveto and fro . "உன்மத்த 
மேற்கொண்டுழிதருமே " (திருவாச . 5,7 ). 2. அங்கு உழுத்தம்பொடி uluttampodi, பெ . ( n . ) உழுத்தமா 
மிங்கு மலைதல் ; to wander from place to place . பார்க்க . ( சீவக . 2736 , உரை ) ; see uluttama. ( செ . அக.) . 
“ மண்மேல் ... உழிதரக் கண்டோம் " ( திவ் . திருவாய் . 

(உள் -- உளு – 
5,2,1 . ) . ( செ.அக. ). 

உளுந்து - உழுந்து உழுத்தம் + பொடி . ] 

உழுத்தமா ulutama, பெ . ( n . ) உழுந்தின்மா; blackgram 
[ உழிதரு – உழிதா. ] 

flour used for cakes . ( செ.அக. ). 
உழு - தல் ulu-, 1 செ.குன்றாவி . ( v.t. ) 1. நிலத்தைக் 

[உழுந்து 

+ மா - உழுந்துமா - உழுத்தமா . ] 
கிளைத்தல் ; to dig up , root up , as pigs : உழுது மாநிலத் 
தேனமாகி ( தேவா . 929.9 . ) . 2. நிலத்தை ஏரால் உழுத்து ulutu , பெ . ( n . ) ஓர் அணிகலன் ; ancient 
துன்னுதல்; to plough . “ உழவருழுபடைக்கு " ( நாலடி , 

ornament. “ முத்தின் உழுத்து ஒன்றிற் கட்டின வயிரமூன் 
178 ) . 3. கிண்டுதல் ; to scratch, incise , as bees in றும் (S ...ii , 430 ) . ( செ.அக.). 
a flower . அறுகா லுழுமலர் ( இரகு . தசரத . 95 ) . 4 . 

[ உழுந்து உழுத்து . நெருங்கக்கட்டிய மாலை . ) 


உழுதான்குடி 


133 


உழுவலன்பு 


உழுதான்குடி uludagkudi, பெ . ( n. ) பழைய வரிவகை ; | உழுபடை ulu -padai, பெ . ( n . ) கலப்பை ; plough. 

tax. " இறைகுடிமை உழுதான் குடி உட்பட மற்றெப்பேர்ப் " உழுபடை யூன்றுசான் மருங்கி னீன்றதன் பயனே 
பட்டனவும் ( S.I.I.V. 141 ) . ( செ.அக.) . 

( புறநா . 35.25 ) . 
[உழு – உழுதான் + குடி . ] 

(உழு + படை . ) 
உழுதுண்பான்காணி uludunbankani, பெ . ( n . ) வரியில் உழுபடைச்சால் ulu - padai - c - cil, பெ . ( n . ) 1. கலப்பை ;; 

லாது பயன்கொள்ளும் நிலம் , ( P.T.L. ); land held free plough . 2. உழவுச்சால் ; furrow . 
of rent . ( செ.அக. ). 

[உழு + படை + சால் . ] 
[ உழுது + உண்பான் + காணி . ) 

உழுமகன் ulu - magan, பெ . ( n . ) உழவன் ; plough - man . 
உழுதுண்போர் uludunbor, பெ . ( n . ) வேளாளரில் தாமே " உழுமகற்குக் கேடினுரை ( சிறுபஞ் . 50 ) . ( செ.அக. ). 

பயிரிட்டுண்ணும் ஒருவகையாளர் ( தொல் . பொருள் . [உழு + மகன் . ) 
30 , உரை ) ; a division of the Velalas who themselves 

உழுமுளை u [ u - mulai, பெ . ( n . ) உழுமுனை பார்க்க ; 
cultivate the land , dist. fr. உழுவித்துண்போர் . ( செ.அக. ). see ulu - munai. 
[உழுது + உண்போர் . ) 

[உழு + முளை. ) 
உழுதூண் uludin , பெ . ( n . ) பயிர் செய்து வாழ்தல் ; | உழுமுனை ulu - munai, பெ . ( n . ) கலப்பைக் கூர் ; plough 
living by cultivating the land . " வேளாண் மாந்தர்க் குழுதூ - share. ( Loc . ). ( செ.அக.) . 
ணல்லது " ( தொல் . பொருள் . 635 ) . ( செ.அக. ). 

[ உழு + முனை . ) 
[உழுது + ஊண் . ) 
உழுந்து ulundu , பெ . ( n . ) பயறுவகை ; black - gram , 

Phaseolus, mungo glaber. நெய்யொடு மயக்கிய வுழுந் 
துநூற் றன்ன ( ஐங்குறு . 211 ) . ( செ.அக. ). 
மறுவ . மாடம் , உளுந்து . 
ம . உழுன்னு. க . உத்து: தெ . உத்துலு . 
[ இல் - உல் – உள் - உளு - உழு - உழுந்து = மென்மை 

அல்லது வழவழப்பானது . ] 
உழுந்துசோறு ulundu - soru, பெ . ( n . ) உழுந்துணா 

பார்க்க ; see ulunduna. 
ம . உழுந்து சோறு . 
[உழுந்து + சோறு . ] 

உழுமுனை 
உழுந்துணா ulundund, பெ . ( n . ) உழுந்தம் பயற்றொடு 

கலந்தட்ட சோறு ( பதார்த்த . 1408 ) ; preparation of | உழுவம் uluvam, பெ . ( n . ) எறும்பு; ant. ( W ) . ( செ.அக. ). 
food made of rice mixed with bruised black -gram and ( ஒழுகு – ஒழுகம் – உழுகம் – உழுவம் . ] 
boiled together .. 

உழுவல் uluval, பெ . ( n . ) 1. குணம் (திவா . ); quality, 
ம. உழுந்து சோறு . 

temper, disposition characteristic of a person or thing. 
[உழுந்து + உணா . உணவு – உணா . ) 

2. அன்பு ; love . பழுத்த- வுழுவலமரர் ( விநாயகபு . 

72,54 ) . 
உழுநர் ulunar, பெ . ( n . ) உழவர் ; ploughmen. “ கழனியுளு 
ழுநர் வெள்ளமே " (சீவக . 44 ) . ( செ . அக .) . 

க . உழ்கெ . 
[ உல் – உழு 

உழுவல் . ] 
[உழு + நர் . ) 
உழுநிலம் ulunilam, பெ . ( n. ) உழுதற்குரிய நிலம் ; உழுவல் uuval, பெ . (n.) 1. முறை (நாநார்த்த . ) ; order, 

regularity . 2. எழுமை ( அக.நி. ); seven successive births. 
cultivable land , arable land. ( செ.அக. ). 

3. புணர்ச்சி ( அ.க.நி. ) ; sexual union . ( செ . அக . ). 
ம. உழுநிலம் .. 

[உழு + அல் . ] 
[உழு + நிலம் .) 

உழுவலன்பு uluval-anbu , 

பெ . 

( n . ) எழுமையும் 
உழுநூல் ulunil, பெ . ( n . ) இழைநூல் ; பட்டுநூல் ; தொடர்ந்த அன்பு ( தொல் . பொருள் . 125 , உரை ); love , 
silk-thread . ( செ.அக.). 

esp . sexual love persevered in with constancy through 

seven successive births . ( செ.அக. ). 
ம . உழுநூல் . 
[உழு + நூல் . ] 

[உழுவல் + அன்பு . ] 


உழுவளைப்பு 


134 


உழைப்பறி - த்தல் 


5 


- 


உழுவளைப்பு ulu - valaippu , பெ . ( n . ) உழவின்- சால் உழை ulai, பெ . ( n . ) 1. இடம் ; place . " உழைதங்கட் 
வளைவு ; turnings in ploughing. ( W. ) ( செ.அக. ). சென்றார்க்கு " ( நாலடி .167 ) . 2. நடுவண் ( மத்திம ) சுரம் 

( திவா . ); fourth note of the gamut. 3. யாழினொரு 
[ உழு + வளைப்பு . ) 

நரம்பு ( பிங் . ) ; a string of the yal . 
உழுவன்பு uluvanbu , பெ . ( n . ) உழுவலன்பு பார்க்க ; 

(உள் – உளி – உளை – உழை. ] 
see uluval - anbu. 

உழை ulai, இடை . ( part. ) ஓர் ஏழனுருபு ( நன் . 302 ); 
( உழுவல் + அன்பு - உழுவலன்பு – உழுவன்பு . ] 

a loc . ending . 
உழுவாங்கோல் uluvan - gol, பெ . ( n . ) உழவெருதைத் 

[ உள் உளி 
தூண்டுங்கோல் ; goad for driving cattle when ploughing . 

– உளை - உழை . ) 
( Loc . ). ( செ.அக.). 

உழை ° ulai , கு.வி.எ. ( adv .) 1. பக்கத்தில் ; by the 

side of . “ நங் கேள்வ ருழைவந்தார் " ( பு.வெ. 10,3 ) . 
[ உழு + ஆம் + கோல் . ) 

[உள் 
உழுவித்துண்போர் uluvittunbor, பெ . ( n . ) வேளாளருள் 

- உளி – உளை - உழை . ) 
பிறரைக் கொண்டு பயிர் செய்வித்துண்ணும் ஒரு உழை ulai , பெ . ( n . ) 1. கதிரவன் மனைவியருள் 
வகையார் ( தொல் . பொருள் . 30 , உரை ) : a division ஒருத்தி ; one of the wives of Surya . "உருக்கொள் 
of the Vēļāļās who are owners of the land but who சாயையு முழையும் " ( பாரத . சம்பவ . 34 ) . 2. வைகறை 
cause it to be cultivated by others , dist.fr. உழுதுண்போர் . ( சங் . அக . ) ; dawn . 3. வாணாசுரன் மகள் ( சிலப் , 6 , 
( செ.அக. ) . 

54 , உரை ) ; name of the daughter of Bana . ( செ.அக. ). 
( உழு – உழுவித்து + உண்போர் . ) 

[ உல் — உலை – ( வெப்பம் , வைகறை ) – உழை. ] 
உழுவை uluvai, பெ . ( n . ) 1. புலி ; tiger. " உழுவை ... உழைக்கலம் ulaikkalam , பெ . ( n . ) பொன் வெள்ளி 
இருந்த தொத்தான் ( சீவக . 2469 ) . 2. ஒருவகை மீன் முதலியவற்றாற் செய்த ஆளும் ஏனங்கள் ; collective 
( சூடா . ); green seafish, Gobius ornatus 3. நல்லதண் term for various vessels of gold and silver which royalty 
ணுமுவை ; brown fresh 

water fish . 4. குண்டல takes into camp . உயர்ந்தவுழைக் கலத்து " ( பெருங் . 
வுழுவை ; a yellowish fish , found in fresh and back 

உஞ்சைக் . 38 , 129 ) . ( செ.அக. ). 
waters . 5. தும்பிலி ; sea fish . ( செ.அக. ). 

(உல் – உலை (சூடேற்றி உருக்குதல் . ) – உழை + கலம் . ) 
ம. உழுவ . 

உழைச்சுற்றாளன் ulai - c - curilan , பெ . ( n . ) பக்கத்தில் 
( உல் – உலு = எரித்தல் , அழித்தல் , கொல்லுதல் , விழுங்குதல் . நின்று ஏவல் கேட்போன் ; personal attendant.. 
உலு – உழு உழுவை . ) 

“ உழைச்சுற்றாளரைப் புகுத்துமின் " ( பெருங் . உஞ்சைக் . 
உழுவை u | uvai, பெ . ( n . ) பெருமை ( அக.நி. ) grandeur . 33,14 . ) . ( செ.அக.). 
( செ.அக. ). 

[உள் - உழு – உழை + சுற்றாளன். 
[உல் -– உழு – உழுவை . உல் = உயர்வு . ) 

உழைச்செல்வான் ulai - c - celvan, பெ . ( n . ) நோயாளிக் 
உழை - த்தல் ulai-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1. முயற்சி குப் பக்கத்திலிருந்து மருந்து முதலியன கொடுப்ப 
செய்தல் ; to labour hard , toil, drudge . “ உழைத்தாலுறுதி 

வன் ( குறள் , 950 ) ; one who has the care of a sick 
யுண்டோதான் ( திருவாச . 33,1 ) . 2. வருந்துதல் ; to person as an attendant. ( செ.அக. ). 
suffer hardship , to be afflicted . “ வலையிற் பட்டுழைக் 

[ உழை + செல்வான் . ) 
கின்றேற்கு " ( திவ் . திருமாலை , 36 ) . ( செ.அக. ). 

உழைஞர் ulaihar, பெ . ( n . ) பக்கத்தில் நிற்கும் ஏவலாளர் ; 

attendants . 
[ உல் -– உலை – உழை – உழை - த்தல் . ) 

[உழை + நர் - உழைநர் – உழைஞர் . ) 
உழை - த்தல் ulai-, 4. செ.குன்றாவி . ( v.t.) ஈட்டுதல் ; உழைத்துக்கொடு - த்தல் ulaittu -k- kodur, 4. செ.கு.வி. 
to earn . ( J. ). அவன் மாதம் பத்து உரூபா உழைக்கிறான் . (v.i.) 1. ஊதியம் பெற்றுக் கடன் முதலியன தீர்த்தல்; 
[ உல் - உலை – உழை - உழை - த்தல் . ) 

to earn and pay off, as one s debia . ( J. ) . 2. பெற்றோர் 
உழை ulai, பெ . ( n. ) 1. பூவிதழ் ; petal of a flower . 

முதலியவரைப் பேணுதல் ; to support, as one s parents. 
வாலுழை யெருக்கமும் " ( கல்லா . 19 ) . 2. மான் ; deer . 

( J. ) . 3. வீணாக உழைத்தல் . to labour in vain . ( W. ) . 
“ உழையாடு கரதலமொன்று 

கரதலமொன்று டையான் ( தேவா . [உழை – உழைத்து + கொடு . ) 
234.7 ) . 3. ஆன் ( நாநார்த்த . ); cow . 

உழைப்பறி - த்தல் ulai- p - par-, 4. செ.கு.வி. ( v.i. ) 

வருந்தி முயலுதல் ; to struggle , labour under difficulties 
(உழு – உழை. ) 

( W.) ( செ.அக. ). 
[உழை + பறி . ) 


ம . உழ . 


ம . உழ . 


உழைப்பறி -த்தல் 


135 


உள் 


உழைப்பறி -த்தல் ulai - p -part-, 4. செ.கு.வி. (v.i.) 1. உழையோர் ulaiyor , பெ . ( n . ) 1. உழையர் பார்க்க ; 
சேற்றிலுழலுதல் ; to wallow , flounder, roll in mire or 

see ulaiyar. “ உலகமன்னவ னுழையோ ராங்குளர் 
in anything filthy. (W. ) ( செ.அக. ). 

( மணிமே . 3,46 ) . 2. அமைச்சர்களின் நட்பாளர் ( பிங் .) ; 
[உழை + பறி . ) 

friends of the counsellors . ( செ.அக. ) . 
உழைப்பாளி ulaippali ,பெ . ( n . ) முயற்சி செய்வோன் - ள் ; [உழை – உழையோர் .) 
industrious person , one who takes great pains . | உழைவலி ulai -vali, பெ . ( n . ) பக்கவலி ; pain on the 
( செ.அக. ) . 

sides. ( சா.அக. ). 
மறுவ . கருவாளி , பாட்டாளி. 

[உழை + வலி . ) 
[ உழைப்பு + ஆளி. ) 
உழைப்பு ulaippu , பெ . ( n .) 1. உழைப்பு ; toil, industry , 

உழைவு ulaivu , பெ . ( n . ) யாழின் உள்ளோசை ( திவா . ); 

secondary sound of a string of yal. ( செ.அக. ) . 
diligence. 2. முயற்சி ; effort, active endeavour, exertion . 
3. ஊதியம் பெறுதல் ; earnings , gain , acquisition . (J. ) 

[உழை – உழைவு . ) 
4. சுறுசுறுப்பு ; diligence. ( செ.அக. ) . 

உள் , ul. 1. இருத்தற் பொருள் குறிக்கும் குறிப்பு 
(உழை – உழைப்பு. ] 

வினைப்பகுதி ; base of a tenseless verb meaning. ( 1 ) 

to be , as in உள்ளேன். “ lam " . ( 2 ) உடைமைப் பொருள் 
உழைப்பேறு - தல் ulaipperu-, 5. செ.கு.வி. ( v.i. ) செய்த் 

குறிக்குங் குறிப்பு வினைப்பகுதி ; to have . யான் 
திருத்தமடைதல் ; to improve in productivity, as the 

பொருள் உள்ளேன் ( செ.அக. ). 2. வீடு ; house . 
soil. ( செ.அக. ). 

க. , ம . உள் . ம . கேளியே உள்ளு ( கேள்விப்பாடாகத்தான் 
[உழைப்பு + ஏறு . ) 

உள்ளது ) . கண்டிட்டில்ல ( கண்டதில்லை ) . 
உழைமண் ulai - man , பெ . ( n . ) உழமண் ( மூ.அ. ) ; fuller s [ உ – உல் - உள் . உல் = பொருந்துதல் , இருத்தல் . பொருத்தி 
earth . ( செ.அக. ). 

யுள்ளது , உள்ளது . இச்சொல் சேரநாடாகிய மலையாள நாட் 

டில் மட்டும் வழக்கிலுள்ளது . சோழ , பாண்டிய நாடுகளில் 
[உழை + மண் . ) 

வழக்கில் இல்லை . ) 
உழையர் ulaiyar, பெ . (n .) 1. பக்கத்தவர் ( ஐங்குறு . | உள் ? ப , பெ . ( n .) 1. உள்ளிடம் ; inside, interior of 

12 , உரை . ); neighbours . 2. அமைச்சர் ( சூடா . ); King s 
counsellors . 3. ஏவலாளர் ; attendants . “ உழையரோடி 

a place. 2. LIDSKOOT LONTOOTSI ; that which is private, secret, 
யரசுவா வருகவென்ன ( சூளா . கலியா . 100 ) . 

esoteric. உட்பூசை புறப்பூசைகள் . 3. மனம் ; mind , heart . 
( செ.அக. ). 

“ தலைகொடு வந்தானுண் மலிய " ( பு.வெ. 4,12 , 

கொளு. ). 4. மனவெழுச்சி ; cheer, highspirits . " உப்பிலி 
[உழை உழையர் . ) 

வெந்தைதின் றுள்ளற்று வாழ்பவே " ( நாலடி , 289 ) . 5 . 
உழையவர் ulaiyavar, பெ . ( n .) உழையர் பார்க்க ; see 

இடம் ( திவா . ): place. 
ulaiyar. " இளங்கோவென் றுழையவர் கூற " (சீவக . [ உ – உல் - உள் . ) 
2864 ) . ( செ.அக. ) . 

உள் ul, இடை . ( part) . 1. ஏழனுருபு ; a loc . ending . 
[உழை + அவர் . ) 

“ செத்தாருள் வைக்கப்படும் " ( குறள் , 214 ) . 2. தொழிற் 
உழையன் ulaiyan , பெ . ( n . ) பித்த நோயாளி; any person பெயர் ஈறு ( நன் . 140 , உரை ) ; a vbl . noun ending, 

suffering from the effects of biliousness or other similar as in விக்குள் . 
disease due to the aggravated condition of bile in the 

ம . உள் ; க . உள் , ஒள் ; கோத ., துட . உள் ; குட . ஒளி; து . 
system . ( சா.அக.) . 

உள , ஔ ; தெ . உல்லுமு , லோ ( உள் ) ; கொலா . லோபல் ; 

நா . லோப் ; பர் . ஒபெ ; கட . உலெ ; பிரா., கோண் . ரோன் ; 
[உழை + அன் . ) 

குர் . உலா; மால் . உலெ . 
உழையாளன் ulai - y - alan, பெ . ( n .) வேலைக்காரன் ; 
attendant “உரைசெய்தா ரரசர்க் குழையாளரே ” ( யசோ | உள் ப . பெ . ( n . ) உள்ளான் பார்க்க ; see ulty “ உள்ளு 

[ உ + உல் – உள் . ) 
தர . iii , 48 ) . ( செ.அக.) . 

மூரலும் " ( சிலப் . 10.117 ) . 
[உழை + ஆளன் . ] 

[ உல் - உள் . ) 
உழையிருந்தான் ulai- y -irundan, பெ . ( n . ) அமைச்சன் ; 

minister of state, companion of the king . " உறுதி உள்" ப , பெ . (n.) 1. மேன்மை ; superiority . உள்மனமும் 
யுழையிருந்தான் கூறல் கடன் ( குறள் , 638 ) . இடமும் மேலும் ( ஈடு . 1,3,10 ) . 2. மேல் ; on , up . 
( செ.அக. ). 

[ உ – உல் - உள் . ) 
(உழை + இருந்தான் .) 


உள்கடுப்பு 


136 


உள்வழக்கு 


உள்கடுப்பு ulkaduppu, பெ . ( n :) 1. உள்வலி; internal 

pain . 2. உள்ளழற்சி ; internal irritation or inflammation . 
( சா.அக.). 


11 


( உள் + கடுப்பு . ) 
உள்கரு ulkaru, பெ . ( n . ) உட்கரு பார்க்க ; see utkaru. 
உள்கு - தல் ulgu-, 6. செ.குன்றாவி . (v.t.) உள்ளு பார்க்க ; 
see ullu " நின்றனையுள்கி யுள்ள முருகும் பெருங்காதல் 
. (திருவாச . 5,56 ) . ( செ.அக. ). 
[ உள் + கு .) 
உள்கு -தல் ulgu- 2. செ.கு.வி. ( v.i. ) உள்ளழிதல் ; to 

be disheartened , dispirited . சிந்தையுள்கி " ( இரகு . அய 
னுதய . 20 ) . ( செ.அக. ). 
[உல் - உள் + கு. ( வே.க. 79. ) ] 
உள்குருந்து u /-kurundu, பெ . ( n .) குருத்து போல் 

மென்மையாக உள்ள மனம் ; the soft -mind ( சேரநா . ). 
ம . உள்குருந்து . 
(உள் + குருந்து . ) 
உள்படு -தல் u / -padu-, 20. செ.கு.வி. ( v.i. ) 1. மன 

மொப்பி நடத்தல் ; to engage in or take to willingly . 
" கருமமு முள்படா (நாலடி , 250 ) . 2. அறிதல் ; to 
know understand . " ஒன்றிய சுடர்நிலை யுள்படுவோரும் 

( பரிபா . 19,47 ) . ( செ.அக. ). 
[உள் + படு . ] 
உள்பற்று ul-paru , பெ . ( n . ) 1. வரவு ; income . 2 . 

விளைச்சல் (உற்பத்தி . ) ; harvest . 

( உள் + பற்று . - பற்று = வரவு . ] 
உள்பாடன் ul - padan, பெ . (n. ) கோயிற்பணிகளுள் 

ஒன்று ; an office in the temple . ( T.A.S. iii , 166. ) 
( செ.அக.). 
[ உள்படு -- உள்பாடு + அன் . ] 
உள்பொருள் ul - porul, பெ . ( n . ) உள்ள பொருள் ; reality , 
that which is , opp . to இல்பொருள் . உள் பொருளெனப் 
பட்ட பிரபஞ்சம் (சி.போ. 1 , 2 , சிற் ). 
ம. உள்பொருள் . 
( உள் + பொருள், உள் இருத்தல் பொருள்படும் வினைச் 
சொல்லாதலின் உட்பொருள் எனத் திரியாதாயிற்று . உள் 

பொருள் - வினைத் தொகை . ] 
உள்மருந்து u /-marundu, பெ . ( n . ) உள்ளுக்குக் கொள் 

ளும் மருந்து ; medicine taken internally, opp.to வெளிம 
ருந்து . ( செ.அக. ). 

( உள் + மருந்து . ] 
உள்மனை u /-manai, பெ . ( h . ) ஊர்க்குடியிருப்பு மனை ; 

house site within a village, opp . to புறமனை . ( C.G. ) . 
( செ.அக. ). 


உள்மானம் u /-manam, பெ . ( n . ) சிற்றெல்லை ; inferior 
limit . " இந்த அஸ்தைர்யத்திலும் உள்மானம் புறமான 
மொழிய நித்யராயிருப்பா ரொருவருமில்லை " ( திவ் . 
திருச்சந் . 66 , வ்யா . பக் . 191 ) . ( செ.அக. ). 

[உள் + மானம் . ] 
உள்வட்டம் u /-vattam, பெ . ( n . ) நாணயமாற்றிற் பெறும் 

ஊதியம் ; agio , premium in exchange of coins or other 
money for difference in value. ( W. ) ( செ . அக .) . 

[ உள் + வட்டம் . ] 
உள்வணக்கம் ul- vanakkam, பெ . ( n . ) உள்மன வழி 

பாடு ; worship in spirit . ( செ.அக. ). 

( உள் + வணக்கம் . ] 
உள்வந்தை u / -vandai, பெ . ( n . ) உள்ளுறுப்புகளிலுண் 

டாகும் தூக்குணி ; internal parasites. 

[ உள் + வந்தை. ] 
உள்வயிரம் u /-vayiram, பெ . ( n . ) 1. அகக்காழ் ; firmness 

of wood in the centre of an exogenous tree, core of 
a tree . 2. செற்றம் ; malice , internal hatred . ( செ.அக. ). 

[ உள் + வயிரம் . ) 
உள்வயிரிப்பு ul - vayirippu , பெ . ( n . ) 1. புண்ணின் உரத்த 

உட்பாகம் ; internal hardness of a boil ( W. ) 2. கை 
யிருப்பு ; property possessed , money in hand . ( J. ) . 
( செ.அக. ). 

[ உள் + வயிரிப்பு . ) - 
உள்வரி ul -vari , பெ . ( n. ) மாற்றுப்புனைவு ; disguise. 

உள்வரிக் கொண்ட ... மணிமேகலை (மணிமே . 19 , 
29 ) . ( செ.அக. ) . 
(உள் + வரி . வரி = வரைதல் . மேற்கொள்ளல் , புனைதல் . உ 

+ உள் " = மேல் ) 
உள்வரி ? ulvari, பெ . ( n . ) சிற்றாயம் ; petty tax or cess . 

“ உள்வரி உடையார் திருவேகம்ப முடையாற்கு ... இறுப் 
பதாக ( S.I.iv , 284 ) . ( செ.அக.). 
ம. உள்வரி . 

[உள் + வரி. உள் . = குறைவு, சிறிது . ) 
உள்வலி u / -vali, பெ . ( n . ) 1. புண்புரை முதலியவைகளி 

னுட்பக்கத்தில் காணும் வலி ; inward pain as in an 
abscess etc. 2. உள்ளுறுப்பின் வலி; pain in the internal 
organ , ( சா.அக. ). 

[உள் + வலி . ] 
உள்வழக்கு ul - valakku , பெ . 

u /-valakku , பெ . ( n . ) உள்ளதையுள்ள 
615660s; assertion of that which is or exists . 
“ உள்வழக்குளதுண்டென்கை (சி.சி.பர. சௌத் 10. ) . 
( செ.அக. ). 
[ உள் + வழக்கு. உள்ளதாகிய வழக்கு , உண்மையைச் சொல்லு 
தல் . ] 


[உள் + மனை. ) 


உள்வளையல் 


137 


உள்ளகம் 


உள்வளையல் ul- valaiyal, பெ . ( n . ) உள்வளைவு பார்க்க ; | உள்வீழ் - தல் ul- vil-, 2. செ.கு.வி. (v.i. ) குறைதல் ; to 
see u /valaivu .. 

decrease , diminish , retrench , reduce . " buyrigou goi 
[ உள் + வளையல். வளையல் = வளைவு. ] 

வீழ்ந்தக் கண்ணும் ( குறள் , 955 ) . 
உள்வளைவு u / -valaivu , பெ . ( n . ) உட்கவிவு; inward 

[உள் + வீழ் . ) 
cusature, concavity. ( செ.அக. ). 

உள்வெட்டு ul-vettu , பெ . ( n . ) 1. உரையாணியின் 
(உள் + வளைவு. ] 

உள்வெட்டுக்குறி ; marks on a testing piece of gold , 
உள்வறட்சி ul- varatci , பெ . ( n . ) 1. உடம்பினுள்ளுறுப்பு 

for trying the fineness of other pieces, from eight degrees 
கள் தாக்கப்படுவதா லேற்படும் ஒருவகை இசிவு; 

and upwards. 2. உயர்ந்த மாற்றுப் பொன் ; gold of a 
apoplexy arising from the affection of internal organs . 

high degree of fineness . 3. மரத்தின் உட்பகுதிப்பலகை; 
2. இருமலினாலும் , வெட்டைச் சூட்டினாலு முண்டா 

inner boards or planks from a log exclusive of the slabs. 
கும் வறட்சி ; dryness due to cough as experienced 

( செ.அக. ). 
in asthma, consumption , venereal heat etc. ( சா.அக. ), 

ம . உள்வெட்டு . 
( உள் + வறட்சி . ) 

[உள் + வெட்டு. ) 
உள்வாங்கு-தல் ul - varigu-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 

உள்வெண்டயம் ul- vendayam, பெ . ( n . ) 1. அரசரேறும் 
உள்ளுக்கிழுத்தல் ; to draw in , as the head ; to withdraw ; குதிரைக்குக் காலில் அணிவிக்கும் பித்தளைக் கழல் ; 
to absorb , as moisture . 2. படைத்தல் ; to create . tinkling ring of brass put as an ornament on the feet 
" ஒருநான்று நீயுயர்த்தி யுள்வாங்கி " ( திவ் . இயற் . 4 , 

of horses mounted by kings . 2. பொதிமாட்டின் முதுகில் 
5 ) . ( செ.அக. ). 

வைக்கும் அணை ; pad placed between a load and 

the back of a pack - ox . ( செ.அக. ). 
( உள் + வாங்கு . ] 
உள்வாய் ul- vay, பெ . ( n . ) 1. வாயினுட்புற்ம் ; inner - part 

[ உள் + வெண்டயம் . ] 
of the mouth . “ பிள்ளை யுள்வாய்ச் செரீஇய " ( குறுந் . ) உள்வெதுப்பு ul- veduppu , பெ . ( n . ) 1. உள்வெக்கை ; 
92. ) . 2. ஏரியினுட்பக்கம் ; inside of a lake. ( செ.அக. ) . internal heat . 2. மனவெறுப்பு ; displeasure, dissatisfa 

ction , vexation of mind . " அவன் பரமபதத்தில் உள் 
[ உள் + வாய் . ] 

வெதுப்போடே போலே காணுமிருப்பது " ( ஈடு , 
உள்வாயில் ul - vayil, பெ . ( n . ) வீட்டின் வெளிவாயிலை 

4,10,2 ) . ( செ.அக. ). 
அடுத்து உள்ளே இருக்கும் வாயில் ; inner door. 

[உள் + வெதுப்பு . ) 
[உள் + வாயில் . ] 

உள்ள ulla , பெ.எ. ( adj .) 1. இருக்கிற ; who is , which 
உள்வாரம் ul - varam , பெ . ( n . ) 1. உள்மனச் சார்பு ; secret 

is . அங்கே உள்ள மனிதன். 2. உண்மையான ; true, 
leaning, inclination . 2. மேல்வாரம் ; owner s share in the 

actual, உள்ள செய்தி இது . ( செ.அக. ). 
produce of a field . ( செ.அக. ). 

ம . உள்ள ; க. உள்ள : கோத . ஒன் ; துட . ஒள்த் , ஒள் ; குட . 
( உள் + வாரம் . ] 

உள்ள ; து . உள்ள , உள் , உண்டு ; கொலா . அணு ; நா . அணுட் : 
உள்விழு - தல் ul -vilu-, 2. செ.கு.வி. ( v.i. ) உள்ளாதல் ; 

பிரா . அன்னிங்க் . 
to fall in with , join a party. 

[ உள் + அ - உள்ள. ] 
( உள் + விழு . ] 

உள்ளக்கருத்து ulla - k - karuttu, பெ . ( n . ) உண்ணோக்கம் ;; 
உள்விழு - தல் ul -vily-, 2. செ.குன்றாவி . ( v.t. ) பயன் 

secret thought or intention that is not clearly evident 
கருதி நண்பராதல் ; to assume the appearance of from one s words. “உள்ளக் கருத்தை யொழித்தேகுதி 
friendship for a sinister object, to pretend kindness. 

யென்றான் " ( நள . சுயம்வர் . 159) . ( செ.அக. ). 
( உள் + விழு . ) 

[ உள்ளம் + கருத்து ) 
உள்வினை ul-vinai, பெ . ( n . ) 1. உட்பகை ; malice , உள்ளக்களிப்பு ulla - k - kalippu, பெ . ( n . ) மனமகிழ்ச்சி 

evil in the heart long cherished . ( W. ) 2. ஊழ்வினை; (திவா . ) ; heartfelt joy , delectation . ( செ.அக. ) . 
inherited fate . ( செ.அக. ). 

[உள்ளம் + களிப்பு . ) 
[ உள் + வினை. ) 

உள்ளக்குறிப்பு ulla - k -kurippu , பெ . ( n . ) உள்ளக்கருத்து 
உள்வீக்கம் ul - vikkam, பெ . ( n . ) உடம்பினுள் உண்டா 

பார்க்க ; see ulla - k - karuttu . ( செ.அக. ). 
கும் வீக்கம் ; internal swelling. ( சா.அக. ) . 

[உள்ளம் + குறிப்பு . ] 
[ உள் + வீக்கம் . ] 

உள்ளகம் ullagam , பெ . ( n . ) நெஞ்சு; mind , heart . 
உள்வீடு ul - vidu, பெ . ( n . ) உள்ளின் உள்ளறை ; room " உள்ளகங் கனல " ( அகநா . 19 ) . ( செ.அக. ) . 
within a room , closet. ( செ.அக. ). 

ம . உள்ளகம் . 
(உள் + வீடு . ] 

(உள் + அகம் உள்ளகம் . ) 


- 


உள்ளங்கால் 


138 


உள்ளந்தாள் 


.1 


உள்ளங்கால் ullai - gal, பெ . ( n . ) உள்ளடி ; sole of the | உள்ளடிக்குள் u /-/ - adikkul, கு.வி.எ. ( adv . ) வீட்டிலுள்ள 
foot, opp. to புறங்கால் . உள்ளங்கால் வெள்ளெலும்பு வர்க்குள்ளே ( கமுக்கமாகப் பேசிக்கொள்வது ); at home, 
தோன்ற : (தனிப்பா . 1,6,119 ) . ( செ.அக.). 

within doors, spoken in cases of theft or mischief. 

( செ.அக. ) . 
ம . உள்ளங்கால் . 

( உள்ளடி + கு + உள். ) 
[ உள் + அம் . + கால் . அம் - சாரியை . ] 
உள்ளங்கை ulahigai, பெ . ( n . ) அகங்கை ; palm of the | உள்ளடிநிலம் u/-/-adinilam, பெ . (n.) ஏரியை அடுத்துள்ள 

நிலம் ; land next to a tank or lake . ( செ.வ. ). ( செ.அக. ). 
hand opp . to புறங்கை . " உலகினை யுள்ளங்கைக் 
கொண்டு " ( சூளா . அரசி . 18 ) . 

( உள் + அடி + -நிலம் . ) 

உள்ளடை ulladai, பெ . ( n . ) உள்ளீடாக இடப்படும் 
ம . உள்ளங்கை ; க . ஒளகை, ஒளகெய் ; தெ. லோசெயி , 

OUCG67 ; that which is placed inside as in a trinket 
[ உள் + அம் + கை . அம் - சாரியை . ) 

or jewel. " உடைமணியில் உள்ளடை விழுந்து சப்திக்கை 
உள்ளங்கை நெல்லிக்கனி ulan - gaineli - k - kani, பெ . ( n . ) யாலும் ( திவ் . பெரியாழ் . 2,10,5 , வ்யாக் 495. ) . 

உள்ளேயுள்ள நிறத்தையே புறத்திலும் காட்டும் நெல் ( செ.அக. ). 
லிக்கனியைப் போல் தெளிவாகவும் உறுதியாகவும் 

( உள் + அடை . ] 
அறிந்திருப்பது ; anything that is as clear and certain 

உள்ளத்தம் ullattam , பெ . ( n . ) கருத்துப்பொருள் ; meaning. 
as the nelli fruit which is transparent as a crystal for 

( ஆ.அக. ) . 
clarity . 

( உள் + அத்தம் . ] 
[உள்ளகம் + காண் + நெல்லி + கனி. உள்ளகங்காண் என்பது 
உள்ளங்கை எனத் திரிபுற்றது . புறத்தே உள்ள நிறத் தோற் உள்ளதன் இன்மை ulladan- iomai, பெ . ( n . ) உள்ளதை 
றத்தை உள்ளேயும் பெற்றிருப்பதால் இக்கனி இப்பெயர் 

இல்லை எனல் ; relative negation as in " we do not 
பெற்றது . ) 

find the elephant in the stable ". ஆனையைப் பந்தியிற் 

கண்டிலமென் றாற்போலும் அபாவம் . " 
உள்ளங்கைவரிகை ullaigai -varigai, பெ . ( n . ) உள்ளங் 

( சி.சி. 

அளவை .1 . மறைஞா. ). 
கையிலமைந்த வரிகள் ; the lineaments on the palm 
of the hand from which is predicted fortune etc. 

[உள்ளதன் + இன்மை . ) 
( செ.அக. ). 

உள்ளதனபாவம் ulladan - apavam, பெ . ( n . ) உள்ளதன் 
[ உள் + அங்கை + வரிகை . வரிகை வடபுல மொழிகளில் ரேகா 

இன்மை பார்க்க ; see ulladan -inmai. 
எனத் திரிந்தது . ) 

உள்ளது ulladu, பெ . ( n . ) 1. உள்பொருள் (சி.போ. 
உள்ளடக்கம் u / -l- adakkam, பெ . ( n . ) 1. எண்ணங்களை 

1,1,1 . சிற் . ) ; that which exists , which is prevalent or 
வெளிவிடாமை ; reservedness , reticence , uncommuni 

present. 2. மெய்; truth, that which is true . " ஆவதுள்ளதே 
cativeness . 2. அடக்கி வைத்த பொருள் ; hidden resou 

யைய ( கம்பரா . வனம்புகு . 33 ) . 3. விதிக்கப்பட்டது ; 
rces, content . ( செ.அக.). 

that which is destined . " உள்ள தொழிய வொருவர்க் 
உள்ளடக்கு - தல் u / -l- adakku-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1 . 

கொருவர் சுகம் " ( நல்வ . 6 ) . 4. ஆதன் ; soul , spirit . 

உள்ளது மில்லது மல்லதவனுரு ( திவ் . திருவாய் . 
உட்படச் செய்தல் ; to enclose, shut in , shut up , in 

1,2,4 . ) . ( செ.அக. ). 
a place . 2. மறைத்தல் ; to conceal, keep secret. அறி 
வினை யுள்ளடக்கி " ( நாலடி . 196 ) . ( செ.அக. ). 

ம . உள்ளது ; க . உள்ளது , உள்ளிது ; தெ . உன்னதி . 

( உள் – உள்ள + து . ) 
[ உள் + அடக்கு . ) 
உள்ளடங்கு - தல் u / - /- acarigu-, 15. செ.கு.வி. (vi ) | உள்ளந்தண்டு ullan - dandu, பெ . ( n . ) கழுத்தெலும்பு ; 

) 

bone of the neck. ( cervical vertebrae .) உள்ளந்தண்டற ... 
உட்படுதல் ; to be shut in , included . ( செ.அக. ). 

ஊட்டியு மரியா நின்றார் ( பெரியபு . அரிவா , 17 ) . 
[ உள் + அடங்கு . ] 

( செ.அக. ). 
உள்ளடி u /-/ - adi, பெ . ( n . ) 1. உள்ளங்கால் ; sole of 

[ உள் + அம் + தண்டு . ] 
the foot, opp. to புறவடி . உள்ளடி யூசிபாய .... வீழ்ந்தார் 
( சீவக. 2768 ). 2. அண்மை; nearness , vicinity, உள்ளந்தம் ulandam , பெ . ( n . ) உள்நம்பகம் ; close 

confidence. 
neighbourhood . ( J. ) 3. நெருங்கிய சுற்றம் ; own relations , 
own circle . ( J. ) 4. கமுக்கம் ( இரகசியம் ) ; that which [ உள் – உள்ளந்தம் . ) 
is secret (W. ) ( செ.அக. ). 

உள்ளந்தாள் ullan - dal, பெ . ( n . ) உள்ளங்கால் ; sole of 
ம . உள்ளடி . 

the foot, opp. to. புறந்தாள் . உள்ளந்தாணின் றுச்சியள 
( உள் + அடி - உள்ளடி = உள்ளத்தின் அடியில் பதிந்த 

வும் ( திருவாச . 5,21 ) . ( செ.அக. ) . 
கமுக்கமான செய்தி . உள்ளுக்குள் நெருங்கிய உறவு . ] 

( உள் + அம் + தாள் . ) 


உள்ளநிகழ்ச்சி 


139 


உள்ளல் 2 


உள்ளநிகழ்ச்சி ulla - nigalcci, பெ . ( n . ) மனக்கருத்து ; உள்ளம் ullam, பெ . ( n . ) உல்லமீன்வகை ; a sea - fish, 

intention , thought. கேண்மெனெனாவுள்ள நிகழ்ச்சி silvery shot with yellow and purple . ( செ.அக. ) . 
யுணர்த்தினனால் " ( பிரபோத . 4.16 ) . ( செ.அக. ). 

[உல்லம் – உள்ளம் , ( கொ.வ. ] ] 
[உள்ளம் + நிகழ்ச்சி .) 

உள்ளம்மி ullammi, பெ . ( n . ) மருந்தரைக்கப் பயன்படும் 
உள்ளநெறி ulla - neri, பெ . ( n . ) நிகழ்ச்சி அளவை ; mode ஆழமாயுள்ள குழி அம்மி ; a vessel made of granite 

of reasoning. " மீட்சியழிவறி , வெய்தியுண்டாநெறி stone with an oval shaped cavity , in which ingredients 
யென்றிவைதம்மால் " ( மணிமே . 27,55 ) . ( செ.அக. ). are pounded . ( சா.அக.). 
[ உள்ள + நெறி . ) 

[ உள் — அம்மி . ] 
உள்ளநோய் ulla - ndy, பெ . ( n .) மனநோய் ; distress of | உள்ளமட்டும் ulla - matum . கு.வி.எ. ( adv .) இருக்கிற 

mind , mental pain , anguish. " 26 C CH w COJOTLIT வரையிலும் ; as long as (anything) lasts . ( சா.அக. ). 
வுயிர்க்கு ( சிறுபஞ் .62 ) . (செ.அக.) . 

[ உள்ள + மட்டும் . ) 
[உள்ளம் + நோய் . ) 

உள்ளமிகுதி ula - migudi, பெ . ( n .) உள்ளக்கிளர்ச்சி 
உள்ளப்புணர்ச்சி ulla - p -punarcci, பெ . ( n . ) தலைவனும் (திவா . ); zeal, enthusiasm . ( செ.அக. ) . 
தலைவியும் உள்ளத்தாற் கூடுங்கூட்டம் ; union of ( உள்ளம் + மிகுதி . ] 
lovers, in mind , dist. fr 

. மெய்யுறு புணர்ச்சி ." முன்ன | உள்ளமுடையான் ulla -mudaiyan, பெ . ( n .) வானநூல் 
ருள்ளப் புணர்ச்சி யுரியதாகும் " ( இலக் . வி . 404 ) . 

பயிற்சியைக் குறிக்கும் பட்டப்பெயர் ; common title 
( செ.அக. ) . 

of certain astrol . works, as சூடாமணியுள்ளமுடையான் , 
[உள்ளம் + புணர்ச்சி . ] 

வீரமேசுவரவுள்ளமுடையான் . ( செ.அக. ). 
உள்ளபடி ullapadi, பெ . ( n . ) உண்மை ; truth . உள்ளபடி (உள்ளம் + உடையான் . உள்ளம் = உண்மை . உள்ளமுடையான் 
சொல்லவா" ( தனிப்பா . ). ( செ.அக. ). 

= வானநூல் தொடர்பான பல உண்மைகளை உடைமையாக் 

கிக் கொண்ட நூல் . ) 
[ உள்ள + படி , படி = நிலைமை , இருப்பு , நடப்பு. ] 

உள்ளமை ulla - mai, பெ . ( n . ) உண்மை ; truth , sincerity . 
உள்ளபடி ullapadi, கு.வி.எ. ( adv. ) 1. உண்மையாக ; 
truly, indeed . “ உள்ளபடி யாமூர் முதலி ... இங்கிருக்க 

(J. ) உளுமை சொல்லு (இ.வ. ) . ( செ.அக. ). 
( தனிப்பா . 1,60,119) . 2. தக்கவளவு ; in due measure. ( உள் – உள்ளமை (உண்மை ) ; இது யாழ்ப்பாண வழக்கு, 
அவனுக்கு உள்ளபடி கிடைக்கும் . ( இ.வ. ) . 

தமிழகத்திலும் கல்லாத மக்கள் உளுமை எனக் குறிப்பிடுவர். ] 

உள்ளரங்கம் ul--araigam, பெ . ( n . ) 1. அகத்தில் 
[உள்ள + படி , படி = தன்மை . ] 

வைப்பது ; கமுக்கமானது ; that which is secret, opp . 
உள்ளபிள்ளை ullapillai, பெ . ( n . ) பணக்காரப் பிள்ளை; 

to வெளியரங்கம் . 2. மறைவான செய்தி ; secret, private 
child of rich parents, opp . to வறியபிள்ளை. ( செ.அக. ) . 

matter .. 
[ உள்ள + பிள்ளை . ) 

(உள் + அரங்கம் . ). 
உள்ளம் ullam, பெ . ( n .) 1. மனம் ; mind , heart. 

வீட்டில் உள்ளறையில் உட்கார்ந்து யாருக்கும் வெளிப்படாமல் 
“ உள்ளத்தா லுள்ளலுந் தீதே " ( குறள் , 282 ) . 2. கருத்து ; 

பேசப்படும் கமுக்கமான உரையாடல் அல்லது கூற்று . யாருக் 
thought , intention , purpose . என்னுங்கட் குள்ளம் 

கும் சொல்லாமல் உள்மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய 
( சீவக. 2347 ) . 3. ஊக்கம் ; energy , zeal, fervour . 

அருஞ்செய்தி . 
" உள்ளற்க வுள்ளஞ் சிறுகுவ " ( குறள் , 798 ) . 4 . 

[ உள் + அரங்கம் . ] 
அறிவியல் ; consciousness , intellect or thought. “ உள்ள 
முறுவிக்க வுறுமிடனாகும் ” ( மணிமே. 30,87), 5. மனச் உள்ளரங்கு u / -/ -ararigu, பெ . ( n . ) மனையின் உள்ளறை ; 

room in the interior of a house . " 2.GITATORJACO 
சான்று ; conscience. "உள்ளத்தாற் பொய்யா தொழு 
கின் ( குறள் , 294 ) . 6. ஆதன் ; soul. “ ஐம்பொறியை 

நின்றுபசாரச் சொல்லாலுருக்கத் 

சொல்லாலுருக்கத் தொடங்கினான் . " 

( தெய்வச் . விறலிவிடு . 204 ) . ( செ.அக.) . 
யாண்டங் கரசாயுள நிற்ப " (சி.போ. 5,1,1 ) . 

[ உள் + அரங்கு . ] - 
ம . உள்ளம் ; க . உள் , ஒள் ; கோத . துட . உள் ; குட . ஒளி; 
து . உள் ; தெ . உல்லமு: கொலா. லோபல் ; நா . லோபல்; பர் . | உள்ளல் ullal, பெ . ( n .) கருத்து ( திவா . ); intention, 
ஒலெக் ( வீடு .) : கோண் . லொன் ; கட உலெ . உல்லென் 

thought ( செ.அக. ) . 
( வீடு . ): குரு . உலா (உள்ளறை . ); மால் . உலெ; பிரா. உரா . 

( உள் – உள்ளல் = நினைவு , கருத்து , எண்ணல் . ) 
( வீடு . ) . 

உள்ளல் ? ullal, பெ . ( n . ) உள்ளான் ; common snipe. 
( உள் – உள்ளம் . ) 

" வாளைமீனுள்ள றலைப்படலும் " ( திரிகடு .7 ) . 
உள்ளம் ullam , பெ . ( n . ) உண்மை ; truth . 

( செ.அக. ) . 
( உள் – உள்ளம் . ] 

[ உள் – உள்ளல் , உள்ளான் பார்க்க ; see ullan . ) 


உள்ளலார் 


140 


உள்ளார் 


உள்ளலார் ullalar , பெ . ( n . ) பகைவர் ; enemies . " உள்ள உள்ளன் ullan , பெ . ( n . ) 1. உள்ளிருக்கும் ஆள்; one 
லார் புரநீறெழ " ( பெரியபு . சேக் . 33 ) . ( செ.அக. ). of the party or family , domestic. உள்ளனும் கள்ளனுமாய் 

இருக்கிறான் . 2. உற்றவன் ; near acquaintance . 3 . 
( உள் + அல் + ஆர் . அல் ( எ.ம.) . ] 

போரடிக்கும் தலைமாடு ; head or middle ox in the 
உள்ளவன் ullavan , பெ . ( n . ) 1. உடையவன் ; he who 

team for threshing grain . ( W. ) ( செ.அக. ). 
has . 2. பொருளுடையவன் ; moneyed man , rich person . 

[உள் – உள்ளன் . ) 
( செ.அக. ). 

உள்ளா- தல் u / - /- * -, 6. செ.கு.வி. ( v.i. ) 1. வயப்படுதல் ; 
ம . உள்ளவன் . 

to submit . 2. உட்படுதல் ; to be involved as in suffering . 
[ உள்ள + அவன் . ) 

துன்பத்திற்குள்ளானான் . 3. உடன்படுதல் ; to become 
உள்ளவாறு ullavaru, பெ . ( n . ) உண்மை ; that which 

privy to an affair . ( W. ) ( செ.அக.). 
is actual, true, right . “உள்ளவாறெனக் குரைசெய்ம்மின் 

[ உள் + ஆகு - உள்ளாகு உள்ளா-தல் . ஆகுதல் - ஆதல் . ] 
( தேவா . 385 , 2. ) . ( செ.அக. ). 

உள்ளாக்கு - தல் ul--akku-, 5 . செ.குன்றாவி . ( v.t. ) 
[ உள்ள + ஆறு . ஆறு = நெறி . ) 

உட்படச்செய்தல் ; to cause to submit ; to bring into 
உள்ளவாறு ullavaru , கு.வி.எ. ( adv . ) உள்ளபடி ; truly , one s party or association ; to cause to be involved, as 
rightly , actually, 

in suffering. ( செ.அக. ). 
[ உள்ள + ஆறு . ஆறு = வகை . ) 

[ உள் + ஆக்கு. ] 
உள்ளழலை u /- /- alalai, பெ . ( n . ) உடம்பினுட் கொதிப்பு ; | உள்ளாடு - தல் ul -! -adu-, 5. செ.கு.வி. ( v.i. ) உளவறிய 
internal heat in the system . ( சா.அக. ) . 

உள்ளே பயிலுதல் ; to have intimate intercourse with 
( உள் + அழலை. ) 

an enemy in order to effect ulterior object. ( W. ) . 

( உள் + 
உள்ளழற்சி u/-/ - alarci , பெ . ( n . ) உடம்பினுள் ளேற்படும் 

ஆடு . ) 
வேக்காடு ; inflammation of the internal organ of the | உள்ளாடுபகைவன் ul--adu - pagaivan, பெ . ( n . ) உட் 
body as in tuberculosis . ( சா.அக. ). 

பகைவன் ; enemy in the camp , snake in the grass , 

treacherous companion . ( W. ) 
[உள் + அழற்சி . ) 

( உள் + ஆடு + பகைவன் . ) 
உள்ளழி - தல் ul-l -ali-, 2. செ.கு.வி. ( v.i. ) மனமழிதல் ; 
to lose heart. அகவாயி லின்றிக்கே யிருக்கை யன்றிக்கே உள்ளாடை - / -/- adai-, பெ . ( n . ) மகளிருள்ளுடை ; 
யுள்ளழியா நின்றாள் ( ஈடு . 4,2,1 ) . ( செ.அக. ). woman s undergarment , chemise . ( W. ) ( செ.அக. ). 
( உள் (உள்ளம் ) + அழி - தல் . ) 

ம . உள்ளாடை . 
உள்ளவறிவு ulla - varivu, பெ . ( n . ) உள்ளுணர்வு , உள்ம 

[உள் + ஆடை. )) 
னம் ; ( Buddh . ) consciousness , intellect, thought- faculty . | உள்ளாந்தம் u / -! -andam, பெ . ( n . ) உள்ளந்தம் பார்க்க ; 
உருவு ... உள்ளவ றிவிவை யைங்கந்த மாவன 

see ullandam.. 
(மணிமே . 30 , 190 ) . 

உள்ளந்தம் – உள்ளாந்தம் . ] 
(உள்ளம் + அறிவு . ] 

உள்ளாந்தரம் 1 / -! - andaram , பெ . ( n . ) 1. நடுவாயிருப்பது ; 
உள்ளறிவு ullarivu, பெ . ( n . ) உள்ளவறிவு பார்க்க ; see medial . 2. உள்நம்பகம் ; close confidence. ( செ.அக. ). 
ulla - varivu. 

( உள் – உள்ளந்தம் - உள்ளாந்தரம் . ] 
(உள் + அறிவு . ] 

உள்ளாப்பு u /- /- appu , பெ . ( n . ) உட்கருத்து ; idea . 2 . 
உள்ளளவும் ullalavum , கு.வி.எ. ( adv .) உள்ளமட்டும் ; கமுக்கம் , மறைவான செய்தி ; secret. 

as long as ( anything ) lasts . " வேதமுள்ளளவும் வேதகீத (உள் – உள்ளாப்பு . ] 
முள்ளளவும் ( இராமநா. யுத்த . 10 ) . ( செ.அக. ). 

உள்ளாய்தம் - /- /- aydam , பெ . ( n . ) 1. தடிக்குளடங்கிய 
(உள்ள + அளவும் . ) 

கத்தி ; sword - cane. 2. உடம்பினுள் எறுவைக்காகப் 
உள்ளறை ul -l- arai, பெ . ( n . ) 1. உள்வீடு ; inner room , 

பயன்படுத்தும் கருவி ; any instrument set up for internal 
closet . 2. பெட்டியின் அறை ; division in a drawer or 

use in surgery . 
box , pigeonhole. ( செ.அக. ). 3. மூலவறை ( கருப்பக்கிரு ( உள் + ஆய்தம் - உள்ளாய்தம் . ) 
கம் ) ; sanctum sanctorum in a temple. 4. உடம்பினுட் | உள்ளார் ular, பெ . ( n . ) 1. இருப்போர்; those who 
பகுதிகள் ; internal cavities of the body . ( சா.அக. ). 

are present. இங்குள்ளார்க்குத் தெரிந்த செய்தி ( உ.வ. ) . 
ம . உள்ளற . 

2. உடையவர்; those who possess , as money . ஒண்புய 
( உள் + அறை . ) 

முள்ளார் ( கந்தபு . சகத்திர . 6 ) . ( செ.அக. ). 


உள்ளான் குருவி வகை 


கோழியுள்ளான் 


காட்டு உள்ளான் 


கோரையுள்ளான் 


கீறியுள்ளான் 


nu 


துடுப்பு உள்ளான் 


மாறியுள்ளான் 


பதுங்கையுள்ளான் 


வாலாட்டியுள்ளான் 


மயில் உள்ளான் 


மூக்கு உள்ளான் 


கட்டித்தலை உ 

உள்ளான் 


தடிமூக்கு உள்ளான் 


உள்ளார் ? 


141 


உள்ளிக்கோலம் 


LAVAN .. 


( உள் = உள்ளார் . உள் = இரு . உள்ளார் = இருப்பவர். உள்ளவர் 

உள்ளான் ullan, பெ . ( n . ) உள்ளன் பார்க்க ; see ullan. 
செல்வம் உள்ளவர். உள்ளவர் உள்ளார் . தானே ( செ.அக. ). 
இருத்தலும் தன்பால் பிறிதொன்றை இருத்திக் கொள்ளலும் 
(உள் . ) அடிவினையின் பொருளாகும் . அடிவினை செய் 

(உள்ளன் – உள்ளான் . ) 
வினையிலும் செயப்பாட்டு வினையிலும் பொருளால் புடை உள்ளான் ullan, பெ . ( n . ) நீருள் மூழ்கிச் செல்லும் 
பெயரும் . ] 

பறவை ; common snipe, gallinago media , of which 
உள்ளார் ’ ullar , பெ . ( n . ) பகைவர் ( சூடா . ); foes , enemies, 

there are many varieties. “ உள்ளானும் வலியானு மெண் 
as those who do not care or regard others. 

ணிக்கொண்டு ( குற்றா . குற . 85.1 ) . 
( உள்ளாதவர் – உள்ளாதார் – உள்ளார் . ) 
உள்ளால் ul -! -al, கு.வி.எ , ( adv .) 1. உள்ளாலை பார்க்க ; 
see ullalai. சிந்தையுள்ளால் ( தேவா . 319 ) . 

( உள் + ( ஆலை. ) ஆல். ] 
உள்ளாலயம் u /-! -alayam, பெ . ( n . ) இதயம் ; heart. 

( சா.அக. ) . 
( உள் + ஆலயம் . ) 
உள்ளாலை ullalai, கு.வி.எ. ( adv .) 1. உட்பக்கம் ; inside. 
“ கடிசேர் நாற்றத்துள்ளாலை இன்பதுன்பக் கழிநேர்மை " 

144 
( திவ் . திருவாய் . 8,8,2 ) . 
ம . உள்ளால . 

உள்ளான் 
[ உள் + ஆலை . ஆலை = சுற்று , சுற்றுப்பக்கம் , பக்கம் . ) 
உள்ளாள் u / - / -al, பெ . ( n . ) 1. வீட்டின் உறுப்பினன் ; | இதன் இனம் : கோரையுள்ளான் , கீறியுள்ளான் . வாலாட்டியுள் 
member of a family or party , domestic. 2. உளவறிவோன்- | ளான் , தடிமூக்கு உள்ளான் , துடுப்பு உள்ளான் , மாறியுள்ளான் . 
ள் ; traitor in the guise of a friend , spy . அவனுக்கு பதுங்கையுள்ளான் , கோழியுள்ளான் , மயில் உள்ளான் , சிவப்பு 
உள்ளாள் இருக்கிறான் ( வின் . ) . ( செ.அக. ). 

மூக்கு உள்ளான் , காட்டு உள்ளான் , கட்டித்தலை உள்ளான் , கொசு 

உள்ளான் . 
ம . உள்ளாள் . 

தெ . உள்லமு; க . உல்லங்கி 
( உள் + ஆள் . ) 

[ உள் உள்ளான் . நீருள் மூழ்கும் இயல்புபற்றி உள்ளான் 
உள்ளாளம் ul - l - alam , பெ . ( n . ) உடம்பசையாமல் (உள்ளே செல்வது . ) எனப்பட்டது . ) 

உள்ளடக்கமாகப் பாடும் பாட்டு ; mode of singing | உள்ளான் ullan , பெ . ( n . ) பூச்சிவகை; insect. ( நெல்லை . ) 
without any motion of the features or limbs , in imitation 

( செ.அக.). 
of the Gandharvas . கந்தருவ ருள்ளாளப் பாடலுணர் 

(உள் – உள்ளான் . ) 
(சீவக. 658 , உரை ). 

உள்ளி ulli, பெ . ( n . ) கருதுவது , கருத்து ; that which 
[உள் + ஆளம் . பண்ணின் திறத்தைப் புறத்தசைவால் புலப்படுத் 

is considered , thought. 
தாமல் ஓசையளவாகவே உள்ளுக்குள் ஆளுதல் . ) 

[உள்ளுதல் = கருதுதல் , உள் – உள்ளி, இ வி.முத . ஈறு . ) 
உள்ளாளம் ul - l-alam , பெ . ( n .) கூத்தின் வேறுபாடு உள்ளி ? ப , பெ . ( n . ) வெண்காயம் (பிங்.) ; onion , alium 
( பிங் . ) kind of dance. ( செ.அக. ). 

cepa. 2. வெள்ளைப்பூண்டு ( மூ.அ. ) ; garlic . உள்ளில் 
( உள் + ஆளம் . கூத்தாடுபவன் பாடாமல் , உறுப்பசைவுகளை பார்க்க ; see ulil. ( செ.அக. ) . 
மெய்ப்பாடு தோன்றக் காட்ட , அதற்குரிய பண்ணசைவுகளை 

ம . உள்ளி ; க . உள்ளி, உரளி , உர்ளி ; கோத . உள்ய் ; துட , 
உள்ளாளமாகப் பாடிக்காட்டுதல் . இது இக்காலப் பரத நாட்டிய 

ஊண்ய் ; து . உல்லி , உள்ளி ; தெ . உல்லி ; கோண் . உல்லீ ; 
மாயிற்று . ) 

கொலா . உல்லி ; பர். உல்லி , குவி . ஊல்லி , உல்லி . 
உள்ளாளனம் ullalagam , பெ . ( n . ) உள்ளாளம் பார்க்க ; 

[உள் + இல் உள்ளில் 

உள்ளி (உள்ளே ஒன்றும் 
see ulalar . ( செ.அக. ). 

இல்லாதது . ) ] 
(உள்ளாளம் – உள்ளாளனம் . ) 

உள்ளிக்கோளம் ulli - k - kolam , பெ . ( n . ) கழுத்தின் கீழ் 
உள்ளாளுங்கள்ளாளும் ullalur -kallalum , பெ . ( n . ) இரு மார்பறையுள் திரண்டு காணும் கோளம் ; a two- lobed 

புறத்துக்கு மிணங்கிக் கள்ளமாய் நிற்பவன் ; a treache body in the neck and the thorax of an infant - thymus 
rous person .. 

gland .. 
[ உள் + ஆள் + உம் + கள் + ஆள் + உம் . கள் = கள்ளம் . ) [ உள் + கோளம் . ) 


உள்ளிட்டம் 


142 


உள்ளீடு 


உள்ளிட்டம் ulitam பெ . ( n . ) இழப்பு ; loss , ஏற்ற 

இழப்பு ; loss , ஏற்ற உள்ளியெண்ணெய் ulliyenney , பெ . ( n . ) 1. உள்ளியாம 
உள்ளிட்டம் வாராமல் காத்து நோக்கக் கடவராகவும் 

ணக்கெண்ணெய் ; oil extracted from a variety of castor 
( புது . கல் . 475 ) . ( செ.அக . ). 

seeds . 2. வெள்ளைப் பூண்டு எண்ணெய் ; oil obtained 

from garlic. ( சா.அக.). 
மறுவ . இழப்பு , போக்கு , போகு . 

[உள்ளி + எண்ணெய் . ) 
[ உள் – உள்ளிடு = உள்ளே குழிதல் , சரிதல் , இழந்து போதல் , 
உள்ளிடு - உள்ளிட்டம் = உட்குழிந்து போனது , ஒன்று உள்ளிருப்பு ulliruppu , பெ . ( n . ) 1. வைப்புநிதி ; reserve 
மில்லாமற் போனது , குறைவு பட்டுப் போனது . பொருள் cash . 2. கருவூலக்காவல் ; watching the treasury. 
இழப்பு . ] 

( செ.அக.). 
உள்ளிட்டார் ullittar, பெ . ( n . ) 1. கூட்டாளிகள் . partners 

ம. உள்ளிருப்பு . 
concerned in the same bargain, co - partners in land , 

[ உள் + இருப்பு . ] 
co - heirs . சாத்தனையும் அவனுள்ளிட்டாரையும் சேர்ந்த 
காணி . 2. முதலானவர்; all the rest , and company . | உள்ளில் uli, பெ . ( n . ) உள்ளிடம் ; உட்பக்கம் ; inside . 
செத்தன ரெழுவர் சிங்கசேனனை யுள்ளிட் டாரே 

[ உள் + இல் = உள்ளில் . ] 
( பாரத . பதினே. 100 ) . ( செ.அக.). 

உள்ளில் ulli, பெ . ( n . ) 1. வெங்காயம் ; onion . 2 . 
[உள் – உள்ளிடு – உள்ளிட்டார் . ) 

வெள்ளைப்பூண்டு ; garlic. 
உள்ளிடு - தல் ullidu- , 18. செ.குன்றாவி . (v.t.) உள்ளடக் 

[ உள் + இல் . உள்ளில் = உள்ளே ஒன்றும் இல்லாதது . உள்ளில் 
குதல் ; to include , comprise . " உரையாசிரியரை உள் 

– உள்ளி என மருவியது . ) 
ளிட்டோ ரெல்லாரும் " ( தொல்.விருத் . 45 ) . ( செ.அக. ). 

உள்ளில் நோய் ulil - nby , பெ . ( n . ) உடம்பினுள்ளிருக்கும் 
[உள் + இடு . ] 

நோய் ; internal disease . ( சா.அக. ) . 
உள்ளிடை ullicai, பெ . ( n . ) 1. உள்ளிடம் ; inner space. 

[ உள்ளில் + நோய் . ] 
" உள்ளிடை யடுத்த கோட்டத்து " ( இரகு . தசரத . 51 ) . 
2. மந்தணம் ; private affair, secret, உள்ளிடை பார்க்க உள்ளிவிழவு ullivilavu, பெ . ( n . ) பண்டைக்காலத்துக் 
வந்து நிற்கிறான் ( வின் . ) . 3. இடுப்பின் உட்பக்கம் ; கருவூரில் நிகழ்ந்த திருவிழா ; name of a festival in 
pelvis, inside the hip. ( செ.அக. ). 

Karuvir , the ancient Cera capital. “ கொங்கர் மணியரை 

யாத்து மறுகினாடு முள்ளி விழவினன்ன ( அகநா . 
ம . உள்ளிட . 

368 ) . 
[ உள் + இடை . ] 

[உள்ளி + விழவு. உள்ளியை ( வெங்காயம் . ) ஒத்த வெண்கல 
உள்ளிடையானவன் ullidaiyanavan , பெ . ( n . ) இனத் மணிகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆடும் விழா ஆகலாம் . ) 
தான் ; one of our fold or party . ( W. ) ( செ.அக. ). 

உள்ளிவிழா ullivila, பெ . ( n . ) உள்ளிவிழவு பார்க்க ; see 
[ உள்ளிடை + ஆனவன் . ] 

ullivilavu . அவை மதுரையாவணி யவிட்டமே உறையூர்ப் 
உள்ளித்திரி ullittiri, பெ . ( n . ) உள்ளிப்பூண்டின் உள் பங்குனி யுத்தரமே கருவூர் உள்ளி விழாவே யென் 
ளிருக்கும் பகுதி ; clove of garlic. ( செ.அக. ). 

றிவை போல்வன ( இறை . 16 , உரை ) . ( செ.அக. ). 
[உள்ளி + திரி . ) 

( உள்ளி + விழா . ] 
உள்ளிப்பல் uli- p - pal, பெ . ( n . ) உள்ளித்திரி பார்க்க ; உள்ளிழிச்சு - தல் ulliticcu- , 6. செ.குன்றாவி . ( v.t. ) 
see ullittiri. ( செ.அக. ). 

உட்கொள்ளுதல் ; to gulp , to swallow . ஸாரஸ்யத்தாலே 

உள்ளிழிச்சவும் மாட்டாதே உமிழவும் மாட்டாதே 
[உள்ளி + பல் . ) 

நடுவே நாக்கடியிலே வைத்திருக்கிற படியைச் சொல்லு 
உள்ளிப்பூடு uli - p - pidu, பெ . ( n . ) உள்ளிப்பூண்டு தல் ( திவ் . திருநெடுந் . 11 , வ்யா . ). ( செ.அக. ). 
பார்க்க ; see ulli - p - pundu. 

[உள் + இழிச்சு. ) 
[உள்ளி + ( பூண்டு . ) பூடு. ) 

உள்ளினர் ullinar , பெ . ( n . ) அணுக்கமானவர் ( திரு 
உள்ளிப்பூண்டு ulli - p - pundu, பெ . ( n . ) உள்ளி ; garlic வருட் .2 , பக் . 43 ) ; intimate friends . ( செ.அக. ). 
or onion . ( செ.அக. ) . 

[ உள் = உள்ளினர் . உள் = மனம் . ] 
[ உள்ளி + பூண்டு . பீள் – பூள் – பூண் - பூண்டு . ] 

உள்ளீடு ulidu ( n . ) 1. உள்ளிருக்குஞ்சத்து ; that which 
உள்ளியாமணக்கு uli- yamanakku, பெ . ( n . ) ஒருவகை is within , as the kernel in a nut . அறிவென்னுமுள்ளீ 
யாமணக்கு ; a variety of castor plant - ricinus communis. டின்மையின் , மக்கட் பதடியென்றார் . ( குறள் , 196 . 
( சா.அக. ). 

உரை ) . 2. உள்ளான கருத்து ; inner meaning , inherent 
[ உள்ளி + ஆமணக்கு . ] 

substance. " அவ்வெழுத்தினுள்ளீடு மறிவித்து ( காஞ் 
சிப் . கடவுள் .18 ) . 3. உடன்படிக்கை ; bond ( W.) . 4 . 


உள்ளு - தல் 


143 


உள்ளுறு - தல் 


மந்தணம் ; secret. உள்ளீட்டுக்காரியம் ( வின் . ) . 5 . தாங்கொண்ட விரதங்களுள்ளுடைய " ( நாலடி . 57 ) . 
உள்ளே இடப்பட்டது . ( ஆ.அக. ) ; that which is kept ( செ.அக. ) . 
inside . ( செ.அக.). 6. இனிப்பு போன்ற பணியாரங்க 
ளில் உள்ளிடும் பொருள். the essential inclosed in 

( உள் + உடைதல் . ) 

21 
a cake. 

உள்ளுடை uludai, பெ . ( n . ) 1. கோவணம் . ( சா . அக .); 

inner garment worn by man ; strip of cloth used as man s 
( உள் + ஈடு . இடு – ஈடு . ) 

fore-lap to cover nudity . 2. உட்சட்டை ; shirt, inner 
உள்ளு - தல் ullu-, 6. செ.குன்றாவி . ( v.t.) 1. நினைதல் ; garment. ( செ.அக. ). 
to think of , remember . ஒருதிசை யொருவனை யுள்ளி " [ உள் + உடை ] 
(புறநா. 121 ). 2. ஆராய்தல் ; to revolve in the mind, உள்ளுணர்ச்சி ulunarcci , பெ . (n .) உள்ளுணர்வு; 
investigate. " உள்ளப்படுவன வுள்ளி " ( திருக்கோ . 87 ) . 

அறிவு; inner consciousness , awakening of the mind , 
3. நன்கு மதித்தல் ; to honour , esteem . “ வேந்தன்க 

knowledge . 
ணூறெய்தி யுள்ளப் படும் " ( குறள் , 665 ) , 4. திரும்ப 
நினைத்தல் ; to recollect. உள்ளினே னென்றேன்மற் 

ம . உள்ளுணர்ச்சி . 
றென் மறந்தீ ரென்றென்னைப் புல்லாள் புலத்தக் கனள் [ உள் – உணர்ச்சி . ] 
( குறள் , 1316 ) 5. இடைவிடாது நினைத்தல் ; to think | உள்ளுப்புடை ullu -p-pudai , பெ . ( n . ) உட்டுளை 
without ceasing. ( செ.அக. ) . 

( பதிற்றுப் . 47.5 . உரை ) hole ina pipe, spout. ( செ.அக. ) . 
( உள் உள்ளு ] 

[ உள் – உள்ளு + புடை = உள்ளுப்புடை. புழை – 

– புடை . ] 
உள்ளு ullu, பெ . ( n . ) நினைவு , கருத்து ; thought, idea . | உள்ளுயிர் u /-/ -uyir, பெ . ( n . ) உள் ஆதனாகிய கடவுள் ; 

God , who is the inmost life of all creation . ( செ.அக. ). 
( உள் – உள்ளு. ] 

[உள் + உயிர் . ] 
உள்ளு Ulu , பெ . ( n . ) உள்ளான் ; common snipe. உள்ளு 
மூரலும் புள்ளும் புதாவும் " ( சிலப் . 10 , 117. ) . ( செ . உள்ளுயிர்க்குன்று - /-/- uyir- k -kuppu, பெ . (n.) நத்தை ; 

snail. ( W. ) ( செ.அக.) . 
அக . ) . 

[உள் + உயிர்க்குந்து 

உயிர்க்குந்து = உள்ளுயிர்க்குந்து . உயிர்க்குந்து = 
ம . உள்ளி . 

உயிர்ப்பது , மூச்சுவிடுவது . உயிர்க்குன்று ( கொ.வ.) . ) 
[ உள் – உள்ளு. உள்ளான் பார்க்க ; see ullan . ) 

உள்ளுருக்கி ullurukki, பெ . ( n . ) கணைநோய் 
உள்ளுக்குக்கொடு - த்தல் ullukku - k - kodu-, 4. செ.குன் ( இங்.வை. ); wasting disease of childhood , tabes 

றாவி . ( v.t. ) உண்ணும்படி மருந்து கொடுத்தல் ; to mesenterica . ( செ.அக.). 
administer internally , as medicine. 

( உள் + உருக்கி . ] 
( உள் . – உள்ளுக்கு + கொடு . ) 

உள்ளுருகு - தல் u /-/- urugu-, 5. செ.கு.வி. ( v.i. ) மனங் 
உள்ளுச்செல் ( லு ) -தல் ulu - c- cel-, 13. செ.குன்றாவி . கரைதல் ; to melt, as the heart. உண்ணிறைந்த 
( v.t.) 1. நினைவோடுதல் ; to pursue in thought. ஸர்வஜ் 

பேரன்பா லுள்ளுருகி " (தாயு.பொருள் . 10 ) . 
ஞனானவனை உணர்த்த வேண்டியிறே உள்ளுச்செல்லு ( செ.அக.) . 
கிறது ( திவ் . திருப்பா. 21.வ்யா . ) . 

[ உள் + உருகு . ] 
[ உள் – உள்ளு + செல் . ] . 

உள்ளுலவு u / -/- ulavu , பெ . ( n . ) சிற்றொடுவை பார்க்க ; 

see cirroduvai. 
உள்ளுடன் u / -/- udan, பெ . ( n . ) 1. பணிகாரத்தினுள்ளீடு ; 

ingredients inclosed in the interior of a cake or tart. ( உள் + உலவு. ] 
2. உட்கிடக்கை ; matter within , hidden meaning . | உள்ளுளவு ullulavu, பெ . ( n . ) உடந்தை ; collusion . 
( செ.அக.). 

" உள்ளுளவான கடைக்காரர்கள் ( மதி.களஞ். 1,9 ) . 
[உள் + உடன் . ] 

( செ.அக.). 
உள்ளுடுப்பு ulluduppu , பெ . ( n . ) உள்ளாடை ; inner [ உள் + உளவு . ] 
garment . 

உள்ளுறப்பு ullurappu , பெ . ( n . ) நெஞ்சுரம் ; firmness 

of mind . 
ம . உள்ளுடுப்பு . 

மறுவ . துணிவு , உரம் ; ம . உள்ளுறப்பு . 
( உள் + உடுப்பு . ] 

(உள் + உறப்பு . ] 
உள்ளுடை - தல் ulludai-, 2. செ.கு.வி. 

செ.கு.வி. ( v.j. ) 1 . 

உள்ளுறு - தல் ulluru- , 4. செ.கு.வி. ( v.i. ) உள்ளிருத்தல் , 
மனமுறிதல் ; to be heart broken , sorely grieved . 
“ பிணிக்குள்ளுடைந்தேன் ( மறைசை. 63 ) . 2. முழு 

உட்படுதல் ; to be in , concermed in , involved . ( செ.அக. ). 
துஞ்சிதைதல் ; to be destroyed utterly. “ ஊக்கித் [ உள் + உறு . ) 


உள்ளுறு - த்தல் 


144 


உள்ளோசை 


உள்ளுறு - த்தல் u / - / -uru-, 4. செ.குன்றாவி . ( v.t.) 1 . “ உள்ளூ ரிருந்துயிர் கொன்னே கழியாது " (நாலடி , 
உட்செலுத்துதல் ; to thrust in , insert, instil, as principles. 286 ) . ( செ.அக. ). 
“ மட்பெருங் குகையினின் மருந்தையுள் ளுறுத்தான் 

[உள் + ஊர். ) 
( கந்தபு . மார்க் . 132 ) . 2. உட்கருதுதல் ; to consider, 
think about. “ உள்ளுறுத் திதனோ டொத்துப் பொருண் உள்ளூர்ச்சரக்கு ullur- c -carakku, பெ . ( n . ) 1. உள் நாட்டு 
முடிகென ( தொல் . பொருள் . 48 ) . 3. உள்ளிடுதல் ; மருந்துச்சரக்கு ; local product, indigenous drugs. 2 . 
to include , comprise. தோழி யுள்ளுறுத்த வாயில் " 

சொந்த ஊரில் விளையும் பொருள் ; local product. 
( தொல் . பொருள் . 149 ) . ( செ.அக. ). 

( செ.அக. ). 

( உள் + ஊர் + சரக்கு . ] 
[ உள் + உறு . ) 
உள்ளுறுப்பு uluruppu, பெ . ( n . ) உடம்பின் உள்ளே உள்ளெரிச்சல் ul-l- ericcal , பெ . ( n . ) பொறாமை ; envy , 

jealousy. ( செ.அக. ) . 
இருக்கும் உறுப்புகள் ; the internal organs of the body . 

(உள் + எரிச்சல் . ) 
[ உள் + உறுப்பு . ] 
உள்ளுறை u / + urai, பெ . ( n . ) 1. உட்கருத்து ; inward | உள்ளெரிவு 1/-/-erivu, பெ . ( n . ) உள்ளழற்சி ; inflammation 

of the internal organs. 
thought, real opinion , the thing intended . 260 2617 (656 
எது ? ( வின் . ) . 2. மறைபொருள்; hidden meaning . ( உள் + எரிவு . ] 
இப்பாட்டிற்கு உள்ளுறை யாது ? 3. ஆசுகவிக்குக் உள்ளே ulle , கு.வி.எ. ( adv. ) உள்ளாக ; அகத்த ; inside. 
கொடுக்குந் தலைப்பு ; subject matter proposed for 

ம . உள்ளே . 
composing a verse impromptu . ஒருவன் நேர் கொடுத்த 
வுள்ளுறைக் கப்போது உரைப்பதனை யாசென்றார் ( உள் + ஏ - உள்ளே. ] 
( வெண்பாப் . செய் . 2 ) . 4. பொருளடக்கம் ; contents, | உள்ளேபோடு - தல் ulle - podu-, 19. செ.குன்றாவி . ( v.t.) 
as of a book 5. உள்ளுறையுவமம் பார்க்க ; see 

தன்வயப்படுத்துதல் ; to get into one s power , bring 
ullurai - y - uvamam. உள்ளுறை தெய்வமொழிந்ததை நில over to one s interests . ( W. ) ( செ.அக.). 
னெனக் கொள்ளும் " 
கொள்ளும் " ( தொல் . பொருள் . 

பொருள் . 47 ) . 

( உள்ளே + போடு. ] 
( செ.அக. ). 

உள்ளேயிறக்கு - தல் ulle - y - irakku-, 5. செ.குன்றாவி . 
குறிப்பால் புலப்படுத்தும் கருத்து உள்ளுறை எனப்படும் . 
அன்புணர்வை மட்டும் புலப்படுத்திக் காட்டும் குறிப்பு 

( v.t.) 1. விழுங்குதல் ; to swallow . 2. உள்ளே புகும்படி 
இறைச்சி என வேறு பிரித்துக் காட்டப்படும் . அன்புறுதகுந 

செய்தல் ; to let in . ( சா.அக. ). 
இறைச்சியுட் சுட்டலும் " . ( தொல் . பொருள் . 231 ) என்றார் 

(உள் – உள்ளே + இறக்கு . ] 
தொல்காப்பியர் . உள்ளுறையின் பாற்பட்ட குறிப்பு தெய்வ 
மல்லாத கருப்பொருள்களைப் பற்றுக்கோடாகக் கொண்டு உள்ளொடுக்கம் - / - / -odukkam , பெ . ( n . ) தன்னடக்கம் ; 
வரும் . 

self control. ( செ.அக.). 
(உள் + உறை. ] 

( உள் + ஒடுக்கம் . ] 
உள்ளுறை u - t- urai, பெ . ( n . ) 1. உட்புகட்டும் மருந்து ; உள்ளொலி u/-|-oli, பெ . ( n . ) உள்ளோசை பார்க்க ; see 
any medicine given to be taken internally . 2. புண்புரை 

ullbsai, 
களுக்கு உள்ளே புகட்டும் மருந்து ; any medicine which (உள் + ஒலி . ) 
is inserted into cavities of sores . 

உள்ளொற்று - தல் ulloru- , 15. செ.கு.வி. ( v.i. ) உண் 
( உள் + உறை. ] 

ணிகழ்ச்சியை உய்த்துணர்தல் ; to discern a thing that 
உள்ளுறையுவமம் ullurai- y - uvarmam, பெ . ( n .) வெளிப்ப 

is hidden from public view . உள்ளொற்றி யுள்ளூர் 
டையானன்றிக் குறிப்பாற் பொருளைப் புலப்படுத்தும் 

நகப்படுவர் ( குறள் . 927 ) . ( செ.அக. ). 
உவமம் ; indirect suggestion by which an author who (உள் + ஒற்று . ) 
does not propose to explicitly state his idea , endeavours, உள்ளோக்காளம் u / -l - bkkalam , பெ . ( n. ) குமட்டல் ; 
however, to present it through the skilful employment 

inclination to vomit. 
of such telling comparisons as would help people to 
infer there from that he actually intended to convey , 

( உள் + ஒக்காளம் . ] 
opp . to ஏனையுவமம் . 

உள்ளோசை u /- /-bSai, பெ . ( n . ) 1. உள்ளொலி ( பிங் . ) ; 
[ உள் + . உறை + உவமம் . ) 

internal sound unheard by others , as the beating of 

the heart. 2. மெல்லோசை ( திவா . ); low note, as of 
உள்ளூர் ulir , பெ . (n.) 1. ஊர்நாடு ; heart of a town, a lute . ( செ.அக.) . 
interior of a village. 2. சொந்தவூர்; own town : home. 

(உள் + 

ஒசை. ) 


உளகன் 


145 


உளமை 


ஞெளிர் , தெளிர் , நரல்வு , நுழைவு , நுணுக்கம் , முரல், முரல்வு , உளப்பாட்டுத்தன்மை ulappattu -t -tapmai, பெ . ( n . ) 
விழைவு முதலியவற்றின் உள்ளாளம் உள்ளோசை முன்னிலை , படர்க்கையிடத்தாரைத் தனித்தனியே 
எனப்படும் . 

னும் சேர்த்தேனும் உடன்கூட்டுந் தன்மையிடம் (நன் . 
உளகன் ulagan , பெ . ( n . ) உள்ளானவன் ; one who is 332. விருத் . ) ; ( Gram .) Ist pers . pl . which of necessity 
subjected to, enthralled . “ பல்வினைக்கே யுளகரெல் must include the 2nd pers. or 3rd pers. or both . 
லாம் " (திருநூற் : 61 ) . 

( செ.அக. ). 
[ உள் – உள்கன் – உளகன் . ) 

[ உள் – உளப்படு – உளப்பாடு – உளப்பாட்டு + தன்மை . ] 
உளகு ulagu , பெ . ( n . ) உட்டுளையுள்ள யாழின் தண்டு; உளப்பாட்டு முன்னிலை ulappattu - munnilai , பெ . (n. ) 
stem of the yal. “ உளகு புரையு முன்கை யவளோடும் " படர்க்கையிடத்தாரை உடன் கூட்டும் முன்னிலை ; 
( சேதுபு . தருமகுத் . 22 ) . ( செ.அக. ). 

( Gram .) 2nd pers . which includes also the 3rd pers. 
( உள் – உளகு . ] 

( செ.அக. ). 
உளகு ulagu , பெ . ( n . ) சிற்றூர்வொழுகு ; விலைமதிப்புக் 

[உளப்பாட்டு + முன்னிலை. ) 
குறிப்பேடு ; standard rate, as for assessment; register | உளப்பாடு ula - p - padu, பெ . ( n . ) 1. எண்ணம் ; object, 
or detailed account of the lands in a village. ( C.G. ) . intention , purpose. “ முயற்சியும் உளப்பாடுமின்றி " 
( செ.அக. ). 

(திருக்கோ . 14 , உரை ) . 2. மனத்துயர் ; mental suffering , 
[ ஒழுங்கு - ஒழுகு - ஒளகு – உளகு . ( கொ.வ. ). ஒழுகு 

sorrow , grief. உளப்பா டுணர்பவர் யாவர் ( தாயு. 
பார்க்க ; see olugu . ] 

ஆரணம் , 6 ) . ( செ.அக. ). 
உளதா - தல் uladi-, 18. செ.கு.வி. ( v.i.) 1. உண்டாதல் ; ( உளம் + படு - உளப்படு – உளப்பாடு . ] 
to originate; come into being . “ இலதுகாரிய முதலுளதாகு உளப்பாடு ula- p - padu, பெ . ( n . ) உட்படுத்துகை ; 
மென்னில் ( சி.சி. 1,7 ) . 2. இருத்தல் ; to exist. 

including , enclosing . உளப்பாட்டுத் தன்மைப் பன்மை . 
( செ.அக.) . 

( செ.அக.). 
[உளது + ( ஆகுதல் . ). ஆ - தல் . ] 

[ உள் + படு - உளப்படு – உளப்பாடு . ] 
உளது uladu , பெ . (n. ) 1. இருப்பது ; that which is . 

உளப்பு ulappu, பெ . ( n . ) நடுக்கம் ; trembling , shaking . 
2. மெய்ம்மை; truth . " இலையெனினுளதே சொல் 

“ தன்னுளப்பருந் தகைமை தன்னால் ( கம்பரா . இராவ 
( வைராக் சத . 27 ) . ( செ.அக.) . 

ணன்களங் . 15 ) . ( செ.அக. ). 
ம . உளது . 

[உள + பு – உளப்பு . ] 
[உள்ளது – உளது . ) 

உளம் ulam , பெ . ( n . ) 1. உள்ளிருக்கும் மனம் ; mind , 
உளப்படு - தல் ula - p - padu-, 20. செ.கு.வி. ( v.i. ) இசை 

heart . 2. மார்பு ; breast. நரிமா வுளங்கிழித்த வம்பினில் 
தல் ; to agree . ( W. ) ( செ.அக.). 

( நாலடி . 152 ) . 3. எண்ணம் ; thought. ( செ.அக. ). 
[ உள்ளம் – உளம் + படு . ] 

ம . உளம் . 
உளப்படு - தல் ula- p - padu-, 20. செ.கு.வி. ( v.i.) 1 . 

[உள் – உள்ளம் – உளம் . ] 
உள்ளடங்குதல் ; to be included . அன்னென் கிளவி 
யுளப்பட " ( தொல் . எழுத் . 119 ) . 2. உரியதாதல் ; to உளம்பு - தல் ulambu-, 6. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 
be proper , fitting, appropriate . " மன்னவற் குளப்படு கடன் அலைத்தல் ; to stir up , beat up , as game , கைம்மா 
முறையுதவி ( கந்தபு . திருநாட் . 25 ) . ( செ . அக .). வுளம்புநர் ( கலித் . 23 ) . 2. புதரைத் தட்டி வேட்டை 
( உள் – உள + படு . ] 

விலங்கைக் கிளப்புதல் ; to drive out the animals from 

thicket in hunting. 
உளப்படுத்து -தல் ula - p - paduttu-, 5. செ.குன்றாவி . 
( v.t.) 1. மனத்துட் கொள்ளுதல் ; to bear in mind , keep [ உல் – உள் – உள – உளம்பு . ) 
in remembrance. “ ஈதுளப்படுத்திருத்திர் நீர் " ( உபதே உளம்பு - தல் ulambu-, 15. செ.கு.வி. ( v.i. ) ஒலி 
சகா . சூராதி . 90 ) . 

எழுப்புதல் ; to make a noise , to howl . குறுநரியுளம்பும் 
[உள் – உளம் + படுத்து . ] 

( அகநா. 94 ) . 
உளப்படுத்து - தல் ula - p - paduttu-, 5. செ.குன்றாவி . 
[ உல் – உள் – உள - உளம்பு . ) 
( v.t. ) உட்படுத்துதல் ( வின் . ) ; to include , cause to agree . 

உளமை ulamai, பெ . { n . ) உண்மை ; truth reality . 
(உள் + படுத்து . ) 

உளமை யுணரா தொடுங்கி ( பு.வெ. 10. காஞ்சி . 
உளப்பறி - தல் ula - p -pari-, 4. செ.கு.வி. ( v.i. ) உளவறி 5 ) . ( செ.அக. ) . 

பார்க்க ; see ulavar. ( செ.அக. ). 
[உள்ளாப்பு – உளப்பு + அறி . ( கொ.வ. ) ] 

( உள் – உளமை . ] 


( 


ம . உளமை . 


உளர் - தல் 


146 


உளறுபடி 


உளர் - தல் ular-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1. கோதுதல் ; து . உளவு ; க . , தெ . ஒலவு .. 
to adjust, smooth out , as birds their feathers , “ கதுப் 

(உளவு 

– உளவன் . ) 
புளரி , ( குறுந் . 82 ) . 2. தலை மயிர் ஆற்றுதல் ; to 

உளவாடம் ulavadam , பெ . ( n . ) முன்பணம் ; advance 
spread out and draw the fingers through , as in drying 

of money . ( செ . அக .) . 
wet hair. " கூந்தலுளா ( கலித் . 105 ) . 3. அசைத்தல் ; 
to shake , cause to move or flyabout. " விரைவளர் கூந்தல் ( உள்ளவடம் - உளவடம் – உளவாடம் . உள்ளவடம் 

உள்ளதாகிய பொருளை முன்பணமாக இடுதல் . ] 
வரைவளி யுளர " ( புறநா . 133,4) . 4. சிதறுதல் ; to 
scatter , throw about, strew . கனைத்துவண் டுளர்ந்த | உளவாள் ulaval, பெ . ( n . ) துப்பாள் ; spy , male or female. 
தார்க் காளைசீவ கன்னரோ" (சீவக . 707 ) . 5. தடவுதல் ; ( செ.அக.). 
to draw the fingers over, as a bow string. " 6616065 

(உளவு + 

ஆள். ) 
ணுளர்தீயே " ( கலித். 7 ) . 6. யாழ் முதலியன இசைத் உளவாளி ulavali, பெ . ( n . ) 1. உளவாள் . ( தாசில்.நா.); 
தல் ; to thrum , as a yal; to play , as an instrument . 

spy , informer . 2. உளவு பார்க்க ; see ulavu. ( செ.அக. ). 
" மென்மொழி மேவல ரின்னரம் புளர " ( திருமுரு . 142 ) . 
7. கலக்குதல் ; to disturb, ruffle, stir up , as fish the (உளவு + ஆள் + இ . ) 
water of a pool. “ சேலங் குளர்வயற் சேவூர் " ( இறை . உளவு ulavu , பெ . ( n . ) 1. மந்தணம் ; secrecy , privacy. 
2. பக் .41 ) . 

உளவி லேயெனக் குள்ள வாறுணர்த்தின் ( தாயு . 
[ உல் – உள் – உள – உளர் . ) 

எனக்கென. 19 ) . 2. உள்ளாராயும் துப்பு ; secret, internal 

affair espied or ascertained by an emissary in disguise 
உளர் -தல் ular-, 5. செ.கு.வி. ( v.i. ) 1. காலம் கடத்துதல் ; 

to be afterwards disclosed to others . 3. வேவு; spying , 
to delay . அவனை யுளரா தழிக்க ( விநாயகபு. 52,18 ) . 

prying , espionage. " கண்ணிற்கண்ட வுளவு ( கம்பரா . 
2. அசைதல் ; to stir , move . “ நீருளர் பூந்தா மரைப் 

பிணிவீ . 116 ) . 4. ஒற்றன் ; spy , informer . 5. வழி ; 
போது ( கலித் . 112 ) . 3. சுழலுதல் ; to whirl, whiffle, 

means , method , expedient. “ ஊழை யகற்ற வுளவறியாப் 
as wind ( W. ) . 4. உறுதியற்றாடுதல் ; to be loose , as 

பொய்யனிவன் ( அருட்பா , 11 , எழுத்தறி . 24 ) . 6 . 
a pin or a screw .. 

உள்ளதன்மை ; real nature. " உளவறிந்தெல்லா நின் 
[ உல் – உள் – உளர் – உளர் - தல் . ] 

செய லாமென " ( தாயு . எனக்கென . 2 ) . 
உளர் ular , பெ . ( n . ) உடந்தை ( யாழ் . அக .); accomplice. ம . , து . உளவு ; க . , தெ . ஒளவு . 
[உள் – உளர் . ) 

[உள் – உளவு . ] 
உளர்ச்சி ularcci, பெ . ( n . ) 1. சுழற்சி ; whirling. 2. உளர்ப்பு ; உளவு ulavu, பெ . ( n . ) உளவன் பார்க்க ; see ulavan . 
shaking. 

( செ.அக.) . 
[ உல் – உள் – உள - உளர் - உளர்ச்சி . ) 

( உள் – உளவு . ] 
உளர்ப்பு ularppu , பெ . ( n . ) அலைக்கை ; stirring, shaking , உளவுகாரன் ulavu - kiran பெ . ( n . ) உளவன் பார்க்க ; 
agitating. “ விரலுளர்ப்பவிழ்ந்த ( திருமுரு . 198 ) . 

see ulavan. ( செ.அக. ). 
( செ.அக.) . 

(உளவு + காரன் . ) 
[உளர் – உளர்ப்பு . ] 

உளறல் ularal , பெ . ( n . ) 1. பேரொலி ( பிங் . ) ; shouting , 
உளர்வு ularvu, பெ . ( n . ) 1. அசைகை ; moving . 2 . 

clamour , sound of many voices . 2. குழறுபடையான 
யாழ்வாசிக்கை ; playing a yal. கையுளர்வின் யாழிசை 

மொழி ; incoherent speaking . ( செ.அக.). 
கொண்ட வினவண்டு " ( கலித் . 131,8 ) . 3. சுழலுகை; [ உளறு – உளறல் . ) 
whirling, whiffling , turning (W. ) . ( செ.அக.). 

உளறு - தல் ularu-, 10. செ.கு.வி. ( v.i. ) 1. ஆரவாரித்தல் 
[உல் – உள் – உள – உளர் – உளர்வு . ] 

( பிங் . ) ; to roar , shout , vociferate . 2. கண்டபடி 
உளர்வு ularvu, பெ . ( n . ) பேரொலி ; loud noise. 

பிதற்றுதல் ; to clamour without sense , utter unmeaning 

vociferations, speak incoherently as through fear, talk 
[ உல் – உள் – உள – உளர் – உளர்வு . ) 

blatantly. பந்த மயக்கிருக்கப் பற்றொழிந்தே னென்றுள 
உளவறி - தல் ulavari-, 2. செ.கு.வி. ( v.i. ) துப்பறிதல் ; றும் ( தாயு . பராபர . 336 ) . ( செ.அக. ). 

to spy out the secrets of a person , family or state , for ம . உளறுக ; க . ஔறு ; தெ . ஊல் ( நரி ஊளையிடல் ) ; பட 
some sinister object. ( செ.அக. ). 

ஊவலிக்கு ( ஊளையிடல் . ) . 
[உளவு + அறி - தல் . ] 

[ உளர்தல் = அசைத்தல் , நடுங்குதல் , ஒலித்தல் . உளர் - உளறு . ) 
உளவன் ulavan, பெ . ( n. ) துப்பாள் ; spy ; he who is 

உளறுபடி ularu - padi, பெ . ( n . ) உளறுபடை பார்க்க ; 
in the secret; secret agent. "உளவனில்லாமலூரழியாது 

see ularu - padai. ( செ.அக. ). 
( குமரே. சத . 91 ) . ( செ.அக. ). 

[உளறு + படு : உளறுபடு – உளறுபடை - உளறுபடி . ) 


உளறுபடை 


147 


3 


உளுக்கு - தல் 


உளி 


2 


உளறுபடை ularu - padai, பெ . ( n . ) பேச்சிற் குழறுகை; உளியம் uliyam , பெ . ( n . ) கரடி ; bear “ நாளுலா வெழுந்த 
incoherence in speaking . ( செ.அக.). 

கோள்வ லுளியம் ( அகநா . 81 ) . ( செ.அக. ). 
( உளறு + படு = உளறுபடு -- உளறுபடை . ) 

ம . உளியம் . 
உளறுவாயன் ularu - vayan , பெ . ( n. ) பிதற்றுவோன் ; [உளி – உளியம் . உளிபோன்ற கூரிய உகிர்களை உடையது. ) 
babbler, he that chatters. ஊமைக் குளறுவாயன் உற்பாத உளிவை - த்தல் ulivai- , 4. செ.கு.வி. (v.i.) மரத்தை 
பிண்டம் . ( செ.அக. ). 

உளியிட்டுப்பிளத்தல் ( யாழ் . அக .); to split wood with 
(உளறு + வாய் + அன் . ) 

an iron tool . ( செ.அக. ). 
uli, பெ . ( n . ) 1. தச்சுக்கருவிகளுளொன்று ; chisel . ( உளி + வை . ) 
“ கூருளி குயின்ற வீரிலை ( நெடுநல் . 119 ) . 2. கணிச்சி 

உளு - த்தல் ulu-, 4. செ.கு.வி. ( v.i. ) மர முதலியவை 
( திவா . ); battle - axe . 3. சித்திரிக்குங்கருவி ; burin , 

புழுவால் அரிக்கப்பட்டுக் கெடுதல் ; to be worm eaten , 
engraver s tool . ( W. ) 4. நகஞ்சீவி ; barber s instrument 

as wood; to be eaten out by insects, as grain , as seeds. 
for paring nails. ( J. ) 5. கூர்மை ; sharpness . ( செ.அக.). 

( செ.அக. ). 
ம . , க . , து . உளி ; தெ . உலி ; கோத ., துட . உள்ய் . 

[உள் – உளு - உளுத்தல் , உளு = உட்செல் . ) 
[ உள் – உளி = உள்ளே செல்வது , வெட்டுவது. ) 

உளு ulu, பெ . ( n . ) 1. உள்ளே துளைத்துச் செல்லும் 
உளி uli, பெ . ( n . ) இடம் ( பிங் . ) ; place . ( செ.அக. ). 404 ; wood - worm , wood - borer, wood - fretter. " 61600T 

ணுளு வுண்டென ( சீவக . 1899 ) . 2. உளுத்தது ; that 
( உள் – உளி. ] 

which is rotten . " மிளகுளு. வுண்பான் புகல் " ( பழ . 23 ) . 
உளி uli, இடை . (part.) 1. ஓர் ஏழனுருபு . ( திருமுரு . ( செ.அக. ) . 

95 ) ; in or at, a loc . ending . 2. மூன்றாம் வேற்றுமைப் 
பொருள்படும் இடைச்சொல் ( குறள் . 545 , உரை ) ; by 

ம . உளு ,உளும்பு : க . உபுளு ( ஒருவகை அட்டை ) ; து . உபுளு ; 

தெ . உலுமு ; கூ . லூபென் . 
or along , a particle having the force of an instr, ending . 
3. ஒரு முதனிலைப் பொருளீறு ( மலைபடு . 153 . [ உள் – உளு = உள்ளே துளைத்துச் செல்வது . ) 
உரை) ; an expletive suff. ( செ.அக. ) . 

உளுக்கா - த்தல் ulukki-, 4 செ.கு.வி. ( v.i. ) 1. உள் 
( உள் – உளி . உள் = இடம் . ] 

ளொடுங்குதல் ; ஓரிடத்தில் இருத்தல் ; to sit down . 

சோளேந்திரசிங்கனை யுளுக்காக்கப் பண்ணுகிறேன் 
உளிக்குத்து uli - k - kuttu , பெ . ( n . ) முட்டியாற் குத்துங் 

( ஈடு . 6,4,9 ) . 2. சுவர் முதலியவை கீழிறங்குதல் ; to 
குத்து ( நெல்லை . ); fisticuff . ( செ.அக. ). 

sink as a wall. ( W. ) ( செ.அக. ). 
(உளி + குத்து . உளி குத்தினாற்போல் ஆழப்பதியும் குத்து . ) 

[உளுக்கு + ஆர் - த்தல் - உளுக்கார் - த்தல் – உளுக்கா - த்தல் . ] 
உளிக்கொம்பு uli - k - kombu , பெ . ( n . ) விலங்கின் அடிக் 

உளுக்காரு - தல் ulukkaru- , 9. செ.கு.வி. ( v.i. ) உளுக்கா 
கொம்பு ; stump of a horn . ( செ.அக. ). 

பார்க்க ; see ulukka. ( செ.அக. ). 
(உளி + கொம்பு உளிக்கொம்பு அடிப்பக்கம் பருத்த 

[உள் – 

உள்கு – உளுகு – உளுக்கு உள்ளொடுங்க, 
கொம்பு. ) 

உயராமல் கீழே தாழ்ந்திரு . உளுக்கு + ஆர் + உ . தாழ்ந்திருத் 
உளிகை uligai, பெ . ( n . ) ஐங்காய மென்னும் ஐம்மலம் ; தலை எய்து . உகரம் ஏவலொருமையீறு . ) 
the five evils attached to the soul. ( சா.அக. ). 

உளுக்கு - தல் ulukku-, 15. செ.கு.வி. ( v.i. ) 1. சுளுக்கு 
[ உள் – உளிகை (உள்ளிருப்பது ) . ] 

தல் ; to be sprained , dislocated . 2. நெளிதல் ; to writhe. 
உளிஞை ulirai , பெ . ( n . ) 1. கோபுரவாயில் ; entrance 

" நிலமுது குளுக்கிக் கீழுற ( கம்பரா . கார்முக . 10 ) . 
of a fort. 2. படை ; army . 

( செ.அக. ) . 

ம . , உளுக்கு .. க . , தெ. ஊலு . ( அழுகுதல் . ) : து . உள்கு . 
[ உள் உளிஞை. ] 

[ உள் – உளுக்கு = உள்ளசைதல் . ] 
உளித்தலைக்கோல் uli -t- talai - k - kol, பெ . ( n . ) இருப்புப் 

பாரை; crowbar . " எயின்சேரியி னுள்ளமாத ருளித்த உளுக்கு -தல் ulukku-, 5. செ.குன்றாவி . ( v.t.) மெருகிடு 
லைக் கோல்கொடு " ( கந்தபு . வள்ளி. 28 ) . ( செ.அக. ). தல் ; to polish or streak metallic articles. (W. ) . 
(உளி + தலை + கோல் . உளியை அல்லது கூர்மையுள்ள [ உள் – உளுக்கு . ] 
இரும்பைத் தலையிற் செருகிய மரக்கோல் . ) 

உளுக்கு - தல் ulukku , பெ . ( n . ) சுளுக்கு ; sprain , 
உளிப்பாரை uli-p- parai , பெ . ( n . ) உளித் தலைக்கோல் dislocation . ( செ.அக.). 
பார்க்க . ( யாழ் . அக .) ; see ull- t - talai - k -kol. ( செ.அக. ). 

ம . உளுக்கல் ; தெ . இலுகு : க . உளுகுகு : து . உள்கு . 
[உளி + பாரை , பாரை = நீண்டது . ) 

[ உல் – உலு – உலுக்கு – உளுக்கு = உள்ளிசைப்பு . ) 


– உளி 


உளுத்தம்பயறு 


148 


உளை - தல் 


ஈறு . ) 


( உளு 


உளுத்தம்பயறு uluttam - payaru , பெ . (n .) உளுந்து உளுப்புத்தாவு - தல் uluppu - t -tivu-, 8. செ.கு.வி. ( v.i. ) 
பார்க்க ; see ulundu . ( சா.அக. ). 

உளுக்கத் தொடங்குதல் ; to be attacked by a pest , 

as a crop . ( W. ) . ( செ.அக.). 
(உளுந்து – உளுத்து + பயறு - உளுத்தம்பயிறு . ) 

(உளுப்பு + தாவு . ] 
உளுத்தமா uluttamd, பெ . ( n . ) உளுந்து மாவு ; the flour 
of black - gram . 

உளுவாய் uluvay , பெ . ( n . ) வெந்தயம் ; fenugreek. 

( சா.அக. ) . 
ம . உளுத்த மாவு . 

( உள் – உளு + வாய் . உளு 

வாய் . உளு = சிறியது . வாய் சொல்லாக்க 
(உளுந்து – உளுத்தம் + மாவு - உளுத்தமாவு – உளுத்தமா . ] 
உளுத்தவெலும்பு ulutta - v -elumbu , பெ . ( n . ) அரித்த உளுவை uluvai, பெ . ( n . ) 1. உழுவைமீன் ; a sea - fish, 
Oogywy ; gangrenuous eating of a bone - caries. 

green with brown spots , gobius ornatus . 2. ஆற்றுமீன் 
( சா.அக. ). 

வகை ; a fresh water -fish , variable, generally fawn 
( உலு – உளுத்த + எலும்பு . ) 

coloured with spots, gobius , giuris . 3. கடல் மீன்வகை 

( பாலவா . 1085 ) ; a sea - fish , brownish gray , saurida 
உளுத்திரம் uluttiram , பெ . ( n . ) மஞ்சள் ; turmeric . 

tumbil . ( செ.அக. ). 
( சா.அக.). 

உளுவைகள் 
(உளு – உளுத்து – உளுத்திரம் . ) 

ஆற்றுளுவைகள் 

கடலுளுவைகள் 
உளுத்துப்போ- தல் ulutu - p - po-, 8. செ.கு.வி. ( v.i. ) 1 . 
புழு வரித்தல் ; to be eaten up by worm . 2. வெடிப்பி 

1. வெள்ளுளுவை 

1. மண்ணுளுவை 
னால் உளுத்தல் ; to be corroded by salt - petre. 2. கல்லுளுவை 

2. குண்டலவுளுவை 
( சா.அக. ). 

3. கோரையுளுவை 
– உளுத்து + போ. ) 

(உளு + வாய் - உளுவாய் – உளுவை . ] 
உளுந்து ulundu, பெ . ( n. ) பயறுவகை ; black - gram . 

( செ.அக. ). 
(உள் – உளு = உள்ளொடுங்குதல் , தாழ்தல் . உளு – உளுந்து 

உயரமாகாமல் தாழ்ந்து குட்டையாய் வளரும் செடி . 
உள்ளொடுங்கித் தாழ்ந்து பற்றிக் கொள்ளும் இயல்பால் 

உளும்பு – உடும்பு எனப் பெயர் பெற்றமை ஒப்பு நோக்குக . ) 
உளுந்துச்செடி ulundu - c - cedi, பெ . ( n . ) உளுந்து 

விளையும் செடி ; plant of black - gram , phaseolus 
radiatus . ( சா.அக. ). 

(உளுந்து + செடி . ) 
உளுந்தூர்ச்சக்கரம் ulundur - c - cakkaram , பெ . 

பழைய நாணய வகை . ( பணவிடு . 145. ) ; an ancient 
coin , probably after a place ulundir . ( செ.அக. ). 

உளுவை 
(உளுந்தூர் + சக்கரம் . ) 

உளை - தல் ulai-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. குடைச்சல் 
உளுப்பு uluppu , பெ . ( n . ) 1. உளுக்கை ; condition 

நோவடைதல் ; to ache or suffer pain in the limbs, 
of being worm - eaten . ( W. ) 2. உளுத்தமரம் ( திவ் . 

as from weariness , cold , rheumatism. கால் உளைகிறது . 
பெரியாழ் . 3,7,3 . ஸ்வா.வ்யா. ): worm - eaten tree . 

2. வயிறுளைதல் ; to suffer griping pain , as with 
( செ.அக. ). 

dysentery . 3. பேறுகால வேதனைப்படுதல் ; to travail. 

4. மனம் வருந்துதல் ; to suffer in mind , to be in 
ம. உளுப்பு . 

distress ; to touch deeply . உளையச் சொன்னான் 
[ உள் – உளு - உளுப்பு. ) 

( கம்பரா . கையடை . 10 ) . 5. அழிதல் ; to perish ; to 
உளுப்பு Uluppu , பெ . ( n . ) நாணம் ; கூச்சம் ; shame, 

be destroyed . உளையா வலியொல்க ( தேவா . 570.8 ) . 

6. தோற்றல் ; to be defeated , vanquished . சுடருக் 
shame - facedness . ( சேரநா . ). 

குளைந்து ( திவ் . இயற் . திருவிருத் . 69 ) . 7. சிதறிப்போ 
ம . உளுப்பு . 

தல் ; to disperse, scatter , to be diffused . காலுளைக் 
(உள் – உளு 

கடும்பிசி ருடைய வாலுளை ( பதிற்றுப் . 41.25 ) . 
– உளு – உளுப்பு . ) 

( உள் – உளு 

– உளை . ) 


3 


உளுவை மீன் வகை 


வெள்ளுளுவை 


கல்லுளுவை 


ஊசிக்கணவாய் 


கோரையுளுவை 


ப 


மண்ணுளுவை 


ஊசிக்கழுத்தி 


உளை - த்தல் 


149 


உற்றது 


- உளை : 


உளை - த்தல் ulai- . 2. செ.குன்றாவி . ( v.t. ) 1. வருத்து உளைச்சல் ulaiccal, பெ . ( n . ) நோதல் ; pain . ( செ.அக. ). 
தல் ; to afflict torment , make sorrowful. மாலையென் 

ம . உளச்சில் . 
னுயி ருளைப்பதும் " ( கல்லா . 70.31 ) . 2. வெறுத்தல் ; 
to dislike. “உளைத்தவர் கூறு முரையெல்லா நிற்க " | உளைந்துபேசு - தல் ulaindu- pesu-, 5. செ.கு.வி. (v.i. 

) 

[ உள் – உளை - உளைச்சல் . ( மு.தா. 314 ) ] 
( பு.வெ. 12 , இருபாற் . 14 ) . ( செ.அக.). 

மனம் நொந்து பேசுதல் ; to express anguish from 
(உள் – உளு – உளை. ] 

revolving in mind an injury received . ( W. ) ( செ.அக. ). 
உளை - த்தல் ulai-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. ஒலித்தல் ; [உள் — உளை - உளைந்து + பேசு . ] 
to sound , roar . கடலுளைப்பதும் " ( கம்பரா . நட்புக் . | உளைப்பு ulaippu, பெ . ( n . ) உளைவு பார்க்க ; see 
45 ) . 2. ஊளையிடுதல் ; to howl, as a jackal. உலப்பி 

ulaivu . “ நாக்குளெழு மருப்ப முளைப்புழலை ( தைலவ . 
லின்பமோ டுளைக்கு மோதையும் ” ( மணிமே . 6,111 ) . தைல . 140 ) . ( செ.அக. ) . 
3. யாழ் ஒலித்தல் (திவா . ); sound of a harp . 4 . 

( உள் – உளை - உளைப்பு . ] 
சிந்துதல் ; over fiowing. 5. தடவுதல் ; sham 

உளைமயிர் ulai - mayir, பெ . { n . ) பிடரிமயிர் ; mane . 
pooing. ( செ.அக. ) . 

திருமேனியும் உளைமயிருமாய் நின்றநிலை " ( ஈடு . 
( உள் – உளை (உள்ளசைவு . ) = ஒலித்தல் . ] 

1,9,2 ) . ( செ.அக. ). 
உளை -த்தல் ulai-, 12. செ.குன்றாவி . ( v.t. ) அழைத்தல் ; ( உள் 

(உள்ளசைவு . ) அசைதல் . உளை + மயிர். ] 
to call , invite . ( செ.அக. ). 

உளைமாந்தம் ulai - mandam , பெ . ( n . ) குழந்தைகளுக் 
து . ஒளெப்பு . 

குண்டாகு மொருவகை மாந்த நோய் ; disease in 
[ உள் 

children arising chiefly from indigestion . ( சா.அக. ). 
– உளை. ) 
. . 

[ உளை + ( மந்தம் ) மாந்தம் . ) 
(திவா . ); inarticulate sound . ( செ.அக. ). 



abscess . ( W. ) ( செ.அக. ) 
(உளு – உளை = உள்ளீடாகிய எழுத்தில்லாத ஓசை . எழுத் 

( உள் – உளை + 
தின்மையின் பொருளுமில்லை என்பதாம் . ) 

மாந்தை . ] 
உளை ulai, பெ . ( n. ) குழைந்த சேற்று நிலம் ; marsh | உளைவு ulaivu, பெ . ( n . ) 1. வயிற்றுளைவு ; griping 

pain in the stomach . 2. குடைச்சனோவு ; intense pain 
land . " கரா முளை உழையிற்போக " ( பிரமோத் . 6,20 ) . 

in the limbs , as from rheumatism , weariness or cold . 
( உள் – உளை = உட்குடைவுள்ளது . செறிவில்லாதது . நெகிழும் 

( செ.அக. ) . 
தன்மையுடையது. ] 

ம . உளவு . 
உளை ulai,பெ . ( n . ) 1. குதிரை, அரிமா போன்றவற்றின் 

[ உள் - உளை + உளைவு . ] 
பிடரி மயிர்; mane, esp . of a horse or lion . 2 . 
ஆண்களின் கூந்தல்; man s hair. " உளைபசுங்கொடி உளைவுக்கண் ulaivu- k-kan, பெ . ( n .) கண்மணியுள் 
யின் வீக்கி ( இரகு . தேனுவ . 34 ) . 3. தலை ; head ; 

உளைந்து வலிக்கு மொருவகைக் கண்நோய் ; infla 

mmation of the iris - iritis. ( சா.அக. ) . 
upper part. " மிசையலங் குளைய பனைப்போழ் செரீஇ 

[ உள் 
( புறநா . 22,21 ) . 4. குதிரையின் தலையாட்டம் என் 

- உளை – உளைவு + கண் . ) 
னும் அணி ; hair plume on a horse s head . " பரியுடை | உளைவெடு -த்தல் 

உளைவெடு - த்தல் ulaivedu-, 4 . செ.கு.வி. ( v.i. ) 
நன்மான் பொங்குளை யன்ன . ( ஐங்குறு . 13 ) . 

நோவுண்டாதல் ; to be attacked with griping pain . 

( செ.அக. ). 
க . ஒளெ 

(உள் — உளை – உளைவு + எடு - த்தல் . ] 
[ உள் — உளை = அசைதல் . ) 

உற்கட்டிசம் urkattidam, பெ . ( n . ) இருக்கை வகை 
உளை ulai , பெ . ( n . ) 1. பொன்னிறம் ; golden colour . 

( சிலப் . 8,25 , உரை. ); a posture of sitting, one nine 
2. விடியற்காலம் ; dawn . 3. மான் ; deer . 

tiritaravilla- v - irukkai . 
க . உளை ; து . உ.ளெ. 

உற்கை urkai, பெ . ( n . ) விண்வீழ் கொள்ளி ; எரிமீன் ; 
[ உல் – உள் – உளை . உல் = எரிதல் , சிவப்பு . ] 

meteor . “ இழிந்தவா னுற்கை யென்ன" ( பாரத . 
உளைக்கால் ulai - k - kal, பெ . ( n . ) மயிர்க்கால் ; roots of இரண்டா . 9 ) . 
hair . ( colloq .). ( செ.அக.) . 

[ உல் + கை - உற்கை . உல் = எரிதல் . ) 
( உள் — உளை. (உள்ளார்ந்த அடிப்பகுதி ) + கால் . ] 

உற்றது uradu, பெ . ( n . ) 1. நிகழ்ந்த செயல் ; that which 

has happened, event, occurrence . " 2.DOOSEGITICS 
உளைக்குதல் ulaikkudal, பெ . ( n . ) மார்பு , கை , கால் 

சொன்னபின் ( கம்பரா . கைகேசி . 5 ) . 2. உண்மை ; 
முதலியன குடைச்சலெடுத்தல் ; suffering from pain 

truth , fact, what has actually happened . உற்றது சொன் 
in the breast and the limbs . ( சா.அக. ). 

னால் அற்றது பொருந்தும் . ( செ.அக. ). 
[ உள் – உளை. (உள்ளசைவு . ) ] 

[ உறு – உற்றது . ] 


உற்றதுரைத்தல் 


150 


உற்றுழி 


உற்றதுரைத்தல் uraduraittal , பெ . ( n .) ஒன்றைச் உற்றாண்மை பேசு - தல் uranmai- pesu-, 10. செ.கு.வி. 

செய்வாயா என்று வினவியவனுக்குத் தனக்கு நேர்ந் ( v.i.) பரிந்து பேசுதல் ; to speak for , as a near relative 
துள்ளதைக் கூறும் முகத்தான் மறுப்பதைத் தெரிவிக் or friend interested in one s welfare . ( W.) ( செ.அக.) . 
கும் விடை ( நன் . 386. உரை ) ; an indirect way of 

[உறு + ஆண்மை + பேசு . ) 
replying in the negative in answer to a question , which 
consists in the person questioned mentioning as a fact / உற்றார் urar, பெ . ( n . ) 1. சுற்றத்தார் ; relatives. “ உற்றாரை 

யான்வேண்டேன் (திருவாச . 39,3 ) . 2. நண்பர் ; 
which precludes his answering in the affirmative, as to 

friends . 3. மிக்கவர்; those who excel . ஓதலுற்றா ருற்று 
say I am ill in reply to question “ will you do this ? " 

(திருக்கோ . 309 ) . ( செ . அக . ) 
( செ . அக .) . 

ம . உற்றார் . 
(உற்றது + உரைத்தல் . ] 

[ உறு – (உற்று ) உற்றார் . ) 
உற்றபடி ura- padi, பெ . ( n . ) நிகழ்ந்தவாறு ; lit , how 
a thing has actually happened , hence, truth. "உற்றபடி ... உற்றாருறவினர் ugar - uravipar , பெ . ( n . ) அரத்தக் 
உரைத்தான் ( பாரத . சடாசுரன் . 23 ) . ( செ . அக .) . கலப்புடைய உறவினர் ; kith and kin . ( செ . அக .) 
[ உறு - உற்ற 
உற்ற + படி . ) 

[உற்றார் + உறவினர் . ) 
உற்றவன் urravan , பெ . ( n . ) 1. சுற்றத்தான் ( சூடா.); உற்றான் uran, பெ . 

பெ . ( n . ) 1. கணவன் ; husband 
relation . 2. 15.00TLIGT; friend, one who can be trusted . உற்றார்க்குரியார் பொற்றொடி மகளிர் (இறை. 
3. நோயாளி; patient , sick person . " உற்றவன் தீர்ப்பான் 

14,94 ) . 2. உறவினன் ; relative. ( செ.அக. ). 
மருந்துழைச் செல்வானென்று ( குறள் , 950 ) . ( செ . அக .) . 

[ 

( உறு – உற்றான் . ] 
ம . உற்றுவன் . 

உற்றிடம் uridam , பெ . ( n . ) துன்பக்காலம் ; time of trouble 
[ உறு -– உற்ற + அவன் . ] 

or distress. உற்றிடத்துதவுதல் . ( உ.வ. ) . 
உற்றவிடம் ura - v - idam , பெ . ( n . ) 1. துன்பக்காலம் ; 

[ உறு + இடம் . ) 
time of distress , hour of trail. “ உற்றவிடத்தி லுயிர்வழங் உற்று பாப , இடை . ( part.) 1. ஓர் உவமச்சொல் . a sign 
குந் தன்மையோர் ( வாக்குண் . 6 ) . 2. நட்பான இடம் ; of comparison . " தோளுற்றோர் தெய்வம் " ( சீவக . 10 ) . 
place where intimate friends are . 

2. உணர்ச்சியாய்ப் பரிவு கொண்டு ; intimately , affectio 
[ உற்ற + இடம் . ) 

nately, kindly. 3. நிறைந்து , உடன் ; full of, with . 4 . 

எச்சரிக்கையாய் , மனமாழ்ந்து ; carefully , attentively , 
உற்றளவு urralavu , பெ . ( n . ) 1. சரியளவு ; accurate 

deeply. ( சேர.நா. ). 
measurement. ( W. ) 2. உள் அளவு ; inside measurement; 
depth , as of a beam . 3. 2.600601ė blousl; real state 

ம. உற்று . 
of things , authentic news . ( W. ) ( செ.அக.). 

(உறு – 

உற்று . ) 
உற்ற + அளவு . ] 

உற்றுக்கேள்- ( ட் ) த ( ட ) ல் urmu - k - kel- 11. செ.குன் 
உற்றறி - தல் urari-, 2. செ.குன்றாவி . ( v.t. ) 1. தொட்டறி 

றாவி . ( v.t.) கூர்ந்து கேட்டல் ; to listen attentively. 

( செ.அக. ) . 
தல் ; to feel by touch ; to make observation by the 
sense of touch . " ஒன்றறி வதுவே யுற்றறிவதுவே 

[ உறு 

– உற்று கேள். ) 
( தொல் . பொருள் . 582 ) . 2. பயின்றறிதல் ; to learn | உற்றுநோக்கு - தல் UTU - nokku-, 5. செ.குன்றாவி . (vt.) 
by experience . ( W. ) ( செ.அக. ). 

கவனித்துப்பார்த்தல் ; to look steadfastly. “ உற்று நோக் 
[ உற்று + அறி -தல் . ] 

குழி (காஞ்சிப்பு . நகரே . 198 ) . 2. கூர்ந்தாராய்தல் ; 

to examine minutely ; to scrutinize carefully . ( செ . அக .) . 
உற்றறிவு urarivu, பெ . ( n . ) 1. தொடு உணர்வு ; sensation 
of touch . 2. மெய்யறிவு ; நுண்ணறிவு ; true knowledge, 

ம . உற்றுநோக்குக . 
the knowledge of Atman , spiritual knowledge . ( செ.அக. ). ( உறு உற்று + நோக்கு . ) 
ம. உற்றறிவு . 

உற்றுப்பார் - த்தல் uru - p - par- 4. செ.குன்றாவி . ( v.t. ) 
[ உற்று + அறிவு . ] 

உற்றுநோக்கு பார்க்க ; see urunokku . ( செ . அக .) . 
உற்றாண்மை umanmai, பெ . ( n . ) நெருங்கியவுரிமை ; 

[ உறு – உற்று + பார் . ) 
interest among near relatives and friends , intimate | உற்றுழி uruli, கு.வி.எ. ( adv . ) 1. துன்புறு காலத்தில் ; 
friendship, attachment. ( W. ) . 

at the time of imminent danger. உற்றுழி யல்லது சொல்ல 
[உறு - ஆண்மை . ] 

லின்மையின் ( தொல் . பொருள் . 208 ) . ( செ.அக. ). 
[உறு – உற்று + உழி . ) 


[ உறு 


வ 


உற்றோர் 


151 


உறங்காப்புளியன் 


உற்றோர் urror, பெ . ( n . ) உற்றார் பார்க்க ; see urar. உறக்கமருந்து urakka - marundu, பெ . ( n.) தூக்கமருந்து ; 

உற்றோ ரெல்லாம் உறவின ரல்லர் " (நறுந் . ) . உறக்கம் வரும் மருந்து ; medicine to induce sleep , 
( செ.அக.) 

sleeping - draught . ( சேரநா . ). 
ம. உற்றோர் . 

ம. உறக்க மருந்து . 
[ உறு – உற்றார் — உற்றோர் . ) 

[ உறக்கம் + மருந்து . ) 
உற ura , கு.வி.எ. ( adv. ) 1. அண்மையில் ; near, nigh . உறக்காய்ச்சல் ura-k-kayccal , பெ . ( n . ) மருந்தின் சத்து 
" ஒல்கியுற நின்றான் ( சீவக . 2014 ) . 

இறங்கும்படி காய்ச்சல் ; boiling a drug in water for 
[உறு – உற . ) 

extracting its essence. ( சா.அக.) . 
உற ura , இடை . ( part.) ஓர் உவம உருபு ; sign of 

[உறு - 

- உற + காய்ச்சு + அல். ) 
comparison. “ முந்துறக் காண்டல் " (தஞ்சைவா. 35 , உறக்கு - தல் urakku-, 5 . 

urakku-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 
தலைப்பு ) . 

தூங்கச்செய்தல் ; to put to sleep , as a child ( W. ) 2 . 

இமையை மூடச்செய்தல் ; to weigh down the eyelids, 
[ உறு – உற . ] 

as in sleep . நித்திரை கண்ணை உறக்குகின்றது ( இ.வ. ) . 
உற - த்தல் urar, 4. செ.குன்றாவி . ( v.t. ) 1. கிள்ளியெடுத் 3. அழித்தல் ; to destroy , ruin . ( W. ) என் குடியை உறக்கிப் 
தல் ; to nip , pinch off, tear open . “ பொற்கை நகத்தாலுறக் போட்டான் ( இ.வ. ) . ( செ.அக. ). 
கும் ( காளத் . உலா , 460 ) . 2. பிளத்தல் ; to split with 

ம . உறக்கு ; பட. ஒரகுசு . 
force , cleave, rend , rive . “ உகிர்களா லுறக்கும் ( கம்பரா . 

( உறங்கு – உறக்கு . ] 
இரணி . 138 ) . 3. அழுத்துதல் ; to squeeze out , as 
juice. உறந்துபிழி ( வின்.). 4. உறிஞ்சுதல் ; to suck in. உறக்கு urakku , பெ . ( n .) உறக்கம் பார்க்க ; see urakkam 
இரத்தத்தை உறந்து போட்டது ( இ.வ. ) . 5. ஒட்டக் " உறக்கெனு மோடை 

யானை ( சீவக . 3075 ) . 
கறத்தல் ; to milk to the last drop . கன்றுக்கு விடாமல் 

( செ.அக.). 
பாலை உறந்து விட்டான் ( இ.வ. ) . 6. முற்றுங்கவர்தல் ; [ உறங்கு – உறக்கு . ) 
to drain to the last farthing . அவன் சொத்துகளை | உறக்குத்து ura - k - kuttu , பெ . ( n . ) மரங்களில் , தவசங்க 
யெல்லாம் உறந்து போட்டான் ( இ.வ. ) . 7. பிழிதல் ; 

ளில் உண்டாகும் புழுக்குத்து ; damage caused ( to 
pressing out the juice as from leaves , flowers etc. 8 . 

timber or corns ) by worms . ( சேரநா . ). 
பிதுக்கல் ; pressing out the pulp from any grain as 
in shelling peas etc. 

ம. உறக்குத்து . 

[ உறு – உற + குத்து . ] 
[ உல் — உறு – உற . ] 
உற -த்தல் 42 , 3. செ.கு.வி. ( v.i. ) 1. சிறிதாதல் ; to | உறக்குத்து - தல் urakkuttu-, 6. செ.குன்றாவி . (vt.) 1 . 

தவசம் , மரம் முதலியவற்றைப் புழுக்குத்துதல் ; to be 
be very small , minute, as capable of being nipped . 

worm - eaten ( as wood etc. ); to be eaten by insects. 
உறக்குமால் வித்தினுள்ளால் " (காஞ்சிப்பு . கச்சிமயா . 

( சேரநா . ). 
22 ) . 2. செறிதல் ; to crowd , to be close together . 

ம . உறக்குத்துக . 
உறந்த விஞ்சி " ( தொல் . சொல் . 347 ) . ( செ.அக. ). 

[ உறு – உற + குத்து . ) 
ம . உறக்குக ; தெ . உறு . 

உறகு -தல் uragu-, 4. செ.கு.வி. ( v.i. ) ஒடுங்கித் 
[ உல் – உறு – உற . ] 

தூங்குதல் ; to sleep . பறவை யரையாவுறகல் ( திவ் . 
உறக்கப்பாட்டு urakka - p - pattu , பெ . ( n . ) குழந்தை 

பெரியாழ் . 5,2,9 ) . 
களைத் தூங்கவைக்கும் பாட்டு ; தாலாட்டுப் பாட்டு ; 

க . , பட . ஒரகு . 
a cradle - song, lullaby . ( சேரநா . ). 

[ உறங்கு – உறகு . ) 
ம. உறக்குபாட்டு . 

உறங்காப்புளி uranga - p- puli, பெ . ( n . ) இரவில் இலை 
( உறு - உறக்கம் + பாட்டு . ] 

குவியாத புளிய மரம் ; species of tamarind tree whose 
உறக்கம் upakkam, பெ . ( n . ) 1. தூக்கம் ( திவ்.திருப்பா . leaves da not fold up at night. ( செ.அக. ). 
12 ) ; sleep , slumber , drowsiness . 2. சோர்வு ; weariness , 

[உறங்காத + புளி . ) 
lassitude . 3. நடுக்கம் ; suspension of the faculties by 
sleep or otherwise. 4. மயக்கம் ; fainting. 5. இறப்பு; death . உறங்காப்புளியன் uraiga- p - pulyan, பெ . ( n . ) ஒரு 

சிறுதெய்வம் ; an inferior deity . " உன்னி வளர்ந்த 
( செ.அக. ). 

உறங்காப் புளியனென்னும் " ( பஞ்ச . திருமுக . 736 ) . 
ம . உறக்கம் ; க . ஒரகு . ஓரங்கு ; கை . ஒர்க் ; துட . வர்க் ; குட . 

( செ.அக. ). 
ஓரகி ; து . , பட . ஒரகு ; தெ. ஓரகு : பர் . ஒர்க் . 

( உறங்காத – உறங்கா + புளியன் . ) 
[உறங்கு – உறக்கம் . ] 


152 


உறண்டை 


உறங்கி 


உறங்கி urangi, பெ . ( n . ) புளியமரம் ( சங் . அக. ); tamarind [ உல் – உர் – உரட்டு – உறட்டு – உறட்டி = வெப்பம் மிகுதல் , 
tree. ( செ.அக. ). 

சுடுதல், காய்தல் . ] 
[உறங்கு - உறங்கி . இரவில் இலைகள் குவிந்து - உறங்கி உறட்டு -தல் urattu-,6. செ.குன்றாவி . (v.t.) வறட்டுதல் ; 

to dry , reduce, cause to wither , emaciate. ( W. ) . 
யிருப்பதால் உறங்கி . ) 

[ உல் – உர் – உரட்டு – உறட்டு . ] 
உறங்கு - தல் urangu-, 15. செ.கு.வி. ( v.i. ) 1. தூங்குதல் 
( குறள் , 339 ) ; to sleep, slumber. 2. தூக்க மயக்கமுறு உறட்டு ’ urattu , பெ . ( n . ) கரம்பை நிலம் ; rugged uneven 
தல் ; to feel drowsy , as on account of a tedious ground as dried mud which hurts the feet. ( J. ) ( செ.அக. ). 
journey , disease , or want of food . 3. ஒடுக்கநிலையடை 

[ உறண்டு உறட்டு . ) 
தல் ; become closed ; to droop, as flowers or leaves 
by the absence of the sun. “ தண்டலைக் காவுறங்கின" உறட்டுக்கண் urattu - k - kan, பெ . ( n . ) ஓரக்கண் ; squint 

eye. ( Loc . ). 
( தமிழ்நா. 132 ) . 4. சோர்தல் ; to be weary . 5. தங்குதல் ; 
to dwell, abide , reside: " தாமரை யுறங்குஞ் செய்யாள் [ உல் – உர் – உரு – உறல் உறள் – உறட்டு + கண் . 
( கம்பரா . நாட்டுப் . 6 ) . 

உறட்டு = தீய , கொடிய , வளைந்த . ) 
து . ஒரங்கு , ஓரகுனி ; தெ . ஒரகு ; கோண் . வீரன்கு : பர் . ஒர்க் ; | உறட்டுக்கை urattu - k - kai, பெ . ( n . ) இடக்கை ; left hand . 
ம . உறங்ஙக ; எர . , பட . ஒரகு: க . ஓரகு , ஓரங்கு ; துட . வொரக் ; ( செ.அக. ) . 
கோத . ஒர்க் ; குரும் . வொகினெ ; குட . வரகு , ஒர் . 

ம . எடங்கை . 
[ உற – உறங்கு . ] 

[ உறள் = மாறான , மாறுபட்ட . உறட்டு + கை . ஓரட்டாங்கை , 
உறங்குசுறா urangu- Sura, பெ . ( n . ) சுறா மீனின் ஒரு ஒட்டாங்கை என்பன கொச்சை வழக்கு . ) 
வகை ; a kind of shark . 

உறட்டை urattai, பெ . ( n . ) கெட்ட நாற்றம் ; bad offensive 
( உறங்கு + சுறா . ) 

smell , stench , as of a carcass , of bugs ( J. ) . ( செ.அக. ). 
[ உறள் – உறட்டு – உறட்டை = வெப்பம் அல்லது வெயில் 

படுதலால் பரவும் முடைநாற்றம் . ] 
உறட்டையடி - த்தல் urattai- y - adi-, 4. செ.கு.வி. ( v.i. ) 

கெட்ட நாற்றம் வீசுதல் ; to smell offensively . ( J. ) 
( செ.அக. ) . 

[ உறள் – உறட்டு – உறட்டை + அடி . ) 
உறட்டைவீசு - தல் urattai- visu , 10. செ.கு.வி. ( v.i. ) 

உறட்டையடி பார்க்க ; see urattai - y - adi. ( செ.அக. ). 

[ உறள் –– உறட்டு – உறட்டை + வீசு . ) 
உறண்டல் மண் urandal- man , பெ . ( n .) வறள் மண் ; 

dried soil. 


2 


[ உறண்டல் + மண் . ) 
உறங்குசுறா 
உறங்கொட்டாமை uraigottamai , பெ . ( n . ) தூக்கம் உறண்டற்களி urandar -kali, பெ ( n . ) உறட்டற்களி 

பார்க்க ; see urattarkali. 
பிடியாமை ; sleeplessness . ( சா.அக.). 
[ உறக்கம் + ஒட்டாமை உறக்கொட்டாமை உறங்கொட் 

(உறண்டல் + களி. ) 
டாமை . ) 

உறண்டு - தல் urandu- , 5. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 
உறட்டல் urattal, பெ . ( n . ) வறட்சி ; sterility . 

வறளுதல் ; to become reduced , emaciated , by journey 
[உறட்டு – உறட்டல் . ] 

ing , by want of sufficient food , by disease ( J. ) . & T UTI, CU 
உறட்டலன் urattalan, பெ . ( n . ) உடல் வற்றியவன் ; 

லாமல் உறண்டிப் போனான் ( இ.வ. ) . ( செ.அக. ) . 
slim , thin , lank person , emaciated person . 

[ உறள் – உறண்டு உறண்டு - தல் = வெம்பிக் காய்தல் , 
[ உறன் உறட்டவன் – உறட்டலன் . ] 

மெலிதல் . ) 
உறட்டற்களி urattarkali, பெ . ( n . ) வறண்ட களிமண் உறண்டை urandai, பெ . ( n . ) 1. தொல்லை தருதல் ; 
தரை ; sterile, clayey soil ( W. ) . ( செ.அக. ) . 

annoying , harassing, mischievous or offensive sport, as 
[ உறண்டல் – உறட்டல் + களி. ] 

pinching , pushing . 2. முரட்டுத்தனம் ; sourness or 

coarseness of disposition . 3. கெட்ட நாற்றம் ; rank smell, 
உறட்டி upatti, பெ . ( n . ) 1. வறண்டது ; that which is 

as of bugs , of fish , or rancid ghee. ( செ.அக.). 
dried . 2. அப்பம் ; a kind of cake. 

[ உறள் - உறண்டு – உறண்டை . ] 


உறண்டைக்கு நிற்றல் 


153 


உறவிடம் 


உறண்டைக்கு நிற்றல் urandaikku - nigal, பெ . ( n . ) உறவன் ’ uravan , பெ . ( n . ) ஒருவகைப் பட்டு ; a kind 

முரணுகை ; disagreeing, dissenting ( W. ) . ( செ.அக. ) . of silk . ( சேரநா . ) . 
[உறண்டை + கு + நிற்றல் . ) 

ம . உறவன் . 
உறண்டையடி - த்தல் urandai - y - adi-, 4. செ.கு.வி. ( v.i. ) [ உறு – உறவு – உறவன் . ) 
உறட்டையடி - த்தல் பார்க்க ; see urattai-y -adi. 

உறவாக்கி uravakki, பெ . ( n . ) 1. இயைதல் படும்படி 
( உறண்டை + அடி . ] 

செய்யும் மருந்துச் சரக்குகள் ; drugs or medicine acting 
உறண்டையாடு - தல் urandai - y - adu-, 5. செ.கு.வி. ( v.i. ) 

as chemical agents. 2. இயைபுறும் பொருள்; that which 
அலைக்கழித்தல் ; to annoy , harass ( W. ) . ( செ.அக. ). 

induces chemical combination . 3. மருந்துகளை இயை 

விப்போன் ; a pharmaceutical chemist. 4. மாழைகளை 
[ உறண்டை + ஆடு . ] 

வாத முறையின்படி கலக்கச் செய்து இயைபுறுத்தி 
உறண்டையிடு - தல் urandai - y - idu-, செ.குன்றாவி . ( v.t.) மாற்றமடையச் செய்வோன் ; ( In alchemy ) one who 

உறண்டையாடு பார்க்க ; see urandai - y - adu. practises the obsolete art which aims at the transmutation 
( செ.அக. ). 

of metals; alchemist. ( சா.அக. ). 
( உறண்டை + இடு . ) 

( உறவு + ஆக்கி . ] 
உறந்தி urandi, பெ . ( n.) உறங்கி பார்க்க ; see | உறவாக்கு - தல் uravakku-, 5. செ.குன்றாவி . ( v.t. ) 
urangi. ( சா.அக. ). 

அமைதி செய்தல் ; to reconcile, 

reconcile, conciliate ( J. ) . 
( உறங்கி – உறந்தி . ( கொ.வ. ) ] 

( செ.அக. ). 
உறந்தை urandai, பெ . ( n . ) உறையூர் ; uraiyur in [ உறவு + ஆக்கு . ] 
Tiruchirapalli an ancient capital of the Cola kingdom . | உறவாடு - தல் uravadu-, 5. செ.கு.வி ( v.i. ) 1. உறவு 
" சோழ ருறந்தை யவையத்து ( புறநா . 39 ) : ( செ.அக. ). கொண்டாடுதல் ; to be on terins - intimacy with 
(உறு – உறை – உறைந்தை உறந்தை . உறை = தங்கு, 

one s relations . 2. நட்புப் பாராட்டுதல் ; to be friends 
வாழ்ந்திரு. ) 

with . “ 

“ தம்பலவாயொடு பேசிக் கொண்டுறவாடி 
உறப்பு urappu , பெ . ( n . ) செறிவு ; denseness , thickness , 

( திருப்பு . 581 ) . ( செ.அக. ). 
closeness . விறப்பு முறப்பும் வெறிப்புஞ் செறிவே [ உறவு + ஆடு . ] 
( தொல் . சொல் . 347 ) . 

உறவாளி uravali, பெ . ( n . ) உறவினன் ; relation . 
[ உறு – உற – உறப்பு . ) 

( செ.அக. ). 
உறப்பு urappu , பெ . ( n . ) பிளப்பு ( நாநார்த்த . ); cleavage. 
[ உறவு + ஆள் + இ . ) 
( செ.அக. ). 

உறவி uravi, பெ . ( n . ) 1. உயிர் ( பிங் . ) ; life, soul. 
[ உறு – உற – உறப்பு . ) . 

2. உறவு ( திவா. ); relationship . 3. இவ்வுலகத் தொடர்பு 
உறமுறையார் ura - muraiyar , பெ . ( n . ) உறவின்முறையார் (திவா . ); worldly attachment . 4. எறும்பு; ant. “ உறவி 
பார்க்க ; see uravipmuraiyar. ( செ.அக. ). 

யோம்பி யொதுங்கியும் " ( சீவக . 3119 ) . 5. ஒருவகைப் 

பூச்சி ; a moth varrat port. 6. மலைமுருங்கை ( மலை . ): 
[ உறவு + முறையார் 
முறையார் = உறவுமுறையார் உறமுறையார் 

wild drumstick tree, prickly sesban . 
( கொ.வ.) . ) 

ம . உறவி ; க . ஒர ; தெ . உறு . 
உறல் ural, பெ . { n . ) 1. அடைகை ; being near , coming, 
drawing near , approaching : " உறற்பால வூட்டா கழியு 

உறவி = உறவு கொண்டு நெருங்கி வாழும் இயல் 
மெனின் ( குறள் . 378 ) . 2. உறவு ; உறவின் முறை ; புடைய எறும்புகள் . ) 
relationship . உறன்முறையா னுட்பகை தோன்றின் " | உறவி uravi, பெ . ( n . ) 1. நீரூற்று ( பிங் . ) ; spring , fountain . 
( குறள் , 885 ) . 3. தொடுகை ; tactile sense, a property 

2. கிணறு ( பிங் . ) ; well . 
of the skin . " நாற்றத் தோற்றச் சுவையொலி யுறலாகி 
நின்ற " ( திவ் . திருவாய் . 3,6,6 ) . ( செ.அக. ). 

[ உல் – உறு – உறவி . உறு = மிகுதல் , நீரூறுதல் . ] 

உறவி uravi , பெ . ( n . ) உலைக்களம் ( பிங் . ) ; smith s 
[ உறு – உறல் . ) 

forge . 
உறவன் uravan , பெ . ( n . ) உறவுடையான் ( சங் . அக . ) : 
relation . ( செ.அக.). 

( உல் – உறு – உறவி . ) 
ம . உறவன் . 

உறவிடம் uravidam , பெ . ( n .) மூலம் ; source, origin. 
[ உறவு + அன் . ) 

[ உறு – உற + இடம் . ) 


154 


உறவின்முறையார் 


உறழ்ச்சி 


உறவின்முறையார் uravin - muraiyar, பெ . ( n . ) உறவினர் ; companion . 4. குடியிலிறந்தோர் பெயர் ; deceased name 

relations . " உறவின் முறையார்கள் பகையும் " ( குமரே. in a family 5. நண்பர் ; friends. 
சத . 22 ) . ( செ.அக. ). 

[ உறவு + ( ஆர் ) ஓர் . ) 
[ உறவு இன் + முறை + ஆர். உறவுத் தொடர்புகளால் 

உறழ் - தல் ural- 2. செ.கு.வி. (v.i.) 1. வேறுபடல் ; 
முறைப்படி நெருங்கி வாழும் இயல்பினர். ஒரம்பர என 

to admit of option , in combination of words, as to whether 
இச்சொல் மருவி வழங்குவது கடுங்கொச்சை வழக்கு. இன் 

a letter undergoes any change or remains unchanged. 
சாரியை . ] 

" கன்னவ் வேற்று மென்மையோ டுறழும் " ( நன் . 217 ) . 
உறவு urawu , பெ . ( n . ) 1. உறுகை; entering upon , 2. திரிதல் ; to change , vary . " உறழ்ச்சி வாரத்து " 

commencing . யானையோ டாட லுறவு " ( பழ . 16 ) . 2 . ( தொல் . எழுத் . 102 ) . 3. எதிராதல் ; to be contrasted. 
சுற்றம் ; relation , relationship . உருவே யென்னுறவே " உறழுங் கிளவி ( தொல் . பொருள் . 238 ) . 
யென்னூனே " ( தேவா . 482,1 ) . 3. நட்பு; friendship, 

[உறு – உறன் – உறழ் . ] 
love , intimacy . " ஒருவே னொடுநீ யுறவாக லையோ 
( கம்பரா . கடிமண . 14 ) . 4. விருப்பம் ; desire . “ தலைவ உறழ் - தல் ural-, 2. செ.கு.வி. ( v.i. ) 1. செறிதல் (திவா. ); 
னைக் காணவுறவினளாம் ( இறை . களவி . 11. உரை) to be close , dense , crowded . 2. ஒன்றனான் ஒன்று 
5. உலகப்பற்று (திவா . ); worldly attachment, opp . to மிகுதல் ; to be compared with . 
துறவு . ( செ.அக. ) . 

[உறு – உறள் – உறழ் . ] 
ம . உறவு : க . ஒலுவு . 

உறழ் - தல் ural- 2. செ.கு.வி. ( v.i. ) 1. இடையிடுதல் 
[ உறு -– உறவு . ] 

(திவா . ); to interfere. 2. வீணையில் அல்லது யாழில் 
உறவுகல - த்தல் uravu - kala-, 3. செ.கு.வி. ( v.i. ) 1 . ஒரு நரம்பைவிட்டு ஒரு நரம்பைத் தெறித்தல் ; to 
திருமணத்தினால் புதிய தொடர்பு ஏற்படுதல் ; to form change , as the string in playing a vina வாரியும் வடித்து 
new relationship by intermarriage . 2. தொடர்பு பாராட்டு முந்தியு முறழ்ந்தும் ( பொருந . 23 ) . 3. பெருக்குதல் ; 
தல் ; to be friends . காகமுறவு கலந்துண்ணக் கண்டீர் to multiply. "இருநான்குருபு முறழ்தர " ( நன் . 240 ) .. 4 . 
(தாயு . காடுங்கரையும் , 3 ) . ( செ.அக. ). 

ஒத்தல் ; to resemble. “ துப்புறழொண்டளிர் ( ஐங்குறு . 

273 ) . 
[ உறவு + கல- . ] 

[ உறு – உற – உறழ் . உற = மிகுதல் . அதிகரித்தல் , நெருக்கம் 
உறவுகூடு - தல் uraw - kidu-, 5. செ.கு.வி. ( v.i. ) நட்பா மிகுதல் . உறழ் = மிகச்செய்தல் , அதிகரிக்கச்செய்தல் . ) 

தல்; to become friends, to grow intimate. ( W.). ( செ.அக. ) . உறழ்கலி ural-kali, பெ . ( n . ) கலிப்பா வனக ; a variety 
[உறவு + கூடு . ) 

of Kali verse in which statement and response alternate. 
உறவுமுரி - தல் uravu - muri-, 4. செ.கு.வி. ( v.i. ) நட்புக் 

கூற்று மாற்றமு மிடையிடை மிடைந்தும் போக்கின்றாக 
கெடுதல் ; to cease to be friends, become disunited . 

லுறழ்கலிக் கியல்பே " ( தொல் . பொருள் . 468 ). 

( செ.அக. ). 
( W. ) . ( செ.அக. ). 

[உறழ் + கலி. ) 
[உறவு + முரி . ] 

உறழ்குறி -த்தல் ural - kuri-, 4. செ.கு.வி. ( v.i. ) சொற்போர் 
உறவுமுறை uravu - murai, பெ . ( n . ) சுற்றம் ; relationship, செய்யக் கருதுதல் ; to intend to engage in a disputation. 

kinship . உறவுமுறையாராம் இத்தனையோ வேண்டுவது " உறழ் குறித்தெடுத்த... கொடியும் ( பட்டினப் . 171 ) . 
( ஈடு , 5,6,7 ) . ( செ.அக. ). 

( செ.அக. ). 
[ உறவு + முறை . ] 

[உறழ் + குறி . ) 
உறவுமுறையார் uraw - muraiyar, பெ . ( n . ) உறவுமுறை 

உறழ்ச்சி ura | cci, பெ . - ( n . ) 1. மாறுபாடு ; rivalry, 
பார்க்க ; see uravu - murai. 

competition . " சுண்ண வுறழ்ச்சியுள் வெல்வது ( சீவக. 

879 ) . 2. திரிகை ; changing. “ உறழ்ச்சிவாரத்து " 
[ உறவு + முறை + ஆர் . ) 

( தொல் . எழுத் . 102 ). 3. வேறுபாடு ( நன் . 123 , 
உறவெடு - த்தல் uravedu-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1 . 

மயிலை . ); ( Gram .) admission of an option in the 
ஊறிவருதல் ; to ooz out. 2. உண்டாதல் ; to orginate, 

combination of words in regard to a letter undergoing 
form . ( சேரநா. ). 

a change or remaining unchanged .. 4. யாப்பில் குறுகிய 

நெடிய அசைகள் அல்லது எண்கள் பல இணைத்து 
ம . உறவெடுக்குக . 

வரும் இணைப்பு ( யாப் . வி . 95 , 471. ) ; all possible 
[ உறவு + எடு . ) 

combinations of certain given numbers, or of the short 
உறவோர் uravor, பெ . ( n . ) 1. சுற்றத்தோர் ; relation . 

and the long syllables in metre. ( செ.அக. ). 
2. சிறந்தோர்; persons of eminence .. 3. சூழ்ந்தோர், [ உறழ் - உறழ்த்தி – உறழ்ச்சி . ] 





உறழ்ப்பு 


155 


உறிஞ்சு - தல் 


உறழ்ப்பு uralppu, பெ . ( n . ) 1. பண்வகை ( காந்தார உறாவரை uravarai, பெ . ( n . ) முற்றூட்டு; land or property 

பஞ்சமம் ) ( பிங் . ) ; a specific melody - type. 2 . in full possession . “ இதெந்தை யுறாவரை " (திருக்கோ . 
நெருக்கம் ; denseness , closeness . ( செ.அக. ) . 

252 ) . ( செ.அக. ). 
[ உறு – உற – உறழ் - உறழ்ப்பு . ) 

(உறு + ஆவரை. ஆவரை = எல்லை . ) 
உறழ்பொரு ural - poru, பெ . 

ural - poru , பெ . ( n . ) உவமையினும் 
பொருளை மிகுத்துக் கூறும் ஒப்பு ( தொல். சொல் . உறாவு - தல் uravu-, 7. செ.கு.வி. ( vi . ) 1. சோர்தல் ; 
78. உரை ); comparison of degree , opp . to உவமப் 

to be weary , exhausted ; to faint. இவள் பரிஸரத்தி 
பொரு . ( செ.அக. ). 

லுள்ளவையிறே உறாவிக் கிடப்பன ( ஈடு . 6,8,4 ) . 

( செ.அக. ) . 
[ உறழ் + பொரு . ) 
உறழ்பொருள் ural- porul, பெ . ( n .) ஒப்பு மாறுபடக்கூறு 

(உறத்தல் = மிகுதல் , சோர்வு , உறவு – உறாவு . ) 
வது ( தொல் . சொல் . 16, சேனா.); that which is | உறி - தல் பர் , 2. செ.குன்றாவி . (vt. ) உறிஞ்சுதல் ; to 
compared with another . ( செ.அக. ). 

snuff up, sip up . ( செ.அக. ). 
[ உறழ் + பொருள் . ) 

க . உறி . 
உறழ்வு uralw , பெ . ( n . ) 1. உறழ்ச்சி பார்க்க ; see 

[ உறு – உறி = உறச்செய் , பெறச்செய் , நுகரச்செய் . ) 
dralcci-, அல்வழி யவற்றோ டுறழ்வும் " ( நன். 227 ) . 
2. பகை (திவா.): enmity, hostility. 3. போர் (திவா.); உறி பார், பெ. ( n.) பண்டம் வைக்கும் பொருட்டுத் 
battle. 4. இடையீடு (திவா . ); obstacle, impediment. 5 . 

தொங்கவிடும் உறி ; hoop or a network of rope for 
ஒப்பு ; resemblance , likeness . “ ஐந்துவாளியே யுறழ் 

placing pots, and suspended by a cord from the roof 
வென ( பாரத . சூது . 77 ) . 6. செறிவு . ( திவா .); 

of a house, from the hand, or from the end of a pole 
closeness denseness , as of a forest. 7. உணர்வு ( திவா .); 

carried on the shoulder . ( செ.அக . ) . 2 . ஏணை ; children s 

hummock. 
perception . 8. காலம் ( சூடா. ); time. ( செ.அக.) . 
[உறழ் - உறழ்வு . ) 

ம . உரி ; க . உட்டி , ஒட்டி , உரி ; கோத . உர்ய ; து . உரிகச்செ (சிறு 

மணி ) : தெ . உட்டி. 
உறழ urala , இடை . ( part. ) உவமையுருபு ; sign of 

comparison . " என்ன வுறழத் தகைய நோக்கொடு " [ உறு – உறி . உறு = பொருந்து . உறி = பொருந்துமிடம் . ] 
( தொல் . பொருள் . 287 ) . ( செ.அக. ). 

உறிக்கா uri - k - k் , பெ . ( n . ) இரு பக்கத்திலும் உறிதொங் 
[ உறு – உறழ் + அ . ] 

கிய காவடி ; balancing pole used by pilgrims for carrying 
உறள் ural, பெ . ( n . ) 1. ஒருவகை ஈ ; a kind of bee . burdens. “ உறிக்கா வூர்ந்த மறுப்படு மயிர்ச்சுவல் " 

2. ஒருவகைப் புழு ; wood - worm . 3. தீப்பொறி ; a spark . ( பெரும்பாண் . 171 ) . ( செ.அக. ). 
4. ஓரினமீன் ; a kind of fish . ( சேரநா . ) . 

[உறி + கா.கா – காவடி = காவுகின்ற ( சுமக்கின்ற ) வடி ( தடி . ) . ] 
ம . உறள். 

உறிச்சமணர் uri - c - camanar , பெ . ( n . ) சமணமுனிவரி 
[ உல் – உறு – உறல் — உறள் . உல் = குத்துதல் . ) 

லொருசாரார் ; ascetics of the Jaina sect who sit in 
உறன்முறை uran - murai, பெ . ( n . ) உறவுமுறை பார்க்க ; swings that they may not tread upon and thụs destroy 
see uravu - murai. உறன் முறையா னுட்பகை தோன்றின் insect life. ( செ.அக. ). 
( குறள் , 885 ) . ( செ.அக. ). 

( உறி + சமணர் . உறியில் அமர்ந்த சமணர் . ) 
[ உறு — உற – உறவு + இன் + முறை – உறவின்முறை – 
உறன்முறை . ) 

உறிஞ்சு - தல் urinju- , 10. செ.குன்றாவி . (v.t.) 1. வாயால் 

உள்ளிழுத்தல் ; to sip , suck up, draw into the mouth, 
உறாதவன் upadavan, பெ . ( n . ) நொதுமலன் ; one who 
is neither friend nor foe , neutral. “ உறாஅதவர் போற் 

as in tasting liquids . “ நன்குறிஞ்சிப் பேய்த்தநஞ் சுவைத் 

தார் ( அஷ்டப் . திருவே . மாலை , 41. ) . 2. மூக்கால் 
சொலினும் ( குறள் , 1096 ) . ( செ.அக. ). 

உறிஞ்சுதல் ; to snuff up , sniff, draw in sharply through 
( உறு – உறாத + அவன் . ) 

the nose. “ மூக்குறிஞ்சி முலையுணாயே " ( திவ் . பெரி 
உறாமை urimai, பெ . ( n . ) மதியாமை ; cavalier act . யாழ் . 2,2,2 ) . 3. உள்ளேயிழுத்தல் ; to suck up , take 

“ ஒருவரை மதியா துறாமைகள் செய்தும் " ( தேவா , in, absorb , as a sponge . மழைநீரைப் பூமி உறிஞ்சி 
1115,1 ) . ( செ.அக. ). 

விட்டது ( உ.வ. ) . ( செ.அக. ). 
[உறு – உறா + மை. ) 

ம . உறிஞ்சுக . 
உறார் upar , பெ . ( n . ) பகைவர் ; foes . உறாரிலாவகை 

[ உல் + உறு – உறி – உறிஞ் – உறிஞ்சு. உரிஞ கொற்றா, 
( விநாயகபு . 22,44 ) . ( செ.அக.). 

நாகா , மாடா எனவரும் இலக்கண மேற்கோள்களில் றகரம் 
[ உறு + ஆர் . ) 

ரகரமாகத் திரிந்தது . ) 


உறிஞ்சுப்பு 


156 


உறுக்காட்டம் 


உறிஞ்சுப்பு urinjuppu , பெ . ( n . ) மூக்கால் முகரும் ஒரு " பல்லெலாம் உறத்தோன்றும் பகுவாயாள் ( கம்பரா . 

வகையுப்பு ; volatile salt used as a stimulant - smelling சூர்ப்ப . 138 ) . 8. சார்ந்திருத்தல் ; to be attached . 
salt. ( சா.அக.) . 

அங்குற்றே னல்லேன் ( திவ் . திருவாய் . 5,8,2 ) . 9 . 

பொருத்துதல் ; to join , associate with . “ நீலுறு மணிசெய் 
[ உறிஞ்சு + உப்பு . ) 

மாடம் " ( இரகு . நகரப் . 42 ) . 10. படுதல் ; to touch, 
உறியடி uri - y - adi, பெ . ( n . ) கண்ணன் பிள்ளைப் come in , contact with . நெருப்புற்ற போல " ( சீவக . 

பருவத்தில் உறிவெண்ணெ யெடுத்ததைக் கொண் 2339 ) . 11. ஓரிடம் அடைதல் ; to move towards a 
டாடும் திருநாள் ; annual festival in Avani corresponding point. " எங்குற்றா யென்ற போதா லிங்குற்றே னென்கண் 
to August - September in which herdsmen break pots டாயே " ( தேவா . 1190.8 ) . 
suspended in networks of rope, to commemorate the 

[ உல் – உறு . ) 
mythological story of Sri Krishna stealing butter during 
His childhood . ( செ.அக. ). 

உறு - தல் uru- , 4. செ.கு.வி. ( v.i. ) 1. வருந்துதல் ( பழ . 

226 ) ; to suffer . 2. பழுதுபடுதல் ( குறள் , 662 ) ; to 
ம . உறியடி . 

be infructuous, damaged , spoiled. 
[ உ P + அடி . ] 

[ உல் – உறு . ) 
உறியடுக்குச்சட்டி uri- y - adukku - c - catti, பெ . ( n . ) உறி 
யில் வைக்கப்படும் அடுக்குப்பானை ; a numbera உறு -தல் uru , 4. செ.குன்றாவி . ( vt .) 1. தொடுதல் ; 

to perceive by touch . கண்டு கேட் டுண்டுயிர்த் துற்றறி 
small kitchen utensils placed one over the other and 

யும் ( குறள் , 1101 ) . 2. அன்பு கொள்ளுதல் ; to love. 
suspended from the roof in a net work of rope . ( W. ) 

" யாமுற்றா லுறாஅதவர் " ( குறள் , 1245 ) . 3. ஒத்தல் ; 
( செ.அக.). 

to resemble . “ உண்டுபொழி லிமையவர்க 
[ உறி + அடுக்கு + சட்டி . ] 

ளுலக முறுவதுவே " (சீவக. 1780 ) . 4. தொடங்குதல் ; 
to begin , commence, start, usu . with a vbl . noun . " யான் 
மொழியலுற்றேன் ( கம்பரா . நாட்டுப் .1 ) 5. அடைதல் ; 
to approach , gain access to , each . 6. நுகர்தல் ; to enjoy . 
" உற்றலாற் கயவர்தேறார் ( தேவா . 523.8 . ) . 7 . 
நினைத்தல் ; to think . வில்லு மல்ல திழைக்க 
லுறாள் ( திவ் . பெரியாழ் . 3,7,8 ) . 
ம . உறுக . க.உறு , ஊறு ; துட . உர்வ் ; து . உந்துனி; தெ . உறு . 

[ உல் – உறு – உறு - தல் ( வேக. 40,41,42 . ) 
உறு - த்தல் uru- , 4. செ.குன்றாவி . ( v.t. ) 1. அடைவித் 
தல் , to cause to move towards a point. 2. சேர்வித்தல் ; 
to cause to join . 

[ உல் – உறு . ] 
உறியடுக்குச்சட்டி 

உறு ” -த்தல் uru- , 4. செ.குன்றாவி . ( v.t. ) 1. துன்புறுத்து 
உறிவலை uri - valai, பெ . ( n . ) 1. சிறிய மீன்களைப் தல் ; to cause to suffer . 2. முள்போல் குத்துதல்; to 

பிடிக்கப் பயன்படுத்தும் ஒருவகை வலை ; a kind of pierce. 3. மிகச் சினத்தல் ; to have wrath . 
fishing - net . 

[ உல் – உறு . ) 
ம . உறிவல . 

உறு ° Uru பெ.எ. ( adj. ) மிக்க ; much , abundant , copious. 
[ உறி + வலை . ) 

" உறு .... மிகுதி செய்யும் பொருள் ( தொல் . சொல் . 
உறு -தல் uru- , 4. செ.கு.வி. ( v.i. ) 1. இருத்தல் ; to 301 ) . ( செ.அக. ). 
be, exist . 2. நேர்தல் ; to happen , occur , befall, as good 

ம . உறு ; க . உறு , உறை ; து . உறுபு . உறும்பி ; தெ . றவு . 
or evil . மெய்த்திரு வந்துற்றாலும் " ( நள . சுயம் . 5 ) . 
3. தங்குதல் ; to dwell, reside. 4. நன்மையாதல் ; to 

[ உல் – உறு . ) 
be desirable, useful, worthy of choice. “ இரவாமை | உறுக்காட்டம் urukkattam , பெ . ( n . ) . 1. அதட்டுகை; 
கோடியுறும் ( குறள் , 1061 ) . 5. உறுதியாதல் ; to be rebuking , threatening , reprimanding . 2. அதிகாரஞ் 
permanent , lasting, stable. " வேல்வா யுயிர் வழங்கும் செலுத்துகை; command , exercise of 

authority.. 
வாழ்க்கையுறும் " ( பு.வெ. 2,13 ) . 6. மனத்தில் நிகழ் ( செ.அக.) . 
தல் ; to pass in one s mind . “ நினக்குறுவது சொல்லுதி 
( கம்பரா . கும்பக . 325 ) . 7. மிகுதல் ; to be numerous 

[ உறுக்கு + ஆட்டு . ஆட்டு ஆட்டம் . ] 


- உறுக்காட்டியம் 


157 


உறுத்து -தல் 


உறுக்காட்டியம் urukkatiyam , பெ . ( n . ) உறுக்காட்டம் உறுசுவை upu - Suvai, பெ . ( n. ) ஒரு செய்யுள் அணிவகை 

பார்க்க ; see urukkattam . ( செ.அக.). அவனுடைய ( மாறன் . 235 ) ; figure of speech in which a particular 
உறுக்காட்டியத்தைப் பார் ( வின் . ) . 

object is described as being superior in sweetness to 
[ உறுக்கு + ஆட்டு . ஆட்டு – ஆட்டியம் . ] 

a series of several sweet objects. 
உறுக்கு - தல் urukku- 5. செ.குன்றாவி . ( v.t.) 1 . 

உறுசூது uru - SUdu , பெ . ( n . ) ஏய்ப்பு ; ஏய்த்தல் ; deceit . 
அதட்டுதல் ; to menace , threaten . “தஞ்சொலாற்றின் 

( ஆ.அக. ) . 
வந்திடாவிடி லுறுக்கி வளாரினா லடித்து " ( சி.சி. 2.16 ) . [ உறு . + சூது . ) 
2. சினத்தல்; to address with harshness, severity, anger. உறுத்தல் " urutal, பெ . ( n . ) 1. மிகுக்கை ( பிங் . ); 
உறுக்கிக் கட்டுவிப்பாரைப் போலே ( ஈடு , 7,1,1 . ) . 3 . 
தண்டித்தல் ; to punish . “ காலனைத் தானலற யுறுக்கிய 

increasing. 2. ஒற்றுகை (திவா . ); bringing into contact, 
சேவடியான் " ( தேவா . 524,4 . ) . 4. தாண்டுதல் ( பிங் . ) ; 

clapping . ( செ.அக. ). 
to jump, leap over . ( செ.அக. ). 

[ உல் – உறு – உறுத்து – உறுத்தல் . ) 
ம . உறுக்குக . 

உறுத்தல் uruttal, பெ . ( n . ) 1. கண்ணில் தூசு முதலியன 
[ உல் — உறு - உறுக்கு . ] 

படிதலால் ஏற்படும் தவிப்பு ; irritation , uncomfortable 

sensation caused by dust etc., falling in the eye . 2 . 
உறுக்கு urukku , பெ . ( n . ) அதட்டுகை; threatening. ஏற்படுதல் ; happening. 3. தாக்கல் ; offending. 4 . 

உறுக்குறு சொல்லர் ( கம்பரா. பஞ்சசேனா. 66 ) . அழுத்துதல் ; pressure, instigation . 
( செ.அக.). 

( உறு - உறுத்தல் . ] 
[ உல் – உறு – உறுக்கு . ) 

உறுத்தா ( தரு )-தல் uruta-, 15. செ.குன்றாவி . ( v.t.) 
உறுகண் uru - kan , பெ . ( n . ) 1. வருத்தம் ; suffering, நெருக்குதல் ; to crowd , constrict “ ஒரியவுறுத்தர 

affliction , distress . உறுகணோம்பல் " ( தொல் . பொருள் . ( பரிபா . 6,37 ) . ( செ.அக. ) . 
239 ) . 2. நோய் ( பிங் . ) ; disease . 3. ஏழ்மை ( சூடா . ); 

[ உறு + தரு = உறுத்தரு – உறுத்தா . ) 
poverty , want . 4. அச்சம் ( சூடா . ); fear . ( செ . அக .) . 

உறுத்து - தல் uruttu-, 5. செ.குன்றாவி . ( v.t.) 1. உண்டாக் 
[ உல் – உறு + கண் ( சொல்லாக்க ஈறு ) . ] 

குதல் ; to cause to be, to originate. “ அறவரே தோழ 
உறுகண்ணாளர் urukannalar, பெ . ( n . ) நோயாளிகள்; ரிவர்க்கஞ ருறுத்தல் (தணிகைப்பு . அகத் . 234 ) . 2 . 
patients . ( சா.அக. ) . 

அமைத்தல் ; to put up , as the saddle on a horse , 

to fit up . புரவி பண்ணுறுத் திடுவார் " ( நைடத . சுயம் . 
[ உறுகண் + ஆள் + அர் . ) 

58 ) . 3. அடைவித்தல் ; to arrange to get, cause to 
உறுகணாளன் urukan - alan, பெ . ( n . ) 1. வறுமையன்; obtain . " கொடிச்சியை யிலைவேல் இளவற்கும் ... கானத் 
poor , destitute, indigent person . " உறுகணாளரிற் கடை 

தம்ம முந்துபுக்குறுத்துவன் ( தணிகைப்பு . விநா . காப் . ). 
கழிந்து ( சிலப் . 10,48 . ) . 2. தீவினையாளன். ( சிலப் . 

4. ஒற்றுதல் (திவா . ) to bring in contact, clap together. 
10,48 . உரை) ; one who suffers the inevitable effects 

5. பதித்தல் ; to insert, encase. 6. மனத்தழுந்தச் 
of the sins he had committed in previous births. 

செய்தல் ; to strongly impress upon the mind . அச்செய் 
( செ.அக. ). 

தியை உறுத்திப் பேசினான் ( இ.வ. ) . 7. அழுத்துதல் ; 
[உறு + கண் + ஆளன் . ) 

to cause smarting, as a thorn in the flesh ; to produce 

irritation , as dust in the eye ; to press uncomfortably , 
உறுகிழாத்தி uruki[atti, பெ . ( n . ) மீன்வகை ; a kind of 

as a rough or uneven surface on one sitting or lying 
fish . உறுகிழாத்தி 

மாலை ( பறாளை . 

down . " முள்ளுறுத்தி ( சேதுபு . அனும . 12. ) . 8 . 
பள்ளு.75 ) . ( செ.அக. ). 

மனத்தை வருத்துதல் ; to cause pain of mind , afflict, 
[ உறு + கிழாத்தி . ] 

rankle, as by a sarcastic remark . அவன் கூறிய சொல் 

என்னை உறுத்துகிறது ( உ.வ. ) . 9. மிகுத்தல் ; to 
உறுகுங்கனலி uruguhkanali, பெ . ( n .) பிரண்டை ; 

increase. “ இல் வலியுறுத்தல் " ( தொல் . பொருள் 263 ) . 
square stalked vine - vitis quadrangularis . ( சா.அக. ). 

10. விரித்தல் ; to spread out, open . " முடங்கத ளுறுத்த 
[ உறுகும் + கனலி . ) 

முகிழ்நகை யெய்தியும் " ( கல்லா . 12 ) . 11. சினந்து 
உறுகோள் uru - kd), பெ . ( n . ) நிகழ்வு ; happening, event சீறுதல் ; to huff with anger , swell with rage . " உறவுறுத் 
" ஒரு மூவேங்கலந்த காலைக் குளங்கோடு மென்றிதுவு 

தின ரொட்டலர் " ( பிரபுலிங் . சித்த . 12 ) . 
முறுகோளே ( கம்பரா. சூர்ப்ப . 140 ) . ( செ.அக. ). ம . உறுத்துக. 
[ உறுகொள் – உறுகோள் = நிகழ்வு கொண்டது , நிகழ்ச்சி .) [ உல் + உறு – உறுத்து . ) 


காலை 


158 


உறுப்பணங்கெட்டவன் 


உறுத்தை 


உறுத்தை uruttai, பெ . ( n .) அணில் ; squirrel. ( W. ). உறுதிப்பத்திரம் upudi-p - pattiram, பெ . ( n . ) 1. உறுதிச் 
( செ.அக. ). 

சீட்டு பார்க்க ; see urudi - c - citu. ( செ.அக. ) . 
ம . உறுத்த : க . உடுதெ ; தெ . உறுத . 

ம . உறப்புபத்ரம் . Skt patra . 
( உறு – உறுத்தை . உறு = விரைவு . ] 

[ உறுதி + பத்திரம் . ] 
உறுதி urudi, பெ . ( n . ) 1. திடம் ; firmness , strength, | உறுதிப்பாடு urudi-p-padu , பெ . ( n . ) 1. நிலைப்படுகை; 

stability . 2. வல்லமை ; power , energy , force . இருவருந்த confirmation . 2. வாக்குறுதி ; pledge , promise. ( செ.அக. ). 
முறுதியி னின்றா ரென்னில் " ( சி.சி. 1,35 ) . 3. திண் 

[ உறுதி + பாடு . ] 
ணம் ; certainty , assurance. 4. மாந்தர்க்குரிய குறிக் 
கோள் ; aims of mankind , objects of human pursuit, உறுதிப்பொருள் urudi-p -porul, பெ . ( n . ) 1. உறுதி 

பார்க்க ; see urudi. 2. கடவுள் ; god ( W.) . 3. காட்சி 
four in number viz., அறம் , பொருள் , இன்பம் , வீடு . 

( ஆ.அக. ) ; wisdom . ( செ.அக. ). 
மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரா னெடுக்கப்பட்ட 
பொருள் ( குறள் , உரைப்பாயிரம் ) ; 5. உறுதி வாக்கு ; ( உறுதி + பொருள் . ) 
positive declaration. “ ஆண்டவன் புகலுறுதியு மாண்மை உறுதிபண்ணு - தல் urudi -pannu-, 12. செ.குன்றாவி . 
யுங் கேட்டு " ( பாரத . புட்ப . 47 ) . 6. செய்யத்தக்கது ; ( v.t. ) நிலைப்படுத்துதல் ; to corroborate, confirm . 
appropriate thing to do , suitable action . “ வீடுதலுறுதி ( செ.அக.). 
யென்றே விளம்பி ( கந்தபு . சூர . வதை . 64 ) . 7 . 

[ உறுதி + பண்ணு . ) 
நன்மை ; good , benefit . புத்தேளாவதே யுறுதியென் 
றான் " ( சீவக . 1235 ). 8. மந்திரம் ; mantiram , as that உறுதிபூசுதல் urucli- pisudal, பெ . ( n . ) திடப்படுத்துகை; 
which is efficacious பொய்கையு முட்பட வுரைத்தன 

sacrament of confirmation . ( செ.அக. ) . 
னுறுதிநோக்கினான் " ( சீவக . 1216 ) . 9. பற்றுக்கோடு ; [ உறுதி + பூசுதல் . ) 
support, prop . “உலகுக்கோ ருறுதி தன்னை ” ( தேவா . உறுதிமுடி- த்தல் urudi -mudi- , 4. செ.கு.வி. ( v.i. ) 
481,5 ) . 10. அறிவுரை; moral or religious advice (W. ) . ஆவணம் எழுதிக் கொடுத்தல் ; to execute a title deed 
11. ஊதியம் ; வருவாய் ; profit benefit. “ கேட்டினுமுண் 

or bond . ( J. ) ( செ.அக.). 
டோருறுதி " ( குறள் , 796 ) . 12. கல்வி (திவா . ); learning . [ உறுதி + முடி . ] 
13. ஆட்சி ஆவணம் ( பத்திரம் . ) ; bond , title deed . | உறுதிமொழி urudi - moli, பெ . ( n. ) 1. உறுதிச்சொல் 
14. விடாப்பிடி ; stubbornness , pertinacity ( W. ) . 

பார்க்க ; see urudi- c - col. 2. உறுதி மொழியாகச் 
ம. உறுதி ; க . உரிதி , உறும்பு : தெ . உரிதி ; L verus, Tue; சொல்லும் சொற்கள் ; statement made on oath , solemn 
O.Fr. verai; Fr. verai; Ger. wahr ; AS. voer ; E very : real in agreat affirmation before a magistrate or a judge . ( செ.அக. ). 
degree; verity , truth . 

[உறுதி + மொழி . ) 
( உறு – உறுதி . ) 

உறுதியோர் u [ udiyor, பெ . ( n . ) தூதர் ( பிங் . ) ; messengers 
உறுதிக்கட்டுரை urudi-k- katturai , பெ . ( n . ) இடித்துக் 

of state, confidential emissaries . ( செ.அக. ) . 
கூறுகை ( பிங் . ) ; admonition , remonstrance. ( செ.அக. ). 

[உறுதி + ( ஆர் ) ஓர் . ] 
[ உறுதி + கட்டுரை . ) 
உறுதிச்சீட்டு urudi- c - cltu, பெ . ( n . ) உறுதிப்படுத்தும் 

உறுதுணை u[u-tunai, பெ . ( n . ) உற்றதுணை ; faithful 

friend , boon companion . “ உறுதுணை யாவர் போலும் " 
ஆவணம் ; written contract, bond . ( செ.அக. ) . 

( தேவா. 476,3 . ) . ( செ.அக. ) . 
[ உறுதி + சீட்டு . ) 

( உறு + துணை . ) 
உறுதிச்சொல் urudi-c -col, பெ . (n.) 1. உறுதிமொழி உறுநர் urunar , பெ . ( n . ) உறுநன் பார்க்க ; see urunag. 
assurance. 2. தக்க அறிவுரை word of advice, good | உறுநன் urunag , பெ . (n.) சேர்ந்தவன் ; votary , he who 
counsel. 3. இடித்துரை; admonition . ( செ.அக. ) . 

seeks protection , follower . உறுநர்த் தாங்கிய மதனுடை 
[ உறுதி + சொல் . ) 

நோன்றாள் " (திருமுரு . 4. ) . ( செ.அக. ) . 
உறுதிப்படு - தல் urudi -p - pagu-, 20. செ.கு.வி. (v.i. ) 1 . 

[ உறு – உறுநன் . ) 
நிலைப்படுதல் ; to be firmly established , to be assured . 
2. திடப்படுதல் ; to be confirmed , as a member in | உறுப்படக்கி uruppacakki, பெ . ( n . ) ஆமை ( பிங் . ) ; 
a church . ( செ.அக. ) . 

tortoise, turtle , so called from its being able to draw 

in its limbs . ( செ.அக. ). 
[உறுதி + படு . ) 
உறுதிப்படுத்து - தல் urudi- p - paguttu-, 5. செ.குன்றாவி . 

( உறுப்பு + அடக்கி . உறுப்புகளை உள்ளடக்கிக் கொள்வது . ) 
(v.t ) நிலைப்படுத்துதல் ; to confirm, corroborate. ess- | உறுப்பணங்கெட்டவன் uruppanankettavag, பெ . (n .) 
blish . ( செ.அக. ). 

1. உடற்குறையினன் ; ill shaped , maimed , ugly person . 

2. மூடன் ; foolish fellow . ( செ.அக. ) . 
[உறுதி + படுத்து . ) 


உறுப்பற்றவன் 


159 


உறுபு 


( உறுப்பு + இனம் + கெட்டவன் . உறுப்பணம் என்பது கொச்சை ம . உறுப்பு . 
வழக்கு . ) 

[உறு – உறுப்பு . ) 
உறுப்பற்றவன் uruppagavan, பெ . (n.) 1. உறுப்புக் உறுப்பு uruppu , பெ . ( n . ) 1. அதிகம் ( நாநார்த்த . ) : 
குறையன் ; ill -formed , deformed person . 2. ஒழுக்கமில் 

excess ,, abundance.. 
லாதவன் ; ill- bred person (W. ) . ( செ.அக. ) . 

2. நெருக்கம் ; denseness. 

( செ.அக.). 
[உறுப்பு + அற்றவன். ) 

[ உறு – உறுப்பு . ) 
உறுப்பறை urupparai, பெ . ( n . ) 1. உறுப்புக்குறையன் ; உறுப்புக்கழலை uruppu - k - kalalai, பெ . ( n . ) உடம்பில் 

deformed person . " ஆதுல ரந்தக ருறுப்பறைக ளாதர் தோன்றும் கொப்புளம் ; tumour arising in any of the 
( பிங் . 3.35 ) . 2. உறுப்புக்குறை ; dismembering the 
limbs . " உறுப்பறை குடிகோள் " ( தொல் . பொருள் . 258 ) . 

organ or organs of the body . ( செ.அக. ) . 
( செ.அக. ). 

[ உறுப்பு + கழலை . ) 

உறுப்புக்குறை uruppu - k - kurai, பெ . ( n . ) உறுப்புக்குறை 
[ உறுப்பு + அறை . ) 

பாடு ; maimedness , body defect , deformity . ( செ.அக. ). 
உறுப்பா uruppi, பெ . ( n . ) கப்பல் செய்வதற்குப் 
பயன்படும் மரவகை ( மூ.அ. ) ; a tree , the timber of 

( உறுப்பு + குறை . ) 
which is used instead of teak in ship - building. ( செ.அக.). | உறுப்புக்கேடு uruppu - k- kadu, பெ . ( n . ) உடற்குறை ; 

deformity in limb . (pond .). ( செ.அக. ). 
( ஒருகா. உறு + பால் . பால் = பாலைமரம் . உறு + பால் - 
உறுப்பால் உறுப்பா . ) 

[ உறுப்பு + கேடு . ] 
உறுப்பிசைக்குறி uruppisai- k - kuri, பெ . ( n . ) படிக்கை உறுப்புத்தள்ளுகை uruppu-t-tallugai , பெ . ( n . ) அண்டு 

யில் ஒரு மாத்திரைக்காலம் நிறுத்துவதற்கு அடையா தள்ளுகை ; prolapsus ani . ( Loc .). 
ளமாக இடுங்குறி ( பாலபா . பக் . 170 ) ; the sign comma . 

[ உறுப்பு + தள்ளுகை . ) 
( செ.அக. ). 

உறுப்புத்தோல் uruppu -t -tol, பெ . ( n . ) மான் தோல் ; 
[ உறுப்பு + இசை + குறி . இசைத்தல் = ஒலித்தல் . ) 

deer - skin , a piece of which , according to the Sastras , 
உறுப்பில்பிண்டம் uruppil- pingam , பெ . ( n . ) கருவில் 

the Brahmachari should fasten to his sacred thread. 
வடிவுறுமுன் சிதைந்த தசைப்பிண்டம் ; aborted " உறுப்புத்தோலும் வெண்ணெய் பூசின உடம்புமான 
embryo. " சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் யஜமான வேஷத் தோடே " ( ஈடு , 4,8,4 ) . ( செ.அக. ). 
( புறநா . 28 ) . ( செ.அக. ). 

[ உறுப்பு + தோல் . உறுப்பு = அடையாளம் . ) 
[ உறுப்பு + இல் + பிண்டம் . ) 

உறுப்புநூல் uruppu - nil, பெ . ( n . ) உறுப்பு நலங்கூறும் 
உறுப்பினர் uruppipar , பெ . ( n . ) உறுப்பினன் என்பதன் பனுவல் ; science dealing with the characteristics of 
UOTOLD ; pl. of uruppinan. 

human form and features . நல்லவென வுறுப்பு நூலா 
உறுப்பினன் uruppinan, பெ . ( n . ) 1. குழுவில் அல்லது 

ருரைக்கு நல நிரம்பி " ( பெரியபு . காரைக் . 6 ) . 

( செ.அக. ) . 
நிறுவனத்தில் பங்கேற்கும் உரிமை பெற்றவன் ; 
member of an association or institution . 2. தெரிந்தெடுக் [உறுப்பு + நூல் . ) 
கப்பட்ட நிகராளி; elected or selected candidate for | உறுப்புமயக்கம் uruppu - mayakkam , பெ . ( n .) உறுப்புக் 
an assembly or forum . 

குறை எட்டினொன்று ; one 

one of the deformities. 
( உறுப்பு – உறுப்பினன் . ) 

( செ.அக. ) . 
உறுப்பு uruppu , பெ . ( n . ) 1. உறுப்புகள் ( சூடா . ) ; limb , [ உறுப்பு + மயக்கம் . ) 

member of body . 2. பாகம் ; division , as of an army; | உறுப்புள்ளவன் uruppullavan, பெ . ( n .) 1. உறுப்பு 
part of whole , component part, department, section . 

நலமுடையவன் ; beautiful, well -formed man . 2. திற 
“ உறுப்பமைந் தூறஞ்சா வெல்படை " ( குறள் , 761 ) . 3 . 

முடையவன்; man of enterprising character qualified 
உடம்பு ; body . " உறுப்பொத்தன் மக்களொப் பன்றால் for business . 3. ஒழுக்கமுள்ளவன் ; man of good conduct , 
( குறள் . 993 ) . 4. மெய்யெழுத்து ; consonant. “ மூன்றனு virtuous person . ( செ.அக. ). 
றுப் பழிவும் " ( நன் . 190 ) 5 . பாலை யாழ்த் 

[ உறுப்பு + உள்ளவன் . ) 
திறம் ( திவா . ) ; secondary melody type of the palai 
class . 6. மரக்கொம்பு ( திவா. ); bough, branch . 7. உறுப் உறுபாதை urupadai, பெ . ( n.) வரிவகை. ( S.LL vii, 214 ); 

a tax . ( செ.அக. ). 
பமைதி ; just proportion symmetry of form . அவன் 
உறுப்புள்ளவன் ( வின் . ) . 8. மேல்வரிச் சட்டம் ; copy [ உறு + பாதை . ] 
of single letters set for a child to imitate. 9. நில ஆவணம் ; உறுபு urubu , பெ . ( n . ) பாலையாழ்த்திறம் ( வின் . ) : 
title deed , as of land . " அந்தக் காணிக் கோருறுப்பு musical mode of the palai class . ( செ.அக. ). 
மில்லை ( இ.வ. ) . ( செ.அக. ). 


உறுபூசல் 


160 


உறுவலி 


உறுபூசல் uru - pusal, பெ . ( n . ) கைகலந்த போர் ; hard | உறுமு - தல் urumu- , 10. செ.கு.வி. ( v.i. ) 1. உறுமென்று 

scuffle , hand to hand fight " பேரணி உறுபூச லானவாறே " ஒலித்தல் ; to growl, as a wild beast ; to grunt , as 
( ஈடு , 9,9,2 ) . ( செ.அக. ). 

a pig; to rumble , as thunder ; to sound , as the urumi 

drum . 2. முறுமுறுத்தல் ; to murmur angrily. “ இல்லத் 
[ உறு + பூசல் . ] 

துறுமி நெடிது மிராஅர் " ( ஆசாரக் 81 ) . 3. எழும்புதல் 
உறுபொருள் uru - porul, பெ . ( n . ) உடையாரில்லாமை 

( திவா . ) ; to rise; to be stirred up . ( செ.அக. ). 
யால் ஒருவனுக்குக் கிடைக்கும் பொருள்; unclaimed 
property whichamanappropriates to himself . உறுபொரு 

ம. உறுமுக ; க . ஓரல் ( கீச்சிடுதல் ) ; தெ . உறுமு ; பர் . உறும்பில் 

( இடி . ) ; கூ ரும்பு . 
ளும் உல்கு பொருளும் " ( குறள் , 756 ) . ( செ.அக. ). 

[உறும் - உறுமு . ] 
[உறு + பொருள் . ) 

உறுமை urumai, பெ . ( n . ) உறுமி பார்க்க ; see urumi. 
உறும்பு urumbu, பெ . ( n . ) உலர்ந்த கரம்பை மண்ணின் 

" கம்பலி யுறுமை தக்கை " ( கம்பரா . பிரமாத்திர . 5 ) . 
கூரிய சிறுகட்டி ; small piece of dried clay with a 

( செ.அக. ). 
shap edge. ( செ.அக.). 

[உறும் - உறுமை . உறும் ஒலிக்குறிப்பு இடைச்சொல் . ) 
[ உறு – உறும்பு = நடந்தால் பாதத்தை உறுத்துவது . ) 

உறுவது uruvadu , பெ . ( n . ) 1. நிகழ்வது ; that which 
உறும்பு - தல் urumbu-, 5. செ.கு.வி. ( v.t.) உறுமு 

happens . " உறுவதொன்று முணர்கலாது ( பாரத 
பார்க்க ; see urumu . ( செ.அக. ). 

வாரணா . 81 ) . 2. ஊதியம் ; that which accrues ; gain . 
ம. உறும்புக : க . ஒறலு : து . உறல் , ஒரல் . 

" உறுவதும் .. பேதைக ளோர்கிலரே (திருநூற் . 13 ) . 

3. ஒப்பது ; that which resembles. “ இமையவர்களுலக 
[[ உறு – உறுமு – உறும்பு . ) 

முறுவதுவே " ( சீவக . 1780 ) . 4. தகுவது ; that which 
உறுமாலை urumalai, பெ . ( n . ) மேலே போட்டுக்கொள் 

is proper . " உறுவதாவது .... குடக்கூத்தனுக் காட்செய் 
ளும் துண்டுவகை; upper garment " நற்பொரு ளுலா வதே " ( திவ்.திருவாய் . 4,10,10 ) . ( செ.அக. ). 
வென்னி லுறுமாலை " (திருவேங். சத . 29. ) . ( செ.அக. ). 

[ உறு 

– உறுவது . ) 
ம. உறுமால் ; U. ruma , rimal; Pers. rumal. 

உறுவதுகூறல் uruvadu -kural , பெ . 

uruvadu -kural, பெ . ( n . ) ஒன்றைச் 
[ உறு + மாலை . ) 

செய்வாயா என்று வினாவியவிடத்து நேர்வதுகூறு 
உறுமி urumi, பெ . ( n . ) ஒருவகைத் தோற்கருவி ( சங் . முகத்தான் மறுப்பதைக் தெரிவிக்கும் விடைவகை 
அக . ) ; a kind of drum . ( செ.அக. ) . 

( நன் . 386. உரை ) ; form of indirect negative reply 

consisting in the person questioned stating what would 
ம . உறுமி . 

happen to him if he were to answer yes as for e.g. , 
( உறும் - உறுமி . உறும் ஒலிக்குறிப்பு இடைச்சொல் . ) 

when a person who is asked a question like Will you 
do this " replies, My health will be affected . 

[ உறுவது + கூறல் . ] 
உறுவதுதெரிதல் uruvadu - teridal, பெ . ( n . ) பின்வருவன 

அறிதல் என்னும் வணிகர் குணம் (திவா . ) ; foresight 
in regard to the future state of the market, a quality 
or character in merchants . ( செ.அக. ). 

[ உறுவது + தெரிதல் . ) 
உறுவர் uruvar , பெ . ( n . ) உறுவரர் பார்க்க ; see uruvarar .] 
உறுவரர் uruvarar , பெ . ( n . ) தேவர்; celestials . “ உறுவரர் 
பலிசெல " ( சீவக . 119. ) . ( செ.அக. ). 

[உறுவர் ( மிக்கவர் ) + அர் . ) 

உறுவல் uruval, பெ . ( n . ) துன்பம் ; suffering , affliction , 
உறுமி 

distress . பெண்பா றன்னுறுவ றீர்ப்பான் ( கம்பரா. 
உறுமியடி - த்தல் urumi - y - adi-, 4. செ.குன்றாவி . ( v.t.) சடாயு . 183 ) . ( செ.அக. ). 
குறுந்தடியால் ஒலி யுண்டாகுமாறு உறுமியைத் 

[ உறு - உறுவல் . ] 
தேய்த்தடித்தல் ; to alternately rub and beat on one 
side of urumi with a curved stick in order to produce | உறுவலி uru - vali, பெ . ( n . ) மிக்க வலியுடையோன் ; 
a characteristic humming sound . ( செ.அக.) . 

lit. great strength , man of great strength . " உறுவலி 

தாக்கினானே (சீவக . 2282. ) . ( செ.அக. ). 
[ உறும் உறுமி + அடி - த்தல் . ] 

[ உறு + வலி . அன்மொழித்தொகை . ) 


உறுவன் " 


161 


உறை 


உறுவன் uruvan, பெ . ( n .) 1. மிக்கோன் ; great one, ( கம்பரா. சேதுபந். 60 ) . 4. சுடுதல் ; to scorch , as 

lord , master . “ உறுவனோ டியானுற்ற நற்றிறம் ” (சிலப் . the sun . இன்றைக்கு வெயிலுறைக்கிறது . 5. தாக்கிப் 
9,53 ) . 2. முனிவன் ; sage , saint. “ உறற்பால நீக்க பயன் விளைத்தல் ; to produce effect, as words of 
லுறுவர்க்கு மாகா " ( நாலடி . 104 ). 3. அடைந்தோன் ; advice, to sting , as a rebuke or sarcasm . “ ஆற்றவுமஃ 
new arrival , guest. “ உறுவரார வோம்பாதுண்டு " ( பதிற் துனக்குறைக்குங் கண்டாய் " ( திவ் . நாய்ச் . 1,9 ) . 6. முள் 
றுப் . 43,19 ) . 4. அருகன் ( பிங் . ) ; Arhat ( செ.அக. ). முதலியன உறுத்துதல் ; to prick, as a thom . " பாத 
[ உறு – உறுவன் ( மிக்கோன் . ) . ] 

மெல்லிய வுறைக்கும் . " ( கம்பரா.கோல . 24 ), 7. ஊன்று 
உறுவன் ’ upuvan , பெ . ( n . ) 1. பெரியோன் ; great man , 

தல் ; to become firm , steadfast, decided , as the mind . 
elder . “ உறுவருஞ் சிறுவரு மூழ்மாறுய்க்கும் " ( புறநா . 

“ புந்திநின் றுறைக்க " ( கைவல் . சந். 5 ) . 8. மோதுதல் ; 
381 ) . 2. எதிர்த்து நிற்போன் ; opponent. " துப்புறுவர் 

to beat upon , as wind . “ ஆடை வளியுறைப்பப் போகார் 
புறம்பெற் றிசினே" ( புறநா . 11 ) . ( செ.அக. ) . 

( ஆசாரக் . 37 ) . 9. மிகுதல் ; to increase grow . " யானை 

யிருஞ் சினமுறைக்கும் " ( ஐங்குறு . 352 ) . ( செ.அக. ). 
[ உறு – உறுவன் . உறு = பெரிது . உறுவன் = பெரியோன் . ) 

- உறை – உறை - த்தல் . ] 
உறுவாவரிசி uruvi -v-anisi, பெ . (n .) அறுவகை யரிசியு உறை -த்தல் urai-, 2. செ.குன்றாவி . (v.t.) 1. அதட்டுதல் 
ளொன்று . ( சங் . அக . ) : one of aruvakai- y - arisi; rice. 

( பிங் . ) ; to rebuke authoritatively . 2. அமுக்குதல் ; to 
( செ.அக. ). 

press down . “ முதுகுறைப்பப் பொறையாற்றும் ( குமர . 
[உறவு – உறுவா + அரிசி . ) 

பிர . மதுரைக் . 17 ) . 3. ஒத்தல் ; to resemble. " இலக்கு 
உறுவி - த்தல் uruvi-, 4. செ.குன்றாவி . ( v.t ) நுகர்வித்தல் ; 

முத்துறைக்கு மெயிறு " ( ஐங்குறு . 18.5 ) . 
to cause to experience , as pleasure or pain . " பலமுறுவிப் [உறு – உறை . ) 
பான் வேண்டும் " ( சி.சி. 2,21 . ) . ( செ.அக. ). உறை urai, பெ . ( n .) 1. இருப்பிடம் ; place of residence, 
[ உறு – உறுவி . ) 

town , apropriate or customary place for a person or 
உறை urai , 1. பெருமை ( பிங். ) ; greatness ; excellence. 

thing . உறையிலேயிருக்கிறார் ( வின் . ) . 2. வாணாள் ; 
2. உயரம் ( பிங் . ) height. 3. நீளம் (திவா. ); length . 

lifetime. " வேந்தனுறை கடுகி யொல்லைக் கெடும் 
4. பொருள் ( பிங் . ) ; wealth 5. வெண்கலம் . ( பிங் . ) ; 

( குறள் , 564 ) . 3. படைக்கலக்கூடு ; sheath , scabbard , 
bell metal. 6. பேரளவுக்கு அடையாளமாக ( சங்கேத 

case " உறைகழித்திலங்குவாள் ( சீவக . 656 ). 4. தூசு 
மாக ) விடுஞ் சிற்றளவுக் குறி ; units used as symbols 

முதலியன படாதவாறு மூடுகின்ற ஆடையுறை ; cover ; 
for hundreds or thousands . " உறையிடவும் போதார் 

e.g. pilow - case . செந்துகி லுறையின் மூடி " ( சூளா. 
( கம்பரா . உருக்காட் . 117 ) . 7. மிகக் குறைவானது ; 

கல்யா . 180 ) . 5. பண்டம் செய்யும் கூடு ( வின் . ) ; 
that which is exceedingly low , as price. “ உறைவிற்குலா 

receptacle for grain , a kind of sack . 6. கிணற்றுறை ; 

burnt clay curb , used for the construction of well. 7 . 
நுதலாள் விலை" (திருக்கோ . 266 ) . 8. 60 மரக்கால் 
கொண்ட ஓரளவு ; a measure of grain . 9. துன்பம் 

போர்வை ( பிங் . ) ; upper garment, cloak , shaw . 8 . 

காணிக்கைப் பொருள்; offering . “ நாணாளுறையு நறுஞ் 
( பிங் . ) ; affliction , distress . ( செ.அக. ) . 

சாந்துங் கோதையும் " ( பரிபா . 16,52 ) . 9. பாம்பின் 
[ உறு – உறை . ] 

நச்சுப்பை ( வின் . ) ; the poison bag of the snake . 
உறை -தல் urai , 2. செ.கு.வி. ( v.i.) 1. இறுகுதல் ; ( செ.அக. ) . 
to thicken , curdle ; to coagulate , congeal, freeze. " குடப்பா 

ம . உற ; க . ஒர ; கோத . , நா . , குட . ஒரெ ; து . ஒரே , உதெ : 
லுறையா " ( சிலப் . ஆய்ச்சி . 1. உரைப்பாட்டுமடை . ) . தெ . ஒர ; பர் . ஒர . 
2. செறிதல் ( வின் . ) ; to be close, dense, as tress 

[ உறு – உறை. ] 
in a forest. 3. கட்டியாதல் ; to thicken . 4. வாழ்தல் ; to 
reside, dwell. உம்ப ருறைவார் பதி (நாலடி , 137). 5. உறை ° urai, பெ . ( n . ) 1. வீடு ; house . 2. மனைவி ; 

wife. 
ஒழுகுதல் ; to live, conduct oneself, “ உலகத்தோ டவ்வ 
துறைவ தறிவு " ( குறள் , 426. ) . ( செ.அக. ). 

பிராகு . உறா ( வீடு . ) : பாசு . உறா ( மனைவி ) . 
ம . உறயுக ; குட . ஒர ; து . உர்குனி; கோண் . உர்ரானா , [ உறை என்னும் முதனிலை இருமடி ஆகுபெயராய் வீட்டையும் 

-மும்மடி ஆகு பெயராய் மனைவியையும் குறித்தது . ) 
[ உறு – உறை – உறை - தல் . ) 
உறை - த்தல் urai , 2. செ.கு.வி. ( vi.) 1. துளித்தல் ; உறை urai, பெ . (n.) 1. ஒழுகல் (திவா.); leaking. 
to drop , as the rain; to form , as the dew . தெண்பனி 

2. நீர் முதலியவற்றின் துளி ( திவா . ); drop of water 

or other liquid . 3. மழை ; rain . “ உறைகோடி யொல்லாது 
யுறைக்குங்கால் " ( கலித் . 15 ) . 2. உதிர்தல் ; to fall down , 

வானம்பெயல் " ( குறள் , 559 ) . 4. மழைக்காலம் ; rainy 
as pollen from flowers . " தாதுறைக்கும் - பொன் 

season . “ நாளாலுறையெதிர்ந்து " (திணைமாலை .1 ). 5 . 
னறை " ( கலித் . 39,32 ) . 3. சுவையுறைத்தல் ; to be 

உறைமோர்; reserve of curds for curdling milk. 
pungent, biting , sharp . “ உப்புறைத்தன மேகமுகுத்தநீர் 


உறை 


162 


உறைப்பு 


“ உறையமை தீந்தயிர் " ( பெரும்பாண் ; 158 ) . 6. காரம் உறைகாலம் urai- kalam, பெ . 

( n .) மழைக்காலம் 
( திவா . ) ; pungency , corrosiveness . 7. ஆடையமுக் ( வின் . ) ; rainy season . ( செ.அக.). 
ககற்றும் உவர்நீர் ( திவா . ); washerman s lye. 8. மருந்து ; 

[உறை + காலம் . ] 
medicine. கயற்கண் செய்த வுறைமலி யுய்யாநோய் 
(சிலப் . 7,8 ) . 9. உணவு ( பிங் . ); food . "உறைவள உறைகுத்து - தல் urai- kuttu-. 10. செ.கு.வி. (v.i.) பாலுக் 
ரூனிலாய வுயிர் " ( தேவா . 212,6 ) . 10. ஆலங்கட்டி ; 

குப் பிரைகுத்துதல் ; to pour a small quantity of curd 

into milk to curdle it ( செ.அக. ) . ) 
hail stone . ( செ.அக.). 

உறைகோடு - தல் urai - kodu-, 5. செ.கு.வி. (v.i. ) பருவ 
[ உறு – உறை 

மழை பெய்யா தொழிதல் . to fall, as rain , in its season . 
உறை urai, பெ . ( n . ) 1. கிணற்றடியில் வைக்கும் 

உறை கோடி ஒல்லாது வானம் பெயல் " ( குறள் . 559 ) . 
மரவளையம் : circular frame work of wood over which 

( செ.அக.). 
a well is built 2. பொன் ( நாநார்த்த . ); gold . ( செ.அக.) . 

[ உறு – உறை + கோடு . ) 
[உறு – உறை ) 

உறைச்சாலை urai - c - calai, பெ . ( n . ) மருந்துச்சாலை ; 
உறை " urai , பெ . ( n . ) 1. அவரை மேற்றொலி ; 

dispensary , hospital.. " பல்லுறைச் சாலைகளும் " 
அவரைக்காய் பொட்டு ; sheath of the beans . 2. உமி ; 

( தைலவ . பாயி . 12 ) . ( செ.அக. ). 
husk .. 

[உறை + சாலை . ) 
இருள. உறை ; L eris ( husk ) ; On . ax Goth ahs; OHG. ahir ; 
Os. ahar; OF. ear. 

உறைத்தயிர் urai - k-tayi , பெ . ( n . ) கட்டித்தயிர், உறைந்த 
[உறு – உறை ] 

தயிர் ; curd . 
உறை" urai , பெ . ( n . ) காது ; ear . 

ம. உறதைரு . 
ஆத். உரெ ; E ear ; OE Bare; Os ; OHG ora ; ON . eyra; Goth. 

[உறை + தயிர். ) 
auso ; L auris ; G. ous . 

உறைத்தல் uraittal, பெ . (n.) அதட்டுகை ( பிங் ; ) ; 
[உறை = அவரைக்காயின் மேற்றொலி. அவரைக்காயின் மேற் 

reproving, rebuking . ( செ.அக. ) . 
றொலி அல்லது உலர்ந்த பொட்டு காதின் வடிவை ஒத்திருத்த 

- உறை . ] 
லில் ஆகுபெயராகிக் காதைக் குறிக்கும் சொல்லாயிற்று . ) 

உறைத்துளி urai- k-tuli, பெ . ( n . ) மழைத்துளி; raindrop . 
உறைக்கப்பார் - த்தல் uraikka - p - par , 4. செ.குன்றாவி . 

( ஆ.அக. ) . 
( v.t.) உற்றுநோக்குதல் ; to look at intently . ( செ.அக.) . 

( உறை + துளி. ) 
[உறை – உறைக்க + பார் . ) 
உறைக்கிணறு urai - k - kinaru, பெ . ( n . ) சுடுமண்ணுறை 

உறைநாழி urai - nali, பெ . ( n . ) வெட்டியான் மானியம் ; 

share of the village watchman in ancient times . " 2.600 
யிட்ட கிணறு ; well formed of burnt clay curbs placed 
one upon another. " உறைக்கிணற்றுப் புறச்சேரி " ( பட்டி 

நாழி வெட்டி ... உள்ளிட்ட அனைத்துவற்கமும் " ( S.I..ii, 

247,8 ) . ( செ.அக.). 
னப் . 76 ) . ( செ.அக. ). 

[ உறை + நாழி . உறை = தங்கிப் பணியாற்றுதல் . நாழி = அளந்து 
[உறை + கிணறு . ] 

தரும் கூலி . ) 
உறைக்குமிலை uraikkum-ilai, பெ . ( n. ) வெற்றிலை ; உறைநீர் urainir, பெ . ( n . ) 1. காரமான நீர்; any alkaline 
betal leaf, it is so called from its leaf being pungent. 

liquid . 2. பனிநீர்; dew - water . 3. உறைந்த நீர் ; frozen 
( சா.அக.) . 

water such as ice . 4. மருந்து நீர் ; solution of medicine. 
[உறைக்கும் + இலை . ) 

( சா.அக. ) . 
உறைகாய் urai - kay , பெ . ( n .) செங்காய் ; unripe fruit. 

ம. உறநீர் ( கஞ்சிநீர் ) . 
( செ.அக.) . 

[உறை + நீர் . ) 
[ உறு — உறை + காய் . ) 

உறைப்பன் uraippag , பெ . ( n . ) வலுவுள்ளவன் ; strong, 
உறைகாரன் urai - karan, பெ . ( n . ) படைக்கல உறை powerful man . “ ஒருப்படுத்த வுறைப்பனூர் " ( திவ் . பெரி 

செய்பவன் , காரோடன் ( சிலப் . 5,32 , உரை ) ; sheath யாழ் . 4,8,2 ) . ( செ.அக. ). 
maker . ( செ.அக. ). 

[உறை — உறைப்பன் . ) 
(உறை + காரன் . ) 

உறைப்பு uraippu, பெ . ( n . ) 1. சுவைக்கூர்மை ; sharpness 
உறைகாலம் urai- kalam , பெ . ( n . ) வாணாள் ; ( வின் . ) . of taste. 2. காரம் ; pungency . 3. ஊற்றம் ; firmness , 
lifetime . ( செ.அக. ). 

steadfastness . “ சேஷித்வ வுறைப்புத் தோற்ற இருக்கிற 
[உறை + காலம் . ] 

வனை" ( ஈடு . 2,5,8 . ) . 4. வாய்ப்பு ; opportunity, a 


உறைப்புக்காட்டு - தல் 


163 


உறைவி 


favourable time. " அங்குள்ளம் கூடக் கூடிற்றாகில் | உறையல் uraiyal, பெ . ( n . ) பிணக்கு . ( அ.க.நி. ) ; quarrel. 
நல்லுறைப்பே " ( திவ் . திருவாய் . 8,8,8 ) . 5. கொடுமை ; ( செ.அக. ). 
severity , sternness , harshness . உறைப்புடைய விராவ 
ணன் ” ( தேவா. 45,10 ) . 6. அழுத்தம் ; impressiveness , 

[உறை + அல் ( தொ.பெ.ஈறு . ) . ] 
positiveness. " உறைப்பான பேச்சு " ( வின் . ) . 7 . அல்லல் ; | உறையாணி urai - y - ani, பெ . ( n . ) பொன் , வெள்ளி 
painful sensation of body or painful feeling of mind . இவற்றை மாற்றறிவதற்காகப் பயன்படுத்தப்படும் 
8. மழைபெய்கை; falling of rain . " உறைப்பருங் பொன் , வெள்ளிகளாற் செய்த ஆணிகள்; touch nee 
காலத்தும் " ( நாலடி . 184 ) . 9. தாக்குகை ; blowing. 

dles made of gold or silver . ( சா.அக. ). 
“ கல்லக வுறைப்பின் வீழ " ( கந்தபு . நகரழி . 70. ) . 

[உரை + ஆணி = உரையாணி – உறையாணி ( கொ.வ.) . ) 
( செ.அக.). 
ம. உறப்பு : க. ஓரபு : தெ . ஒறபு . 

உறையிடு - தல் urai- y - idu- 18. செ.குன்றாவி . ( v, t.) 

பேரளவைக் குறிப்பதற்குச் சிற்றளவுக்குறியமைத்துக் 
( உறு – உறை – உறைப்பு . ] 

கொள்ளுதல் ; to put down a particular mark or symbol 
உறைப்பு என்னும் பண்புப்பெயர் விதந்து சுட்டுவது காரத் 

to stand for a number, in numbering, measuring a weighing 
தையே . உறைக்கும் பொருளைச் சுள்ளென்றிருக்கிறது என்பர் , 

as 1 for 100. “ உறையிடத் தேய்ந்திடும் இவ்வந்தி 
காரத்தை எரிச்சல் என்று கூறுவர் . இதனால் உறைத்தலைச் வானத்து உடுக்குலமே " ( அட்டப் . திருவேங்கடத்தந் . 

சுடுதலோடொப்பக் கொண்டமை புலனாம் . ( மு.தா. 166 ) . ) 34) . ( செ.அக. ) . 
உறைப்புக்காட்டு - தல் uraippu - k - kattu-, 5. செ.கு : வி . [உறை + இடு . ) 
( v.i.) காரமாதல் ; to be pungent. ( செ.அக. ). 

உறையுதிரம் urai - y - udiram, பெ . ( n .) 1. உறைந்த 
[உறை – உறைப்பு + காட்டு . ) 

அரத்தம் ; blood clot, gore. 2. செங்குருதிக் கட்டி ; blood 

clot , containing red - corpuscles - cruor . ( சா.அக. ). 
உறைபதி urai -padi, பெ . ( n . ) உறைவிடம் பார்க்க ; see 

uraivicara, “ நாணுக் குறைபதி " ( குறள் , 1015 ) . [உறை + உதிரம் . ) 
( செ.அக. ). 

உறையுள் urai- y - ul, பெ . ( n . ) 1. உறைகை ; living , 
[உறை + பதி . ) 

residing , abiding . “ உறையுண் முனியும் " ( புறநா . 96 ) . 

2. தங்குமிடம் ; abode , resting place. " உறையுளுங் 
உறைபனி urai - pani, பெ . ( n . ) இறுகிய பனி ; hoar frost. 

கோட்டமுங் காப்பாய் " ( மணிமே . 6,137 ) . 3. வீடு 
( செ.அக.) . 

(திவா . ); house, residence . 4. ஊர் (திவா . ) ; village, 
[உறை + பனி . ) 

town . 5. நாடு ( சூடா . ) ; district , land province . 6. மாந்தர் 
உறைபோ - தல் urai - po-, 8 செ.கு.வி. (v.i.) உறையிட 

துயிலுமிடம் ( திவா . ); sleeping place ; dormitory . 7 . 

உகம் ; age , aeon . ( செ.அக. ). 
முடியா தொழிதல் ; to exceed computation ; to be too 
numerous even for numbering by symbols ; “ அம்பண 

[உறை + உள் . ) 
வளவை விரிந்துறை போகிய " ( பதிற்றுப் 66,8 ). | உறையூர் urai - y - dr, பெ . ( n .) சோழநாட்டின் பழைய 
( செ.அக. ) . 

தலைநகருள் ஒன்று ( சிலப் . 10.242 . ) ; name of an 
[ உறை + போ . ) 

ancient Cola capital, now a suburb of Tiruchirăpalli 

. 
உறைமருந்து urai - marundu , பெ . (n.) குழந்தைகளுக்கு 

( செ.அக. ). 
முழுக்காட்டியவுடன் தேன் அல்லது முலைப்பாலில் ம . உறையூர் . 
இழைத்து மாந்தம் அணுகாதபடி கொடுக்கும் ஒரு 

[உறை + ஊர் . ) 
வகைக் காரமான மாத்திரை; pungent pill administered 
to children by mothers as a home -remedy immediately உறையூர் urgi - y - dr , பெ . ( n . ) மருதநிலத்தூர்; village 
after a bath as a preventive against indigestion etc. 

in an agricultural tract . ( அக .நி . ). ( செ.அக. ) . 
உறை + மருந்து . ] 

[உறை + ஊர் . உறை = நீர் .) 
உறைமழை urai - malai, பெ . ( n . ) ஆலங்கட்டி ; hail- stone. உறையூர் uai - y - ir, பெ . ( n . ) கருப்பை ; womb being 
( சா.அக. ). 

dwelling for the infant. 
[உறை + மழை . ] 

[ உறை + ஊர். ) 
உறைமோர் urai - mdr, பெ . ( n . ) பாலிலிடும் பிரைமோர் | உறைவி uraivi, பெ . ( n .) உறைபவள்; woman resident. 

sour butter - milk used for curdling milk . ( செ.அக.). " நோயுழந் துறைவி " ( குறுந் . 400 ) . ( செ.அக. ). 
[ உறு – உறை + மோர் . ) 

[உறை – உறைவி . ) 


உறைவிடம் 


164 


உன்னி 


உறைவிடம் uraividam, பெ . ( n . ) 1. இருக்குமிடம் ; உன்னம் unpam , பெ . ( n . ) 1. ஓதிமப் பறவை வகை 

dwelling - place, residence. " அன்றவ ருறைவிடத் தல்கின ( திவா . ); kind of swan . 2. தசை கிழிக்குங் கருவி 
ரடங்கி ( சிலப் . 11,9 ) . 2. பொருட்கிடங்கு ; கொட்டில் ( வின் . ) ; pincers for tearing off fiesh . 3. சிறுவிரலும் 
(திவா . ); godown . ( செ.அக. ). 

பெருவிரலும் தம்முட்கூட மற்றை மூன்று விரல்களும் 

விட்டு நிமிரும் இணையா வினைக்கை ( சிலப் . 3,18 ) ; 
[உறை + இடம் . ) 

( Natya .) a gesture with one hand , in which the thumb 
உறைவு uraivu , பெ . ( n . ) 1. தங்குகை ; abiding. 

and the little finger are kept united and the other three 
உடங்குறைவு தானுங்கருதி வந்தான் (தணிகைப்பு . 

fingers are held upright. ( செ.அக. ). 
களவு . 558 ) . 2. இருக்குமிடம் ; dwelling - place , abode. 

( உ – உல் – உன் – உன்னம் . ] 
( செ.அக.). 

உன்னயம் upnayam , பெ . ( n . ) 1. குதிரையிலக்கண 
( உறை – உறைவு . ] 

நூல்களு ளொன்று ; a treatise on hippology . “ உன்னய 
உறைவு uraivu , பெ . ( n . ) பிரைமோர் ; butter milk used 

முதலாம் புரவிநூல் " ( பாரத . நாடுக . 21 ) . ( செ.அக.) . 
for curdling milk . ( Pond . ). ( செ.அக. ). 

2. உயர்த்துதல் ; raising; lifting up . 
(உறை உறைவு ] 

[ உன்னம் - உன்னயம் . ] 
உன் un-, 4. செ.கு.வி. ( v.i. ) உண்ணு - தல் பார்க்க ; 

உன்னல் unnal, பெ . ( n . ) 1. கருதுகை ( பிங் . ) ; thinking. 
see unu , 

உன்னல் காலே ஊன்றல் அரையே முறுக்கல் முக்கால் 
உன் un, பெ . ( n . ) நீ என்பதன் வேற்றுமையடி ; oblique விடுத்தல் ஒன்றே " (உரை நூற்பா ) . 2. மனம் ( பிங் . ) ; 
form of the second pers . pron . thee . 

mind. 
[ நுன் – உன் . ) 

ம . உன்னல் . 
உன் un , பெ . ( n . ) உயர்வு ; மேன்மை ; greatness , [உன் – உன்னு 

– உன்னல் . ) 
gloriousness . 

உன்னலர் unnalar, பெ . ( n . ) பகைவர் ; enemies, lit, those 
[ உ + உல் – உன் 

who are unmindful. ( செ.அக.). 
உன் un , பெ . ( n . ) நெருக்கம் ; closeness. 

( உன் – உன்னு + அல் + அர் . " அல் " எ.ம.இ.நி. ) 
[உல் - உன் . ) 

உன்னாகங்கொடி unnagai- kodi, பெ . ( n . ) பெரு 
உன்மணி upmani, பெ . ( n . ) உயர்ந்த மணி ; superior gem . 

முசுட்டை ; many - flowered bindweed . ( L ) . ( செ.அக. ). 
[ உல் + உன் + மணி . ) 

[ உன் + நாகம் + கொடி . ) 
உன்னநிலை uppa - nilai, பெ . ( n . ) 1. போர் தொடங்கு உன்னாயங்கொடி upriyankodi, பெ . ( n . ) 1. கொடி 

முன் உன்னமரத்தால் நிமித்தமறியும் புறத்துறை வகை ; elliptic- leaved silverweed . 2. கொடிவகை; bristly 
( தொல் . பொருள் . 60 , உரை ); ( Purap .) theme of heart -leaved silverweed . ( செ.அக. ) . 
invoking an unnam tree for omens before a battle . 2 . 

(உன்னாகன் – உன்னாயன் + கொடி . ). 
உன்னம் பார்க்க ; see unpam . உன்னநிலையேயுணருங் 
காலை ( சிலப் . 3,18 , உரை ) . ( செ.அக. ). 

உன்னாயம் umayam, பெ . ( n .) உயர்வு ; height. 

( ஆ.அக. ) . 
[ உன் – உன்னு – உன்ன + நிலை . உன்னுதல் = நீளநினைத்தல் , 
ஆழ்ந்து சிந்தித்தல் . ) 

[உன் + நயம் - உன்னயம் - உன்னாயம் . நயம் சொல்லாக்க 

ஈறு . ) 
உன்னம் 

uppam , பெ . ( n . ) 1. கருத்து ( திவா . ); thought, 
object, intention . 2. ஊழ்கம் ; contemplation . " அகத்தி உன்னாலகம் uppilagam , பெ . ( n . ) பின் தொடரி ; a 
யான் பள்ளியை யுன்னஞ் செய்த " ( தேவா . 847.2 ) . 

plant causing bewilderment. It is opposed to முன் றொடரி . 
3. மனம் ( திவா. ); mind . 4. குறியாகக் கொள்ளும் 

( செ.அக. ). 
ஒரு மரம் ( தொல் . பொருள் . 60 , உரை ) ; a small tree 

[உன் + நாலகம் . ) 
with golden flowers and small leaves which , in ancient 
times , was invoked for omens before warriors proceeded | உன்னி -த்தல் ungi- 4. செ.கு.வி. ( v.i. ) 1. எண்ணுதல்; 
to battle. 5. கற்பனை; imagination . 

to think , consider . 2. உயர்தல் ; to climb up . 
ம . உன்னம் : க . உன்னிசு ( நினைத்தல் . ): கோத . உன்ப , உனிப ம. உன்னிக்குக ; க . உன்னிசு , உன்னுக . 
( குறி . ) : துட உன்ய ( நினைத் . ); தெ . உங்கிசு ( பார் , ஏற்றுக் 

[ உன் - உன்னி – உன்னி - த்தல் . ) 
கொள் . ); குவி . ஒன்பினை (நினை . ) ; பிரா. கன்னிங் ( பார் . ). 

உன்னி ’ upoi , பெ . ( n. ) ஊழ்குதற்குரிய (தியானித்தற் 
[ உல் – உன் – உன்னு – உன்னம் ] 

குரிய . ) பொருள் ; that which is fit to be meditated 


உன்னி 


165 


உனகன் 


upon . “ ஞால முன்னியைக் காண்டு நாங்கூரிலே " ( திவ் . உன்னு - தல் unnu-, 11. செ.கு.வி. (v.i. ) பேசவாய் 
பெரியதி . 10,1,3 ) . 

கூட்டுதல் ; to be on the point of speaking , as having 
[ உன் + இ 

words on the tongue . பேசவுன்னுகிறான் . ( இ.வ. ) . 
உன்னி unni, பெ . ( n . ) 1. குதிரை; horse. “ உன்னிவாய்ப் 

[ உல் – உன் – உன்னு. ] 
பொன் கறித்திட " ( இரகு . நகர . 51. ). 2. அழிஞ்சில் உன்னு - தல் upgu , 12. செ.குன்றாவி . (vt.) கருதுதல் ; 
( மூ.அ. ) ; sage - leaved alangium . 3. செடிவகை; Indian 

ஊழ்குதல் ( தியானம் ) ; to think, consider . உன்னலே 
lantana . ( செ.அக. ). 

தியானம் " ( கந்தபு . திருநகர . 81 ) . 

ம . உன்னுக ; க. உன்னிசு ; கோத . உன்ய துட . உன்ய ; தெ . 
[ உல் – உன் – உன்னு = முன்னோக்கிச் செலுத்துதல் , விரைதல் . 

உங்கிசு ; குவி . ஒன்பினை, பிரா . கன்னிங்க் . 
உன்னு – உன்னி. ] 

[ உல் – உன் – உன்னு - உன்னு - தல் . ] 
உன்னிப்பு unnippu , பெ . ( n. ) 1. கவனிப்பு ; intentness. | உன்னு - தல் ungu- 11. செ.கு.வி. ( v.i.) 1. எழும்புதல் ; 
உன்னிப்பாய்க் கேட்கிறான் (உ.வ . ). 2 . அறிவுக்கூர்மை ; 

to rise . குதிரை யுன்னிப் பாய்ந்தது ( உ.வ. ) . 2. முன்னங் 
acuteness of mind , discenment . 3. ஊகிப்பு ; guess . 4 . 

கால் விரலை யூன்றி நிமிர்தல் ; to be on tiptoe . 
குறிப்பு ; unerring sign by which a place or person 

[ உல் – உன் – உன்னு. ) 
is known ( W. ) . இருட்டிலும் உன்னிப்பாக எடுத்துவிட் 
டான் ( உ.வ. ) . 5. முயற்சி ( வின் . ) ; exertion , effort. | உன்னு - தல் unnu - 12 . செ.குன்றாவி ( v.t. ) 1. இழுத்தல் ; 
6. உயரம் ; height. உன்னிப்பான மலை . 7. கண்ணியம் ; to pull . ( W. ) . 2. ஊஞ்சலுந்துதல் ; to propel ( L ) . 
dignity . உன்னிப்பான பேச்சு ( வின் . ) . ( செ.அக. ) . 

( செ.அக.). 

தெ . உங்கு . 
[ உல் – உன்னு — உன்னிப்பு . ) 

[ உல் - உன் – உன்னு. ) 
உன்னியம் uppiyam , பெ . (n .) சொந்தம் ; that which | உன்னு unpu- பெ. ( n .) 1. விரைந்தெழும்புகை; spring , 
is ours , on our side . ( W. ) . ( செ.அக.) . 

jump . அவன் இரண்டு உன்னிலே வந்துவிடுவான் 
[ உல் – உன் - உன்னியம் . ) 

( இ.வ. ) . 2. இழுக்கை ; effort, tug, impulse. எருது 

இரண்டு உன்னிலே கயிற்றை இழுத்துப் போடும் . 
உன்னியர் unniyar, பெ . ( n . ) சுற்றத்தார் ; relations ( W. ) . 

( இ.வ. ) . ( செ.அக. ). 
( செ.அக.). 

[ உல் – உன் – உன்னு. ] 
[ உல் – உன் – உன்னியர் . ) 

உன்னு unnu , பெ . ( n . ) சடைச்சி பார்க்க ; see Sacaicci 

( L ) . ( செ.அக. ). 
இச்சொல் வன்னியர் எனத்திரிந்து உழவருள் ஒரு சாராரைக் 
குறித்தது . ஓ.நோ. ஒக்கல் – ஒக்கலியர் . ) 

[ உல் – உன் – உன்னு. ) 
உன்னியன் unniyan, பெ . ( n . ) உரிமையன் , சொந்தக் உனகன் upagan, பெ . ( n . ) இழிந்தவன் ; low , mean 

person . "உனகனா யரக்கனோடி யெடுத்தலும் " ( தேவா , 
காரன் ; relative. 

1198,1 ) . 
(உன்னியம் – உன்னியன் ( வேக . 39. ) . ] 

[ உலகன் – உனகன் . ) 


* 


வா 


d , 1. ஆறாமுயிரெழுத்து ; உயிர் முயற்சியாற் ஊக்கப்பாடு Ukka -p-padu, பெ . ( n . ) ஊக்கங்கொள்கை ; 
பிறக்கும் எழுத்துகளுள் வாயைத் திறத்தலோடு zeal , fervour. “ குன்றா நன்றியு மூக்கப்பாடும் " 
இதழ் குவிவாற் பிறக்கும் ஒரு நெட்டுயிர் ; sixth letter (திருவிளை.நகரப் .57 ). ( செ.அக. ) . 
and vowel of the Tamil alphabet, the close back tense 

[ ஊக்கம் + பாடு . ] 
rounded vowel in Tamil. 

ஊக்கம் Ukkam , பெ . ( n . ) 1. மனக்கிளர்ச்சி ( குறள்.382 ) ; 
[ உ – ஊ . ) 

impulse , ardour, zeal. 2. (LWIDA; exertion , effort. 
ஊ , இடை . (part.) 1. முன்மைச்சுட்டு ; frontal “ ஊக்க வேர்பூட்டி " ( சீவக .962 ) . 3. வலிமை ; strength , 
demonstrative . 2 . 

2. இடைமைச்சுட்டு ; intermediate power , force. ஊக்கமுடையா னொடுக்கம் ( குறள் . 
demonstrative .. 

486 ) . 4. வினைமேற் கொண்ட எண்ணம் ; firm 

persuasion , conviction . இடஞ் சிறிதென்னு மூக்கந் 
[ ° சுட்டெழுத்தாகமட்டுமன்றிச் சுட்டுச்சொல்லாகவும் 
வழங்கியது . " நெட்டெழுத்தேழே . ஓரெழுத்தொருமொழி 

துரப்ப " ( புறநா.8,3) . 5. உயர்ச்சி ( சூடா . ); height, 

elevation ,, hugeness . 6. | 
( தொல்.எழுத் .43 ). ] 

மிகுதி ( பிங் . ) ; 
ஊ ப் , சு.பெ. ( pron .) நீ என்னும் முன்னிலை 

abundance . 7. உண்மை ( திவா . ) ; truth . ( செ.அக. ). 

8 . 
ஒருமைப்பெயர்; you , second pers . sing. 

உள்ளத்தின் மிகுதி ( ஆ.அக. ) ; enthusiasm . 

9. மனத்தாற்றல் ; will power . 
( ஊன் – ஊ ( மறைந்து போன தமிழ்ச்சொல் ) . ) 

ம . ஊக்கம் ; க . உர்க்கு , உக்கு ; தெ . உக்கு . 
முது பண்டைக்காலத்தில் ஆன் ஈன் ஊன் என்பன மூவிட 

[ ஊக்கு - ஊக்கம் . ) 
ஒருமைச் சுட்டுப்பெயர்களாக இருந்தன. ஆன் – நான் 
என்றும் , ஊன் – நூன் நீன் – நீ என்றும் திரிந்தன . ஊக்கல் Ukkal, பெ . ( n. ) 1. முயலுகை ; puting forth 
ஊன் பார்க்க ; see in 

effort. " என்று நன்றூக்க லந்தண ருள்ளம் ( நான்மணி . 
ப் , பெ . ( n . ) கைக்கிளையென்னும் இசையின் 

86 ) . 2. மிகுதி ( சூடா :) ; abundance. ( செ.அக. ). 3 . 

எழுப்பல் ; raising . 4. ஏறுதல் ; climbing. 5. தளர்த்தல்; 
எழுத்து ( திவா . ); symbol representing the third note 

relaxing. 6. அசைத்தல் ; shaking, moving. 7. அதிகப்ப 
of the gamut, usu . ga . 

டுத்துதல் ; enhancing, boosting. 8. உள்ளத்தை உந்து 
[ உ – ஊ ( இருமாத்திரை நெட்டுயிர் ) சரிகமபதநி என்னும் ஏழு வித்தல் அல்லது ஒருவினையின் மேற்செலுத்தல் 
சுரங்களின் மூன்றாம் எழுத்து க வுக்கு நிகரான பண்டைய ( சு.வி .41 ) ; encouraging , inspiring. 
இசையெழுத்துக் குறியீடு . ) 

( ஊக்கு – ஊக்கல் . ] 
ஊ , பெ . ( n . ) 1. தசை ( தொல்.எழுத்.269 ); flesh , 

ஊக்கலர் 
meat . 2. நலமின்மை ; illness . ( சேரநா . ) . 

ukkalar, பெ . ( n . ) முயற்சியுடையவர் ; 

persons of energy , of spirit , of pluck . உயர்ந்த வுதவி 
ம . ஊ ; கோத . ஊ ( எயிர் ) ; கூ . ஊஞ்ச ; குவி . ஊயு; பிரா . 

யூக்கலர்த் தம்மின் . ( மதுரைக் .743 ) . ( செ.அக. ). 

( ஊக்கு – ஊக்கல் – ஊக்கலர் . ) 
( ஊன் - ஊ . ] 

ஊக்கிறாக்குருவி Ukkira -k-kuruvi , பெ . ( n . ) ஒரு 
ப , பெ . ( n. ) ஊண் , உணவு ( நாநார்த்த . ); food . 

வகைக் குருவி ; a kind of sparrow . ( சா.அக. ). 
( செ.அக. ). 

( ஊக்கு - ஊக்கணம் 

குருவி - ஊக்கணாங்குருவி 
ஊண் – ஊ ( கடைக்குறை ) = உணவு . ] 

ஊக்கராங்குருவி ஊக்கிறாக்குருவி ( கொ.வ. ). ஊக்குணா 
ப் , இடை . ( part .) இறந்தகால வினையெச்ச ஈறு ; ( நிலப்பனை ) மரத்தில் வாழும் குருவியாகலாம் . ) 
ending of past vbl. pple. செய்யூ , காணூஉ . 

ஊக்கு - தல் kku-, 5.செ.குன்றாவி . ( v.t.) 1. ஆட்டுதல் ; 
[ உ - ஊ . இறந்தகால வினையெச்ச ஈறாகிய உகரம் நெடிலாகிச் to swing, shake. ஐய சிறிதென்னை யூக்கி யெனக்கூற 
செய் - செய்யு - செய்யூ எனத் தொடர் இறந்தகாலம் ( கலித் .37 ) . 2. நெகிழ்த்துதல் ; to loosen , as one s hold . 
குறித்தது . தகர எழுத்துப்பேறு பெறும் போது , செய் – செய்து " கைகளை யூக்கப் பசந்தது .... நுதல் ( குறள் .1238 ) . 
எனத் திரிந்து இறந்த காலம் மட்டும் சுட்டும் . ) 

3. தப்புதல் ; to miss the mark . " ஊக்கருங் கணையினர் 
ப் , இடை . (part.) நோவு குறித்த ஒலிக்குறிப்பு ( மதுரைக் .647 ) . 4. ஊக்கமூட்டுதல் ; to encourage , 
இடைச்சொல் ; expression of pain or shivering. motivate, prompt. அந்தக் காரியத்தில் அவனை ஊக்கி 
ஊ வலிக்கிறது ; 

ஊ வென்று நடுங்குகிறான் .. னார் . 5. முயலுதல் ; to make an effort , act with energy . 
( இ.வ. ) . 

“ நீணெறி யூக்கினா. னுவவுறு மதியி னொண்மையான் " 
[ ° - ஒலிக்குறிப்பு . ] 

( சீவக .1409 ) . 6. கற்பித்தல் ; to teach , instruct. 


5 


6 
ஊன 


+ 


ஊக்கு - தல் 


167 


ஊகூ 


" விஞ்சைகளிரண்டும்.....ஊக்கினன் " ( கம்பரா.தாடகை 18). [ உகு 

- ஊகு – ஊகம் . உகுத்தல் = அழித்தல் , கொல்லுதல் . 
7. நினைத்தல் ; to consider , ruminate . ( செ.அக. ). ஊகம் = கொல்லும் தன்மை வாய்ந்த புலி . ) 
8. அசைத்தல் ( ஆ.அக. ) ; to move , stir up . 

ஊகனம் Uganam , பெ . ( n. ) 1. காரணங் காட்டுகை; 
ம. ஊக்குக ; க . உய் , ஓய் ; து. உச்சாலு ; தெ. , பட . ஊகு . reasoning. 2. ஊகம் ; inference, deduction . 3. துணிபு ; 
( ஊகு : ஊங்கு – ஊக்கு. ) 

conclusion . ( செ.அக.). 
ஊக்குதல் Ukku- , 5. செ.குன்றாவி . (vt ) 1. ஏறுதல், 

( ஊகம் - ஊகனம் ( கொ.வ.) . ] 
இவர்தல் ; to ride . 2. நோக்குதல் ; to look at , to perceive. | ஊகனி ugan ), பெ . ( n . ) துடைப்பம் 

துடைப்பம் ( வின் . ) ; 
( செ.அக. ). 3. உள்ளத்தை முற்செலுத்துதல் ; to impel. broom . ( செ.அக. ). 
(ஊங்கு - ஊக்கு - ஊக்குதல் (சு.வி .41 )./ 

(ஊகை – ஊகனி. ) 
ஆரிய மொழிகளிலும் முற்செலவும் ஊக்கலும் பற்றிய சொற் ஊகாமுள் ird - mul, பெ . ( n . ) ஊகம்புல்லின் முள் ; 
கள் சில ஊகாரச் சுட்டடியாய்ப் பிறந்துள்ளன . 

spiny thorn of broomstick grass . ( செ.அக. ). 
O.Fr. ussier, Fr. huissier, E usher, to walk before , L. urgeo , E. க. ஊகு . 
urge , to drive, to press . Sans. urja, U = ° , உ . 

[ஊகை - ஊகா + முள் . ) 
ஊக்கு Ukku, பெ . ( n . ) 1. ஊக்கம் ; zeal, spirit 

. | ஊகி - த்தல் dgi-, 4.செ.குன்றாவி . ( v.t.) 1. முன்னதாகக் 
" ஊக்கொடு பரலென வுருமுப் பற்றுமால் " ( கந்தபு . கருதுதல் ; to conjecture , guess , infer . 2. கலந்தாய்தல் ; 
திருப்பர .11 ) . ( செ . அக.) . 2. எழுப்புதல் ; arousal, 

to consider, deliberate . ( செ . அக .). 3. இட்டுக்கட்டுதல் 
awakening . 3. கற்பித்தல் ; briefing. 4. சிந்தித்தல் ; 

( ஆ.அக. ) ; to imagine. 
thinking. 

(உல் ( கூர்மை ) -– ஊல் – ஊ – ஊகு – ஊகி ( சு.வி .41 ) . ] 
ம . ஊக்கு . 

ஊகி igi , பெ . ( n . ) நுண்ணறிவுடையோன் - ள் ; 
( ஊங்கு ஊக்கு. ( சு.வி .41 ) .] 

intelligent, discerning person . ( செ.அக.). 
ஊக்குணா ūkkuna, பெ . 

நிலப்பனை 

(ஊகம் ஊகி . ) 
( சித்.அக. ) ; moosly root . ( செ.அக. ) . 

ஊகிமொழி ugi- moli, பெ . ( n . ) செய்கை ( சைகை ) 
( ஒருகா, ஊக்கு + உணா . ) 

காட்டிப் பேசும் மொழி ( Pond . ); language by 
ஊகதன் ugadan , பெ . ( n . ) முருங்கை ; drumstick . signs . ( செ.அக. ). 
(ஊகு + ஊகதன் . ) 

(ஊகி + மொழி .) 
ஊகம் igam, பெ . ( n . ) 1. ஊகம்புல்; broomstick - grass . ஊகு - தல் igu-, 7. செ.கு.வி. ( v.i. ) 1. அசைதல் ; to 

“ ஊகம் வேய்ந்த உயர்நிலை வரைப்பின் ( பெரும் move. 2. ஊசலாடுதல் ; to swing; 3. நீளுதல் ; to 
பாண் .122 ) . 2. கருங்குரங்கு ; black monkey . " பைங்க lengthen . 
ணூகம் பாம்பு பிடித்தன்ன ( சிறுபாண் .221 ). 3. பெண் 

க . ஊகு . 
குரங்கு ; female monkey . 

[ ° - 

ஊகு. ] 
க . ஊக . 

ஊகு _gu, பெ . ( n . ) 1 . கூர்மை ; sharpness . 
[ 1. ஊகு – ஊகம் . 2. உலுமம் - உலுகம் – ஊகம் . உலுமம் 2. நுண்ணறிவு ; intellect. 
= கரியமயிர் . ) 

( உ - உல் (கூர்மை) - ஊல் - ஊகு . ) 
ஊகம் ’ ugam , பெ . ( n . ) 1. உய்த்துணர்தல் ; inference, | ஊகுமுள் igu - mul, பெ . ( n . ) 1 . 

( n . ) 1. சுணை; prickles 
conjecture, guess . " ஊகமனுபவம் வசனமூன்றுக்கும் 

or sharp points as on certain leaves . 2. துடைப்பம் 
( தாயு.எங்குநிறை .3 ). 2. கருத்து ( சூடா . ); thought , 

முள் ; thorn of broom - stick grass . ( சா.அக. ). 
consideration , deliberation . 3. உத்தி ; skill , discernment. 

(உ – உல் ( கூர்மை ) - ஊல் – ஊகு + முள் . ) 
ஊக முளதேற் சிறுவருரையுங் கொள்க . ( ஞானவா. 

ஊகூ 
முமுட் .27 ) . 4. அறிவு ; knowledge . 

ugu , பெ . { n. ) 1. - கந்தருவர் எனப்படும் 

யாழோருள் ஒருவன் ; Huhu , a Gandharva, associated 
( உல் - ஊல் – ஊகு ஊகம் . ) 

with Haha . ஆகாவு மூகூவும் . 2. சிந்துவெளி முத்திரை 
ஊகம் 

ugam , பெ . ( n .) படை வகுப்பு ; military யில் காணப்படும் இயற்பெயர் ; proper name in 
array , squadron . ஊகவான் படையுலப்ப " ( கந்தபு . the Indus seal No.2803 . 
சூரனகர்புரி .1 ). 

[°° ஊகூ . ) 
( உகு – ஊகு - ஊகம் . ) 

ஆஆ ( ஆகா ) எனவும் ஊஊ ( ஊகூ ) எனவும் பெயரிட்டுக் 
ஊகம் igam, பெ . ( n . ) புலி . ( அக .நி .); tiger . 

கொள்வது தொன்முது கால மரபு . சிந்துவெளி முத்திரைகளிலும் 

ஊ என்னும் இயற்பெயர்கள் காணப்படுகின்றன . 


ஊகை ! 


168 


ஊசல் 


ஊகை -igai, பெ . (n .) கல்வி ; learning, erudition . எச்சில் iccil, பெ . ( n .) தசை நோய் ; morbid state 
wisdom ; ( செ.அக.). 

of a muscle, myalgia. ( செ.அக. ) . 
ஊகு - ஊகை. ) 

(ஊன் - ஊச்சு – ஊச்சில் . ) 
ஊகை igai 

, பெ . ( R. ) ஊகம் பார்க்க ; see ugam ஊச்சு - தல் Uccu-, 5. செ.குன்றாவி . ( v.t ) உறிஞ்சுதல் ; 
ஊங்கண் trigan, வி.எ. ( adv .) 1. உவ்விடத்து 

to absorb . “ கள்ளத்தி னூச்சுஞ் சுரம் ” ( ஐந்.ஐம் .38 ) . 
( தொல்.எழுத் .114 ); yonder, - where you are . ) ( உறிஞ்சு – ஊஞ்சு – ஊச்சு . ) 
2. முற்காலத்தில் ; in former time. “ஊங்க ணோங்கிய ஊச்சு Uccu , பெ . ( n . ) அச்சம் ( அக. நி.); fear . 
வுரவோன் றன்னை . " ( மணி .21,181 ) . 

[ ° சு - ஊச்சு . ) 
( ஊங்கு – ஊங்கண் . ( வே.க.29) . ] 

ஊசகம் usagam, பெ . ( n . ) 1. உப்பு ; salt 2. மிளகு ; 
ஊங்கணோர் urgani , பெ . ( n . ) முன்னுள்ளோர் ; pepper . 3. விடியற்காலம் ; day - break . 
those who lived in former times ancestors . “ தூங்கெயி 

( ஊசல் = புலர்தல் , உலர்தல் . ஊசு – ஊசகம் . ) 
லெறிந்த நின் னூங்க ணோர் நினையின் " ( புறநா .39 ) . 
( செ.அக.). 

ஊசணம் Usanam , பெ . (n.) 1. மிளகு ; black 

pepper . 2. திப்பிலி ; long -pepper . ( சா.அக. ) . 
ஊங்கண் + ஊங்கணோர் . ) 

( ஊசு – ஊசணம் . ஊசகம் பார்க்க ; 689 isagam . ] 
ஊங்கனூர் uriganir, பெ . ( n . ) சேரநாட்டின் கடற்கரை 
யூர்; ancient city on the seashore of Chera land . 

ஊசநாற்றம் USanagam , பெ . ( n .) ஊசல் நாற்றம் ; 

foul smell. 
( ஊங்கண் + ஊர் . ( முன்னுள்ள ஊர் ) . இவ்வூரில் சேரன் கடப்ப 
மரத்தை வெட்டினான் எனக் கூறப்படுகிறது ( அபி.சிந். ) . ) 

[ ° – ஊள் – ஊசு – ஊசல் + நாற்றம் . ] 
ஊங்காரப்பறவை ungara - p -paravai, பெ . 

ஊசம் Usam, பெ . ( n . ) 1. உவர்மண் பூமி ; salt - ground . 
பறவை வகைகளுள் ஒன்று ; a species of bird . 2. சவர்க்கார நிலம் ; soil impregnated with soda or 

saline particles . 3. துளை ; cleft or a hole . ( சா.அக.). 
(ஊங்காரம் + பறவை . ஊங்காரம் - ஒப்புதல் காட்டும் ஒலிக்கு 
றிப்பு . ) 

( உவல் – ஊவல் – ஊசல் – ஊசம் . ) 
ஊங்கு drigu , வி.எ. ( adv. ) 1. முன்னிலையிடம் , ஊசமன் USaman , பெ . ( n . ) ஆவி ; vapour, ( சா.அக. ). 

உவ்விடம் ; yonder , where you are . “ ஊறுகட மாவுற [ உல் – ஊல் – ஊசு – ஊசமன் . ] 
வூங்கெலாம் ( கம்பரா.வரைக்காட் .60 ) . 2. முன்பு ; in 

ஊசரக்கல் USarakkal, பெ . ( n .) சுக்கான் கல் ; lime -stone. 
former - times . உணரா வூங்கே " ( குறுந் .297 ). 

( சா.அக. ) . 
[ ° – ஊங்கு. ] 

( ஊசு – ஊசரம் + கல் .) 
ஊங்கு drigu , பெ . ( n . ) 1. மிகுதி ( சூடா . ) ; superiority. | ஊசரம் Saram, பெ . ( n . ) 1. உவர்த்தரை; brackish, 
greatness . 2. மேம்பட்டது ; that which is lofty “ கல்வியி 

steriie land . 2. உவர்மண் ; washerman s or fuller s 
னூங்கில்லை ” . ( நீதிநெறி .2 ) . 

earth . ( செ.அக. ). 3. பூவழலை ( ஆ.அக. ) ; saline soil . 
[ உங்கு - ஊங்கு . ( வே.க.29 ) . ] 

( உவல் – ஊவல் - ஊயல் - ஊசல் - ஊசலம் – ஊசரம் . ) 
ஊங்கு -தல் urigu- , 5.செ.கு.வி. ( v.i.) ஆடுதல் ; | ஊசல் Usal, பெ . ( n. ) 1. அசைவு ; moving to and 
to swing . " பூங்க ணாய மூக்க வூங்காள் " . ( நற் .90 ), 

fro.. 

“ பூங்குழை யூசற் பொறை சால் காதின் " 
( செ.அக. ). 

( பொருந .30 ). 2. ஊஞ்சல் ; swing. “ ஊசலூர்ந்தாட " 
தெ . ஊகு 

( கலித் .37 ) . 3. ஒருவகைச் சிற்றிலக்கியம் ; swing - song, 

a poem in praise , composed of verses in agaval viruttam 
[ ° – ஊகு – ஊங்கு. ] 

or kali- t -tālišai metre, purporting to be sung when moving 
ஊங்கொட்டு - தல் ū - ri - kottu-, 5.செ.கு.வி. 

( v.i. ) 

a swing on which is seated the idol or the person . 
பிறர் சொல்வதைத் தொடர்ந்து கேட்பதற்கும் , சரி 

4. கலம்பக உறுப்புகளுளொன்று ; member or compo 
என்று ஒப்புவதற்கும் அடையாளமாக ஊ என்று nent part of Kalambagam . ( இலக்.வி .812 ). 5. மனத்தடு 
சொல்லுதல் ; to respond by ejaculating um as in 

மாற்றம் ; trepidation , perturbation , fear . " ஊசனீங்கினர் 
listening to a story that is to say yes agree 

( கம்பரா.நாகபா.130 ) . ( செ.அக. ). 
without questioning . ( செ.அக. ). 

ம . ஊஞ்சல் ; து . உச்சலு ; தெ . உய்யல் ; க . உய்யாலெ , 
ம . , க . ஊம் ; தெ . ஊ . 

உய்யால ; L. Oscillum , a swing , E Oscillate , to swing. 
( உம் – ஊம் + கொட்டுதல் . ) 

( உந்து - உந்தல் – உஞ்சல் – ஊஞ்சல் - ஊசல் . ) 


ஊசல் 


169 


ஊசி 


ஊசல் ’ usal, பெ . ( n. ) 1. பதனழிந்தது ; that which 
is fetid , that which has become stale , rank . குணத்ரயத் 
தொடு தடுமாறு மூசலை ” ( திருப்பு .532 ) . 2. இவறுதல் ; 
miserliness , stinginess , prob . fig from fetidness . 

[ உல் - ஊல் – ஊள் – ஊளல் - ஊசல் . ) 
ஊசல் வரி USal - vari, பெ . ( n . ) ஊஞ்சற் பாட்டு 

( சிலப் .291 . ) ; song to accompany swinging . ( செ . அக. ). 

(ஊஞ்சல் – ஊசல் + வரி . ) 
ஊசலாங்கொடி Usalangodi, பெ . ( n . ) சகுண்டைக் 

கொடி ; creeping plant ( unidentified ) , 

( ஊசல் + ஆம் + கொடி . ) 
ஊசலாட்டம் Usal -attam , பெ . ( n . ) 1. ஊஞ்சலாடுகை ; 

swinging . 2. போக்குவரத்து ; going backward and 
forward ( W. ) . 


which a girl delights in being swung on a swing. 
( செ.அக.) . 

( ஊசல் + பருவம் . ) 
ஊாசா ušā, 

( n . ) மூக்குத்திக்கொடி , 
( வின் . ) ; blunt -leaved hogweed . ( செ.அக. ) . 
( ஊசு - ஊசா . 
ஊசாட்டம் usattam , பெ . ( n. ) 1. ஊசலாட்டம் பார்க்க ; 

see Usalattam . 2. களவு ; theft. 3. விரைவு ; speed . 

( ஊசல் + ஆட்டம் . ) 
ஊசாம்பி Usambi, பெ . ( n . ) பருமனானவன் ; bulky stupid 

man . ( சேரநா .) 

[ஊது – ஊதாம்பி – ஊசாம்பி . ) 
ஊசாலி usali, பெ . ( n . ) ஊற்றால் , மீன்பிடி கூடை ; 

pointed basket fish trap . ( செ.அக. ) . 
[ ஊசு = கூர்மூக்கு . ஊசு – ஊசாலி . கூம்புவடிவ மீன்கூடை . ) 


( ஊஞ்சல் – ஊசல் + ஆட்டம் . ] 
ஊசலாட்டு usal - attu , பெ . ( n . ) ஊசலாட்டம் பார்க்க ; 
see ūšaláttam . 


ԱՆԴԱՆԱԼ 


(ஊஞ்சல் – ஊசல் + ஆட்டு . ) 
ஊசலாடு தல் sal - adu , 5.செ.குவி . (vi.) 1. ஊஞ்சலாடு 

தல் ; to swing . பொன்னூ சலாடாமோ " (திருவாச . 
16,1 ) . 2. அசைதல் ; to move to and fro . " ஊசலாடு 
பைங்கமுகு " ( சீவக .68 ). 3. போக்குவரத்தாயிருத்தல் 
( வின் . ) ; to frequent , come- and go . ( செ.அக. ) . 
4. உலவித் திரிதல் ( ஆ.அக. ) ; to wander , roam . 

( ஊசல் + ஆடு . ) 
ஊசலி usali, பெ . ( n . ) ஊசலாங்கொடி பார்க்க ; see 

usalangodi. ( சா.அக. ) . 

[ ஊசல் – ஊசலி . ] 
ஊசற்கறி USarkar , பெ . ( n . ) பதனழிந்த கறி ; old cury 

grown stale and nauseous . -( சா.அக .) . 


| 


( ஊசல் + கறி . ) 


ஊசற்சீர் usar - sir, பெ . ( n . ) ஊசல்வரி பார்க்க ; see 

Usal - var “ நாம் பாடுஞ் சேயுய ரூசற்சீர் " ( கலித் .131 ), 
( செ.அக.). 

( ஊசல் + சீர் . ) 
ஊசற்பயற்றுக்காரி usar - payamu - k - kari , பெ . ( n. ) 

வறுமைமிக்க கிழவி ; destitute old woman . Lit , she 
that strives to make a living out of stale or spoiled 
preparation of pulse. ( செ.அக. ). 
(ஊசல் பயறு 

காரி . பயறுகளை வேக வைத்து 
விற்றுவாழும் பெண் . ) 
ஊசற்பருவம் user - paruvam, பெ . ( n . ) பெண்பாற்பிள் 

ளைத் தமிழ்ப் பருவங்களுளொன்று ; one of ten 
panuvams which describes the stage of childhood in 


ஊசாலி 
ஊசான் Usan , பெ . ( n . ) நெட்டையாக வளர்ந்து 

மெலிந்தவன் ; tall slender person . ( சேரநா . ). 

( ஊசல் - ஊசலான் – ஊசான் . ஊசல் = நீட்சி , மெலிவு . ) 
ஊசி Usi, பெ . ( n . ) 1. தையலூசி ( பிங் . ); sewing -needle. 

2. எழுத்தாணி ; iron style for writing on palmyra leaves. 
" பொன்னோலை செம்பொனூசியா லெழுதி " ( சீவக . 
39). 3. துலாக்கோலின் முள் , needle of a balance , 
magnetic needle. 4. சூரியக் கடிகாரத்தின் முள் 
( வின் . ); pointer of a dial. 5. நிரைக்கமு spike put up 
to protect gates and walls. பெய ரூசியும் " (சிலப் .15 , 
213 ), 6. அடியொட்டி ; instrument with spikes o pierce 
the feet. உள்ளடி யூசிபாய " (சீவக .2768 ).7. குண்டூசி ; 
pin . 8. குயவர் மட்கலத்தை அறுக்குங் கருவி ; potter s 
instrument used for fashioning clay . 9. கூர்மை ; 
sharpness , pointedness. “ குவிமுகி மூசிவெண் டோடு " 
( பதிற்றுப்.70,7 ) . 10. சிறுமை ; slendemess , thinless, 
lightness . ஊசித்தொண்டை . ( செ.அக.). 
ம . ஊசி ; க . சூசி ; பட . சூஞ்சி . 
(உளி - உசி - ஊசி ( வே.க.87-88) . ) 


ஊசி ? 


170 


ஊசிப்புல் 


( 
n 
. 
) 


ஊ 


ஊசி (n 

US , பெ . ( n . ) வடக்கு ; north. பாசிச் செல்லா ஊசிக்குத்தாளை usi - k - kutalai , பெ . ( n . ) நெல்வகை; 
தூசித்துன்னாது ( புறநா .229 ) . ( செ . அக.) . 

a variety of paddy. ( செ.அக. ). 

( ஊசி + குத்தாளை. ) 
( உடு + தி - உடுதி – உடுசி . ( வடகோடி உடுமண்டலத்திசை) . 
உடுசி – ஊசி . இனி, உடு - - 
உடுக்கு – உடக்கு - வடக்கு | ஊசிக்குறண்டி Usi - k - kurandi, பெ . 

முட் 
என்பதும் வடகோடி.உடுமண்டலத்திசை சுட்டியது காண்க . ) 

குறண்டி; thomy shrub . ( சா.அக. ). 
த . உடுசி > Skt. udici. 

( ஊசி + குறண்டி . ) 
ஊசிக்கண் -k - kan , பெ . ( n . ) சிறுகண் ; small eyes , 

ஊசிக்கூடு US - k - kudu , பெ . ( n . ) ஊசி வைக்குங்கூடு ; 
ஊசிக் கண்ணிலே ஆகாசம் பார்த்தது போல் ( இ.வ. ) . 

needle - case . ( செ.அக. ). 
( செ.அக.). 

[ ஊசி + கூடு . ) 
[ ஊசி = சிறியது. ஊசி + கண் . வடபுலத்தில் சகரச் சேர்ப்பால் 
ஊசி – சூசி எனத் திரிந்தது . ) 

ஊசிச்சம்பா Usi - c - cambi, பெ . ( n. ) சம்பா நெல்வகை; 

a variety of cambă paddy, yielding a slender kernel . 
ஊசிக்கணவாய் Usi- k - kanavay , பெ . ( n . ) மீன்வகை 

( செ . அக .) . 
( வின் . ) ; a species of cuttle fish . ( செ.அக. ). 

( ஊசி + சம்பா . ] 
ம . ஊசியுடத்தேடு . 

ஊசித்தகரை Usi-t-tagarai, பெ . ( n . ) அவரை வகை . 
[ ஊசி (சிறுமை ) + கணவாய் . ) 

( L ) ; shrubby bean . ( செ.அக. ). 
ஊசிக்கப்பல் Usikkappal, பெ . ( n. ) புகையிலை வகை ; 

( ஊசி + தகரை .) 
indigenous variety of tobacco . ( செ.அக.). 

ஊசித்தூறல் Usi-t - tiral, பெ . ( n . ) சிறுமழை ; light drizzle . 
( ஊசி + கப்பல் . கப்பல் = கப்பல் வழிவந்த சரக்கு . ) 

( செ.அக.). 
ஊசிக்கழுத்தி USi- k - kalutti, பெ . ( n . ) கொக்கு மீன் ; 

( ஊசி + தூறல் . ) 
marine fish, long - nosed yellowish green . ( செ . அக . ) . 

ஊசித்தொண்டை - Usi-t- tondai , பெ . 

( n . ) சிறு 
ம . ஊசிமீன் . 

தொண்டை ; slender , narrow throat . ஊசித் தொண்டை 
( ஊசி + கழுத்தி . ] 

யும் தாழி வயிறும் ( இ.வ. ) . 
ஊசிக்களா Usi - k -kala, பெ . ( n .) முள்ளுக்களாச் செடி , ( ஊசி + தொண்டை . ] 
( L. ) ; fascicled - leaved spinous barberry . ( செ . அக.) . 

ஊசி நரம்பு usi - narambu, பெ . ( n . ) காதிலுள்ள 
( ஊசி + களா. ) 

ஊசியைப் போன்றவோர் நரம்பு , கேள்வி நரம்பு ; 
ஊசிக்காது USI - k - kidu, பெ . ( n. ) 1. ஊசித்துளை ; eye 

auditory nerve - acusticus. ( சா . அக .) . 
of a needle. 2. நுனித் தறியுஞ் செவிப்புலன் ; sharp ( ஊசி + நரம்பு. ] 
ear , acuteness of hearing. ( செ.அக. ). 

ஊசிநீர் Usinir , பெ . ( n . ) 1 . மூத்திரம் ; urine . 
( ஊசி + காது . ) 

தொடுத்திடுவாய் தங்கள் தங்கள் ஊசி நீரில் அடுத்திடு 
ஊசிக்காய் usi - k -kay , பெ . ( n . ) தேங்காய் வகை ; a 

வாய் நடுநீர்ச்சூ டாறுமுன்னே ( சா . அக .) . 2. மழை 

நீர் ; rain water . 3. வாய்நீர் ; saliva. ( சா.அக. ). 4. பிறப்பு 
species of coconut . ( செ . அக . ) . 

உறுப்பு ; genital organ . உசுநீர் ( கொங்.வ.). 
( ஊசி + காய் . ) 

[ ஊசு + நீர் - ஊசுநீர் – ஊசிநீர் . ) 
ஊசிக்கார் Usi - k - kar, பெ . ( n .) மூன்று மாதத்திற் ஊசிப்பலகை Usi-p- palagai, பெ . ( n . ) வலை பின்னும் 
பயிராகும் நெல் வகை ; a kind of paddy sown in 

ஊசி ; needle for making nets . ( செ.அக. ). 
May and reaped in July . ( செ . அக .) . 

( ஊசி + பலகை . ) 
( ஊசி + கார் . ) 

ஊசிப்பார்வை Us -p - parvai, பெ . ( n . ) பார்வை ; acute 
ஊசிக்கால் Us - k - kal, பெ .. ( n . ) 
Usi - k - kal, பெ . ( n . ) நடுக்குத்துக்கால் 

ness or cleamess of vision - acuity. ( சா . அக . ) . 
( வின் . ) ; king post . ( செ . அக .) . 

[ ஊசி + பார்வை . ] 
( ஊசி + கால் . ) 

ஊசிப்பாலை Usi- p - palai, பெ . ( n . ) கொடிவகை ( L. ) ; 
ஊசிக்குத்தல் Us -k- kuttal, பெ . ( n. ) உடம்பினுள் needle - leaved swallow - wort. ( செ.அக.). 
ஊசியின் வழியாக மருந்து புகட்டல் ; throwing or 

( ஊசி + பாலை. ] 
introducing a liquid medicine within the body by a 
needle - injection . 

ஊசிப்புல் Usi - p - pul, பெ . ( n. ) ஊசியைப்போன்ற புல் ; 

needle -shaped grass . ( சா . அக .) . 
( ஊசி + குத்தல் . ] 

( ஊசி + புல் . ) 


ஊசிப்புழு 


171 


ஊசெனல் 


ஊசியோட்டல் Usi- y - dttal, பெ . ( n .) ஊசியேற்றல் 

பார்க்க ; see usi - yéral. ( சா.அக.) . 

( ஊசி + ஓட்டல் . ) 
ஊசியோடு - தல் Usi- y - bdu 5.செ.கு.வி. ( v.i. ) 

ஊசித் தையல் செல்லுதல் ; to pass the needle 
through in sewing. ( செ.அக. ) . 

(ஊசி + ஒடு . ) 
ஊசிவண்ணம் US - vannam, பெ . ( n . ) ஒருவகைப் 

புடவை ; a kind of saree . ( செ.அக. ). 

( ஊசி + வண்ணம் . ) 
ஊசிவாசி Usi - vasi, பெ . ( n .) தட்டார் , தையற்காரர் 

ஆகியோரிடமிருந்து அரசு பெறும் வரி ; tax collected 
from goldsmiths and tailors . தட்டார் பெரால் ஊசிவாசி 
( S.I.I.vii.820 ). 


( ஊசி + வாசி . வாசி = வரி . ) 
ஊசிவாணம் Usi - vanam, பெ . ( n . ) ஊசிவண்ணம் 

பார்க்க ; see Usi - vannam. 


ஊசிப்புழு Usi- p - pulu , பெ . ( n . ) புழு வகை ; worm 

of the shape of a needle, brought out of the ground 
by a light drizzle on a sunny day. ( செ.அக. ). 

( ஊசி + புழு . ) - 
ஊசிப்போ - தல் Usi- p -pos, பெ . ( n . ) ஊசல் நாற்றமடித் 
தல் ; becoming putrified from being kept long ; becoming 
stale and nauseous . ( சா.அக. ). 

( ஊசி + போதல் . ) 
ஊசி மல்லிகை Usi - malligai, பெ . ( n :) முல்லைக்கொடி 

1606 ( L. ); eared jasmine. 

[ ஊசி + மல்லிகை . ) 
ஊசிமிளகாய் usi - milagay, பெ . ( n. ) கொச்சி மிளகாய் ; 

bird pepper , very fiery . ( செ.அக.). 

( ஊசி + மிளகாய் . ) 
ஊசிமிளிரை Usi- milirai பெ . ( n . ) காசி யாளி ; a species 

of oleander with yellow flowers . ( சா.அக. ). 

( ஊசி + மிளிரை . ) 
ஊசி மீன் Usi - min , பெ . ( n . ) ஊசிக்கழுத்தி பார்க்க ; 

see Usi - k - kalutti. 

( ஊசி + மீன் . ] 
ஊசிமுல்லை Usi - mulai, பெட ( n . ) ஊசிமல்லிகை 

( பிங் . ) ; eared jasmine. ( செ.அக.). 

( ஊசி + முல்லை . ) 
ஊசிமுறி Usi - m பர், பெ . ( n . ) இடைக்காடரியற்றிய 

ஒரு நூல் . ( யாப்.வி .95 , பக் 375 ) ; poem by 
Idai - k - kadar, not extant 

[ ஊசி + முறி . ) 
ஊசிமுனை Usi- munai, பெ . (n . ) ஊசி நுனி ; needle s 

point. 

( ஊசி + முனை. ) 
ஊசிமுனையளவு Usi- munai - yalavu , பெ . ( n . ) மிகச் 

சிறிய அளவு ; extremely small size or quantity . ( சா.அக. ). 

( ஊசி + முனை + அளவு . ) 
ஊசியாவரை Usi- y - avarai, பெ . ( n .) வெள்ளை 

யாவரை; Italian senna . ( சா.அக. ). 

( ஊசி + ஆவரை. ) 
ஊசியுப்பு dsi - yuppu, பெ . ( n . ) வெடியுப்பு ; nitre 

potassium nitrate. ( சா.அக. ). 

[ ஊசி + உப்பு . ) 
ஊசியேற்றல் Usi- yayal, பெ . ( n . ) ஊசியை உடம்பினுட் 

பாய்ச்சி மருந்தேற்றல் ; injecting medicines into the 
system by means of a needle. ( சா.அக.). 
( ஊசி + ஏற்றல் . ) 


( ஊசிவண்ணம் - ஊசிவாணம் . ) 
ஊசிவெடி Usi- vedi, பெ . ( n . ) சிறிய வெடிவகை ; a 

kind of small -sized crackers . ( செ.அக. ). 

( ஊசி + வெடி . ) 
ஊசு - தல் USU- 7.செ.கு.வி. ( v.i. ) 1. அழுகுதல் ; to 

decay , become fetid , rotten ; to putrefy, as a corpse . 
“ ஊசிடு மிடும்பை யாகிய உடம்பு " (திருப்பு . ). 
2. சுவை கெடுதல் ; to become stale, sour , rank 
insipid , as food by keeping . “ மாசி லோதனம் ...... 
ஊசு மேலினியென் செய்வது " (திருவாலவா .6,4 ). 
ம. , க . ஊசு ; து . ஊக . 
[ உல் ஊல் ஊள் ஊழ் ஊய் - ஊசு . ஊழ்த்தல் 

முற்றுதல் , முதிர்தல் , பதனழிதல் , அழுகுதல் , கெடுதல் , 
நாறுதல் . ) 
ஊசு - தல் USu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) சீவுதல் ; to 
shave, cut off in slices , pare off. “ கணிச்சி போல் 
கோடூசி ( கலித்.101-8 ) . 
( உய் - ஊய் - ஊசு = செலுத்துதல் , போக்குதல் , நீக்குதல் , 

சீவுதல் . ] 
ஊசு du, பெ . ( n . ) குசு ; emission of wind from the 

anus . 


. 


க . , து . , பட . ஊசு . 

( ஊள் – ஊழ் – ஊய் – ஊசு = பதனழிந்த நாற்றம் .) 
ஊசெனல் Senal , பெ . ( n . ) இளைப்பாறற் குறிப்பு ; 
onom.expr. of relief in sitting down to rest.. 
ஊசென்று உட்கார நேரங்கிடையாது ( செ.அக. ). 
[ ஊசு + எனல் . ஊசு - பெருக மூச்சுவிடும் இளைப்பாறல் ஒலிக் 
குறிப்புச்சொல் . ஓடிக் களைத்த நாய் ஊசுஊசு என்று மூச்சு 
வாங்குகிறது ( உ.வ.) . ] 


ஊஞ்சல் 


172 


ஊட்டியார் 


ஊஞ்சல் uljal , பெ . ( n . ) 1. ஊசல் (திவா. ); swing . ஊட்டவிடு - தல் Utavidu-, 

ஊட்டவிடு -தல் Utavidu-, 18.செ.குன்றாவி . ( v.t. ) 
2. ஊசற்பாட்டு ; song to accompany swinging . கன்றை அல்லது குட்டியைப் பால் குடிக்கவிடுதல் ; 
திருமணத்தில் ஊஞ்சல் பாடுகிறார்கள் ( இ.வ. ) . 

to let the young of an animal suck . ( சா.அக. ) . 
ம . ஊஞ்சல் , ஊஞ்சால் ; க . உய்யல் , ஊய்யல் , உய்யாலு , ( ஊட்டு – ஊட்ட ( வி.எ. ) + விடு . ) 
உய்யலு, உவாலெ , உவ்வாலெ ; து . உச்சால் , உய்யால் , 

ஊட்டாக்குழந்தை Uta - k - kulandai , பெ . ( n . ) 1. நோய் 
உச்சாலு , உய்யாலு ; தெ . உய்யலி, உயலி , ஊஞ்சால் , உய்யல , 

வருத்தத்தால் பாலுண்ணாக் குழந்தை ; child which 
ஊக , உயால , உய்யால ; கொலா . ஊசெ ; நா , ஊசெ; பர் . 

does not suckle owing to suffering from disease or pain . 
ஊசல் ; கோண் . ஊகாசு . 

2. பால் மறந்த குழந்தை ; child which has passed 
( ஊக்கு ஊஞ்சு ஊஞ்சல் , ஊக்குதல் முன்னே 

through the stage of suckling . 3. ஊட்டி வளர்க்காத 
தள்ளுதல். ஐயசிறிதென்னை ஊக்கி " ( கலித் .3 ) . ) 

குழந்தை ; child not brought up by artificial feeding 
ஊஞ்சல் கட்டில் Unjal- kattil, பெ . ( n .) ஊஞ்சல்போல் or by a wet nurse . ( சா.அக. ) . 
ஆடும் வண்ணம் அமைந்த கட்டில் ; swinging cot . 

( ஊட்டாத – ஊட்டா + குழந்தை . ) 
( சேரநா . ) . 

ஊட்டி - த்தல் ütti 5 செ.குன்றாவி . ( v.t. ) 
ம . ஊஞ்சால் கட்டில் . 

தாளியடித்தல் ; to level a field with a harrow . 
(ஊஞ்சல் + கட்டில் . ) 

( ஊட்டு ஊட்டி . ( இருமடிப்பிறவினை ) ஊட்டித்தல் 
ஊஞ்சற்பாட்டு urjar - pattu , பெ . ( n . ) ஊஞ்சலாடும் பள்ளத்திற்கு மேட்டு மண்ணைத் தள்ளிச் 

தள்ளிச் சமனுறச் 
போது பாடும் பாட்டு ; song sung in swinging , as செய்தல் . ] 
an idol , or as the bride and bridegroom seated on a 

ஊட்டி : utti, பெ . ( n . ) 1. ஊட்டும் உணவு ; food . 
swing at wedding. ( செ.அக. ). 

வரபலம் புஜபலம் ஊட்டியாக வளர்த்த சரீரமானது 
ம . ஊஞ்சால் பாட்டு . 

( ஈடு .2,6,6 ) . 2. பறவை விலங்குகளினுணவு ( திவா. ); 
(ஊஞ்சல் + பாட்டு . ) 

food of birds and beasts . 3. வளர்ப்பு விலங்கு 
ஊஞ்சற்பாலம் urjar - palam , பெ . ( n . ) சங்கிலியால் 

களுக்குத் தீனியிட்டு வைக்கும் தொட்டி அல்லது 
பிணைத்து ஊஞ்சல்போல் அமைத்துள்ள பாலம் ; 

கழுநீர் வைக்கும் தாழி ; a vessel or big earthern pot 

meant for providing cattle -feed . 
suspension - bridge. ( சேரநா . ) . 

(உண் – ஊண் , 

ஊட்டு ஊட்டி . ) 
ம . ஊஞ்சால் பாலம் . 

ஊடடி uti, பெ . ( n . ) 1. குழந்தைகட்குப் பாலூட்டும் 
(ஊஞ்சல் + பாலம் . ] 

சங்கு ; feeding conch . 2. சங்கு போன்ற குரல்வளை; 
ஊஞ்சற்பிசின் urjar - pisin, பெ . ( n . ) உசில மரத்தின் 

Adam s appie. கழுத்தி னோடே ஊட்டியும் அரியாநின் 
பிசின் ; gum of the usilam tree . ( சா.அக. ). 

றார் , " ( பெரியபு.அரிவா .17 ) . 3. மழை ( அக . நி .); rain , 
(ஊஞ்சல் + பிசின். ) 

lit. that which feeds . ( செ.அக. ) . 4. ஊட்டப்படும் பன்றி ; 
ஊட்டம் Uttam, பெ . ( n . ) 1. உண்பிக்கை ; feeding. 

pig . 
2. உணவு ; food , refreshment . “ ஊட்டமின்றித் துறந்தா ம . ஊட்டி , 
லொக்குமே " ( திவ்.நாச் .1,9 ) . 3. செழிப்பு; fertility of 

(ஊட்டு ஊட்டி . ) 
land , fatness of a person, opp . to வாட்டம் . இந்தக் ஊட்டி : diti 

, பெ . (n . ) நீலகிரி மாவட்டத்தின் தலைநக 
குழந்தை ஊட்டமாயிருக்கிறது ( செ.அக. ). 4. சோற்றுப் 
படையல் ; giving a feast ( சேரநா . ) . 

TINTSOT GELOOTLFULD; Ooty, the headquarters of Nilgiri 

district 
ம . ஊட்டம் . 

( ஒற்றைக்கு + நின்றான் + மன்று - ஒத்தைக்கமந்து - உதகமண்டு 
( ஊட்டு – ஊட்டம் . ] 

உதகமண்டலம் > E. Ooty > த. ஊட்டி . ) 
ஊட்டல் Uttal , பெ . ( n . ) 1. உண்பித்தல் ; nursing by | ஊட்டி dift, பெ . ( n . ) 1. ஊட்டப்பட்ட நிறம் ; paint 
forcing food into the mouth as in children or patients . or colour . 2. செவ்வண்ணத்தால் வரைந்த ஓவியம் ; 
2. பால் கொடுத்தல் ; breast feeding . 3. பால் பருகுதல் ; picture drawn with red - ochre . ஊட்டியன்ன ஒண்டளிர்ச் 
the act of sucking in milk . 4. இன்பதுன்பங்களை செயலை ( குறுந் . 68-5) . 
உறுத்தல் ; (In Philosophy) causing to experience joys ஊட்டிக்குற்றி Uti- k- kum), பெ . 
and sufferings as the fruits of action in former births. 

(n.) குரல்வளை 
5. பிழைப்பூட்டல் ; restoring to life . ( சா.அக. ). 

( யாழ்ப் . ); Adam s apple. ( செ.அக. ). 
ம. ஊட்டல் ; க . ஊடு ; து . ஊட . 

( ஊட்டி + குற்றி . குற்றி = சிறியது . ) 
( ஊட்டு – ஊட்டல். ) 

ஊட்டியார் Uttiyar , பெ . ( n . ) தம் பாடலுள் 

ஊட்டி 
என்ற சொல் அமைந்ததனால் பெயர்பெற்ற கடைச் 


3 


ஊட்டிரம் 


173 . 


ஊடகம் 


சங்க காலத்துத் தமிழ்ப் புலவர் ; poet of Sangam age ஊட்டப்பட்ட குழந்தை ; child feeding at the breast 
who is named as such because the word utti appears of a wet nurse . ( சா.அக. ). 
in one of his poems. 

( ஊட்டு + குழந்தை . ] 
( ஊட்டி + ஆர் . ) 

ஊட்டுந்தாய் itun -tiy, பெ . ( n .) ஐவகைத் தாயாருளொ 
ஊட்டிரம் Uttiram , பெ . ( n . ) தேட் கொடுக்கி ( மூ.அக. ) ; ருத்தி ( பிங் . ); foster - mother , one of ai - vagai -t - tiyar . 
Indian turnsole . ( செ.அக.) . 

மறுவ . முலைத்தாய் , வளர்ப்புத்தாய் . 
( ஊட்டி ஊட்டிரம் ) 

( ஊட்டு - 

ஊட்டும் + தாய் . ] 
ஊட்டு Uttu , பெ . ( n .) 1. குழந்தைக்கு உணவு ஊட்டுப்புரை Utu - p -purai, பெ . ( n . ) கேரள நாட்டில் 
செலுத்தல் ; feeding child . 

. 2 . உணவு ; food . 

ஏழையர்க்கு உணவளிக்குஞ் சாலை ; rest -house in 
3. குழந்தை அல்லது நோயாளிக்குக் கொடுக்கும் 

the Kerala country in S.India where the poor are given 
கவளம் ; morsel of food 

given to a free feeding : ( செ.அக. ). 
child or to a patient. ( சா.அக. ) . 

ம . ஊட்டுபுர , 
ம . ஊட்டு ; க . ஊட்ட , ஊடெ ; து . ஊட . 

( ஊட்டு + புரை . ) 
[உண் – ஊண் – ஊட்டு . ] 

ஊட்டுமற - த்தல் Uttumara , 3 செ.குன்றாவி . (v.t.) .கன்று 
ஊட்டு - தல் Titu-, செ.குன்றாவி . ( v.t. ). 1. உண்ணும்படி 

பால் குடி மறத்தல் ; to make the calf to forget milk . 
உணவைப் பிறர் வாயிலே யிடுதல் ; to put small 

( ஊட்டு + மற-. ] 
quantity of food into the mouth , as of a child , of a 
sick person , as of a token of affection . “ பிடியூட்டிப் ஊட்டுவான் Utuvan, பெ . ( n . ) சமையற்காரன் ; one 
பின்னுண்ணுங் களிறெனவும் " ( கலித் .11 ) . 2. உண் who prepares food ; cook . அவர் பாலூட்டுவான் றனை 
ணச் செய்தல் ; to coax and make one eat one s விட்டார் ( பெரியபு.திருநாவுக் .55 ) . 
food , as a mother , her child , to entertain , as a guest. 

(ஊட்டு + ஆன் - ஊட்டுவான் (சமைத்து உணவளிப்பவன் ) . ] 
“ ஊற்றுப் பெருக்கா லுலகூட்டும் " (நல்வ .9) . 3. புகட்டு 
தல் ; to instil, infuse. அறிவூட்டினான் (உ.வ.) . 4 . 
வண்ண மேற்றுதல் ; to dye . " அரக்கார்ந்த பஞ்சி t ஊட்டெழுத்து utteluttu , பெ . ( n . ) எழுத்துகளை 
கொண் டூட்டினும் ( நாலடி .396 ). 5. நுகரச்செய்தல் ; மின்னணுச் சிப்பத்தில் பதிவிக்கும் ஒளிப்படத் தட் 
to cause, to experience, as the fruits of one s actions. டச்சு ; electronic type - setter . 
உறற்பால வூட்டா கழியு மெனின் ( குறள் .378 ) . 6 . 

( ஊட்டு + எழுத்து . ] 
கன்று அல்லது குட்டி பால்குடித்தல் ; to suck as 

எழுத்துக்களை ஒளிப்பதிவுச் சிப்பத்தில் ஊட்டுதலான் தோன் 
a calf or a kid . இரண்டாட்டில் ஊட்டின குட்டியானான் . 

றிய படைப்புச்சொல் . 
7. விருந்திடல் ; to give a feast. ( செ.அக. ). 

ஊடகம் Udagam , பெ . ( n . ) கடல்மீன் வகை ; marine 
ம . ஊட்டுக ; க . ஊடிசு , ஊடு ; கோத . உண்க்ச் ; தெ . ஊடு 

fish silvery . ( செ.அக. ). 
( கால்நடைக்கு நீர்கொடுத்தல் ) ; கொலா . உணிப் , ஊர்ன் , 
உர்ன் ; நா . ஊர்ன் . 

ம . ஊடவம் . 
( ஊட்டுதல் = உட்கொளச்செய்தல் . உண் (த.வி.) – 

– ஊடு (ஊடு - ஊடகம் . 
( பி.வி. ) ஊட்டு ( செயப்.வி . ) ஒ.நோ. வாடு வாட்டு , 

கூடு கூட்டு . தொடு - தோண்டு.] 
ஊட்டு ? uitu , பெ . ( n . ) 1 . 

uittu, பெ . ( n . ) 1. உண்பிக்கை ; feeding. 
“ ஊட்டயர்வார் ( சீவக.926 ). 2. உணவு; food . தரணி 
யெல்லா மூன்புக்க வேற்காளிக் கூட்டாம் 
(திருவாச .12,14) . 3. ஊட்டுங் கவளம் ; morsel given 
to a child or a sick person . ( W ) ( செ.அக.) . 
க . , து . ஊட ; ம . ஊட்ட , 
( உண் – ஊண் – ஊடு – 

ஊடு – ஊட்டு . ) 
ஊட்டுக்கன்று Uttu - k - kanru, பெ . (n.) பால்குடிக்குங் 

கன்று ; sucking calf . 
[ஊட்டு + கன்று . ) 
ஊட்டுக்குழந்தை Utu - k - kulandai, பெ . ( n . ) 1. பாலுண் 

ஊடகம் 
ணும் குழந்தை ; sucking child . 2. செவிலித்தாயால் 


காண் 


ஊடாளன் 


ஊடணம் 


174 


ஊடணம் udanam , பெ . ( n . ) 1. சுக்கு ; dried ginger . | ஊடறுத்தல் Ucaru , 4.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஊடுரு 
2. மிளகு ; pepper . 3. மிளகுக்கொடி ; pepper creeper . வுதல் ; to cut through , cleave , sunder , pierce , as an 

arrow; to force one s way through. 2. வழக்குத் தீர்த்தல் ; 
( ஊடு + அணம் . ] 

to decide between parties , settle amicably . ( W ) . 
ஊடணை Udanai, பெ . ( n . ) திப்பிலி ; long pepper . 

( ஊடு + அறு - ஊடறு- . ) 
( சா.அக.). 

ஊடறு - த்தல் Udagu-, 4.செ.குன்றாவி . ( v.t.) இடையில் 
[ ஊடு + அணை . ] 

அடைத்தல் ( ஈடு .1,4,4) ; to dam ; to obstruct 

in the middle . 
ஊடம் Udam, பெ , ( n . ) 1. உவர் மண் ; saline soil. 
2. விடியற்காலம் ; dawn . 

[ ஊடு + அறு . ) 

ஊடன் udan பெ . ( n . ) - மீன்வகை ; fresh water fish . 
( ஊடு + அம் . ) 

( செ.அக. ). 
ஊடரக்கல் Udara-k -kal, பெ . 
Uyara - k -kal, பெ . ( n . ) சுக்கான் கல் ; 

[ ஊடு – ஊடன் . ) 
lime - stone . ( சா.அக.). 
(ஊடு 

- ஊடரம் + கல் . ] 
ஊடரம் idaram , பெ . ( n . ) பூவழலை ; saline soil. 
( சா . அக .) . 

( ஊடு – ஊடரம் . ஊடு = வெப்பம் , வெதும்பல் . ) 
ஊடல் " Udal, பெ . ( n . ) 1. மருதத்திணையினுரிப் 

பொருள்களுள் ஒன்றாகிய புலவி ; love quarrel, 
between husband and wife, arising from jealousy . 
appropriate to the agricultural tracts , one of five 
uri - p - porul. ( நம்பியகப் .25 ) ( செ.அக. ). 2. பிணக்கு ; 
disaccord . 3. வெறுப்பு ; dislike. 4. கணவன் மனைவி 
இருவரிடைத் தோன்றும் உரையாடாத மென்சினம் ; 
domestic disharmony between husband and wife . 

ஊடன் 
[ ஊடு – ஊடல் . ) 

டாட்டம் icatam , பெ . ( n . ) 1. பல்காற் பயிலுகை; 
ஊடல் Udal , பெ . ( n . ) மர நிழல் ; shade of a tree . 

frequent communion , intercourse . 2. பழக்கம் ; intimacy . 
( செ.அக. ). 

ம . ஊடாட்டம் . 

[ ஊடாடு ஊடாட்டம் . ) 
[ ஊழ் – ஊடு – ஊடல் . ) 

ஊடாடு - தல் icidu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. நடுவே 
ஊடல்விரி udalviri , பெ . ( n . ) வெள்ளணி யணிந்து 

திரிதல் ; to move about, go among . "ஊடாடு பனிவா 
விடுத்துழித் தலைவன் வாயில் வேண்டன் முதலா 
கப் பாங்கி தலைவனை , அன்பிலை , கொடியை 

டாய் " ( திவ்.திருவாய் .1,4,9 ) . 2. பலகாற் பயிலுதல் ; 
யென்றிகழ்தல் ஈறாகியவை; theme of agam classifica 

to frequent , move about very often . " தேன் கொண் 

டூடாடுங் கூந்தல் " ( கம்பரா.மாரீசன் .79 ) . 3. கலந்து . 
tion of esoteric poem , in which the conversation leading 

பழகுதல் ; to be familiar ; to get into close intimacy. 
to love quarrel between the hero and heroine groups 

“ சீதையென்னு மான்கொண்மூடாடும் வண்ணம் " ( கம் 
is elaborately narrated . 

பரா.மாரீசன் .79 ) . 4. கலத்தல்; to come in contact, 
[ ஊடல் + விரி . ) 

get in touch . “ கையெழுத்தோ டூடாடாமறை " ( குற்றா . 

தல .திரிகூட .34 ) . 5. பெரு முயற்சி செய்தல் ; to make 
ஊடலுவகை ipal - uvagai, பெ . ( n . ) புலவியின்பின் 
கூடலால் நிகழும் மகிழ்ச்சி ; pleasure - derived from 

suppreme effort . அவன் அது நிறைவேற மிகவும் ஊடாடு 

கிறான் . ( இ.வ. ) ( செ.அக.). 6. கல்வி பயிலுதல் 
reunion after sulking, from temporary variance and huff 
between husband and wife . ( குறள் . 133 , அதி . ) . 

( ஆ.அக. ) ; to gain knowledge. 

ம . ஊடாடுக ; க . ஓடாடு ; தெ . ஊடாடு . 
( ஊடல் + உவகை . ] 

[ ஊடு + ஆடு - ஊடாடு . ) 
ஊடலொழித்தல் udalolittal, 

தொ.பெ. 

( vbl.n.) 

ஊடாளன் udalan, பெ . ( n . ) 1. ஒற்றன் ; spy . 2. இருவர் 
பிணக்குத் தீர்த்தல் ; husband removing the feigned அல்லது இருசாரார்க் கிடையில் கருத்து ஊடாட்டத் 
dislike of a wife for the purpose of reunion . ( சா . அக .) . 

திற்கு உதவும் நடுவன் ; mediator . 
( ஊடல் + ஒழித்தல் . ] 

( ஊடு + ஆளன் . ] 


ஊடான் 


175 


ஊடுருவிப்பாய் - தல் 


3 


ஊடான் Udan, பெ . ( n .) 1. ஊடக மீன் ; fish , silvery, | ஊடுதட்டு icutattu, பெ . ( n .) இருவர் காரியத்தின் 

Gerres filamentosus . 2 , கடல் மீன்வகை; marine fish , இடையிற் புகுந்து பெற்ற வருவாய் ; snatching away 
pristipoma furcatum . ( செ.அக. ). 

something as gain , often illegally , as by interfering while 
( ஊடன் – ஊடான் . ஊடன் பார்க்க ; see udan . ] 

two people are quarrelling amongst themselves . 
ஊடு - தல் Udu-, 5.செ.கு.வி. ( v.i.) 1. புலத்தல் ; to [ ஊடு + தட்டு . தட்டு = தட்டிச்செல்லுதல் , பறித்துச்செல்லுதல் . ) 
feign displeasure , as a wife of her husband or vice 

ஊடுதல் Ududal, பெ . ( n . ) கலவியிற் பிணங்குதல் ; 
versa in order to enhance his or her affection . " ஊடுதல் 

feigning displeasure in sexual affair as a wife does with 
காமத்திற்கின்பம் " ( குறள் .1330 ) . 2. பிணங்குதல் ; to 

her husband chiefly with a view to increase his affection . 
be impatient, to show resentment , செறுத்தோ றுடைப்பி 

( சா.அக. ). 
னுஞ் செம்புனலோ டூடார் ( நாலடி .222 ). 

(உள் – உடு - ஊடுதல் . ) 
( உள் – உடு – ஊடு . வாய் திறந்து பேசாமல் உள்ளத்தின் 
உளைச்சல்களைக் குறிப்பால் புலப்படுத்துதல். நாளடைவில் ஊடுதாக்கு - தல் 

ஊடுதாக்கு - தல் ddu -takku 7.செ.கு.வி. (v.i. ) 
சொல்லாடிப் புலப்படுத்தலும் ஊடுதலாயிற்று . ஊடுதல் = பின்னிடாமல் எதிர்த்து நிற்றல்; to oppose with 
(உள்ளத்தின் ) உளைச்சல் . ) 

firmness , stand resolutely . 
ஊடு - தல் udu-, 5.செ.கு.வி. ( v.i. ) உண்ணுதல் ; to 

( ஊடு + தாக்கு . ] 
eat. பன்றி வள்ளிக்கிழங்கை ஊட்டிவிட்டது . ( இ.வ. ) . 

ஊடுதாக்கு - தல் idu - takku, 5.செ.குன்றாவி . ( v.t. ) 
( உள் – உண் + ஊடு (உட்கொள் ) . ] 

இரண்டு பொருள்களின் வலிமையை யொப்பிடு 
ஊடு udu, பெ . ( n . ) 1. நடு ; middle , that which comes தல் ; to compare tio things with regard to their relative 

between .. “ ஊடாடு பனிவாடாய் ( திவ்.திரு strength ( செ.அக.). 
வாய் .1,4,9 ) . 2. இடை ; waist. 3. நெசவின் தார்நூல் 

( ஊடு + தாக்கு . ] 
( வின் . ) ; woof , thread woven across 

the. warp . 
( செ . அக .) . 

ஊடுபற்று - தல் udu - pagu-, 5.செ.கு.வி. ( v.i.) விளக்கு 

உள்ளே பற்றி யெரிதல் ( வின் . ) ; to burn whithin 
ம . ஊடு ; க . உடு; கோத . ஊட் ; து . ஊடு . 

the hollow or bowl of an open lamp, as the 
( உள் – உடு – ஊடு . ] 

wick when the oil is out. ( செ.அக.) . 
ஊடு Udu , பெ . ( n . ) துளை, வழி ; hole. 

( ஊடு + பற்று . ) 
( உடு – ஊடு ( வே.க .73 ) . ] 

ஊடுபாட்டு Udupattu , பெ . ( n . ) 1. பழக்கம் அறிந்திருத் 
ஊடு Udu , பெ . ( n . ) குறுவையும் ஒட்டடையுங் கலந்து 

தல் ; custom , habit , familiarity . 2. அறிவு ; knowledge. 
விதைத்துச் செய்யும் விளைச்சல் (GTIDI, 93 . ); simultaneous 

( சேரநா . ) . 
cultivation of kurvai and ottatai paddy in the same field . 

ம. ஊடுபாட்டு . 
[ உடு – ஊடு ( கலப்பு ) . ) 

( ஊடு + பாட்டு . ) 
ஊடுசாகுபடி Udu - cagupadi, பெ . ( n . ) இருவகைத் 
தவசங்களைக் கலந்து பயிரிடுகை; cultivating by ஊடுபோக்கு - தல் Udu - pokku-, 5.செ.குன்றாவி . (v.t ) 
mixing two kinds of grain in a seed bed and planting 

1. இடையே போகச் செய்தல் ; to run through , 
the seedlings indiscriminately . ( G.II. 1,93 ) . ( செ.அக. ). cause to pass through . 2. வழக்குத் தீர்த்தல் ; to decide 

between parties, settle amicably . ( செ.அக. ). 
[ ஊடு + சாகுபடி . ] 

3. ஊடுருவச் செய்தல் ; to penetrate . ( ஆ . அக.) . 
ஊடுசெல் ( லு )-தல் idu - cel , 13.செ.கு.வி. ( v.i. ) 
1. நடுவிற்போதல் ; to pass through, the centre. 

ம. ஊடு போக்கு . 
" உடைகப்பல் கப்பலாய்த் திரையாழி யூடுசெலுமோ [ ஊடு + போக்கு . ) 
( தாயு.சுகவா .11 ) . 2. இடையே போதல் ; to enter 

ஊடுபோக்கு Ucu - pokku, பெ . ( n . ) 1. ஊடு செல்லுகை; 
in between . 

passing through , as a jungle , a crowd . ஆளிகன் 
[ ஊடு + செல் . ] 

ஊடுபோக்கற நிமிர்த்து ( திருக்கோ.151 ,உரை . ) 
ஊடுதட்டி idutatti), பெ . ( n . ) இடைத்தரகன் ; இடையில் 2. ஒரு பழைய வரி ; ancient tax . ஊடுபோக்கும் ......... 
நின்று மாறுகொண்ட இருவரை ஏய்த்துச் கோக்கொள்ளப் பெறாதே " ( S.I.I.ii,509). 
செல்பவன் ; go between , intermediary cheating both 

[ ஊடு + போக்கு . ] 
the conflicting parties. 

ஊடுருவிப்பாய் - தல் uduruw - p - pay-; 2. செ.கு.வி. 
( ஊடு + தட்டி . ) 

( v.l. ) நடுவினுள் வேகமாய் முழுவதையும் 


ஊடுருவு - தல் 


176 


ஊணாளி 


ஊண்சாலை in - salai, 
துளைத்துச் செல்லல் ; passing through anything 

பெ . ( n . ) 

ஊட்டுப்புரை; 
forcibly and rapidly inter - penetrating . ( சா . அக . ) . 

choultry where food is distributed gratis . ( செ . அக .) 
( ஊடு + உருவி + பாய் . ) 

(உண் + ஊண் + சாலை. ) 
ஊடுருவு - தல் Uduru-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. இடையுரு ஊண்டழல் indalal, பெ . ( n . ) பசியழல் ; power 
விச் செல்லுதல் ; to penetrate, pierce, as weapons . 

of digesting food , lit. food -fire . " ஊண்டழல் வெறுக்கும் 

வண்ண 
" நெற்றிதொறு மோரொரு வடிக்கணை யூடுருவ . " 

மூட்டுவம் ( பிரபுலிங் . ஆரோகண . 40 ) 
( பாரத.இரண்டாம்போ .26 ) . 

( செ.அக.). 
ம . ஊடுருவுக . 

[ஊண் + தழல் . ) 
( ஊடு + உருவு . ] 

ஊண்பாக்கு un - pikku , பெ . ( n . ) உண்டபின் தின்னும் 

வெற்றிலை பாக்கு ; betel and nut taken after a meal, 
ஊடுவெளி Uduveli, பெ . ( n . ) இடைவெளி; space in 

dist. fr. வெறும் பாக்கு ( வீண் பாக்கு ) ஊண்பாக்கொழிய 
between , gap . 

வீண்பாக்காகாது . ( பழ . ) . 
( ஊடு + வெளி . ] 

( ஊண் + பாக்கு .] 
ஊடுளைச்சல் idulaiccal, பெ . (n.) மாதவிடாய்களுக்கி ஊண்பித்தை in-pittai, பெ . ( n . ) ஓர் பெண்பாற் 
டையே காணும் வலி ; pain occurring between the 

புலவர் ; a poetess . 
menstrual periods - midpain . ( சா.அக. ). 

( ஊண் + பித்தை . பித்தை = சிறுமி , பெண் . ) 
[ ஊடு + உளைச்சல் . ) 

குறுந்தொகையில் 232 ஆம் பாடலைப் பாடிய ஊண்பித்தை 
ஊடூடே ūdudē, 691.6T . ( adv . ) 

( adv . ) 1. இங்குமங்கும் , யார் உணவுபடைக்கும் பணிப்பெண்ணாக வாழ்ந்தவராக 
இடையிடையே ; off and on , irregularly, interspersed . லாம் . புல் – புத்து — பித்து என்னும் சொற்கள் இளமை , 
2. அப்போதைக்கப்போது ; there and then . 3. அடிக் மென்மை , புதுமை , அழகு என்று பொருளால் விரிவன . 
கடி ; frequently . 

துளுமொழியில் புத்து இன்றும் பெண்பாற் பெயராக வழங்கு 

கிறது . புல் – புது – புதல் புதல்வன் . புல் 
( உடு – ஊடு + ஏ . ] 

புத்து – புத்தன் ( மகன் ) த . புத்து புத்தன் Skt. putra.. 
ஊடேவிழு - தல் udevilu-, 2.செ.கு.வி. ( v.j. ) நடுவிற் கன்னடத்தில் புத்து புட்டு - புட்ட என்பன இளமையும் 
புகுதல் ; to come between , rush into the midst , interfere . 

அழகும் குறித்து வழங்குவன. புல் புள் பிள் பிள்ளை 
[ஊடு + ஏ + விழு . ] 

என்பன இளமைப்பெயர்கள் . புத்தை பித்தை . 
ஊடை Udai , பெ . ( n . ) 1. ஆடையின் குறுக்கிழை ஊணம் Unam, பெ . ( n . ) ஒரு நாடு ; name of the 
( வின் . ) ; woof . ( செ . அக.) . 2. நூற்றார் ; garland of 

country of the Huns . "ஊண நாட்டோரூரின் ( ஞானவா. 
fibres . 3. உண்டை ; ball of thread . 

காதிக .7 ) . 

( அவுண் – ஊண் – ஊணம் . ஊணம் = அவுணர்வாழ்வகம் . ) 
( ஊடு – ஊடை . ) 

ஊணன் Unan , பெ . ( n . ) 
ஊடை மா idaima , பெ . ( n . ) தேட்கொடுக்கி ; scorpion 

Unan , பெ . ( n . ) ஊண நாட்டான் ; Hun , 

barbarian . ( செ . அக .) . 
plant or scorpion sting . ( சா . அக .) . 

( அவுணன் – ஊணன் . ) 
[ ஊடு - ஊடை + மா. ] 

ஊணன் unan, பெ . ( n . ) மிக வுண்போன் ; glutton . 
ஊடையம் idaiyam , பெ . ( n . ) நீரரண் ( வின் . ) ; ditch 
round a fort or a camp . ( செ.அக. ). 

ஊணன் கருமமிழந்தான் (வின் ) ( செ . அக .) . 

ம . ஊணன் . 
மறுவ . அகழி , அகழ்ப்பு , அகப்பா . 

(ஊண் + அன் . ] 
[ ஊடு + ஊடையம் . ) 

ஊணா una , பெ . ( n . ) சடைச்சி மரம் ( L.); common 
ஊண் un , பெ . ( n . ) உண்கை ; eating . " பாத்தூண் 

Indian linder . ( செ . அக.) . 
மரீஇயவனை ( குறள் .227 ) . 2. உணவு ; food . " உடை 

(ஊள் - ஊண் - ஊணா. ] 
செல்வமூ ணொளிகல்வி ( குறள் .939) .3 . ஆன்மாவின் 
இன்பதுன்பப் பட்டறிவு ; experience of joys and ஊணாட்டம் unattam , பெ . ( n . ) பல்லாங்குழியில் 
sorrows by the soul, as the inevitable fruits of karma. 

ஆடும் ஓர் ஆட்டம் ; a kind of game . ( சேரநா . ). 
“ ஊணொழியா துன்னின் ( சிவப்பிர .19 ) ( செ.அக.) . 

( ஊண் + ஆட்டம் .] 
ம . ஊண் , ஊணு ; க . ஊட ; உணிக ; கோத . , துட . ஊண் ; 

ஊணாளி inall, பெ . ( n . ) அதிகமாக உண்பவன் ; 
து . உணசு , ஒணசு . 

glutton , great eater. ( சேரநா . ). 
( உண் - ஊண் . ) 

[ஊண் + 


ஆளி. ) 


ஊணி 


177 


ஊத்தைப்பல் 


ஊணி uni, பெ . ( n. ) உணவுகொள்பவன் ; one who | ஊத்தாம்பிள்ளை Uttam- pillai , பெ . (n . ) 1. பேழை ; 
eats . காளவிட மூண் (திருப்பு .69 ) . ( செ.அக. ). 

container . 2 . 

மூத்திரப்பை ( இங்.வைத் .43 ) ; 
ம . ஊணி ; க . உணி . 

bladder . ( செ.அக. ). 
[ ஊண் - ஊணி . ] 

( உத்து – உத்தாம் - ஊத்தாம் + பிள்ளை . ) 
ஊணி Unl, பெ . ( n . ) பாவாற்றுதற்கு ஊன்றும் கவர்க் ஊத்து Uittu , பெ . ( n . ) 1. ஊதுகை ; blowing a musical 

கால் ; weaver s stand for the threads of the woof . instrument . ஓர் ஊத்து ஊதினான் . ( உ.வ. ) . 2. காகளத் 
[ஊண் - ஊண l. ) 

தின் ஒலி ; sound of a wind instrument. “ பெரிய 

திருநாளாய்ச் செல்லும்படி பண்ணினால் புறம்பு ஊத் 
ஊணிக்கம்பு uni - k - kambu , பெ . ( n . ) 1. மொட்டை தும் சுவடு மற்றுக் கிடக்கவும் வேணுமா ? " (திவ்.திருநெ 

வண்டியின் இரு பக்கத்திலும் ஊன்றப்பட்ட முளைக் டுந் .8 .வியா.) . 3. உடம்பு ஊதிப்பருத்தல் ( சங் . அக .); 
கம்புகள் ( நெல்லை ) ; stakes on the sides of an open swelling of body . 4. ஊதல் ; whistle. (Tinn . ). 
country cart. 2. பாவாற்றுதற்கு ஊன்றும் கவர்க்கால் ; 
weaver s stand for the threads of the woof. 

ம . ஊத்த ; க . ஊது ; து . ஊதுனி. 

( ஊது – ஊத்து . ] 
(ஊன்றி + கம்பு - ஊன்றிக்கம்பு + ஊணிக்கம்பு . ) 
ஊணு - தல் Unu- , 13.செ.குன்றாவி . ( v.t. ) 

ஊத்தை itai, பெ . ( n . ) 1. அழுக்கு ; dirt, impurity , fith, 

உணவு 
கொடுத்துப் பேணுதல் ; to feed and nourish . “ உழலை 

excrement, that which is ceremonially unclean , as 

catamenla . “ஊத்தைக் குழியி லமுதம் பாய்வது போல் " 
யாக்கையை யூணுமுணர்விலீர் " ( தேவா. 588.6 ) . 

( திவ்.பெரியாழ் .4,6,10 ) ( செ.அக. ). 2. ஊன்; ஊனீர் ; 
(உண் ) ஊண் + உ ஊணு. ) 

water oozing from flesh . 3. மாதவிலக்கு நீர் ; menstrual 
உண் என்னும் தன்வினை ஊண் என நெடுமுதலாகிப் 

blood - catamenia. 4. பல்லமுக்கு ; foul matter which 
பிறவினையாகும் பெற்றியுடையதாயினும் முதனிலை திரிந்த 

collects on the teeth ordinarīly ; a composed accumulation 
தொழிற்பெயராகிய ஊண் என்பதனின்றும் வேறுபடுத்த 

about the teeth in sickness - scordes . 5. புலால் ; meat. 
ஊணு என உகர ஈறுபெற்றுப் பிறவினை ஏவலாகி “ ஊட்டு " ஊத்தைச் சடலத்தை உப்பிருந்த பாண்டத்தை . 
எனப்பொருள் தந்துநின்றது . 

6. நாற்றம் ; stench . 
ஊத்தங்காய் Uttar - gay , பெ . ( n . ) புதைத்துப் பழுக்க ம . ஊத்த . 
வைத்த காய் ; green unripe fruit buried to ripen , as 

( ஊழ் - ஊழ்த்தை ஊத்தை. ] 
plantains. Loc . ( செ . அக .) . 

ஊத்தைகழல் ( லு ) -தல் Tittai -k-kalal , 13.செ.கு.வி. 
( ஊழ்த்தல் = புதைத்தல் . ஊழ்த்தம் - ஊத்தம் + காய் . ] 

( v.i. ) 1 , அழுக்கு வெளியேறுதல் ( வின் . ) ; to come 
ஊத்தட்டம் uittattam, பெ . ( n . ) மாழைகளை யுருக்க off as dirt from a vessel ( செ.அக. ). 2. ஊத்தை 

வைக்குந் தழல் ; fire for melting metal. ( செ.அக. ). கழலுதல் ; to remove foul matter . 
( ஊது – ஊத்து – ஊத்தட்டம் . ] 

( ஊழ்த்தை – ஊத்தை + கழல் . ) 
ஊத்தப்பம் Uttappam, பெ . ( n . ) பருத்த தோசை வகை; ஊத்தைச்சீலை utai -c- cilai , பெ . (n.) 1. அழுக்குச் 
thick rice - flour cake . ( செ.அக. ) . 

சீலை ; dirty cloth or clothes . 2. விலக்குச்சீலை ; sanitary 

towel or napkin . 
ம ஊத்தப்பம் . 

(ஊத்தை + சீலை . ) 
( ஊற்று – ஊத்து + அப்பம் . ) 
ஊத்தம் dittam , பெ . ( n . ) 1. வீக்கம் ; swelling, puffing ஊத்தை நாறி dittal- nar, பெ . ( n . ) 1. பீநாறி ( மூ.அ.); 
up of the limbs or body . அவன் உடம்பு ஊத்தமாயிருக்கி 

fetid tree . 2. முடைநாற்றம் உடையவள் ; dirty woman 
றது . ( இ.வ. ) . 2 . காய்களைப் பழுக்கவைக்கும் 

or a woman ceremonially unclean , said of a woman 

as a low term of abuse . ( சா . அக .) . 
புதைப்பு ; burying of green unripe fruits to ripen. 
( செ.அக.). 

( ஊத்தை + நாறி . ) 
( ஊது ஊத்து – ஊத்தம் . ] 

ஊத்தைப்பல் uital - p - pal, பெ . ( n . ) 1. அழுக்குச் சேர்ந்த 

பல் ; dirty tooth . 2. ஊன் படிந்த பல் ; tooth with 
ஊத்தமுறை Utta - murai, பெ . ( n . ) ஊது திட்டம் பார்க்க ; 

the dark brown foul matter collected on it in low fevers 
see idu - tittam. 

- scordes . 3. சீழ்வடியும் பல் ; tooth with a discharge 
ஊத்தல் Uittal, பெ . ( n . ) பித்தளை; brass . ( சா.அக. ) . 

of pus as in pyorhoea . ( சா.அக. ) . 
( ஊற்று – ஊற்றல் – ஊத்தல் . காய்ச்சி உருக்கிவார்த்த கலப்பு 

[ ஊத்தை + பல் . ] 
மாழையாதலின் இப்பெயர் பெற்றது . ) 


ஊத்தைப்பல்லன் 


178 


ஊதாசி 


- 


remove 


ஊத்தைப்பல்லன் Titlal-p-pallan , பெ . ( n . ) தூய்மையற்ற ஊதல் Udal, பெ . ( n . ) கருநீலப் படர்கொடி ; dark blue 

பற்களுடையவன்; one with unclean teeth . ( செ.அக. ) . creeper . 
( ஊத்தை + பல்லன் . ) 

[ ஊது – ஊதல் . ] 
ஊத்தைப்பாட்டம் Titai - p - pattam , பெ . ( n . ) வரி வகை ; ஊதல் போடுகை Udal- podugai, பெ . ( n . ) 1. புகைபோட் 
tax ( S.II.V.330 ), ( செ . அக .) . 

டுப் பழுக்கச் செய்கை ; fumigation for ripening unripe 
ம . ஊத்தப்பாட்டம் . 

fruits as plantains . 2. பெருச்சாளி போன்றவை பொந்தி 

னின்று வெளியேறப் புகை மூட்டுகை ; fumigation , 
(ஊத்தை + பாட்டம் . ) 

so as to expose the hole of rodents as bandicoots , 
ஊத்தைப்பாண்டம் Uttai - p - pandam , பெ . 

பெ . ( n . ) 1 . 

to smoke , and so force them to run away . ( செ.அக. ). 
Ragong YLLY ; body, full of filth , called contemptuou 
sly by renunciative moralizers . 2. நாற்றம் வீசும் உடம்பு ; 

(ஊது – ஊதல் + போடுகை .) 
body emitting a fetid smell ( சா . அக.) . 

ஊதற்காற்று Udar - kamu , பெ . ( n . ) பனிக்காலத்துக் 
[ ஊத்தை + பாண்டம் . ) 

குளிர்க்காற்று ; cold biting wind of the dewy season . 

( செ.அக.). 
ஊத்தைப்பிணம் Uttai - p - pinam , பெ . ( n . ) 1. நாறிய 

பிணம் ( வின் . ) ; putrid corpse , decomposed carcass ( ஊதல் காற்று . ஊதல் பெருகுதல் , மிகுதல் , குளிரை 
( செ.அக.). 2. அழுக்குடம்பு ; filthy body . ( சா . அக .) . 

மிகுவிக்கும் காற்று . ) 
[ஊத்தை + பிணம் . ] 

ஊதற்கொடி Udar-kodi, பெ . ( n . ) கொடிவகை ( L. ) ; 
ஊத்தையட்டு - தல் Uttai - y - attu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 

dark - blue creeper . ( செ.அக. ). 
ஊனமுறுதல் ; to sustain dishonour , suffer disgrace ( ஊதல் + கொடி . ] 
“ கோழிப் போரில் ஊத்தையட்டாமல் " (S.ml.il 251 ) , ஊதன் Udan, பெ . ( n . ) ஆண்பாற் பெயர் ; name of 
( செ.அக. ). 

a person . ஆதனுக்குக் கொடுத்தாலென்ன ஊதனுக்குக் 
[ ஊத்தை + அட்டு . ) 

கொடுத்தாலென்ன . ( கொங்.வ.) . 
ஊத்தையெடு-த்தல் utal- y - edu- 4.செ.கு.வி. ( v.i.) 

க. ஊதன் . 
அழுக்ககற்றுதல் ( யாழ்ப் . ); to 

tarnish 
[ ° – ஊது 

ஊதன் ( பருத்த தோற்ற முள்ளவன்) . ) 
from jewels , stain from silk or other cloth . ( செ . அக .) . 

ஊதா Ud், பெ . ( n . ) 1. செம்மை கலந்த நீலநிறம் ; 
( ஊத்தை ++ எடு . ] 

purple , violet. ( செ.அக. ). 2. செம்மை கலந்த கருநிறம் 
ஊத்தைவாசல் Uttai -vasal , பெ . ( n . ) பெண் நோனி; 

( ஆ.அக. ) ; reddish black . 
vagina from its serving as a passage for the discharge 
of menses . ( சா.அக.) . 

ம. ஊதா. 

( ஊது – ஊதல் – ஊதா . ] 
[ஊத்தை + வாசல் . ) 
ஊதடைப்பான் idacaippan , பெ . ( n .) மாட்டுநோய் 

ஊதல் என்னும் கொடியின் நிறம் ஊதா என வழங்கலாயிற்று . 
வகை ; disease , among cattle . ( மாட்டுவை . சிந். பக் . 25 ). 

ஊதற்கொடி பார்க்க ; see . idar - kopl. 
( செ . அக.) . 

ஊதா இறுங்கு idi - irungu , பெ . ( n . ) சோள வகை 
( ஊது + அடைப்பான் . ) 

( விவசா .3 ); a kind of maize . 
ஊதம் Ucam , பெ . ( n . ) யானைக்கூட்டம் ; herd of ( ஊதல் - ஊதா + இறுங்கு . ) 
elephants . உலவை நீள்வனத் தூதமே யொத்தது . " ஊதாக்கத்திரி Uda -k- kattiri, பெ . (n . ) கத்திரி வகை ; 
(கம்பரா.வரைக் .7 ), ( செ.அக. ). 

New York - purple brinjal. Solanum melongena Americana . 
[ ° – ஊது – 
ஊது – ஊதம் ( பெருக்கம் ) .] 

( செ.அக. ). 
ஊதல் dal, பெ . ( n . ) 1. குளிர்க்காற்று ; cold wind . [ ஊதல் – ஊதா + கத்திரி . ] 
ஊதலடிக்கிறது . (உ.வ.) . 2. வீக்கம் ; swelling . 3. ஊதாங்குச்சி idan -kucci , பெ . 

பெ . (n.) நெருப்பூதுங் 
ஆரவாரம் ( வின் . ) ; great noise . 4. ஊதைநோய் ; rheu 

குழாய் ; blow - pipe ( LOC. ). ( செ.அக். ). 
matism . ஊதலினம் . ( தைலவ . தைல . 130 ) . 5. மிகுதி ; 
fullness , இருமலீளை யென்றிவை யூதலாக்கை 

( ஊது + ஆம் + குச்சி . ) 
( தேவா .996.8 ). 6. குழந்தைகள் ஊதுங் கருவி ; ஊதாங்குழல் Udan - kulal, பெ . ( n . ) ஊதாங்குச்சி பார்க்க ; 
toy trumpet , small pipe . ஓர் ஊதல் வாங்கிக்கொடு see udan - kucci. ( செ . அக .) . 
( உ.வ. ). ( செ . அக.) . 

[ ஊது + ஆம் + குழல் .] 
(ஊது - ஊதல் . ] 

ஊதாசி disi, பெ . ( n . ) ஊதாரி பார்க்க ; see idar . 


ஊதாப்பூ 


179 


ஊதின பொன் 


as 


al 


ஊதாப்பூ Udk - p - pi , பெ . ( n . ) மரவகை ( L ) ; medium | ஊதாவல்லி Udavalli, பெ . ( n . ) 1. நீலச் செவ்வாம்பற் 

membranous lance to obovate accuminate or cuspidate கொடி ; purple Indian water lily . 2. நீலவல்லி ; இது 
leaved jungle geranium . ( செ.அக.). 

நீலப்பூக்களையுடைய ஓர் பூங்கொடி; blue Indian 
[ ஊதா + பூ . ] 

water lily or Star flower lily. It is a perennial creeper 

with blue flowers , fiowering all round the year . ( சா.அக. ). 
t ஊதாம்பி idambi, பெ . ( n. ) காற்றூதிச் சிறுவர் 
விளையாடும் காற்று முட்டை ; balloon . 

மறுவ . ஊதற்கொடி , ஊதல் . 
( ஊது + ஆம் + பை - ஊதாம்பை – ஊதாம்பி . ) 

( ஊதாய் – ஊதா + வல்லி . ) 
t ஊதாம்பை idampal, பெ . ( n . ) ஊர்திச் சக்கரங்களில் ஊதிகை idigai, பெ . ( n . ) முல்லைக்கொடி ( மூ.அக. ) ; 
வட்டையினுள் உள்ள காற்றுப்பை ; tube in the tyre 

eared jasmine, jasimum auriculatum . ( செ.அக. ). 
of a vehicle . 

( ஊது – ஊதிகை, ( பெருகிப் படரும் கொடி ] 
[ஊது + ஆம் + பை. ஆம் சொற்சாரியை . படைத் . இரா. ஊதிப்பார் - த்தல் idi - p - pir , 4.செ.குன்றாவி . ( v.t. ) 
மதிவாணன் 1988 ) 

1 .. புடமிட்டு நோக்குதல் ; to test by blowing , 
ஊதாமுள்ளி ida - muli, செம்முள்ளி ( L. ); crested 

goldsmith. ( செ.அக.). 2. மந்திரித்தல் 
purple, nail dye. 

( வின் . ) ; to attempt a cure by enchantment 

consisting in part of blowing into the patient s body. 
( ஊதாய் – ஊதா + முள்ளி. ) 

( ஊதி + பார்- . ] 
ஊதாய் uday, பெ . ( n . ) செம்மை கலந்த நீலநிற 
ஊமத்தம்பூ ; purple blue datura . 

ஊதிப்போடு - தல் ud - p - podu-, 19.செ.குன்றாவி . ( v.t ) 

எளிதில் வெல்லுதல் ; to overcome easily, overthrow 
( ஊதல் – ஊதாய் . ) 

without the least difficulty . ( செ.அக.). 
ஊதாரி idari, பெ . ( n .) வீண்செலவுக்காரன் ; (ஊதி + போடு . ஊது = வாயால் ஊதிப் பறக்கச் செய்தல். 

spendthrift, prodigal , squanderer . " கொடையிலாத ஊதிப்போடுதல் பகைவரைப் பறந்தோடச்செய்தல் , 
ஊதாரி ( திருப்பு. ) ( செ.அக.) . 

வெல்லுதல் . ] 
ம . ஊதாரி . 

ஊதியம் Udiyam , பெ . ( n . ) 1. மேல் வருவாய் , ஆதாயம் ; 
( ஊதுதல் = பறக்கச் செய்தல் , வீணடித்தல். ஊது + 

ஆளி 

profit, gain , முதலிலார்க்கூதிய மில்லை " ( குறள். 449) . 
ஊதாளி ஊதாரி ( துகளை ஊதித் துடைத்தாற்போல் 2. பயன் ; benefit, advantage. “ ஊதியங்கருதியவொரு 
செல்வத்தை வாரி இறைத்துக் கழிப்பவன் . ) .) 

திறத்தானும் " ( தொல் . பொருள் .41). 3. கல்வி ( திவா.); 
ஊதாரிபடுதல் = கேடுறுதல் . “ உடலூ தாரிபட் டொழிய " 

learning. erudition . ( செ.அக.). 
(திருப்பு .904 ) . ஊதாரி என்னுஞ் சொல் , உதார என்னும் 

[(ஊது – ஊதியம் . ஊது = பெருக்கம், மிகுதி . ) 
வடசொல்லினின்று திரிந்ததாகச் சென்னைப் பல்கலைக்கழகத் 

ஊதியிரு - த்தல் ūdiyiru-, 3.செ.கு.வி. 
தமிழ் அகரமுதலி காட்டியிருப்பது , உண்மைக்கு மாறானதும் 

(v.i. ) 
முற்றும் பொருத்தமற்றதுமாம் . உதார என்னும் வடசொல் 1. வீங்கியிருத்தல் ; to be in a swollen condition . 
ஈகைத் தன்மையைக் குறிப்பதாகும் . ஊதாரி என்னும் தென் 

2. பருத்திருத்தல் ; to be stout or bloated . ( சா.அக. ) . 
சொல்லே அழிப்பாளியைக் குறிப்பதாகும் . அழிப்பாளி வீண் 

[ஊதி + இரு . ) 
செலவு செய்பவனேயன்றி அளிப்பாளியல்லன் . ( வே.க.98 ) . 
ஊதாரி udari, பெ . ( n . ) பயனிலி ; worthless person . 

ஊதியொடுக்கம் idiyodukkam , பெ . 

udiyodukkam , பெ . ( n . ) மூச்சு ; 

breathing, respiration . ( சா.அக.) . 
ஊதாரியாய் நானழியா வண்ணம் ” ( பாடுது .63 , பந்து ) . 

( ஊதி + ஒடுக்கம் . ] 
( ஊது + ஆளி - ஊதாளி – ஊதாரி. ஊதுதல் பறக்கச் 
செய்தல் , வீணடித்தல் . ) 

ஊதில் Udil, பெ . ( n . ) 1. பாம்பாட்டிகள் ஊதுங் குழல் ; 

a kind of musical pipe, used by snake charmers. 
ஊதாரித்தனம் idarittanam , பெ . ( n . ) 1. அழிப்பு ; 

2. குழந்தைகள் ஊதுங்கருவி ; toy pipe for children . 
wasting , destruction . 2. வீண்செலவு; wasteful, immode 

( Tinn . ). ( செ.அக. ). 
rate spending . ( ஆ.அக. ) . 

(ஊது – ஊதில் . இல் சொல்லாக்க ஈறு . ) 
( ஊதாரி + தனம் . ] 
ஊதாரிபடு -தல் 

ஊதிலி Udili, பெ . ( n . ) ஊதில் பார்க்க ; see idil. 
udari - padu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 
கேடுறுதல் ; to become damaged , spoiled , impaired , (ஊதில் + இ . இகரம் ஒருமை 

குறித்த ஈறு . ] 
blighted . உடலூதாரி பட்டொழிய " (திருப்பு . 904) . ஊதின பொன் udina - pon, பெ . ( n . ) புடமிட்ட பொன் ; 
( ஊது + ஆர் + இ - ஊதாரி + படு . ஊது = பறக்கச்செய்தல் , 

refined gold. ( சா.அக.). 
போகச் செய்தல் , இழத்தல் , அழிவுறல் , கேடு . ஆர் = ஆர்தல் . 

( ஊது + இன் + அ - ஊதின + பொன் இன் சாரியை . அ 
இகரம் - தொ.பொ.ஈறு . ] 

பெ.எ.ஈறு . ] 


ஊதினமரம் 


180 


ஊதுவத்தி 


+ அ 


ஊதினமரம் ūdina -maram , 

பெ . ( n . ) வண்டு ம . ஊதுகட்டி , 
துளைத்த மரம் ; tree pierced by beetle . ( சா . அக .) . ( ஊது + கட்டி . ஊதுதல் = ஊதி உருக்குதல் . உருக்கியுருக்கித் 
( ஊது + இன் ஊதின + மரம் . இன் சாரியை . அ தூய்மை செய்த சொக்கவெள்ளி. ) 
பெ.எ.ஈறு . ] 

ஊதுகலம் idu - kalam , பெ . ( n .) உரல் ; vessel used 
ஊதின வெள்ளி Udina - velli, பெ . ( n . ) நெருப்பிலிட்டுக் 

for pounding grains for removing husk mortar . 
கலப்பின்றி ஊதியெடுத்த சொக்க வெள்ளி ; wrought ( சா . அக .) . 
silver ; purified silver . ( சா . அக.) . 

[ ஊது + கலம் . ) 
( ஊது + இன் ஊதின + வெள்ளி. இன் சாரியை . 

ஊதுகாமாலை Udu - kamalai, பெ . ( n . ) காமாலை 
அ பெ.எ. ஈறு . ) 

நோய்வகை ; jaundice with dropsy . “ ஊதுகாமாலை 
ஊது - தல் Udu-, 5.செ.குன்றாவி : ( v.t ) 1. குழல் முதலி சோகை ( திருப்பு 790 ) ( செ . அக.) 
யன ஊதுதல் ; to blow , as a wind 

a wind instrument. 

( ஊது + காமாலை.) 
“ஊதுகின்ற குழலோசை (திவ்.பெரியாழ் .3,6,1 ) , 2. ஊதுகுழல் idu -kulal, பெ . ( n . ) 1. ஊதும் இசைக்குழல் ; 
தீ எரிய ஊதுதல் ; to blow , as a fire , to kindle a 

musical pipe . 2. நெருப்பூதுங்குழாய் ; blow pipe. 
blaze . 3. விளக்கு முதலியன அவிய ஊதுதல் ; to blow 

( செ.அக. ). 
out, as a lamp “ ஊழித்தீ யவிய வூதுவான் ( கம்பரா.கும் 
பக .311 ) . 4. நோவு தீர ஊதுதல் ; to blow , breathe [ஊது + குழல் . ] 
upon , in order to allay pain . 5. துளைத்தல் ; to gnaw / ஊதுகொம்பு Udu - kombu , பெ . ( n . ) கொம்பு இசைக் 
through and bore holes , as a beetle, to injure by drilling. கருவி (திவா . ); horn , used as a trumpet. 
through , as a moth . வண்டூதின மரம் . 6. பொன்னைப் 

[ஊது + கொம்பு . ) 
புடம் போடுதல் ; to refine with fire, as gold . ஊதின 
பொன் . 7. நுகர்தல் ; to feed on , as bees honey . 
" பாய்ந்தூதிப்படர்தீர்ந்து " ( கலித் .66 ) . 8. சூடாற்ற 
ஊதுதல் ; to blow over to cool a liquid . 9. துகள் 
நீக்க ஊதுதல் ; to blow chaff away . 10. ஊத்தாம்பை 
ஊதுதல் ; to blow pipe . 11. காய்களை மூட்டம் போட்டு 
ஊதிப் பழுக்க வைத்தல் ; fumingation to ripen unripe 
fruit . 12. நோயாளி உடம்பிற்குள் ஊதி மந்திரித்தல் ; 
to blow on a patient s body to cure by enchantment. 
13. உடல் வீங்குதல் ; swelling . 

[ உல் - ஊல் – ஊது . ) 
ஊது - தல் Udu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. வண்டு முதலிய 

ஒலித்தல் ; to hum , as bees or beetles, in getting 
out honey from flowers சேவடிக்கே சென்றூதாய் கோத் 

ஊதுகொம்பு 
தும்பீ " (திருவாச . 10,1 ) . 2. வீங்குதல் ; to swell , as 

ஊதுமாக்கூழ் idu - md - k - kul, பெ . ( n . ) 
the stomach after eating; to be inflated . ஊதியூதி 

ஒருவகை 
வயிறுள்ளனவெல்லாம் . ( சூளா.சுயம் . 15 ) . 3. துருத்தி 

யுணவு ; a kind of pasty pudding. ( செ . அக.) . 
யாற் காற்றெழுப்புதல் ; to blow with bellows with a [ஊது + மாவு + கூழ் . ] 
blow - pipe . "ஊதுலைக் குருகி னுயிர்த்து " ( மணி .2,43 ) . ஊதுமுகம் 

ஊதுமுகம் idu - mugam , பெ . ( n . ) 1. மாழைகளை 
( செ.அக. ). 

யுருக்கும் உலைவாயில் ; forge ; melting furnace. 2 . 
ம . ஊதுக ; க . ஊது , ஊதலு , ஊதிகெ ; கோத . ஊத ; கொலா . உருகி நிற்கும் நிலைமை ; state of fusion . 3. வீங்கிய 
ஊந்த் ; நா . ஊந்த் ; கட . ஊந்த ; கோண் . உக் காரை , உதானா ; முகம் ; swollen or bloated face . 4. பருத்த முகம் ; 
கூய் . ஊகுடி ; பர் . ஊத் ; குவி . ஊகலி . 

bloated face . ( சா . அக.) . 
[ உல் - ஊல் - ஊது . ) 

( ஊது + முகம் . ] 
ஊது Udu, பெ . ( n . ) ஊதுகுழல் ; trumpet, esp . toy ஊதுவத்தி Udu - vatti, பெ . ( n . ) நறுமணச் சரக்குத் 
trumpet. ( செ.அக. ). 

தீற்றிய குச்சி ; incense stick , joss stick . ( செ . அக. ). 
[ உல் – ஊல் – ஊது ( மு.தொ.பெ. ) . ) 

ம . , க . , பட , ஊதுபத்தி ; Skt. vartti ( a wick ) . 
ஊதுகட்டி Udu - katti, பெ . ( n . ) சொக்கவெள்ளி ; silver [ ஊது + வத்தி ஊது = பெருகுதல் , பரவுதல் . வல் = கல் . வல்லி 
of the purest kind . ( செ . அக .) . 

- வன்னி 

கற்களை உரசுவதால் உண்டான தீ . வத்தி 
தீப்பற்றக்கூடியது . ] 


I 


ஊதுவத்திநோய் 


181 


ஊமணை " 


- 


= 


ஊதுவத்திநோய் dduvatti - noy, பெ . ( n . ) நெற்பயிருக்கு ஊப்பு ippu, பெ . ( n . ) ஊப்பம் பார்க்க; see ippang . 
உண்டாகும் நோய் வகை ; disease of paddy crops . 

ஊப்பை ippai, பெ . (ni) பன்றியைப்போல் தின்னுகை; 
(Loc ) . 

gluttony , as of a pig. ( Tinn ) ( செ.அக.). 
( ஊதுவத்தி + நோய் .) 

( ஊ ஊப்பு – ஊப்பை . ) 
ஊதுவாரம் Uduvaram , பெ . ( n . ) 1. வெள்ளி ( மூ.அ. ) ; 
silver 2. வெள்ளிமீன் ; Venus . 3. வெள்ளிக்கிழமை ; 

ஊபம் dbam , பெ . ( n .) 1. போரின் அணி ; battle array . 
Friday. In plain language , meltable day of the week; 

2. குறைத்தலையுடல் ; headless trunk . 
the Tamil word velli connoting the metal silver as well 

( ஊப்பம் – ஊபம் . ] 
as the Planet Venus , a periphrastic method of denoting ஊபு - தல் Ubu- 7.செ.கு.வி. ( v.i. ) 1. ஊதுதல் ; 
silver . ( செ.அக. ). 

to blow. 2. சூடேற்றுதல் ; to heat . 
( ஊது வாரம் . ஊது ஊதி உருக்கிய வெள்ளி. 

[ உல் – உலுப்பு – ஊபு ( கொ.வ.) .] 
ஊதுவாரம் = உருக்கிய வெள்ளியைப்போல் ஒளிரும் வெள்ளி 
மீன் , அம்மீன் பெயரிலமைந்த வெள்ளிக்கிழமை .) 

ஊபு Ibu , பெ . 

பெ . ( n . ) 1 . வீச்சு ; blow , stroke. 

2. கதிர் நுனி ; tip of the con . 3. வெப்பம் ; heat. 
ஊதுவிரியன் idu - viriyan, பெ . ( n. ) தீண்டுவதனால் 
உடம்பை வீங்கச் செய்யும் ஒருவகை விரியன் பாம்பு ; 

[ உல் – உலுப்பு – ஊப்பு 

ஊப்பு – ஊபு . ( கொ.வ.) . ) 
a kind of viper, whose bite causes swelling of the whole ஊம் Um , பெ . ( n . ) 1. ஊமை ; ( onom . ) dumbness , from 
body . ( செ.அக.). 

its being the ordinary ejaculation of a dumb person . 
[ ஊது + விரியன் . ] 

ஊமுஞ் செவிடும் ( மணி .12,97 ) ( செ.அக. ) . 
ஊதுவெள்ளி Udu - velli, பெ . ( n . ) ஊதுகட்டி பார்க்க ; 

2. செயற்பாடின்மை ; inactiveness . 3. பயனின்மை ; 

uselessness . 4. தீங்கு ; evil. 
see ūdu -katti. 

ம. ஊம ; க . ஊமெ . 
[ ஊது + வெள்ளி. ) 

[ உம் – ஊம் . உம் பேசாமலிருக்கும் குறிப்பிடைச்சொல் . ] 
ஊதுளை idulai, பெ . ( n . ) நீர்நிலைகளின் ஓரங்களில் 

விளையுமோர் வகைப் பூண்டு ; plant found growing ஊம்பு - தல் Umbu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) சப்புதல் ; 
generally at the margins of places where water remains to suck . விழிகட்பேய் புண்ணளைந்து கையூம்பப் போர் 
stagnant. ( சா.அக. ) . 

மணலூர் வென்றதே . (Insc. செந்.பத் .6,11 ) ( செ.அக. ) . 
( ஒது – ஓதம் ( நீர் ). ஓதம் – ஒதுள் –- ஓதுளை - ஊதுளை 

ம . ஊம்பு . 
= நீர்க்கால் பகுதிகளில் வளரும் பூண்டு . ) 

( உறும்பு – உறுப்பு – ஊப்பு 

ஊப்பு – ஊம்பு . ] 
ஊதை Udai, பெ . ( n . ) 1. காற்று (திவா . ); wind , gale . ஊமச்சி umacci, பெ . ( n . ) 1. மூங்கைப்பெண் ; dumb 

2. வாடைக்காற்று ; cold wind . பனிப்புலர்பாடி ...... woman , she who is dumb . 2. ஒருவகை நத்தை ; roman 
ஊதையூர் தர ( பரிபா .11,84 ) . 3. வளி நோய் ; 

snail, Helix Pomatia . 3. மட்டி ; common cockle . codium 
rheumatism . “ தலைவலி பன்னமைச்ச லூதை ( தைலவ . edule . ( செ.அக. ). 
தைல .7 ) . 

( ஊம் – ஊமத்தி – ஊமச்சி . ) 
( ஊ - ஊது – ஊதை ( வீசுவது ). ஊதை > வ . வாத . 
வடமொழியாளர் 

என்பதை 

மூலமாகக்கொள்வர். ஊமணாமூஞ்சி Umana -muhji, பெ . ( n . ) 1. பொலிவற்ற 
அது " ஊ " என்பதன் திரிபே . ( வ.மொ.வ .97, வே.க .96 ) . ) முகமுள்ளவன் - ள் ; stupid , sullen , pouting person ; one 

with an ugly or forbidding countenance. 2. பேசுந்திறமில் 
ஊதைக்காற்று Udai- k - kanu , பெ . ( n . ) ஊதற்காற்று 

லாதவன் ; one who is unable to speak with ease . 
பார்க்க ; see udar -karu . 

( செ.அக. ). 
[ஊதை + காற்று . ) 

( உம் – உம்மணம் + மூஞ்சி . முகம் - மூஞ்சி ( கொ.வ.) . ] 
ஊப்பம் ippam , பெ . ( n . ) 1. உயர்ச்சி , எழுச்சி ; height , 

ஊமணி Umani, பெ . ( n . ) ஆட்டின் கழுத்தில் தொங்கும் 
elevation . 2. தலையற்ற நெடுந்தோற்றம் ; headless 

இரட்டைத் தொங்குவால் தசைக்காம்பு ; a kind of 
appearance . 

wattle or excrescense under the neck of goats and sheep. 
[ உ - உப்பம் – ஊப்பம் . ) 

மறுவ . அதர் . 
ஊப்பம் ippam , பெ . ( n . ) வெப்பம் ; heat. 

( ஊன் - ° + மணி . ஊன் = தசை . ) 
[உல் – உலுப்பம் - ஊப்பம் . ) 

ஊமணை Umanai, பெ . ( n . ) பேசுந்திறமற்றவன் ; one 
ஊப்பு - தல் Uppu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) உறிஞ்சுதல் , 

unable to speak freely . 
உறுப்புதல் , பருகுதல் , உட்கொளல் ; to suck. 

( உம் – ஊம் + அணை . ( சொல்லாக்க ஈறு ) . ) 
( உறும்பு - உறுப்பு ஊப்பு . ) 


ஊமணை ? 


182 


ஊமை 


ஊம் 


ஊமணை Umanai, பெ . ( n . ) அழகற்றது ; that which | ஊமற்கச்சி Umar- kacci , பெ . ( n . ) உலர்ந்த பனங்கொட் 
is defective , misshappen , clumsily made . ( செ.அக.). 

டையின் பாதி ; half of a dried palmyra nut . ( W ) . 

( செ.அக.). 
( உம் 

அணை - ஊமணை பொலிவு 
வெளிப்படாதது . ) 

( ஊமல் + கச்சி . ) 
ஊமணைச்சட்டி ப்manai - c - cati, பெ . ( n . ) சூளையில் ஊமற்கரி umar - kari, பெ . ( n . ) பனங்கொட்டைக்கரி 
நன்றாய் வேகாத சட்டி ( யாழ்ப் . ); half baked earthen 

( யாழ்ப் . ); charcoal made of palmyra nuts , used by 
pot, misshappen and easily broken . ( செ.அக. ). 

blacksmiths . ( செ.அக. ). 
( உம் – ஊம் + அணை - ஊமணை + சட்டி - ஊமணைச்சட்டி 

( ஊமல் + கரி . ) 
வேகும் செயலுறாதது . ) 

ஊமன் uman, பெ . ( n . ) 1. ஊமையன் ; dumb man . 
ஊமணைச்சி Umanaicci, பெ . ( n . ) அழகற்றவள் 

" ஊமன் கண்ட கனா " ( திரிகடு .7 ) . 2. கூகை ; owl. 
( யாழ்ப் . ); she who is ugly . ( செ.அக. ). 

3. பெருங்கோட்டான் ; a kind of big owl , சிறுகூகை 
( ஊமணை – ஊமணைச்சி . ) 

யுட்கவிழிக்க வூமன் வெருட்ட ( பதினொ.காரைக் . 
ஊமணையன் Umanaiyan பெ . ( n . ) அழகற்றவன் மூத்த .2,3 ) ( செ.அக. ) . 
( யாழ்ப் . ); he who is ugly . ( செ.அக.). 

ம . ஊமன் ; க . ஊமெ . 
[ ஊமணை + அன் . ) 

( ஊம் – ஊமன் . ) 
ஊமணையுரல் ப்mani-y-ural , பெ . ( n . ) நடுப்பாகம் ஊமன் குரங்கு imag - kurangu , பெ . ( n . ) ஓர் இனக் 
ஒழுங்காய்ச் செய்யப்படாத உரல் ( வின் . ) ; mortar 

குரங்கு ; a variety of monkey . ( சேரநா . ). 
that is not well formed in its waist. ( செ.அக. ). 

( ஊம் + அன் – ஊமன் + குரங்கு . ) 
( ஊமணை + உரல் . ) 
ஊமத்தங்கூகை Umattan - kugai, பெ . ( n. ) கோட்டான் ஊமாண்டி ப்mandi, பெ . ( n . ) 1. பூச்சாண்டி ; bugbear . 

2. பிள்ளை விளையாட்டுவகை ; play among children , 
வகை ; a species of a very large size owl. ( W ). 
( செ.அக. ). 

to frighten each other . ( W. ) . ( செ.அக. ). 
( ஊமத்தம் + கூகை . ) 

[° + ஆண்டி . ) 
ஊமத்தஞ்செடி imattar- Sedi, பெ . ( n . ) ஊமத்தை ஊமாண்டிகாட்டு - தல் umandi -kattu ,, 5.செ.கு.வி. 
பார்க்க ; see Umattai. 

( v.i. ) பிள்ளைகளை அச்சமுறுத்துதல் ( யாழ்ப் . ); 

to frighten children with a bugbear . ( செ.அக. ). 
( ஊமத்தம் + செடி . ] 
ஊமத்தம் Umattam , பெ . ( n . ) ஊமத்தை பார்க்க ; see 

( ஊம் + ஆண்டி + காட்டு . ] 
umattai. 

ஊமிள் umil, பெ . ( n . ) சிறு பூளை ( மலை . ); common 
( ஊமத்தை ஊமத்தம் . ) 

way side weed . ( செ.அக. ). 
ஊமத்தை umattai, பெ . ( n . ) 1. செடி வகை ( திவா. ) ; 

( ஊம் + இல் = ஊமில் – ஊமிள். ) 
thorn - apple. 2. வெள்ளூமத்தை (திவா.); white flowered ஊமுட்டை Umuttai, பெ . ( n . ) கெட்ட முட்டை ; rotten 
thorn - apple. 3 . கருவூமத்தை ; purple stramony . 

egg . 
( செ.அக. ). 

( ஊழ் முட்டை – ஊமுட்டை ( மு.தா .313) . ] 
ஊமத்தையின் வகைகள் : 1. வெள்ளூமத்தை , 2 . 
கருவூமத்தை , 3. அடுக்கூமத்தை , 4. பேயூமத்தை , 5 . 

ஊமெனல் um - enal, பெ . ( n . ) இசைவு , கவனங்களின் 
மருளூமத்தை , 6. பொன்னூமத்தை , 7. நீல ஊமத்தை . 

குறிப்பு ; onom . expr. signifying assent, attentiveness . 

( செ.அக.) . 
ம . ஊமத்தன் . 

( உம் + எனல் - உம்மெனல் - ஊமெனல் . ] 
(உன்மத்தம் – ஊமத்தை . ( மு.தா .196 ) . ) 
ஊமத்தைக்கூடு Umattai- k - kidu , பெ . ( n . ) கிளிஞ்சல் ; 

ஊமை Umai, பெ . ( n . ) 1. மூங்கைத்தன்மை ; dumbness . 
bivalve shell . ( சா.அக.). 

" கூன் செவிடூமை " (திருவிளை.எல்லாம் .10 ). 2 . 

வாயிலி ; dumb person. உன்மகடா னூமையோ " 
[ ஊமத்தை + கூடு . ) 

( திவ்.திருப்பா .9 ). 3. ஒலிக்குறைவு ; dullness of sound , 
ஊமல் Umal, பெ . ( n . ) கிழங்கு கழிந்த பனங்கொட்டை as in a coin that has no proper ring. ஊமைப்பணம் . 

( யாழ்ப் . ); dried hollow shell of the palymyra seed 4. ஒரு இசைக்கருவி ; ancient war drum . “ஊமை 
after it has been put into the ground and has struck சகடையோ டார்த்த வன்றே . " ( கம்பரா.பிரமாத் .5 ) . 5 . 
root. ( செ.அக. ). 

கீரி ( அக .நி . ); mongoose. ( செ.அக.). 6. வாய்பேசாமல் 
[ உம் – ஊம் + அல் - ஊமல் = காய்ந்தது . உலர்ந்தது . ) 

அமைதியாய் இருப்பவன் ; one who is silent. 7 . 
இளைய அம்மா ; step - mother . ( சேரநா . ) . 


ஊதுவிரியன் 


ஊமத்தை 


ஊளாமீன் 


ஊற்றுப்பறி 


ஊமை 


183 


ஊமைச்சொறி 


ம . ஊம ; க . , பட .. ஊமெ . 

ஊமைக்காய்ச்சல் Umai-k -kayccal, பெ . ( n. ) வெளிக் 
( ஊம் - ஊமை ( சு.வி .99) . ) 

காட்டாத காய்ச்சல் ; latent or masked fever , dumb 

ague. ( சா.அக.) . 
ஊமை umai, பெ . (n . ) 1. சிப்பி ; conch . ( நாமதீப . ). 

[ஊமை + காய்ச்சல் . ) 
2. ஊமச்சி ; roman snail. ( நாமதீப . ). 3. மெய்யெழுத்து ; 
consonant. “ஊமை வியஞ்சன மெய் " ( பேரகத் .27 ) ஊமைக்காயம் Emai-k- kayam, பெ . ( n. ) முரட்டடியால் 
( செ.அக. ). 4. கிளிஞ்சல் ; bi- valve shell. 5. மூன்று 

வெளிக்குக் காயந்தெரியாது உண்டான உள்வீக்கம் ; 
மாதத்திய கருப்பிண்டம் ; foetus three months old . 

internal injury from blows that do not produce any visible 
( சா.அக.) . 

wound on the skin . .( செ.அக . ). 

( ஊமை + காயம் . ] 
(ஊமை = உள்ளீடற்றது , சிப்பி , கிளிஞ்சல் . உரு = கரு . உரு 
– உரும் – ஊம் – ஊமை = கருப்பிண்டம் . ) 

ஊமைக்கிளாத்தி Umai-k - kilatti, பெ . ( n . ) கடல்மீன் 

வகை ; trigger - fish, buff in colour . ( செ.அக. ). 
ஊமைக்கட்டி Umai - k - katt, பெ . ( n. ) 1. முகங்கொள் 

(ஊமை + கிளாத்தி . ) 
ளாத சிலந்திக்கட்டி ; blind boil, boil that does not 
gather to a head . 2. கூகைக்கட்டி ( வின் . ) ; mumps . 
( செ.அக.). 


(ஊமை + கட்டி . ) 
ஊமைக்கடுப்பு Umai - k - kaduppu, பெ . ( n . ) ஊமை வலி ; 
dull pain . ( சா.அக. ). 


[ ஊமை + கடுப்பு . ] 


ஊமைக்கணவாய் umai - k - kanavay , பெ . ( n . ) மீன்வகை 

( வின் . ) ; a species of cuttlefish . ( செ.அக. ). 


(ஊமை + கணவாய் . ) 


ஊமைக்கணவாய் 
ஊமைக்காடை umai-k -kadai, பெ . ( n . ) ஒருவகைக் 

காடை ; slow quail that does not rise at once - Coturnix 
textilis. ( சா.அக. ). 

(ஊமை + காடை . ] 
ஊமைக்காய் Umai - k -kay, பெ . ( n . ) 1. பருப்பற்ற காய் ; 

fruit that does not have seed , as a withered palmyra 
fruit . (Loc . ) ( செ.அக. ). 2. தசைப் பற்றில்லாத காய் ; 
any fruit without pulp or kernal inside , c.f. a tender coronut 
( சா.அக. ) . 


ஊமைக்கிளாத்தி 
ஊமைக்கூறன் umai - k - kiran, பெ . ( n . ) ஊமையன் 
பேச்சு ; inarticulate sounds uttered by a dumb person . 
ஊமைக் 

கூறனாகக் கூப்பிடுவது ( ஈடு .2,1,3 ) . 
( செ.அக. ) . 

( ஊமை + கூறன் . ) 
ஊமைக்கோட்டான் Umai - k - kottan பெ . ( n . ) 1. கோட் 

டான் ; large species of owl. 2. பேசத் தெரியாமல் 
விழிப்பவன் ; one who merely stares or blinks and 
gives no answer , like an owl . ( செ.அக. ). 

( ஊமை + கோட்டான் . ) 
ஊமைக்கோட்டான் வெயில் umai - k - kotlan - veyil, பெ . 
( n.) மேகமூட்டத்தில் உறைக்கும் வெயில் ; clouded 
but scorching sunshine . ( செ.அக. ). 

( ஊமை + கோட்டான் + வெயில் . ) 
ஊமைச்சி Umaicci, பெ . ( n . ) 1. ஊமைப்பெண் ; dumb 

woman . 2. கடல்மீன்வகை ; trunk - fish , light brown , 
ostracion comutus. 3. நத்தை வகை ( வின் . ) ; cockle, 
cardium edule. ( செ.அக. ) . 

( ஊமை ஊமைத்தி – ஊமச்சி . ) 
ஊமைச்சொறி Umai - c - com , பெ . ( n . ) சொறி வகை ; 
skin marked by violent itching, prurigo . ( செ.அக.). 
(ஊமை + சொறி . ) 


[ஊமை + காய் . ) 


ஊமைத்தசும்பு 


ஊர் - தல் 


184 


ஊமைத்தசும்பு Umai - k -tasumbu , பெ . ( n . ) வாயில்லாத ஊமையெழுத்து umai - y - eluttu , பெ . ( n . ) 1. மெய்யெ 

குடம் ; earthen pot which is without a mouth , but ழுத்து ; consonant , being mute . 2. ஓம் என்னும் 
is porous to absorb water. ஊமைத் தசும்புள் நீர் உள்ளகமான மந்திர எழுத்து ; the mystic syllable om . 
நிறைந்தாற்போல ஆனந்த மயமான ஒளி மாணாக் " மறை நான்கின் முதற்கிடந்த வூமையெழுத்து ( குற்றா . 
கர்க்கு நிறைதலின் (திருமுரு.112 ,உரை) . ( செ.அக. ). தல திரிகூடமலை. 34 ). ( செ . அக .) . 
[ ஊமை + தசும்பு . ] 

(ஊமை + எழுத்து . ) 
ஊமைத்தனம் Umai - t -tanam, பெ . ( n . ) 1. பேச முடி ஊமை விளையாட்டு umai - vilaiyattu , பெ . ( n . ) பிள்ளை 

யாமை ; muteness ; inability to speak , mutism . 2. ஊமை விளையாட்டு வகை; play among children in which 
யாயிருத்தல் ; state of being dumb dumbness . 3.1 they imitate a dumb person . ( செ . அக.) . 
அமைதி காக்கும் தன்மை ; observance of silence. 

(ஊமை + விளையாட்டு . ) 
4. உரையாடாமை ; reservedness in speech - taciturnity . 
5. உடம்பினுள் காயம் அடைவதால் பேசுந்தன் 

ஊமை வீக்கம் Umai - vikkam , பெ . ( n . ) அடியினால் 
மையை இழத்தல் ; loss of the power of speech due 

வெளிக்குக் காயந் தெரியாது உண்டாகும் வீக்கம் ; 
to a central lesion - Aphemia . ( சா.அக. ) . 

contusion , swelling on account of a bruise . ( 618.914 .). 

ம . ஊமை வீக்கம் . 
( ஊமை + தனம் . ] 

(ஊமை + வீக்கம் . ) 
ஊமைத்தேங்காய் umai- k-terigay, பெ . ( n . ) 1. நீராடாத் 

தேங்காய் ; coconut in which the milk does not sound ஊமை வெயில் umal-veyil , பெ . ( n . ) ஊமைக்கோட் 
when shaken . 2. உள்ளே ஒன்றுமில்லாத தேங்காய் ; 

டான் வெயில் பார்க்க ; see umai - k - koittan veyil. 
coconut that is useless , having no kernel . ( செ . அக.). ம . ஊமை வெயில் . 
ம . ஊமைத்தேங்ங . 

(ஊமை + வெயில். ) 
(ஊமை + தேங்காய் . ) 

ஊய் - தல் ty- 2.செ.கு.வி. ( v.i. ) பதனழிதல் ; to 
ஊமைப்பூச்சி Umai - p - picci, பெ . ( n . ) அட்டை ; leech . become overripe, to deterioate , to decay . ( யாழ் . அக .) . 
( சா . அக .) . 

( செ.அக. ) . 
( ஊமை + பூச்சி . ) 

( உல் + ஊல் - ஊழ் - ஊய். ) 
ஊமைமணி umai- mani, பெ . ( n . ) நாக்கில்லாத மணி ; ஊய்ந்துபோ- தல் dyndu- po , 6.செ.குன்றாவி . ( v.t. ) 
tongueless bell . 

ஊமைமணியாட்டுகினு மோசை பெருவாரி நோயாலிறத்தல் ; to die in plague or 
ஒழிந்தாற்போல் ( ஒழிவி . துறவு. 9) . 

pestilence. ( சா.அக. ) . 
(ஊமை + மணி . ] 

ஊய்ந்து + போ . ] 
ஊமைமரம் Umai - maram , பெ . ( n . ) மலை வேம்பு ; ஊயல் uyal, பெ . ( n . ) ஊஞ்சல் ; swing. 
hill - neem - Melia semperriren . ( சா.அக. ). 

தெ . உய்யால . 
( ஊமை + மரம் . ) 

(உந்தல் — உஞ்சல் – ஊஞ்சல் – ஊசல் – ஊயல் ( சு.வி .40 ) . ] 
ஊமையடி umai - y - adi, பெ . ( n . ) குருதிக்காய முண்டாக் ஊர் -தல் -, 2.செ.கு.வி. ( vi.) 1. அடர்தல் ; to 

காத அடி ; contused wound , bruise ( Tinn . ) . ( செ.அக. ). come to close quarters. வெஞ்சம மூர்ந்தமரு ழக்கி " 
ம . ஊமையடி . 

( சிலப் .27,28 , அரும் .) . 2. நகர்தல் ; to move slowly, 
(ஊமை + அடி . ) 

to creep as a infant, to crawl, as a snake. நந்தூரும் 
ஊமையறுவாள் Umai - y - aruval, பெ . ( n . ) முட்டை ; egg. 

புனனாட்டின் ( பாரத .கிருட்டிண .11 ) . 3. பரவுதல் ; to 

spread , circulate, as blood , to extend over a surface , 
( சா . அக . ) . 

as spots on the skin. " இவக்காணென் மேனி பசப்பூர்வது " 
(ஊமை + அறுவாள் . கற்காலத்துக் கற்கோடரி போன்ற வடி ( குறள் . 1185 ) . 4. வடிதல் ; to flow , as juice from 
வொப்புமை யுடையதாக முட்டையின் தோற்றம் காணப் the sugarcane . கரும்பூர்ந்த சாறுபோல் " ( நாலடி . 34 ). 
படுதலின் ஒருசார் ஒப்புமை கருதி இட்ட பெயராகலாம் . ) 5. கழலுதல் ; to unloosen , - relaxed அவிர்தொடி 
ஊமையன் umaiyan , பெ . ( n . ) மூங்கையன் ; dumb , யிறையூர " ( கலித் . 100 ) . 6. சுற்றி வருதல் ; to go round . 
speechless man . ( செ.அக.) . 

[ உல் - ஊல் - ஊர். ] 
(ஊமை + அன் - ஊமையன் . ) 

ஊர் - தல் Ur-, 2.செ.குன்றாவி . (v.t.) 1. ஏறுதல் ; to 
ஊமையாமொழி Umaiya- moli , பெ . ( n . ) 

mount " பாசடும்பு பரியவூர் பிழிபு 
அசையா 

வந்தன்று 
மந்திரம் (திருமந் . 1611) ; the ajapa mantra . 

தேர் ( ஐங்குறு .101 ) . 2. ஏறிநடத்துதல் ; to ride , as 
( ஊமை + ஆ + மொழி . ) 

a horse , to drive as a vehicle . சிவிகை பொறுத்தானோ 
டூர்ந்தானிடை " ( குறள் .37 ) . ( செ.அக. ). 


14 


(ஊய் – 


.... 


31 


ஊர் - தல் 


185 


ஊர்க்குருவி 


ஊரு 


ம . ஊருக ; க . உரிசு , உச்சு ; துட . உச்த் ; தெ . ஊடு ; நா . ஊர்க்கதை ir - k - kadai, பெ . ( n. ) 1. ஊர்ப்பேச்சு; rumour , 
உயப் ; கொலா . உட்பேங் , ஊர்பேங் ; குரு . உர்னா . 

country talk . 2. வம்பு ; gossip . ( செ.அக. ). 
[ உல் - ஊல் - ஊர் . ) 

[ ஊர் + கதை . ) 
ஊர் - தல் Ur , 2.செ.குன்றாவி . ( v.t ) 1. நிலைகொள்ளு ஊர்க்கலகம் ur - k- kalagam , பெ . ( n . ) 1. ஊரிலுண்டா 
தல் , ஊன்றுதல் ; to set firmly, to plant. 2 , உட்கொள், குங் கலகம் ; village quarrel. 2. நாட்டுக்குழப்பம் ; 
உறிஞ்சு; to suck . ஊர்த்துயி ருன்னை யுண்ண insurrection . ( செ.அக. ). 
( சீவக .2286 ). ( செ.அக. ). 

( ஊர் + கலகம் . ) 
க . ஊர் ; து . ஊரு (நிலைகொள் , ஊன்று ) . 

ஊர்க்கலாபம் ur - k - kalibam , பெ . ( n .) மக்கட்குளுண்டா 
[உல் = பொருந்துதல் , தங்குதல் . உல் – ஊல் - ஊர். ஊல் குங் கலகம் ; revolt civil disorder . ( W.) . 
+ து - ஊன்று எனச் சொல்லாக்கம் பெறுதலை ஒப்பு நோக்குக. ) 

( ஊர் + கலாபம் . கலகம் – கலாபம் . ] 
ஊர் ப்r , பெ . ( n. ) 1. ஊர்கை; going, riding. “ ஊருடைத் ஊர்க்கழஞ்சி ur- k -kalari, பெ . ( n . ) மக்கட்குளுண்டா 
திண் புரவி யுலைத்தனள் ( சேதுபு.தேவி .43 ). 2 . 

குங் கலகம் ( வின் . ) ; insurrection . ( செ.அக. ). 
வாழும் ஊர் ; village, town, city . ( தொல்.பொருள் .37 ). 
3. இடம் ; place . ஓரூரிரண்ட ஃகமாயிற் றென்று " 

( ஊர் + கழஞ்சி . கலாம் - கலஞ்சி – கழஞ்சி ( கொ.வ. ) . ) 
( சீவக .2087 ) . 4. ஊரிலுள்ளார் ; resident population. | ஊர்க்கழஞ்சி ir -k-kalahiji, பெ . ( n . ) ஊர்க்கழஞ்சு 
மயலுஞ் சேரியோரும் " ( இலக்.வி .563 ). 

பார்க்க ; see ur - k -kalariju ( T.A.S.1,165 ) . 
5. திங்கள் , பகலவனைச் சூழும் பரிவேடம் ; halo 
round the sun 

or moon . " செங்கதிர் தங்குவதோ ஊர்க்கழஞ்சு ir- k - kalariju, பெ . ( n . ) ஒரு பழைய வரி 
ரூருற்றது " ( கம்பரா .சரபங் : 9) ( செ.அக. ). 

வகை: ancient tax . ( செ.அக. ) ( S.I.I.ii , 425 ) . 
6. வட்டம்; circle . 

ம . ஊர்கழஞ்சு. 
ம . ஊரு ; கை . உர் ; இரு . ஊரு ; க . , பட . ஊரு , ஊர் ; துட . ( ஊர் + கழஞ்சு. ) 
ஊர் ; கோத . ஊர் ; குட , ஊரு , ஊரி ; து . ஊரு ; தெ . ஊரு ; 
நா . ஊர் ; கொலா . ஊர் , Heb. ar; In., Bab. er ; Assyrian. uri, 

ஊர்க்கள்ளி ur - k - kalli, பெ . ( n . ) ஓர்வகைக் கள்ளி 
Acadian . uri; Pkt. ir . 

அதாவது கொம்புக் கள்ளி ; any spurge , of the 

Eupborbia genus grown near a village or in a country, 
[ உ – உல் – ஊல் – ஊர். ஊர்தல் = தங்குதல் , ஓரிடத்தில் 

but it generally refers to the creeper kalli - sarcostemma 
நிலைகொள்ளல் , குடியேறுதல் . ] 

intermedium . 
“ ஊர்தியிற் கொண்டு போகப்படும் கூண்டு , குடில் , அல்லது 

( ஊர் + கள்ளி . ( வி.தொ. ). ] 
வீடு , வீட்டுத்தொகுதி ஊர் எனப்பட்டது ( ஒ.நோ. ) நகர்தல் 
= மெல்லச்செல்லல் " என்றும் இன்றும் நாடோடிகள் (nomads ) | ஊர்க்கற்செம்மை ir - k -kar - cemmal, பெ . ( n . ) புடமிட்ட 
மாடு , குதிரை முதலியவற்றின்மேல் தங்கள் குடிலைக்கொண்டு 

நிலை ; refinement 

of gold . ( l.m.P.cg.1027 ) 
போவதையும் , சில இடங்களில் ஒரே வீட்டிலிருந்து ஒற்றையூர் 

( செ.அக. ). 
எனப்படுவதையும் காண்க . " ( சு.வி .41 ) என்றும் பாவாணர் 
கூறியிருப்பினும் தங்குதல் . நிலைகொள்ளல் ( உல் – ஊல் [ உருக்கல் – ஊர்க்கல் ( கொ.வ. ) ஊர்க்கல் + செம்மை . ) 
- ஊர் - ஊருதல் ) என்னும் வேர்மூலமே பொருத்தமுடையதா 
கத் தோன்றுகின்றது . ஊர் என்னும் வினையடி , ஆகுபெயராய் ஊர்க்காரம் drkkiram , பெ . ( n .) உவர்க்காரம் ; fuller s 

earth . ( சா.அக. ). 
வண்டியை அல்லது ஊர்தியைக் குறிப்பதில்லை என்பதும் 
கவனிக்கத் தக்கது . 

(உவர் -- ஊர் + காரம் . ] 
ஊர்க்கணக்கன் ir -k -kanakkam, பெ . ( n . ) ஊர்க்கணக்கு ) ஊர்க்காவல் ir - k - kaval, பெ . ( n . ) ஊரைக் காப்பவன் ; 
பதவி மேற்கொள்பவன் ( கிராமக் கணக்கன் ) ; village 

தலையாரி (I.N.P.Tj.76 ); village watchman . 
accountant . 

க . ஊர்க்காவலிக . 
ம . ஊர்க்கணக்கன் ; க . ஊருக்கரண ; தெ . ஊர்க்கரணம் . 

( ஊர் + காவல் . ] 
( ஊர் + கணக்கன். ) 

ஊர்க்குருவி ur - k - kuruvi, பெ . ( n . ) அடைக்கலான் 
ஊர்க்கணக்கு ப்r - k - kanakku , பெ . ( n . ) ஊர்க்கணக்கன் 

( திவா . ); house - sparrow , passer domesticus . (திவா . ). 
பதவி ; post or appointment of a village -accountant. 

ம . ஊர்க் குருவி ; க . ஊரு குப்பி ; தெ . ஊருகுவ்வ ; பட . 
ம . ஊர்கணக்கு. 

குப்பிசி . 
( ஊர் + கணக்கு 

( ஊர் + குருவி . ) 


as 


ஊர்க்குறவர் 


ஊர்தி 


186 


ஊர்கொள்ளை ப்r - kollal, பெ . ( n . ) 1. ஊரில் நடக்குங் 

கொள்ளை ; robbery in a town by a gang of robbers, 
dacoity. 2. அதிகாரிக்கொள்ளை ; extortion by the 
headman of a village. ( W. ) , ( செ.அக. ). 3. கொள்ளை 
நோய் ; epidemic . 


( ஊர் + கொள்ளை . ) 


ஊர்கோலம் ur - kolam , பெ . ( n . ) ஊர்வலம் வருகை ; 
procession on festive occasions . ( செ.அக. ). 

[ ஊர் + கோலம் . கோலம் = அழகு , அழகிய காட்சி. ) 
ஊர்கோள் Ur - ko , பெ . ( n . ) ஒளிவட்டம் ; halo round 
the sun or moon . “ கூட்டழற் கதிரையூர்கோள் வளைத்த 

வா ( சீவக . 1136 ) . 
ஊர்க்குருவி 

( ஊர் + கோள் . கொள் – கோள் . ) 
ஊர்க்குறவர் ir - k -kuravar, பெ . ( n . ) திரியும் வழக்கத் 

தைவிட்டு ஓர் ஊரிலிருந்து வாழும் குறவர்; section | ஊர்ச்சோறு ப்rccdru , பெ . ( n . ) ஊரார்க்குக் கொடுக்கும் 
of the Kurava caste who have given up their nomadic 

விருந்து ; feast given to the villagers. 
life and have settled themselves in villages 

ம . ஊருச்சோறு . 
( ஊர் + குறவர் . ] 

[ ஊர் + சோறு . ) 
ஊர்க்கூட்டம் ப்r - k - kuttam , பெ . ( n . ) ஊரிலுள்ளோர் ஊர்த்தலைமை Ur- t - talaimai, பெ . ( n . ) நாட்டாண்மை ; 

கூடுங்கூட்டம் ; village crowd , gathering of people. office of village chief, position of the accredited headman 
( செ.அக. ). 

of a caste or guild community . ( செ.அக.). 
ம . ஊர்க்கூட்டம் . 

( ஊர் + தலைமை . ) 
( ஊர் + கூட்டம் . ) 

ஊர்த்தலையாரி ur - t - talai - y - ari, பெ . ( n . ) ஊர்க் 
ஊர்க்கூடு - தல் ir - k -- kudu-, 5.செ.கு.வி. ( v.i. ) ஊரார் காவற்காரன் ; village watchman . ( தாசில்.நா . ). 
திரளுதல் ; to throng in a body, as all the villagers 

( ஊர் + தலையாரி. தலையாள் - தலையாளி - தலையாரி . ) 
for any common purpose. ஊர் கூடிச் செக்குத் தள்ளுதல் 

ஊர்த்தலைவன் ir - t - talaivan, பெ . 
போல . ( பழ . ) . ( செ.அக. ). 

( n . ) ஊரின் 

தலைவன் ; headman of a village. 
[ ஊர் + கூடு . ] 

ம . ஊர்த்தலைவன் . 
ஊர்க்கூரம் Ur - k - kuram , பெ . ( n . ) பாகற்காய் ; bitter - fruit 
Mimordica charantia . ( சா.அக. ). 

( ஊர் + தலைவன் . ] 
[ ஊர் + கூரம் . ) 

ஊர்தண்டம் ur - tandam , பெ . ( n . ) ஊரின்மேல் சுமத்தும் 
கூலம் = தவசம் . கூழ் = தவசம் , தவசத்தால் செய்த உணவு . 

தண்டம் ; collection of community fine, fine imposed 
தெலுங்கில் கூழ் – 

on a village . ( சேரநா .) 
கூழம் + காய் - கூழங்காய் – கூரகாய் 
காய்கறிகளைக் குறிக்கும் . இங்கு கூரம் , காய்கறி குறித்துப் 

ம. ஊர்த்தண்டம் . 
பின்னர் , காய் வகைக்குப் பொதுப்பெயராயிற்று . 

( ஊர் + தண்டம் . ] 
ஊர்கொலை ur -kolai, பெ . ( n . ) பகைமேற் செல்வோர் 
நிரை கொள்ளுமுன் நிரைகாவலரைக் கொல்லும் ஊர்தா ( தரு ) -தல் urla-, 2.செ.கு.வி. ( v.i ) 1. ஊர்தல் ; 
புறத்துறை ; literary theme depicting the slaughter of to move slowly , crawl . 2. வீசுதல் ( பரிபா. 11,84 ); to 
herdsmen by the enemy before capturing the cows. blow , as the wind . 3. மிகுதல் ; to abound , to overpower. 
“ முற்றியவூர் கொலை " ( தொல்.பொருள் .58 ) . 

ஒன்றிய வேட்கை யூர்தர ( மாறன .560,உதா) . 
[ ஊர் + கொலை.] 

( ஊர் + ( தரு ) தா . ) 
ஊர்கொள் ( ளு ) -தல் Tr - ko/- , 16.செ.கு.வி. ( v.i.) 1. ஊர்தி Urdi, பெ . ( n . ) 1. ஏறிச்செல்லும் விலங்கு , 

சுற்றுவட்டங் கொள்ளுதல் (திருக்கோ .262 , உரை ) ; to பறவை , வண்டி முதலியன; vehicle; conveyance in 
have a halo as the sun or moon . 2. குறைவின்றி 

general. 2. ஆருடம் ; that which has risen , that 
மண்டலமாக ஒளிபரத்தல் ( திருக்கோ.262 , உரை ) ; to which has ascended. ஊர்தி குடையுதய மூன்றில் 
shine in its . fulness, as the moon . 

(சினேந் . 158 ). ( செ.அக. ). 
( ஊர் + கொள் . ) 

( ஊர் - ஊர்தி . ( வே.க .33 ) .] 


ஊர்நத்தம் 


187 


ஊர்மி 


ஊர்நத்தம் ur - nattam , பெ . ( n . ) 1. ஊரில் வீடுகள் pan supari among the residents of a place as in an 

கட்டுவதற்காக விடப்பட்டிருக்கும் இடம் ; site set invitation to a wedding. ( Loc . ) . ( செ.அக. ). 
apart for building purposes in a village . ( செ.அக. ). 2 . 

( ஊர் + பாக்கு . ) 
சிற்றூர்; hamlet or a village . (Insc.). 3. குடியிருப்பு : ஊர்ப்பாடு dr-p-pddu, பெ . (n.) பிறருடைய செயல்; 
group of homesteads in a village ( Loc ). 

others affairs, matters which concern other folk . 
( ஊர் + நத்தம் . நந்து – நந்தம் – நத்தம் . ) 

( செ.அக. ). 
ஊர்நாவு ir - naw , பெ . ( n . ) ஊரிலுள்ளோரது நா , ( ஊர் + பாடு . ] 
மக்கள் பேச்சு ; village - gossip. ( சேரநா . ) 

ஊர்ப்பு Uppu, பெ . ( n . ) உரிமை , பங்கு ; share, claim , 
ம . ஊர்ண்ணாவு . 

right. ( சேரநா. ). 
( ஊர் + நாவு. நா – நாவு . ] 

ம . ஊர்ப்பு . 
ஊர்நேரிசை ir - ner - isai, பெ . ( n .) தலைவனது ஊரை ( ஊர் - ஊர்ப்பு ( தாயஉரிமை ) . ] 

நேரிசை வெண்பாவாற் சிறப்பிக்கும் சிற்றிலக்கிய ஊர்ப்புரட்டு ir - p -purattu , பெ . ( n . ) பெரும் பொய் ; 
வகை ( இலக்.வி .830 ,உரை . ); poem , containing 50 , 

utter false - hood . ( W .) . ( செ.அக. ). 
70 , or 90 nerisai -venpa verses written in eulogy of the 

( ஊர் + புரட்டு . ] 
town or place of residence of the hero . 

ஊர்ப்புரளி ir - p - purali, பெ . ( n . ) 1. ஊர்க்குழப்பம் ; 
( ஊர் + நேரிசை . ) 

tumult, insurrection , general commotion . 2. eatiuum 
ஊர்ப்பகை ur - p - pagai, பெ . ( n . ) ஊரிலுள்ளாரோடு 

பார்க்க ; see ur - p -purattu . ( செ.அக.). 
கொள்ளும் எதிருணர்வு ( விரோதம் ) ; enmity with the 

[ ஊர் + புரளி. ) 
local residents of a place. ( செ.அக. ). 

ஊர்ப்புல் ir - p - pul, பெ . ( n . ) கோரை வகை ; creeping 
ம . ஊர்ப்பக . 

grass , Papyrus pangorei. ( மூ.அக. ) ( செ.அக :) . 
[ ஊர் + பகை. ] 

[ ஊர் + புல் . ] 
ஊர்ப்பட்டது ir- p- pattadu, பெ . ( n . ) மிகுந்தது ; great | ஊர்ப்புள் ப்r - p - pul, பெ . ( n . ) ஊர்க்குருவி ( சூடா.); house 
quantity , much . ( செ.அக. ). 

sparrow , passer domesticus ( செ.அக. ). 
( ஊர் + பட்டது . படுதல் = தோன்றுதல் , உண்டாதல் . ) 

ம . ஊர்க்குருவி ; க . ஊரு குப்பி . 
ஊர்ப்பட்டி ப்r - p - patti, பெ . ( n. ) 1. ஊரில் சுற்றும் நாய் ; 

[ ஊர் + புள்.) 
stray dog . 2. நாட்டு நாய் ; native dog. ( சேரநா . ) . 

ஊர்மணியம் ir - maniyam , பெ . ( n . ) 1. சிற்றூர் மேற் 
ம . ஊர்ப்பட்டி . 

பார்வை ; superintendance of a village . 2. சிற்றூரை 
( ஊர் + பட்டி . பள் - படு – பட்டி = கிடப்பது , ஓரிடத்திருப்பது . ] மேற்பார்ப்பவன் ; supervision of a village . ( செ.அக. ) . 
ஊர்ப்பழி ur - p - pali, பெ . ( n . ) ஊர்நிந்தை ; public censure; ( ஊர் + மணியம் . ] 
displeasure of the people in a village . ( செ.அக. ) . 

ஊர் மன்றம் ir - manram , பெ . ( n . ) ஊர்மன்று பார்க்க ; 
ம . ஊர்ப்பழி . 

see ir - manru. 
( ஊர் + பழி . ) 

( ஊர் + மன்றம் . ] 
ஊர்ப்பள்ளி ப்r - p - pall, வேடர்களுக்கென்றே ஊரில் ஊர்மன்று ir - manru, பெ . ( n . ) ஊர்ப் பொதுவிடம் ; 

கட்டப்பட்ட கட்டடம் ; exclusive building for the place for public gathering in a village, usu.situated under 
hunters of a parish . ( சேரநா . ). 

a tree . ( செ.அக. ). 
ம . ஊர்ப்பள்ளி . 

[ ஊர் + மன்று . ) 
[ ஊர் + பள்ளி . ] 

ஊர்மானியம் ir - maniyam , பெ . ( n . ) ஊர்ப் பொதுவூழி 

யத்துக்காக விடப்பட்ட மானிய நிலம் ; lands in a 
ஊர்ப்பன்றி ப்r - p - panr , பெ . ( n . ) நாட்டுப்பன்றி ; village 

village exempted from taxes and set apart for enjoyment 
pig . உழுத வுழுத்தஞ்செய் யூர்ப்பன்றி மேய ( முத் 

by those who perform commonvillage duties . ( செ.அக.) . 
தொள் .). ( செ.அக. ). 

( ஊர் + மானியம் , மானம் - மானியம் (பெருமதிப்பு கருதி 
ம . ஊர்ப்பன்னி . 

அளிக்கப்படும் கொடை ) . ] 
( ஊர் + பன்றி . ) 

ஊர்மி umi, பெ . ( n . ) அலை ( விசாரசந். 344 ) ; wave . 
ஊர்ப்பாக்கு ir - p - pakku, பெ . ( n . ) திருமணவழைப்புக் 

( செ.அக. ). 
காக வைக்கும் வெற்றிலைப்பாக்கு ; distribution of 

( ஊர் - ஊர்மி . ஊர்ந்து மேல் வருவது . ) 


ஊரம்மை 


ஊர்முகம் 


188 


ஊர்முகம் -Ur- mugam, பெ . ( n . ) படைகள் பொருமிடம் ; ஊர்வெண்பா ur - venbi, பெ , ( n . ) தலைவனூரை 

battle - field , prob . because it was the open ground in வெண்பாப் பத்தினாற் சிறப்பிக்கும் சிற்றிலக்கிய 
front of a village . " ஊர்முகத் திறா அலியரோ பெருமநின் வகை ( வெண்பாப்.செய்யு .22 ); eulogistic 

poem 
றானை " ( பதிற்றுப் .40,1 ). 

describing the town of the hero , in the veņbā verses. 
[ ஊர் + முகம். ) 

[ ஊர் + வெண்பா . ] 
ஊர்வரப்பன் ir -varappan, பெ . ( n . ) வெள்ளரி ; cucu ஊரகம் uragam , பெ . ( n . ) 1. ஊரின் நடு ; centre of 
mber . ( மூ.அ. ) 

a village , a village . 2. காஞ்சியிலுள்ள நூற்றெட்டுத் 

திருப்பதிகளுள் ஒன்று ; one of the 108 sacred places 
[ ஊர் + வரம்பு . வரம்பு வரப்பு வரப்பன் . ( வரப்பில் 

situated in Kanchipuram . 
ஊர்ந்து படரும் கொடி ) . ] 
ஊர்வரை ur - varai, பெ . ( n . ) யானை ; elephant . " பொன் 

ம . ஊரகம் ; க . ஊரிக . 
னூர் வரைதனில் (சிவக் . பிரபந்த கோட்டீச்சுர .241 ) [ ஊர் + அகம் . ] 
( செ.அக. ). 

ஊரகமல்லி Uragamalli 

, பெ . ( n . ) நாகமல்லி ; snake 
( ஊர் + வரை. வரை = மலை . ஊர்ந்து செல்லத்தக்க மலை jasmine . 
போன்ற யானை . ) 

( ஊரகம் + மல்லி . ) 
ஊர்வலம் ur - valam , பெ . ( n . ) ஊர்கோலம் ; procession 

ஊரடி Uradi, பெ . ( n . ) 1. ஊரவர் வரையறை செய்யும் 
on festive occasions around a town or village , keeping 

அளவு; limit of villagers . ( கருநா . ) . 2. ஊரை யொட்டிய 
the village always to one s right side . ( செ . அக .) . 

விடம் ; place adjacent to a village . 
( ஊர் + வலம் . ஊரை வலமாக வருதல் . ] 

க . ஊரடி . 
ஊர்வன irvana , பெ . ( n . ) ஊரும் பூச்சிகள் ; reptiles , 

( ஊர் + அடி . ] 
creeping things . ஊர்வன நடப்பன பறப்பன 
( தாயு.பரிபூ . 2 ). ( செ . அக .) . 

ஊரடி Uradi, பெ . ( n . ) ஊரின் அடியவன் , அடிமை ; 

village servant , slave . ( சேரநா . ). 
ம . ஊர்வ்வ . 

ம. ஊரடி . 
[ ஊர் - ஊர்வன. ) 

( ஊர் + அடி .) 
ஊர்வாயில் பா- vayil, பெ . ( n . ) ஊரின் பெரிய வாயில் ; 
entrance of a village . 

ஊரடி வயல் Uradi - vayal, பெ . ( n . ) ஊரொடு சேர்ந்திருக் 

கும் வயல் ; rice lands adjoining a village . ( சேரநா . ). 
க . ஊரு பாகிலு. 

ம . ஊரடி வயல் . 
[ ஊர் + வாயில் . ) 
ஊர்வாரி ur -vari, பெ . ( n . ) ஊர்க் கழிவுநீர்க்கால் ; public 

ஊரடி + வயல் . ] 
drain of a town or village. ஊர்வாரி நீரிலே உடம்பு தூய்மை ஊரதிசயங்காட்டி ur - adisayar - kati, பெ . ( n . ) ஊரில் 
பெறுதற்குக் குளித்துத் திளைத்ததனோடொக்கும் 

வியப்பாக உள்ளவற்றை யெல்லாம் அங்குப் புதிதாக 
( பழ . 98 ,உரை.) . 

வருபவர்க்குக் காட்டுபவன் ; cicerone , guide. 

( செ.அக.). 
( ஊர் + வாரி வார் = நீர் . வாரி = நீரோடும் கால்வாய் . ) 

[ ஊர் + அதிசயம் + காட்டி . ] 
ஊர் வாரியம் ir -variyam, பெ . ( n . ) ஊர்மன்றம் ; village 
committee. (I.M.P.N.A.40 ) . ( செ . அக .) . 

ஊரப்பார் - த்தல் ura - p - par- , 4.செ.குன்றாவி . ( v.t.) நஞ்சு 

போக்குதல் ; to put in motion , to cause to move or 
ம . ஊர்வ்வாரியர் . 

pass away as poison , by a magician . ( செ . அக.) . 
[ ஊர் + வாரியம் . ) 

( ஊர் - ஊர + பார் . ஊர்தல் = நகர்தல் , நீங்குதல் . ) 
ஊர்வாருகம் Ur - varugam, பெ . ( n .) வெள்ளரி 
( நாமதீப ) ; cucumber . ( செ.அக. ). 

ஊரம் Uram , பெ . ( n . ) செடி வகை ; country - mallow , 

( சேரநா . ) . 
( ஊர் + வாருகம் , வாருகம் = கொடி . படரும் கொடி . ) 

ம . ஊரம் ; ஆத் . ஊர ( மரம் ) . 
ஊர்விருத்தம் ur - viruttam , பெ . ( n. ) தலைவனூரை 

[ ஊர் + அம் - ஊரம் (உயரமானது ) . ] 
மண்டிலச் ( விருத்தச் ) செய்யுள் பத்தினாற் சிறப்பிக் 
கும் சிற்றிலக்கிய வகை ; eulogistic poem describing ஊரம்மை ப்rammai, பெ . ( n . ) ஊர்த்தெய்வம் ; village 
the townof the heroin tenvirutamverses . ( இலக்.வி .853 ) 

goddess . ( சேரநா . ). 
( செ.அக. ). 

ம . ஊரம்ம ; க . ஊருதேவம்ம . 
[ ஊர் + விருத்தம் . ) 

( ஊர் + அம்மை . அம்மை = அம்மன் . ] 


(ஊர் + அடி 


1 


ஊரமை 


189 


ஊராண்மைக்காரன் 


ஊரமை Uramai, பெ . ( n . ) சிற்றூர்ப் பொதுப் பணிகளை ஊரற்சொறி Urar - cor , பெ . ( n. ) மிக்க தினவையுண் 

மேற்பார்த்தல் ; administration of a village. " ஊரமை டாக்கும் ஓர் வகைச்சொறி ; skin disease marked by 
செய்யும் வாரியப் பெருமக்களோடு ( S.I.I.i.117 ) small purpie spots and intense itching. 
( செ.அக. ). 

( ஊரல் + சொறி . ) 
( ஊர் + ஆண்மை - ஊராண்மை – ஊராமை – ஊரமை . ) 

ஊரற்பரி Urar - par , பெ . ( n. ) 1. சேம்பு ; garden plant 
ஊரயன் drayan, பெ . ( n . ) பொறாமை கொண்டவன் ; with vesculent seeds and roots. 2. BrisCruy ; another 
envious person . ( சேரநா . ). 

variety of sēmbu . 
ம . ஊரயன். 

( ஊரல் + பரி . ] 
( ஊர் - ஊரல் – ஊரலன் – ஊரயன் . ) 

ஊரற்புண் Urar - pun , பெ . ( n . ) ஆறாப்புண் ; raw wound , 
ஊரரிசி Urarisi, பெ . ( n. ) மலை நெல்லின் அரிசி ; rice 

unhealed wound . (W. ) . ( செ.அக.). 
obtained from wild paddy . ( சேரநா . ). 

(ஊரல் + புண் . ) 
ம . ஊரரி . 

ஊரறுகு ūrarugu, பெ . ( n . ) அறுகு வகை 
( வரை - வார் - ஊர் + அரிசி . ) 

(தஞ்சை.சரசு. iv. 144 ) ; a kind of grass . ( செ.அக. ). 
ஊரல் ural, பெ . ( n . ) 1. ஊர்வது ; creeping thing ( W.). ( ஊர் + அறுகு .) 
2. கிளிஞ்சில் ( பிங் . ) ; shell -fish . 3. குளுவைப் ஊரன் uran, பெ . ( n . ) 1. மருதநிலத் தலைவன் ; chief 
பறவை ; water - bird . உள்ளு மூரலும் " ( சிலப் . 10,17 ) . of an agricultural tract . தண்டுறை யூரனை ( ஐங் 
4. தினவு ; itching sensation . 5. தேமல் வகை ; 

குறு .88 ). 2. சுந்தரமூர்த்தி நாயனார் ( தேவா.1242,10 ); 
eruptive patch on the skin . 6. படர் தாமரை நோய் ; 

St. Sundarar . ( செ.அக. ). 3. செல்வக் குடியினன் ; 
ringworm , tinea circinata . 

man of wealthy family . 
ம . ஊரல் . 

( ஊர் + அன் - ஊரன் . மருதநிலத்து நகரங்களே ஊர்கள் எனச் 
( ஊர் + அல் - ஊரல் . அல் ( தொ.பெ.ஈறு . ). ] 

சிறப்பாகக் குறிக்கப்படுதலின் கோட்டையும் மதிலும் ஊர் 
ஊரல் : dral, பெ . ( n. ) பசுமை ; greenness, moistness , 

கொண்டதே ( சூழ்ந்ததே ) ஊராயிற்று எனவும் கருதலாம் . 

ஊரன் = கோட்டையூரினன் . ) 
as of a vegetable. 

ஊரா Ura, பெ . ( n . ) ஊர்ப்பெற்றம் ; village cow . 
ம . ஊரல் . 

ஊராமிலைக்கக் குருட்டா மிலைக்கும் " ( திவ் . இயற் . 
( ஊர் – ஊரல் = படரும் பசுங்கொடி கொடியின் பசுமை நிறம் ) திருவிருத் .94 ). ( செ.அக.) . 
ஊரல் dral , பெ . ( n. ) பிடித்து இழுத்தல் ; drawing out ( ஊர் + ஆ . ] 
or pulling out, extraction . ( சேரநா . ) . 

ஊராட்சி ur-atci ,பெ . ( n . ) 1. ஊராளுகை ; administration 
ம . ஊரல் . 

of a village . 2. ஒரு பழைய வரி ; ancient tax . “ நாடாட்சி 
( ஊர் – ஊரல் . )] 

யும் ஊராட்சியும் எவ்வகைப்பட்டதும் ( S.I.I ii, 

509 ) . 
ஊரவர் Uravar , பெ . ( n . ) ஊரார் ; inhabitants of a village 
or town . ஊரவர் கௌவை யெருவாக " ( குறள் .1147 ) ம . ஊராச்சி . 
( செ.அக. ). 

( ஊர் + ஆட்சி . ) 
ம . ஊராங்கள் . 

ஊராண்மை uranmai, பெ . ( n . ) 1 . 

( n . ) 1. ஊரையாளுந் 
( ஊர் + அவர் . ) 

தன்மை ; commanding influence in a locality. 2. ஈயும் 
ஊரவியன் uraviyan, பெ . ( n . ) வணிகன் ; merchant. 

தன்மை ; generosity , benignity .. “ ஒன்றுற்றக்கா 
ஊரவையன் பார்க்க ; see uravaiyan. 

லூராண்மை மற்றதன் எஃகு ( குறள் .773 ). 3. மிக்க 

செயல் ; great, wonderful performance. 4. பகைமேற் 
ம . ஊரவ்யன் . 

செல்லுகை; military expedition . ( செ . அக .) . 
( ஊர் + அவையன் - ஊரவையன் - ஊரவியன் ( கொ.வ. ). ) 

ம . ஊராண்ம . 
ஊரழிபூசல் Ur- ali- pusal, பெ . ( n . ) ஊரைக் கொள்ளை 

( ஊர் + ஆண்மை . ஆள் - ( ஆளுமை ) - ஆண்மை . ) 
யிட்டழிக்கும் போர் ; war in which the whole village 
is looted. ஊரழி பூசல் போலே திருமேனியின் நிறமானது ஊராண்மைக்காரன் draamaikkaran, பெ . ( n .) கோயில் 

தக்கார் ; trustee of a temple. ( சேரநா . ) . 
எல்லாவற்றையுங்கூடக் கொண்டு வந்து என்னெஞ்சைக் 
கொள்ளை கொண்டது 

( திவ் . அமலனாதி.9.வியா. ம . ஊராண்மைக்காரன் . 
பக் .99 ) . ( செ . அக.) . 

( ஊர் + ஆண்மை + காரன் . காரன் - உடைமை அல்லது உரிமை 
( ஊர் + அழி + பூசல் . ] 

குறித்த சொல்லாக்க ஈறு . ) 


ஊருகால் 


ஊராநற்றேர் 


190 


ஊராநற்றேர் dra - nagar ; பெ . ( n . ) வானூர்தி ; aerial | ஊரி ப r , பெ . ( n . ) 1. புல்லுருவி ; species of Loranthus. 
car, so called because it does not run on the ground. உயர்மர முளைத்த வூரிபோல " ( கல்லா .38 ). 2. சங்கு 
நற்றே 

ரோவியப்படுத்து " 
ஊரா ( மணி .6.39 ) . 

3 . 
( அக. நி .) ; conch . 

மேகம் ( அக. நி .) ; cloud . 
( செ.அக.) 

4. இளமை ; youth, juvenility . ( செ . அக .) . 
( ஊர் + ஆ + நல் + தேர் - ஊராநற்றேர் . ஊரா = நிலத்தில் ( ஊர் – ஊரி. ] 
ஓட்டிச் செல்லப்படாத . ஆ எ.ம.இ.நி.] 

ஊரி : uri, பெ . ( n . ) 1. நத்தை வகை ; a kind of a 
ஊராமை ir- amai, பெ . ( n . ) மகளிர்க்குக் கருப்பையிலுண் 

Snail .. (Pond .) 2 . ஊர்ந்து செல்லும் 

செல்லும் உயிர் 
டாகுங் கட்டி ; ஆமையைப் போல் ஊரும் கட்டி ; வகைகள் ; reptile. 
tumour developing in the uterous and having a sensation 

[ ஊர் – ஊரி. ) 
of crawling like the tortoise. 

ஊரிடுவரிப்பாடு Ur -idu - varippadu, பெ . ( n . ) சிற்றூரார் 
மறுவ . கெண்டைக்கட்டி , வல்லைக்கட்டி . 

விதித்துக் கொண்ட நிலவரி ( S.I.I.ii. 14); land cess 
( ஊர் + ஆமை . ] 

assessed by the village . ( செ . அக .) . 
ஊரார் urar , பெ , ( n . ) 1. ஊரவர் ; inhabitants of a 

( ஊர் + இடு + வரி + பாடு . ) 
village or town மறைபெற லூரார்க் கரி தன்றால் 
(( குறள் .1180 ) . 2. பிறர் ; others , strangers, those who | ஊரிருக்கை dr - irukkai, பெ . ( n . ) ஊரைச் சார்ந்த இடம் ; 
are not one s own people. ஊரார் பிள்ளையை ஊட்டி 

land adjoining a village . ஊரும் ஊரிருக்கையும் 
வளர்த்தால் தன்பிள்ளை தானே வளரும் , ( பழ . ) . 

( S.III.( iii )-19) . 
( செ.அக. ) . 

( ஊர் + இருக்கை . ] 
ம . ஊரார் . 

ஊரிலி கம்பலை uri - ili -kambalai, பெ . ( n . ) ஊர்க்கல 
( ஊர் + அவர் - ஊரவர் – ஊரார் . ) 

6510; village quarrel, tumult, civil disorder. ( W. ) . 
ஊராள் ural, பெ . ( n. ) 1. ஊரவன் ; villager. 2. கோயில் ( ஊர் – ஊரில் + கம்பலை . ஊரில் – ஊரிலி எனத்திரிந்தது 
தக்கார் ; temple trustee . 3. புதியவன் ; stranger . 

கொச்சைத்திரிபு . ] 
க . ஊராளு; ம , ஊராள் . 

ஊரின்னிசை ur -innisai , பெ . ( n . ) 

( n . ) தலைவனூரை 
[ ஊர் + ஆள். ) 

இன்னிசை வெண்பாக்களாற் சிறப்பிக்கும் சிற்றிலக் 
ஊராளன் ur - alan பெ . ( n . ) ஊராட்சி செய்யும் ஓர் 

கிய வகை ( இலக்.வி.825 ) ; eulogistic poem describing 

the town of the hero in 50 , 70 , or 90 innisai -venba 
அதிகாரி ; official who superintends the village affairs . 
(TA.S.iv.i.10 ), ( செ . அக .) . 

verses .( செ . அக .) . 
( ஊர் + ஆளன் . ) 

( ஊர் + இன்னிசை . ) 
ஊராளி urali, பெ . ( n . ) மதுரை , திருநெல்வேலியி 

ஊரு - தல் Uru-, 7.செ.கு. வி . ( v.i. ) நிலைகொள்ளுதல் ; 

to set firm . 
லுள்ள உழவரின் ஒரு வகையினர் ; name of a sect 
of agriculturists who inhabit Madurai and Tirunelvēli க . , து . ஊரு . 
districts . 

[ உல் - ஊல் - ஊர் - ஊரு . பார் - பாரு எனத்திரிந்தாற் 
[ ஊர் + ஆளி - ஊராளி. ஊராளும் தலைவராயிருந்து உழவரா 

போன்ற கொச்சை வழக்கு . ஊல் - ஊன்று எனத்திரிவதே 
னவராயிருக்கலாம் . ) 

சொல் வளர்ச்சி மரபாயினும் மக்கள் பேச்சு வழக்கில் ஊரு 
ஊராளி ’ urali, பெ . ( n . ) ஊர்த்தலைவன் ; headman of 

எனத்திரிந்தது . ) 
avillage . இவர் ஊராளிக் கவுண்டரின் மகன் ( கொங்.வ. ). 

ஊரு Uru , பெ . (n.) அச்சம் ; fear . ( ஆ . அக.). 
ம . ஊராளன் . 

[ உரு = அச்சம் , உரு – ஊரு . ) 
( ஊர் + ஆளி. ஆள் – ஆளி. ) 

ஊருகட்டி Uru - katti, பெ . ( n . ) ஊர்மன்றம் கூடுவதற்கு 
ஊராளி ural, பெ . ( n . ) வரிக்கூத்து வகை ; a kind 

மரத்தைச் சுற்றி யமைக்குந் திண்ணை . ( R.T.); 
of vari - k - kuttu dance. 

raised platform round a tree in a village , where the 

villagers asemble . ( செ.அக. ). 
[ ஊர் + ஆளி. ) 
ஊர் மக்களை விழாக் காலங்களில் மகிழ்விப்பதற்காக ஊராளி 
யால் நடத்தப்படும் வரிக்கூத்து . 

( ஊர் - ஊரு + கட்டி . ஊர்தல் = வளைதல் , சுற்றுதல் . கட்டி 
ஊரான் Uran , பெ . ( n . ) ஊர்க்காரன் ; inhabitant of a 

= கட்டப்பட்டது , திண்ணை . ) 
village or town . 

ஊருகால் dru - kal, பெ . ( n . ) 1. நத்தை ; snail. 2. சங்கு ; 
ம . ஊரான் . 

conch . ( செ . அக .) . 
( ஊர் + அவன் - ஊரவன் – ஊரான் . ) 

ம . ஊருகால் . 


ஊருடை 


191 


ஊழ் 


- 


[ ஊர் – ஊரு – ஊருகு 

ஊருகல் ஊருகால் . ஊருகால் ஊல் - தல் ul- 13.செ.கு.வி. (v.i. ) 1. பொருந்துதல் , 
வளைந்த வடிவுடையது . ) 

நிலைகொள்ளல் ; to join , to set firm . 2. முதிர்தல் ; 
ஊருடை Urudai, பெ . ( n . ) உருடை பார்க்க ; see urudai. 

to ripen . 
(உருள் – உருடை – ஊருடை . ) 

( உல் - ஊல் . ) 
ஊருடையான் Urudaiyan, பெ . ( n . ) ஊர்க்கணக்கன் ; ஊல் - தல் 01- 13.செ.கு.வி. ( v.i. ) 1. வேகுதல் ; to 
village accountant who has the records of lands ( 6960.). 

boil. 2. கெடுதல் , அழிதல் ; to decay . 
( செ.அக.) . 

( உல் - 

– ஊல் . ) 
[ ஊர் + உடையான் . ] 

ஊழ் - தல் !! - 2.செ.கு.வி. ( v.i. ) முதிர்தல் ; to grow 
ஊருணி ir - uni, பெ . ( n . ) ஊராருண்ணு நீர்நிலை; public old . “ பெரும்பாம் பூழ்ந்து தோலுரிப்பன போல் " 
drinking water tank in a village or town . ஊருணி நீர் 

( சீவக. 1560). ( செ.அக. ). 
நிறைந்தற்றே " ( குறள் .215 ) . ( செ.அக. ). 

[ உல் – ஊல் – ஊழ். ) 
( ஊர் + உணி . உண்ணி – உணி . ] 

ஊழ் - த்தல் 01- 2.செ.கு.வி. ( v.i. ) 1. முதிர்தல் ; to 
ஊருப்பு ப்ruppu, பெ . ( n . ) சோற்றுப்பு ; common salt. grow old , pass the prime of life. காந்த சூழ்த்துச் 
( சா . அக.) . 

சொரிவபோல் " ( சீவக . 1742 ) . 2. உட்குலைதல் , பதன 

ழிதல் ; to decay, as flesh , as fruits, to become putrid , 
( உவர் + உப்பு — உவருப்பு – ஊருப்பு . ) 

to be spoiled , to rot, to fade . அருவிதந்த பழம் ... 
ஊருவாரக்கொடி Uruvara - k - kodi, பெ . ( n . ) வெள்ளரி ; 

ஊழ்த்து " ( மலைபடு .174,180 ). 3. நாறுதல் ( பிங் . ) ; 
mottled melan). ( சித்.அக. ) . ( செ.அக. ). 

to stink . 4. விரிதல், மலர்தல் ;to blossom . நனையூழ்த்த 
(உருவாரம் + கொடி - உருவாரக்கொடி ஊருவாரக்கொடி . ) செருந்தி " ( கலித் .26 ) . ( செ.அக. ). 
ஊருவாள் Uruval, பெ . ( n . ) ஒரு வகை வாள் ; a kind (ஊள் – ஊழ் . ஊழ்த்தல் . ( வே.க.92 ) . ) 
of sword . 

ஊழ் - த்தல் 11- 2.செ.குன்றாவி . ( v.t. ) 1. நினைத்தல் 
ம . ஊருவாள் . 

(நாமதீப . ); to think . 2. மூடுதல் ( நாமதீப . ); to cover . 

3. சிந்துதல் (நாமதீப . ); to spill . ( செ.அக. ). 
( ஒருகா . உர + வாள் - உரவாள் – ஊரவாள் – ஊருவாள் . ) 
ஊரெட்டு ir - ettu , பெ . ( n . ) வரி வகை ; tax. ( S.I.l.ii , 52 ) 

(உல் 

ஊழ் . ) 
( செ.அக. ) . 

ஊழ் - த்தல் 01- 2.செ.கு.வி. ( v.i. ) உதிர்தல் ; to fall 

off. ( நாநார்த்த . ) 
( ஊர் + அட்டு - ஊரட்டு – ஊரெட்டு . அட்டுதல் = கொடுத்தல் . ) 

( உல் - ஊல் - ஊழ் . ) 
ஊரெழுச்சி dr - elucci, பெ . ( n . ) 1. ஊர் திரண்டெழுகை ; 
raising or gathering together of the citizens of a place, | ஊழ் ] ], பெ . ( n . ) 1. பழமை ; that which is pristine , 
as for presenting complaints or making other representa of long date. "ஊழ்படு காதலானை ( சீவக . 1452 ) . 2 . 
tion to the authorities . ( J ) . 2. ஊர்க்கலகம் ; riot , insurre பழவினை; karma . ஊழிற் பெருவலி யாவுள ( குறள் . 
ction . ( W. ) . ( செ.அக.). 

380 ) . 3. பழவினைப்பயன் ; fruit of karma, fruit of 

deeds committed ina former birth or births . 4. முறைமை ; 
[ ஊர் + எழுச்சி . ) 

rule, established usage , long standing custom . ஊழிற்றா 
ஊரெறி - தல் ur - er-, 2.செ.கு.வி. ( v.i. ) ஊர்க் கொள்ளை 

கநின் செய்கை ( புறநா.29 ) . 5. குணம் ; disposition , 
யிடுதல் ( இறை . 1.பக் . 18 ) ; to sack a village . ( செ.அக. ). 

temperament (திவா . ). 6. முதிர்வு ; maturity . பயம்புக் 
( ஊர் + எறி - தல் . ) 

கூழுற் றலமரும் ( மலைபடு.133 ) . 7. முடிவு ; end , 
ஊரெறிபறை ir - eri - parai, பெ . ( n . ) பாலை நிலத்துப் 

completion , termination . " ஊழின் மண்டிலமாச் சூழுமிந் 

நுகர்ச்சி " ( மணி .30,118 ) . 8. மலர்ச்சி ; blossoming , 
பறை; drum used to be beaten by people of the arid 
tracks in their plundering expeditions. ( இறை . 1.பக் . 18 ) . 

" முதிரிணரூழ் கொண்ட வேங்கை ( கலித்.44-4 ) . 

9. திருக்குறளின் ஓர் அதிகாரம் ; name of a chapter 
( ஊர் + எறி + பறை . ) 

in Tirukkural. ( செ.அக.) . 
ஊரேறு ureru , பெ . ( n . ) 1. ஊர்ப்பன்றி ; country pig , 

( உல் – ஊல் – ஊழ் . ) 
domesticated pig . 2. ஊர்க்காளை, பொலிகாளை ; bull 

ஊழ் // -, பெ . ( n . ) 1. வெம்மை ; heat , being angry . 
( uncastrated ), 

2. பகைமை ; hatred , enmity , malice . ( பிங் . ) . 3 . 
( ஊர் + ஏறு . ) 

வெயில் ; sunshine . 4. கதிரவன் ; Sun. பொங்கூ 
ஊரை urai, பெ . ( n . ) மலை நெல் ( நாமதீப .); mountain ழொளி நிகர் வெங்கை புரேசர் ( வெங்கைக்கோ .90 ). 
paddy . ( செ.அக. ). 

( செ.அக. ). 
( தோரை – தூரை – ஊரை . ) 

( உல் = சூடு, வெயில் , கொதிப்பு . உல் - ஊல் ஊழ் . ) 


- ஊல் , 


ஊழ்கு - தல் 


ஊழலி -த்தல் 


192 


ஊழ்கு - தல் ulku- 5.செ.குன்றாவி . ( v.t ) அடிமனம் ஊழ்வினைப்பயன் ul - vinai - p - payan, பெ . ( n . ) கரும 

ஒன்றித்தல் , மனமொருங்கு குவிதல் ; to meditate . பலன் ; fruit of deeds in previous births . ( செ . அக .) . 
புனிதன் பங்கய மூழ்கி ( கோயிற்பு.பாயி .17 ). 

[ ஊழ் + வினை + பயன். ) 
( செ.அக. ). 

ஊழகம் ulagam , பெ .. ( n . ) விடியற்காலை ; dawn , 
[ உல் - உள் — உழு - ஊழ் . ) 

morning twilight . ( சா . அக. ) . 
ஊழ்த்தசை ul -t -lasai , பெ . ( n . ) புலால் ; flesh . ( பிங் . ) (ஊழ் – ஊழகம் . ] 
( செ.அக.). 

ஊழம் ulam , பெ . ( n . ) வைகறை; dawn . ( யாழ் . அக .). 
[ உல் – ஊள் - ஊழ் + தசை . ) 

(ஊழ் - ஊழம் . ஊழ்தல் = முதிர்தல் , விடிதல் . ) 
ஊழ்த்தல் ulttal, பெ . ( n . ) 

( n . ) 1. இறைச்சி ; flesh . ஊழம் Ulam , பெ . ( n. ) 1. முறை , தவணை , நேரம் ; 
2. முடைநாற்றம் : stench . ( பிங் . ). 3. நிரையம் 

time , tum . 2. சேவை , பணி ; service tum ( of duty ). 
( நரகம் ) ; hell . ( பிங் . ) ( செ.அக.). 

3. பட்டறிவு ; experience . 
[ உல் - ஊள் - ஊழ் ஊழ்த்தல் . ) 

ம . ஊழம் . 
ஊழ்த்தல் ultal, பெ . ( n . ) முதிர் பருவம் , விளை 

[ ஊழ் - ஊழம் . ] 
பருவம் ( சூடா . ); opportunity, seasonable time. 

ஊழல் ulal, பெ . ( n . ) அறநெறிக்கும் சட்டத்திற்கும் 
( செ.அக. ). 

புறம்பான செய்கைகள் ; malpractice, moral turpitude ,, 
[உல் ஊழ் . ) 

corruption . 
ஊழ்த்தனோய் ullanoy , பெ . ( n . ) ஆட்டின் ஈரல் நோய் ; (ஊழ் + அல் ( எ.ம.இ.நி. ) - ஊழல் = முறையற்றது . ] 
rot, fatal distemper of sheep . ( கால்.வி.). 

ஊழல் ulal, பெ . ( n . ) 1. அருவருக்கத்தக்கது , அளறு , 
[ உல் + ஊள் - ஊழ் – உழ்த்தல் + நோய் . ) 

சேறு முதலியன ; dirt, mud , mire , that which is putrid , 
ஊழ்த்துணை ul- t- tunai, பெ . ( n . ) மனைவி ; wife, as nasty as excrement . ( W. ) . 2. நிரையம் ; hell . ( சூடா . ). 
one s destined helpmate . ( W. ) . ( செ.அக. ). 

3. கெட்டது ; that which is decayed , spoiled , bad 

in quality . 4. தாறுமாறு ; slovenliness . ஊழற்குடித்தனம் . 
( உல் – ஊள் - ஊழ் + துணை . ] 

( செ.அக. ), 5. குலைவு ; degradation . 6. உலைவு ; 
ஊழ்பாடு Ul - padu , பெ . ( n . ) முடிவுபடுகை ; coming deterioration . 7. நாற்றம்; stench . 8. கேடு ; impairment . 

to an end . " நின்மிதியின்றி யூழ் பாடின்றி (மணி . 30 , 37) . 9. பாடு ; trauma . 10. தளர்ச்சி , தளர்ந்த தசை ; 
( செ . அக .) . 

depravity, weariness . 
( ஊழ் - பாடு . படு - பாடு . ) 

ம . ஊழல் ; தெ . ஊம்பி , 
ஊழ்முறை ul - murai, பெ . ( n . ) வினைப்பயன் முறை ; ( ஊள் ஊழ் - ஊழல் . அல் = தொ.பெ.ஈ.று. ஊழ்த்தல் = 

order of experiences resulting from Karma in previous கெடுதல் . ) 
births. ( செ . அக.) . 

ஊழல் நாற்றம் ulal - nagam , பெ . ( n . ) கெட்ட வீச்சு ; 
( ஊழ் + முறை . ] 

putrified or rotten smell , a term usually used for rancid 
ஊழ்மை U / mai, பெ . ( n . ) முறைமை ; established rule, 

ghee . ( சா . அக .) 
regulation. “ ஊழ்மையிற் கண்ணபிரான் கழல் (ஊழல் + நாற்றம் . ) 
வாழ்த்துமின் (திவ்.திருவாய் .4,6,9 ) . ( செ.அக. ). ஊழல் நாறி Ulal - nar , பெ . ( n . ) 1. மாதவிடாய்ப் பெண் ; 
(ஊழ் - ஊழ்மை . ) 

woman in her menses . 2. நாற்ற வுடம்புள்ள பெண் ; 

woman with a stinking body . ( சா . அக .) . 
ஊழ்வலி ulvali 

, பெ . ( n . ) 1. முதிர்ந்த நோய் , பழைய 
வலி ; long standing or chronic pain . 2. முன்வினை 

( ஊழ் - ஊழல் + நாறி . நாறு – நாறி . ) 
வன்மை; inevitability of Karma or the result of actions ஊழல் மூக்கு ulal- mukku, பெ . ( n . ) தொடர்ந்து சளி 
in the previous birth . ( சா.அக. ). 

வடியும் மூக்கு ; running nose ; the free discharge of 
( ஊழ் + வலி. ) 

a thin nasal mucous - Rhinorrhea . ( சா.அக. ) . 
ஊழ்வினை ul- vinai , பெ . ( n . ) 1. பழவினை ; deed 

( ஊழல் + மூக்கு . ) 
done by a soul in former birth , considered as the cause ஊழலி - த்தல் ulali-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. பதனழிதல் ; 
of the present life with all its fortunes . யாரே யூழ்வினை to become spoiled . 2. மெலிதல் ; to break down , as 
தீர்க்கிற்பார் ( இரகு தேனு . 35 ) . 2. உழுவலன்பு ; atta 

the constitution by disease ; to grow thin . ஊழலித்த 
chment continued from birth to birth . " இஃதூழ்வினையா நண்டு . 3. சோர்தல் ; to be dispirited . ஊழலித்த மனம் . 
லுள்ளஞ்சுடு மாலென்ன ( சீவக . 1670 ) . ( செ . அக . ) ( இ.வ. ) . 
[ ஊழ் + வினை. ) 

( ஊழ் - ஊழல் - ஊழலி - த்தல் . ) 


ஊழலி -த்தல் 


193 


ஊழிமுதல்வன் 


see 


ஊழலி -த்தல் Ulali-, 4.செ.குன்றாவி . ( v.t.) அருவருத் 3 .. நெடுங்காலம் ; very long time. " ஊழிவாழ் 

தல் ; to loathe, to be disgusted with . ( செ.அக. ). கென்று ( பு.வெ .8,7 ). 4. வாழ்நாள் ; life - time. “ அன்ன 
( ஊழ் – ஊழலி . ] 

வாக நின்னூழி " ( புறநா .135 ) . 5. உலகம் ; world . 
ஊழலிப்பு Ulalippu, பெ . ( n .) பதனழிவு; the state of 

“ ஊழியேழான வொருவா போற்றி " ( தேவா .1160,8 ) . 
being rotton , putrefaction . ( சா.அக. ). 

6. முறை ; fate. " நல்லூழிச் செல்வம் போல் " ( கலித் . 

130 ) . 7. முறைமை ; regular order . தீந்தேனூழி 
ஊழல் – ஊழலிப்பு . ) 

வாய்க்கொண்ட தொக்கும்பாடலும் " ( சீவக .2974 ) . 
ஊழலுடம்பு Ulaludambu , பெ . ( n . ) 1. நாற்ற வுடம்பு ; 8. கேடு , அழிவு; destruction . ( செ.அக. ). 

stikning body. 2. அழுக்கு நிறைந்த வுடம்பு ; body full ம . ஊழி . 
of filth . 3. பருத்துத் தளர்ந்த உடம்பு ; fat and slack 

( ஊழ் – ஊழி . ) 
body hanging loose for want of firmness; a body with 
sluggish muscles . ( சா.அக. ). 

ஊழிக்காய்ச்சல் uli- k - kayccal, பெ . ( n . ) ஊரையே பற்றி 

நிற்கும் தொற்றுக்காய்ச்சல் ; epidemic fever , 
(ஊழ் – ஊழல் + உடம்பு. ) 

pestilence, an acute infectious epidemic fever or disease 
ஊழற்சதை ular - Sadai. பெ . ( n . ) 1. உடம்பு பருத்துத் spreading throughout vast area . ( செ.அக. ). 
தளர்வதனால் தொங்கும் தசை ; flesh hanging loose 

(ஊழ் – ஊழி + காய்ச்சல் . ) 
owing to flabby nature. 2. புன் புலால் ; proud flesh . 
3. நாற்றமுள்ள தசை; rotten flesh. 4. ஊழற்றசை ஊழிக்காரம் ! i-k-karam, பெ . ( n .) இதளியம் ( இரசம் ) ; 
பார்க்க ; see ularasai. 

mercury - Hydrargyrum . ( சா.அக. ) . 

( ஊழி + காரம் . ) 
( ஊழல் + சதை . தசை – சதை ( இலக்கணப்போலி ) . ] 
ஊழறுத்தல் ularutal, பெ . ( n .) 1. வினைப்பயனை 

ஊழிக்கால் uli - k - kal, பெ . ( n . ) ஊழிக்காற்று பார்க்க ; 
நீக்குதல் ; renunciation of Karma. 2. உடம்பிலுள்ள 

uli - k -karu. " ஊழிக்காலு மாற்றலா திரியல் 
மாசுகளை அகற்றல் ; removing filth and obnoxious 

போன " ( கந்தபு . கடல்பாய் .3), ( செ.அக. ). 
matter from the system . 3. புண்புலால் சீழ் முதலியவை ( ஊழ் – ஊழி + கால் . ] 
களைப் புண்புரைகளினின்று வெளிப்படுத்தல் ; remo- | ஊழிக்காலம் uli - k -kalam , பெ . ( n . ) உலகத்தின் எல்லை . 
val of purulent and putrid matter from an ulcer, abscess, ( சீவக .274 , உரை . ) ; end of the ages . ( செ.அக. ). 
etc. 

( ஊழ் – ஊழி + காலம் . ) 
( ஊழ் + அறுத்தல் . ] 

ழிக்காற்று ili - k -kamu , பெ . ( n . ) 1. உலக முடிவிலுண் 
ஊழறுதல் ularudal பெ . ( n . ) 1. ஊழ்வினைப்பயன் 

டாகுங் காற்று ; destructive wind that prevails at the 
நீங்குதல் ; liberation from karma. 2. உடம்பினின்று end of the world. 2. நச்சுக்காற்று ; poisonous vapour 
அழிந்த நாற்றமுள்ள பொருள்கள் அகலல் ; ( h medi 

that causes epidemic diseases and pestilence . ( W. ) . 
cine ) discharge of foul matter from the body. (சா.அக.). 

( செ.அக. ). 
( ஊழ் + அறுதல் . ] 

( ஊழ் – ஊழி + காற்று . ) 
ஊழனாற்றம் ulanagam , பெ . ( n . ) தீநாற்றம் ; offensive | ஊழித்தீ uli-t-f , பெ . ( n . ) 1. வடவைத்தீ ( பிங் . ) ; 
odour . மோர் ஊழனாற்றமடிக்கிறது ( செ.அக. ) . 

submarine fire. 2. கொடுந்தீ ; destructive fire . 3. காட் 
[ ஊழல் + நாற்றம் . ) 

டுத்தீ ; wild fire. 
ஊழனிலம் ulagilam , பெ . ( n . ) சேற்று நிலம் ; miry , ( ஊழி + தீ . ] 
muddy land . ( செ.அக. ). 

ஊழிநாள் uli - ndl, பெ . ( n . ) உலக முடிவு நாள் ; period 
ம . ஊழனிலம் . 

of termination of earthy life. ( ஆ.அக. ) . 
( ஊழல் + நிலம் . ) 

( ஊழி + நாள். ) 
ஊழான் ulan பெ . ( n . ) 1. வெட்டுக்கிளி ; grasshopper. | ஊழிநோய் uli- noy, பெ . ( n . ) தொற்றுநோய் ; pestilence, 
2. மண்புழு ; earthworm . ( சேரநா . ). 

supposed to be induced by a malignant demon . ( W ), 

( செ.அக. ). 
ம . ஊழான் . 
(உழு – உழான் – ஊழான் . ) 

( ஊழ் - ஊழி + நோய் . ] 

ஊழிமுதல்வன் uli - mudalvan, பெ . ( n . ) கடவுள் ; 
ஊழி uli, பெ . ( n. ) 1. கடற்கோளால் உலகம் முடியுங் ஊழிமுதல்வன் 
காலம் ; time of universal deluge and destruction of 

God , He who is eternal . " ஊழிமுதல்வன் உருவம் 
all things , end of the world . ( சீவக .1157 ) . 2. உகம் ; 

போல் " ( திவ்.திருப்பா.4 ). ( செ.அக. ). 
ason . " பண்டை யூழியிற் பார்மலி வற்றதே ” (சீவக.2581). ( ஊழ் – ஊழி + முதல்வன் . ] 


ஊழியக்காரன் 


194 


ஊளான் 


( உழு 


துளசி 


ஊழியக்காரன் uliya - k - karan, பெ . ( n . ) 1. அடியான் ; ஊழிலை ul- ilai, பெ . ( n. ) இலைச்சருகு ; dead , dry 

slave. 2. - வேலைக்காரன் ; servant, a drudge . “ விரி leaves . கோடை தூற்றக் கூடிய வூழிலை" 
கருவியாறாறு மிவனேவறலை கொண்ட வீறூழியக்காரர் " ( ஞானா.28,12 ) . ( செ.அக.) . 
( திருப்போ.சந்.பிள்ளை.அம்புலி .6 ). ( செ.அக. ). 

( ஊழ் + இலை.) 
ம . ஊழியக்காரன் . 

ஊழுறு -தல் ul- uru-, 4.செ.குன்றாவி . ( v.t.) குடைதல் ; 
( ஊழியம் + காரன் . ) 

to scoop out . காழியர் மோதகத் தூழுறு விளக்கமும் . " 
ஊழியம் uliyam, பெ . ( n . ) 1. தொண்டு ; service due 

(சிலப் .6,137 , அரும் ). ( செ . அக .) . 
to a deity, a guru ,or a superior by birth, natural obligation ; 

[ ஊழ் + உறுதல் . ] 
obligation of a slave to his master . மங்கையர்க் கூழியஞ் 
செய்வது " (திருப்பு .548 ). 2. சிறைப்பட்டோர் செய் ஊழூழிக்காலம் uldli- k - kalam, பெ . (n . ) 1. நெடுங்கா 
யும் வேலை ; duty of convict labour . ( செ.அக.). லம் ; duration without end , eternity. 2. நீடூழிக் காலம் ; 
3. தொழில் ; business . 4. அரசுப்பணி , படைப்பணி ; longest period imaginable . ( சா.அக. ). 
govt . or military service . 

( ஊழ் + ஊழி + காலம் = 

+ காலம் = ஊழூழிக்காலம். ) 
ம . ஊழியம் ; க . ஊழிகெ; தெ . ஊடிகமு . 

ஊழை ulai, பெ . ( n . ) பித்தம் ( பிங் . ) ; bile . 
- உழ – உழை - ஊழை 

ஊழை – ஊழையம் ஊழியம் 
( சு.வி .47) . ) 

( ஊழ் – ஊழை . ) 
ஊழியம் ’ uliyam , பெ . ( n . ) கூலி ; wage . ( R.t. ) ( செ.அக. ) . ஊழைக்காய்ச்சல் Ulai - k - kayccal, பெ . ( n . ) பித்தக்காய்ச் 

சல் ; fever arising from the deranged condition of the 
(உழு – உழ - உழை - ஊழை ஊழையம் – ஊழியம் . ) 

bile, billious fever . ( சா.அக. ). 
ஊழியமறியல் uliya - mariyal , பெ . ( n . ) கடுங்காவல் ; 
rigorous imprisonment . ( J ) ( செ.அக.). 

(ஊழை + காய்ச்சல் . ) 
( ஊழியம் + மறி + அல் . ) 

ஊழைக்குருத்து ulai - k - kuruttu, பெ . ( n . ) 

( பச்.மூ. ); sacred basil . ( செ.அக.). 
ஊழியமானியம் uliya - maniyam, பெ . ( n . ) பொதுமக்கள் 
சேவைக்காகக் கொடையாக விடப்பட்ட நிலம் 

( உழை – ஊழை + குருத்து . ) 
( R.T.); land granted rent- free for the performance of 

ஊளல் Ulal, பெ . ( n . ) உள்ளான்மீன் பார்க்க ; see 
public service . ( செ.அக. ) . 

ullan min .. 
- ம . ஊழியமானியம் . 

( உள்ளான் – உள்ளன் உள்ளல் – ஊளல் . ) 
[ ஊழியம் + மானியம் . ) 

ஊளன் Ulan, பெ . ( n . ) 1. நரி ( பிங் . ) ; jackal , fox. 
ஊழியன் Uliyan, பெ . ( n . ) 1. ஊழியம் செய்பவன் ; 

( செ . அக . ). 2. விரகன் ( தந்திரக்காரன் ) ; cunning man , 
employee , worker . 2. பணியாள் , வேலைக்காரன் ; trickster. ( சேரநா . ). 
servant 

ம . ஊளன் ; க . ஊள் , ஊளு (ஊளையிடுதல் ). தெ . ஊல 
ம , ஊழியன் . 

(ஊளையிடுதல் ) . 
(ஊழ் ஊழியம் ஊழியன். ஊழ் = முற்றுதல் , செய்தல் . ) 

( ஊள் - ஊளை – ஊளன் . ) 
ஊழியான் Uliyan, பெ . ( n . ) 1. நெடுங்கால வாழ்க்கை ஊளா 06 , பெ . ( n . ) நெடுவாய் மீன்; carnivorous marine 
யுடையோன் ; one who lives long life . ஊழியா 

fish ,, dark leaden colour - Sphyraena acutipinnies. 
ரெளிதினிற் கரசுதந் துதவுவார் " - ( கம்பரா.நட்புக் 

( செ.அக. ) . 
கோட்..4 ). 2. அழிவுக் காலத்தும் அழியாமலிருக்குங் 
கடவுள் ( தேவா .270.5 ); God , one who will survive ம. ஊளாவு . 
final destruction of the world . ( செ.அக. ). 

(ஊள் - ஊளவு – ஊளா. ] 
[ ஊழி – ஊழியான் . ) 

ஊளான் Uan , பெ . ( n . ) 1. கடல் மீன் வகை ; sea - bream , 
ஊழில் ull; பெ . (n .) அருவருப்புறு சேறு ( பிங் . ) ; filthy greyish silvery fish . ( செ.அக. ). 2. நரி ; jackal. ( ஆ.அக. ) . 
mire . ( செ.அக. ) . 

(ஊள் ஊளான் . ) 
( ஊழ் 

ஊழில். ( வே.க.92 ). ] 


ஊளி 


195 


ஊற்றம் 


உலி – 


ஊளான் மீன் 
ஊளி uli, பெ . ( n. ) 1. இரைச்சல் ( ஈடு .7,4,4 ) ; sound . 

2. பசி ; hunger. ஊளி யெழவுலக முண்ட வூணே 
(திவ்.திருவாய் .7,4,4 பன்னீ. ). ( செ.அக.). 
ம . ஊளி ; க . ஊள் , ஊளவெ ; கோத . ஓளாட் ; தெ . ஊல , 
ஊன ; பிரா . ஊலிக் ; (ஊளையிடுதல் ) . 
(உல் ஒலி . உல் – உலி – ஊலி 

ஊளி. ) 
ஊளி Ul, பெ . ( n . ) ஊளா மீன் ; 

மீன் ; carnivourous 
marine fish . ( யாழ் . அக .) . 
(ஊளா 

- ஊளி. ) 
ஊளை ilai, பெ . ( n. ) நாய் , நரி முதலியவை இடும் 

கூக்கூரல் ; howl of a dog or jackal, bleat of a sheep 
when diseased; cry of a person in anguish, applied 
contemptuously . ஊளைப் பெருநரி வவ்விய வூளை , 
( தணிகைப்பு.களவு .617 ). 
ம . ஒளி ; க . உள் ; தெ . ஊள . 


ஊளைமூக்கன் Ulai - mikkan , பெ . ( n . ) சளி வடியும் 

மூக்கன் ; snotty fellow . 
( ஊளை + மூக்கன் . ) 
ஊளைமூக்கு Ulai- mukku , பெ . ( n . ) சளிபிடித்த மூக்கு ; 
running nose . ( செ.அக.). 

( ஊளை + மூக்கு .) 
ஊளையிடு - தல் ulai - y - idu-, 20.செ.கு.வி. ( v.t. ) நாய் 

நரி முதலியவை கூக்குரலிடுதல் ; to how ! as 
jackal or dog . முதிர்நரிக ளூளையிடின் ( சூத.எக்கி 
பூ .46,20 ) . ( செ.அக. ). 
பட . ஊவலிக்கு ; க . ஊளிடு . 

(ஊளை + இடு . ) 
ஊற்காரம் ப்rkiram , பெ . ( n . ) கக்கலெடுத்தல் ( நாம 

தீப ) ; vomitting . ( செ.அக. ). 

( ஊக்காளம் - ஊக்காரம் - ஊற்காரம் ( கொ.வ.) . ) 
ஊற்றக்காரன் Ura - k - karan , பெ . ( n . ) 1. வலிமை 

பொருந்தியவன் ; strong and arrogant man . 2. தந்திரக் 
காரன் ; clever man . 3. செல்வந்தன் ; wealthy man . 
( சேரநா . ). 
ம . ஊற்றக்காரன் . 

[ ஊற்றம் + காரன் . ] 
ஊற்றங்கால் ப்rran - gal, பெ . ( n . ) வயல் முதலியவைக 

ளில் நீர் வடியுங்கால் ; water channel in fields . 
( ஆ.அக. ) . 

( ஊற்று – ஊற்றம் + கால் . ) 
ஊற்றங்கோல் iran - gil, பெ . ( n . ) ஊன்றுகோல் ; staff 
to lean on ஒல்லையுயிர்க் கூற்றங்கோலாகி ( சிறு 
பஞ் .57 ) . ( செ.அக.) . 
(ஊன்று - ஊன்றம் + கோல் ஊன்றம் கோல் 

ஊற்றங்கோல் . ) 
ஊற்றப்பம் Urappam , பெ . ( n. ) ஒருவகை ஆப்பம் ; 
a kind of cake . 
ம . ஊற்றப்பம் . 
( ஊற்று + அப்பம் . மொத்தமாக அல்லது பருமனாக வார்த்த 

அப்பம் . ] 
ஊற்றம் dram, பெ . ( n . ) 1. பற்றுக்கோடு ; walking 
stick , crutch , prop . உண்முதற் பொருட்கெலா மூற்ற 
மாவன ( கம்பரா.கிளை.74 ). 2. உறுதியாயிருக்கை ; 
stability, immobility . 3. வலிமை ; strength , power . "ஊற்ற 
முடையாய் " ( திவ்.திருப்பா .21 ). 4. மனவெழுச்சி ; 
ardour , eagerness . ஊற்றமொடு பறித்தார் " ( சேதுபு . 
திருநா .42 ) . 5. மேம்பாடு ; greatness, eminence . 
6. பழக்கம் ; training, practice . " படையூற்றமிலன் 
( கம்பரா, கையடை .12 ) . ( செ.அக. ) . 
ம . ஊற்றம் ; க . ஊத ; து . உத ( கனம் ) ; தெ . ஊத , ஊதமு . 
[ ஊன்று – ஊற்றம் ( வே.க .91 ). ] 


[ உல் – ஊல் - ஊள் – ஊளை. ] 


ஊளை ? Ulai , பெ . ( n . ) தீ நாற்றம் ; offensive smell . 

ஊளைமோர் . ( செ.அக.) . 


(ஊள் - ஊளை . ] 


ஊளை Ulai, பெ . ( n . ) 1. தொள்வு , தொய்வு ; weariness, 

exhaustion . 2. உலைவு ; wandering. 3. பதனழிவு ; 
rottenness . 4. பதனழிந்த மோர் ; spoiled buttermilk . 5 . 
காதுச்சீழ் ; purulent or mucopurulent of ear. 

( உள் - ஊள் - ஊ . | ( வே.க .92 ) . ) 
ஊளைக்காது Ulai - k - kadu , பெ . ( n . ) சீழ்வடியுங்காது ; 

purulent or mucopurulent discharge from the ear, 
Otorrhoea. ( செ.அக. ). 

(ஊளை + காது . ] 
ஊளைச்சதை Ulai - c - cadai , பெ . ( n . ) 

( n . ) ஊழற்சதை 
பார்க்க ; see ular - sadai . 


( ஊளை + சதை . தசை - சதை . ) 


ஊற்றம் 


ஊற்று 


196 


ஊற்றம் : Uram , பெ . ( n . ) 1. இடையூறு; hindrance . ஊற்றால்கவி - த்தல் dral -kavi-, 4.செ.கு.வி. ( v.i. ) மீன் 
" மெல்லடியா ரொடு மூற்ற மஞ்சா (திருவிளை. திரும பிடிக்கப் பறியை மூடுதல் ; to set a wicker basket 
ணப். 34 ) . 2. கேடு ; harm , injury . " மேல் வருமூற்ற for catching fish ( W. ). ( செ.அக. ). 
முணர் கில்லாய் " ( கந்தபு.மார்க் .248 ). 3. தொடு 

[ ஊற்று + ஆல் + கவி . ) 
உணர்வு ; sensation of touch . " தழுவுவா ரூற்றங் 
காணாள் ( திருவிளை.திருமணப். 131 ) . ( செ . அக .) . 

ஊற்றிரு - த்தல் umiru-, 3.செ.கு.வி. ( v.i. ) தொழும்பு 

கொண்டிருத்தல் ; to be devoted . இத்தலை ஊற்றிருக்க 
( ஊறு – ஊற்றம் . ) 

வேணும் " ( ஈடு ) . ( செ.அக. ). 
ஊற்றருகி Unarugi, பெ . ( n . ) நீர் ( சங் . அக . ) ; water. 

(ஊற்று + இரு . ) 
( செ . அக .) . 

ஊற்றிறை - த்தல் uria , 4. செ.கு.வி. (v.i.) ஊற்றிலுள்ள 
[ ஊற்று + அருகி . ] 

நீரை யிறைத்துத் தூய நீர் ஊறச் செய்தல் ; to scoop 
ஊற்றல் ural, பெ . ( n.) 1. ஊற்றுதல் ; the act of and throw out the water of a spring in the bed of a 

pouring . 2. நீர் முதலிய ஊறி வருதல் ( ஆ.அக. ) ; river until it becomes pure . ( செ . அக .) . 
welling up or oozing water etc. as from spring. 

( ஊற்று + இறை. ) 
[ ஊற்று – ஊற்றல் . ) 

ஊற்றின எண்ணெய் umina - enney, பெ . ( n . ) ஆமணக் 
ஊற்றவாக்கு Uravakku , பெ . ( n . ) பெருமை சொல்லு கெண்ணெய் ; castor - oil obtained by boiling the seeds ; 
தல் , தற்புகழ்ச்சி ; boasting, braggadocio. 

dist. fr. 114.61 6TOTO osus, which is cold - drawn .. 

( செ . அக .) 
ம . ஊற்றவாக்கு . 
[ உறு – ஊற்று – ஊற்ற + வாக்கு . உறு = மிகுதி . ) 

கைபிழி எண்ணெய் பார்க்க ; see kaipil emey . 
ஊற்றறிவு Umarivu, பெ . ( n . ) தொடுவுணர்ச்சி ; sense 

( ஊற்று – ஊற்றின + எண்ணெய் . ) 
of touch . ( சா . அக. ) . 

ஊற்று - தல் ப்ரா-, 5.செ.குன்றாவி . ( v.t.) 1. வார்த்தல் ; 
( ஊற்று + அறிவு . உற்றறிவு – ஊற்றறிவு . ] 

to pour out, cause to flow , spill . " ஒழிவுறக் கடத்தினீ 

ரூற்றி ( சேதுபு.கந்தமா .87 ) . 2. எண்ணெய் வடித்தல் ; 
ஊற்றன் Uran , பெ . ( n . ) ஊற்றமுள்ளவன் , வலிமை 

to extract, as oil from the castor seeds by boiling them . 
யன்; mighty one . ( சேரநா .) . 

கொட்டை முத்தினின்று எண்ணெய் ஊற்றுவார்கள் . 
ம . ஊற்றன் . 

3. வெளியே விடுதல் ; to pour out, cast away as useless , 

empty or clean as a vessel of its contents . கங்கை 
( ஊற்றம் – ஊற்றன். ) 

புடை யூற்றுஞ் சடையான் ( கம்பரா . கையிடை.12) . 
ஊற்றாணி Urani, பெ . ( n . ) கலப்பையுறுப்பி னொன்று ; 

( செ . அக .) . 
nail which fastens the plough -beam to the 

ம. ஊத்து . 
plough , கலப்பை யூற்றாணி யுளதாயி னுலகுநிலை 
குலையாதே " ( ஏரெழு .5 ) . 

ஊற்று - ஊற்று - தல் ( வே.க. 91 ) . ) 
ஊட்டாணி பார்க்க ; see urani. 

ஊற்று Umu, பெ . ( n . ) 1. சுரக்கை ; flowing, gushing 

forth, as blood from an artery , milk from the udder ; 
[ ஊட்டு + ஆணி - ஊட்டாணி – ஊற்றாணி ( கொ.வ. ) . ] 

pouring of rut from a must elephant . ஊற்றிருந்த 
கலப்பையில் கார் என்னும் இரும்புப்பட்டை செருகுதற்கு மும்மதத் தோடையானை ( சீவக .152 ). 2. நீரூற்று ; 
இடும் கொண்டி ,ஊட்டாணி எனப்படும் . இதனை ஊற்றாணி 

spring , fountain வல்லூற் றுவரில் கிணற்றின்கண் 
என ஆண்டிருப்பது கொச்சை வழக்கு . 

( நாலடி .263 ). 3. கசிவு; moisture oozing from the 
ஊற்றாம்பெட்டி Uram - petti, பெ . ( n . ) 1. ஊற்றுப் ground . ஊற்றுடை நெடுவரை " ( சீவக .278) . 

பெட்டி பார்க்க ; see uru - p -pett. 2 , சிறுநீர் ஊறும் ( செ.அக. ) . 
பை ; urinary bladder . 

நா . ஊற் ; கொண் . ஊசா ; கூ . உற்ப ; ம . ஊற்று ; தெ . ஊட ; 
[ ஊற்று + ஆம் + பெட்டி . ) 

கொலா . ஊர் ( ஒழுகும் வீடு ) ; து . ஊடி , உ : க .. ஊட, 
ஊற்றால் ப்ral , பெ . ( n . ) 1. மீன்பறி ; wicker basket ஒரதே . ஒரவு ; துட . ஊற். 
for catching fish ( W. ) . 2. கோழிக்குஞ்சுகளை யடைக் [ ஊறு 

ஊற்று . ) 
குங் கூடை ; wicker basket for covering chickens ( W.). ஊற்று Uru, பெ . ( n . ) 1. ஊன்றுகோல் ; staff . 2 . 
3. உருள் . (உரோகிணி ) ( பிங் . ); 4th naksatra, 

பற்றுக்கோடு ; prop , support. உடம்புயிர்க் கூற்றாக . " 
whose shape resembles a fish basket net. 

( கலித் .146 ) . ( செ.அக. ) . 
( உறு - உற்று - உற்றால் 
உற்று – உற்றால் – ஊற்றால் . ) 

( ஊன்று – ஊற்று . ) 


( ஊறு 


ஊற்றுக்கண் 


197 


ஊறணி 


ஊற்றுக்கண் ப்ru - k - kan, பெ . ( n .) ஊற்றுத்துறை ; ஊற்றுப்பறி ப்xu - p - par , பெ . ( n .) மடு முதலியவற்றில் 
orifice of a spring. ( செ.அக. ). 

மீன் பிடிக்குங் கருவி ; wicker basket for catching fish 
( ஊறு – ஊற்று + கண் . கண் = இடம் , துளை. ] 

in tanks and ponds. ( செ.அக.) 
ஊற்றுக்கண் ப்ru - k - kan, பெ . ( n . ) கண்களினின்று [ஊற்று + பறி . ) 

எப்போதும் நீர் வடிந்து கொண்டிருக்கும் மாட்டு ஊற்றுப்பூ ப்ru - p - pi , பெ . ( n. ) தேங்காய்ப் பிண்ணாக்கு 
நோய் வகை ( பெரியமாட் .15 ); disease in cattle, in (wriju . ); residuum of the kernel of the coconut after 
which water flows from the eyes . ( செ.அக. ). 

the oil has been expressed therefrom , dist fr . பிழிந்த 
[ ஊறு – ஊற்று + கண் . ) 

பூ . ( செ.அக. ). 
ஊற்றுக்களம் Uru - k - kalam , பெ . ( n .) பலரும் வந்து ( ஊறு – ஊற்று + பூ .) 

சேர்தலையுடைய இடம் ; common meeting place. ஊற்றுப்பெட்டி ப்ர u-p-pet , பெ . ( n . ) எண்ணெயூற்றுங் 
“ கதழ்விடைக் காரியை யூற்றுக் களத்தே யடங்கக் 

கூடை; basket in which seeds, kernals , etc., are put 
கொண்டு " ( கலித் .103 ) . 

for expressing oil. ( J ) . ( செ.அக. ) . 
( ஊன்று + களம் - ஊன்றுகளம் – ஊற்றுக்களம் . ) 

( ஊற்று + பெட்டி . ) 
ஊற்றுக்கால் dru - k -kal, பெ . ( n . ) ஊற்றினின்று பெருகி ஊற்றுப்பெயர் - தல் ப்ru - p - peyar-, 2.செ.கு.வி. ( v.i.) 
வருங்கால் ; channel for irrigation issuing from a spring. 

ஊற்றுண்டாதல் ; to flow from a spring, as water 
( C.G. ) . 

into a well. ( W .) . ( செ.அக.). 
( ஊறு – ஊற்று + கால் . ) 

[ ஊற்று + பெயர் . ) 
ஊற்றுக்குழி dru - k - uli, பெ . ( n. ) 1. ஊற்றுள்ள பள்ளம் ; ஊற்றுப்போடு - தல் ப்ரu -p -podu-, 20.செ.கு:வி . (vi.) 
spring pool ( W. ) . ( செ.அக. ) . 2. ஒரூர் ; name of a village. 

ஆற்றில் ஊற்றுக் குழி தோண்டுதல் ; to scoop out 
( ஆ.அக. ) . 

a hollow for fresh water in the bed of a river . ( செ.அக. ) . 
ம . ஊற்றுக்குழி . 

( ஊற்று + போடு . ] 
( ஊறு – ஊற்று + குழி . ) 

ஊற்றுமரம் ப்ர u - maram , பெ . ( n . ) 1. எண்ணெயூற்றும் 
ஊற்றுக்கோல் ப்ர-k - kol, பெ . ( n . ) ஊன்றுகோல் ; staff. 

மரம் ; a kind of oil - press. 2. செக்குலக்கை ; cylindrical 
“ இழுக்கலுடையுழி யூற்றுக் கோலற்றே " ( குறள் .415 ) . 

shaft in an oil - press . ( செ.அக. ). 
( செ.அக. ). 

( ஊற்று + மரம் . ] 
(ஊன்று + கோல் - ஊன்றுகோல் – ஊற்றுக்கோல் . ) 

ஊற்றெடு - த்தல் ப்redu-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. ஊற்றுத் 
ஊற்றுண் ( ணு ) -தல் ப்ர un-, 12.செ.கு.வி. ( v.i. ) 1. நீர் 

தோன்றுதல் ; to flow from a spring, as water into 
ஒழுகி வடிதல்; to leak out. ( W . ) . ( செ.அக. ) . 2. சாதல் ; 

a well. 2. ஊற்றுத்தோண்டுதல் ; to scoop out a spring. 
to die. ( ஆ.அக. ) . 

( செ.அக.) . 
( ஊற்று + உண் . ) 

[ ஊற்று + எடு - த்தல் . ] 
ஊற்றுத்துலை iru - t -tulai, பெ . ( n . ) நீர்நிலை; reservoir. ஊற்றெண்ணெய் ப்renney, பெ . ( n.) வடித்த எண் 
( pond.) .( செ.அக.). 

ணெய் ; oil extracted by pressing or pounding the 
(ஊறு – ஊற்று + துலை . ] 

seeds. ( வின் . ) ( செ.அக. ). 
ஊற்றுத்தோண்டு - தல் ப்ru - k -londu , 5.செ.கு.வி. ( v.i. ) ( ஊற்று + எண்ணெய் . ) 

ஊற்றுண்டாகத் தோண்டுதல் ; to scoop out the sand 
for a spring in the bed of a river , dig out a spring | ஊற்றெழு - தல் Urelu , 2 . செ.கு.வி. (v.i.) ஊற்றுப்பெயர் 

பார்க்க ; see iru - p - peyar . " ஊற்றெழு மிருகவுள் 
in the bottom of a well. ( செ.அக. ). 

( கல்லா.4 . ) . ( செ.அக . ). 
[ ஊற்று + தோண்டு . ) 

( ஊற்று + எழு . ] 
ஊற்றுநீர் Uru - nir, பெ . ( n .) ஊறுநீர் ; inflowing water 

ஊற்றை drai , பெ . ( n . ) அழுக்கு ; filth . ஊற்றைச் 
from a spring. " இறைப்பவர்க் கூற்றுநீர் போல மிகும் . 

சடலத்தை யுண்டென் றிறுமாந்து ( பட்டினத்துப் . 
( குறள் .1161 ). ( செ.அக. ) . 

பக்.257 ) . ( செ.அக . ) . 
( ஊறு – ஊற்று + நீர் . ) 

( ஊழ் – ஊழ்த்தை – ஊத்தை – ஊற்றை ( கொ.வ. ). ) 
ஊற்றுப்பட்டை Um - p - patt, பெ . ( n . ) ஊற்றுநீரிறைக் 
கும்பட்டை ; scoop for throwing out water from artificial ) ஊறணி Urani, பெ . ( n .) 1. ஊற்று ( யாழ் . அக . ) ; spring . 

2. கசிவு நிலம் ( யாழ்.அக. ); good , moist land where 
springs in river beds. 

water oozes out. 3. சேற்றுநிலம் ( சங் . அக . ); wet marshy 
( ஊறு – ஊற்று + பட்டை .) 


ஊறுகறி 


ஊறல் 


198 


land . 4. வருவாய் ( சங்.அக. ) ; income , source of income . | ஊறற்பதம் drer - padam, பெ . ( n . ) 1. பச்சைப் பதம்; 
( செ.அக.). 

anything softened with moisture or by soaking. 2 . 

முழுதும் ஊறிய பதம் ; condition in which anything 
( ஊறு + அணி - ஊறணி . ) 

is completly soaked . ( சா.அக. ) . 
ஊறல் dral, பெ . ( n . ) 1. ஊறுகை ; oozing, percolation , 

( ஊறல் + பதம் . ] 
discharge. ஊறற் கடுதாசி . 2. நீரூற்று ;small spring, spring 
water. சிற்றூறல் ஒண்ணீரு மாகி விடும் " ( வாக் ஊறற்பாக்கு ப்rar-pakku , பெ . ( n ) நீரில் ஊறிய பாக்கு ; 
குண் .12 ) . 3. சாறு ; juice , extracted by squeezing . areca nut soaked to render it fit for use . ( செ.அக. ). 
கரும்பினூறல் கண்டாய் கலந்தார்க்கவன் " 

(ஊறல் + பாக்கு . ] 
( தேவா.369,1 ). 4. மருந்தின் சாரம் ; tincture, infusion . 
( வின் . ) . 5. மாழைக்கலப்பு ( வின் . ) ; faint mixture of | ஊறாமை iramai, பெ . ( n . ) கசியாமை ; not oozing 
an inferior metal with a more precious one . 6. வருவாய் , 

as blood from scres or ulcers. ( சா.அக. ) . 
செல்வம் ; income, acquisition , property . 7. களிம்பு 

[ ஊறு + ஆ + மை , ஆ ( எ.ம.இ.நி.) .] 
( வின் . ) ; slight amount of verdigris . 8. நீர்வற்றாப் 

ஊறு - தல் Uru-, 5.செ.கு.வி. ( v.i.) 1. நீரூறுதல் ; 
பசுமை ( வின் . ); greenness, moisture , as of a vegetable . 

( குறள் . 396 ) ; to spring, flow , as water in a well, to 
( செ.அக. ). 

issue . 2. கசிதல் ; to ooze , percolate . ( W. ) . 3. ஊறுகாய்ப் 
ம . ஊறல் . 

பதமாதல் ; to soak , to be steeped , pickled . 4. பால் 
( ஊறு – ஊறல் . ) 

முதலியன சுரத்தல் ; to gather , as milk in the breast, 
ஊறல் dral, பெ . ( n . ) கிணறு ; well . ( Pudu.insc.1094 ) . 

as toddy in palm flowers . 5. மை முதலியன ஊறுதல் ; 

to run , to spread , as ink on flimsy paper , to keep , as 
( செ . அக.) . 

moisture around a spring or in a river bank . 6. காயத்தில் 
[ ஊறு – ஊறல் . ] 

ஊன் வளர்தல் ( வின் . ) ; to form , as new flesh in 
ஊறல் dral, பெ . ( n . ) சாராயம் காய்ச்சுதற்காகப் a sore, to heal . 7. மெலிந்தவுடல் தேறுதல் ; to increase, 

பானையிலிட்டு ஊற வைக்கும் பொருள்கள் . ingre as flesh in a person wasted by disease, to improve 
dients of arrack before distillation . 

by slow degrees . 8. பெருகுதல் ; to increase . அவனுக்குச் 
(ஊறு - ஊறல் . ) 

செல்வம் ஊறுகிறது . 9. வாயூறுதல் ; to water , as the 

mouth . " கனிகாண்டொறு 
ஊறல்சாரல் dral -Saral, பெ . ( n . ) ஒரு வயலின் 

மூறுமேயெயினூறுமே. " 
வரப்பிலிருந்து உள்ளூறிப் பக்கத்து வயலில் கசிந்து 

( சூளா.சுயம் .66 ) . ( செ.அக.). 
வரும் ஊறல் நீர் ; water oozing through embankment ம. ஊறுக ; க . , து . ஊறு ; தெ . ஊறு . 
of fields. 

( உல் -- உறு – ஊறு . உறுதல் = மிகுதல் , அதிகரித்தல் . ) 
( ஊறு - ஊறல் + சாரல் . ) 

ஊறு Uru, பெ . ( n . ) 1. உறுகை ; joining, approaching. 
ஊறல் தெறித்தல் ural-teritlal, பெ . ( n .) 1 , களிம்பற்றுப் பருந்தூறளப்ப " ( பதிற்றுப்.51.32 ) . 2 . தொடு 

Cungo ; being deprived of rust or verdigris. 2 . உணர்வு ; sense of touch . “ சுவையொளி யூறோசை " 
உடம்பின் தினவு அல்லது நமைச்சல் நீங்குதல் ; to ( குறள் .27 ) . 3. இடையூறு (திவா.); obstacle, hindrance, 
be cured of itching sensation ( சா.அக.). 

obstruction . 4. துன்பம் ; evil, blight. “ ஊறுசெய் நெஞ்சம் " 
(ஊறு – ஊறல் + தெறித்தல் . ] 

( நாலடி .379 ) . 5. கொலை ; killing, murder . ஊறுதான் 

செயக் கூடுறாது " ( கந்தபு.சூரனமைச் .115 ) . 6. அழிவு; 
ஊறல்பாறை Ural- parai, பெ . ( n . ) படிவியற் படுகைப் ruin , destruction "இருவினைக் கூறு காண்கிலாது " ( கம் 
பாறை ; sedimentary rock . ( சேரநா . ) . 

பரா , வாலிவதைப் .22 ) . 7. உடம்பு; body . “ அரவூறு 
ம . ஊறல்பாற . 

சுலாய் . " ( திவ்.திருவாய் .7,4,2 ). 8. புண் ; scar , wound , 
( ஊறல் + பாறை . ) 

hurt, injury inflicted by violence . " ஊறறியா மெய் 
ஊறல் மண் ural mar ), பெ . ( n . ) வண்டலாகப் படிந்த 

யாக்கை யொடு " ( புறநா .167,6 ) . 9. வல்லூறு ; 
மண் ; sedimentary soil . ( சேரநா .) . 

royal falcon . பறவையை யூறுகொண்டெழச் சிரற்றின 

பார்ப்பினில் " ( கம்பரா.கும்ப .268) . ( செ . அக .) . 
ம . ஊறல் மண்ணு . 

ம. ஊறு . 
(ஊறு - ஊறல் + மண் . ) 

( உறு – ஊறு. ) 
ஊறவை - த்தல் dra - vai- , 4.செ.குன்றாவி . (v.t. )நீரிற் ஊறுகறி dru- kari, பெ . ( n . ) ஊறுகாய் ( பெரும்பாண் . 

பதம் பெறச் செய்தல் ; to steep, soak , pickle. 
( செ.அக. ). 

310 ,உரை. ) பார்க்க ; see irugay . 
[ ஊறு 

( ஊறு + கறி . கறி = காய்கறி . ) 
– ஊற + வை . ] 


ஊறுகாய் 


199 


ஊன்றக்கட்டு - தல் 


ஊறுகாய் du - gay ; பெ . ( n. ) உப்பிட்டு ஊறவைத்த விருப்புற்று " (திருவாச .15,3 ) . 3 . உடல் ; body 

காய் ( பதார்த்த .1378 ); pickled vegetable or fruit. ஊனைக் குறித்த வுயிரெல்லாம் ( குறள் .1013 ) . 
( செ.அக.). 

( செ.அக.). 
ம . ஊறுகாய் ; தெ . ஊருகாய ; க . உப்பினகாயி . 

ம . ஊன் ; க . ஊறு , ஊக்ரு ( எயிர் ) ; கோத . ஊ ( எயிர் ) ; 
[ ஊறு + காய் . ) 

துட . ஊர் ; தெ . ஊகுரு ; குவி . ஊயு. 
ஊறுகோள் Uru - kol, பெ . ( n . ) 1. காயம் ; injury , wound . 

[ உல் – ஊல் – ஊன் . உல் = பொருந்தியிருப்பது , பற்றியிருப் 
2. கொலை ; murder . ( செ . அக. ). 

பது . உல் - ஊல் = எலும்பைப் பற்றியிருப்பது . ஊல் - 

ஊன் . ஒ.நோ : ஊன்றுதல் = பற்றுதல் , நிலைகொள்ளுதல் . ) 
[ உறு – ஊறு + கோள் . ஊறு = துன்பம் . கொள் 

. - கோள் 
( நேர்ச்சி . ) . ] 

ஊன் Un பெ . ( n. ) புலால் வெட்டும் அடிக்கட்டை , 

அடிக் குறடு ; block of wood on which butchers mince 
ஊறுதல் irudal , பெ . ( n . ) 1. நீர்க்கசிவு ; oozing of 

meat. 
water as from a boil or a wound . 2. தண்ணீரில் போட்டு 
வைத்தல் ; to retain steeped in any fluid as is done 

( ஊண் – ஊன் ( ஆகுபெயர் ) இது ஊனம் என்றும் வழங்கும் . ) 
to greens in pickless . 3. புண்ணில் தசை வளர்தல் ; | ஊன் ப்ற , பெ . ( n . ) நீ ( முன்னிலை யொருமைப் பெயர் ) ; 
formation of a new layer of flesh over a healing wound. you . 
4. மெலிந்த உடம்பில் அர்த்தம் சேருதல் ; increase 

[ ° – ஊன். ஊ - முன்மைச்சுட்டு , னகரமெய் ஒருமை குறித்த 
of blood in a convalascent s body. 5. சதை பிடித்தல் ; 

ஈறு . ) 
picking up or putting on flesh . 7. பெருகுதல் ; increasing. 

ஊன் , ஊம் என்னும் முன்னிலைப் பெயர்கள் , நூன் , நூம் 
[ உறு – ஊறு - ஊறுதல் . ] 

என்று நகர மெய்ம் முதல் பெற்று , பின்னர் நீன் , நீம் எனத் 
ஊறுநீர் uruni , பெ . ( n . ) 1. புண்ணிலிருந்து கசியும் திரிந்தன . 

நீர் ; thir serous fluid oozing from a sore or from நூன் , நூம் என்பன , வட திரவிடத்துள் ஒருவகையான 
a wound - Ichor . 2. நிலத்தில் ஊறும் நீர்; water springing சூரசேனிப் பிராகிருதத்தில் தூன் , தூம் என்று திரிந்து இன்று 
from earth . 3. உமிழ்நீர்; saliva . 

அதன் வழிப்பட்ட இந்தியில் தூ , தும் என்று வழங்குகின்றன. 
( ஊறு + நீர் . ) 

தூ ( நீ ) என்னும் இந்தி வடிவமே இயல்பாகவும் குறுகியும் 

மேலையாரிய மொழிகளில் வழங்குகின்றன. 
ஊறுபாடு irubadu , பெ . ( n . ) 1. தாக்குதல் ; beating, 
butting . 2. ஆயுதங்களாற் காயமுண்டாக்குகை ( பிங் . ) ; 

OE , OS . thu ; OHG. di ; ON . thu ; Goth ; thu ; E thou . 
wounding of which there are four methods. viz. குத்தல் , ஊன்கணார் un - kanar, பெ . ( n .) மானிடர் ; men who 
வெட்டல் , எய்தல் , எறிதல் . 3. புண்படுதல் ; having have the physical eye only . " கழனி யாக்கமு 
wound . 4. புண் ; wound , sore . 5. துன்பம் ; trouble, மூன்கணார்க் குரைப்பரிது " ( சீவக .54 ) . ( செ.அக. ) . 
distress . ஊறுபாடில்லை யுயிர்க்கு " ( குறள் .945 ) . 6 . 

( ஊன் + கண் + ஆர் . கண்ணார் - கணார் . ] 
இடையூறு ; obstacle, obstruction , hindrance. " மாலை 
தாழகலத் தூறு - பாடற வந்தரத் தளிகவர்ந் துண்ப " ஊன்செய்கோட்டம் in - cey - kottam , பெ . ( n . ) உடல் ; 
( திருவிளை.தருமிக் .56 ) . 

body as a structure formed of flesh , “ஊன்செய் 

கோட்டக்கு..... வள்ளுரமே சுமந்து .... புறஞ்செய்கின் 
( உறு – ஊறு + பாடு . ) 

றார் . " (சீவக. 1552 ) . ( செ.அக. ) . 
ஊறுபுண் Uru - pun , பெ . ( n .) ஆறிவரும் புண் 

( ஊன் + செய் + கோட்டம். ) 
( வின் . ) ; wound that is healing ( செ . அக . ). 

ஊன்தள்ளல் in - tallal, பெ . ( n . ) ஊன்றள்ளல் பார்க்க ; 
( ஊறு + புண் . ஊறுதல் = மேலிடல் , நலமாதல் . ] 

see inrallal. 
ஊறெண்ணெய் drenney , பெ . ( n . ) உச்சியிலூறு ஊன்வலி invali, பெ . 

ஊன்வலி Unvali, பெ . ( n . ) உடம்பின் வலிமை 
மெண்ணெய் ; oil placed upon the head for purposes 

(நீலகேசி .486 ,உரைமேற்கோள் ); bodily vigour .. 
of health . ( திவ்.திருப்பா.17, வ்யா.பக் .164 ) ( செ.அக. ). 

( செ.அக.). 
[ ஊறு + எண்ணெய் . ) 

( ஊன் + வலி . ) 
ஊறை irai, பெ . ( n .) சவ்வரிசி ( L. ) ; sago fen palm . | ஊன்விலைஞர் ug - vilaitiar, பெ . ( n . ) ஊன்விற்போர் 
( செ.அக. ). 

( திவா . ) ; meat sellers . ( செ.அக.). 
(உறை – ஊறை . ] 

( ஊன் + விலைஞர் . ) 
ஊன் ப்ற , பெ . ( n . ) 1. தசை; flesh, muscle . ஊனுடுத்தி ஊன்றக்கட்டு - தல் Una - k - kattu-, 5.செ.குன்றாவி . (v.t ) 
யொன்பது வாசல் வைத்து " ( தேவா .29,1). 2. உண் 

1. வலிமைப்படுத்துதல் ; to edify, strengthen. 2. புண்கா 
ணும் இறைச்சி ; meat , animal food . "ஊனமுதம் 

யம் முதலியவற்றை உறுதியாய்க் கட்டுதல் ; to 


ஊன்றள்ளு - தல் 


ஊன்று - தல் 


200 


bandage firmly as is done to wound , injury , fracture | ஊன்றிப்பாட்டம் Uni - p - pattam , பெ . ( n . ) ஓர் வரி 
etc. ( சா.அக. ) . 

வகை ; old tax . 
(ஊன்று – ஊன்ற + கட்டு . ) 

ம . ஊன்னிப்பாட்டம் . 
ஊன்றள்ளு - தல் Unralu-, 15.செ.கு.வி. (v.i. ) 1. ஊன் ( ஊன்று – ஊன்றி + பாட்டம் . ) 

வளர்தல் ; to be formed as proud flesh. 2. புலாலுண் ஊன்றிப்பார் - த்தல் dai - p -pir-, 4.செ.குன்றாவி . ( v.t.) 
டலை விலக்குதல் ( வின் . ) ; to abstain from meat 

1. உற்று நோக்குதல் ; to look at steadfastly or intently . 
( செ : அக . ). 

2. ஆராய்ந்து பார்த்தல் ; to consider carefully , fix the 
( ஊன் + தள்ளு - தல் . ] 

mind intently upon . 3. அழுத்திப் பார்த்தல் ; to feel, try , 
ஊன்றி ப்ரார் , பெ . ( n . ) பாம்பு வகை ( அக .நி .); a kind 

press , in order to test, as a fruit. 
of snake. ( செ.அக. ) . 

[ ஊன்று ஊன்றி + பார் . ) 
[ஊன்று – ஊன்றி . ) 

ஊன்றிப்பெய் - தல் Uni - p - pey-, 1.செ.கு.வி. ( v.i. ) விடா 
ஊன்றிக்கேள் ( ட் )-த (டல் ini - k- ke , 11.செ.குன்றாவி . மல் ஓங்கிப் பெய்தல் ; to pour incessantly , as rain . 
( v.t. ) 1. அழுத்தி வினாவுதல் ; to interrogate with மழையூன்றிப் பெய்கின்றது . ( செ.அக. ). 
attention , press for an answer . 2. உற்றுக்கேட்டல் ; to 

( ஊன்று – ஊன்றி + பெய் . ) 
hear attentively . ( செ.அக. ). 

ஊன்று - தல் Um-, 5.செ.கு.லி. ( v.i.) 1. நிலைபெறு 
(ஊன்று – ஊன்றி + கேள் . ) 

தல் ; to be fixed , settled , gain a firm footing, become 
ஊன்றிக்கொள் ( ளு ) -தல் Unri - k - ko!, 7.செ.குன்றாவி . established , strike root . கற்பினிற் றிரித லின்றி யூன்றுக . " 

(v.t ) நிலை பெறுதல் ; to gain a firm footing, as in an (சீவக .604 ). 2. சென்று தங்குதல் ; to stop in a place. 
office , to establish oneself somewhere . ( செ.அக. ). “ புகை ... விசும்பி னூன்றுஞ் சூளை ( புறநா .228,3 ) . 
[ ஊன்று – ஊன்றி + கொள் . ) 

[ உல் – ஊல் + று - ஊன்று . ) 
ஊன்றிச்சொல் ( லு ) -தல் ini- c-col , 8.செ.குன்றாவி . ஊன்று - தல் dru-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) 1. அழுந்த 
( v.t.) 1. தெளிவாய்ப் பேசுதல் ; to speak - distinctly , 

வைத்தல் ; to fix , place firmly , as a pole in fixing 
articulate . 2. உறுதியாய்ச் சொல்லுதல் ; to speak 

a boat. “ முன்னொரு கோலூன்றி " ( திவ்.பெரியதி . 
emphatically , stress, assert. 

1,3,2 ). 2. பள்ளத்தில் அல்லது குழியில் நடுதல் b 
(ஊன்று – ஊன்றி + சொல் . ) 

plant, set firmly in the ground , as a post. “ காழுன்றிய 
ஊன்றித்தாங்கு - தல் ini - s-tangu-, 5.செ.குன்றாவி . 

கவிகிடுகின் ( பட்டினப் .167 ). 3. நிலைநிறுத்துதல் ; 
( v.t.) கோலை யூன்றித் தோணியைத் தள்ளுதல் 

to establish , as fame , position . “ புதையம்பிற் பட்டுப்பா 
( வின் . ) ; to press on the pole either in stopping or 

டூன்றுங் களிறு ” ( குறள் .597 ) . 4. துணையாகப் பற்று 
in pushing a boat . ( செ.அக. ) . 

தல் ; to lean upon , reclile or depend on , as a staff, 

a person . “ கைதருவார் தமையூன்றி " ( பெரியபு. திருநாவு . 
( ஊன்று – ஊன்றி + தாங்கு . ) 

61 ) . 5. தாங்குதல் ; to support. “ துன்பந் துடைத் 
ஊன்றிநட - த்தல் Uni - nada-, 3.செ.கு.வி. ( v.i.) 1 . தூன்றுந் தூண் " ( குறள் .615 ). 6. தீர்மானித்தல் ; to 

உறுதியாய் நடத்தல் ; to walk firmly so as to quicken determine, decide. “ஊன்றியிவ் விரண்டினுள்ளு முறுதிநீ 
one s - gait. 2. காலைப் பதிய வைத்து நடத்தல்; to walk யுரைத்திடென்ன " ( சீவக .1235 ) . 7. அமுக்குதல் ; to 
cautiously, as on slippery ground , or as one regaining press down , bear down with pressure . “ உடுப்புமுக 
the use of his legs . ( செ.அக. ). 

முழுக்கொழு மூழ்க வூன்றி ( பெரும்பாண் .200 ) . 8 . 
( ஊன்று – ஊன்றி +- நட .) 

தள்ளுதல் (திவா . ); to push , propel. 9. உறுத்துதல் ; 

to hurt, to cause smarting , irritation “ அல்லி யூன்றிடு 
ஊன்றிநில் ( ற் ) -த ( ற ) ( ல் ) unri- pil , 14.செ.கு.லி. ( v.i. ) 

மென்றஞ்சி யரவிந்தந் துறந்தாட்கு " ( கம்பரா . 
உறுதியாயிருத்தல் ; to hold fast, as by an opinion , 

நாடவி .42 ). 10. குத்துதல் ; to drive in as a spear . 
be firm . காரியத்தில் ஊன்றி நிற்கிறான் . ( செ.அக. ). 

" மருப்பதனா லூன்றிப் பிளந்திரு கூறுசெய்து " ( கூர்மபு . 
( ஊன்று. – ஊன்றி + நில் . ) 

அந்தசா .80 ) . 
ஊன்றிப்படி - த்தல் Unr - p - paci-, 4.செ.குன்றாவி . (v.t.) ம . ஊன்னுக ; க . ஊறு , ஊர் ; கோத . ஊத் ; துட . ஊண் ; குட . 

1. கருத்தாய்ப் படித்தல் ; to read attentively . 2. நிறுத்தி ஊர் ; து . ஊரணி , ஊண்துனி , ஊடுனி , ஊடபுனி, ஊண்டுனி ; 
வாசித்தல் ( வின் . ) ; to read with proper intonation or தெ . ஊட் , ஊனு, ஊஞ்சு ; கூ . உக ; பர் . உத் ; கட . உண்டுப் 
emphasis. ( செ.அக. ) . 

குர் . ஊத்னா . 
( ஊன்று - ஊன்றி + படி .) 

( உவல் (உவன்று ) – ஊன்று . ) 


ஊன்று 


201 


ஊனம் 


ஊன்று Unru , பெ . (n . ) சார்பு ; prop, support. “ தனியோங் ஊனக்கால் upa - k- kal, பெ . ( n . ) 1. குறைந்த கால் ; 
கார மூன்றற .... மேலுற்று நின்றது " ( ஞானவா.உத்தால short leg , short distorted limb . 2. பிறவி நொண்டி ; 
கன் .41 ) . ( செ.அக.). 

disabled leg; a deformity of the foot generally of a 
ம. ஊன்னு ; க . ஊடு ; து . ஊரு, ஊது ; தெ . ஊக , ஊதமு . 

congenital origin - club - foot. ( சா.அக. ). 
(உவல் — உவன்று – ஊன்று . ) 

(ஊனம் + கால் . ) 
ஊன்றுகட்டு Unru-kattu , பெ . ( n. ) ஊன்றும்படி கட்டிய ஊனகத்தண்டு Unaga - t- landu, பெ . ( n. ) கருவண்டு 

விறகு கட்டு ; bundle of firewood placed on end , when ( வின். ) ; black beetle. ( செ.அக.). 
offered for sale. விறகு வெட்டி யூன்றுகட்டாக் கட்டி " 

(ஊன் + அகத்து 
(திருவாலவா .54.24 ). ( செ.அக. ). 

+ வண்டு . ஊனில் அல்லது புண்ணில் 

மொய்க்கும் வண்டு . ) 
(உவல் — உவன்று – ஊன்று + கட்டு . ) 

ஊனகாரகன் upa - kiragan, பெ . ( n. ) இழிதொழில் 
ஊன்றுகாரன் inrukiran, பெ . ( n. ) படகோட்டி ; one Olowalu Curot; one who causes vile actions to be 
who propels a boat with a pole . 

done by others . “ ஊனமாயினகள் செய்யு மூனகாரகர்க 
ம . ஊன்னுகாரன் . 

ளேலும் ( திவ்.திருமாலை.41 ) . ( செ.அக. ). 
(ஊன்று + காரன் . ஊன்று = ஊன்றும் துடுப்பு . ] 

[ ஊனம் + காரகன் . ] 
ஊன்றுகால் Unnu - kal, பெ . ( n . ) ஊன்றுகோல் பார்க்க ; | ஊனஞ்சவ்வு inaicavwu, பெ . ( n . ) ஊன் வழியும் சவ்வு ; 
see unrukol. 

membrane secreting scrum - serous mebrane. ( சா . அக .) . 
ம . ஊன்னுகால் . 

[ஊனம் + சவ்வு . ) 
ஊன்றுகால் செடி innu - kal - Sedi, பெ . ( n . ) கழுதைத் ஊனப்படு - தல் ina - p -padu-, 18.செ.குன்றாவி . ( v.t. ) 

தும்பை ; donkey toombay , Indian borage - Trichodesma 1. குற்றப்படுதல் ; to be hurt. 2. துன்பப் படுதல் ; 
Indicum alias Borago indica . ( சா.அக. ) . 

to be grieved . ( சேரநா . ) . 
(ஊன்று + கால் + செடி . ] 

ம. ஊனப்பெடுக . 
ஊன்றுகோல் unn - koil, பெ . ( n . ) பற்றுக்கோடு ; staff, (ஊனம் + படு . ) 
walking stick, support , whether for body or mind . 

unam, பெ . ( n . ) 1. குறைவு ; defect, deficiency . 
ஊன்றுகோலெனக் காவதொன் றருளாய் " ( தேவா . 

as of a member ; flaw . “ அந்நாளுறு சிலை தானன 
1110,4 ); 

முளது ( கம்பரா.பரசுரா .25 ) . 2. குற்றம் ; fault. “ஊன 
ம . ஊன்னுகோல் ; க . ஊறுகோலு ; து . ஊறுகோலு ; தெ . மில் காலன்றன்னை " ( ஞானவா.சுக்கிர .32 ) . 3. பழி ; 
ஊதகோல . 

calumny, slander . “ கேள்வற் கூனமும் பரிவு மஞ்சி 
(உவல் — உவன்று – ஊன்று + கோல் . ) 

(சீவக .1530 ). 4. தீமை ; evil, injury . "ஊனமாயினகள் 

செய்யும் " (திவ்.திருமாலை .41 ) . 5. அழிவு; destruction . 
ஊன்றுவலை Uru - valai, பெ . (n . ) ஊன்று குச்சியுடன் 
"ஊனம்பி 

னுறவே வேண்டும் " ( சி.சி .2,21 ) . 
சேர்த்துக் கட்டிய வலை ; a kind of fishing net tied 

( செ.அக. ). 
to stakes .. 


ஊனம் " 


ம . ஊன . 


ம் . ஊன்னிவல . 

( ஊன் – ஊனம் . ) 
[ஊன்று + வலை . ) 

ஊனம் : dpam , பெ . ( n . ) 1. ஊனமர்குறடு பார்க்க ; 
ஊனக்கண் ina - k -kan , பெ . ( n . ) கட்பொறி ; physical 

see upamar -kuradu . “ஊனத்தழித்த வானிணக் கொழுங் 
eye . opp.to ஞானக்கண் . " ஊனக்க ணிரண்டு மூடி " 

குறை " ( பதிற்றுப் .21 ) ( செ . அக . ). 2. ஊன் ; flesh . 3 . 
( ஞானவா.சுக்கிர .37 ). ( செ.அக. ) . 

கொழுப்பு ; fat. 4. பிணம் ( பிங் . ) ; corpse , carcass . 
[ ஊன் + அ + கண் . ) 

( ஊன் - ஊனம் . ஊன் வெட்டுதலால் மேற்புறம் சிதைவுற்ற 
ஊனக்கண் ina - k - kan , பெ . ( n .) 1. மெய்யறிவு ; soul s அடிக்குறடு . ) 
intellingence as being defective . “ஊனக்கண் பாசமுண 

ஊனம் 3 

unam , பெ . ( n . ) ஆந்தை ; owl. ( செ.அக. ). 
ராப் பதியை " (சி . போ .9,1) . ( செ.அக.). 2. பொட் 
டைக்கண் ; defective eye. 

( ஊம் – ஊமம் - ஊனம் . ) 
[ உல் - உலம் = கெடுதல் , எரிதல் , அழிதல் . உலம் - ஊலம் ஊனம் dpam , பெ . ( n .) ஊனீர் பார்க்க ; see inr . 
– ஊனம் . ஊள் = தானாக அழுகும் இயல்புடையது . ஊனம் ( ஊன் - ஊனம் . ] 
+ கண் . ) 


ஊனமர்குறடு 


ஊனொட்டி 


202 


ஊனமர்குறடு in - amar -kuracu, பெ . ( n . ) இறைச்சி ஊனான் மீ ) பெ . ( n .) 1. உன்னாயங் கொடி ; eliptic 

கொத்தும் பட்டடை மரம் (சீவக . 2281 ); block of wood leaved silver - weed . 2. பெருமுசுட்டை ; ( தைலவ ,. 
on which butchers mince meat. ( செ . அக .) 

தைல . 102 ) ; many - flowered bind weed . 
[ஊன் + அமர் + குறடு . ) 

[உள்ளாயம் - ஊனாயம் - ஊனான் . ] 
ஊனமா - தல் unam - 3-, 8.செ.குன்றாவி . (v.t ) 1. நொண் ஊனி Un பெ . ( n . ) மாந்த உடம்பினன் ; one who 
டியாதல் ; to be crippled. 2. பழுதுறல் ; to be maimed . has corporeal existence . “ விரவ லாகா வூனிகளா 
3. அங்கம் பழுதாதல் ; to be defective of any organ யுள்ளார் . ( தேவா. 982,10 ). ( செ . அக . ). 
in the body. ( சா . அக .) . 

( ஊன் + இ . ] 
[ னம் + ஆ + தல் . ] 

ஊனின்பூடு inip - pidu, பெ . ( n . ) சிறுபூளை; wooly 
ஊனவன் Upavan , பெ . ( n . ) மனிதன் ; man , he who 

caper - Achyranthe lanata . 
Is in the flesh. ஊனவருயிரி னோடும் " ( தேவா.1050,5 ). 
( செ.அக.) . 

( ஊன் + இன் + பூடு.] 
(ஊன் + அவன் . ] 

ஊனீர் Unit, பெ . ( n . ) 1. தசையினின்று வடியும் நீர்; 
ஊனவாளி unavill, பெ . ( n . ) குறைபாடுள்ளவன் ; 

water oozing from flesh . 2. குருதியின் மேல் வடியும் 

நீர் ; sarum , a thin watery transparent liquid separated 
maimed or lame person . ( சா.அக. ). 

from blood - serum . 
( ஊனம் + ஆளி. ] 

( ஊன் + நீர் . ] 
ஊனன் Unan, பெ . ( n . ) 1. உடற்குறைபாடுள்ளவன் ; 
one who is defective in some member, one who has 

ஊனுடம்பு Unudambu , பெ . ( n . ) தசையினாலான 
a physical imperfection . ( செ . அக .) . 2. முடவன் ; lame 

வுடம்பு ; body composed of fiesh . 
person . 3. ஊனாங்கொடி , creeper - convol- vulus race 

( ஊன் + உடம்பு.] 
mosus. 

ஊனுருக்கி in - urukka, பெ . ( n . ) ஈளை நோய் ; tuber 
(ஊனம் - ஊனன் . ) 

culosis, consumption , as a wasting diease . ( செ.அக. ). 
ஊனாம்பல் ur - ambal, பெ . ( n. ) ஆம்பல் வகை 

( ஊன் + உருக்கி . ] 
( மூ.அக. ) ; a kind of water lily . ( செ . அக.) . 

ஊனேறி in - dri, பெ . ( n . ) கருப்பம் ( சங் . அக . ); embryo. 
( ஊன் + ஆம்பல் . ] 

( செ . அக.) . 
ஊனாயம் Upayam , பெ . ( n . ) பிழை ( சங் . அக . ) ; mistake . 

( ஊன் + ஏறி . ) 
( செ.அக. ). 

ஊனொட்டி urot , பெ . ( n . ) 1. உடும்பு ; iguana. 2 . 
[ ஊனம் - ஊனாயம் . ) 

உடும்பிறைச்சி ( சங்.அக. ) ; flesh bengalensis. 
ஊனாயம் : Unayam , பெ . ( n .) விரகு ( தந்திரம் ) ( வின் , ) ; 

( செ . அக.) 
trick . ( செ.அக. ) . 

( ஊன் + ஒட்டி . உடம்பு ஒட்டிக்கொள்வது . ) 
[ உன்னயம் ஊனாயம் .) 


எ e , தமிழ் வண்ணமாலையில் ஏழாம் உயிரெழுத்தா ம . எக்கண்டம் . 
கிய இதழ் குவியா முன்னண்ண உயிர்க்குறில் ; 

( எய் – எய்கு - எஃகு + அம் - எஃகம் . அம் சொல்லாக்க 
seventh letter and vowel of the Tamil alphabet, the 

ஈறு , எஃகம் : 

தாக்கும் படைக்கலம் , கூரிய முனையுடைய 
half - close front lax unrounded vowel in Tamil. 

கருவி .) 

எஃகல் okkal, பெ . ( n .) 1. நொய்தாக்கல் ; pulverizing . 
இகரச்சுட்டு வேர் முதலான போது வேரடித்திரிபுகளால் பெற்ற 2. மேலே வாங்குதல் ; drawing upwards. 3. எதிர் 
திரிபு வடிவமே எகரம் . இகரவேர்முதற்பொருள்களை எகர தாக்குதல் ; opposing . 4. அவிழ்தல் ; loosening . 5 . 
வேர்முதலும் பெறும் . ஆ , ஈ , ஊ எனும் நெடில் முச்சுட்டுகளே ஏறுதல் ; climbing. 
அ , இ , உ எனும் குறில் முச்சுட்டுகளானவாறு ஏகார ஓகார 
நெடில்கள் எகர ஒகரங்களாகக் குறுகவில்லை . எகர ஒகரங்கள் 

( எஃகு – எஃகல் = தாக்குதல் , வலிமை அழித்தல் . ) 
ஏகார ஓகாரங்களாக நீட்சியும் பெறவில்லை. இவற்றின் | எஃகா - தல் ek - ki-, 6.செ.குன்றாவி . ( v.t. ) உருக்காக 
குறில்நெடில் தோற்றங்கள் ஒன்றற்கொன்று தொடர்பற்றவை . மாறுதல் ; to tum into steel .: acierate. 
இவற்றின் விளக்கம் சொற்பிறப்பு நெறிமுறைகளில் காண்க . 

( எஃகு + ஆ . ] 
அசையெழுத்துக்காலத் தொன்முது தமிழில் இரு உயிர்க்குறில் | எஃகு - தல் ekku-, 5.செ.குன்றாவி . (v.t.) 1. பன்னுதல் ; 
இணைந்து நெட்டுயிர் வடிவம் பெற்றதால் ஏகார ஓகாரங்கள் 
இஅ ( ஏ ) எனவும் உ அ ( ஓ ) எனவும் எழுதப்பட்டன . ஈரெழுத் 

to pull with fingers, as cotton . எஃகின பஞ்சு போல 
துக்கு ஒருவடிவம் தந்து நெடிலாக்கியபின் எகர ஒகரக் 

( பதிற்றுப் .55,14,உரை.) . 2. ஆராய்தல் ; to search for , 
குறிலெழுத்தை எழுதுவதற்குத் தனியெழுத்து படைக்காமல் 

as the true meaning of a passage ; to sift, scrutinize . 
ஏகார ஓகார நெட்டெழுத்தின் மேல் மெய்யெழுத்தைப்போல் வழுக் களைந்த எஃகிய இலக்கணங்களை. ( தொல் . நூன் 
புள்ளியிட்டுக் குறிலாக்கினர் . இதனாற்றான் தொல்காப்பியர் மரபு .1 ,உரை. ). 3. எட்டுதல் ; to reach up , stretch one 
மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையல் 

self in reaching for a thing. அவனை எஃகிப்பிடி. ( உ.வ. ). 
எகர ஒகரத் தியற்கையு மற்றே " ( தொல்.எழுத் : 15,16 ) 

[ இழு – எழு – எழுகு – எஃகு . ) 
என நூற்பா யாத்தார் என்க . 

எஃகு -தல் ekku- 7.செ.கு.வி. ( v.i. ) 1. நெகிழ்தல் ; 
எ e , ஏழென்னும் எண்ணின் குறி ; symbol for . the to be yielding. pliable . ( w . ) . 2. அவிழ்தல் ; to become 
number 7 in Tamil Arithmetic . ( செ.அக.). 

unfastened , unclasped , loosened . 3. வளைவு நிமிர்தல் ; 

to spring back , rebound , as a bent bow . வளைந்த வில் 
( எ - தமிழ் எண்களில் ஏழுக்குரிய வரிவடிவம் . ) 

எஃகிற்று ( உ.வ. ) . 4. தாழ்ந் தெழும்புதல் ; to lift, carry , 
எ 8 , இடை . ( part.) ஓர் அகவினா; interrog . base of 

as a well sweep . துலா அதனைக் கொண்டெஃகிற்று . 
the interrg . pron . எவன் கொல்யான் " ( குறள் .1225 ) . 

5. ஏறுதல் ( திவா .); to climb , mount , get up . 6 . 
பெ.எ. ( pron.adj.) ஒரு புறவினா; interrog. prefix உருகுதல் ; to melt 

. 7. வயிற்றுப் பக்கத்தை மேலெழும் 
before a noun , meaning what , which . எக்கொற்றன் 

பச் செய்தல் ; lift up the abdomen . 8. பஞ்சை மேலெழச் 
( நன்.67.உரை . ) . ( செ.அக. ). 

செய்தல் ; to draw the cotton up . 
ம . , க ., து . , தெ . , பட . எ . 

ம . எக்குக ; க . எக்கு . எகரு ; துட . பிடெக் ; து . எக்கு , எக்கல் 
- யா – ஏ– எ . ] 

யுனி ; தெ . எக்கு . எக்கின்சு , எகரு . எகயு : குவி . என்கலி ; 

கூ . எகசி , என்கசி . Gael. lag, feeble ; A.S. las , feeble, Goth . 
எ * 8 , பெ . ( n . ) ஐம்பறவைகளுள் கோழியைக் குறிக்கும் 

lasivs, weak; ice. las , weakness , E less . Cell- w . lag, loose; G. 
எழுத்து , ( பிங் . ) ; letter representing the cock , in 

lagares, slack ; L. lacus , loose; E lag , slack , lak , loose. 
paija - patci. (astrol). ( செ . அக . ) . 

( எள்கு - எஃகு ( வே.க .20 ) . ) 
( சே - ஏ– எ . சே - உயிரினங்களுள் ஆண்பாற்குறித்த சொல் . 

எஃகு ekku-, பெ . ( n . ) 1. கூர்மை ; edge, pointedness, 
ஒ.நோ. சேய் = ஆண் குழந்தை . ] 

keenness . " ஒன்றுற்றக்கா லூராண்மை மற்றத னெஃகு 
எஃகம் ekkam , பெ . ( n . ) 1. கூர்மை ; sharpness , 

( குறள் , 773) . 2. மதிநுட்பம் ; acuteness of intellect, 
pointedness. " எஃகவேற் புங்கவன் " ( கந்தபு . 

mental acumen . " இகலில் ரெஃகுடையார் தம்முட்குழி இ ." 
அவைய .12 ). 2. உருக்காய்தப் பொது . ( சூடா .); any 

(நாலடி .137 ), 

3 . உருக்கு , ( சூடா . ); steel.. 4 . 
weapon made of steel . 3. வாள் ; sword . " எஃகம் 

போர்க்கருவி - (பிங். ); weapon in general. 5. வேல் ; 
புலியுறை கழிப்ப ( பதிற்றுப் . 19 ) . 4. கைவேல் ; lance . 

lance. எஃகொடு வாண்மாறுழக்கி ( பரிபா .10,109 ) . 
" புலவு வாயெஃகம் " ( பெரும்பாண் . 119 ) . 5. சக்கரம் . 

( செ.அக. ). 
( திவா. ); discus . 6. எறியீட்டி-( பிண்டிபாலம் ); javelin. 
7. வேல் - ( சூலம் . ) ( கம்பரா.மந்தரை.11 ) ; trident. 

( என்கு - எஃகு . ) 
( செ.அக. ) . 


. 


எக்கரணம் 


எஃகுகோல் 


204 


aal 


எஃகுகோல் ekku - kol, பெ . ( n . ) பஞ்சு கொட்டும் வில் எக்கண்ட வீக்கம் ekkancavikkam , பெ . ( n . ) உடம்பு 
( வின் . ) ; bow for ginning cotton . ( செ.அக. ). 

முழுமையும் பரவிய வீக்கம் ; swelling extending all 

over the body. ( சா.அக :). 
( எஃகு + கோல் . ) 

( எக்கண்டம் + வீக்கம் . ) 
எஃகுச் செவி akku - c - cevi, பெ . { n . ) நுட்பமான 

செவிப்புலன் ; acute hearing , sharp ears .. எஃகுச் | எக்கம் ekkam, பெ . ( n . ) சுரையாழ் ( ஏகதந்திரி ) என்னும் 
செவியும் நுண்ணுணர்வு முடையார் ( திருமுருகு . இசைக் கருவி ; one - stringed musical instrument. தண் 
140,உரை . ). ( செ.அக. ) . 

ணுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி" (திவ் . பெரியாழ் . 
( எஃகு + செவி . ) 

3,4,1 ). ( செ.அக.). 
எஃகுபடு - தல் ekkupadu-, 20.செ.கு.வி. ( v.i. ) இளகின ( ஒருக்கம் – ஒக்கம் - எக்கம் . ) 
நிலையை யடைதல் ; to melt; to soften . உருகக் காய்ச்சி எக்கம் ? ekkam , பெ . ( n . ) 1. தாளம் ( திவ்.திருப்பள்ளி. 
யெறிதற்கு எஃகுபட்டிருக்கும் உலையினையும் 

9 , வியா.பக் .41 ) ; cymbal. 2. ஒருதலைப் பறை வகை 
(சிலப் .15,210 ,உரை . ). 

( திவ்.பெரியாழ் 3,4;1 , ஸ்வா .); a kind of single - headed 
( எஃகு + படு . ] 

drum .. 
எஃகுவெட்டிரும்பு ekku - vetirumbu , பெ . ( n . ) ஒரு ( ஒருக்கம் – ஒக்கம் – எக்கம் . ] 

வகையான இரும்புளி(C.E.M.);cold chisel. ( செ.அக.) . | எக்கமத்தளி ekka- mattal, பெ . ( n . ) ஒரு வகை முழவு 
( எஃகு + வெட்டு + இரும்பு . ) 

(திவ்.பெரியாழ் .3,4,1, வியா. ); kind of drum . 
எஃகுறு - தல் ekkunur , 4.செ.கு.வி. (v.i.) 1. அறுக்கப்படு 

( செ.அக.). 
தல் ; to be sawn through . " எஃகுற்றிருவேறாகிய .... ( எக்கம் + மத்தளி. ] 
மாவினறுவடி ( அகநா .29 ) . 2. பின்னப்படுதல் ; to 

எக்கர் ekkar , பெ . ( n . ) 1. இடுமணல் ; sandy place, 
be pulled thinly with the fingers, as cotton . " எஃகுறு 
பஞ்சித் துய்ப்பட் டன்ன" ( அகநா .217 ). 

sand heaped up , as by the waves . எக்கர் மணலினும் 

பலரே . " (மலைபடு .556 ) . 2. மணற்குன்று ; sand hill . 
( எஃகு + உறு - தல் . ] 

" மட்டறல் நல்யாற்று எக்கர் ஏறி 

ஏறி ( புறநா . 177 ) . 
எக்கச்சக்கம் ekka - c - cakkam , பெ . ( n . ) 1. தாறுமாறு ; 3. நுண்மணல் ; fine sand . 
confusion , muddle, disorder . எக்கச்சக்கமாய்ப் பேசுகி 

( எக்கல் + எக்கர் . ) 
றார் . 2. ஒழுங்கின்மை ; unevenness , irregularity . 3 . 
இசகுபிசகு; fix , awkward , predicament. எக்கச்சக்கமாய் 

எக்கர்? ekkar, பெ . ( n . ) வேளாண்கருவிகள் ; agricultural 
அகப்பட்டுக் கொண்டான் . 

implements , apparatus for ploughing .( சேரநா . ). 
ம . எக்கச்சக்கம் ; க . எக்கசக்க ; து . எக்கச்சக்க . தெ . எக்க ம . எக்கரு. 
சக்கெடு . 

( ஏர்க்கலம் – ஏக்கல் - எக்கர் . ) 
( இழுக்கு 

எக்கு + சக்கம் - எக்கச்சக்கம் . சக்கம் - எதுகை எக்கர் ekkar, பெ . ( n . ) 1. சொரிதல் ; pouring. 2. ஏறுதல் ; 
குறித்த இணைமொழி . ) 

climbing, ascending. 3. குவிதல் ; dumping , heaping. 
எக்கடமை ekkadamai, பெ . ( n . ) வரிவகை ( புது . 

( எக்கல் – எக்கர் . ) 
கல் .513 ) ; tax. 
( ஏர் + கடமை - எக்கடமை . ) 

எக்கர் ekkar , பெ . ( n . ) இறுமாப்புடையவர் ; proud , 
எக்கண்டம் ekkandam , பெ . ( n .) 1. முழுக் கூறு ; whole, 

haughty persons .; எக்கராம மண்கையருக்கு " ( தேவா . 

859,11 ) . ( செ.அக. ). 
not made up of parts or pieces , as a monolith. உடல் 
எக்கண்டமாய் வீங்கி விட்டது (இ.வ.) . 2. கண்ணோட் [ எக்கல் -- எக்கர். ) 
LISTOw ; unmindfulness, absence of courtesy , rou 

எக்கர் ekkar , பெ . (n .) அவையல் கிளவி ( பிங் . ) ; 
ghness, lack of consideration . GQJ60T TÅETLÓ LJEDOTO 

vulgar expression or word not fit to be used in decent 
கிறான் . ( இ.வ. ). ( செ.அக. ). 

society . ( செ.அக. ). 
( ஒரு + கண்டம் - ஒருக்கண்டம் – ஒக்கண்டம் – எக்கண்டம் 
( முழுமையான ஒரே தொகுதி ) . ) 

( இடக்கர் - எக்கர் ( கொ.வ.) .] 
எக்கண்டவலி ekkandavali,பெ . ( n . ) உடம்பு முழுமை எக்கரணம் ekkaranam, பெ . ( n . ) எருத்தின் உரப்பொலி ; 
யும் ஏற்படும் வலி ; pain all over the body :- ( சா.அக. ). 

bellowing of a bull when about to attack another . 
( எக்கண்டம் + வலி . / 

( எ - எக்கு – எக்கரணம் . எ - ஒலிக்குறிப்பு . ) 


எக்கல் 


205 


எக்கே 


எக்கல் adal, பெ. ( n ) 1. மணல்மேடு; and hill “கலெக் ) எக்காளம் ekkalam, பெ . ( n . ) 1. செருக்கு ; pride. 
கலி னுண்மணலிற் பலர் " (திவ் . திருவாய் .4,1,4 ) . 2. இகழ்ச்சி ; mockery. 
2. நெருக்கம் ( பிங் . ); closeness , dansenes . ( செ.அக.). 

( எக்களிப்பு – எக்காளம் . ) 
ம. எக்கல் ; தெ. எக்கலி ( ஆற்றால் கொண்டு செல்லும் மணல் ) . 

எக்காளை ekkalai, பெ . (n . ) வெண்கலக் கருவி 
( எ - எக்கு – எக்கல் = மேலெழும்புதல் , உயர்தல் , மேடாதல் , ( அபி.சிந் . ); a kind of cymbal. ( செ.அக. ) . 

உயரமாய்க் குவிந்த மணற்குன்று . ) 
எக்கல் ekkal, பெ. ( n ) 1. வயிற்றை மேலுக்கிழுத்தல் ; 

[ ஏ – எ + காளம் எக்காளம் – எக்காளை . எக்காளம் - 

2 பார்க்க ; see ekkalam • 2 ) 
drawing up of the stomach or of the belly ; contracting 
the belly. 2. மேலுக்கேறச் செய்தல் ; causing to rise 

எக்கி ekki, பெ . ( n . ) நீர் முதலியன பீச்சுங் கருவி ; 
up . 3. வற்றல் ; contracting. ( செ.அக. ) . 

syringe, squirt. “ நீரெக்கி யாவையும் " ( பரிபா .19,12 ) . 

( செ.அக.). 
( எ – எக்கு – எக்கல் . ] 

( எஃகு – எக்கு – எக்கி . ) 
எக்கலாதேவி ekkaladevi, பெ . ( n .) 1. ஒரு சிறு எக்கிடு - தல் ekkidu- , 20.செ.கு.வி. (v..) தாராளமாகக் 
தெய்வம் ; minor goddess. ( சரபேந்திர குறவஞ்சி . 

கொடுத்தல் ; to be profuse or liberal, as in giving 
55,13 ) 2. செவ்வாமணக்கு ; red caster plant. 

alms or presents . 
எக்கழுத்தம் ekkaluttam , பெ . ( n . ) இறுமாப்பு ; pride ; 

( ஏ– எக்கு + இடு - எக்கிடு = மிகுத்துக் கொடுத்தல் .) 
arrogance. ( ஆ.அக. ) . 
( ஏ + கழுத்து - அம் - ஏக்கழுத்தம் - எக்கழுத்தம் ( நிமிர்ந்த எக்கு -தல் ekku- 7.செ.கு.வி. (vi.) 1. குவிதல் ; to 

be heaped up , as sand on the shore.2 . மேலெழும்புதல் ; 
தலை , இறுமாப்பு ) .) 

to rise, go up . எடுத்தவே யெக்கி " ( பரிபா .16,45 ) . 
எக்கழுத்தல் ekkalutal, பெ . ( n . ) எக்கழுத்தம் பார்க்க ; 

(ஏ– எ– எக்கு . ] 
( ஆ.அக. ) ; see ekkaluttam . 
எக்களி -த்தல் ekkelr-- 4.செ.கு.வி. (vi.) பெருகமகிழ் எக்கு - தல் ekku , 5.செ.குன்றாவி . (v.t ) 1. தாக்கி 

யூடுருவுதல் ; to force through , as one s way in a 
தல் ; to be overjoyed . " எக்களித்து வாழ்கின்றேன் 
யான் " ( அருட்பா.சிவநேச .78 ). ( செ.அக. ). 

crowd . “ கூட்டத்தை எக்கிக் கொண்டு வந்துவிட்டான் . 

2. உள்ளிழுத்தல் ; to contract the abdomthal muscles, 
ம. எக்களிக்குக ; க . எக்கு ( முன்னங்காலால் நிற்றல் ); து . 

as beggars do to show hunger, as persons while dressing 
எக்கல்யுனி ( உடம்பை நீட்டுதல் ) ; தெ . எக்கு ; கூ . எகசி ; 

round the waist, as a cow in refusing to give milk . " GÓGUD 
குவி . என்கலி : 

வயிறு " (திருக்காளத் .4,31,110 ) . 3. மேலே செல்ல 
( ஏ– எ + களித்தல்.- ஏ = உயர்வு , மிகுதி . ] 

வீசுதல், b squirt throw up , as water. “நீரெக்குவோரும் " 
எக்களி -த்தல் ekkali , 4.செ.கு.வி. ( v .. ) குமட்டுதல் ; 

( பரிபா .11,57 ). 5. எட்டுதல் ( வின் . ) ; to stand on 

tip - toe. ( செ.அக. ). 
to nauseate , retch . 

ம . எக்குக ; க . எக்கு , எகரு ; துட . பிடெக் ; து . எக்கு , 
ம . எக்களிக்குக ; க . அக்களிகு ; தெ . அக்களின்சு ; மால் . 

எக்கல்யுணி ; தெ . எக்கு , எக்கின்சு , எகுரு . எகயு , அக்கலின்க ; 
அகெலெ . 

கூ . எகசி , என்கசி ; குவி . என்கலி . 
( ஒக்களி – ஏக்களி – எக்களி . ) 

[ ஏ - எ– எக்கு . எக்குதல் = மேலெழும்புதல் , பீறிட்டெழுதல், 
எக்களிப்பு ekkalippu, பெ . ( n . ) செருக்கோடு கூடிய உயர்தல் . ) 
மிகு மகிழ்ச்சி ; excessive joy tinged with conceit. 

எக்குத்தக்கு ekku - t -takku , பெ . ( n .) எக்கச்சக்கம் ; 
“ எக்களிப் பாயவன் பக்கற் குரங்கிற்கு மென்னோ 

awkward predicament ( Madr.) . ( செ.அக. ). 
டெதிர்க்க லாச்சே . " ( இராமநா .உயுத் .31 ) . 

[ இழுக்கு – எக்கு + தக்கு . ) 
ம . எக்களிப்பு ; க . அக்களிக ; தெ . வெக்கலமு ( மிகுதி ) . 

எக்குத்தப்பு ekku - t -tappu, பெ . ( n .) எக்குத்தக்கு பார்க்க ; 
( எக்களி – எக்களிப்பு . ) 

see ekku - t -takku . ( கொங்.வ. ). ( செ.அக. ). 
எக்காளம் ekkalam , பெ . ( n . ) 1. ஓர் இசைக்குழலாகிய 

( இழுக்கு - எக்கு + தப்பு.) 
ஊதுகருவி ; trumpet, a kind of clarinet . 2. தாளக்கருவி ; 
a kind of cymbal.. 

எக்கே ekk், இடை . (int .) வருத்தக் குறிப்பு; exclamation 

of sorrow . எக்கே யிதுவென் " (திவ்.பெரியதி .10,8,8 ). 
ம. எக்காளம் ; க . கெக்காளே ; தெ . கெக்காள. 

( செ.அக. ) . 
( ஏ + காளம் - ஏக்காளம் - எக்காளம் . ஏ = உயர்வு , நீட்சி . 
எக்காளம் = நீண்டகாளம் என்னும் இசைக்குழல் 2. தாளம் 

( அக்கை – அக்கே - எக்கே ( கொ.வ. ) அம்மே , அன்னே 

என்றாற் போன்ற விளியிடைச்சொல் . ) 
= காய்ச்சி உருக்கிச் செய்த தாளம் . ) 


எகத்தாளம் 


எங்கும் 


206 


எகத்தாளம் egattalam , பெ . ( n . ) எகத்தாளி பார்க்க ; எகினம் ? eginam , பெ . ( n . ) 1. நாய் ; dog . (திவா . ) . 
see egattali. 

2. நீர் நாய் ( சூடா . ); otter. ( செ.அக. ). 
க . எகதாள் . 

( எயின் – எகின் – எகினம் . எயின் = வேடன் , வேட்டைநாய் . ) 
( இகழ் - இகழ்த்தல் இகழ்த்தாளம் – க , எகத்தாளம் . எகினன் egiran, பெ . ( n . ) நான்முகன் ; Brahma , who 
த . எகத்தாளம் . ) 

rides on a swan . எகினனை யுதவிய கருமுகில் " 
எகத்தாளி egattali, பெ . ( n . ) எள்ளி நகையாடுதல் ; 

( திருப்பு .609 ) . ( செ.அக. ). 
mockery , jest, ridicule . 

( எகின் + அன் . ) 
க . எகதாளி, எக்கதாளி; தெ . கெதாளி , 

எங்கண் 8 - i -gan, கு.வி.எ. ( adv . ) எவ்விடம் ; which 

place. எங்கணேகுதி " ( கந்தபு.பானுகோ.136 ). 
[ இகழ் இகழ்தல் இகழ்த்தல் இகழ்த்தாளம் 
இகழ்த்தாளி – எகத்தாளி . ] 

( எங்கு – எங்கண் . ) 
எகரம் egaram, பெ . ( n . ) -ஏழாம் உயிர் எழுத்தாகிய எங்கணும் 9 - i - gan - um , கு.வி.எ. ( adv .) எங்கும் ; eve 
எ ; seventh short vowel of Tamil alphabet. 

rywhere . “ உலக மெங்கணும் வியக்குறும் " ( கம்பரா . 

தாடகை .26 ). ( செ.அக. ). 
( எ + கரம் . கரம் எழுத்துச் சாரியை . ) 

ம . எங்ஙானும் . 
எகனை eganai, பெ . ( n . ) 1. எதுகை ; rhyme in Tamil. 

( எங்கண் + உம் . ) 
2. பொருத்தம் ; concord , harmony, agreement . 

எங்கள் engal, கு.வி.எ , ( adj.) யாங்கள் ( நாங்கள் ) 
( எதுகை - எகனை . ) 

என்பதன் வேற்றுமையடி , யுருபை யேற்கும்போது 
எகனை மொகனை eganai - maganai, பெ . ( n . ) எதுகை,. அடையும் வடிவம் ; oblique form of 1st pers.pl.occurs 

மோனை ; rhyme in Tamil. எகனை மொகனையாப் before case - endings . “ எங்கள் பெருமானை யிமையோர் 
பேசுகிறான் ( உ.வ. ) . 

தொழுதேத்தும் ( தேவா.410,7 ) . ( செ.அக. ). 
எதுகை + மோனை - எதுகை மோனை - எதுகை ஒலிஇயைபு ம . எங்கள் ; க . நாவு , ஆம் , எம் ; துட . எம் ; கோத : எம் ; 
கருதி எகனை மொகனை எனத் திரிந்தது . ( கொ.வ. ) .) 

குட . , பட . எங்க ; து . எங்குளெ ; தெ . ஏமு , மேமு ; கொலா . 
எகிர் egir, பெ . ( n .) எயிறு ; gums . ( கொ.வ. ). 

அம் ; நா . ஆம் ; கோண் . அம்மட் , அம்மாட் ; கு . ஆமு , 

ஆஞ்ஞ; குரு . எம் , ஏம் ; மால் . எம் , ஏம் . 
ம . எகிறு ; தெ . இகறு , சிகுறு . 

( யாம் - எம் + கள் எங்கள் . இனி, யாம் + கள் யாங்கள் 
( எயிறு – எகிர் . ) 

- எங்கள் என்றுமாம் . ] 
எகிர்க்கொழுப்பு egir- k - koluppu, பெ . ( n . ) பல்லீற்றின் எங்களாழ்வான் engalalvag , பெ . ( n . ) திருவெள்ளறைச் 
வீக்கம் ; swelling of the gums . ( செ.அக.). 

சோழியர் ( அபி.சிந் . ); name of a sect of choliars 

belonging to Tiruvellarai. 
( எயிறு – எகிர் ( கொ.வ. ) + கொழுப்பு . ) 
எகிரு - தல் egiru-, 3.செ.கு.வி. ( v.i. ) துள்ளுதல் ; to cut 

( எங்கள் + ஆழ்வான். ] 
capers; to leap; to bounce. " சிரசுதா னெகிரி... வீழ்ந்து " எங்கித்தை erigitai, கு.வி.எ. ( adv. ) எவ்விடத்தில் ; in 
( கோவ.கதை .6 ). 

whatever place . எங்கித்தைக் கன்மமெலாஞ் செய்தா 

லும் . " (சி.சி .10,6 ). ( செ.அக. ) . 
தெ . எகுரு ; க . எகரு . 

( எங்குற்றை – எங்குத்தை – எங்கித்தை . ( வே.க .104 ).] 
[ எ - எக்கு + உறு - எக்குறு – எகுறு – எகிரு ( கொ.வ. ) . ] 

எங்கு erigu , எவ்விடம் ; where . எங்குப்போ யுய்கேன் 
எகின் gin, பெ . ( n .) 1. அன்னம் ( ஆ.அக. ) ; swan 

(திவ்.பெருமாள் .5,5 ) . 
மடலவிழ் மரைமாட் டெகினென " (சிவப்.பிரபந். 
சோணசைல .5 ) . 2. கவரிமா ( சூடா . ); yak . 3. புளிமா 

ம . எங்க ; க . எத்த , எல்லி ; கோத . எய் , எத் ; துட . எத் , 
( சூடா . ) ; Indian hog - palm . 4. புளியமரம் ( சூடா . ) ; 

எல் ; குட . , பட . எல்லி ; து . ஒளு , ஒள்ப ; தெ . எந்து , எக்கட , 
tamarind . 5. அழிஞ்சில் ( மூ.அ. ) ; sage - leaved alangium. 

எட, ஏட, எசட , எகடு , எசொடு ; கொலா . எத்தின் ; நா. 

எத்தின் ; பர். எதொட் , எத்தொல் ; கூ . எம்பெ ; குவி . இம்பிய ; 
6. செம்மரம் ( மூ.அ. ) ; marking - mut tree . ( செ.அக. ) . 

கட . ஏட் ; குரு . எகேர் . எகோ , ஒவோ . எகய்யா ; மால் . 
( எழின் – எகின் . உகிள் - எகின் . ) 

இக் , இகெனொ ; பிரா . அராங் , அராடேக் . 
எகினத்திலை egipattilal, பெ . ( n . ) புளியிலை ; leaf of 

[ எ + கண் - எக்கண் – எங்கண் . ) 
the tamarind tree . ( சா.அக. ). 

எங்கும் engum, 

கு.வி.எ. 

( adv .) எவ்விடத்தும் ; 

everywhere , in all directions . “ எங்கும் போய்க் 
( எகின் + அத்து + இலை. எகின் = புளி. அத்து சாரியை . ] 

கரைகாணாது " ( திவ்.பெருமாள் .5,5 ). 
எகினம் egiram, பெ . ( n . ) எகின் பார்க்க ; see egin. 

ம . எங்கம் : க ... பட . எல்லியு ; தெ . எக்கட . 
( உகின் - உகினம் - எகினம் ( மு.தா .68 ) . ] 

[ எங்கு + உம் . ) 


எங்குற்றை 


207 


எச்சரிக்கை 


= 


எங்குற்றை eigurai, கு.வி.எ. ( adv .) எவ்விடம் ; which குறை ; deformity at birth of which eight types are 
place . 

mentioned , viz . , சிதடு , உறுப்பில் பிண்டம் , கூன் , குறள் , 
( எங்கு – எங்குற்றை . ] 

ஊமை , செவிடு , மா , மருள் , " எண்பேரெச்சம் . 
எங்கே eig், கு.வி.எ. ( adv . ) 1. எங்கு பார்க்க ; see 

( புறநா .28 ) . 9. எச்சக்குறிப்பு; inference . " எச்சமென் 
erigu. எங்கே காண்கே னீன்றுழா யம்மான்றன்னை " 

பது வெள்ளவேதுவினான் .... மழை நிகழ்வுரைத்தல் , 

( மணி .27,33 ) . 10. ( இலக் .) தொக்குநிற்பது ; ellipsis . 
( திவ்.திருவாய் .8,5,11 ) . ( செ.அக. ) . 2 . எவ்விடம் 
( ஆ.அக. ) ; whither , where , to which place . 

" பெயர் .... குறிப்புந் தந்த மெச்சங் கொள்ளும் ( நன் . 

360 ). 11. உருபுகளும் முற்றுகளும் முடியும் பெயரும் 
ம . எங்ஙே ; க . , பட . எல்லி ; தெ . எக்கட . 

வினையும் ; noun or verb that completes the sense 
( எங்கு + ஏ . ஏ பிரிநிலைப் பொருளில் வந்த இடைச்சொல். ] 

of case- endings , participles and finite verbs . “ எச்சப் 
எங்கை erigai, பெ . . ( n . ) என் தங்கை ; my younger 

பெயர் வினை யெய்துமீற்றினும் " ( நன் .357 ). 
sister . ( திருக்கோ .373 ,உரை.) . ( செ.அக .). 

ம. எச்சம் ; க . எரும்பு ( கழிச்சல் ) ; தெ . எருவு , 

( எஞ்சு - எச்சு - எச்சம் . ) 
( என் + கை - எங்கை . கை = சிறுமை, இளமை . இளையபெண் . ) 

எச்சம் 

eccam , எச் . ( parti) பெயரெச்ச வினையெச்சங் 
எங்கைச்சி eigaicci, பெ . ( n . ) எங்கை பார்க்க ; see 

கள் ; relative or verbal participle. “ ஈரெச்சம் " ( நன் .356 ) . 
erigai. ( செ.அக. ). 

ம . எச்சம் . 
( என் + கை + அச்சி - எங்கைச்சி . ) 

( எஞ்சு - எச்சு - எச்சம் . ) 
எங்ஙன் erian , கு.வி.எ. ( adv .) 1. எங்ஙனம் பார்க்க ; | எச்சம் eccam , பெ . ( n . ) செயல் ( யாழ் . அக .) ; work . 
see enranam . “ இவைகளும்மை யணையா தகல்வ 

( இய - இயத்தம் – எத்தம் – எச்சம் . இய : செல் , நட . இயத்தம் 
தெங்ஙன் " (சிவதரு.சுவர்க்கநா .94 ). ( செ.அக. ). 2 . 

நடப்பு, செயல் . ) 
எங்கே ; where . ( ஆ.அக. ) . 

எச்சமிடு - தல் eccam -idu-, 20.செ.கு.வி. (v.i. ) பறவை 
( எங்கண் – எங்கணம் - எங்கணம் – எங்ஙணம் – எங்ஙன். ] கள் மலங்கழித்தல் ; to drop excrement, as birds. 
எங்ஙனம் 8 - i - ran - am , கு.வி.எ. ( adv .) 1. எவ்வாறு ; 

( செ.அக.). 
how , in what manner . “ எங்ஙனம் மறந்து வாழ்கேன் " ( எஞ்சு – எச்சு - எச்சம் + இடு . ) 
( திவ்.திருமாலை .23 ) . 2. எவ்விடம் ; where , to what | எச்சரி - த்தல் eccari-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 1. முன்னறி 
place . சிறுவர்க ளெங்ஙனம் போயினார் ( கந்தபு.தக் வித்து எச்சரிக்கை செய்தல் ; to caution , wam , forewan . 
கன்மக .52 ) . ( செ.அக. ). 3. எத்தன்மை ( ஆ.அக. ) ; ( செ.அக. ). 2. அறிவுரை கூறுதல் ; to instruct, admo 
what manner . 

nish . 3. விழிக்கப் பண்ணுதல் ( ஆ.அக. ) ; to awaken . 
ம . எங்ஙனெ ; க . எந்த ; பட , எத்தெ ; துட . எகிசு ; கோத . க . எச்சரிசு ; து . எச்சரி ; தெ . எச்சரின்சு . 
என்ம் , யேகெ ; குரு . யெத்தெ ; குட . யென்னனெ , என்னனெ ; 

( எழு + தரு + கை - எழுதருகை = விழித்திருத்தல் , விழிப்பாயி 
து . யென்ச , எஞ்ச ; தெ . எட்லு ; கொலா . எனன் ; நா . எனன் . 

ருத்தல் . எழுதருகை – எழ்தருகை – எழ்சரிகை – எச்சரிக்கை 
பர் . என்தி ; குவி . இனகி ; மால் . இக்னா ; பிரா . அமா . 

எச்சரி . ) 
[ எங்கண் - எங்கணம் – எங்ஙணம் - எங்ஙன் . ) 

எழுதரு என்னும் செந்தமிழ்ச் சொல் எழ்தரு என்னும் திசைச் 

சொல்லாகிப் பின்னர் எச்சரி எனத்திரவிடத் திரிபுற்றது . இத 
எங்ஙனே e - h - ian - d , கு.வி.எ. ( adv .) எங்ஙனம் பார்க்க ; 

னைத் திரவிட மரூஉச்சொல் எனலாம் . 
see entranam . “ எங்ஙனே நீர் முனிவது " ( திருவாய் 
மொழி நூ .45 ) . ( செ.அக. ) . 

எச்சரிக்கை eccarikkai , பெ . ( n . ) 1. விழிப்புணர்வு ; 

caution , circumspection , vigilance . அவன் எச்சரிக்கை 
ம. எங்ஙனே. 

யுள்ளவன் . 2. முன்னறிவிப்பு ; prior notice, waming. 
[ எங்ஙள் + ஏ . ] 

பொது மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள் , 3 . 
எச்சம் 1 

eccam , பெ . ( n . ) 1. மிச்சம் ; remainder , remnant, அரசர் போன்ற உயர்பேராளர் அவைக்கு வருதலைய 
residue. " வினை பகை 

பகை யென்றிரண்டி னெச்சம் " றிவித்துத் தக்க மதிப்புரவு காட்டுமாறு அறிவுறுத்தும் 
( குறள் .674 ). 2. பிறங்கடை (சந்ததி ); posterity , offspring . சொல் ; exclamatory word enjoining care , silence, uttered 
" ஆக்கம் ... எச்சத்திற் கேமாப்புடைத்து " ( குறள் .112 ). 

in advance on the approach of a king, or any exalted 
3. மகன் ; son . 4. எச்சில் ; orts , remains of food , personage; attention , called for in an assembly or court 
spittle, whatever has come in contact with the mouth , 

" மன்னவர்க ளெச்சரிக்கை பேச " ( இராமநா.பா 
as defiling . 5. பறவை முதலியவற்றின் கழிவு ; dung லகா .18 ) . 4. எச்சரிக்கை என்னும் சொல்லில் முடியும் 
of birds, lizards , etc. “ குரண்டமொன் றெச்ச நீங்குதலும் " Ogwa UILGU ; hymn sung before an idol, sach of 
( நல்ஃபாரத.கௌசி .10). 6. நறுமணப் பொருள் the verses of which ends in this word . 5. கருத்து ; 
( சிலப் .14,108 , உரை . ) ; aromatic substance. 7. குறைவு 

conception : 6. ஒரு சிற்றிலக்கியம் ; a class of literary 
( சூடா.); deficiency , defect , lack . 8. பிறப்பிலே வரும் genre.. 


எச்சரிப்பு 


எச்ச 2 


208 


க . எழுதருவிகெ , எச்சரெ ; தெ . எச்சரிக . 

எச்சிலிடு - தல் eccil -idu-, 20.செ.கு.வி. ( v.i. ) உண்டவி 

டத்தைச் சாணமிட்டு மெழுகுதல் ; to clean the place 
( எழுதருதல் > க . எழுதருவிகை – எழ்தரிகெ > தெ . எச்சரிக 
> த . எச்சரிக்கை . விழிப்பாயிருத்தல் என்று பொருள்படும் 

where food has been eaten , by smearing cowdung and 

water . 
எழுதருதல் என்னும் தமிழ்ச் சொல் கன்னட மொழிவழியாகத் 
தெலுங்கில் எச்சரிக்கை எனத் திரிந்து தமிழில் வழக் 

( எச்சில் + இடு . ] 
கூன்றியது . ) 

எச்சிலிலை eccil- ilai, பெ . ( n . ) உணவு உண்ணப்பட்ட 
எச்சரிப்பு eccarippu, பெ . ( n . ) 1. முன்னறிவிப்பு; caution , 

இலை ; leaf - plate from which food has been eaten . 
forewaming. ( செ . அக. ). 2. ஓர் பாட்டு ; a kind of song . 

க . எஞ்சலெலெ . 
( ஆ . அக .) . 

[ எச்சில் + இலை . ) 
( எச்சரி – எச்சரிப்பு . ) 

எச்சிலூண் eccillin, பெ . ( n . ) உண்டு மிஞ்சிய வுணவு ; 
எச்சவாய் ecca -vay , பெ . ( n . ) மலவாய் ( வின் . ) ; anus . 

refuse or remains of food . ( சா . அக.) . 
ம . எச்சவாய் . 

( எச்சில் + ஊண் . ) 
( எச்சம் + வாய் . ] 

எச்சிலூறல் eccil - Ural, பெ . ( n . ) எச்சில் வாயி லூறுதல் ; 
எச்சவும்மை ecca - v -ummai, பெ . (n . ) விடுபட்ட செய் secretion of saliva . ( செ.அக.). 
தியை உய்த்துணர வைக்கும் உம் என்னும் இடைச் 

( எச்சில் + ஊறல் . ] 
சொல் ; particle um suggestive of something to be 
understood . சாத்தனும் வந்தான் . 

எச்சிலெடு - த்தல் eccil - edu- 4 செ.கு.வி. ( v.i. ) எச்சிலி 

லையை யகற்றுதல் ; to remove the leaf - plate after 
[ எச்சம் + உம்மை - எச்சவும்மை . எஞ்சிய பொருளுணர்த்தும 

one has eaten from it . 
உம் என்னும் இடைச்சொல் .) 

( எச்சில் + எடு . ) 
எச்சில் accil, பெ . (n . ) 1. உமிழ்நீர் ; saliva , spittle . 2 : 
உமிழ்நீர்பட்டுத் தூய்மை அறுவது ( அசுத்தமாவது ) ; | எச்சிற்கல்லை eccir-kallai , பெ . ( n . ) உண்ட தையலி 
anything defiled by contact with the mouth . 3. தூய்மை 

லைக்கலம் ; plate of leaves sewn together from which 
இல்லாதது ( அசுத்தமானது ) ; anything defiled . அவனிட food has been eaten . 
மிருந்து என்வாய் எச்சிலாயிற்று . 4. உண்டு கழித்த 

( எச்சில் + கல்லை . ) 
மிச்சில்; orts, refuse of food , leavings.“ நாய் பிற ரெச்சிற் ) எச்சிற்குழி eccir-kuli, பெ . ( n.) எச்சிலிலையிடும் 
கிமையாது பார்த்திருக்கும் " (நாலடி .345 ). 5. உடற்கழி 

பள்ளம் ; pit in the backyard of a house for throwing 
வுகள் ( ஆசாரக் . 8 ); excretions from the body, as faeces, 

used leaf- piates. 
urine , semen . 

ம . எச்சில் குழி ; க . எஞ்சலுருணி ; தெ . எங்கிலி குந்த , 
ம , எச்சில் ; க . எஞ்சல் ; கோத . எச்ல் ; துட . இசில் ; குட . 
எச்சி ; து . எஞ்சல் ; தெ . என்கிலி , எங்கிலி ; கோண் . எஞ்சு, 

( எச்சில் + குழி .) 
எங்கூல் ; குரு . எங்நீரை . 

எச்சிற்படு - த்தல் eccir - padu- 18.செ.குன்றாவி : ( v.t. ) 
(எஞ்சல் - எஞ்சில் 
– எஞ்சில் - எச்சில் . ) 

1. எச்சிலாக்கு பார்க்க ; see eccil -akku-. 2. புண்படுத் 
எச்சில் கழி -த்தல் eccil- kall , 4. செ.கு.வி. (vi .) எச்சிலி 

தல் ; to cause a sore , to injure. இரும்பெச்சிற் படுத்த 
டத்தைத் தூய்மை செய்தல் ( வின் . ) ; to clear the 

மார்பர் (சீவக . 2353 ) . 3. கன்னிமை கெடுதல் ; to 
spot where one has taken food. ( ஆ . அக . ) . 

.deprive a damsel of her virginity , either by force or with 

her consent ( W. ). 
( எஞ்சல் – எஞ்சில் – எச்சில் + கழி . ) 

( எச்சில் + படு . ) 
எச்சிலன் eccilan, பெ . ( n .) இவறன் , ஈயாதவன் எச்சிற்படு - தல் eccir- padu-, 20.செ.கு.வி. (v.i.) உமிழ் 
( யாழ் . அக .) ; miser . ( ஆ . அக .) . 

நீர்பட்டுத் தூய்மை கெடுதல்; to become defiled , as 
( எச்சில் + அன் . ] 

food by contact with the mouth . 
எச்சிலாக்கு - தல் eccil- akku-, 5.செ.குன்றாவி . ( v.t ) உண் ( எச்சில் + படு . ] 
ணும் போது எச்சில் படச் செய்தல் ; to defile food 

எச்சு eccu, பெ . ( n . ) குறை ; defect. " எச்சுநாட்டங் 
or anything else either by bringing it into contact with 

கொடு " ( இரகு . குறைகூ .29) . 
the mouth or by touching it with the hand that has 
already come into contact with the mouth . 

( எஞ்சு 

— எச்சு . ] 
க . எஞ்சலிசு . - 

eccu , பெ . { n . ) 1. மிகுதி ; excess , increase . 2 . 

(இசை ) உயர்ந்த இசை; high pitch , ( in music ) opp.to. 
( எச்சில் + ஆக்கு. ] 

தக்கு . அவன் எச்சிலே பாடுகிறான் . 


எச்சு ? 


எச்சு-தல் 


எஞ்சு - தல் 


209 : 


ம . , க . , தெ . , பட . எச்சு . 

எஞ்சலார் njalir, பெ . ( n . ) புதியவர் ; strangers , 
( எஞ்சு – எச்சு . எஞ்சு = மிகுதல் . ) 

" எஞ்சலார் சொன்ன தெவன்வாழி தோழி " 
எச்சு - தல் eccu- 5.செ.குன்றாவி . (v.t. ) வணங்குதல் ; 

( சிலப் .18,24 ) . 
to worship . பெருமானை யெச்சுமடியார்கட் கில்லையி 

( எஞ்சு + அல் - எஞ்சல் + ஆர். எஞ்சல் = மிகுதல் , செருக்கு . ) 
டர் தானே " . ( தேவா .410,10 ). 

எஞ்சலி - த்தல் erjali- 4.செ.குன்றாவி . ( v.t ) எஞ்சல் , 
( ஏத்து – எத்து – எச்சு . ] 

குறைவு செய்தல் ; to bring discredit upon , to cause 

degradation , as of a person ; to cause discomfiture. 
எச்சோறு eccdru, பெ . ( n . ) எற்சோறு பார்க்க; see ercoru. 

“ படைக்கடலா லமரேசனை யெஞ்சலித்திட " ( ஞானவா . 
(I.M.P.Sm.2 ) . 

தாமவியாள .21 ) . 
( எற்சோறு எச்சோறு . ) 

( எஞ்சல் = எஞ்சலி .) 
எசப்பு esappu , பெ . ( n . ) பொருள் விற்பனையில் எஞ்சாமை eljamai, பெ . ( n . ) முழுமை; entirety, totality. 
இருதரத்தாரையும் இசைவிக்கும் முயற்சி ; தரவாளித் 

( எஞ்சு + ஆ + மை 
தொழில், தரவு ; brokerage . 

எஞ்சாமை. ஆ - எ.ம.இ.நி. " மை " 

- பண்புப் பெயரீறு . ) 
(இசை – இசைப்பு – எசப்பு . ) 

எஞ்சிநில் ( ற் ) -த ( ற ) ல் eliji - nil-, 14.செ.கு.வி. ( v.i.) 1 . 
எசப்புச் செலவு esappu - c - celavu , பெ . ( n . ) தரகு 

தொக்குநிற்றல் ; to be elliptical, as a word . “ சொல்லென் 
கொடுத்தற்குப் பிடிக்குஞ் செலவு ; brokerage expe னும் முதனிலை மாத்திரை தன்னுள்ளேயே எஞ்சி நிற்ற 
nses in business (Loc . ). 

லல்லது " ( தொல்.சொல் .: 441 ,உரை . ). 2. ஒழிந்து நிற் 

றல் ; to remain , to be left. உணர்த்துதற்கு இடமின்றி 
( இசைப்பு – எசப்பு + செலவு . ] 

எஞ்சிநின்ற சொல்லிலக்கணங்களை . ( தொல்.சொல் . 
எசர் esar, பெ . ( n . ) உலைநீர் ; water in a pot set 

397 ,உரை . ) . 
over the fire for boiling rice . ( இ.வ. ) . 

( எஞ்சு – எஞ்சி + நில் . ] 
க . எசர் ; தெ . எசரு ; பட . எசரு . 

எஞ்சிய சொல்லினெய்தக்கூறல் ehiriya-Solin-eyda-k 
( பெயல் – பெசர் – எசர் . ( கொ.வ. ) . ] 

kiral, பெ . ( n . ) சொன்னவற்றால் சொல்லாதனவற்றை 

யும் உய்த்தறியுமாறு கூறுகையாகிய ஓர் உத்தி . 
எசர்கட்டு - தல் esar - kattu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) உலை 

( நன் . 14 ) ; ( Gram ) . stating a fact in such a way as 
நீர் வைத்தல் ( இ.வ. ) ; to keep a pot of water over 

to suggest by inference other things not specifically 
the fire for boiling rice. 

mentioned . One of 32 Utti . 
( எசர் + கட்டு. எசர் கட்டுதல் என்னும் திசைச்சொல்லாட்சி 

( எஞ்சிய + சொல்லின் + எய்த + கூறல் . ) 
தமிழுக்குத் தேவையில்லாதது . ) 

எஞ்சு -தல் elju-, 15.செ.கு.வி. ( v.i. ) 1. குறைதல் ; 
எசலாட்டம் esalattam , பெ . ( n . ) இகலாட்டம் பார்க்க ; 

to lack , diminish , to be deficient . எஞ்சா வின்னரு 
see igalattam .. 

ணுண்டுளி கொள்ள " ( திருவாச .3,76 ) . 2. கெடுதல் ; 
( இகலாட்டம் – எகலாட்டம் - எசலாட்டம் . ) 

to be spoiled , injured , marred . " வகையெழில் வனப்பெஞ் 

ச " ( கலித் .17,13) . 3. ஒழிதல் ( குறள் .382 ); to cease . 
எசெலி esali, பெ . ( n . ) முரணுகை ; contradicting. 

4. ( இலக . ) தொக்குநிற்றல் ; to be elliptical, as 
( இகலி – எகலி – எசலி . ( கொ.வ. ) . ] 

a word - to . " சொல்லளவல்ல தெஞ்சு தலின்றே " ( தொல் . 

சொல் .441 ). 5. செய்யாதொழிதல் ; to refrain . “ இறுதி 
எஞ்சல் ehjal, பெ . ( n . ) 1. குறை ; defect, blemish . 

பயப்பினும் எஞ்சாது " ( குறள் .690 ) . 
“ எஞ்சலி லமரர் குலமுதல் ". ( திவ்.திருவாய் .3,6,9 ) . 2 . 
சுருங்குதல் ; contracting , shrinking , 3. அற்றொழிகை; (இஞ்சு — 

– எஞ்சு . இஞ்சுதல் உறிஞ்சுதல் , உள்ளிழுத்தல் , 
extinction . வழியெஞ்ச லெஞ்ஞான்று மில் " ( குறள் .44 ) . 

குறைதல், கெடுதல் . ] 
( செ.அக. ). 

எஞ்சு - தல் eriju-, 15.செ.கு.வி. ( v.i.) 1. மீதியாதல் ; 

to remain , to be left behind , to survive. " எஞ்சினா 
க . எஞ்சல் ; தெ . எங்கிலி ; கோண் . யெங்குல் ; மால் . எங்கே . 

ரிவ்வுலகத்தில் " ( நாலடி .21 ) . 2. கடத்தல் ; to transgress , 
(இஞ்சு – எஞ்சு – எஞ்சல் . ) 

go beyond , overstep . “ இரக்கு வாரே னெஞ்சிக் கூறேன் 
எஞ்சல் ’ erjal, பெ , ( n . ) 1. மிஞ்சுதல் , அதிகரித்தல் , ( பதிற்றுப் .61,11 ) . 
மிகுதல்; exceeding , expanding . 2. மீதியாதல் ; 

( எ – எச்சு (உயர்தல் , மிகுதல் , மீதியாதல் ) . ) 
remaining. ( சா.அக.) . 

எஞ்சு - தல் eiju-, 5.செ.குன்றாவி , ( v.t ) தனக்குப்பின் 
[ எ + எச்சு .- எஞ்சு – எஞ்சல் . ) 

உரிமையாக வைத்தல் ; to leave behind , as to one s 


எஞ்ஞான்றும் 


210 


எட்டம் 


heir. “ நின் பெருஞ் செல்வம் யார்க்கெஞ்சுவையே " prayer of eight syllables in honour of Visnu . அரங்க 
( புறநா.213 ) . 

னெட்டக்கரமே ( அஷ்டப் .திருவரங்கத்தந் .27 ) . 2. எட் 
( எஞ்சு – எஞ்சு ] 

டெழுத்து பார்க்க ; see ettelutu . 

( எட்டு + அக்கரம் . ] 
எஞ்ஞான்றும் ahmanrum, கு.வி.எ , ( adv. ) எக்காலமும் ; 
always , ever . " வழியெஞ்ச லெஞ்ஞான்று மில் " எட்டடிச்சுவடன் ettadi- c - cuvadan, பெ . ( n . ) எட்டடி 
( குறள் . 44 ) . 

விரியன் பார்க்க ; see ettadi - viriyan. 
( எ + ஞான்று + உம் . ) 

ம . எட்டடிச்சுவடன் . 
எட்கசி el -kasi, பெ . (n.) எள்ளாற் செய்யப்பட்டதோர் ( எட்டு + அடி + சுவடன் . ) 

உணவு , எள்ளுருண்டை (சிலப்.12,37 ,உரை); cake | எட்டடிப்பறவை ettadi- p - paravai, பெ . ( n . ) சிம்புள்; 
prepared with sesame seed . 

fabled eight - footed bird . " எட்டடிப் பறவை மூக்கிடை 
( எள் + கசி . ) 

யுரிஞ்சிடும் " ( சேதுபு.கந்த .58 ) . 
எட்கசிவு et - kasivu , பெ . (n.) எட்கசி பார்க்க . ( சிலப் . ( எட்டு + அடி + பறவை 

எட்டடிப்பறவை . தொன்முது 
5-68 ,உரை .) ; see etkasi. 

காலத்தில் எட்டடி நீளமுள்ள கொடிய பறவை இருந்திருக்க 

பாம் . எட்டடியை எட்டு கால்களாகப் பிற்காலத்தார் பிறழக் 
[ எள் + கசிவு . ) 

கருதி எண்காற்புள் எனப் புதுச்சொல் படைத்தது ஒவ்வாத 
எட்கடை etkadai, பெ . ( n . ) எட்கிடை பார்க்க ; see கற்பனையாகும் . ] 
et-kidai. 

எட்டடிமான் etadiman , பெ . ( n . ) எண்கால் வருடை 
- ( எள் + கிடை எட்கிடை - எட்கடை . ) 

பார்க்க ; see enkal - varudai. 
எட்கிடை ef - kidai, பெ . ( n . ) எள்ளளவு இடம் ; space ம . எட்டடிமான் . 
occupied by a sesame seed . எட்கிடை ... மாத்திரை ( எட்டு + அடி + மான் . ) 
வெளிவிட் டிழை நூல் சுற்றி ( கடம்ப.பு . இல்லாசங்கிரக . 

எட்டடிவிரியன் ettadi- viriyan, பெ . ( n . ) விரியன் பாம்பு 
476 ) . 

வகை ; a viper .. 
( எள் + கிடை , கிடை = கிடத்தற்குரிய இடம் . ] 

ம . எட்டடிவிரியன் . 
எட்கிடை , எள்ளிடை , எட்பகவு , எள்ளளவு என்னும் சொற்கள் 
மிகக் குறுகிய அடிப்படை நீட்டலளவு குறித்தவை . 

( எட்டு + அடி + விரியன் . கடித்ததும் எட்டடி போதற்கு முன் 

ஆளைக் கொன்றுவிடும் நச்சுத் தன்மை வாய்ந்தது என்று 
எட்கோது et -kodu , பெ . ( n . ) எள்ளின் மேற்றோல் கருதப்பட்டதால் பெற்றபெயர் என்பர் . எட்டடி நீளம் குறித்த 
( சங்.அக. ); sesame husk . 

தாகலாம் . ) 
( எள் + கோது . ) 
எட்சத்து ef - cattu, பெ . ( n. ) நல்லெண்ணெய் ( தைலவ . 
தைல . 134 ) ; oil extracted from sesame. 

( எள் + சத்து . ) 
எட்சோறு etcoru , பெ . ( n. ) எள்ளிட்டு ஆக்கிய சோறு 
( யாழ் . அக .) ; boiled rice mixed with powdered sesame 
seeds .. 


. 


P 


[எ 


ம . எள்ச்சோறு . 

( எள் + சோறு . ) 
எட்ட etta, கு.வி.எ. ( adv . ) சேய்மையாக ; far off . further 
away, out of the way . எட்டநில் ( உ.வ. ) . 
எட்டு – எட்ட . ஏ - எ (உயரம் , நீட்சி , தொலைவு). ] 

எட்டடிவிரியன் பாம்பு 
எட்டக்கட்டு - தல் etta - k - kattu 

eta - k - kattu-, 5.செ.கு.வி. { v.i. ) | எட்டம் ettam , பெ . ( n. ) 1. உயரம் , தொலைவு 
நெருங்கி வாராதிருத்தல் ; to keep away , hold off: 

( யாழ் . அக .) ; height, distance. 2. நீளம் ; length . பின்பு 
மழை எட்டக் கட்டிவிட்டது ( இ.வ. ) . 

கொண்டுவந்திணைக்க எட்டம் போராமையாலே 
( எட்ட + கட்டு . ) 

( ஈடு .4,1,5 ) . 
எட்டக்கரம் etakkaram , பெ . ( n. ) 1. திருமால் வழிபாட க . எத்தர ; E height. 

டிற்கான எட்டெழுத்தாலாகிய மந்திரம் ; mantra or ( ஏண் – எட்டு + எட்டம் . ) 


எட்டம் 


எட்டி 


211 


எட்டம் 

ettam , பெ . ( n . ) அடைதற் கெளிதாந்தன்மை ; ) எட்டாமுட்டி etta - mutti, பெ . ( n . ) அகலக் குறைவு 
accessibility . 

( மதி.க .1,76 ) ; insufficient width . இந்த வேட்டி , உயர 
( அண் – அட்டு – எட்டு – எட்டம் . ) 

மாக இருக்கும் அவருக்கு எட்டாமுட்டியாக இருக்கிறது . 
எட்டம்பற்று - தல் ettam - parlu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) 

( உ.வ. ) . 
கிடைத்தல் ( யாழ்.அக. ); to be available . ( செ.அக. ). 

( எட்டு + ஆ + முட்டி - எட்டாமுட்டி . ஆ எ.ம.இ.நி. முட்டு 
(எட்டம் + பற்று . ) 

– முட்டி ( குறைவானது ) . ] 
எட்டமன் ettaman, பெ . ( n ) திருநெல்வேலி மாவட்டம் எட்டி eti, பெ . ( n . ) நச்சுவித்துகளைக் கொண்டமரம் ; 
எட்டையபுரத்து நிலக்கிழாரின் பட்டப்பெயர் ; title of 

strychnos nux - vomica ; strychnine - tree. m.tr. " எட்டி 
the Zamindars of Ettaiyapuram in the Tinnevelly District." 

பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன ? ( பழ . ) . 
குமார வெட்டமனைச் சேர ( தனிப்பா .1,317,7 ) 

ம . எட்டி ; க . இட்டி , இட்டங்கி , இட்டெ , ஈடங்கி . 
( எட்டயபுரம் – எட்டம் – எட்டமன் . ) 

( இள் – இட்டு - 

இட்டு – இட்டி எட்டி . ) 
எட்டர் ettar , பெ . ( n . ) அரசனுக்கு நாழிகைக் கணக்குக் 

காஞ்சிரங்காயை எட்டிக்காய் எனப் பொருள் கொண்டு எட்டி 
கூறும் மங்கலப்பாடகர் (திவா.); panegyrists in ancient 

யைக் காஞ்சிரமரம் எனப் பிறழப் பொருள் கொள்வது தவறு . 

இரண்டும் வெவ்வேறு மரங்கள் . 
royal households whose duty it was to tell the hours 
to the king .. 

எட்டி etti, பெ . ( n . ) எண்வகைப் பண்புகளால் சிறந்த 

வணிகனுக்கு அரசன் வழங்கும் மதிப்புரவு விருது ; 
( ஏடு – ஏட்டர் – எட்டர் . ) 

title of distinction conferred on persons of the merchant 
எட்டவிடு - தல் etta - vidu-, 18.செ.குன்றாவி . (v.t.) 1 . community encouraging their eight nobie qualities. " எட்டி 
பிறரைக் கொண்டு செய்தி தெரிவித்தல் ; to communi 

சாயல னிருந்தோன் றனது (சிலப். அடைக்கல . 193 ) . 
cate , inform . அவனுக்கு இந்தச் செய்தியை எட்டவிடு . 
2. பரப்புதல் ; to spread over. எட்டவிட்ட விடுமண 

ம . எட்டி ; பிரா . செட்டி ; மரா . , குச் . சேட் . 
லெக்கர் ( தேவா .360,8 ) . 

( எண் – எட்டு – எட்டி = எட்டுவகை உயர்பண்புகள் கொண்ட 

வணிகன் ; நேர்மையும் வாய்மையும் வாய்ந்தவன் . ] 
( எட்ட + விடு . ) 

நாட்டின் பொருளியல் வாழ்க்கைக்குக் குலைவு நேரா வண் 
எட்டன் ettan , பெ . ( n . ) எட்டமன் பார்க்க ; see ettaman. 

ணம் நேர்மையாக வாணிகத் தொழில் நடைபெறுவதற்காகப் 
“ வேங்கடேசுரெட்டன் (தனிப்பா .1,314,1 ). 

பண்டுதொட்டே தமிழ்வேந்தர் வணிகர்க்கு எட்டி என்னும் 
( எட்டமன் - எட்டன் . ) 

பட்டம் தந்து , எட்டிப்பூ எனும் பொற்பூச்சூட்டி , எட்டிப்புரவு 

என்னும் நிலக்கொடை யளித்துப் பாராட்டினர் . இதனை 
எட்டன் ettan , பெ . ( n . ) மூடன் ( இ.வ. ) ; boor, fool. 

வாகைத் திணையின் உட்பிரிவாக “ எட்டு வகை நுதலிய 
க . எட்ட ; தெ . எட்டெ . 

அவையத்தானும் " என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் . 

அரசனின் எண்பேராயத்தில் சிறந்த வணிகரும் இடம் பெற்றி 
[ இழுதை – எழுதை – எட்டன் . ) 

ருந்தனர் . 
எட்டன்மட்டம் ettan - mattam , பெ . ( n . ) ( இசை ) தாள 

அழுக்கா றிலாமை யவாவின்மை தூய்மை 
வகை (சிலப் .3,16 ,உரை . ) ; time - measure in music . 

ஒழுக்கம் குடிப்பிறப்பு வாய்மை இழுக்காத 
( எட்டன் + மட்டம் . ) 

நற்புலமை யோடு நடுவு நிலைமையே 
எட்டாக்கை etta - k - kai, பெ . ( n . ) தொலைவான இடம் ; 

கற்புடைய எட்டுறுப்புக் காண் " ( வீரசோ.பொரு .19 ,உரை. ) 
distant place, place out of reach. GOJ60 TLLT56050916 மேற்கண்ட எட்டுப் பண்புகளும் அரசனின் பேரவையில் இடம் 
இருக்கிறான் . ( இ.வ. ) . 

பெறுவார்க்கு வேண்டிய ( அவையமுல்லைத் துறைக்குரிய ) 

நற்பண்புகளாம் . 
( எட்டு + ஆ + கை - எட்டாக்கை . ஆ - எ.ம.இ.நி. ) 

எட்டி eti, பெ . ( n . ) 1. வணிகக் குலத்துப் பெண்கள் 
எட்டாம் ettam , கு.பெ.எ. ( adj .) எட்டின் , எட்டாவது 

பெறும்பட்டம் ; title taken by the wife, or daughter 
எண்ணின் ; the eighth . 

of a vaišya on whom the title of etti has been conferred . 
ம . எட்டாம் . 

“ எட்டி காவிதிப் பட்டந்தாங்கிய மயிலியன்மாதர் " 
( எட்டு + ஆம் . ] 

( பெருங்.இலாவா.3,144 ). 2. வணிகக்குலம் ( திவா . ); 

vaisya caste . 
எட்டாமாறல் ettamagal , பெ . ( n .) எட்டாங்காய்ச்சல் 
பார்க்க ( சா.அக. ); see ettai - kayccal. 

ம . எட்டி ; Pkt. setti. 
எட்டாமிடம் etimidam , பெ . ( n . ) கோள்களின் எட்டாம் ( எட்டு – எட்டி . ] 
இடம் ; eighth house of the Zodiac . ( சேரநா . ) . 

எட்டிப்பட்டம் பெற்ற வணிகர் குலத்தாரும் மகளிரும் அப்பெ 
ம . எட்டாமிடம் . . 

யராலேயே அழைக்கப்பட்டனர் . இது வடபுல மொழிகளில் 

சேட் என்றும் ,தென்னக மொழிகளில் செட்டி எனவும் திரிந்தது . 
- ( எட்டு + ஆம் + இடம் . ] 


எட்டிக் கசப்பு 


எட்டு ? 


212 


எட்டிக் கசப்பு etti - k - kasappu, பெ . ( n . ) மிகக் கசப்பு ; | எட்டில்பத்தில் etil- pattil, கு.வி.எ , ( adv . ) 1. எட்டு 
extreme bitterness . ( சா.அக.). 

அல்லது பத்து நாளில் ; in eight or ten days. 2 . 
( எட்டி + கசப்பு . 

இடையிடையே ( யாழ் . அக.); now and then , occasio 

nally . 
எட்டிக்காய் etti-k - kay, பெ . ( n . ) எட்டி மரத்தின் காய் . 
இது உருண்டையாகவும் மென்மையாகவும் சிறிய ( எட்டில் + பத்தில் . ] 
ஆப்பிள் பழமளவுள்ளதாயுமிருக்கும் ; berry of the ) எட்டு - தல் ettu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. ஒன்றையடைய 
nux - vomica tree. It is round smooth, and about the size 

நெருங்குதல் ; to reach up to . பிறையை யெட்டினள் 
of a small apple. ( சா.அக. ). 

பிடித்து " ( கம்பரா.சித்திர 22) . 2. கிட்டுதல் ; to come 
( எட்டி + காய் . ) 

within reach , approach . கைக்கு எட்டினது வாய்க்கு 
எட்டிநோக்கு - தல் eti - nokku- 7.செ.கு.வி. ( v.i. ) 1 . எட்டவில்லை . 3. அகப்படுதல் ; to be attained , realised , 

அண்ணாந்து பார்த்தல் ; to look up . “ இஃதிட்டோ gained . “ முன்னம் பனர் முடிவதேடவு மெட்டா " 
ளார்கொலென் றெட்டி நோக்கினன் ( பெருங் . ( பாரத.அருச்சுனன்றீர் .18 ). 4. புலப்படுதல் ; to be with 
நரவாண .8,82 ). 2. தாவிப்பார்த்தல் ; to stretch mental grasp , within the powers of comprehension . 
oneself and see.. 

“ எண்ணுதற்கெட்டா வெழிலார் கழலிறைஞ்சி " ( திரு 
( எட்டி + நோக்கு . ) 

வாச .1,22 ). 5. நீர் கழுத்துக்கு மேற்படாதிருத்தல் 
எட்டிப்பழம் eti - p - palam , பெ . ( n . ) எட்டிமரத்தின் பழம் ; 

( wmpu . ) ; to be so shallow , as water, as not to submerge 
etti fruit. ( சா.அக.). 

one. 6. grolu umugo ) ; to spring, leap up or forward . 

" எட்டின வயவரியென ( இரகு .திக்குவி .89 ) . 7. வில 
( எட்டி + பழம் . ] 

6960 ; to go out of reach , move away from . 
எட்டிப்புரவு etti - p - puravu , பெ . ( n . ) வாணிகத்தாற் “ எட்டியன்ன மிரிந்து பறக்க " ( அரிச்.பு.நாட்டு .51 ) . 8 . 

சிறந்தோர்க்கு அரசன் கொடுத்த நிலம் ( நன் .158 ,, நீளம் போதியதாதல் ; to be sufficient in length so 
மயிலை . ); land 

presented by the king to as to reach , as a rope, the water in a well. கிணற்றுக்கு 
eminent merchants . 

இந்தக் கயிறு எட்டாது . 
( எட்டி + புரவு .) 

ம . எட்டு . க . எண்டு . 
எட்டிப்பூ eti - p - pu, பெ . ( n . ) எட்டிப் பட்டம் பெற்ற 

( அண் – அட்டு – எட்டு . ) 
வணிகர்க்கு அரசர் கொடுக்கும் பொற்பூ ; golden | எட்டு ? ettu , பெ . ( n . ) 1. எட்டு என்னும் எண்ணுப்பெயர் , 
flower gifted by a king to the distinguished member 

ஏழின்மேல் ஒன்று ; number eight : 2. அ என்னும் 
of the vaišya community on whom the title of etti has 

எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ் எண்ணுப் பெயர் ; 
been conferred .. எட்டிப்பூப்பெற்று " (மணிமே . 

name of the eigth numerical number அ in Tamil. 
22-115 ) . 
ம . எட்டிப்பூ . 

மறுவ . எண் , எள் . 
(எட்டி + பூ . ) 

ம . எட்டு ; க . எண்ட்டு ; து . எண்ம ; தெ . எனிமிதி ; துட . 

ஒட் ; பட . எட்டு , யெட்டு ; குட . எட்டீ ; கொலா . எண்மதி , 
எட்டி மரம் etti - maram , பெ . ( n . ) கைப்புத் தன்மையுள்ள 

எனுந்தி , என்மிதி ; கோண் . அட்மூர் , அட்முல் , என்மிதி ; பர் . , 
மரம் ; strychnine tree , nux - vomica , 

கூ . அட் ; குரு . , மால் . ஆட் ; கோத . எட் ; குரும் ... இரு . 
க . இட்டி . 

யெட்டு ; பிரா . கச்ட் ; மபு . அட் ; கைத் . யெட் ; எடு . யெட்டு ; 
( எட்டி + மரம் . ) 

செஞ் . அட் . 
Nep ( Thulungya) . yen , Afri ( Nubi ) eddo ; Tib , ( Thanu , kuswar ) ath ; 
Sinh. atai; Nep ( pakya ) ath . Jap yats , yatsu, hachi . L. octo ; Goth . 
ahtan ; Gk okto; G. acht; OHG. ahto ; Dut acht ; tr. hocht ; Sp. 
ocho ; F. huit; OF. eahta; E eight; Circ . yid ; Il Port otto ; Norw . 
atte Port. oito ; Rum. opt; Swed . atta ; Dan , otle ; Esp . ok ; Beng. 
ashto ; Skt. asta ; Pkt , pali. atta, Punj; Sind . at ; Mitum 
Naga aachet ; Kash ., Ass ., Hind . at ; Guj ., Mar., Ori. ati. 
( எள் – எண் + து - எட்டு . து சொல்லாக்க ஈறு 
தொன்முது காலத்தில் எள் , நெல் , விரல் , சாண் , முழம் , கோல் , 
காவதம் , என்னும் நீட்டலளவைகளுக்குப் புலப்பாடான அடிப் 
படைச் சிற்றளவாக எள் கருதப்பட்டது . 8 கடுகு - 1 எள் , 
8 எள் - 1 நெல் என அளவைகள் கூறப்பட்டன . எள்ளளவு 
என்பதே எல்லாருக்கும் எளிதில் விளங்கும் வகையில் பார்த் 
தறியக் கூடிய மிகச்சிறிய நீட்டலளவையாக இருந்தது . எள் 

ளைக் குறித்த சொல்லே 8 என்னும் எண்ணைக் குறிக்கும் 
எட்டி மரம் 

பெயராயிற்று . 


எட்டு 


213 


எட்டுத்தொகை 


– ளெ 


இச்சொல் உலகமொழிகளில் ஊடாடிய போது க , ச , த , ந . | எட்டு ettu , பெ . ( n .) உயரம் ; height : 
ப என்றும் முன்னொட்டுகளைப்பெற்று ஐவகை அடிநிலைத்திரி 
புகளையும் , ள , ர என்னும் இருவகை ஈறுகளாலுற்ற முடி | எட்டு eflu, பெ . ( n . ) அடிவைப்பு ; step. இரண்டு எட்டில் 

( அண் – அட்டு 

அட்டு – எட்டு . ) 
நிலைத்திரிபுகளையும் பெற்றுள்ளது . 
எள் – எண் – கெண் : முதல்வகை அடிநிலைத்திரிபுற்றவை . 

அங்குப் போய் விடுவேன் ( உ.வ. ) . 
O. Egy . hmn ; Tib . gzud , gye , gsed ; Sikk . kake; Buta. gye , Fin . 

(எடு - எட்டு = காலின் எடுப்பு , அடிவைப்பு. ) 
kahdeksan ; Siam (karen ) ko , kho . 

எட்டுக்கண்விட்டெறி - தல் ettu -k - kan - vitteri, 
எள் – எண் – செண் : இரண்டாம் வகை அடிநிலைத்திரிபுற் 

2.செ.கு.வி. ( v.i.) எங்குந் தன் அதிகாரஞ் செல்லுதல் ; 
றவை . Burm . shyet , shy &t; Egy ( cop ) smn ; Turk . sekiz; Heb . 

to exercise authority everywhere as of one had eight 
schmonah ; Basq. zortsi . 

eyes ; to have very wide influence. 
எள் - எண்ம் - தெண்ம் : மூன்றாம் வகை அடிநிலைத்திரிபுற் 

( எட்டு + கண் + விட்டு + எறி . எட்டுக்கண் = எண்திசைக்கண் . ) 
றவை . Naga. the, thetha; Ara. tsamaniya , tarnan ; Iraq. thaman; ) எட்டுக்காற்பூச்சி etu - k - kar - picci, பெ . ( n . ) சிலந்திப் 
Anna ., Viet tam ; Afri. (Berber ) tam ; Indon { Baoli) ( ad ) dasa. Malay . பூச்சி ; spider, so called because it has eight legs . 
dalapan ; Indone. detapan ; shant, tet. 

ம. எட்டுகாலன் , எட்டுகாலி. 
எள் + எண்ம் நெண்ம் : நான்காம் வகை அடிநிலைத்திரிபுற் ( எட்டு + கால் + பூச்சி . ] 
றவை . Afri. ( Swahili ) nane ; Mongol. nemen ; Hung . nyolc. எட்டுக்கொண்டார் etu - k -kondir , பெ . ( n . ) எண் 
எள் - எண்ம் - பெண்ம் : ஐந்தாம் வகை அடிநிலைத்திரிபுற் தோன்றலாகிய ( அட்டமூர்த்தமுடைய ) சிவபெரு 
றவை . Chine. ( Nank ) pah ; ( peking ). pa ; ( cant ) pet; (shang ]peh. மான் . Siva, as having attamurttam . “ எட்டுக் கொண்டார் 
Siam . pet; Thai. paed ; Laos . pet; Chine. ( Mand ) baa ; Tib. ( Gyami) 

தமை " (திருவுந்தி .24 ). 
pa ; Nep (Murmi) pre . 

( எட்டு + கொண்டார் . ) 
எள் - லெ : முதல்வகை முடிநிலைத்திரிபுற்றவை . 

எட்டுச்சார் ettu - c - car , பெ . ( n . ) இரண்டு கட்டாயுள்ள 
எள் - ளெ – லெ – ரெ : இரண்டாம் வகை முடிநிலைத்திரிபுற் சதுர வீடு ( யாழ்ப் . ); two four - square houses connected 
றவை . Georg. rua ; Tib . (Hopa ). Rhi - ce; Burm . rhach , riyat together .. 
எள் எண் - எட்டு 

உ : மூன்றாம் வகை ( எட்டு + சார் . ) 
முடிநிலைத்திரிபுற்றவை . Poli, uusman ; Jawa. woolu ; Russ . | எட்டுச்செய் - தல் ettu - c - cey-, 1.செ.கு.வி. ( v.i. ) சில 
vosgian , vosem ; Serbo . Osam ; czeeh. osm . 

வகுப்பாரிடையே ஒருவர் இறந்த எட்டாம் நாளில் 
கூட்டுச்சொல்லாக வழங்குவன : 

செய்யும் சிறப்புச் சடங்கு ; to perform special ceremo 

nies on the eighth day after a person s death , among 
எட்டு என்னும் எண்ணுப்பெயரை ஐந்தொடு மூன்று கூட்டியும் 

certain castes .. 
பத்திலிருந்து இரண்டைக் கழித்தும் கூட்டுச்சொல்லாகப் பழங் 
குடி மக்களுள் சிலர் வழங்கியுள்ளனர் . அமெரிக்கப் பழங்குடிக ( எட்டு + செய் . ] 
ளுள் அகதெக்கு வகையினரும் நகுவாத்தி வகையினரும் எட்டுணை ettunai, பெ . ( n . ) எள்ளளவு ; size of a 
ஐந்தும் மூன்றும் கூட்டி எட்டினை வழங்கினர் . 

single grain of sesame of the size or weight of a sesamum 
Ameri. ( astec ) : shew - w - ieye (5 + 3 ) (Nahumii): chik - w - eyi 

seed , very little . 
( 5 + 3 ) 

ம . எள்ளளவு . 
பாகக்கு , காக்கேசிய பின்னிசு வகையினர் பத்திலிருந்து இரண் [ எள் + துணை . ) 
டைக் கழித்து எட்டினை வழங்கினர் . 

எட்டுத்திக்கு ettu -t -tikku, பெ . ( n .) எண் திசை ; eight 
Basq . Zor -tyi - - ( இரண்டு குறைந்த பத்து ) . 

directions, viz ., the four cardinal points and the four 
Canc . Or - atsi - ( இரண்டு குறைந்த பத்து ) . 

between them .. 
Fim . Kah - deksan - ( இரண்டு குறைந்த பத்து ) . 

ம . எட்டு திக்கு . 
எட்டு ettu , பெ . ( n . ) இறந்தவர்களுக்கு எட்டாநாளிற் ( எட்டு + திக்கு . திகை - திக்கு . ) 

செய்யும் கருமம் ; ceremony performed in honour of ) எட்டுத்தொகை ettu -t- togai, பெ . ( n . ) ஈராயிரம் ஆண்டு 
a deceased on the eighth day after his death . 

கட்கு முன்னர்த் தொகுக்கப்பட்ட நற்றிணை, குறுந் 
( எள் – ( எண் + து ) எண்டு – எட்டு . தொன்முது காலத்தில் 

தொகை , ஐங்குறுநூறு , பதிற்றுப்பத்து , பரிபாடல் , 
எள் உணவாகக் கருதப்பட்டது . இறந்தார்க்கு எட்டாம் நாளில் 

கலித்தொகை , அகநானூறு , புறநானூறு ஆகிய எட் 
எள்ளும் நீரும் படைப்பதும் தெளிப்பதும் எட்டு எனப்பட் டுத் தொகுப்பு நூல்கள் ; eight - anthologies of the 
டது . எள் + து - எட்டு என்னும் சொல்லுக்கு எள்ளை உண் Sangam period . “ இத்திறத்த - வெட்டுத்தொகை " 
என்று பொருளிருப்பதை ஒப்பு நோக்குக .) 

(தனிப்பா . ). 
( எட்டு + தொகை . ) 


. 


எடு -த்தல் 


எட்டெட்டு 


214 


மறுவ . எண்ணெண் . 





open field . 


[ உல் - எல் எள் எடு . எடு 

மேலெடு, தூக்கு, 
எட்டெட்டு etletu, பெ . ( n ) எட்டின் மடங்கு ; eight 

வெளிப்படுத்து நீக்கு . ) 
multiplied by eight i.e. 64. ( ஆ . அக .) . 

மேலையாரிய மொழிகளில் பெருக வழங்குகின்ற educate, 

elate, erect, eructate, heave, heaven .... முதலிய சொற்களெல்லாம் , 
ம . எட்டெட்டு ; க . எண்ட்டெண்ட்டு . 

எகர , ஏகார அடியாய்ப்பிறந்த எழல் அல்லது எடுப்புப் 
( எட்டு + எட்டு - எட்டெட்டு . ) 

பொருளை உணர்த்துவனவே . 
எட்பகவு ol- pagavu, பெ . ( n . ) 1. எள்ளளவு என்னும் 

ஒ.நோ. கவரெடு - to errect a wall . எகரம் அல்லது எடுத்தல் 
மிகச் சிறு நீட்டலளவு ; very small linear measure. என்னுஞ்சொல் எடுப்பாக (உயரமாக ) வளர்த்தல் , வெளியே 
2. மிகச்சிறுமை ; very little , tiny , எட்பகவன்ன எடுத்தல் , வெளியே எடுத்து நடத்தல் , வெளியே என்னுங்கருத் 
சிறுமைத்தே ஆயினும் ( குறள்.889 ) . 

துகளை முறையே தழுவும் . ஒ.நோ : - educo ; E educate, 

to bring up ; to draw out the mental powers of, as a child. L. 
( எள் + பகவு - எட்பகவு = எள்ளளவு .) 

educo , E. educe , to draw out; L. educo, ducolaphesis ) to lead; 
எட்பாகு et -pagu , பெ . ( n . ) எள்ளுப்பாகு ; sweet paste Le.ex; Gr . ec.ex ; E ex , out, out of . 
made of sesame seeds . 

எடு - த்தல் edu-, 4. செ.குன்றாவி . ( v.t. ) 1. சுமத்தல் ; 
( எள் + பாகு . ) 

to bear , carry , hold . நிலனெடுக் கல்லா வொண்பல் 
எட்பூ et - pi , பெ . ( n . ) எள் செடியின்பூ ; flower of the வெறுக்கை ( மதுரைக். 215 ) . 2. நிறுத்துதல் ; to weigh 
plant sesamum Indicum . 

( in a balance ) . 3. 2.GOTLITS5560 ; to produce, cause . 

" கௌவை யெடுப்பவள்போல் ( கலித் . 109 ) , 4 , கட்டு 
ம . எள்ப்பூவு. 

தல் ; to build , raise up , as a wall . உதிரநீராற் 
( எள் + பூ . ] 

சுவரெடுத்து ( தேவா .838 ). 
எடார் ecar, பெ . ( n . ) பரந்தவெளி, வெளியிடம் ; plain , 

ம . எடுக்குக ; கூ . எத ( குழந்தையை இடுப்பில் வைத்தல் ); 

குவி . எதலி , தெகலி ( தோளில் வைத்துத் தூக்குதல் ) . 
தெ . எடாரி . 

[ உல் – எல் - எள் — எடு . எல் = 

எடு . எல் = சுமத்தல் , நிறுத்துதல் , 
( இடை – இடார் – எடார் . ) 

உண்டாக்குதல். ] 
எடார்வெளி edir -veli, பெ . ( n . ) வெட்டவெளி ; vacant | எடு - த்தல் edu-, 4 செ.குன்றாவி . ( v.t.) 1. உரத்துச் 
forlorn land . காடுவெட்டி அந்த இடமெல்லாம் எடார் சொல்லுதல் ; to utter in a high pitch of voice . எடுத்தல் 
வெளியாகிவிட்டது ( இ.வ. ) . 

படுத்த னலித லுழப்பின் " ( நன் .88 ) . 2. குரலெடுத்துப் 
[ எடார் + வெளி. ] 

பாடுதல் ; to sing in a loud voice . “ கொடிச்சிய ரெடுத்த 
எடு - த்தல் edu-, 4 செ.கு.வி. ( v.i. ) 1 , உயர்த்துதல் ; 

வின்குறிஞ்சி ( கம்பரா .சித்திர 24 ) . 3. மேம்படுத்து 
to take up , raise . " பாண்டிலெடுத்த பஃறாமரை 

ரைத்தல் ; to speak highly . மழைதரு மிவளென... 
(திருக்கோ. 249) . 2. தூக்கிப் பிடித்தல் ; to hold up . 

நங்கையையெடுத்தலும் " ( மணி .22,94 ) . 4. எடுத்துக் 
எடுக்கப்பட்ட குடைநிழலிலே ( கலித் .9 ,உரை . ). 3. மேற் 

காட்டுதல் ; to adduce , as an argument. உண்மையையெ 
கொள்ளுதல் ; to undertake, take in hand . அந்தச் 

டுத்துச் சொன்னான் . 5. குறிப்பிடுதல் ; to bring in , 
செயலை எடுத்திருக்கிறேன் . 4. திரட்டுதல் ; to recruit. 

introduce, as one s name . அவன் பெயரை யெடுத்தால் 
“ சிலசேனையெடுத் தெழுதிக் கொள்கென்றான் " ( திரு 

பொங்கிக் கொண்டு வருகிறது . 
விளை. மெய்க்கா.5) . 5. தெரிந்தெடுத்தல் ; to select , ( உல்- எல் – எள் – எடு . உல் = உரத்துச்சொல்லுதல் , பாடுதல் 
choose . " எடுத்தணி கையே றினவளை யார்ப்ப மேம்படுத்துரைத்தல் . ] 
(திருக்கோ.352 ). 6. விலைக்கு வாங்குதல் ; to buy, எடு -த்தல் edu- , 20 செ.கு.வி. (v.i.) 1. புடைபருத்தல்; 
as in a pazaar , to purchase, as in auction . 7. நீக்குதல் ; 

to be inflated , as amonkey scheeks . " மந்தி கவுளெடுக்கச் 
to remove , take off. வண்ணான் ஆடையிலழுக்கெடுப் 
பான் . 8. வாயுட்கொள்ளுதல் ; to take into the mouth , 

சுவைத்து ( காசிக் காசிப் . 49) . 2. மேல்நோக்கியிருத் 
as fish the bait, தூண்டிலெடுத்த வரால் " (திருக்கோ. 

தல் ; to be high , as the forehead , to be prominent , 
249 ). 9. எடுத்து வளர்த்தல் to bring up . “ ஆண்டி 

as the nose or ear. எடுத்த செவி ( பெரும்பாண் .80 , 
லெடுத்தவரா மிவர் (திருக்கோ.249 ) . 10. வாயிலெ 

உரை . ). 3. பொருந்துதல் ; to be associated with 
டுத்தல் ; to vomit. சாப்பிட்ட தெல்லாம் எடுத்துவிட் 

“ மல்லெடுத்த தோள் ( பாரத.பதினெட் .25 ) . 4. மேலெ 
டான் , 11. தனக்கென எடுத்துக் கொள்ளுதல் ; to 

ழுந்துவருதல் (படையெடுத்தல் ); to invade . எடுத்து 

வந்து ...... வீரபாண்டியனை முடித்தலை கொண்டு 
take to one s self . 

( S.1.1.ili.214 ). 5. தகுதியாதல் ; to be fit, proper . 
ம. எடுக்குக ; க . எத்து , எர்பு : தெ . , பட . எத்து ; எரு . யெடுசு ; 
கோத. எட்வ் ; துட. ஓட் ; குட . எடி, எடிப் ; து . எர்புனி ; 

[உல் - எல் - எள் - எடு . உல் = பருத்தல் , மேல்நோக்கியிருத் 
கொலா . எத் ; நா . எத்த ; பர். எதிப் ; கோண் . அத்தானா; 

தல், மேலெழுந்து வருதல் .] 
-குரு . யெத்த; பிரா . கேபிங் . 


எடுக்கல் 


215 


எடுத்தாள் ( ளு ) -தல் 


எடுக்கல் edu - k - kal, பெ . ( n . ) 1. தூக்குகை; ifting. பிறரை அடக்கிப் பேசும் பேச்சு ; authoritative or 

“ எடுக்கல் செல்லா துழப்பவன் போல " ( கலித் .38 ) . dictative terms. 
2 . அளவிட்டறிகை; conceiving, comprehending. 

( எடு + எடுத்த + மொழி . ) 
ஞானங்களா 

லெடுக்க லெழாத வெந்தாய் " 
( திவ்.திருவாய் .2,3,5 ) . 

எடுத்தமொழியினெய்தவைத்தல் eduttamoliyin - e 

yda - vaittal, பெ . ( n .) ( இலக் . ) தான்கூறும் இலக்கியத் 
( எடு எடுக்கல் . ) 

திலே இலக்கணமமைந்திருப்பதைக் காட்டுதலாகிய 
எடுகூலி edu - kuli, பெ . ( n .) சுமைகூலி ; porterage , ஓர் உத்தி ( நன் .14 ) ; ( Gram ) adducing examples from 
hire for carrying a burden . அவனுக்கு எடுகூலி கட்டாது . 

the very work under discussion to illustrate the application 

of a rule , one of 32 utti. 
( எடு + கூலி . ) 
எடுகூறு edu -kiru, பெ . ( n . ) பங்கு பிரித்தல் ( சுக்கிர 

( எடுத்த மொழியின் + எய்தவைத்தல் . ] 
நீதி .12 ); partition , a part to be set aside , a surplus | எடுத்தல் eduttal, பெ . ( n . ) 1. நிறுத்தலளவு ; weight 
(taken by any one beyond his actual share ). ( சேரநா . ) . 

measurement by balance . “ எண்ணலெடுத்தல் " 

( நன் .368) . 2. எடுத்தலோசை ; acute accent, sharp 
ம . எடுகூறு . 

tone. " எடுத்தல் படுத்த னலித 

லுழப்பின் " 
( எடு + கூறு . ) 

(நன் .88 ) . 3. வெளியிலெடுத்தல் ; to bring out. 
எடுத்தகை eduttakai, பெ . ( n . ) 1. ஓங்கியகை ; raised 

( எடு - எடுத்தல் . ) 
hand . 2. அதிகாரம் ; power. அவனுக்கு அவ்வளவு | எடுத்தலளவை eduttal - alavai, பெ . 

( n . ) நிறை 
எடுத்தகையா ? ( இ.வ. ) . 

( நன் .290,விருத். ); weight in a scale. 
க . எத்துகை, எத்து கெய் . 

( எடுத்தல் + அளவை . ) 
( எடு - எடுத்த + கை . ) 

எடுத்தலளவையாகுபெயர் eduttal - alavai - yagu - peyar, 
எடுத்தடிமடக்கு eduttadi- madakku, பெ . ( n . ) 1. ஒருவர் 

பெ . ( n . ) அளவையாகுபெயர் வகை ( நன் .290,உரை. ); 

metonymy, in which weight is used for the article weighed , 
சொன்னதைக் கொண்டே மறுக்கை ; confuting a 

one of four kinds of alavai - y - agu - peyar . 
person by using his own arguments. 2. முன்சென்று 
தடுக்கை ; forestalling a person in word or action ( எடுத்தல் + அளவை + ஆகுபெயர் . ) 
in order to thwart him . 3. இடையிற் றடுத்துப் பேசுகை; எடுத்தலோசை eduttal -bSai, பெ . ( n . ) உயர்த்துக்கூறும் 
interrupting one whilehe is speaking. 4. அஞ்சவேண்டிய 

ஓசை ; acute accent, sharp tone . முற்படக் கிளந்தவென 
தற்கு அஞ்சாமை ; rashness . 5. விரைவு ( யாழ் . அக . ) ; 

எடுத்தலோசையாற் கூறவே ( தொல்.பொருள் .1, 
suddenness .. 

உரை . ). 
( எடு + எடுத்து + அடிமடக்கு . ) 

( எடுத்தல் + ஓசை . ) 
எடுத்தடிவை - த்தல் eduttadi - vai-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1 . எடுத்தளவு eduttalavu, பெ . ( n . ) ஒரு பழையவரி 

அடிபெயர்த்து நடத்தல் ; to raise the foot and step ( S.1.1.1.103 ) ; ancient village cess . 
forward , as a child or a feeble person . 2. பாதத்தைத் 

( எடு - எடுத்து + அளவு . ] 
தூக்கி வைத்தல் ; raising and planting of the foot 
slowly as do debilitated or sick persons . 3. தளர் எடுத்தன் eduttan , பெ . ( n . ) எருது , பொதிமாடு ( யாழ் . 
நடையாய் நடத்தல் ; taking a leisurely , light walk. அக . ); pack ox . 
( சா.அக. ). 

( எடு - எடுத்தன் . எடுத்தல் = சுமத்தல் . ] 
( எடுத்து + அடி + வை . ] 

எடுத்தாட்சி eduttatci , பெ . ( n . ) பயன்படுத்தம் , வழக்கு ; 

usage .. 
எடுத்தபடி edutta - padi, கு.வி.எ. ( adv. ) 1. உடனே ; 

immediately, at once, promptly . எடுத்தபடி வா . ( இ.வ. ) . ( எடு - எடுத்து + ஆட்சி - எடுத்தாட்சி ( எடுத்தாளுதல் , 
2. முன்னணியமின்றி ; extemporaneously, without pre பயன்படுத்துதல் ) . ] 
vious preparation . 

எடுத்தாள் ( ளு ) -தல் eduttal , 10.செ.குன்றாவி . ( v.t.) 1 . 

வழங்குதல் ; to use , as utensils; தேநீர் அருந்தகண்ணாடி 
ம . எடுத்தபடி . 

குவளையை எடுத்தாளுகிறார் . 2. மேற்கோள் காட்டு 
( எடுத்த + படி . படி = நிலை . ) 

தல் ; to quote as an expression . இவர் திருக்குறளை 
எடுத்தமொழி edutta - moli, பெ . ( n . ) 1. எடுத்துக்காட்டு ; அடிக்கடி எடுத்தாளுகிறார் . 
illustration, example ( Logic ). “ ஏதுக்களாலு மெடுத்தமொ 

( எடுத்து + ஆள் . ] 
ழியாலும் ( தேவா.1178,5 ). 2. உயர்த்திய குரலில் 


எடுத்துக்கோடல் 


எடுத்தியல்கிளவி 


216 


for rules laid down or opinions expressed , one of 32 , 
எடுத்தியல்கிளவி eduttiyal- kilavi, பெ . ( n . ) மேற்கோள் 

utti . 2. நோயுற்ற காலத்தில் குணம் குறி முதலியவை 
காட்டுதல் ; illustration . “ எடுத்தியல் கிளவியோ டேதுக் 

களை வெளிப்படையாகக் காட்டுதல் ; indicating or 
காட்டி ( பெருங்.உஞ்சை.35,143 ). 

exhibiting symtoms prominently when suffering an ailment. 
( எடுத்து + இயல் + கிளவி . ) 

( சா.அக. ). 
எடுத்து eduttu , பெ . ( n . ) சுமை ( யாழ் . அக.) ; burden . 

( எடுத்து + காட்டல். ] 
( எடு - எடுத்து . - 

எடுத்துக்காட்டு edutu - k - kattu , பெ . ( n . ) 1. மேற்கோள் ; 
எடுத்துக்கட்டல் ecutlu - k - kattal, பெ . ( n . ) 1. தாங்கிப் 

citation , quotation . 2. சான்று ; example , illustration . 
பேசுதல் , சார்பாக நின்று கூறுதல் ; support, buttress . 

“ தீயவெடுத்துக் காட்டாவன ( மணி .29,325 ) . 
அவனுக்காக இவன் எடுத்துக்கட்டிப் பேசுகிறான் 

( எடுத்து + காட்டு .] 
( உ.வ. ). 2. உயர்த்திக் கட்டுதல் ; to bind or tie up 
at a considerable height. 

எடுத்துக்காட்டுவமை eduttu -k -kattuvamai, பெ . ( n . ) 

உவமை பொருள் என்னும் இரண்டும் தனித்தனி 
( எடுத்து + கட்டல் . ) 

ஒவ்வொரு தொடராய் உவமஉருபு இன்றி வரும் 
எடுத்துக்கட்டி edutu - k - katti, பெ . ( n .) 1. கட்டடவகை 

goofl; figure of speech containing a statement in 
( E ); (Arch .) structure raised above the surrounding 

a sentence, with an illustration forming another sentence, 
buildings . எதிரிலிச்சோழன் திருவெடுத்துக்கட்டிலே தன் the two sentences standing contiguously without any 
மிசெய்து ( S.i.i.vi.492 ). 2. உயரமாகக் கட்டப்பட்ட 

sign of comparison between them . 
இடம் ; high or raised structure. 3. ஆடையை வரிந்து 

( எடுத்து + காட்டு + உவமை . ) 
கட்டுதல் ( சேரநா ) ; to tighten the dress around the 
waist.. 

எடுத்துக்காட்டுவமையணி eduttu - k - katuvamaiyani, 
ம . எடுத்துக்கெட்டி . 

பெ . ( n . ) எடுத்துக்காட்டுவமை பார்க்க ; see eduttu 

-k - kattuvamai. ( ஆ.அக. ) . 
( எடு - எடுத்து + கட்டி . ) 
எடுத்துக்கட்டி ’ edutu - k- katti, பெ . ( n .) 1. சுவரின் 

( எடுத்து + காட்டு + உவமை + அணி . ) 
தலை வரிக்கட்டு ; coping, covering course of a wall. | எடுத்துக்காரர் eduttu - k - karar, பெ . ( n . ) பொதிமாட்டுக் 
2. கைப்பிடிச் சுவர் ( i.m.p.Pd.163 ); parapet wall. 

காரர் ( யாழ்ப். ); those who rear or drive pack cattle. 
( எடுத்து + கட்டி . ) 

( எடுத்து + காரர் . எடுத்து = சுமை , பொதி . ] 
எடுத்துக்கட்டி உழுதல் eduttu -k-katti -uludal, பெ . ( n . ) எடுத்துக்கொட்டி eduttu - k - koti, பெ . ( n . ) ஒரு வகை 

ஆழமில்லாமல் உழுவது ; ploughing at surface level . நெல்லாயம் ( s.i.i.i.89 ) ; tax paid in kind , esp.paddy. 
( எடுத்து + கட்டி + உழுதல் . ) 

( எடுத்து + கொட்டி . ) 
எடுத்துக்கட்டிப்பந்தல் ecuttu -k - katti- p - pandal, பெ . ( n . ) | எடுத்துக்கொள் ( ளு ) -தல் eduttu - k - kol- 13.செ.குன் 
பந்தல் வகை ; a kind of pandal . 

றாவி . ( v.t. ) 1. ஏற்றுக்கொள்ளுதல் ; to accept , admit , 
( எடுத்து + கட்டி + பந்தல் . ) 

approve. 2. தூக்கிக் கொள்ளுதல் ; to take up . குழந் 
எடுத்துக்கட்டு - தல் ecuttu - k - kattu-, 5.செ.கு.வி. (v.i.) 

தையை எடுத்துக்கொள் , 3. தத்தெடுத்தல் ; to adopt 

as a child . அந்தப் பணக்காரர் ஒரு பிள்ளையை எடுத்துக் 
1. உயரத்துக்கட்டுதல் ; to raise to a higher level. கொண்டிருக்கிறார் . 4. இறப்பு வாயிலாகக் கடவுள் 
“ தளவரிசை மட்டத்துக்கு மேலேயும் எடுத்துக்கட்டி அழைத்துக் கொள்ளுதல் ; ( Chr .) to take into Himself 
( கோயிலொ.3 ) . 2. இல்லாத செயலைத் தொடுத்தல் by death , as God . என் பிள்ளையைக் கர்த்தர் எடுத்துக் 
(j ); to fabricate, invent . 3. தாலியை யறுத்துக் கட்டுதல் ; கொண்டார் . ( இ.வ. ). 
to remarry, as a widow. 

தெ . எத்து கொனு . 
( எடுத்து + கட்டு . ) 

( எடுத்து + கொள் . ) 
எடுத்துக்கட்டு eduttu - k- kattu, பெ . (n.) 1. கட்டுக்கதை எடுத்துக்கொள்ளல் eduttu - k- kolal, பெ . (n.) உட் 

( யாழ்ப் . ) ; fable . 2. புதுப்புனைவு ( வின் . ) ; invention , 
coiningas of a word . 3 : பின்னின மயிரைச்சுருட்டிக்கட் 

கொள்ளல் , அருந்தல் ; taking in , eating . இவர் இரண்டு 
டும் கட்டு ; coil of braided hair on the back or top 

நாளாய் உணவெடுத்துக் கொள்ளவில்லை . ( இ.வ. ) . 
of the head . 

( எடுத்து + கொள்ளல் . ) 
( எடுத்து + கட்டு . ) 

எடுத்துக்கோடல் eduttu - k - kodal, பெ . ( n .) தொடக்கம் 
எடுத்துக்காட்டல் eduttu - k - kattal, பெ . ( n .) 1. சான்று 

( தொல்.சொல் .397 ,சேனா . ); beginning. 
காட்டுகையாகிய ஓர் உத்தி (நன், 14 ) ; citing examples 

( எடுத்து + கோடல் . ) 


எடுத்துக்கோள் 


217 


எடுத்துவாலன் 


see 


போட்டது . 


எடுத்துக்கோள் edutu - k - kol, 1. சான்று ; example. ம . எடுத்துப்பரயுக . 
எடுத்துக் கோளும் வாய்ந்தன்று " ( ஞானா .51,15 ). 2 . 

( எடுத்து + பேசு . ) 
எடுத்துக்கோள்வரி பார்க்க ; eduttu - k - kolvari. 

எடுத்துப்போடு - தல் eduttu - p - podu-, 
" எடுத்துக்கோளை யிசைக்குங் 

14.செ.குன் 
காலை " ( சிலப் . 

றாவி . ( v.t. ) 1. நீக்கி விடுதல் ; to deprive of office , 
8,108 ,உரை. ) . 

tum out of situation , remove . அவன் பெயரைப் பட்டியி 
( எடுத்து + கோள் . ) 

னின்று எடுத்துப்போடு . ( உ.வ. ) . 2. திடுக்கிடச் செய் 
எடுத்துக்கோள்வரி eduttu -k - kol-vari, பெ . ( n . ) கையற தல் ; to startle . அந்தக் கடுஞ்செய்தி என்னை எடுத்துப் 

வெய்தி வீழ்தலைக் கண்டு பிறர் எடுத்துக்கொள் 
ளும்படி நடிக்கும் நடம்; theatrical action of swooning 

( எடுத்து + போடு . ] 
in extreme anguish in order to be lifted up by others. | எடுத்துப்போடு - தல் eduttu - p - podu- , 20.செ.கு.வி. 
" அடுத்தடுத்தவர்முன் மயங்கிய மயக்க மெடுத்தவர் 

{v.i. ) விலாப் புடைக்க மூச்சு வாங்குதல் ; to alternate 
தீர்த்த வெடுத்துக் கோள்வரியும் " (சிலப் .8,108 ) . contraction and relaxation , as of intercoastal muscles 
( எடுத்து + கோள் + வரி . ) 

in children affected with sparm . குழந்தைக்கு விலா 
எடுத்துச்செலவு eduttu - c - celavu, பெ . ( n . ) படையெ வெடுத்துப்போடுகிறது . ( உ.வ. ) . ( சா.அக. ). 

டுத்துச் செல்லுகை ; leading forth an army with a ( எடுத்து + போடு . ) 
view to invasion . மண்ணசை வேட்கையால் எடுத்துமொழி - தல் eduttu - moli-, 2.செ.குன்றாவி . (v.t ) 
எடுத்துச் செலவு புரிந்த வேந்தன்மேல் " ( தொல் . விளங்கச் சொல்லுதல் ; to explain clearly . “இருந்தவற் 
பொருள்.புறத்.1 ,இளம்பூ . ) . 

கெல்லா மெடுத்து மொழிந்தான் " (சீவக .518 ) . 
( எடுத்து + செலவு . ) 

( எடுத்து + மொழி . ) 
எடுத்துச்சொல் ( லு ) -தல் eduttu - c - col- 8.செ.குன் | எடுத்துரை - த்தல் eduttural- 4.செ.குன்றாவி .. ( v.t ) 
றாவி , ( v.t. ) 1. விளக்கமாகக் கூறுதல் ; to explain clearly . 

எடுத்துமொழி - தல் பார்க்க ; see eduttumoli- விழும 
2. சிறப்பித்துக் கூறுதல் ; to nextol, eulogize. 3 . 

நிலை யெடுத்துரைப்பினும் " ( தொல்.பொருள் .39 ) . 
அறிவுரை சொல்லுதல் ; to advise. 

( எடுத்து + உரை . ) 
ம. எடுத்து பரயுக . 

எடுத்துரைமலைவு edutturai - malaivu , பெ . ( n . ) செய் 
( எடுத்து + சொல் . ) 

யுட் குற்றங்களுள் ஒன்று ( யாப்.வி .525 ) ; rhet . defect 
எடுத்துத்தொடு - த்தல் eduttu - t-todu-, 17.செ.குன் in poetry . ( செ.அக. ). 
றாவி . ( v.t. } 1. இல்லாததைக் கட்டிக்கூறுதல் ; to 

( எடுத்து + உரை + மலைவு . ) 
fabricate, concoct. 2. பொய் வழக்குப் பிணைத்தல்; எடுத்துவளர் - த்தல் eduttu - valar , 4.செ.குன்றாவி. ( v.t) 
to invent, as a . cause of quarrel or litigation . 

பிறர் குழந்தையை ஊட்டி வளர்த்தல் ; to bring up , 
ம. எடுத்து நடத்துக . 

as a destitute child . 
( எடுத்து + தொடு . ] 

ம . எடுத்து வளர்த்துக . 
எடுத்துநிலை eduttu - nilai, பெ . ( n. ) போயினதை 

( எடுத்து + வளர் . ) 
மீட்டும் நிலை நிறுத்துகை ; rehabilitation. “ எடுத்து ) எடுத்துவாலன் eduttuvalag, பெ . ( n . ) நீண்ட வாலுள்ள 
நிலையரிதென வேதுக் காட்டி " (பெருங்.மகத . 19,89) . 

660291; long tail bird . 
( எடுத்து + நிலை . ) 
எடுத்துப்பிடி - த்தல் eduttu - p -pidi-, 4.செ.குன்றாவி . ( v.t.) 

1. தூக்கிப்பிடித்தல் ; lifting and holding aloft. 2 . 
குற்றத்தைப் பெரிதாக்கித் தூற்றுதல் ; to hold up and 
expose to view , as little faults. 3. திடப்படுத்துதல் ; to 
encourage , strengthen , establish . 

( எடுத்து + பிடி . ) 
எடுத்துப்பேசு - தல் eduttu - p - pesu-, 5.செ.குன்றாவி . 
(v.t.) 1. உரத்துப்பேசுதல் ; talking loudly. 2. மற்றவர் 
வழக்கினை வழக்கறிஞன் எடுத்துப்பேசுதல் ; to 
speak as an advocate, pleading on behalf of a person . 
3. ஒரு செய்தியைக் குறித்துப் பேசுதல் ; to treat of, 
speak on a subject. 4. புகழ்ந்து கூறுதல் ; to praise , 
commonly one who is absent. 5. பிறர் குற்றங்களைச் 

எடுத்துவாலன் 
சுட்டிக்காட்டித் தூற்றுதல் ; to make open rebuke 
pointing the mistakes or faults one by one. 


எடுப்பு - தல் 


எடுத்துவிடல் 


218 


எடுத்துவிடல் eduttu - vical , பெ . ( n . ) 1. வேரோடு எடுப்பார்கைப்பிள்ளை ecoppar - kai- p - pillai, பெ . ( n . ) 

யாவர்க்கும் வசப்படக்கூடியவன் ; simpleton ; one who 
களைதல் ; ( lit.) rooting out or eradicating . 2. நோயைக் 

is easily guided by others, as an infant in arms . 
கொஞ்சமேனு மில்லாமல் குணப்படுத்தல் ; (in medi 
cine ) curing a disease . ( சர்.அக. ) . 

( எடுப்பார் + கை + பிள்ளை . ) 

எடுப்பார் பிடிப்பார் eduppar - pidippar, பெ . ( n . ) நோயா 
( எடுத்து + விடல் . ) 

ளிக்குத் துணையாளர் ; persons attending or waiting 
எடுத்துவிடு -தல் acultu - vidu- 20.செ.கு.வி. (v.i.) 1 . 

upon a patient. எடுப்பார் பிடிப்பாரிருந்தால் இளைப்புங் 
படையெடுத்தல் ; to lead a compaign , conduct on 

களைப்பு மெத்த வுண்டு ( சா . அக .) . 
expedition . காங்கேயன் தெற்கே யெடுத்துவிட்ட 

( எடுப்பார் + பிடிப்பார் . ) 
போது " (திவ்.கண்ணிநுண் . 3 ,வியா.) . 2. படை நீங்கு 
தல் ( பு.வெ .6,30 ,உரை) ; to withdraw . 

எடுப்பானவன் eduppinavan, பெ . (n.) 1. தோற்றப் 

பொலிவுள்ளவன் ; conspicuous personality . 2. இடம் 
( எடுத்து + விடு . ) 

பக்காரன் ( வின் . ) ; one who lives above his rank or 
எடுத்தெறி - தல் ecutteri-, 2.செ.குன்றாலி. ( v.t. ) 1. பறை circumstances. 3. செருக்கன் ; haughty man . 
முழக்குதல் ; to beat, as a drum . 2. பொருட்படுத் 

( எடுப்பு + ஆனவன் . ) 
தாமை; to disregard one s advice or commands. நான் | எடுப்பு eduppu, பெ . ( n . ) இசைக்கிளை ஐந்தனு 
சொன்னதை அவன் எடுத்தெறிந்துவிட்டான் . ( உ.வ. ) . 

ளொன்று ( பெரியபு.ஆனாய .26 ,உரை . ) ; one of five 
ம . எடுத்தெறியுக . 

isai - k - kilai. 
( எடுத்து + எறி . ) 

ம. எடுப்பு . 

( எடு — எடுப்பு . ] 
எடுத்தேத்து edutetu, பெ . ( n .) புகழ்ச்சி ; praise, eulogy. எடுப்பு ? eduppu , பெ . ( n .) 1 . 
" கையறியா மாக்க ளிழிப்பு 

eduppu , பெ . ( n . ) 1. உயரம் ; elevation . 

மெடுத்தேத்தும் " 
( நாலடி .163 ) . 

வீடு எடுப்பாயிருக்கிறது ( உ.வ. ) . 2. ஏற்றம் ; superiority . 

" ஈடும் எடுப்புமி லீசன் " (திவ் . திருவாய் . 1,6,3 ) . 3 . 
( எடுத்து + ஏத்து . ) 

கண்டெடுக்கும் புதையல் ; buried treasure . இவன் 
எடுத்தேற்றம் eduttiepam , பெ . ( n . ) குறிப்பின்மை 

எடுப்பெடுத்தான் ( ஈடு .8,1,3 ) . 4. வழிமுறை ; device , 
( வின் . ) ; random chance . 

plan, scheme . அவன் நல்ல எடுப்பு எடுத்தான் ( இ.வ. ) . 

5. தொடங்கின செயல் ; undertaking. எடுத்த எடுப்பு 
[ எடுத்து + ஏற்றம் . ) 

விடான் . ( இ.வ. ) . 6. இறுமாப்பு ; pride . எடுப்பாய்ப் 
எடுத்தேற்றி eduttem , பெ . ( n . ) 1. பொருட்படுத்தாமை ; 

பேசுகிறவன் . 7. மேட்டிமை; high pretention , style of 
disregard , அவன் என்னை எடுத்தேற்றியாய்ப் பேசி 

living above one s rank or circumstances. 6TQUUN OTOJOT 
னான் . ( இ.வ. ) . 2. இணக்கமின்மை ( வின் . ) ; discre 

அவன் ( உ.வ. ) . 8. பழிப்பு; abusive language , censure . 
pancy, discord . 

9. நால்வகையான தாளத் தொடக்கமுறை ; time when 

the song is begun as compared with the time when 
( எடுத்து + ஏற்றி . ) 

talam begins, of four kinds . 10. விளைநிலப்பரப்பு ; plot 
எடுத்தேறி edutter, பெ . ( n . ) மிகுமுயற்சி ; over effort. of cultivated land . 11. gost; adoption. 
மெனக்கெட்டு இதுக்கென்றே எடுத்தேறிப் போகணும் ம . எடுப்பு. 
அங்கெ . ( இ.வ. ) . 

[ எடு - எடுப்பு . ) 
( எடுத்து + ஏறி . ) 

கிழங்கெடுத்தல் , முள்ளெடுத்தல் முதலிய வழக்குகள் வெளிப்ப 

டுத்தற் பொருளைக் குறித்தல் காண்க . C., E , Gr . epl, Sars . 
எடுத்தேறு edutteru, பெ . ( n . ) எடுத்தெறிகை ; beating 

ap, - ob, on . ஆங்கிலத்தில் Elevate, erect, edity , educate, elicit 
as of a drum . " எடுத்தே றேய கடிப்புடை யதிரும் " போன்ற சொற்களும் , E , ex- , முதலிய முன்னொட்டுகளும் , ஏகார 
( பதிற்றுப். 84) . 

முதனிலையைக் கொண்டு மேற்படுத்தல் எடுத்தல் வெளிப்ப 
( எடுத்து + ஏறு . ) 

டுத்தல் முதலிய பொருள்களை உணர்த்தல் காண்க . ( சு . வி .81 ) . 
எடுத்தோத்து ecutidttu , பெ . (n . ) 1. எடுத்து ஓதுகை ; 

எடுப்பு -தல் eduppu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. துயிலெ 

ழுப்புதல் , b awake rates from sleep . " ஊர்துயிலெடுப்பி " 
exposition.. " எடுத்தோத்துரையின் ( பெருங்.ம ( சிலப் .4.79 ) . 2. இசை யெழுப்புதல் ; to 
கத .15,11 ). 2. எடுத்துக்கூறும் நெறி ; expositive state 

raise , 

produce, as harmonious sounds from an instrument. 
ment . இந்நூலுள் எடுத்தோத்தே இலேசேசெயன்று இவற் 

" மகரவீணைத் தெள்விளி யெடுப்பி (சீவக . 608 ) . 3 . 
றான் முடியாது நின்றனவெல்லாம் ( இறை .59 ,உரை.) . போக்குதல் ; .to dispel, drive away, banish . “ அரவம் 
( எடுத்து - ஒத்து . ) 

வந்தெடுப்புமே ( கலித் . 70 ) . 
( எழுப்பு.- எடுப்பு . ) 


எடுப்புச்சாப்பாடு 


219 


எடுபாடு ? 


போட்டாலும் ஒரு 


எடுப்புச்சாப்பாடு eduppu - c - cappadu, பெ . ( n . ) 1. உணவ ploughing of the rainfed arable land . " GTQ 2.4904 

கத்திலிருந்து வீட்டிற்கு எடுத்துவரும் உணவு ; meal 
taken from a hotel to the residence of a person . (Mod. ). 

எடுப்பொழவு போடுறதுக்குக் 

காணாது ( சொலவம் . ). 
2. எடுப்புச் சோறு பார்க்க ; see eduppu - c - cdru. 

( எடுப்பு + உழவு. ] 
( எடுப்பு + சாப்பாடு . ) 

எடுப்பெடு-த்தல் eduppedu-, 4.செ.கு.லி. (v.i. ) 1. ஒரு 
எடுப்புச்சாய்ப்பு eduppu - c - cayppu, பெ . ( n . ) 1. ஒப்புர வழிவகை மேற்கொள்ளுதல் ; to contrive a way , devise 
GJISOT 1560L ; gentle and obliging behaviour consistent 

a plan . 2. படையெடுத்துப் பொருதல் ; to lead an army 
with one s dignity . 2. உயர்வு தாழ்வு ; ups and downs . 

and fight. எடுப்பெடுத்துய்ய வென்னா " ( சீவக .450 ) . 
( எடுப்பு + சாய்ப்பு . ) 

3. அரியதை முயலுதல் ( யாழ் . ); to attempt the 
எடுப்புச்சாய்வு eduppu - c - cayvu , பெ . (n.) எடுப்புச் 

impossible . 4. செருக்குக் கொள்ளுதல் ; to put on airs . 
சாய்ப்பு பார்க்க ; see eduppu - c - cayppu . ( ஆ.அக. ) . 

( எடுப்பு + எடு . ) 
( எடுப்பு + சாய்வு . ] 

எடுபட்ட edupatta , பெ.எ. ( adj.) அழிந்துபோன, 
எடுப்புச்சீட்டு eduppu - c - cittu , பெ . ( n . ) 1. குலுக்குச் 

தொலைந்த ; lost, destroyed removed . எடுபட்ட சிறுக்கி 
சீட்டு ; chit fund conducted on the lottery system . 

( வசவு ) . அந்தக் கூட்டம் எடுபட்டுப் போச்சி . 
( Tinn . ) . 2 . ஏலச்சீட்டு ; chit fund conducted on the auction 

( வட்.வழ.சொல்லக . ). 
system . ( Madr .) ( செ.அக. ). 

எடுபட்டவன் edu - pattavan , பெ . ( n . ) ஒழுக்கக் கேட் 
( எடுப்பு + சீட்டு . ) 

டால் கூட்டத்திலிருந்து விலக்கப்பட்டவன் ( இ.வ. ) ; 

one who has been expelled from society for violation 
எடுப்புச்சோறு eduppu - c - cdru, பெ . ( n . ) விருந்திற்கு 

of its rules ; outcaste . 
வரவியலாத உறவினருக்கு அனுப்பும் உணவு 
(Tinn . ) ; meal sent to a relative who is unable to attend 

[ எடு + பட்டவன். ) 
a special dinner . 

எடுபடு - தல் edu - padu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 1. நீக்கப்ப 
( எடு — எடுப்பு + சோறு . ) 

டுதல் ; to be taken out, be abolished . 2. நிலைபெயர் 

தல் ( வின் . ) ; to be detached , displaced , dislodged . 
எடுப்புண் ( ணு ) -தல் eduppun-, 12.செ.கு.வி. ( v.i. ) 

குடியெல்லாம் எடுபட்டுப் போயிற்று ( இ.வ. ) . 3 . 
எடுபடுதல் ; to be taken up , absorbed , engrossed . 

அதிர்தல் ; to be stirred . அவள் பேச்சினால் அய 
" அவன் வைலட்சண்யத்திலே யெடுப்புண்டு பின்பற்றித் 

லெல்லா மெடுபடுகின்றது ( இ.வ. ) . 4. வழக்கில் தோற் 
திரிகிற இவளை ( திவ் . பெரியாழ் .3,7,5 , வ்யா , 

றுப் போதல் ; to be overcome in argument ; refuted . 
பக் .713 ) . 

உன்னால் நான் எடுபட்டுப் போவேனோ ? 5. விற்றழி 
( எடுப்பு + உண் . ) 

தல் ; to be spent , sold out. வந்த சரக்கெல்லாம் 
எடுப்புத் தண்ணீர் eduppu - t - tannir, பெ . ( n . ) நடவு 

எடுபட்டுவிட்டன . 6 , கைக்கொள்ளப்படுதல்.; to be 
செய்த பின் விடப்படும் முதல் தண்ணீர் ; first 

taken over . வண்டியிலிருந்து சரக்கெல்லாம் எடுபட்டு 
watering after transplanting in the field . 

விட்டன . 7. மேம்படுதல் ; to be exalted or elevated . 

அவன் பணத்தினால் எடுபடுகிறான் . ( இ.வ. ) . 
( எடுப்பு + தண்ணீர் . ] 

ம . எடுபெடுக ; தெ . எடுபடு ( பிரித்தல் ) . 
எடுப்புத்தேர் eduppu -t -ter, பெ . ( n . ) சுமந்து செல்லப்ப 
டும் தேர் ( வின் ) ; portable car. for the conveyance 

( எடு + படு . ) 
of an idol on men s shoulders . 

எடுபடு - தல் edu - padu-, 20.செ.கு.வி. (vi .) 1. திக்கற்றுப் 
( எடுப்பு + தேர். ] 

போதல் ; to become destitute. 2. முறைதவறுதல் ; to 

violate the rules of conduct. ( செ.அக. ). 
எடுப்புப் பிள்ளை eduppu - p- pilai, பெ . ( n . ) 1. கமுக்கமாக 

மாற்றி வைக்கப்பட்ட பிள்ளை ; child substituted by ம . எடுபெடுக ; தெ . எடபடு (to separate ). 
trick in place of the geniune child . 2. கண்டெடுத்த ( எடு + படு . ) 
பிள்ளை ; child found without a parent or anyone | எடுபாடு edu - pagu, பெ . ( n . ) 1. குலைவு ; degeneration . 
to , ( 

2. நிலையின்மை ; instability . 
child left wihout resources - destitute child . 4. வாங்கி 
வளர்த்த பிள்ளை ; child received in adoption and ( எடு + பாடு . ] 
treated as one s own child - adopted child . ( சா.அக. ). எடுபாடு ’ edu - padu, பெ . ( n . ) 1. புகழ்ச்சி , சீர்மை ; renown, 
( எடுப்பு + பிள்ளை . ) 

eminence, notoriety . 2. நிமிர்வு ; uprightness. 3. பகட்டு ; 

gaiety in dress ; ostentation , as in a woman . 
எடுப்புழவு eduppulavu, பெ . ( n . ) 

( n. ) மானாவாரியில் 
விதைப்பதற்கு முன்பு உழும் உழவு ; preseasonal ( எழு – எடு + பாடு .) 


எண் 


220 


எடுபிடி 


2 


செய்தவோர் ஊத ( வாத ) நூல் ; treatise on alchemy 
எடுபிடி ecu - pidl; பெ . ( n . ) 1. முயற்சி .( சங் . அக .); great 

in Tamil compiled by Ramadeva, a Siddha . ( சா . அக.). 
activity . 2. விருது ; appendage. 3. மதிப்பு ; respect . 4 . 
துணைப் பணியாளர் ; attendants. 

( எடை + பாகம் . ) 
ம . எடுபிடீன்னு. 

எடைபோடு -தல் edai- podu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 1 . 
( எடு + பிடி . ) | 

பொருள்களை எடையிடுதல் ; to weigh as measure . 

2. பாலில் நீர் கலத்தல் ; to dilute milk with water . 
எடுவு - தல் edivu- 5.செ.குன்றாவி . ( v.t.) எடுத்தல் ; to 

பாலில் எடைபோட்டாயா ? ( சென்னை.வ . ). 
hold up வரைகுடை யெடுவிய நெடியவர் " ( திவ்.பெரி 
யதி .8,7,3 ) . 

[ எடை + போடு . ] 
( எடு + உ - 

எடைகல்லின்மேல் 
எடுவு . ) 

எடைவரி edai- vari , பெ . { n . ) 
எடை edai, பெ . ( n . ) 1. துயிலெழுப்புதல் ; rousing 

வாங்கப்படும் பழைய அரசிறை (கல்வெட்டு ); ancient 

tax on weights. 
one from sleep . துயிலெடைநிலை " ( தொல்.பொ 
ருள் .91 ) . 2. மிகுதல் ; lengthening, increasing . அள ம . எடவரி . 
பெடை ( இலக் .) . 

( எடை + வரி. ) 
( ஏ ஏல் – எல்- எள் 

எடு — எடை . ) 

எடைவாய் edai - vay, பெ . ( n . ) எடைவரி பார்க்க ; see 
எடை edai, பெ . ( n . ) 1. நிறுக்கை .(வின்.); weighing . edaivari. 
2. நிறையளவு ; standard weight. 3. 25 பலங்கொண்ட 

( எடை + வாய் . ) 
நிறுத்தலளவு ; measure of weight = 25 palams. 4 . 
விறகின் நிறையளவு ( c.g.);weight for weighing எடைவாய் edai - vay, பெ . ( n . ) எடையின் அளவுக்குறி ; 
firewood : 54 lbs .. 

mark or number on measure of weights. ( ஆ.அக. ) . 

( எடை + வாய் . ] 
ம . எட : க . , தெ . எத்து . 
( எடு - எடை . ) 

எண் 

en , பெ . ( n . ) 1. இலக்கம் ( சூடா .) ; number , 

digit . ஒன்று முதலெட்டீறா மெண்ணுள் " ( நன்.உயி 
எடைக்கட்டு edai - k - katu-, பெ . ( n . ) நிறுக்கப்படும் 

ரீற் .36 ) . 2. கணக்கு ; mathematics . எண்ணென்ப 
பொருளுக்கு அதைத்தாங்கும் கலத்தின் கழிவு 
நிறை ; allowance made for the weight of a receptacle 

வேனை யெழுத்தென்ப " ( குறள் .393 ) . 3. கணிய நூல் 

( சோதிடநூல் ); astronomy including astrology . கற் 
before weighing its contents . 

பங்கை சந்தங்கா லெண்கண் ( மணி.27-100 ) . 
( எடை + கட்டு . ) 

ம . , க . எண் . 
எடைக்கெடை edai- k - kedai, பெ . (n .) நிறைக்கு நிறை . 

( இல் ( குத்துதல் , பொத்துதல் ) 
( வின் . ) ; like weight, even weight. 

இள் ( இழுத்தல், 

கோடிழுத்தல் ) - எள் – எண் = மேலிருந்து கீழ்நோக்கி 
(எடை + கு + எடை . ] 

இழுக்கும் கோடு , கோடுகளின் எண்ணிக்கை , எண்ணிக்கைக் 
எடைகட்டு - தல் edaikattu-, 5.செ.கு.வி. ( v.i. ) பாலில் 

குரிய இலக்கம் . ) 
நீர்சேர்த்தல் ; to dilute milk with water. இன்று பாலில் 

கோடுகளை எண்ணுவதும் , கூட்டுவதும் , கழிப்பதும் , வகுப்ப 
எவ்வளவு எடைகட்டப் போகிறீர் ( மதுரை.வ . ) . 

தும் , பெருக்குவதுமாகிய செய்கை நினைவுத்திறனைக் கூட்டி 

ஆராய்ந்து சிந்திக்கும் ஆற்றலை நல்குவதால் , எண்ணிக்கை 
மறுவ . எடைபோடுதல் ( சென்னை.வ . ). 

யைக் குறித்த எண் என்னும் பெயர்ச்சொல் எண்ணிப்பார்த்தல் 
( எடை + கட்டு . எடை = அளவு. ) 

( சிந்தித்தல் ) என்னும் ஏவல் வினையுமாயிற்று ; கணக்கு . 
பாலின் அளவுக்குச் சமமாக நீர் கலக்கும் முறை எடை கட்டுதல் 

கணியநூல் ஆகியவற்றையும் குறித்தது . 
எனப்பட்டது . பாலின் அளவுக்கு இரண்டு எடை கட்டு , 

தொன்முது காலத்தில் விரலால் கிடையாகவோ , நெடுக்கா 
மூன்றெடை கட்டு என்பன முறையே , இருமடங்கு , மும்மடங்கு 

கவோ கோடு கிழிப்பதே , எண்ணிக்கையைக் குறிப்பதாக 
எனப் பொருள்படும் . 

இருந்தது . பிறகு புள்ளிகளிட்டும் எண்ணினர் . மொழியின் 
எடைகட்டு - தல் edai- kattu-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) 1 . 

எழுத்துகளையே எண்களைக் குறிக்கும் குறியீடுகளாகவும் 

பண்டையோர் ஆண்டுள்ளனர் . எழுத்தைக் கற்பித்த ஆசிரி 
நிறுத்தல் ; to weigh. 2. நிறுக்கும் பொருளின் அடிக்க யரே எண்களையும் (கணக்கு ) கற்பித்ததால் , அவரைக் கணக்கா 
லத்தினை நிறுத்துக் கொண்டு எடை போடுதல் ; to யர் என்று அழைத்தனர் . எண்களாகப் பயன்படுத்தப்பட்டிருந்த 
allow for the weight of the receptacle while weighing தமிழ் எழுத்துகளே இன்றைய 1 - முதல் 10 வரையிலான 
the contents with the receptacle. 

இலக்கக் குறியீடுகளாகியுள்ளன . 
( எடை + கட்டு . ] 

உ ங ச ருசா எ அ கய 
எடைபாகம் edaipagam , பெ . ( n .) 1. நிறுத்தலின் 

1 2 3 4 5 6 7 8 9 10 

இவை , முற்றிலும் தமிழ் எழுத்துகளின் திரிபு என்பதும் , வணிகர் 
முறை; the pracess of weighing . 2. இராம தேவர் 

வாயிலாக அரேபியாவில் அறிமுகமானதால் , அராபிய எண் 


எண் ? 


எண் en , பெ . (n .) உணவு; food . " எண்ணேலு Mை uscrips 

221 

எண்குணன் 
கள் எனத்தவறாக வழங்கின என்பதும் , அறியத்தக்கன . தமிழ்க் | எண்கனப்பூடு en -kanappidu, பெ . ( n .) வெங்காயப் 
ககரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு + என எழுதப்பட்டதால் - பூடு ( சா.அக. ); onion plant. 
அதில் பக்கக் கோடுகளிழந்து ஒன்றைக்குறிக்கு ( 1 ) குறியீடா 
யிற்று . இவ்வாறே ஏனையவற்றையும் பழந்தமிழ் எழுத்து 

( எண் + கனம் + பூடு. எண்கனம் = எட்டடுக்கு . ) 
வடிவங்களுடன் பொருத்திக் காண்க . 

எண்காற்பறவை en - kaparavai, பெ . ( n. ) எண்காற்புள் 
எண் ? en, பெ . ( n .) 1. கணக்கிடுகை ( சீவக .2353 , பார்க்க ; see en - karpul . 
உரை . ); calculation , computation. 2. எண்ணம் ; thought; 

(எட்டு + கால் + பறவை . ) 
imagination ; intention . “ எண்பிறக் கொழிய விறந்தோய் 
நின்னடி " ( மணி .11,65 ) . 3. சூழ்ச்சி ( ஆலோசனை ); எண்காற்புள் on-kar- pul, பெ . ( n . ) அரிமாவையும் 
deliberation; counsel. எண்சேர்ந்த நெஞ்சத்து " ( குறள் . 

கொல்லும் வலிமை சான்றதாகக் கருதப்பட்ட ( சரபம் 
910 ), 4. அறிவு ; knowledge. “ தொக்கிருந் தெண்ணினா என்றழைக்கப்பட்ட ) பறவை ; fabulous bird capable 
னெண்ணப்படும் " ( நான்மணி .77 ). 5. மனம் ; mind . of killing the lion . 
“ கலைவலோ ரெண்சுழன்று ( பாரத.நிவாத .125 ) . -6 . ( எண் + கால் + புள் . ) 
மதிப்பு : esteem . " வீரனை யெண்டெறக் கொணர்வாயென " 

இப்பறவைக்கு முற்காலத்தில் எட்டடிப்பறவை என்று பெய 
( பாரத . அருச் . தவ .168) . 7. வரையறை ( தொல்.எழுத். 

ரிருந்தது . எட்டடி நீளமுள்ள பறவை யென்பதை அறியாமல் 
308 ,உரை . ) ; limit . 8. ஏரணம் ( தருக்கம் ) ; logic. 

பிற்காலத்தில் அடியைப்பாதம் என்று பிறழவுணர்ந்து எண்காற் 
ஏரணங்காணென்பர் எண்ணர் ( திருக்கோ.நூற்சிறப் 

புள் எனப் புதுச் சொல்லைப் படைத்துக் கொண்டனர் போலும் . 
உரை . ) . 9. மாற்று ; fineness of gold or sily as tester 
by the touchstone. " எண்ணில்பொன் " வேக . 

18.4 

பாகு Gngu, பெ . ( n . ) கரடி ; bear . எண்குதன் பிணவோ 
மந்திரம் ; mantras . பல்பச்சிலையா .இலண்ணுண்டு 

டிருந்தது போல " ( மணி .16,88 ) . 
சாத்த " ( பட்டினத்.திருப்பா.பொது ) 11. கலிப்பா 

த . எத . 
உறுப்புகளுள் ஒன்றான அம்போதரங்கம் ( தொல் . 

[இற்கள் – இண் - இண்கு – எண்கு . எண்கு = கரியது , 
பொருள் .452 ,உரை . ); one of the component parts of ) 
kali verse . 
ம . எண் ; க . எணிகெ . 
( எண்ணு 

- எண் . எண்ணு - தல் பார்க்க , 
பெயர் " ( தொல்.எழுத் .308 ). 


கரம் . 


Govt 
. 


Madras- 600005 


ori 


து . எண்மெ . 


எண்கு 


5 


எண் 


( எள் -- எண் . ) 
பழங்காலத்தில் எள்ளும் நீருமே உணவாகக் கருதப்பட்டன . 
இறந்தார்க்கு எட்டாம் நாளில் எள்ளும் நீரும் படைப்பர் . 
கடற்செலவின் போது பலநாள் கெடாத எள்ளுருண்டைக 

ளையே உணவாக எடுத்துச் செல்வது மரபு . 
எண் : en , பெ . ( n . ) - எட்டு ; eight. 
ம . எண் ; க . எண்ட்டு ; து . எண்மொ . 
( எள் – எண் . எள் பார்க்க ; see el. } 

en, பெ . ( n . ) 1. வலிமை ( அக .நி .); strength. 
2. அறிவு ; knowledge . 3. உண்மை ; truth . 
( ஏண் – எண். ) 
எண் en , பெ . ( n . ) எளிமை ; simplicity , ease . 

( இள் - எள் = எண் . இள் = இழிவு, தாழ்வு . ] 
எண்கலையர் en - kalaiyar, பெ . ( n . ) கோயிலுக்குவிடப் 

பட்ட மாதர் , தேவரடியார் ( அக .நி .); dancing girls 
attached to a temple , as knowing the 64 kalai . ( செ.அக. ) . 
( எண் + எண் எண்ணெண் + எண் + கலை . + 
எண்ணெண் ( & 8 ) = 64. ) 


எண்குணத்தான் en - gunatti ), பெ . ( hi . ) 1. கடவுள்; 

God , who has eight attributes. " GT GODT S 60015 GITTDINTRE 
வணங்காத் தலை " ( குறள் .9) . 2. அருகன் ; Arhat 3 . 
சிவன் ; Lord Siva. ( செ.அக. ). 

( எண் ( எட்டு ) + குணத்தான் . ] 
எண்குணம் en - gunam , பெ . ( n . ) அருகனெண்குணம் ; 

eight attributes of God. 

( எண் ( எட்டு ) + குணம் . ] 
எண்குணன் en - gunan, பெ . ( n . ) 1. அருகன் (திவா . ); 

Arhat 2. சிவன் ( பிங் . ) ; Siva . 


ஆர். 


( எண் ( எட்டு ) + குணம் . ) 


எண்ணர் 
222 
எண்குற்றம் 
எண்குற்றம் en - kugam, பெ . ( n . ) அறிவை மறைக்கும் எண்டோளி en - cof, பெ . ( n . ) - கொற்றவை , காளி 

ஆனால் அருகனை அணுகாத எண்வகைக் குறை (திவா .); kali , Durga . 
5611 ; eight impediments or karmas which obscure one s 

( எண் + தோள் + இ. ] 
knowledge and intuition as a cloud obscures the sun , 

எண்ணக்குறிப்பு enna - k - kurippu, 1. நோக்கம் ; motive, 
but from which an Arhat is free . 

object , intention , design . 2. 2.0TITOF ; internal desire 
( எண் ( எட்டு ) + குற்றம் . ] 

aspiration . ( செ . அக . ) . 
உண்மை மறைப்பு , மெய்யுணர்வு மறைப்பு , இன்ப துன்ப 

( எண்ணம் + குறிப்பு . ] 
நுகர்விப்பு , ஆன்மாவை மயக்குதல் , வாணாள் வரையறுப்பு , 
வாழ்நிலை ( கதி ) வரையறுப்பு . மறுபிறப்புக்கு மூலம் , இடை / எண்ணங்குலை - தல் ennan - kulai-, 4.செ.கு.வி. (v..) 
யூறு ஆகியவற்றுக்கு வித்தான செயற்பாடுகளை எண்வகைக் 

1. மனம் கலங்குதல் ( வின் .) ; to be perplexed in 
குற்றங்களாகச் (தரிசனாவரணீயம் , ஞானாவரணீயம் , வேதநீ 

mind . 2. எண்ணம் வீணாதல் ; to be disconcerted in 
யம் , மோகநீயம் , ஆயு , நாமம் , கோத்திரம் , அந்தராயம் ) 

a plan , thwarted in one s expectation . 3. மதிப்புக் 
சமணசமயத்தார் கூறுவர் . 

கெடுதல் ( வின் . ) ; to lose reputation . 
எண்கோணம் en - konam, பெ . ( n .) எட்டுமூலைகளை 

( எண்ணம் + குலை . ) 
யுடைய பரப்புருவம் ; octagon. 

எண்ணங்கொண்டிரு - த்தல் ennai - kongiru-, 
ம . எண்கோணம் . 

3.செ.கு.வி. ( v.i. ) 1. நோக்கங் கொண்டிருத்தல் ; to 
( எண் ( எட்டு ) + கோணம் . ) 

intend , purpose. 2. நம்பி எதிர்பார்த்தல் , ( வின் . ); to 
எண் கோவை en - kovai, பெ . ( n . ) காஞ்சி யென்னும் 

entertain hope . 3. மனத்தில் கனவு காணல் ; to build 
அரையணி ( சூடா . ); waist ornament 

castles in the air. 4. கவலைப்படுதல் ( வின் . ) ; to be 
( எண் + கோவை. ) 

anxious , deeply concerned . 5. சிந்தித்தல் ( வின் . ) ; to 
எண்சாணுடம்பு en - Sainudambu, பெ . ( n . ) மாந்த உடல் ; 

muse , ponder , ruminate . 
human body of eight span in height when measured ( எண்ணம் + கொண்டு + இரு . ) 
by one s own hand . 

எண்ணப்படு - தல் emma - p - padu , 20.செ.கு.வி. ( v.i. ) 1 . 
( எண் ( எட்டு ) + சாண் + உடம்பு .) 

கணிக்கப்படுதல் ; to be counted , reckoned . 2. மதிக்கப் 
எண்சிறப்புள்ளோன் en - Sirappullan, பெ . ( n . ) அருகன் 

படுதல் ; to be esteemed , respected . 
( சூடா .); Arhat , recipient of eight kinds of honour . 

ம . எண்ணப்பெடுக . 
( எண் ( எட்டு ) + சிறப்பு + உள்ளோன் . ) 

( எண் – எண்ண + படு . ] 
எண்சுவடி en - Suvadi, பெ . ( n . ) பெருக்கல்வாய்யாட்டு எண்ணம் ennam , பெ . ( n . ) 1. நினைப்பு ; conception , 
நூல் ; book of multiplication tables. 

thought , idea . எண்ணந்தடுமாறி " (திருவாச .5,25 ) . 2 . 
ம. எண்சுவடி . 

கருத்து ; intention , idea. 3. நாடிய பொருள் ; end , goal . 
( எண் + சுவடி . ) 

" எண்ணியா ரெண்ண மிழப்பர் ( குறள் 494) . 4 . 
எண்செய்யுள் en - ceyyul, பெ . ( n. ) எண்ணாற் பெயர் 

மதிப்புரவு ; respect, reverence . யாராயினும் அவனுக்கு 
பெறும் நூல் ; treatise named after number . 

எண்ணமில்லை ( உ.வ. ) . 5. மதிப்பீடு ; estimation : 6 , 

சூழ்ச்சி ( பிங் . ) ; deliberation; counsel. 7. கவலை ; care , 
( எண் + செய்யுள். ] 

anxiety. எண்ணமிக்கான் " ( பெரியபு.தடுத்தாட் .54). 8 . 
எண்டிக்கு endikku , பெ . ( n. ) எட்டுத்திக்கு பார்க்க ; நம்பி எதிர்பார்க்கை ( வின் . ) ; hope , expectation . 9 . 
see ettu - l - tikku. 

எண்ணிக்கை ; number . 10. கணக்கு ; mathematics . 
( எண் + திக்கு .) 

ம. எண்ணம் ; க . எணிதெ, எண்ணிகெ; துட . ஒண் , ஓணம்; 
எண்டிசை en - disai, பெ . ( n . ) எட்டுத்திக்கு பார்க்க ; 

குட . எண்ண் ; து . எண்ணிகெ, எணிகெ , எணெ , எங்கெ ; 
see ettu - t- tikku . 

தெ . எனனு , எணிக ; பர் . எச ( எண் ) , எசவாச் ; குவி . 

எசிகீனை . 
ம , எண்டிச் . 

( எண் + எண்ணம் . ) 
( எண் + திசை .] 
எண்டோளன் en -tblan , பெ . ( n . ) எட்டுத்தோள் 

எண்ணர் ennar , பெ . ( n . ) 1. கணிதர் ; mathematicians, 
கொண்ட சிவன் ( பிங் . ); Siva , who has eight shoulders. 

astronomers . 2. ஏரணர்; logicians. ஏரணங் காணென்ப 
" எண்டோள் ஈசற்கு எழுபது மாடஞ்செய்தோன் " 

ரெண்ணர் (திருக்கோ.நூற்சிறப்பு.சங் . அக . ). 

3 . 
( திவ்ய - திருமங்கை .) . 

அமைச்சர் ( பிங் . ) ; king s ministers , counsellors . 
( எண் + தோள் + அன் . ) 

( எண் + அர். ] 


எண்ணல் 


223 


எண்ணியற்பெயர் 


I 


எண்ணல் ennal, பெ . ( n . ) 1. கருத்து (திவா. ); purpose , | எண்ணாயிரத்தார் en - n - ayiraltar, பெ . ( n . ) எண்ணாயிர 
intention . 2. கணக்கிடுகை ( பிங் . ) ; counting. 3. எண் வர் பார்க்க ; see en - n - ayiravar . 
SOUT GUGTMOU ; computation . 4. 56g TW4; deliberation . 

( எண் + ஆயிரத்தார் . ) 
“ நீயே பேரெண்ணலையே " ( புறநா.138,6 ) . 

எண்ணாயிரவர் en- n- ayiravar, பெ . ( n . ) 1. சமணரி 
( எண் + அல் . ] 
எண்ணலங்காரம் en - n - alaigaram , பெ . ( n. ) எண்கள் 

Our Ogreglumi; body of 8,000 jains, who 

disputed with Sambandhar . " எண்பெருங் குன்றத்தெண் 
முறையே வரும் ஓர் அணி (சி.சி.விநாயக.காப்பு . 

ணாயிரவரு மேறினார்கள் ( பெரியபு . திருஞா.855 ). 
சிவஞா.); figure of speech , use of terms of 
number in succession . 

( எண் (எட்டு) + ஆயிரவர் .) 
( எண்ணல் + அலங்காரம் . ] 

எண்ணார் ennar , பெ . ( n. ) பகைவர்; foes , enemies , 
எண்ணலர் ennalar , பெ . ( n . ) எண்ணார் பார்க்க ; see those who are supercilious . “ எண்ணா ரெயில்கண் 
ennar.. 

மூன்றும் " ( தேவா.45,2) . 
ம . எண்ணலர் . 

( எண் + ஆ + அர் . ஆ ( எ.ம.இ.நி.).] 
( எண் + அல் + அர் . ) 

எண்ணாழி ennali, பெ . ( n . ) எட்டு நாழி ; measure 
எண்ணலளவு ennal - alavu, பெ . ( n . ) எண்ணலளவை of eight nalis . 
பார்க்க ; see ennal - alavai. 

ம . எண்ணாழி . 
( எண்ணல் + அளவு . ] 

( எண் + நாழி . ) 
எண்ணலளவை ennal -alavai, பெ . ( n . ) இலக்கத்தால் எண்ணான் ennan, பெ . ( n .) உழுந்து ; black gram . 

எண்ணுமளவு ( நன் .290 ,உரை . ); computation , one of 
four alavai. எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் [ இல் – இள் – எண் – எண்ணான் . இள் = கருமை . ) 
நான்களவையும் ( நன் .368 ) . 

எண்ணிக்கை ennikkai, பெ . ( n . ) 1. கணக்கிடுகை ; 
( எண்ணல் + அளவை . ] 

numbering. இந்த எண்ணிக்கையாகிய கால்களால் ( சங் . 
எண்ணவி en - n - avi, பெ . ( n . ) நல்லெண்ணெய் ; gingil அக.,திருநெல்.பு.சிவபுண் , 11 ) . 2. மதிப்பு ; esteem , 
oil . எண்ணவியரை ( தைலவ . தைல .45 ) . 

reverence. 
( எண் + அவி . எண் = எள் . எண்ணவி = எள்ளை அவித்து ம . எண்ணிக்க ; க . , து . எண்ணிகெ; தெ . என்னிக . 
எடுத்த நெய்மம் . ) 

( எண் – .எண்ணிக்கை. கை பெயரீறு . ) 
எண்ணாட்டிங்கள் ennattingal, பெ . ( n . ) எட்டாம் நாள் 

எண்ணிக்கை ennikkai, பெ .. ( n . ) விழிப்புணர்வு , 
வளர்பிறைநிலவு ; crescent moon eight days old . 
எண்ணாட் டிங்க ளனைய கொடுங்கரை ...... சிறு 

எச்சரிக்கை ( யாழ்.அக. ); caution . 
குளம் ( புறநா.118 ). 

( எண்ணுதல் = கருதுதல், ஆராய்தல் , எண்ணு எண்ணுகை 
( எண் ( எட்டு ) + நாள் + திங்கள் . ) 

– எண்ணிக்கை = விழிப்புணர்வு . ) 
எண்ணாதவன் ennadavan , பெ . ( n . ) 1. ஆராய்ச்சி எண்ணிடு - தல் en - n - idu , 18.செ.குன்றாவி . ( v.t.) 1 . 

யில்லாதவன் ; thoughtless man . 2. எதையும் பொருட் கணக்கிடுதல் ; to count , calculate. 2. வரிசையில் எண் 
படுத்தாதவன் ( கொ.வ.); one who shows no concern , குறித்தல் ; to allot a number in a series. 
who does not care . ( செ.அக. ). 

( எண் + இடு . ) 
( எண் + ஆ + த + அவன் . ( ஆ எ.ம.இ.நி. ) எண்ணாதவன் | எண்ணிடைச்சொல் an -n -idai- c -col, பெ . ( n. ) எண் 
( வினையா.பெ . ) . ) 

ணுப்பொருளைக் காட்டும் இடைச்சொல் ( நன் .429, 
எண்ணாப்பு ennappu , பெ . ( n. ) இறுமாப்பு ( நேமிநா .59 , 

விருத் . ) : particle signifying addition or of enumeration. 
உரை . ); arrogance, pride. ( செ.அக. ). 

“ பொய்படும் ஒன்றோ புனை பூணும் " ( குறள் .836 ) . 
( எண் + ஆப்பு . ) 

இதில் " ஒன்றோ என்பது எண்ணிடைச்சொல் . 
எண்ணாமை ennamal, பெ . ( n . ) மதியாமை ; disrespect. 

( எண் + இடை + சொல் . ) 
( என் + ஆ + மை . ஆ எ.ம.இ.நி .7 

எண்ணியற்பெயர் en - n - iyarpeyar , பெ . ( n . ) எண்ணா 
எண்ணாயிரம் ennayiram; பெ . ( n. ) 1. எட்டாயிரம் ; கிய இயல்பு பற்றிவரும் உயர்திணைப் பெயர் 
eight thousand , 8000. 2. ஊர்ப்பெயர் ; place name . ( தொல்.சொல் . 165 ) ; ( Gram . ) noun formed of a numeral, 
ம . எண்ணாயிரம் . 

மூவர் , ஐவர் , நூற்றுவர் . 
( எண் + ஆயிரம் . ) 

( எண் + இயல் + பெயர் . ) 


எண்ணியார் 


எண்ணெய் 


224 


எண்ணியார் enniyar , பெ . ( n . ) நோக்கங்கொண்டவர் ; எண்ணுப்பெயர் ennu - p - peyar, பெ . ( n . ) ஒன்று முதலா 
designing, scheming persons . " CT 600 600f wm GOOT 600T கிய மேல்வாயிலக்கங்களுக்கும் அரை , கால் போன்ற 
மிழப்பர் " ( குறள் .494 ) . 

கீழ்வாயிலக்கங்களுக்கும் வழங்கிவரும் பெயர் . name 

for numerical and fractional digits. எண்ணுப்பெயர்க் 
( எண் - எண்ணி + அவர் - எண்ணியவர் – எண்ணியார் . ) 

கிளவி உருபியல் நிலையும் " ( தொல்.எழுத் .419 ). 
எண்ணிலார் ennilar, பெ . ( n . ) எண்ணார் பார்க்க ; see 
emnar. எண்ணிலா ரெயின் மூன்று மெரித்த ( தேவா . 

( எண் + பெயர் - எண்ணுப்பெயர் ( எண்களின் பெயர். ) .) 
221,4 ) . 

ஒன்று முதல் பத்து வரையிலான இலக்கங்களுக்குப் பெயராக 

வரும் எண்ணுப்பெயர்களும் அவற்றின் ஒருபொருள் குறித்த 
( எண் ( எண்ணுதல் ) + இல் + ஆர் . இல் - எ.ம.இ.நி.) 

பல சொற்களாக வரும் எண்ணுப்பெயர்களும் உலகமொழிகள் 
எண்ணிலி en - n-ili, பெ . ( n . ) எண்ணிலடங்காதது ; that பெரும்பாலானவற்றில் ஒருசீராக ஊடாடியிருப்பதை அந்தந்த 
which is beyond computation . எண்ணிலி யாகிய எண்ணுப்பெயர் விளக்கங்களில் காண்க . 
சித்திகள் வந்து (திருவாச .49,5 ). 

எண்ணும்மை en - n - ummai, பெ . ( n . ) எண்ணுப் பொரு 
( எண் + இலி. இல் – இலி, எ.ம.கு.வி.சு.பெ. ] 

ளில் வரும் உம் ” என்னும் இடைச்சொல் ; particle 
எண்ணிறந்த en - n -iranda, கு.வி.எ. ( adj .) எண்ணமுடி 

um used in the sense of computation . 
யாத ; innumerable. எண்ணிறந்த வமணர்களும் ( எண் + உம்மை . ) 
( தேவா .575,10 ). 

எண்ணும்மைத்தொகை en- n -umai-t - togai , பெ . ( n . ) 
(எண் + இறந்த . ) 

எண்ணலும்மை தொக்கு வருதல் ; ellipticall 
எண்ணின் வகுப்பு ennin - vaguppu , பெ . ( n . ) ஒன்று 

compound in which the computation part um is 
முதல் 36 இடங் கொண்ட எண்வரையுள்ள வாய் 

understood . இராப்பகல் ( ஆ.அக. ) . 
பாடு ( வின் . ) ; numeration table, extending from one ( எண் + உம்மை + தொகை . ) 
to 36 digits. 

எண்ணுவண்ணம் ennu - vannam , பெ . ( n . ) எண்ணி 
( எண் + இன் + வகுப்பு . ) 

டைச்சொல் பயின்றுவரும் வண்ணக்குழிப்பு ( சந்தம் ) ; 
எண்ணீர் ennir , பெ . ( n . ) எள்ளும் நீரும் ; water with ( Pros .) rhythm produced bythe frequent use of the 
sesame seeds, offered to the dead as libation . எண்ணீரா enumerative particle. e.g. உம் " எண்ணுவண்ண 
லெனினுமிறந்தோர்கட னல்க ( கூர்மபு.உத்.21,15 ). மெண்ணுப்பயிலும் " ( தொல் . பொருள் .540 ) . 
ம . எண்ணீர் . 

( எண்ணு + வண்ணம் . ) 
( எள் + நீர். (உம்மைத்தொகை ) . ) 

எண்ணுறுத்தல் en - n - uputtal, பெ . ( n . ) உறுதிப்படுத் 
எண்ணு - தல் ennu- 12.செ.குன்றாவி . ( v.t ) 1. நினைத் 

துகை ( சங்.அக. ) ; confirming, establishing. 
தல் ( பிங் . ); to think , to ruminate . 2. ஆராய்தல் ; to 

( எண் + 

உறுத்தல் . ) 
consider, ponder on , weigh mentally . எண்ணித் துணிக எண்ணூல் ennil, பெ . ( n . ) கணக்கு நூல்; mathematics . 
கருமம் ( குறள் .467 ). 3. தீர்மானித்தல் ( பிங் . ) ; to 

பன்னுமெண்ணூன் முக்கந்தம் பலவு முறையி னோதின 
resolve upon , decide , determine . 4. மதித்தல் ; to esteem , னால் (காஞ்சிப்பு.சனற்கு .40 ). 
respect, வெயிலோன் மகற்கு முட னெண்ணத்தகுந் 

( எண் + நூல் . ) 
திறலினான் ( பாரத.பதினெட் .4 ) . 5. உன்னித்தல் ; to 
guess , conjecture, surmise . 6. வழிபடல் ; to meditate 

எண்ணூறு enniru , பெ . ( n . ) எட்டு நூறுகள் ; eight 
upon . எண்ணி யஞ்செழுத்து மாறி (சிவப்பிர . 

hundreds . இம்மென்னும் முன்னே எழுநூறு மெண்ணு 
உண்மை .47 ). 7. கணக்கிடுதல் ; to count , reckon . 

றும் " ( தனிப் . ) . 
அன்ன கேள்வ ரனேகரை யெண்ணினான் ( உபதே ம . எண்ணூறு; க . எண்ட்டுநூறு ; கூ . எட்நூறி ; து . யெண்மனூது ; 
சகா.அயமுகி .59 ). 8. மதிப்பிடுதல் ; to value. " எண் தெ . எனம நூறு , எனமன்னூறு . 
ணற்கரிய முடிவேந்தர் ( பாரத.இராச .32 ). 9. துய்த் ( எண் + நூறு . ) 
தல் ; to enjoy . எண்ணான் சிவனசத்தை " | எண்ணெட்டு en - n - ettu , பெ . ( n .) அறுபத்து நான்கு ; 
( சி.போ .5,2,1 ) , 

eight eights, i.e. , sixty four , dist. fr . ewettu . 
ம . எண்ணுக ; க . எண்ணு , எணிகெ; துட . ஒண் ; குட . எண்ண் ; 

( எண் + எட்டு . ] 
து . எண்ணுனி; தெ . என்னு ; பர் . எச சாக் ; குவி . எசிகீனை ; 
கூ . இன்பெ ; நா . யன்னேர் ; குரு . ஆன்னா . 

எண்ணெய் enney , பெ . ( n . ) 1. நல்லெண்ணெய் ; 
( எண் = எண்ணுதல் , நினைத்தல் , ஆராய்தல் . எள்ளுக்கு எண் 

gingili oil , 2. எண்ணெய்ப்பொது , நெய்மம் ; common 
என்று பெயர். 8 எள் கொண்டது 1 நெல் " என்னும் 

name for oil . 3. எண்ணெய் தரும் ஒரு மரவகை ; 
நீட்டலளவைக்கு எள் ( எண் ) அடிப்படை அளவாக இருந்த 

Malabar wood - oil tree , having oil in the pores of the 
தால் இதுவே கணக்கிடுதல் , ஆராய்தல் பொருள்களில் வளர்ந் 

wood , 1. tr . Dipterocar - pus indicus . ( L ) . 


எண்ணெய்க்கசடு 


225 


எண்ணெய்ப்பனையன் 


ம . எண்ண ; தெ . , கொலா . நூனெ ; கை . யன ; எரு . வன்ன ; யாமை ( கொ.வ. ); indigestion caused by unassimilated 
கோத . எண் , எண்ணெ ; க . , து . , இரு . , துட . , பட் . , குட . oily food . 2. எண்ணெய் மயிரினின்று நீங்காமையாலா 
எண்ணெ . 

கும் சிக்கல் ( வின் ) ; greasy , clotted state of the hair. 
நெய்ப்பொரு ளெல்லாவற்றுள்ளும் ஆவின் அல்லது எருமை 3. எண்ணெய் நாற்றம் ( வின் . ) ; oil odour , as 
யின் நெய் ஊட்டமான உணவிற் குரியதாய்த் தலைசிறந்ததாத obnoxious . 4. ஆடையிற்பற்றின எண்ணெயமுக்கு ; 
லால் , நெய்யென்னும் பொதுப் பெயரே சிறப்புப் பெயரா oily , stained condition of cloth . 
யிற்று . முதன் முதலாக எள்ளின் நெய்யைக் குறித்த எண்ணெய் 
என்னுஞ்சொல் , மிகப் பெருவழக்காய் வழங்கியதால் நாளடை 

ம . எண்ணச்சிக்கல் . 
வில் தன் சிறப்புப் பொருளை யிழந்து , நெய்யல்லாத நெய்மப் 

( எண்ணெய் + சிக்கல் . ] 
பொருள்களின் பொதுப் பெயராயிற்று , அதனால் தன் பழம் எண்ணெய்ச்சுண்டு enney - c - cundu , பெ . ( n . ) எண் 
பொருளைக் குறித்தற்கு நல் என்னும் அடைபெற்றது . இத 

ணெய்க் கசடு ( வின் . ) ; dregs of oil . 
னால் , நெய்க்கு அடுத்துச் சிறந்தது நல்லெண்ணெய் என்பது 
பெறப்படும் . “ வைத்தியனுக்குக் கொடுப்பதை வாணியனுக் 

(எண்ணெய் + சுண்டு . ) 
குக் கொடு என்பது பழமொழி . ( செல்வி .74 .பிப்.) . எண்ணெய்த்தண்டு enney - t- tandu , பெ . ( n . ) எண் 
“ எண்ணெய் முந்துதோ திரிமுந்துதோ " என்றும் ஒரு பழ ணெய் பெய்துவைக்கும் குழாய் ; bamboo tube in 
மொழி வழங்குகிறது . அகல்விளக்கு , திரி முதலில் தீர்ந்து which oil is kept . " முருகுலா மெண்ணெய்த்தண்டும் " 
அவியுமோ ! எண்ணெய் முதலில் வறண்டு அவியுமோ ! என்று (காஞ்சிப்பு.திருக்கண் .36 ). 
பார்த்தமட்டில் திட்டமாகச் சொல்லமுடியாத நிலையைச் சாக் 

( எண்ணெய் + தண்டு . ) 
காட்டு வாயிலில் தவிக்கும் படுகிழட்டுப் பருவமெய்திய 
மூதாளத்துணைவர்க்குப் பொருத்தி உவமையாக்கிப் பேசுவது எண்ணெய்த்தருவை enney - t - taruvai, பெ . (n.) ஒருவ 
உலக வழக்கு . 

கைப் புல் ; a kind of grass . 
எண்ணெய்க்கசடு enney - k - kaSadu, பெ . ( n . ) எண் ம . எண்ணக்கடகல் . 
ணெய் மண்டி ; dregs of oil . 

( எண்ணெய் + தருவை . தருவை = தருப்பைப்புல் . ) 
( எண்ணெய் + கசடு . ] 

எண்ணெய்தேய்த்துக்கொள் ( ளு ) -தல் enney 
எண்ணெய்க்காரன் enney - k - karan, பெ . ( n . ) எண் téyttu - k - ko! -, 12.செ.கு.வி. ( v.i. ) உடம்பு முழுவதும் 
ணெய் விற்பவன் ; oil - monger . 

எண்ணெய் தேய்த்துக் குளித்தல் ; to smear one s 
ம . எண்ணக்காரன் ; க . எண்ணெகார . 

head as well as body and limbs with gingili oil immediately 
( எண்ணெய் + காரன் . ) 

before a bath . 
எண்ணெய்க்குத்தி enney -k -kutti, பெ . ( n . ) சிறிய 

( எண்ணெய் + தேய்த்து + கொள் . ) 
எண்ணெய்ச் சாடி ; small oil jar . ( இ.வ. ) . 

எண்ணெய்ப்பற்று enney - p - pagu, பெ . ( n . ) எண் 
ம . எண்ணக்குற்றி ; க . எண்ணெ கடிகெ; பட . எண்ணெமான . 

ணெய்ச்சிக்கு ( இ.வ. ) ; adherence of oil or unctuous 
( எண்ணெய் + குத்தி . குற்றி .-- குத்தி . ) 

matter to hair or clothes; greasy substance in food . 
எண்ணெய்ச்சாணை enney -c - canal , பெ . ( n . ) எண் 

( எண்ணெய் + பற்று . ) 
ணெய் பூசிய ஒருவகைச் சாணைக்கல் ; stone prepa எண்ணெய்ப்பனையன் enney - p - panaiyan, பெ . ( n . ) 
red for sharpening knife etc. by oiling . 

பனைவிரியன் பாம்பு ( இ.வ. ) ; krait, a small venomous 
ம . எண்ணச்சாண . 

snake, oily in appearance , Bungarus carulens . 
( எண்ணெய் + சாணை . ) 

( எண்ணெய் + பனையன் . ) 
எண்ணெய்ச்சாயப்படம் enney - c -cdya- p - padam , பெ . 
( n . ) எண்ணெய் வண்ணப்படம் ; oil painting . 
ம . எண்ணச் சாயப்படம் . 
( எண்ணெய் + சாயம் + படம் . ) 
எண்ணெய்ச்சாயம் enney - c -cayam, பெ . ( n . ) 1 . 

எண்ணெயாற் செய்யப்பட்ட வண்ணம் ( ராட் . ); oil 
paint, 2 . எண்ணெயிற்றோய்த்தேற்றுவண்ணம் 
( கொ.வ. ); colouring substance used in dying a cloth 
red after soaking it in oil. 
ம . எண்ணச்சாயம் . 
( எண்ணெய் + சாயம் . சாயம் = நிழல், நிறம் . ) 
எண்ணெய்ச்சிக்கல் enney - c - cikkal, பெ . ( n . ) 1 .. 
எண்ணெய் வயிற்றில் தங்குதலா லுண்டாகும் செரி 

எண்ணெய்ப்பனையன் 


மா 


எண்பி - த்தல் 
எண்ணெய்ப்பிசுக்கு 

226 , 
எண்ணெய்ப்பிசுக்கு enmey - p - pisukku, பெ . (n .) எண் எண்ணெய் விளக்கு enney - vilakku, பெ . ( n . ) எண் 

ணெய்யில் எரியும் விளக்கு ; oil - lamp . 
ணெய்ப்பற்று ; adherence of oil to hair or clothes . 

ம . எண்ணவிளக்கு . 
( எண்ணெய் + பிசுக்கு . ) 

[ எண்ணெய் + விளக்கு . ) 
எண்ணெய்ப்பிணக்கு . enney - p -pinakku , பெ . : ( n .) 
எண்ணெய் தேய்த்துக் குளித்ததனால் வரும் காய்ச் எண்ணெழுத்து enneluttu, பெ . ( n . ) 1. எண்ணும் 

எழுத்தும் ; number and alphabet 2. இலக்கம் ; the 
சல் ( இ.வ.); fever caused by oil - bath . 

written form of a letter used as digit. எண்ணெழுத்து 
( எண்ணெய் + பிணக்கு . ] 

இகழேல் " ( ஆத்திசூடி . ). 
எண்ணெய்ப்புல்லிடு - தல் enney -p - pull-igu 

[ எண் + எழுத்து . ) 
18.செ.குன்றாவி , ( v.t. ) நெசவுபாவுக்கு எண்ணெயிடு 

எண்ணேகாரம் en - n - agaram , பெ . { n.) ஏ . - 3 பார்க்க ; 
தல் ( யாழ் . அக .); to apply oil to the warp , in weaving. 

- see 3-3. எண்ணேகாரம் இடையிட்டுக் கொளினும் " 
( எண்ணெய் + புல் + இடு . புல்லிடல் = நன்கு தடவுதல் .) . ( நன் :). 
எண்ணெய்மணி enney - mani, பெ . (n.) கழுத்திலணி ( எண் + ஏகாரம் . ] 

யும் ஒரு வகை மணி ( சங் . அக .); kind of plain bead / எண்ணைப்பந்தம் ennai -p - pandam, பெ . ( n .) 1. எண் 
used in necklaces. 

ணெயிட்டு எரிக்கும் தீப்பந்தம் ; torch . 2. வரி வகை ; 
( எண்ணெய் + மணி . ] 

tax . ( S.i.i.vi:69}, ( செ.அக. ). 
எண்ணெய்மரம் enney - maram , பெ . ( n . ) 1. மலையா ( எண்ணெய் + பந்தம் .) 

ளத்தில் வளருமோர் எண்ணெய்மரம் (சா.அக.); tree - எண்ணோகாரம் en - n - ogaram, பெ . ( n . ) எண்ணுப்பொ 
usually growing in the western ranges of Kerala . 2 . ருளில் வரும் ஓகாரவிடைச்சொல் ; computative parti 
வழுக்குமரம் ; slippery post especially for sport event cle . எண்ணோகாரம் . ( நன்.இடை.4.இராமநுச கவிரா 
on festival occasion . 

யருரை ) . 
( எண்ணெய் + மரம் . ) 

[ எண் + ஓகாரம் . ] 
எண்ணெய் முறித்தல் enney - murital, பெ . { n.) பழுக் எண்படு - தல் en - padu-, 20.செ.கு.வி. ( v.i. ) அகப்படு 
கக் காய்ச்சிய இருப்புக் கரண்டியி லிட்டாவது , 

தல் ( யாழ் . அக .); to be obtainable, available. ( செ.அக.) . 
இரும்பைப் பழுக்கக் காய்ச்சி எண்ணெயில் தோய்த் ( எண் + படு - எண்படு. எண் = எளிமை . எண்படல் =! 
தாவது , எண்ணெயின் நீர்க்கலப்பு முதலிய குற்றங் எளிதாய்க் கிடைத்தல் . ] 
களை நீக்கல் ; removing the admixture of water or எண்பதம் en - padam , பெ . ( n .) எளிய செவ்வி ; easy 
other bad qualities in oil , by pouring it into a well-heated 

accessibility. எண்பதத்தா னோரா முறைசெய்யா மன்ன 
large spoon or small vessel made of iron or by dipping வன் ( குறள் .548 ) . 
into it a piece of red hot iron . ( சா.அக. ). 

( எள் + பதம் . ) 
( எண்ணெய் + முறித்தல் . ] 

எண்பதம் - en - padam , பெ . ( n . ) எட்டுவகையான 
எண்ணெய்மெழுகு enney - melugu, பெ . ( n . ) 1 .. தவசம் ; eight kinds of millet. 
உறைந்த இலுப்பெண்ணெய் அல்லது தேங்காய் 

( எண் + பதம் . பதம் = பயிர் , தவசம் , உணவு . நெல் , புல் , 
TOOT cooru ; vegetable wax, it is a term used for 

வரகு , தினை, சாமை , இறுங்கு , கேழ்வரகு , துவரை என்பன 
solidified coconut oil or iluppai oil. 2. ஒரு வகை மெழுகு எண்வகைக் கூலங்களாம் . ) 
( M.M. ) ; solidified oil, vegetable wax . 

எண்பது en -padu , பெ . { n . ) 80 என்னும் எண் ; number 
ம, எண்ணக்கூடி . 

80. “ எண்பது கோடி நினைந்து எண்ணுவன " ( ஔவை 
( எண்ணெய் + மெழுகு . ) 

யார் .) . 
எண்ணெய்வடி - த்தல் enney - vadi- 4.செ.குன்றாவி . 

ம . என்பது ; க . , பட . எம்பத்து ; துட . எட்டபொத்த ; கொலா . 
(v.t.) 1. எண்ணெயூற்றுதல் ; to express oil, by boiling 

எம்பத் ; குட . எம்பதி ; து . யென்ப , எண்ப ; தெ . எணுபதி , 

எனபதி , எனுபதி , எனபய் , என்பதி . 
oleaginous seeds. 2. எண்ணெயைத் தெளிவித்து 

( எண் + ( பத்து ) பது . ] 
இறுத்தல் ; to filter oil from impurities. 

எண்பி - த்தல் enbl-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) மெய்ப்பித் 
( எண்ணெய் + வடி. ) 

தல் ( யாழ்ப் .); to prove , show, substantiate . 
எண்ணெய்வழுக்கு enney- valukku, பெ . ( n . ) - 1 . 

மறுவ . மூதலித்தல் , மெய்ப்பித்தல் , நிறுவுதல் ; 
எண்ணெய்சிக்கு ; oleaginousness, greasiness . 2. எண் தெ . எனிபின்சு . 
ணெய் பிசுக்கு ; sleekiness , glossiness, oily brightness . ( ஏ - ஏண் 

ஏண் – எண் – எண்பி ( பி.வி.) ஏ ( ஏண் ) . = உயர்வு , 
( எண்ணெய் + வழுக்கு . ] 

எண் = எடுத்து நிறுத்துதல், எண்பி = நிலைநாட்டுதல் . ] 


எண்பெருந்துணைவர் 


227 


எத்தி 


எண்பெருந்துணைவர் en - perun -tunaivar , பெ . ( n . ) 

en - perun - tunaivar , பெ . ( n .) | எண்மையவன் enmaiyavan, பெ . ( n .) எளியவன் ; poor 
அரசருக்குரிய எட்டுவகை ஆயத்தார். ( திவா . ); the person . 
eight groups of attendants necessary for a monarch . 

(எண்மை + அவன் . ] 
( எண் + பெரும் + துணைவர் . ) 

எண்வகுப்பு envaguppu , பெ . ( n . ) ஒன்று முதல் 
அரசர்க்கு உசாத் துணையாக இருந்த கரணத்தியலவர், கருமகாரர் , முப்பத்தாறு இடம் ( தானம் ) வரை வருவது ; 
பொன்கற்றம் , கடைகாப்பாளர் , நகரமாந்தர் , படைத்தலை numerical classification . ( ஆ.அக. ) . 
வர் . யானைமறவர் , இவுளிமறவர் என்னும் எண்வகை ஆயத் 
தார் எண் பெருந்துணைவர் எனப்பட்டனர் . 

( எண் + வகுப்பு . ) 
எண்பெற்றி enpen , பெ . ( n ) 1. எண் குணம் வாய்ந் எண்வகைவிடை en - vagai-vidai, பெ . ( n . ) சுட்டு 

தோன் ; one possessing eight qualities - Siva. 2 . விடை , மறைவிடை , நேர்விடை, ஏவல்விடை , 
எட்டுப்பிள்ளை பெற்றவள் ; woman who has borne 

வினாவிடை , உற்றதுரைத்தல்விடை, உறுவதுகூறல் 
eight children - octipara . ( சா.அக. ). 

விடை , இனமொழிவிடை என எட்டுவகையான 

விடை . (நன் .386 ) ; eight forms of answering questions. 
( எண் ( எட்டு ) + பெற்றி . ) 

( எண் ( எட்டு ) 

+ வகை + விடை . ] 
எண்பேராயம் enper - ayam , பெ . ( n . ) எண்பெருந்து 
ணைவர் பார்க்க ; see enperuntunaivar. ஐம்பபெருங் 

எத்தன் ettan , பெ . ( n . ) 1. ஏமாற்றுவோன் ; he who 
குழுவு மெண்பேராயமும் " ( மணி .1,17 ). 

is a cheat, impostor . 2. விரகுள்ளவன் ; scheming, 

wily- person , trickster. " வினைப் பற்றறுக்கு மெத்தர்களோ 
( எண் ( எட்டு ) + பேராயம் . ) 

பெறுவார் (திருநூற் .4 ). 
எண்மதி enmadi, பெ . ( n . ) எண்ணாட்டிங்கள் 

[ இயை – ஏய் – ஏய்த்தல் – எத்தல் - 

எத்தல் - எத்தன் . ) 
( பரிபா .1,1,37 ) பார்க்க ; see ennattingal 

எத்தனம் ettanam , பெ . ( n . ) 1. முயற்சி ; effort, attempt, 
( எண் ( எட்டு ) + மதி . மதி = நிலவு . ] 

exertion . 2. ஏற்பாடு ; preparation , readiness . 3. கருவி . 
எண்மயம் enmayam , பெ . ( n . ) எண்செருக்கு பார்க்க ; ( வின் . ) ; implement, instrument, utensil, tool. 
see enserukku . “ முடந் திரித்தெண் மயத்து நின்றார் 

( ஏந்து 

ஏந்தல் - ஏந்தனம் ஏத்தனம் எத்தனம் . 
( திருநூற் .62 ) . ( செ.அக. ). 

( கொ.வ.) . ) 
* ( எண் + மயம் . மயல் மயம் . ] 

எத்தனி - த்தல் ettani-, 4.செ.குன்றாவி . ( v.t.) முயலுதல் ; 
எண்மர் enmar , பெ . ( n. ) கணக்கியல் வல்லுநர் to try , set about, attempt . 
( யாழ் . அக. ); mathematicians. ( செ.அக. ) . 

( ஏல் – ஏந்து = மேலெழும்பு, முயல் , முன்னேறு . ஏந்து 
( எண் + மர் . எண் – எண்ணுதல் , ஆராய்தல் , கணக்கிடுதல் , 

ஏந்தல் – ஏத்தல் – எந்தன் — எத்தனி ( கொ.வ . )./ 
‘நர் ; மர் என்பன பலர்பாலீறுகள் . ) 

எத்தனை e -t -tanai, கு.பெ.எ. ( adj.) 1. எவ்வளவு ; how 
எண்மர் ? en - mar, பெ . ( n . ) எட்டுப்பேர் ; right persons . many ; how much , what measure , what degree . “ எத்தனை 
“ மாதிரங் காக்கு மெண்மர்க்கும் " ( கம்பரா.பிணிவீ .44 ). காலமும் " ( திவ் . பெரியாழ் .5,3,8 ) . 2 . பல ; many . 

“ எத்தனை பகலும் பழுதுபோயொழிந்தன" ( திவ் . 
ம . எண்மர் , எண்வர் ; க . எண்பர் ; தெ . எனமண்டுகு ; கொலா . 

பெரியதி.1,1,2). 
என்மாதெர் , என்மாடர் . 
( எண் ( எட்டு ) + மர் . ) 

ம . எத்தன , எத்ர ; இரு . யெத்தனி ; க . எனிது , எனித்து , எனிசு . 

எசுடு ; பட . ஏசக ; கோத . எந்தல் , எந்திக் ; துட . எத் , எத்க் ; 
எண்மானம் en - manam , பெ . ( n . ) எண்ணை 

குரு . யெசக ; குட . எச்செ , எச்சகி ; து . எது ; தெ . எந்த ; 
TLŠSITORU48605 .(Mod.); ( Arith .) notation . 

கொலா . எத்தெ : நா . என்கெல் , எத்தெக் ; பர் . எங்கொட் , 

கட் . எங்கெர் ; கோண் , பச்சோட் ; கூ . எசெ ; குவி . எசர ; 
( எண் + மானம். ] 

மால் . இகொன் . 
எண்மை enmai, பெ . ( n . ) மதிப்புரவு , ( யாழ்.அக. ); 

( எ = வினாச்சொல் . எத்துணை – எத்தனை . ) 
honour . ( செ.அக. ). 

எத்தாப்பு ettippu , பெ . ( n . ) மேலாடை ( திவ்.திருவிருத் . 
( எண் = எண்ணப்படுதல் , மதிக்கப்படுதல். எண் + மை - 

12 , அப்பு.அரும் . ) ; vesture, garment 
எண்மை . ( மதிக்கற்பாடு ) .] 

எத்தாப்பு . 

( நெல்லை ). 
எண்மை enmai, பெ . ( n . ) 1. எளிமை ; easiness, as 
of acquisition . " எண்மைக்காலத்து " ( தொல் . பொருள் . 

( ஏ ஏத்து ( மேல் ) எத்து + ஆப்பு 

ஆப்பு - எத்தாப்பு = 

மேலிடுவது . ) 
150 ) . 2. தாழ்மை ; lowness of rank or condition , 
position ofof inferiority . எண்மையா ருலகினில் 

ருலகினில் " | எத்தி etti, பெ . ( n . ) ஏமாற்றுபவள் ; she who is a 
( கம்பரா.சடாயுவுயிர் .5 ) . 

cheat. " இசையெழுப்பு மெத்திகள் . " ( திருப்பு . ). 
( எண் – எண்மை ( எளிமை ) . ] 

( ஏய்த்தல் — எத்தல் - எத்தி . ) 


எத்தித்தடி 


228 


எதிர் 


1 


woman 


18,1 ) . 8. அறம் செய்தல், to be hospitable. " துறவோர்க் 
எத்தித்தடி ettittadi, பெ . ( n . ) நீர் இறைக்கும் பாசன 

கெதிர்தலும் " ( சிலப் .16,72 ) . 

4.செ.குன்றாவி . ( v.t ) . 
முள்ள நிலம் ; wet land . 

1. எதிர்த்தல் ; to oppose , confront . விண்ணுளோர் 
( ஏற்றம்.- ஏத்தம் + தடி - ஏத்தத்தடி எத்தித்தடி . தடி = 

எதிர்ந்த போதும் ( பாரத.சூத .21 ), 2. பெறுதல் ; to 
நீர்கோத்த நிலம் , நன்செய் . ) 

receive. “ சென்றுபய னெதிர " ( தொல்.பொருள் .91). 3. 
எத்து - தல் etu-, 5.செ.குன்றாவி . tv.t.) ஏய்த்தல் , 

கொடுத்தல் ; to give . உலகெல்லா மெதிரும் பலியுண 
ஏமாற்றல் ; to inveigle , lure , cheat , seduce , defraud . 

வாகவும் ( தேவா. 1025,4 ) . 4. சந்தித்தல் ; to meet 
“ நேசித்தாரையு மெத்தி வடிப்பவர் " ( திருப்பு .403 ) . 

“ தானினி தெதிர்ந்த தானத் தருகே , ( பெருங்.மகத .8 , 
( ஏய்த்தல் – எத்துதல் . ] 

38 ) . 5. பொருந்துதல் ; to rest on , hover over , as 

clouds . " காரெதிரிய கடற்றானை , " ( பு.வெ .4,10 ) , 6 . 
எத்து ettu, பெ . ( n . ) ஏமாற்று ; inveigling , cheating, fraud 

ஏற்றுக்கொள்ளுதல் ; to accept , submit to. 

அடிய 
seduction , deception . " எத்தோ நின்னன்புடைமை ( திரு 

டைந் தேவ லெதிராது ( பு.வெ .6,32 ) . 
வாச .7,3 ) . 
[ ஏய் - எய்த்து - எத்து . ) 

ம . எதிருக ; க . எதிரிக ; தெ . எதிரின்சு . 

( அது - அதுல் அதுர் - 
எத்துக்கள்ளி ettu -k- kali, பெ . ( n . ) ஏமாற்றுபவள் ; 

எதர் – எதிர்தல் . அது - 
who inveigles . பேச்சிலெத்துக்கள்ளி " 

அதுக்குதல் , அதக்குதல் , அடக்குதல் என்பன தன்பாற் கைக் 

கொளல். பெறுதல் , பொருளாதல் காண்க . அதுல்தல் , அதர் 
(தனிப்பா. 11,16,35 ) . 

தல் என்பன வழக்கிழந்தன. அதுர் – எதரி எனத் திரிந்தது .) 
[ எத்து + கள்ளி. ) 

எதிர் -த்தல் edir-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 1. இகலித் 
எத்தும் etum , கு.வி.எ. ( adv . ) எவ்வகையாலும் ; by 

தாக்குதல் ; to encounter , oppose , withstand , resist. 
all means . எத்துந் தமதுரை தேறி நின்றேனை ( தஞ் இத்திறமாகிய படையோ டெப்படி நாஞ்சிற் படை 
சைவா. 26 ) . 

கொண் டெதிர்ப்ப தென்றான் " ( பாரத.பதினெட் .15 ). 
( எனைத்தும் எத்தும் ( கொ.வ.). ] 

2. தடுத்தல் ; to prevent , hinder . 
எத்துவாதம் etu - vadam, பெ . ( n . ) 1. ஏமாற்றுப் பேச்சு 
( சங் . அக .) ; deceptive speech . 2. எதிர்ப்பேச்சு ( வின் . ) ; 

ம . எதிர்க்குக ; க . இதிர் , இதரு , இதுரு , எதரு , எதிர் , எதுர் ; 
contradiction . 3. குதர்க்கப் பேச்சு ; argument devoid of 

கோத . எத்ய்ர் ; து . எதுரு ; தெ . எதுரு . 
logic . 

( உது – உதுல் – இதுல் — எதுல் – எதிர். எதிர் = நேர்படல் , 
( எத்து + வாதம் . ) 

எதிரிடல் , மோதுதல் , போரிடுதல் . ] 
எத்துவாளி etu - v - ali 

, பெ . ( n. ) ஏமாற்றுபவன் ; cheat . / எதிர் " edir, பெ . ( n . ) 1. முன்னுள்ளது ; that which 
( Tinn. ) . 

is opposite , over against , in front , before . 2 கைம்மாறு ; 

gratitude, return . சூலையினுக் கெதிர்செய்குறை யென் 
( எத்து + ஆள் + இ . ) 

கொல் " (பெரியபு.திருநாவுக் .73 ) . 3. வருங்காலம் ; 
எதாகிலும் edagilum , கு.வி.எ ( adv.) ஏதாகிலும் ; future tense . எதிரது தழீஇய வெச்சவும்மை . 4. 
whatever may be , something or other . 

இலக்கு; target , aim. மற்றெதிர் பெறாமையின் வெளி 
( ஏது + ஆகிலும் - ஏதாகிலும் – எதாகிலும் . ) 

போகி " ( இரகு.திக்குவி .169 ) . - கு.வி.எ. ( adv .) முன் ; 

infront of " என்வில்வலிகண்டு போவென் றெதிர்வந் 
எதாச்சும் ediccum, கு.வி.எ. ( adv .) என்னமாவது , 

தான் ( திவ் . பெரியாழ் .3.9,2 ) . 
ஏதாவது ; whatever may be . " ஏதாச்சும் இருக்குமா 
சாப்பிட ? ( வட் வழக். சொல்லக . ). 

தெ ., து . எதுரு ; க . எதிர் . 
( ஏது + ( ஆவது ) ஆச்சும் ( கொ.வ. ) .) 

( உது - உதுல் – இதுல் – எதுல் - எதுர் எதிர். உதுல் 
எதிர் -தல் edir , 4.செ.கு.வி. ( v.i.) 1. தோன்றுதல் ; 

முன்னுள்ளது . ) 
to appear. " எதிர்நலப் பூங்கொடி " (சீவக .2115). 2. எதிர்" edir 

, பெ . ( n . ) 1. முரண் ; obstacle, that which 
நிகழ்தல் ; to happen , befall. " இனி யெதிரா சன்மங்கள் 

is contrary , adverse , hostile . " 6 $AOFSUGU 10 Gumus 
( அஷ்டப் . நூற்றெட் காப்பு .3 ) . 3. முன்னாதல் ; to prece 

சொல் " ( கலி . 96 ) . 2. போர் ( பிங் . ) ; battle , war. 3 . 
de. பனியெதிர் பருவமும் ( தொல் . பொருள் . 7 ) . 4 . 

எதிரிடையானது ; rival. காமக் கடற்கெதிர்ந்து நிறை 
மலர்தல் (திவா .); to blossom . 5. மாறுபடுதல் ; to 

யாம் வரம்பினி நிற்பதன்றால் " (தஞ்சைவா .14 ) . 4 . 
be opposed , be at variance . " செய்வினைக் கெதிர்ந்த 

ஒப்பு ; similitude . 

" உமக்காரெதி ரெம்பெருமான் " 
தெவ்வர் தேஎத்து " ( புறநா .6,11 ). 6. எதிர்காலத்து 

( தேவா. 613,4 ) . 
வருதல் ; to come to pass in future . “ எதிர்வநல்ல தெ... து . எதுரு : க . எதிர் , ம . எதிர் . 
வல்லவையடாது " ( இரகு.குறைகூ .1 ) . 7. தம்மிற் கூடு 
தல் ; to join together. " போரெதிர்ந்தேற்றார் " ( பரிபா . 

( உது - உதுல் - இதுல் - எதுல் - எதுர் – எதிர் . ) 


எதிர்க்கட்சி 


229 


எதிர்ச்சாட்சி 


எதிர்க்கட்சி eidr-k- katci, பெ . ( n .) மாற்றுக்கட்சி ; rival | எதிர்கட்சி edir - katci, பெ . ( n . ) 1. முன்பக்கம் ; front 
party, opposite side. 

side. 2. எதிர்வரிசை ; opposite line . 3. குடியரசு அமைப் 
ம . எதிர்க்கச்சி . 

பில் ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி ; opposite party 

formed against the ruling party in a democratic country . 
( எதிர் + கட்சி . ) 
எதிர்க்கடை edir-k -kadai, பெ . (n.) 1. எதிர்ப்பு (இ.வ.); | எதிர்கழறு - தல் edir- kalaru- , 7.செ.கு.வி. (v.i.) 1. 

( எதிர் + கட்சி . ) 
opposition. 2. எதிர் பாகம் ; opposite side . ( சேரநா . ) 
( செ.அக. ). 

மாறுகூறுதல் ; to answer back . 2. ஒத்தல் ; to resemble . 

“ இடியெதிர்கழறும் ( பரிபா .2,37 ) . 
ம . எதிர்கட . 

( எதிர் + கழறு . ) 
( எதிர் + கடை . கடை பெயரீறு . ) 

எதிர்காலம் edir - kalam , பெ . ( n . ) வருங்காலம் ( திவா . ) ; 
எதிர்க்கதவு edir- k - kadavu, பெ . ( n. ) ஆடுகதவு 

future . 
( பாண்டி . ) ; folding door , double door . ( செ.அக. ). 

( எதிர் + காலம் . ] 
( எதிர் + கதவு . ) 

எதிர்காலவுணர்ச்சி edir - kala - v - unarcci, பெ . ( n . ) பின் 
எதிர்க்கரி edir-k -kari , பெ . ( n . ) 1. மாறான சான்று 

வருவதை யுணர்கை ; fore - knowledge . 
( வின் . ) ; counter evidence. 2. எதிர் வழக்காளனின் ( எதிர் + காலம் + உணர்ச்சி . ) 
சான்று ( இ.வ. ) ; defence witness . ( செ.அக. ). எதிர்காற்று edir -kamu, பெ . ( n . ) எதிர்த்தடிக்குங் காற்று ; 
( எதிர் + கரி . ) 

contrary wind .. 
எதிர்க்களி -த்தல் edir- k - kali-, 4.செ.கு.வி. ( v.i. ) எதிர்க் 

( எதிர் + காற்று . ) 
கெடு பார்க்க ; see edir - k - kedu . 

எதிர்குதிர் edir - kudir, பெ . ( n . ) மறுதலை ; obverse. 

(redupl.of எதிர் ) “ எதிர்குதி ராகின் றதிர்ப்பு " 
( எதிர் + களி - த்தல் . ] 

( பரிபா.8-21 ). 
எதிர்க்காற்று edir- k - karu, பெ . ( n . ) நேரெதிர் அடிக்குங் 

( எதிர் + குதிர் . ) 
காற்று ; direct curent of air moving through an inclosed 

எதிர்கொண்டெடு - த்தல் edirkondedu-, 4.செ.குன் 
space - draught. ( செ.அக. ). 

றாவி . (v.t.) எதிரெடுத்தல் பார்க்க ; see redirecu 
( எதிர் + காற்று . ) 

( சா.அக.). 
எதிர்க்குறி edir - k - kur , பெ . ( n . ) 1. மாறுபாடான குறி ; ( எதிர்கொண்டு + எடு - த்தல் . ] 
contra -indication . 2. தீக்குறி ; counter -symptom, bad or | எதிர்கொள் ( ளு ) -தல் edir - kol-, 7.செ.குன்றாவி . (v.t. ) 
unfavourable symptom . ( சா.அக. ). 

1. வரவேற்றல் ; to advance or go towards a guest 
( எதிர் + குறி . ) 

or great person to meet, welcome or receive him . 

“ வேனில் 
எதிர்க்கெடு - த்தல் edir - k - kedu-, 4.செ.கு : வி . ( v.i. ) 1 . 

விழவெதிர்கொள்ளும் " ( கலித் .36 ) 

2. ஏற்றல் , கொள்ளுதல் ; to accept. எஞ்சா லெதிர் 
குமட்டுதல் ; to nauseate , turn the stomach . 2. உண்ட 

கொண்டு " ( பு.வெ .9.32 ) . 
ஊண் திரும்பி மேல் வருதல் ; to retch . ( இ.வ. ) . 

ம . எதிரேல்க்குக ; தெ . எதிர்கொனு ; க . எதிர்கொள்ளு . 
( எதிரக்கு – எதிர்க்கு + எடுத்தல் . ) 

( எதிர் + கொள்ளு . ) 
எதிர்க்கை edir - k - kai, பெ . ( n . ) மேற்கூரையின் எதிர் 
மரம் ( வின். ); slanting timber forming a continuous | எதிர்கொள்பாடி edirkolpadi, பெ . ( n . ) சோழ நாட்டிற் 

காவிரிக்கு வடகரையில் சிவன் கோயிலுள்ள இடம் ; 
line with the ridge and uniting in an angle formed by 

name of a Siva shrine on northern bank of river Kāvēri. 
the slanting hip ; rafters or either end of a hipped or 

( எதிர் + கொள் + பாடி . ) 
bungalow roof . 

எதிர்கோள் edir - kil, பெ . ( n . ) எதிர்கொள்ளுகை ; 
( எதிர் + கை . ) 

ceremonious or complimentary greeting; welcoming, 
எதிர்க்கை edir - k - kai , பெ . ( n . ) எதிர்த்து நிற்கை ; 

meeting and receiving. “ அரசை யெதிர்கோ ளெண்ணி " 
opposition . 

( கம்பரா.திருவவ .59). 
( எதிர் - எதிர்க்கை. கை ( தொ.பெ.ஈறு . ) . ] 

தெ . எதுர்கோளு. 
எதிர்க்கொத்தளம் edir - k - kottalam , பெ . ( n . ) கொத்தளத் ( எதிர் + கோள் . ] 

துக்கு முன்னுள்ள காப்புச் சுவர் ; protecting wall in | எதிர்ச்சாட்சி edir- c-calci , பெ . ( n . ) எதிர்க்கரி பார்க்க ; 
front of the rampart. ( pond .). 

see edir - k - kari,. 
( எதிர் + கொத்தளம் .) 

( எதிர் + சாட்சி . ] 


எதிர்நில் -தல் 


எதிர்ச்சி 


230 


15.செ.குன் 


பெ . ( n .) தற்காப்பின் 
எதிர்ச்சி edircci, பெ . ( n . ) எதிர்க்கை ; act of opposing. | எதிர்த்தாக்கு edir - t-takku, 

பொருட்டுத்தாக்குகை; counter attack in self -defence, 
( எதிர் - எதிர்த்தல் - எதிர்ச்சி . ] 

( Pond ) 
எதிர்ச்சீட்டு edir-c - citu, பெ . ( n .) எதிரிடைமுறி ; 

( எதிர் + தாக்கு . ) 
counter document containing the corresponding obliga 
tions of the executant of it. 

எதிர்த்துத்தா- ( தரு ) -தல் edirtu - t -ta ; 

றாவி . (v.t ) ஒத்துக்கொடுத்தல் ; to compensate , make 
க . எதிர்சீட்டு . 

up for . தோற்றுப்படில் நாங்களெதிர்த்துத் தரக்கடவோம் . 
( எதிர் + சீட்டு .) 

( S.I.I.I.104 ) . 
எதிர்ச்சுவர் edir- c - cuvar, பெ . ( n . ) முன்பக்கச்சுவர் ; face 
wall ( C.E.M. ) . 

எதிர்த்து + தரு - தல் . ) 
( எதிர் + சுவர் . ) 

எதிர்த்துப்பேசு - தல் edirtu - p - pesu-, 5.செ.குன்றாவி . 
எதிர்ச்செட்டு edir - c - cettu , பெ . ( n . ) 1. போட்டி 

{ v.t. ) மாறு செல்லுதல் ( Law . ); to dispute , controvert, 

object , to plead against - 5. செ . கு . வி . ( v.i. ) அடங்காமற் 
வணிகம் ( வின் . ) ; competition in trade . 2. வாங்கி 
விற்கும் வணிகம் ( யாழ்ப் ); trading at second hand , 

பேசுதல் ; to retort, speak disobediently. 
buying and selling again directly at a small profit. 

( எதிர்த்து + பேசு . ] 
[ எதிர் + செட்டு . ] 

எதிர்ந்தோர் edirndhr, பெ . ( n . ) பகைவர் ( திவா . ); 
எதிர்ச்செறி -த்தல் edir - c - ceri- 2.செ.குன்றாவி . ( v.t. ) adversaries, opponents, combatants. 

வெள்ளத்திற்கு எதிராக அணை போடுதல் ; to dam ( எதிர் - எதிர்ந்தோர் .) 
Up , as a flood. "பெருக்காற்றை எதிர்ச் செறிக்க மாட்டா | எதிர்நடை edir - nadai, பெ . ( n . ) மூலத்தின்படி ; counter 
தாப் போலே (திவ்.திருநெடுந் .21 , வ்யா , பக் . 160 ) . 

part of a document இப்பிரதி எதிர்நடை பார்த்தெழுதி 
( எதிர் + செறி -த்தல் . ] 

னது . ( செ.அக. ). 
எதிர்சம்பாவனை edir-cambavanai, பெ . ( n . ) எதிர் 

( எதிர் + நடை . ] 
மொய் பார்க்க ; see edir moy . 

எதிர்நடை edir- nadai, பெ . ( n. ) மாறுபட்ட ஒழுக்கம் 
( எதிர் + சம்பாவனை.) 

( வின் . ) ; acting perversely , taking an opposite course . 
எதிர்செய்குறை edir- seykurai, பெ . ( n . ) கைம்மாறு ; 

( எதிர் + நடை. ] 
recompense . 
( எதிர் + செய் + குறை . ] 

எதிர்நடைக்கணக்கு edir - nadai- k -kanakku, பெ . ( n . ) 

கூட்டாளிகளின் தனிக்கணக்கு ( வின் . ) ; register or 
எதிர்செலவு edir - celavu , பெ . ( n . ) வரவேற்க முன்னெ 

account kept separately by each partner in a joint concern 
முந்து செல்கை ; courteous advance to - welcome 

in order that the account maintained by everyone of 
anyone .. இருக்கை யெழலும் எதிர்செலவும் " 

them may be examined by the other partners. 
(நாலடி.143 ). 
( எதிர் + செலவு.) 

( எதிர்நடை + கணக்கு . ) 
எதிர்சோழகம் edir - cdlagam, பெ . ( n . ) நேர் தெற்கிலி எதிர்நிரனிறை edir- niranizai, பெ . ( n . ) முறைமாறி 
ருந்து வீசும் காற்று ( யாழ்ப் . ); wind that blows directly 

வரும் நிரனிறை (நன் .414,உரை.); reversed sequence , 
from the south . 

a syntactical arrangement of a series of predicates in 

an order which is the reverse of that in which their 
( எதிர் + சோழகம் . ] 

respective nominatives stand. 
எதிர்த்தட்டு edir - t -tattu , பெ . ( n . ) 1. எதிர்ப்பக்கத்துத் 
துலாத்தட்டு ; opposite scale - pan in a balance . எழு 

( எதிர் + நிரல் + நிரை . ] 
கின்ற ஞாயிறொத்தான் குலதீப னெதிர்த்தட்டிலே " எதிர்நில் -தல் edimil-, 14.செ.கு.வி. ( v.i. ) 1. மாறுபட்டு 
( தமிழ்நா.124 ). 2. எதிரிடை ; that which is contrary , நிற்றல் ( வின் . ) ; to be perverse, contumacious . 2 . 
opposite. தாரித்ரியமும் அதற்கு எதிர்த்தட்டான 

முன்னிற்றல் ; to stand before . " காகமானவை ... ஒரு 
ஐஸ்வரியமும் . ( ஈடு .6,3,1 ). 

கல்லின் முன் னெதிர் நிற்குமோ ( தாயு.எங்கு .6 ) . 
( எதிர் + தட்டு . ) 

( எதிர் + நில் . ) 
எதிர்த்தலை edir -t- lalai, பெ . ( n .) எதிரிடை ; opposite: | எதிர்நில் -தல் edirnil-, 14.செ.குன்றாவி . ( v.t.) எதிர்த்து 
" நட்பும் அதற்கு எதிர்த்தலையான பகையும் " ( ஈடு .9,1,1 ). நிற்றல் ; to resist, withstand , oppose . 
ம . எதிர்த்தலை. ( an enemy ) . 

( உது - இது - எதுல் - எதுர் - எதிர் - நில் . ] 
( எதிர் / தலை . ) 


எதிர்நிலை 


231 


எதிர்மறையிலக்கணை 


எதிர்நிலை edir - nilai, பெ . ( n. ) இகலிநிற்கை ( வின் . ) ; | எதிர்ப்பு edirppu , பெ . ( n . ) குறி ; omen portent, augery , 
resistance, opposition. 

foretoken . 
( எதிர் + நிலை . நிலை = நிற்றல் . ) 

( எதிர் – எதிர்ப்பு .) 
எதிர்நிலை ’ edir - nilai, பெ . ( n .) கண்ணாடி ( சங்.அக. ); எதிர்ப்பு ? -edippu , பெ . ( n .) 1. அலைப்பு ; resistance. 
mirror . 

2. இலக்கு ; aim : 3. எதிர்மொழி ; contradiction . 4 . 
( எதிர் + நிலை . நிலை = நிலைகொண்டது . ) 

வருங்காலம் ; future. 5. தடுப்பு ; obstruction . ( ஆ.அக. ) . 
எதிர்நீச்சு edir - niccu , பெ . ( n . ) 1. வெள்ளப் போக்கிற்கு 

ம. எதிர்ப்பு : க . எதுர் , எதிர் , எதுரு ; து . எதுரு ; தெ . எதுரு . 
எதிராக நீந்துகை ; swimming against the current. 2 . ( எதிர் — எதிர்ப்பு . 
செயற்கரிய செய்கை ; accomplishing a very difficult ) எதிர்ப்பு ’ edirppu, பெ . ( n .) வாங்கிய அளவே திருப்பிக் 
task .. 

கொடுப்பது ; exact return of things borrowed . “ மாறெ 
( எதிர் + நீச்சு . ] 

திர்ப்பை பெறாஅமையின் ( புறநா .333,11 ) . 
எதிர்நூல் edir - nil, பெ . ( n . ) தன்கருத்தை நிலைநாட்டிப் ( எதிர் – எதிர்ப்பு . ] 

பிறர்கருத்தை மறுக்கும் நூல் (இறை.1 ,பக் .12 ); refuta | எதிர்ப்பெண் edirppen, பெ . ( n .) ஒரு வீட்டிற்குப்பெண் 
tory work , one of four broad divisions of literary attempts; 

கொடுத்து அங்கிருந்து தம் வீட்டிற்குப் பெண் எடுப் 
work containing fresh material and defending its own 

பது ( கருநா. ) ; exchange of brides between two families . 
doctrines against those of others. 

க . எதுருதெண்ணு . 
( எதிர் + நூல் . ) 

( எதிர் + பெண் . ) 
எதிர்நோக்கு - தல் edirnokku-, 5.செ.குன்றாவி , (v.t.) 1 . 

நேரே பார்த்தல்; to face. 2. முன்பக்கம் பார்த்தல் ; எதிர்பார் -த்தல் edir - par- 4.செ.குன்றாவி . ( v.t ) 1 . 
to look forward . 3. எதிர்பார்த்தல் ; to expect; envisage . 

ஒன்றை நோக்கி யிருத்தல் ; to expect, look forward 

to envisage . 2 : வரவு பார்த்திருத்தல் ;to await, the arrival, 
ம . எதிர் நோக்குக . 

as one expected . 3. பிறருதவி நோக்குதல் ; to look 
( எதிர் + நோக்கு . ) 

up to others for help . அவன் பிறர் கையை எதிர்பார்ப்ப 

வன் ( உ.வ. ) , 
எதிர்ப்படு -தல் edir - p - pacu-, 20.செ.கு.வி. ( vi .) முன் 

தோன்றுதல் ; to appear , ஈசனெதிர்ப்படு மாயிடிலே ". ம. எதிர்நோக்குக ; க . எதுருநோடு. 
(திருவாச .49,3 ) - 18.செ.குன்றாவி . ( v.t ) சந்தித்தல் ; 

( எதிர் + பார் . ) 
to meet, encounter . " எதிர்ப்பட்டாற் பின்னை 

எதிர்பொழுது -edir - poludu, பெ . ( n . ) 1. இனிவருங்கா 
விடுமோ விறல்மீன் ( பாரத.பதினேழாம் , 143). 

லம் ; hereafter , time to come , future . 2. எதிர்காலம் ; 
ம. எதர்பெடுக ; க . எதுருபீளு; து . எதுரு ; தெ . எதுருபடு . future tense. ஐம்பாலெதிர்பொழுது " ( நன் .144 ) . 
( எதிர் + படு . ) 

( எதிர் + பொழுது . ) 
எதிர்ப்படு - தல் edir - p - padu-, 18.செ.குன்றாவி . ( v.t), எதிர்மறுப்பு edir - maruppu, பெ : ( n .) முன்னொடு பின் 
ஒப்பாதல் ; to resemble . “ பண்ணெதிர்ப்படுமொழிக்கு 

முரணக் கூறுகை ( யாழ் . அக. ); contradictory state 
( இரகு.இரகுவுற் .10 ) . 

ment . 
( எதிர் + படு . ) 

ம . எதிர்மொழி . 
எதிர்ப்பாடு edir - p - padu , பெ . ( n . ) சந்திக்கை ( ஐங்குறு . ( எதிர் + மறுப்பு . ) 
275 ,உரை. ); meeting, encounter , juxtaposition . 

எதிர்மறை edir - marai , பெ . ( n . ) எதிர்மறுப்பு ; negative . 
( எதிர் + ( படு ) பாடு . ) 

“ எதிர்மறை மும்மையு மேற்கும் " ( நன் .145 ) . 
எதிர்ப்பாய்ச்சல் edir - p - payccal, பெ . ( n .) 1 , எதிரான 

( எதிர் + மறை . ) 
நீரோட்டம் ; counter - current . 2. எதிராகப் பாய்கை; 

எதிர்மறையிடைநிலை edir - marai- y -icainilal, பெ . ( n . ) 
leaping in contrary direction , reverse flow . ( செ.அக. ). 

எதிர்மறைப் பொருளைக் காட்டும் அல் , ஆ , இல் 
( எதிர் + பாய்ச்சல் . ) 

ஆகிய இடைநிலைகள் ; ( Gram .) negative sign , in the 
எதிர்ப்பாய்ஞ்சான் edir - p - payhjan , பெ .. ( n .) தண்ணீர் 

middle of a word . 
ஓட்டத்திற்கு எதிராகப் பாய்ந்தோடு மீன் ; fish rushing 

( எதிர்மறை + இடை + நிலை . ) 
or swimming against the current of water. ( 86.816 .) 

எதிர்மறையிலக்கணை dir - mail- y -lakkanal, பெ . ( n . ) 
( எதிர் + ( பாய்ந்தான் ) பாஞ்சாள் ( கொ.வ:) . ] 

எதிர்மறைப் பொருளைக் குறிப்பால் உணர்த்துவது ; 


எதிர்வார்த்தை 


எதிர்மறையும்மை 


232 


. 


Irony, cynicism , " parody, using - language hinting ) எதிர்மொய் . edirmoy, பெ . ( n . ) திருமணம் முதலிய 

காலங்களில் செய்யப்பட்ட சீர்க்கு மாற்றாகச் செய் 
a meaning contrary to the literal sense , abuse of terms. 

யப்படும் அன்பளிப்பு ; complimentary gift of courtesy 
( எதிர்மறை + இலக்கணை . ) 

to the brides party by those of the bridegroom or vice 
எதிர்மறையும்மை edir - maral - y -ummal, பெ . ( n . ) எதிர்ம 

versa on marriage occasions in return for gifts received . 
றைப் - பொருள்தரும் உம் இடைச்சொல் ; 

( செ.அக. ). 
negative part. um . 

[ எதிர் + மொய் . ] 
( எதிர்மறை + உம்மை . ) 

எதிர்மொழி edir - moll, பெ . ( n . ) 1. மறுமொழி ( பிங் . ); 
எதிர்மறையெச்சம் edirmaraiyeccam, பெ . ( n . ) எதிர் 

response, answer , reply . 2. மறுப்புரை; rejoinder, counter 
மறுப்பைக் காட்டு மெச்சம் ; adjective denoting 

argument, retaliation , rebuttal . எதிர்மொழி யுண்டாமா 
negation . காணாத கண் ( உ.வ. ) . 

கிற் சொல்லுவீரே ( பாரத . சூது . 243 ) . 
( எதிர்மறை + எச்சம் . ) 

ம . எதிர்மொழி ; க . எதுருமாது . 
எதிர்மறைவினை edir - marai- vinai, பெ . ( n . ) உடன்பாட் ( எதிர் + மொழி . ) | 
டுக் கெதிராக மறுத்து வரும் வினை; negative verb . | எதிர்வட்டி edir - vatti, பெ . (n.) செலுத்தும் மூலத் 
( எ . கா . ) வந்திலன், செல்லான் , காணலன் . 

தொகைக் கேற்பக் கழிக்கும் வட்டி ( C.G. ); counter 
( எதிர்மறை + வினை. ) 

interest, as on payments made before due date . 
எதிர்மீன் edir - min, பெ . ( n . ) நீர்ப்பாய்ச்சலை எதிர்த்துச் ( எதிர் + வட்டி . ] 
செல்லும் மீன் ; fish that swims against the current. 

எதிர்வனன் edirvanan, பெ . ( n . ) ஏற்றுக்கொள்பவன் ; 
[ எதிர் + மீன் . ] 

recipient . இன்பம் பெருக வெதிர்வனன் விரும்பி 
எதிர்முகம் edir - mugam, பெ . 

, . ( n . ) 
( n . ) 1. நேரெதிர் ; 

( பெருங்.வத்தவ .10,11 ) . 
confronting position , as face to face. 2. Lobot coflow (( எதிர் + 

+ வ் + அன் + அன்.வ் - எகா . இ.நி. அன் சாரியை 
( வின் . ) ; presence, confrontation . 

அன் ( ஆ.பா.ஈறு ) . ) 
( எதிர் + முகம் . ] 

எதிர்வாதம் edir - vidam, பெ . ( n . ) 1. எதிர்வழக்காளியின் 

பேச்சு ; reply . argument for the defence . 2. மாறுபடக் 
எதிர்முகம் ’ edir - mugam , பெ . ( n . ) மாறுபாடு ( வின் . ) ; 

கூறுகை; objection . எதைச் சொன்னாலும் எதிர்வாதம் 
opposition , polarity , reverse . 

பண்ணுகிறான் . ( உ.வ. ) . 
( எதிர் + முகம் . ] 

ம . எதிர்வாதம் . 
எதிர்முகவேற்றுமை edir- muga verumai, பெ . ( n . ) விளி 

( எதிர் + வாதம் . வாள் = பேசுதல். வாள் - வாளம் - வாதம் 
வேற்றுமை ; vocative “ ஏழியன் - முறைய ( கொ.வ.) . ] 
தெதிர்முக வேற்றுமை " ( தொல் . சொல் 74, சேனா. ). 

எதிர்வாதி edir- vadi , பெ . ( n . ) 1. எதிர் வழக்காளி; 
( எதிர் + முகம் + வேற்றுமை . ) 

defendant, respondent, accused . 2. தன்பக்கத்துக்கே 
எதிர்முழி edir - muli , கு.வி.எ. ( adv .) நேருக்குநேராய் ; எதிராக வாதிப்பவன் ( நன் .384 , மயிலை . ); he who 
( vul . ) face to face. 

pleads for the side opposite to one s own . 3. எதிர்க்கட்சி 
( எதிர் + விழி . விழி - முழி ( கொ.வ.). ] 

பேசுவோன் ; opponent, one who attacks a thesis, 

antagonist, rival. அறிவினால் வரும் வினா, எதிர்வாதியா 
எதிர்முறி edir - mur , பெ . ( n. ) எதிர்ச்சீட்டு பார்க்க ; see லும் ஆசிரியனாலும் வரும் . ( நன் .384 , மயிலை . ) . 
edirccittu . 

ம . எதிர்வாதி . 
( எதிர் + முறி .) 

( எதிர் . 

+ வாதி , வாள் = பேசுதல் . வாள் - வாளம் - வாதம் 
எதிர்மூச்சுப்போடுகை edir - miccu - p - podugai, பெ . ( n . ) ( கொ.வ. ) - வாதி . ) 

எதிர்நின்று மூச்சு வாங்க நெற்குத்துகை; puffing, while ) எதிர்வாய் edir - vay, பெ . ( n . ) ஏரியின் உள்ளக முன் 
husking . கூலியுங் கொடுத்து எதிர்மூச்சும் போட வேண் வாய் ; foreshore of a lake. 
டுமா ? ( பழ . ) . 

( எதிர் + வாய் . ) 
( எதிர் + மூச்சு + போடுகை . ) 

எதிர்வார்த்தை edir -varttai , பெ . ( n. ) பகரம் , விடை ; 
எதிர்மை edirmai, பெ . ( n .) எதிர்காலத்தில் நிகழ்கை ; reply, retort . சங்கத்தார்க்கு ஒருபோதும் எதிர்வார்த்தை 

happening in future. “ அஃதெதிர்மை பொருளென " சொல்லார்களே (தமிழறி .32 ). 
( பெருங் . நரவாண . 1,119 ) . 

ம . எதிர்வா . 
( எதிர் - எதிர்மை ] 

( எதிர் + வார்த்தை . எதிர்மொழி பார்க்க ; see edirmolil.] 


case. 


எதிர்வழிக்கெண்டைப்பச்சை 


233 


எதிரிடல் 


எதிர்வழிக்கெண்டைப்பச்சை edivilli-k-kendal-p-pa கொள்ளும் ஓர் உத்தி (நன் . 14 ) ; ( Gram ), adoption of 
ccal, பெ . ( n . ) இருமீன்கள் ஒன்றையொன்று பார்ப்பது modern usage. One of 32 utti . 
போற் குத்தும் பச்சைக்குறி ; tattoo mark like that of 
two carps facing each other. 

( எதிர் + அது - எதிரது + போற்றல் . ) 

எதிரதுபோற்று - தல் ediradu -poxu- -5.செ.குன்றாவி . 
[ எதிர் + வழி + கெண்டை + பச்சை . ) 

( v.t.) எதிரதுதழுவு பார்க்க ; see ediradu- taluwu 
எதிர்விற்பனை edir - virpanai, பெ . ( n. ) போட்டி வாணி 
கம் ; competition in trade ( Pond .). 

( எதிர் + அது + போற்று . ) 

எதிரம்புகோ - த்தல் edir - ambu - ko-, 4.செ.கு.வி. ( v.i.) 
( எதிர் + விற்பனை . ) 

எதிர்த்துநிற்றல் ( குருபரம் . ஆறா.5 ); lit. to place the 
எதிர்வினை edir - vipai, பெ . ( n . ) எதிர்காலத்துச் செயல் ; arrow against the bowstring, against a similar act of 
future events. கணியெனைக் கூறிய எதிர்வினை the opponent, to stand in opposition ; to cross swords. 
யெல்லா மெஞ்சா தெய்தி " ( பெருங்.உஞ்சைக் .36,211 ). 

( எதிர் + அம்பு + கோ - த்தல் . ) 
( செ.அக.). 

எதிரல் ediral, பெ . ( n. ) எதிர்த்தல் ; opposing . ( ஆ.அக. ) . 
( எதிர் + வினை . ) 

( எதிர் + அல் . ) 
எதிர்வினை விலக்கு . edir - vinai - vilakku , பெ . ( n . ) 
அணிவகையுளொன்று ; அஃது எதிர்கால இடையூர் எதிரழற்சி edir- alerci,பெ . ( n . ) எதிர்ப்புண்டாக்கும் 

மருந்து ; irritant medicine . 
றைக் காட்டி மறுப்பது ; figure of speech. ( ஆ.அக. ) . 

( எதிர் + அழற்சி . ) 
( எதிர் + வினை + விலக்கு . ] 

எதிரா edira, பெ . ( n . ) வரும் ஆண்டு ; next year . 
எதிர்வு edirvu , பெ . ( n . ) 1. எதிர்ப்படுகை; meeting , 

" எதிராக்குப் போவோம் அங்கே ( வட்.வழக் . 
confronting. 2. எதிர்காலம் ( தொல் . சொல் .202); future 

சொல்லக . ). 
tense . 3. நிகழ்ச்சி (W. ) ; happening , contingence . 

( எதிர் + ஆண்டு - எதிராண்டு – எதிரா. ( கொ.வ.) . ] 
( எதிர் – எதிர்வு . ) 

எதிராப்பு edir - appu , பெ . ( n .) கழலாதபடி வைக்கும் 
எதிர்வெட்டு edir - vettu , பெ . ( n . ) மறுதலை ; opposition , 

ஆப்பு ; side wedge driven in to hold fast the main 
contradiction , retaliation . அவன் எப்போதும் எதிர்வெட் 

wedge . 
டாய்ப் பேசுகிறான் ( இ.வ. ) . 

( எதிர் + ஆப்பு . ) 
( எதிர் + வெட்டு .) 

எதிராமாண்டு ediram - andu, பெ . ( n . ) எதிர்வரும் 
எதிர edira , இடை . ( part .) ஓர் உவமவுருபு ( தண்டி .33 ); ஆண்டு ( S.i.i.i.93); next, succeeding year . 
adverbial particle of comparison. 

( எதிர் + ஆம் + ஆண்டு . ) 
( எதிர் – எதிர . ) 

எதிராள் ediral, பெ . ( n . ) எதிராளி ( சேரநா . ) ; opponent, 
எதிரடையோலை edir - acai- y - blai, பெ . ( n . ) அடை enemy . 
யோலை எழுதித் தருபவருக்குக் கொடுக்கும் சான் 

ம. எதிராள் . 
றுச் சீட்டு ; deed of authority given by the lessor to 

( எதிர் + ஆள் . ] 
the lessee . ‘நிலக்கூலிக்கும் விதை முதலுக்கும் எதிரடை 
யோலை காட்டினபடியாலும் ( S.i.i.vii ,385 ). 

எதிராளி edir- ali, பெ . ( n . ) 1. பகைவன் ; enemy , 

adversary . துர்க்குணமில்லா தவர்க் கெதிராளியேது . " 
( எதிர் + அடை + ஓலை . ] 

( குமரேச .80 ). 2. எதிர்வழக்காளி; defendant, accused . 
எதிரதுதழீஇயவெச்சவும்மை ediradu - tallya- veccavu 3. போட்டி போடுபவன் ; competitor . 
mmai, பெ . ( n . ) எஞ்சிய செயலை விளக்கி யெதிர்கா 

ம . எதிராளி ; க . எதுராள் ; கோத . எத்யர் ; தெ . எதிரி . 
லத்தைத் தழுவி நிற்கு மும்மை ; adverbial particle 
of anticipatory reference. ( ஆ.அக. ) . 

( எதிர் + ( ஆள் ) ஆளி. ) 

எதிரி edir , பெ . ( n . ) எதிராளி பார்க்க ; see edirali. 
( எதிர் + அது + தழுவிய ( தழீஇய ) + எச்ச + உம்மை. ) 

“ எதிரிசாபமுந்துணிந்துவிழவே " ( பாரத.பத்தாம் .31 ) . 
எதிரதுதழுவு - தல் ediradu -taluvur , 5.செ.குன்றாவி . (v.t.) 

க. எதுரி ; தெ . எதிரி ; ம . எதிரி ; கோத . எத்யர் . 
வரக்கடவதனையுங் குறித்து நிற்றல்; to bear anticipa 
tory reference. எதிரது தழீஇய வெச்சவும்மை ( நன் . ) . 

( எதிர் – எதிரி . ] 
( எதிர் + அது + தழுவு . ) 

எதிரிடல் edirical, பெ . ( n . ) எதிரிடு - தல் பார்க்க ; see 

ediridu . 
எதிரதுபோற்றல் ediradu - pargal, பெ . ( n . ) முன்னில்லா 
தனவாயினும் தற்கால வழக்காயின் அவற்றைக் 

( எதிர் + இடல் . ) 


எது 


234 


எதிரிடு - தல் 


1 . யெடுக்கும் ( மீனாட் .பிள்ளை.காப்பு 6) . 2. எதிர்க் 
எதிரிடு - தல் edir-iqu-, 18.செ.குன்றாவி . (v.t.) 

கெடு -த்தல் பார்க்க ; see edirkkedu . 
எதிர்ப்படுதல் ; to meet, encounter. 2. எதிர்த்தல் ; to 
oppose in battle. 3. மாறுபடுதல் ; to be opposed ; to 

( எதிர் ++ எடு . ) 
be at variance . அனந்தர க்ஷணத்திலே எதிரிடா நிற்பார் 

எதிரேவல் edir - eval, பெ . ( n . ) 1. ஏவலையெடுக்கச் 
கள் ( ஈடு .1,3,10 ) . 

செய்யுந் தொழில் ( வின் . ) ; counteracting sorcery. 2 , 
ம . எதிரிடுக ; க . எதுரிசு, எதுரிடு ; தெ . எதிரின்க. 

ஒருவன் செய்த ஏவலின் பொருட்டு மாறாக அவன் 

மீது ஏவுகை ; retaliatory sorcery . 
[ எதிர் + இடு . ) 

( எதிர் + ஏவல் . ] 
எதிரிடை edir -idai , பெ . ( n . ) 1. எதிர்ச்செயல் ; 
opposition, counter - action . 2. போட்டி ; rivalry , competi- | எதிரேற்றம் edir - erram , பெ . ( n . ) வெள்ளப் பெருக்குக்கு 
tion . 3. சமமாயிருப்பது ; that which is equal . அவனுக்கு எதிரேறிச் செல்லுகை ; against the current . எதிரேற் 
எதிரிடையில்லை . ( இ.வ. ) . 

றங் கொண்ட பாடல் ( சேதுபு.திருநா .5 ). 
ம . எதிரிட ; க . எதுரு சீட்டு , 

( எதிர் + ஏற்றம் . ] 
( எதிர் + இடை . ) 

எதிரேற்றல் edir - egal , பெ . (n.) எதிர்கொள்ளுகை ; 

advancing towards a party to welcome them . 
எதிரிடை edir -idal, பெ . ( n . ) எதிரிடைச்சீட்டு பார்க்க , 
see ediridaiccīttu . 

( எதிர் + ஏற்றல் . ) 

எதிரேற்றல் edir - erral, பெ . ( n . ) 1. எதிர்த்து நிற்கை ; 
( எதிர் + இடை . ) 

attacking , opposing , resisting. 2. பிறன்மேல் வருவதை 
எதிரிடைகட்டு - தல் edir -idai -kattu- 5.செ.குன்றாவி . 

முன்னின்று தானேற்கை ; interposing and receiving 
(v.t.) 1. போட்டி போடுதல் ; to vie with, compete with . 

on one s own person, as the weapons discharged against 
2. பகை கொள்ளுதல் ( யாழ்ப் . ) ; to oppose , resist , 

another by a foe. 
antagonize .. 

( எதிர் + ஏற்றல் . ) . 
( எதிர் + இடை - எதிரிடை - கட்டு . ) 

எதிரேறு edir - eru , பெ . ( n . ) வலிமை ; strength , power . 
எதிரிடைச்சீட்டு edir - idai- c - citu , பெ . ( n . ) எதிர்ச்சீட்டு 

“ எங்க ளெதிரேறழிய ( பெரியபு.திருநா .121 ) . 
பார்க்க ; see edir - c - cittu . 

( எதிர் + ஏறு . ) 
( எதிரிடை + சீட்டு . ) 

எதிரொலி - த்தல் edir -oll-, 4.செ.கு.வி. ( v.in. ) மாறி 
எதிரிடைமுறி edir - idai- muri, பெ . ( n . ) எதிரிடைச்சீட்டு யொலி செய்தல் ; to echo , reverberate . “ நீடுகுன் 
பார்க்க ; see ediridaiccittu . 

றெதிரொலிக்கவே ( பாரத.வேத்திர .10 ) . 
[ எதிரிடை + முறி . ) 

( எதிர் + ஒலி . ) 
எதிரிலி edir- lli, பெ . ( n . ) எதிரில்லாதவன் ; the unrivalled , | எதிரொலி edir -olf, பெ . ( n . ) மாறியொலித்தல் ; echo, 

usu . a title of kings. எதிரிலி சோழவேந்தன் . (Insc .). reverberation of sound . " இவனுமப் பொழு தெதிரொலி 
( எதிர் + இலி .) 

யென ( பாரத . பதின்மூ .88) . 
எதிருக்கெடு - த்தல் ediru - k - kedu- 4.செ.கு.வி. ( v.i. ) 

( எதிர் + ஒலி . ) 
எதிர்க்கெடு பார்க்க ; see edir - k- kedu . 

எதிளை edilai, பெ . ( n . ) புளியமரம் ( சங்.அக. ) ; tamarind 

tree . 
( எதிருக்கு + எடு . ] 
எதிருத்தரம் edir- uttaram , பெ . ( n . ) மறுமொழி ; rejoinder, 

( எகின் – எகிள் — எதிள் — எதிளை. ( கொ.வ . ) . ] 
counter statement. 

எது edu, வினாபெ . ( inter.pron . ) யாது ; which thing : 
( எதிர் + உத்தரம் . ] 

ம . எது ; க . ஆவுது , எ , ஏ ; கோத . எத் ; துட . எத் ; குட . 

எதி ; து . ஒவு , வா ; தெ . எதி , ஏதி ; கொலா . எத் ; நா ., 
எதிருரை - த்தல் edir - urai-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) எதிர்த் பர் . ஏத் , ஏதி ; கட . ஏன ; கோண் . ஏம் ; கூ . எசுத் ; குர் . 

துப் பேசுதல் ; to oppose, contradict, speak against என்த்ர , எக்தா; மால் . இன்த்ரு ; பிரா . அரா , அராத் ; பட . 
- 4.செ.கு.வி. ( v.i.) பொருதற் குறுதியாய் எதிர்நிற்றல் ; 

ஏது . யாவது . 
to take a firm ; stand for making an attack . " CEMTUL 601 ( உ – எ – ஏ – 

ஏல் - ஏன் . ஏல் 

ஏய் – ஏய்து 
மீண்டு மெதிரூன்றாமல் " ( பாரத.பதினேழாம் .163 ). ஏய்ந்து — ஏந்து . எந்து 

- எது . ( முடிநிலைத் திரிபு ). ஒ.நோ. 
( எதிர் + உரை . ] 

வேய் வேய்ந்து வேந்து . எந்து 

என் - 

என்ன 

( அடிநிலைத் திரிபு ) ஏய் - ஏய்ந்து 
எதிரெடு - த்தல் edir- edu-, 

ஏய்ந்து - வேய்த்து . 
edir - edu-, 4.செ.குன்றாவி . *( v.t.) வேத்து – வாத் - வாட் ( whal) என மேலை - யாரியத்தில் 
1. வாயாலெடுத்தல் ; to vomit. " குமட்டி யெதிரே திரிந்ததாகல் வேண்டும். ) 


எதுக்களி - த்தல் 


235 


எந்திரயெண்ணெய் 


எதுக்களி- த்தல் edukkali-, 4.செ.கு.வி , ( v.i.) சாப்பிட்ட 

ம. , க . , து . எ ; தெ . ஏ . 
சோறு மீண்டும் சிறிது வாய்க்கு வருதல் ; bringing 
back food from stomach to mouth . ( வட் எழக் சொல்லக . ) | எந்திரக்கிணறு endira -k-kinaru, பெ . (n .) நீரையிறைக் 

( எந்து 

– எந்த . ] 
( எது – எதுக்குளி – எதுக்களி. ) 

கும் பொறியையுடைய கிணறு ; well that is provided 
எதுகை edugai, பெ . ( n .) 1. எதுகைத்தொடை பார்க்க ; with a contrivance for . lifting water . " எந்திரக்கிணறு 
see edugai - t -tocai. “ இரண்டாம் எழுத்தொன்றி மிடுங்கற் குன்றமும் " ( மணி .19,112 ) . 
னெதுகை " ( காரிகை ,உறுப் . 16 ) . 2 . பொருத்தம் . 
( வின் . ) ; agreement , consonance . 

( இயந்திரம் – எந்திரம் + கிணறு .) 

எந்திரநாழிகை endirandligai, பெ . , ( n. ) ஒருவகை 
ம . எதுக . 

நீர்வீசுங் கருவி ; machine which throws out water in 
( எதிர்கை – எதுகை. ( த.வ .50) . ] 

sprays. " எந்திர நாழிகை யென்றிவை பிறவும் . " 
எதுகைத்தொடை edugai- t- tocai, பெ . ( n . ) செய்யுளின் 

( பெருங்.உஞ்சைக் .41,18 ). 
வரிகளில் இரண்டாமெழுத்து ஒன்றிவரத் தொடுப் 
பது . ( இலக்.வி .723 ) ; ( Pros .) concatenation in which 

( இயந்திரம் – எந்திரம் + நாழிகை. ] 
the second letters of the lines of a verse or of some | எந்திரப்பொருப்பு endira -p - poruppu, பெ . ( n . ) பல்வ 
feet of the same line are either the same or corresponding 

கைப் பொறிகளமைந்த செய்குன்று ; artificial ground 
assonant letters, a kind of rhyming one of fire togai. 

or hillock on which are mounted various kinds of 

machines . “ எண்ணரும் பல்பொறி யெந்திரப் பொருப் 
[ எதுகை + தொடை . ) 

பும் " ( பெருங்.நரவாண .9,28 ) . 
எதுகைப்பா edugaippa, பெ . ( n . ) தேரையர் செய்தவோர் 
தமிழ்நூல்; Tamil treatise on medicine compiled by 

[ இயந்திரம் - எந்திரம் + பொருப்பு . ] 
Therayar , a great native physician . ( சா.அக.). 

எந்திரம் endiram , பெ . ( n . ) 1. எந்திரப் பொறி ; machine. 
( எதுகை + பா.] 

2. கரும்பு ஆலை ; sugar - cane press . " கரும்பெறிந்து 

கண்ணுடைக்கு மெந்திரம் " (சீவக.1614 ) . 3. செக்கு; 
எதுவடம் edu - vadam, பெ . ( n . ) எருதுகளை நுகத்தோடு 

oil - press. “ எந்திரத்திற் கலந்ததிலம் " ( ஞானவா.பு 
பிணைக்கும் கயிறு , பூட்டாந்தும்பு. (Rd . ) ; rope which 

சுண் .77 ) . 4. தேர்ச்சக்கரம் ; chariot wheel. எந்திரத் 
fastens the yoke to the pole . 

தேரர் சூழ்ந்தார் ( கம்பரா.அட்ச .10 ) . 5. குயவன் 
( எதிர்வடம் — எதுவடம் ( கொ.வ.) . ] 

சக்கரம் ; potter s wheel. கட சக்கர ரெந்திரமெனச் 
சுழல் " (காஞ்சிப்பு.காப்பு ) . 6. மதிற்பொறி ; engine or 
other machinery of war mounted over the battlements 
om a fort. " எந்திரப் படுபுழை " ( புறநா .177,5 ) . 7 . 
தீக்கடைக்கோல் ( வின் . ); sticks for producing fire by 
cattling . 8: மந்திர சக்கரம் ; mystical diagram , written on 
apalnurs leaf er drawn on metal and worn as ( எந்திரம் ) 
a charm a amulet. அவளுக்கு எந்திரமெழுதிக் கட்டினார் 
கள் . ( உ.வ. ) . 
ம . எந்திரம் ; க . , து . யன்தர ; தெ . மன்த்ரமூ ,. 
[ இய = இயங்குதல். இய – இயங்கு – இயந்தி – இயந்திரம் 

எந்திரம் . இயந்திரம் பார்க்க ; see iyandiram . ) 
எந்திரயெண்ணெய் endirayenney, பெ . ( n .) 1 , எள் , 

வேர்க்கடலை போன்றவை களினின்று செக்கு முத 
எதுவடம் 

லிய இயந்திரங்களைக் கொண்டெடுக்கும் நெய்மம் 
எதோள் eddy , கு.வி.எ. ( adv .) எவ்விடம் . ( தொல் . 

( தைலம் ) ; oil in general, extracted from the oil seeds 
எழுத் . 398. உரை . ); where. எதோட்கொண்டான் . such as gingelly , ground nut etc. with the aid of oil 
( எதா – எதோ – எதோள் ( வே.க .103 ). ] 

presses , oil machines etc. 2. இயந்திரங்களின் உதவி 

யைக்கொண்டு மூலிகைச் சரக்கு , மூலிகைச் சத்து 
எதோளி edbli, கு.வி.எ. ( adv. ) எதோள் பார்க்க ; see 

முதலியவைகளினின்று வடிக்கும் மருந்தெண் 
eddl. ( தொல்.எழுத் .159 ,உரை .) எதோளிக்கொண்டான் . 

Oloru ; ( In medicine ) medicated oils or ointments 
( எதா எதோ - எதோள் - எதோளி. ( வே.க. 103).) - 

prepared from drugs or their essentials with the aid of 
எந்த enda, கு.வினா.எ. (inter.adj.) எத்தகு , என்ன ; oil machines . ( சா.அக. ) . 
which,, what . " எந்த வெந்த வெஞ்சாயகம் .... 

( இயந்திரம் - எந்திரம் + எண்ணெய் . ) 
கொடுத்தார் " ( பாரத.பதினெட் .30) . 


tra 


எப்பொருட்குமிறையோன் 


எந்திரவாவி 


236 


உகரச் கட்டடி திரவிடக் கிளை மொழிகளில் எது , ஏது , யாது . 
எந்திரவாவி endira - vavi, பெ . ( n . ) இயந்திரத்தால் நீர் 

யாவது , எந்து , என்ன , எனப் பல் வகையாகத் திரிந்த பின் 
வரவும் போகவும் அமைக்கப்பட்ட நீர்நிலை ; tank 

தமிழில் வழக்கொழிந்த எந்து என்னும் சொல் , தமிழ்க்கிளை 
provided with machinery for filling and emptying water. 

மொழி வழக்கில் என்னது எந்து எனப் புதிதாகத் திரிந்த 
" எந்திர வாவியி லிளைஞரு மகளிரும் ... ஆடிய " 

திரிபு எனப் பாவாணர் கருதினார் . 
( மணி .28,7 ) . 

எந்து தமிழில் பெருகிய வழக்கன்று . உ - சுட்டுச் சொல்லடி 
( இயந்திரம் – எந்திரம் + வாவி . ) 

காலவெள்ளத்தில் எகரச்சுட்டடியாக மாறி எது என்னும் 

முடிநிலைத் திரிபாகவும் என்ன என்னும் அடிநிலைத் திரிபாக 
எந்திரவில் endira - vil, பெ . ( n . ) தானே எய்யும் விற் 

வும் திரிந்தவகை எது என்னும் சொல்லின் கீழ் விளக்கப்பட் 
பொறி (சிலப் .15,207 ,உரை . ) ; self - shooting bow , 

டுள்ளது . 
crossbow . 

எந்தை endai , பெ . ( n . ) 1. என் தந்தை ; my father , 
( இயந்திரம் - எந்திரம் + வில் . ] 

our father, also used courteously in addressing an elder. 
எந்திரவூசல் endira -v-usal , பெ . ( n . ) பிறராட்டாத " எந்தை தந்தை " (திவ் .திருப்பல் . 6) . 2. என் தமையன் ; 
நிலையிலும் தானேயாடும் பொறியமைந்த ஊசல் ; my elder brother . “ எந்தைக்குப் புகாவுய்த்துக் கொடுப்ப 
swing that swings automatically . 

தோ ( கலித் .108 ) . 3. என் தலைவன் ; my master, 

lord . “ எந்தையொடு கிடந்தா ரெம் புன்றலைப் புதல்வர் " 
(இயந்திரம் – எந்திரம் + ஊசல் . ) 

( புறநா . 19,13 ) . 
எந்திரவூர்தி endira - v - urdi, பெ . ( n . ) பொறியமைப்பால் 

( என் + அந்தை - என்னந்தை - எந்தை . ஒ.நோ. நும் + அந்தை 
தானே இயங்கும் இயங்கி ; vehicle propelled by 

நும்மந்தை நுந்தை . அத்தன் அத்தை – அந்தை 
machinery . " எந்தரவூர்தி யியற்றுமி னென்றான் 

அப்பன் , தந்தை . தந்தையை அந்தை என விளிப்பது இடவ 
( சீவக . 234 ) . 

ழக்கு . இது மதிப்புரவு ஆண்பாற் பெயரீறாகப் பண்டுதொட்டே 

வழக்கூன்றியது . ஒ.நோ : கண்ணன் + அத்தன் - கண்ணத்தன் 
[ இயந்திரம் - எந்திரம் + ஊர்தி . ) 

– கண்ணச்சன் எனச் சேரநாட்டிலும் , கண்ணத்தன் – கண் 
எந்திரவெழினி endira - v - elini , பெ . ( n . ) முறைப்படி ணந்தை எனத் தமிழகத்திலும் வழங்கும் . ] 
எழவும் விழவுங்கூடிய திரை; curtain worked by எந்தைபெயரன் endai - peyaran, பெ . ( n . ) என் தந்தை 
machinery . “ பூம்பட்டெந்திர வெழினி வீழ்த்தார் " பெயர் பூண்ட என் மகன் ; my son , who is named 
( சீவக . 740) . 

after my father, a term , used by a father to denote his 
[ இயந்திரம் – எந்திரம் + எழினி. ) 

son who usu . is named after the grandfather. " எந்தை 

பெயரனையாங் கொள்வேம் " ( கலித் .81 ). 
எந்திரன் endiran, பெ . ( n . ) தேர் ( யாழ் . அக . ); car. 

( எந்தை + பெயர் + அன் . ) 
( இயந்திரம் – எந்திரன் ( கொ.வ. ) .) 

எப்படி e - p - padi, கு.வி.எ . ( adv . ) எவ்வாறு ; how , in 
எந்திரி - த்தல் endiri- , 4.செ.கு.வி. (v.i.) மந்திரச் சக்கரம் what way or manner . எப்படி யூரா மிலைக்கக் குருட்டா 

வரைதல் ; to draw a mystical diagram . எந்திரித்த மிலைக்கும் (திவ் . இயற் . திருவிருத் . 94 ) . 
விருக்கைதனில் " ( கந்தபு .சிங்கமு .228 ) . 

ம. எப்படி . 
( இயந்திரி – எந்திரி . ) 

( எ + படி .) 
எந்திரி endini, பெ . ( n .) தோல் அல்லது மரப்பாவையை எப்புறம் eppuram, கு.வி.எ. ( adv . ) எந்தப்புறம் ; which 

ஆட்டுவிப்போன் ; one who pulls the wires that move side. ( சேரநா . ). 
the puppets in a puppet - play ; wire- puller. அரங்கினு 

ம. எப்புறம் . 
ளாட்டுவிக்கு மெந்திரி யிழந்த பாவை யெனவும் ( பிர 
போத 38,7 ) . 

( எ + புறம் . ) 
மறுவ . பொம்மலாட்டக்காரன் , கில்லாடி . 

எப்பேர்ப்பட்ட ep -per- p - patta, கு.பெ.எ. ( adj .) எத்த 

கைய ; of whatsoever kind . " எவ்வகையான மற்றும் 
( இயந்திரம் – எந்திரம் – எந்திரி . ) 

எப்பேர்ப்பட்ட உபாதிகளும் ( S.1.1.i.104 ) . 
எந்து endu , கு.வி.எ. ( adv . ) 1. எப்படி ; how . செய ம . எப்பேர்ப்பெட்ட , 
லெலாம் வழிமற்றெந்தோ " ( தணிகைப்பு.பிரம .4 ). 
2. என்ன ; what. அதெந்துவே யென்றருளாயே " 

[ எ + ( பெயர் ) பேர் + பட்ட . ] 
(திருவாச . 29) . 

எப்பொருட்குமிறையோன் epporukumilaiyor), பெ . 

( n . ) 1. கொழுநன் ; husband . 2. தலைவன் ; leader . 3 . 
ம.. க . , தெ . எந்து . 

மன்னன் ; king . 4. கடவுள் ; God . 
( என்னது – எந்து ( வே.க .105) . ] 

(எ + பொருள் + கு + உம் + இறையோன் . ] 


எப்பொழுது 


237 


எம்பெருமானார் 


எப்பொழுது e - p - polutu, கு.வி.எ. ( adv . ) எக்காலம் ; ம . எம்பிராட்டி . 
when , at what time . 

( எம் + ( பெருமாட்டி ) பிராட்டி . ) 
ம . எப்போழ் , எப்போள் , எப்பொழுது ; க . எந்து ; துட . | எம்பிரான் embird ), பெ . ( n . ) 1. ஆண்டவன் ; God . 
எத்பொக் ; கோத . எல் ; குட . எக்க ; து . ஏபொ , ஏப் ; தெ . 
எப்புடு , எபுடு ; கொலா . எப்புட் , எபுட் ; நா . எகுட் ; பர் . 

எம்பிரானே யென்னை யாள்வாய் " ( திவ்.பெரியதி . 
எதொட் , எத்தெல் ; கட , எச்சேல் , எசெல் ; கோண் . புப்போட் , 

10,3,2 ) . 2. எங்கள் தலைவன் ; our lord . ( செ.அக. ). 
புச்கெ ; கூ : எசெக ; கொண் . எசன் ; குரு . எகாகெ ; மால் . ம . எம்பிரான் . 
இகொஸ்னோ ; பட . ஏகுவ . 

( எம் + ( பெருமான் ) பிரான் . ) 
( எ + பொழுது. ] 
எப்பொழுதும் 8 - p - poludum , கு.வி.எ. ( adv. ) எந்நேர ) எம்பின் empin, பெ . ( n. ) தம்பி ; my younger brother . 
மும் ; always, at all times . “ யானெப்பொழுது முண்ணு 

( எம் + பின் - எம்பின் ( எமக்குப் பின்னால் பிறந்தவன் , தம்பி ) 
மருந்து " (திருக்கோ .300 ) . 

இச்சொல்வழக்கிழந்தது . எம்பின் – எம்பி எனக் கடைக்கு 
ம . எப்பொழும் ; தெ . யெப்படிகின்னி. 

றைந்தது . ) 
(எ + பொழுதும் . ] 

எம்பு - தல் embu-, 7.செ.கு.வி. ( v.i.) மேலெழுதல் 
எப்போது e - p - podu , கு.வி.எ. ( adv. ) எப்பொழுது அல்லது துள்ளுதல் ; to rise, spring up. ஓர் எம்பு 
பார்க்க ; see eppoludu. 

எம்பினான் ( கொ.வ.). 
( எ + ( பொழுது ) போது . ) 

( எழும்பு – எம்பு ( இடைக்குறை) . ) 
எப்போதும் e- p-podum, கு.வி.எ. ( adv .) எப்பொழுதும் எம்பு : empu, பெ . ( n . ) 1. எழும்புகை ; rising . 2 . 
பார்க்க ; see eppoludum . " எப்போது மீதேசொல் லென் நிமிர்த்துதல் ; straightening 
னெஞ்சே ( திவ்.இயற்.பெரியதிருவ .87 ) . 

ம. எம்பேறு . 
ம . எப்போதும் . 

[ எ– எம்பு ( சு.வி .81 ) . ] 
( எ + பொழுது + உம் . பொழுது – போது . ) 

எம்புகம் embugam பெ . ( n . ) நிலக்கடம்பு பார்க்க ; see 
எப்போதைக்கும் e - p -pidaikkum, கு.வி.எ. ( adv .) எப் nila - k - kadambu . 
பொழுதும் பார்க்க ; see eppoludum. 

( எம்பு – எம்புகம் . ) 
( எ + (( பொழுது ) பொழுதைக்கும் . பொழுது – போது . ) 

எம்புட்டு embuttu , பெ . ( n . ) எவ்வளவு ; how much . 
எப்போழ்து e - p - poldu, கு.வி.எ , ( adv .) எப்பொழுது 

எம்புட்டு திமிர் உனக்கு ( வட்.வழ.சொல்லக . ). 
பார்க்க ; see eppoludu . 

( எ + மட்டு - எம்மட்டு - எம்புட்டு ( கொ.வ.). இக்கொச்சை 
ம . எப்போள் . 

வழக்கு விலக்கத்தக்கது . ) 
( எ + ( பொழுது ) போழ்து . ) 

எம்பெருமாட்டி emperumatti, பெ . ( n . ) எங்கள் தலைவி ; 
எம் em , சு.பெ. (pron .) யாம் என்பதன் வேற்றுமையடி ; my leader (female ). “ எம்பெருமாட்டி யசோதாய் எழுந்தி 
the oblique of first pers.pl.pron . " yam ". 

ராய் " ( திருப்பாவை . ). 
ம . எம் . 

( எம் + பெருமாட்டி .] 
( ஏம் – எம் . ( சு.வி .88) . ] 

எம்பெருமான் em - peruman, பெ . ( n . ) 1. எம்பிரான் 
எம்பர் embar பெ . ( n . ) எவ்விடம் ; which place, where . 

பார்க்க ; see empiran . " எம்பெருமானே யெம்மை 

யொளித்தியோ" (சீவக .294 ) . 2. என் தலைவன் ; my 
( எ - எம் – எம்பர் . ஒ.நோ ; இ . - இம்பர் . ) 

master , my lord . 3. கடவுள் ; God . 
எம்பரும் embar - um, கு.வி.எ , ( adv .) எவ்விடத்தும் ; 

ம. எம்பெருமான் . 
everywhere. “ வெம்பர லழுவத் தெம்பரு மின்மையின் " 
( பெருங் . நரவாண .2,13 ) . 

( எம் + பெருமான் . ) 

எம்பெருமான்வெட்டு emperuman - vettu , பெ : ( n . ) 
( எம் - எம்பர் + உம். ) 
எம்பி embi, பெ . ( n . ) என் தம்பி ; my younger brother . 

பழைய நாணயவகை (பணவிடு.134 ); ancient coin. 
" எம்பியை யீங்குப் பெற்றேன் " (சீவக .1760 ). 

( எம்பெருமான் + வெட்டு . ) 
( என் + பின் - எம்பின் – எம்பி . ] 

எம்பெருமானார் em - perumandir, பெ . ( n . ) இராமாநுசர் ; 

Ramanujacharya. " ஆளவந்தார்க் கன்பா மெம்பெரு 
எம்பிராட்டி ambiratt , பெ . ( n . ) எங்கள் தலைவி ; our 

மானார்க்கு " ( அஷ்டப்.ஊசல் . 18 ) . 
lady. “ எம்பிராட்டி திருவடிமேற் பொன்னஞ்சிலம்பில் " 
( திருவாச.திருவெம் .16 ) . 

( எம் + பெருமான் + ஆர் . ) 


எம்போகி 


238 


எமரன் 


world .. " எம்மை யுலகத்தும் யான்காணேன் " 
எம் போகி ampogi, பெ . ( n . ) ஏதிலி , புகலிலி , பிறநாட் 

டான் ; refugee , foreigner, destitute . ஏழை எம்போகி? ( நாலடி . 132 ) . 
இனிமே வாழ முடியாது ( வட்.வழ. சொல்லக . ). 

( எம் + ஐ . ஐ = வேற்றுமை உருபு .) 
( ஏமம் + போக்கி - ஏமம்போக்கி - ஏம்போகி - எம்போகி . 

எம்மை . em - m - ai, பெ . ( n . ) 1. எந்தலைவன் ; our lord , 
ஏமம்போகி = பாதுகாப்பு இழந்தவன் . ] 

our master . " நிறையெம்மை " ( அறநெறிச் .206 ) . 
எம்மட்டு emmatu, கு.வி.எ . ( adv . ) 1. எவ்வளவு ; how 2. எங்களை; us . ( ஆ . அக . ) ( செ . அக . ) . 
much. 2. எம்மாத்திரம் ; how far. ( ஆ . அக.). 

[ எம் + ஐ . ஐ = தலைவன் . ] 
[ எம் + மட்டு . மா = மாத்திரை. மா - மாத்து - மாட்டு - 

எம்மையும் emmaiyum, பெ . ( n . ) 1. எங்களையும் ; 
மட்டு = அளவு . ) 

including us . 2. எப் பிறப்பும் ; all births . 
எம்மனை m - m - anal, பெ . ( n .) எம் அன்னை , எம் 

( எம் + ஐ + உம் . ] 
தாய் ; our mother . தீம்பாலூட்டு மெம்மனை வாராள் 

எம்மையோர் emmaiyor, பெ . ( n . ) எம்மவர் ; our party , 
( பெருங் .உஞ்சைக் 33,169) 

those connected with us . எம்மையோ ரனைவரும் " 
( எம் + அன்னை - எம்மன்னை - எம்மனை. ) 

( கம்பரா. சடாயுவுயிர். 48 ) . 
எம்மனோர் em - m - anor , பெ . ( n . ) 1. எம்மை யொத்தவர்;. 

[ எம் + அவர் எம்மவர் - எம்மவோர் - எம்மையோர் 
those like ourselves , our party . எம்மனோரிவட் பிறவ 

( ஈற்றுத் திரிபு ) . ) 
லர்மாதோ" ( புறநா. 210 ) . 2. நாங்கள் ; we . மம்மர் 

எம்மோர் emmir , பெ . ( n . ) எம்முடையவர் ; my fellows , 
நெஞ்சத் தெம்மனோர்க் கொருதலை " ( புறநா .53) . 

our friends. 
( எம் + அன்னோர். அன்னோர் அனோர் . ] 

( எம் + அவர் - எம்மவர் - எம்மோர். ) 
எம்மாத்திரம் emmatiram , கு.வி.எ. ( adv . ) எவ்வளவு; எம்மோன் emmon , பெ . ( n . ) எம்முடைய தலைவன்; 
how much , 

our master . எம்மோன் ... 

குறவர் பெருமகன் , " 
( எம் + மாத்திரம் . ] 

( புறநா . 157 ) . 
எம்மாதிரி emmadiri, பெ . ( n. ) எதுபோல் ; of which 
ம . எம்மோன் . 
kind . 

( எம் + 

+ அவன் - எம்மவன் – எம்மோன் . ) 
ம . எம்மாதிரி . 

எமகாதகன் ema - kadagan, பெ . ( n . ) பெருந்திறல் 
( எம் + ( மாத்திரி ) மாதிரி . மாதிரி = அளவினது , அளவால் படைத்தவன் ; stalwart, astute man , scheming person , 
ஒத்திருப்பது . ) 

able even to kill yama . 
எம்மான் em - man , பெ . (n.) என் மகன் ; my son . ( எமன் + காதகன் . காதுதல் = பொருதல் , சினத்தல் . காதுகன் 
" எம்மானே தோன்றினா யென்னை யொளித்தியோ " 

– காதகன் . ) 
( சீவக. 1801 ). 

" எமதருமன் emadaruman, பெ . ( n. ) இயமன் ; Yama , 
[ எம் + மகன் - எம்மக்ன் - எம்மான்.) 

in his office as judge of souls . எமதருமனும் பகடுமேய்க் 
எம்மான் . am - man, பெ . (n.) 1. எம் இறைவன் ; our 

கியாய் " ( தாயு .சிற்சு. 10) . 
lord . எந்தையே யெம்மானே யென்றென் றேங்கி " ( எமன் + தருமன் . Skt. dharma > த . தருமம் . ) 
( தாயு.ஆகார 6 ) . 2. எம் தந்தை ; our father. எம்மா எமர் emar , பெ . ( n . ) எம்மவர் , எமது சுற்றத்தார் ; our 
னெம்மனை யென்றனக் கெட்டனைச் சார்வாகார் "" 

relatives ;; 
( தேவா. 322,3 ) . 

friends . “ எமரேழெழு பிறப்பும் 

( திவ் .திருவாய் .2,7,1 ) . 
ம . எம்மான் . 

( எம் + அவர் - எம்மவர் – எமர் . ) 
(எம் + பெருமான் - எம்பெருமான் – எம்பிரான் – எம்மான் எமரங்கள் emaraigal, பெ . ( n . ) எமர் பார்க்க ; see emar . 
( தொகுத்தல் திரிபு ) .] 

. 

" இற்பூட்டிப் போயினா ரெமரங்கள் . ( திருவிளை . 
எம்முன் em - mup , பெ . ( n . ) என் தமையன் ; my elder விருத்தகு 20 ) . 
brother . 

" எம்முன் யாண்டையான் ( கம்பரா. 
பள்ளி.89) . 

( எமர் - எமரம் + கள்.) 
( என் + முன் - எம்முன் . ] 

எமரன் emaran , பெ . ( n . ) எமன் பார்க்க ; see eman 

எமர னாயி னிறை கொடுத் தகல்க ( பெருங் .உஞ் 
எம்மை emmai, பெ . ( n . ) 1 , எப்பிறப்பு; which birth , 

சைக் . 37,201 ) . 
in metempsychosis . " எம்மைக் கிதமாகவிஃ தெண்ணி 
னை " ( கம்பரா.சடாயுவுயிர் .99 ). 2. எவ்வுலகம் ; what 

( இயமன் – எம்ன் + அரசன் - எமராசன் – எமரன் . ] 


our 


எமராசன் 


239 


எய்ப்பாடி 


எமராசன் ema - rasan , பெ . ( n . ) எமன் பார்க்க ; see எய் - த்தல் ey-, 1.செ.கு.வி. (v.i.) காலூன்றி நிற்கும்படி 
eman. 

நீர் ஆழமில்லாதிருத்தல் ; to be within one s depth . 
( எமன் + அரசன் - எமனரசன் – எமராசன் . ) 

( எள் - எய். எள் = எளிமையாதல் . ] 
எமன் eman, பெ . ( n. ) எம்மைச் சேர்ந்தவன் (நன் .275, | எய் - த்தல் ey-, 1.செ.கு.வி. ( v.i. ) 1. இளைத்தல் ; to 
மயிலை ) ; he who is one of us ; he who is for us . grow weary by exertion ; to fail on strength as in battle ; 
( எம் + அவன் - எம்மவன் எம்மன் - எமன் . ] 

to flag as from want of food . “ எய்த்த மெய்யெ னெய்யே 

னாகி ( பொருந .68 ). 2. மெய் வருந்துதல் ; to take 
எமன் eman, பெ . ( n . ) இறப்புக் கடவுள் : Yama , god pains , exert onself. எய்யாமை யெல்லா வறமுந் தரும் " 
of death . 

( குறள் .296 ) . 3. குறைவுறுதல் ; to be deficient. எய்த் 
ம . எமன் . 

தெழு பிறையினை வளைவின் றாகநேர் வைத்துளதெ 
– இயமன் – ஏமன் – எமன் . இய = செலுத்துதல் , 

னின் " ( இரகு.யாகப் .8 ). 1.செ.குன்றாவி . ( v.t.) அறி 
கடவுதல் , இயமன் = ஊழின் வண்ணம் செலுத்துபவன். 

தல் ; to know , understand . நொந்தவென் றெய்த்தடிச் 
உயிர்களைப் பற்றிச் செல்பவன். ) 

சிலம்பிரங்கும் . " ( சீவக .2683 ) . 2. மெலிதல் ; to grow 

weak and thin for want of food . 
எமி emi, பெ . ( n . ) தனிமை ; solitude. எமியேந்துணிந்த 
வேமஞ்சா லருவினை ( குறிஞ்சிப் .32 ) . 

( இள் - இளை– எய் – எய்த்தல் . ( வே.க .21,53 ) . ] 
[ எம் – எமி = யான் மட்டும் தனித்திருக்கும் நிலை . என் – 

எய்த eyda, கு.வி.எ. ( adv.) 1. நன்குபொருந்த ; carefully , 
எம் – எமி . ) 

well, adequately. எனநினைத் தெய்த நோக்கி " ( கம்பரா . 

உருக்கா .28 ) . 2. நிரம்ப ; very much , abundantly , 
எமி ? emi, பெ . ( n . ) கூடியிருப்போன் ( திவா . ); one 

profusely. “ எய்த ... தம்மைப் புகழ்தல் ( பழ .65) .. 
in company with others . எமியை யிருந்தர சாள்வது 
கண்டவென் கண்க ளினைந்தழியத் தமியை யிருந்தா 

[ இய் – இயை – இயைத – எய்த . ] 
னை (தணிகைப்பு .சீபரி.563 ) . 

எய்து -தல் eydu-, 10.செ.கு.வி. ( v.i.) 1. அணுகுதல் ; 

to approach . நெடியோ யெய்த வந்தனம் " ( புறநா .10 ) . 
( அம் - அமி – எமி = கூடியிருத்தல் . அம்முதல் = கூடுதல் . ) 

2. அடைதல் ; to obtain , attain . " ஏமவைக லெய்தின்றா 
எமுனை emunai, பெ . ( n . ) யமுனை யாறு ; river Jamna. 

லுலகே ( குறுந்.கடவுள் . வாழ்த்து . ) . 3. சேர்தல் ; to 
“ சாலுமயத் தெமுனை " ( தணிகைப்பு.அகத் .489 ). 

reach, as a place. “ தூநிறக் கங்கையாள் சூழலெய்தினான் " , 
எய் - தல் ey , 1.செ.குன்றாவி . (v.t.) அம்பெய்தல் ; to 

( பாரத.குருகுல .34 ). 4. பணிதல் ; reverse , surrender. 
discharge arrows . மின்னுங் கணையா லிவனெய்திட " 

“ இளங்கொடியே யெய்தும் " ( தஞ்சையா .386 ). 5 . 
( பாரத.சம்பவ .49 ). 

நீங்குதல் ; to leave, depart . " எய்த லில்லாத் திருவின் " 

(தஞ்சைவா .386 ) . - 10.செ.கு.வி. (v.i. ) 1. பொருந்து 
ம . எய்யுக ; க . ஏய் , எசெ , இசு , எச்செ , எசு ; கோத . எய் , 

தல் ; to be adapted , be suitable. காலத்தோடெய்த 
இய் , இசிவ் , இச் ; துட . எவ் ; து . எய்யுளி , ஈபுளி; தெ . ஏயு , 

வுணர்ந்து செயல் " ( குறள் .516 ). 2. நிகழ்தல் , தேர்தல் ; 
எகுசு ; பர் . எய் , எய்க் ; கோண் . எகனா ; குரு . இன்சனி ; 
மால் . இன்கெ. 

to happen , occur . எட்டி குமர னெய்திய துரைப்போன் 

( மணி .4,64 ) . 3. உண்டாதல் ; to appear , become , 
( இய் - எய் - எய - தல் , ( வே.க .52,53 ) . ) 

crop up . மாசெனக் கெய்தவும் " ( கம்பரா.சிறப் .6 ) . 4 . 
எய 

ey, பெ . ( n . ) முள்ளம்பன்றி ; porcupine . எய்ம்முள் போதியதாதல் , to be sufficient, adequate. “ சுனைவாய்ச் 
ளன்ன பரூஉமயிர் ( நற் .98 ) . 

சிறுநீரை யெய்தாதென் றெண்ணி " ( ஐந்.ஐம் .38 ) . 
ம . , க . எய் ; து . எயி ; தெ . ஏது . 

ம . எய்துக ; க . அய்து ; துட . இச் . குட . எத்த ; து . எத்தாவுணி , 

எத்தாடுனி ; தெ . எயிது , எது ; கொலா . எந்த் ; பர் . ஏத் , ஏய் , 
( எய் = முள் , முள்ளுடைய பன்றி . ) 

எயிபிப் ; கோண் . எனாவா ; கூ . எப் ; குவி . எசலி . 
எய் ey , பெ . ( n . ) 1. அம்பு ; arrow . “ இவளாகத் தெய்யே 

எய்து – எய்துதல் . ] 
றுண்டவாறெவன் (திருவிளை.பழியஞ்.24 ). 2 . 
வேடன் ; hunter. 3. வேடர்குலம் ; hunters community . | எய்ப்பன்றி ey -p- panri 

, பெ .(n.) முள்ளம்பன்றி ; porcu 

pine. எய்ப்பன்றி முதுகுபோலும் ( பெரும்பாண் .88, 
[ இல் இய் – எய் . எய் = முள் , அம்பு , அம்பினையுடைய 

உரை . ). 
வேடன் , வேடகுலம் . இச்சொல் எய் – எயது - 

தெ . எதுபந்தி ; து . எலிபஞ்சி ; ம. எய்பன்னி ; க . ஏது கந்தி ; 
எனத்திரிந்து வடபுலத்து மன்னர் மரபைக் குறித்த சொல்லா 

குட . எப்பந்தி ; பட . இப்பந்தி . 
எய் 

( இல் – இய் – எய் + பன்றி . எய் = முள் . ) 
ey, பெ . ( n . ) வறுமை ; poverty. " எய்யுரையான் " 
( ஏலா .33 ) . 

எய்ப்பாடி eyppadli, பெ . ( n . ) வேடரூர் ; hunter s village. 
( எள் எளிமை , வறுமை . எள் - எய் . ) 

( எய் + பாடி . ) 


- எய் 


யிற்று . ) 


எய்ப்பில்வைப்பு 


240 


எரங்காடு 


அனை 


எய்ப்பில்வைப்பு eyppil - vaippu, பெ . ( n . ) தான் தளர்ந் எயிற்றி eyim , பெ . ( n . ) எயினக்குடிப் பெண் ; woman 

of the Eyin caste. “ கருங்க ணெயிற்றி " ( புறநா .181 ) . 
தும் பிறரைத் தாங்குவது ( யாழ் . அக . ) ; that which , 
though itself feeble, is a source of strength and support 

( எயிள் + தி - எயிற்றி . ) 
to other things . 

எயிற்றியர் eyiriyar , பெ . ( n . ) எயிற்றி பார்க்க ; see 
[ எய்ப்பில் + வைப்பு . ) 

eyini. 
எய்ப்பினில் வைப்பு eyppipil- vaippu, பெ . ( n . ) எய்ப்பில் எயிற்றுப்புண் eyinuppun , பெ . ( n . ) பல்லீற்றி லுண்டா 

வைப்பு பார்க்க ; see eyppil- vaippu. “ நல்லடியார் மனத் கும் புண் ; sore of the gum as the result of an abscess 
தெய்ப்பினில் வைப்பை " ( தேவா .818,2 ). 

or an ulcer - gum - boil . ( சா . அக.) . 
( எய்ப்பு + இன் + இல் + வைப்பு . ) 

( எயிறு + புண் . ) 
எய்ப்பு eyppu , பெ . ( n .) 1. இளைப்பு : weariness , languor . | எயிறலை - த்தல் eyir -alai , 4.செ.கு.வி. ( v.i. ) சினத்தாற் 

" எய்ப்பானார்க் கின்புறு தேனளித்து " ( தேவா. 189,3 ) . பல்லைக் கடித்தல் ; to gnash the teeth in anger. 
2. வறுமைக்காலம் ; time of adversity. “ எய்ப்பினில் ஆவனகூறி னெயிறலைப்பான் ( நீதிநெறி .3 ). 
வைப்பென்பது ( பழ .358 ) . 3. தளர்ச்சி ; weakness . 

( எயிறு + அலை . ) 
( எய் – எய்ப்பு . ) 

எயிறு eyiru, பெ . ( n . ) 1. பல் ; tooth . “ முல்லையலைக்கு 
எய்ப்போத்து ey - p - poittu , பெ . ( n . ) ஆண்முள்ளம்பன்றி ; மெயிற்றாய் (நாலடி .287 ). 2. பல்லின் விளிம்பு 
male porcupine . " கற்கந்தும் எய்ப்போத்தும் .... 

( பிங் . ) ; the gums . 3. யானை , காட்டுப் பன்றிகளின் 
யார் " (இறை .2 ,உரை, பக் .27 ) . 

வாய்க்கோடு ; tusk of the elephant, or the wild hog , 

“ கேழலா யிளையெனுந் திருவினை யேந்தி 
(எய் + போத்து . ) 

னானரோ .... ஓரெயிற்றினுள் ( கம்பரா.கிளை .119 ). 
எய்ம்மான் ey - m - man, பெ . ( n . ) எய்ப்பன்றி ; porcupine. 

ம . எயிறு , எகிறு; பட . எமறு ; தெ . இகறு , சிகுறு . 
எயினர் தந்த வெய்ம்மா னெறிதசை " ( புறநா.177,13 ). 

(எய் = குத்துதல் , பிளத்தல் , கடித்தல் . எய் - எயிறு . ) 
( எய் + மான் . மா = விலங்கு . ன் சொல்லாக்க ஈறு . ) 

எயிறுதின் ( னு ) -தல் eyiru - tin-, 13.செ.கு.வி. ( v.i. ) 
எய்யாமை eyyamai , பெ . ( n . ) அறியாமை ( தொல் . வெகுளியால் பல்லைக் கடித்தல் ; to gnash the teeth 
சொல் .342 ); ignorance. 

in anger . " எயிறுதின்று வைது " ( பாரத . நிவாத .115 ) . 
[ இய் – எய் - எய்யாமை ( வே.க .53 ) . ] 

( எயிறு + தின் . ) 
எயம் eyam , பெ . ( n . ) ஏலம் ; cardamom . ( சா.அக. ). 

எயின் eyin, பெ . ( n . ) வேடர்குலம் ; hunting tribe of 

the desert tract. " எயினிடு கடனிது " (சிலப்.12.பா 
( ஏலம் – ஏயம் – எயம் ( கொ.வ.) .] 

டல் .18 , அணிமுடி ) . 
எயில் eyil, பெ . ( n . ) 1. மதில்; fortress , wall , fortification . 

(எய் எய்நன் - எயினன் + எயின் எயின் குடியினர் . 
" திருந்தெயிற் குடபாற் சிறுபுழை போகி ( மணி .6,22 ) . 

எயினர் - ஏனர் – ஏனாதியர் என ஆந்திரத்திலும் , ஜெயின் 
2. ஊர், நகரம் (திவா . ); town , city . 

என வடபுலத்திலும் குடிப்பெயர் திரிபுற்றனர் என்பர் . ) 
ம . எயில் . 

எயின்சேரி eyin - ceri, பெ . ( n. ) வேட்டுவர் ஊர் ; village 
( எய் + இல் . எய்யும் ஏப்புழைகள் உள்ள இருப்பிடம் . எய் inhabited by the hunting tribes. " T0416oCorful OTOT 
எய்தல் . இல் = இருப்பிடம் . ) 

மாதர் " ( கந்தபு.வள்ளி.28 ) . 
எயில்காத்தல் eyil - kattal, பெ . ( n . ) அகத்தோன் உள்ளி ( எயின் + சேரி . ) 

ருந்து கோட்டையைக் காத்து நிற்றலைக் கூறும் எயினச் சேரி eyina - c - cer, பெ . ( n . ) எயின்சேரி பார்க்க 
புறத்துறை ( தொல் . பொருள் . 67 ,உரை .) ; theme which 

( நன் .212 , விருத் . ) ; see eyin - ceri. 
treats of the defence ofa fortress by its owner . ( செ.அக. ). 

( எயின் + அ + சேரி . ) 
( எயில் + காத்தல் . ] 

எயினன் eyinan , பெ . ( n . ) வேடன் ; hunter , inhabitant 
எயிற்றம்பு eyirambu , பெ . ( n. ) அலகம்பு ; arrow tipped of the desert tract. “ கொடுவிலெயினர் குறும்பில் 
with a spear - head. " எயிற்றம்பு மூழ்கலின் (சீவக . 780 ) . ( பெரும்பாண் .129). 
( எயிறு + அம்பு . / 

( எய் + நன் - எய்நன் – எயினன் ( வே.க .53) . ) 
எயிற்றழற்சி eyigalarci, பெ . ( n. ) பல்லுக் கேற்படும் எரங்காடு erai - kadu , பெ . ( n. ) பாழ்நிலம் ( இ.வ. ) ; 
நோய் ; inflammation of a tooth - Odontitis . ( சா.அக. ) . 

barren land . 
( எயிறு + அழற்சி . ) 

( எல் - எரு + எரி = எரிநிறம் , சிவப்பு . எரி + அம் + காடு 

எரங்காடு , எரி = செந்நிலப்பாங்கான மேட்டுக்கரம்பு . ) 


- 


எரங்காடு 


241 


எரிகள் 


ம. எரி . 


எரங்காடு ’ eran - kadu , பெ . ( n . ) பருத்தி விளைதற்குரிய brimstone . " பூதமெரியேல மிலவம் " ( தைலவ.தைல . 
செழித்த புன்செய் நிலம் ; fertile land of red loam 

135 ) . 9 . விடையோரை ( பரிபா .11,2 ,உரை . ); 
soil, fertile black cotton soil . 

taurus of the Zodiac. 
( எல் - எரு + அம் - எருவம் = செந்நிலம் . எருவம் + காடு 

ம . , து . எரி . 
( வே.க .60 ) . ] 

( எல் – எரி ( செல்வி .77 , திசம் .178 ). ] 
எரல் eral, பெ . ( n . ) கடற்சிப்பி ; sea - shell. ( சா.அக. ) . 

எரி eri, பெ . ( n . ) 1. சிவப்புநிறம் ; red colour . 2 . 
( ஈரல் – ஏரல் ( பிளவுண்டது ) . ) 

சிவப்பு நிறமுள்ள பொருள் ; anything red in colour . 
எரி - தல் eri-, 4.செ.கு.வி. ( v.i.) 1. தீமூளல் , சொலித் 
தல் ; to flame, ignite. “ எரியுந் தீயோடு " ( தில் திரு எரி 5 el, பெ. (n . ) 1. வால் நாண்மீன் வகை (புறநா .395 ); 

[ எல் + எரி . ) 
வாய் .3,6,5 ) . 2. ஒளிர்தல் ; to glow , shine. " எரியுஞ் 
செம்பொன் மணிமுடி " ( சூளா.மந்தி .6 ). 3. எரிச்ச comet . 2. கொடிவேலி ( பச்.மூ. ) ; Ceylon leadwort. 3 . 
லுண்டாதல் ; to burn , as a sore, as fever , to smart; 

தீக்கடைகோல் ; " சமிதையுடன் மேலெரிகொண்டு " 
to suffer pain ; to feel pangs, as the stomach from hunger. 

( பெரியபு.சண் .27 ); fire - drill. 
கண்ணெரிகின்றது ( உ.வ. ) . 4. பொறாமை கொள்ளு 
தல் ; to be envious, jealous . அவனைப் பார்த்து இவன் 

( எல் - எரி . ) 
வயிறு எரிகிறான் ( உ.வ. ) . 5. மனம் வருந்துதல்; to 
experience a painful emotion . அதைப் பார்க்கும்போது | எரிக்கொடி eri-k- kodi, பெ . ( n .) நெருப்பின் கொழுந்து , 
மனம் எரிகிறது . 6. சினம் கொள்ளுதல் ; to be angry , flame of fire . " எரிக்கொடிக் கவைஇய செவ்வரை 
indignant. எரிந்து விழாதே ( உ.வ. ) . 7. முதிர்தல் ; to போல " ( ஐங்குறு .353 ) . 
become old . “ எரிகின்ற மூப்பினாலும் " ( கம்பரா . ( எரி + கொடி . ) 
மருத்து .17 ) . 8. மிகுதல் ; to go on increasing. 

எரிகடுப்பு erikaduppu, பெ . ( n .) எரிச்சலை யுண்டாக்கு 
ம . எரி ; க . உரி ; குட . எரி ; து . எரி ; தெ . ஏர்பு ; கோண் . 

மோர் வகை வலி ; pain marked by burning sensation ; 
அர்சி , எரக ( சுரம் ) ; கூ , ஏர்ப . 

irritation . 
[ உல் - அல் – எல் – எரி . உல் = வெப்பம் , சூடு , நெருப்பு. 

( எரி + கடுப்பு . ) 
எரிதல் = தீ உண்டாதல் , அழல் மண்டுதல் . ) 
எரி - த்தல் eri , 4.செ.குன்றாவி . ( vt ) 1. தீயால் எரிகண் erikan பெ . (n.) 1. நச்சுக்கண் ; evil eye . 2 . 
வெந்தழியச் செய்தல் ; to burn , consume by fire , scorch . 

எரிச்சலை யுண்டாக்கு மோர் வகைக் கண்ணோய் ; 
“ புரமூன் றெரித்தவா " ( திருவாச .13,6 ) . 2. விளக்கு , 

eye disease accompanied by burning sensation . 3 . 

தீக்கண் ; fiery eye . ( of Siva ). ( சேரநா . ) . 
பந்தம் முதலியன எரிதல் ; to keep burning, as a 
lamp 

torch .. “ வீட்டுக்கெரித்த விளக்கு " ம . எரி கண்ணு ; க . உரிகண் . 
( தமிழ்நா .237 ) . 3. மருந்து முதலியன புடமிடுதல் ; 

( எரி + கண் . ] 
to sublimate, calcine, as metals ; to reduce to powder 
by fire for making medicine . எரிமருந்து ( இ.வ. ) . 4. | எரிகதிர் eri- kadir, பெ . ( n .) 1. கதிரவன் ( திவா . ) ; Sun. 
அழற்றுதல் ; to inflame , as a sore ; to cause to burn , 

2. செங்கதிர்; red rays of the Sun. 
as poison . அந்த மருந்து உடம்பை எரிக்கிறது . 5 . ( எரி + கதிர் . ) 
செரிக்கச் செய்தல் ; to digest. இந்த மருந்து உண்டதை | எரிகரும்பு eri -karumbu , பெ . 

எரிகரும்பு eri-karumbu , பெ . ( n . ) அடுப்புவிற்கு ; 
யெல்லாம் எரிக்கும் . ( உ.வ. ) . 

firewood , " எங்கள் மடத்துக் கெரிகரும்புகொள்வது " 
தெ . எரியின்சு ; ம . எரி ; க . உரிசு . 

( தனிப்பா .1,76,149 ) . 
( எல் – எரி – எரி - த்தல் . ) 

( எரி + கரும்பு . ] 
er , பெ . ( n . ) 1. ஒளிர்வழி ; glowing light, brightness . 

எரிகல் erikal, பெ . ( n .) 1. கந்தகம் ; brim stone . 2 . 
“ எரிகொள் செந்நாயிறு " . ( திவ்.இயற்.திருவிருத் .82 ). 

எரியுந் தன்மையுள்ள ஒருவகைக்கல் ; stone with 
2 , நெருப்பு ; fire . " எரியாற் சுடப்படினும் " ( குறள் .896 ) . 

exordinary qualities. 
3. நெருப்புக்கடவுள்; agni, god of fire . “ காவக மெரிக்கு 
நல்கிய..... சிலையினான் ( பாகவத .1,6,22 ) . ( எரி + கல் . ) 
4. அளறு ( திவா . ); hell. 5. மூன்றாம் நாண் மீன் , எரிகள் erikal, பெ . ( n .) 1. எரிச்சல் உண்டாக்கும் கள் , 
ஆரல் ( கார்த்திகை) ; third naksatra . எரிசடை 

மிகவும் புளித்த கள் ; fermented toddy . 
யெழில்வேழம் " ( பரிபா .11,2 ) . 6. ஏழாவது நாண் 
( புனர்பூசம் . ) 

ம . எரிகள்ளு. 

( பிங் . ) ; seventh 
naksatra. 7. பதினெட்டாவது நாண் மீன் , தழல் ( எரி + கள் . ) 
( கேட்டை .) ( பிங் . ) ; 18th naksatra. 8. கந்தகம் ; sulphur , 


or 


எரி 


மீன் , கழை 


எரிபுழுகு 


242 


எரிகனல் 


எரிகனல் erikanal, பெ . ( n . ) தீக்கனல் ; glowing coal, | எரிதூவு - தல் eri -tivu- , 5.செ.கு.வி. (v.i.) தீப்பற்றுதல் ; 

to take fire . ஒக்க முப்புர மோங்கெரி தூவ ” ( தேவா , 
burning splinter, fire brana . ( சேரநா . ). 

485,5 ) . ( செ . அக . ) . 
ம . எரிகனல் ; க . உரிகெண்டெ . 

( எரி + தூவு .] 
( எரி + கனல் . ] 
எரிகுஞ்சி eri - kurji, பெ . ( n . ) செம்மயிர் ( வின் . ) ; red | எரிந்துவிழு - தல் erindu - vi [u-, 2.செ.கு.வி. ( v.i. ) 1 . 
hair, of the colour of red flame. 

சீற்றம் காட்டுதல் ; to wax hot and burst into a temper. 

2. சினந்து பேசுதல் ; to talk angrily , fall foul of. 
[ எரி + குஞ்சி . ] 

( செ . அக .) . 
எரிகுடல் eri - kucal, பெ . ( n . ) மிகுபசி ( யாழ்ப் .) canine 
appetite, morbidly voracious appetite. 

( எரி – எரிந்து + விழு . ] 
ம . எரிகுடல் . 

எரிநகை eri- nagal, பெ . { n . ) வெட்சிமலர் ; name of 

the ixora flower . “ எரிநகை யிடையிடு பிழைத்த 
( எரி + குடல் . ) 

நறுந்தார் ( பரிபா. 13,59) . ( செ.அக. ). 
எரிகுடலன் eir -kudalan, பெ . ( n . ) மிக்க பசியையுடைய 

வன் ( யாழ்ப் . ); he who is always craving for food . எரிநாள் eri-nil , பெ . ( n . ) ஆரல் நாண்மீன் ( கார்த்திகை 
( எரி + குடல் + அன் . ) 

நட்சத்திரம் ) . ( பிங் . ) ; third naksatra. ( செ.அக. ). 
எரிகொள்ளி eri- kolli, பெ . ( n . ) கடைக்கொள்ளி ; [ எரி + நாள் . நாள் = நாண்மீன் . ] 
firebrand : எரிகொள்ளி எரிந்துவீழவும் ( புறநா .41 , | எரிநோய் eri - noy, பெ . ( n . ) ஆட்டுநோய்வகை ( M.cm.D. 
உரை . ) . ( செ.அக. ). 

( 1887 ) , 249 ) ; contagious disease of sheep . ( செ.அக. ) . 
ம . எரிகொள்ளி . 

( எரி + நோய் . ) 
எரிச்சல் ericcal, பெ . ( n . ) 1 , எரிக்கை ; burning , heating 

செத்தை எரிச்சலுக்குதவும் (உ.வ.). 2. அழற்சி ; burning எரிப்பு erippu, பெ . (n.) 1. எரிக்கை ; burning. 2. கார்ப்புச் 
sensation . கண்ணெரிச்சல் . 3. உறைப்பு (வின் . ); acridity, 

சுவை ; pungency . 3. பொறாமை ; envy , jealousy . 4 . 

நெஞ்செரிப்பு ( w. ); burning sensation in the throat 
pungency , as of some kind of fruits. 4. சினம் ; anger , 

( செ . அக .) . 
fury . அயோக்கியனைக் கண்டால் அவனுக்கு எரிச்சல் 
அதிகம் . 5. பொறாமை ; envy . jealousy . “ மனத்தெரிச்ச [ எரி - எரிப்பு . ] 
லாலே " (இராம.நா.அயோத் .5 ). 7. பெருங்காயம் ; எரிப்புமா erippu - ma, பெ . ( n . ) உறைப்புள்ள ஒரு வகை 
asafoetida. 8. வேகை ; boiling. 9. வெறுப்பு ; disgust . 

மாம்பழம் ( இ.வ. ) ; a variety of mango that is pungent 
ம . எரிச்சல் ; குட . எரிவி ; தெ . ஏர்பு . 

to the taste . 
எரி - எரிச்சல் 

ம . எரிநாடன் . 
எரிச்சற்படு - தல் ericcar - padu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 

( எரி – எரிப்பு + மா . ] 
பொறாமைப்படுதல் ; to be envious, jealous. 
( எரிச்சல் + படு . ] 

எரிப்புறம் eri - p - puram , பெ . ( n . ) நிரயம் ( வின் . ) ; hell. 
எரிசினக்கொற்றவை ericina- k-koravai , பெ . ( n . ) 

( எரி + புறம் . ] 
கடுஞ்சீற்றமுடைய காளி ; Durga, goddess of rage. எரிப்பூ er - p - pu , பெ . ( n . ) எரிபோலும் நிறமுள்ள பூ ; 
( எரி + சினம் + கொற்றவை .) 

flower that has the hue of fire. எரிப்பூம் பழனம் " 
எரிசினக் கொற்றவை என்னும் பெயரை வடமொழியாளர் 

( புறநா .249 ) . 
ரௌத்ர துர்காதேவி என மொழி பெயர்த்துக் கொண்டனர் . 
எரிசினம் cricinam, பெ . ( n. ) கடுஞ்சீற்றம் ; rage, fury . எரிபிடாரி eri - picari, பெ . ( n . ) 1. கடுஞ்சினமுடைய 
( எரி + சினம் . ] 

காளி தெய்வம் , கொற்றவை ; enraged , furious female 
எரிசுடர் eri - sudar , பெ . ( n. ) 1. சொலிக்கும் நெருப்பு ; 

goddess . 2. எரிச்சலுடையவள்; peevish, fretful woman , 
fire which has burst out into fiames . - கு . வி.எ . ( adv. ) 

spoken disparagingly. 
மிக்கவொளி, immense illumination . " பருமணியெரி ( எரி + பிடாரி . பிடாரி = கொல்பவள் . ) 
சுடர் பரப்பி " ( கந்தபு.நகரழி .37 ) . 3. விளக்கு ; lamp , 

எரிபுழுகு eripulugu , பெ . ( n . ) நறுமணப் பொருள் 
( எரி + சுடர் . ) 

(சவ்வாது .); substance taken from the anal glands 
எரிசுரை erisurai, பெ . ( n. ) சூடான சாராயம் ; ardent of the civet - cats , it is a perfume . ( சா . அக .) . 
spirit. ( சா . அக.) . 

( எரி புழுகு . இது இக்காலத்தில் 

புனுகு 
( எரி - சுரை . ] 

வழங்கப்படுகிறது . ) 


( எல் - 


( எரி + பூ . ] 


எனன 


எரிபுளி 


243 


எரியெண்ணெய் 


எரிபுளி err - puli, பெ . ( n . ) கூட்டுக்கறிவகை ( இ.வ. ) ; are converted into a molten state called lava and thrown 

hot curry of which buttermilk is one of the incredients. out - volcano . 
ம . எரிபுளி . 

ம . எரிமலை . 
( எரி + புளி. உள் – புள் – புளி . ) 

( எரி + மலை . ) 
எரிபொத்து - தல் eri - pottu-, 10.செ.கு.வி. ( v.i.) அழல் எரியம்பு eriyambu , பெ . ( n . ) தீயுமிழும் அம்பு ; fiery 

மூட்டுதல் ; to ignite , light a flame . “ கனையெரி arrow . ( சேரநா . ) . 
பொத்தி " ( மணி .2,42 ) . 

ம . எரியம்பு . 
( எரி + பொத்து . பொல் – பொள் – பொய் - பொய்த்து 

( எரி + அம்பு - எரியம்பு . இதனை வடமொழியாளர் அக்கினி 
பொத்து = அடித்தல் , தேய்த்தல், கடைதல் . எரிபொத்துதல் 

யத்திரம் என்பர் . ) 
= தீ கடைதல் , எரிமூட்டுதல் .) 

எரியல் eriyal பெ . ( n .) 1. எரிவு ; burning. 2. ஒளிர்கை ; 
எரிபொழுது eri - poludu , பெ . ( n .) செவ்வானப்பொழுது ; 

shining. 3. எரிந்தது ( யாழ்ப் . ); that which is burnt, 
rosy sunset ( w . ). 

as charred food at the bottom of a vessel in cooking. 
( எரி + பொழுது . பொல் – பொழுது = ஒளியுள்ளது , இருள் 

( எரி - எரியல். ) 
விடிந்து புலரும் நேரம், ஒளி காணும் நேரம் . ) 
எரிபொறி eri -port, பெ . ( n ) 1. தீப்பொறி ; spark of | எரியாடி eri-y-adi,பெ . (n.) 1. அழலை யேந்தியாடுபவ 

னாகிய சிவன் ; Siva, who dances with flaming fire 
fire. 2. மிகுந்த சூடு ; scorching heat. ( சேரநா . ) . 

in hand . " எரியாடி தென்றில்லை " ( திருக்கோ .127 ) . 2 . 
ம . எரிபொரி . 

வற்றல் மிளகு ; pepper . ( சேரநா. ). 
( எரி + பொறி . ) 

ம. எரியாடி . 
எரிமணி eri- mani, பெ . ( n . ) ஒளிர்வுள்ள மணி ; sparkling ( எரி + ஆடி . ) 
jewel, bright gem . ( கூர்மபு.அட்டமூ .2 ). 

எரியாணிவெயில் eriyaniveyil, பெ . ( n . ) நெருப்புப் 
( எரி + மணி . ] 

போல் மிகு சூடாக இருக்கும் வெயில் ; burning or 
எரிமருந்தன் eri - marundan, பெ . ( n .) வெடிமருந்து 

scorching sunshine . ( சேரநா . ) . 
செய்பவன் ; manufacturer of gun powder . (Insc .). ம . எரியாணிவெயில் . 
( செ.அக.). 

( எரியாணி + வெயில் . எரியாணி = நெருப்பிலிட்ட இரும்பு 
( எரி + மருந்தன் . ) 
எரிமருந்து eri - marundu , பெ . ( n . ) 1. புடமிட் டெடுத்த எரியிடு - தல் eri-yidu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 1. எரியவைத் 

மருந்து ; calcined medicine . 2. உறைப்பான மருந்து ; தல் ; to cause to burn . 2. தீமூட்டுதல் ; to set fire. 
medicine pungent or corrosive . 3. அடுப்பிலிட்டு எரித்த 

( எரி + இடு . ) 
எண்ணெய் முதலிய மருந்துகள் ; medicated oils and 
medicines prepared by heating on an oven.4.செய்நஞ்சு; எரியீசல் eriyisal, பெ . (n.) ஒரு வகைச் சிறிய ஈ ; 

a kind of small fly . ( சேரநா . ). 
poisons or poisonous compounds. 5. உள்ளுக்குச் 
சாப்பிட அழற்சியையும் அல்லது வெளியிற் பூச 

ம . எரியீச்ச . 
எரிச்சலையும் உண்டாக்கும் மருந்து ; medicine cau ( எரி + ஈசல் . ] 
sing inflammation when taken internally or burning | எரியூட்டு - தல் eri- y- itu-, 5.செ.குன்றாவி . (v.t) தீக் 
sensation when applied externally. 6. வெடிமருந்து ; gun 

கொளுத்துதல் ; to set fire to , இலங்கை யெரியூட்டு 
powder . ( சா.அக. ). 

படலம் ( கம்பரா . ). 
( எரி + மருந்து . ) 

ம . எரியிக்குக . 
எரிமலர் er - malar , பெ . ( n . ) 1. முருக்குமலர் ; flower 

( எரி + ஊட்டு - தல் . ] 
of the Indian Coral - tree . " எரிமலர்ப் பவளச் செவ்வாய் 
(சீவக .662 ). 2. 

செந்தாமரை; red lotus . “ செல்வ எரியெண்ணெய் eriyenney, பெ . (n . ) 1. அடுப்பி 
னெரிமலர்ச் சேவடியை " (சீவக .2741 ) . 

லிட்டு எரித்துக் காய்ச்சி வடித்த மருந்தெண்ணெய் ; 

medicated oil prepared by boiling oil on an oven . 2 . 
ம. எரிமலர் . 

காய்ச்சிய எண்ணெய் ; heated oil. 3. எரிச்சலை 
( எரி + மலர் . ) 

யுண்டாக்குமோர் மருந்தெண்ணெய் ; medicated oil 
எரிமலை eri - malai, பெ . ( n . ) கல்லும் மண்ணும் causing irritation or burning sensation . 4. கரண்டியிலிட் 

கலந்துருகிப் பொங்கித் தீப்பற்றி எரியும் மலை ; டுக் காய்ச்சிச் சோற்றிலே ஊற்றும் முக்கூட்டெண் 
mountain with a burning hole in which stones and mud 

ணெய் ; mixture of ghee, castor oil and sesame oil, 


ஆணி . ) 


எருக்கழித்துக்கொடு -த்தல் 


எரியோம்பு - தல் 


244 


* 


burnt in a ladle and poured on food . ( செ.அக.) ம . எரு ; க . எருவு ; தெ . எருவு . 
( சா.அக. ). 

( இய - இயல் – எல் - எரு ( வெளிப்படுவது ) .] 

எருக்கங்கொழுக்கட்டை erukkaikolukkattai , பெ . ( n . ) 
ம . எரியெண்ண . 

பிசைந்த அரிசிமாவை மூன்று அங்குல நீளமாக 
( எரி + எண்ணெய் . ) 

அடைதட்டி , சருக்கரையும் திருகின தேங்காயும் 
எரியோம்பு - தல் eri- y - ombu-, 

7.செ.கு.வி. 

( v.j.) 

வெந்த பருப்பும் கலந்து அல்லது பயற்றை மட்டும் 
தீவேள்வி செய்தல் ; to make offerings in the consecra 

அதனுள் வைத்து மடித்து அவித்த ஓர் வகைப் 
ted fire. கற்றாங்கெரியோம்பி ( தேவா .1.1 ). 

பலகாரம் ; a pastry or tart, backed in steam . The 
( எரி + ஓம்பு . ) 

rice flour is doughed into a paste, pressed flat and then 
எரியோன் eriyon, பெ . ( n . ) தீக்கடவுள்; Agni the god expanded in to a thin sheet about three inches in diametre. 
of fire. ஒள்ளெரியோனு மொளித்தான் ( கம்பரா.இலங் Baked dholl or other grains mixed with cocoanut and 
கையெரி .64 ) . 

sugar is placed on it, covered and then steamed . 
( எரி -- எரியன் - எரியோன் . ) 

( எருக்கன் + கொழுக்கட்டை .) 
எரிவந்தம் erivandam , பெ . ( n . ) 1. எரிச்சல் ; burning | எருக்கங்கோல் erukkaikol, பெ . ( n . ) மருந்து அல்லது 

sensation . 2. எரிவு ; blistering heat . 3. எரிச்சலை மருந்துச் சரக்குகளை வறுப்பதற்காகப் பயன்படுத் 
யுண்டாக்குமோர் நோய் ; any disease such as carbuncle, தும் எருக்கஞ்செடியின் கொம்பு ; a twig of the madar 
biliousness etc. accompanied by burning sensation . 4 . plant used for roasting medicine or other drugs . 
சினம் ; anger , wrath , rage . ( செ.அக.) ( சா.அக. ) . ( சா.அக. ). 
(( எரிவருதல் – எரிவா - எரிவந்தம் . ] 

( எருக்கன் + கோல் . ) 
எரிவனம் eri -vanam , பெ . ( n . ) சுடுகாடு ; cremation | எருக்கட்டு - தல் eru - k - kattu , 5.செ.குன்றாவி . (v.t.) 1 . 
ground . ( திவா. ) 

கிடைவைத்தல் ; to fold sheep , herd cattle for manure , 

keep cattle penned in a field that they might manure 
( எரி + வனம் . ) 

it. 2. சாணஞ்சேர்த்தல் ( வின் . ) ; to collect dung . 
எரிவிழி - த்தல் eri -vili-, 4.செ.குன்றாவி . ( v.t ) சினந்து 
பார்த்தல் ; to glare at fiercely with blazing eyes . 

( எரு + கட்டு - தல் . ] 
“ தானவனை ..... அரியுருவமாகி யெரிவிழித்து" ( திவ் . | எருக்கட்டு eru - k - kattu , பெ . ( n . ) 1. உரத்திற்காகக் 
இயற் பெரியதிரும . 100 ) . 

கிடைவைக்கை ; folding of sheep and herding of cattle 
( எரி + விழி .) 

for manure . 2. கிடைவைத்த கொல்லை ; land thus 

manured . 3. எருக்களம் ; manure store, dung hill . 
எரிவிளக்குறு - த்தல் eri- vilakkuru- - 4.செ.குன்றாவி . 

( ஆ . அக . ) ( செ.அக.) . 
(v.t ) தலைவிளக் கெரித்துத் தண்டித்தல் ; to punish 
a condemned culprit by compelling him to go around 

( எரு + கட்டு . ) 
the town with a burning lamp over his head . எரிவிளக் எருக்கம் erukkam , பெ . (n.) எருக்கு பார்க்க ; see erukku. 
குறுக்கு நம்மை " ( சீவக . 1162 ) . 

( சா.அக.) . 
[ எரி + விளக்கு + உறு . ) 

எருக்கம்பஞ்சு erukkam - palju, பெ . ( n . ) எருக்கங்காய் 
எரிவு erivu , பெ . ( n. ) 1. எரிகை ; burning . 2. உடற் 

முற்றி வெடிப்பதனால் அதனின் றெழும்பிப் பறக் 
சுடுதல் ; heat in the system ; burning , as of the eyes , 

கும் பஞ்சு; fine silky floss which surrounds the seeds 
hands , feet, etc. 3. பொறாமை ; envy . jealousy . எரிவி 

of the madar plant. French cotton . 
னாற் சொன்னா ரேனும் ( தேவா. 758,9) . 4. சினம் ; ( எருக்கம் + பஞ்சு . ) 
wrath . " இழந்தா னெரிவினா லீர்ந்து " ( திவ் . பெரி 
யாழ் .1,2,4 ) . 5. அழற்சி ; inflammation . ( சா . அக .) . 

எருக்கம்பால் erukkampal , பெ . ( n . ) எருக்கின் பால் ; 

இது மருந்தாகப் பயன்படுகிறது ; milk of macar plant . 
ம . எரிவு ; க . உரி ; குட . எரிவி ; து . எரி ; தெ . எர்வு : பர் . 
எரிப் ; கோண் . ஏரினானா ; கூ . ஏர்ப . 

( எருக்கம் + பால் . ) 
( எரி - எரிவு . )) 

எருக்கல் erukkal, தொ.பெ. ( vbi.n. ) 1. கொல்லல் ; killing . 

2. வெட்டல் ; hewing or cutting. ( சா.அக. ). 
எரு eru , பெ . ( n . ) 1. உரம் ; animal or vegetable manure . 
" பிடித்தெருவும் வேண்டாது ( குறள் . 1037 ) . 2. எரு 

[ உல் – எல் - எருக்கு - எருக்கல் .) 
முட்டை பார்க்க ; see erumuttai. 3. மலம் ; excrement . எருக்கழித்துக்கொடு - த்தல் eru - k - kalittu - k -kodu-, 
" எருவாய் கருவாய் தனிலே (திருப்பு. 774 ).4. எருது ; 

4.செ.கு.வி. ( v.i. ) வைக்கோலில் சாணியிட்டுக்கொ 
bull . ( சா.அக. ). 5. சாணம் ; dung , as of a cow . 

டுத்து மாட்டு விற்பனையை உறுதிப்படுத்துதல் 


எருக்களம் 


245 


எருத்துப்புரை 


( இ.வ. ) ; to confirm a contract for the sale of cattle, எருகு -தல் erugu- 7.செ.கு.வி. ( v.i. ) மாடு கழிதல் ; 
the vendor taking a small quantity of straw in hand , to have loose motions, used with reference to cattle. 
putting some cowdung on it and presenting it to the மாடு எருகியிருக்கிறது . ( இ.வ. ) . 
purchaser . 

ம . எருகுக ; க . எரும்பு , எரு ; தெ . எருகு ; கொலா . எர்ங்கு ; 
( எரு + கழித்து + கொடு . ) 

நா . எர்ங்கு ; குரு . எர்கானா ; மால் . எர்கெ , எர்க்த்ரெ . 
எருக்களம் eru - k - kalam, பெ . ( n . ) எருவிடுமிடம் ; site 

( எல் - எரு - எருகு. 
set apart for a dung hill . ( செ.அக. ). 

எருச்சாட்டி eru - c - cati, பெ . ( n . ) எருவிட்ட நிலம் ; 
( எரு + களம் . ) 

land not manured during the present year, having been 
எருக்கிலைமணி erukkilai - mani, பெ . ( n . ) பரவமகளிர் 

enriched previously. ( யாழ் . அக . ). 
அணியும் கழுத்தணி வகை ; necklace worn by Parava 

( எரு + சாட்டி . சாடு – சாட்டு - சாட்டி ( இடப்பட்டது ) . ) 
women . ( செ.அக. ) . 

எருச்சாம்பல் eru - c - cambal, பெ . ( n . ) எருமுட்டைச் 
( எருக்கு + இலை + மணி . ) 

சாம்பல் ; ashes of cowdung fuel. 
எருக்கிலைமாலை erukkilai - malai, பெ . ( n . ) எருக்கி 

( எரு + சாம்பல் . ) 
லைமணி பார்க்க ; see erukkilaimani. ( செ.அக.). 

எருத்தடி eruttadi, பெ . ( n . ) ஈற்றயலடி ; ( Pros . ) penultima 
எருக்கு erukku, பெ . ( n . ) செடிவகை; yarcum , madar , 

te line of a verse . குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் . 
m.sh.calotropis gigantea . “ எருக்கின் முகிழ்நோக்கும் " 

( தொல் . பொருள் .428) . 
( தணிகைப்பு.களவு .274 ). ( செல்வி .77 ,திச . 178 ) . 

( எருத்து + அடி . எரு - 

எருகுதல் கழித்தல் , நீங்குதல் , 

போதல். எருகு - எருத்து கழிந்த, நீங்கிய . எருத்தடி = 
வ . அர்க்க : ம . எரிக்கு . 

ஈறு நீங்கிய , இறுதியடி நீங்கிய , ஈற்றயலடி . ) 
( எரு – எருக்கு . ) 

எருத்தம் eruttam , பெ . ( n . ) 1. கழுத்து ; neck . “ எருத்த 
எருக்கு - தல் erukku , 5.செ.குன்றாவி . ( v.t. ) 1. கொல்லு மீடங்கோட்டி " ( சீவக .1658 ) . 2. பிடர் ; nape, back of 

தல் ; kill . (திவா . ). 2. வருத்துதல் ; to harass , trouble . the neck . யானை யெருத்தம் பொலிய ( நாலடி .3 ). 
படிறெருக்கி " ( கலித் . 81 ) , 3. வெட்டுதல் ; to cut , hew . 3. தரவு ( வீரசோ.யாப் . 11 ,உரை. ) பார்க்க ; see taravu , 
பைம்புத லெருக்கி " ( முல்லைப் .25 ) . 4. தாக்குதல் ; member of kali verse . 4. ஈற்றயல் ( காரிகை . செய்.10 , 
to beat , வீதிதோ றெருக்கி ... முரசறைந்த காலை " உரை. ); penultimate. 
( சீவக .609 ) , 5. அடித்தல் ; to strike as a bush . 

ம . எருத்தம் ; தெ . அற்று . 
பகுவாய் ஞமலியொடு பைம்புத லெருக்கி " ( பெரும் 

(ஏ 

எருத்து - எருத்தம் . ஏர் = உயர்தல் . எருத்து 
பாண் . 112 ) . 6. அழித்தல் ; to destroy . நாடுகெட 

உயர்ந்து நிற்கும் பகுதி , கழுத்து , பிடரி . ) 
வெருக்கி " ( பதிற்றுப்.83,7 ). 7. சுமத்துதல் ; to lay a 
burden upon . ( வின் . ). 8. தாக்கி ஒலியெழச் செய்தல்; எருத்தன் erutlan, பெ . ( n . ) காளைபோல் வலியவன் ; 

man who is as strong as a bull . “ மலையைக் கையா 
produce sound on a musical instrument of percussion . 

லெருத்தனா யெடுத்தவாறே " ( தேவா . ). 
" இன்னிசை முரச மியமர மெருக்க " ( பெருங்.நரவாண . 
6,63 ) . 

( எருத்து - எருத்தன் . ) 

எருத்து eruttu , பெ . ( n . ) கழுத்து ; neck . எருத்துவ 
( உல் - எல் - எரு - எருக்கு . ) 

லிய ....... இரலை ( கலித் .5 ) . 2. தரவு ( தொல் . பொ 
எருக்கு erukku , பெ . ( n . ) துன்பம் ; harm . " தூதர்தம்மு 

ருள் .444 ,உரை . ) பார்க்க ; see taravu, member of kali 
யிர்க் கெருக்கிடை யெய்தினு மெண்ணற் பாலரோ " 

verse . 3. ஈற்றயல் ( தொல் பொருள்.428 ) ; penultimate . 
( புரூரவ . போர்புரி.6 ) . 

" எருத்தடி நைந்தும் " 
[ உல் - எல் எரு எருக்கு . ) - 

ம . எருத்தம் ; தெ . அர்கு . 
எருக்கும்பி erukkumbi, பெ . ( n . ) குப்பைமேடு ; dung - hill ; 

( ஏ – ஏர் – எருத்து . ) 
mixen. ( சா.அக. ). 

எருத்துத்திமில் erullu - t - timil, பெ . ( n .) மாட்டின் முசுப்பு, 
( எரு + கும்பி . ) 

மேற்புறம் , மாட்டின் முன்னங்கால்களுக்கு மேல் 
எருக்குரல் erukkural, பெ . ( n . ) தாக்குதலாலுண்டாகும் இருக்கும் உருண்டை வடிவான கொண்டை ; hump 

ஒலி ; sound produced by beating, as a drum . இன்கட் of a bull . 
பம்பை யெருக்குர லுறீஇ ( பெருங்.மகத .26,36 ) . 

( எருது + திமில் . ) 
( உல் – எல் – எருக்கு + குரல் . ) 

எருத்துப்புரை eruttu -p-purai, பெ . ( n . ) மாட்டுக் கொட் 
எருக்கொடு - த்தல் eru - k - kodu-, 4.செ.கு.வி. ( v.i. ) எருக் டில் . ( Tinn ) ; ox - stall. 

கழித்துக்கொடுபார்க்க ; see erukkalittukkodu. ( இ.வ. ) . ம . எருத்தில் . 
( எரு + கொடு . ) 

( எருது + புரை . ) 


ஏர் – 


எருத்துப்பூட்டு 


246 


எருமை 


எருத்துப்பூட்டு erutu - p -pilu , பெ . ( n . ) நல்லநாளில் எருந்து erundu, பெ . ( n . ) உரல்; mortar . ( செ.அக. ). 
முதலில் ஏர்பூட்டி உழுதல் ( யாழ்ப் . ); first ploughing 

( இல் – எல் + எருந்து . ) 
on an auspicious day. 

எருந்து erundu , பெ . - ( n . ) கிளிஞ்சில் ; bivalve shell 
( எருது + பூட்டு . ) 

fish , as mussels , oysters . முத்தம் .... எருந்தின் வயிற்ற 
எருத்துமாடு eruttu - maidu, பெ . ( n . ) 1. எருது ; ( நன். 183 , கத்தடக்கி (சிறுபாண் .58 ) , 
உரை . ) ; bull , ox . 2. பொதிமாடு ; pack - bullock . ( Loc.). 

ம . எருந்து . 
( எருது – எருத்து + மாடு . ) 

( இரி – இரிந்து – இர்து – எருந்து . ] 
எருதடி - த்தல் erudadi-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 1. உழு | எருப்புழு eruppulu , பெ . ( n . ) சாணிப் புழு ; muck - worm . 
தல் ; to plough . 2. சூட்டித்தல் ; to thrash out grain 

( சா.அக. ). 
by marking cattle tread over the stalks. 

( எரு + புழு . ) 
/ எருது + அடி . / 

எருப்போடு - தல் eru - p - podu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 1 . 
எருது erudu, பெ . ( n . ) 1. காளைமாடு ; bull , ox , steer. 

உரமிடுதல் ; to manure land . 2. மாடு சாணமிடுதல் ; 
நல்லெருது முயலும் ( பதிற்றுப் .27 , 13 ) . 2. விடை 

to pass excrement 
யோரை ; Taurus , second sign of the zodiac . (சங் . அக. ). 

( எரு. + 

+ போடு . ) 
ம , எருது ; க . , பட . எத்து ; கோத . எத் ; துட . எசுத் ; குட . 
எத்தி : து . எரு : தெ . எத்து: கொலா. எட்; நா, கெட்; குரு. எருமணம் eru - manam, பெ . ( n . ) செங்குவளை ; red 
அட்டோ. 

Indian water - lily , Nymphaea lotus rubra . ( பிங் . ) . 
( ஏர் ( கலப்பை ) - ஏர்து – எருது . / 

( எருமணி – எருமணம் . ) 
எருது erudu, பெ . ( n . ) இறால் ; prawn . 

எருமணம் erumanam , பெ . ( n . ) சாணிநாற்றம் ; smell 

of cow - dung . ( சா.அக. ).. 
( எரி எரிது - எருது . எரி = செந்நிறம் . எருது = செம்மீன், 
இறால் . ) 

( எரு + மணம் . ] 
எருதுகட்டி erudu - kati, பெ . ( n . ) ஏறுதழுவுதலில் எருமணி erumani, பெ . ( n . ) செங்குவளை; that which 

( சல்லிக்கட்டில் ) எருதை மடக்குவோன் ; bull - fighting emits the smell of cow dung i.e. red Indian water lily . 
champion .. 

( சா.அக.) . 
( எருது + கட்டி , கட்டி = அடக்கி யாள்பவன் . ) 

( எரு + மணி , மணி = மணப்பது , மணம் வீசுவது . ! 
எருதுகட்டு erudu -katu , பெ . ஏறுதழுவுதல் எருமன்றம் eru - manram , பெ . ( n. ) மாடுகள் கூடுமிடம் ; 
போட்டி : bull - fighting festival. ( இ.வ. ). 

open gathering place for cattle. ஆயர்பாடியி லெருமன் 
( எருது + கட்டி . / 

றத்து (சிலப்.17.உரைப்பாட்டு ). 
எருதுப்பித்து eruduppittu , பெ . ( n . ) எருதின் ஈரலிலுரு 

( எரு + மன்றம் . ) 
வாகும் பித்தம் ; bitter fluid secreted by the liver of | எருமாடு erumadu, பெ . ( n . ) பிடரி , கழுத்தின் பின் 
the ox - ox - gall.( சா.அக. ). 

பகுதி ; back of the neck . ( சேரநா . ). 
( எருது + பித்து .) 

ம . எருமாடு . 
எருதுமறி - த்தல் erudu - man-, 2.செ.குன்றாவி . ( v.t. ) ( எரு . 

+ மாடு . எரு = எருத்து ( கழுத்து ) மாடு = பக்கம் . ) 
எருதுபொலிதல் ( யாழ்ப் . ); to cover a cow , as a 
bull . ( யாழ்ப் .). 

எருமுட்டை eru - muttai, பெ . ( n . ) வறட்டி ; dried 

cow - dung -cake used as fuel . எருமுட்டை பிட்கி 
( எருது + மறி . ) 

னுதிர்ந்திடும் ( பட்டினத் திருப்பா. பொது .51 ) . 
எருதுரப்பல் erudurappal , பெ . ( n . ) 1. எருதை அதட்டி ( எரு + முட்டை . முட்டு – முட்டை = உருண்டையானது . ) 

யோட்டுதல் ; driving cattles by making sound . 2 . 
எருதைப்போல் ஒலியிடல் ; making sound like ox . 

எருமை erumai, பெ . ( n . ) 1. பாலதரும் விலங்கினங்க 

ளுள் ஒன்று ; buffalo . குவிமுலை படர் மருப் பெருமை " 
( எருது + உரப்பல். / 

( சீவக .2102 ) . 2. எருமை மறம் பார்க்க ; see erumai 
எருந்தி erundi, பெ . ( n . ) 1. இப்பி ( மூ.அ. ) ; a kind 

maram theme of unyielding resistance. ஒருவனொரு 
of small shell . 2. சங்கு ; conch . 3. ஒரு நறுமணச்செடி ; 

வனை யுடைபடை புக்குக் கூழைதாங்கிய வெருமையும் " 
fragrant plant . Pavonia. 

( தொல்.பொருள் .72 ) . 3. எமன் ; Yama , who rides 
இரி - இரிந்தி - எரிந்தி – எருத்தி . / 

a buffalo " எருமையிருந்தோட்டி யெள்ளீயுங் 
காளை ( பரிபா .8,86 ). 


on 


O 


எக்காளம் 


எருக்கு 


எந்திரம் (திரிகைக்கல் ) 


எருமைச்சுறா 


எருமைக்கடா 


247 


எருவாரம் 


+ 


+ 


ம . எரும ; தெ . எனுமு ; க ., பட . எம்மெ ; து . எர்மெ ; Skt . ( பு.வெ .7,13) ; theme of a hero s taking a firm and 
Heramba .. 

bold stand in the battlefield against very heavy odds, 
( இர் – இரு – இருமை – எருமை. இரு = கருமை . ) 

like an unyielding buffalo , even after his army had retreated 
எருமைக்கடா erumai - k - kadi, பெ . ( n . ) ஆணெருமை ; 

and fled .. 
he - buffalo . 

( எருமை + மறம் - எருமைமறம் . அஞ்சாது தனித்து நின்று 
(எருமை + கடா . ) 

தாக்கும் எருமை போன்ற நெஞ்சத் துணிவு எருமை மறம் 

எனப்பட்டது . ) 
எருமைக்கற்றாழை erumai-k-kargilai, பெ . ( n. ) மலைக் எருமைமுல்லை erumal - mullai, பெ . (n.) முல்லைக் 
கற்றாழை பார்க்க ; see malai - k -karralai. 

கொடிவகை; white - bracted jasmine , m . cl . , jasminum 
( எருமை + கற்றாழை . ) 

rottlerianum . ( செ.அக. ). 
எருமைக்காஞ்சொறி erumai - k -kāñjori, Qu . ( n . ) 

( எருமை + முல்லை . ) 
பெருங்காஞ்சொறி பார்க்க ; see peruikarjori climbing | எருமைமுல்லைத்தீவு erumai- mullai - t - livu , பெ ... (n . ) 
nettle - mercury . ( மலை . ), 

யாழ்ப்பாணத்தின் பழைய பெயர் ( வின் . ) ; ancient 
( எருமை + காஞ்சொறி . ) 

name of Jaffna , from the flower erumai - mullai found there. 
எருமைக்காளை erumai- k - kalai , பெ . ( n . ) நெல்வகை 

( எருமை + முல்லை + தீவு . ] 
( A. ) ; a kind of paddy . 

எருமைமுள் erumaimul , பெ . ( n . ) வெள்ளை முள் 
( எருமை + காளை . ) 

வேல் ; buffalo thorn . ( சா.அக. ). 
எருமைக்குழவி erumai - k - kulavi, பெ . ( n . ) எருமைக் 

( எருமை + முள் . ) - 
கன்று ; calf of buffalo. ( தொல்.பொருள் .575 ). 

எருமையின்றிசை erumaiyinrisai , பெ . ( n . ) தெற்குத் 
( எருமை + குழவி . ) 

திசை; south , as being Yama s quarter. ஆகநனைந்தி 
எருமைக் கொற்றான் - erumai- k - koran, பெ . ( n . ) 

டாவகை 

யெருமையின்றிசையி னீள்வடிவுற்று . " 
கொடிவகை ; parasitic leafless plant, S.cl. , cassytha ( சேதுபு.சங்கதீ .10 ) . 
filiformis. 

( எருமை இன் திசை. இன் ஆறாம் வேற்றுமைச் 

சொல்லுருபு . ) | 
ம . எருமவள்ளி. 
( எருமை + கொற்றான் . ] 

எருமை வெளியனார் erumai- veliyanar , பெ . ( n . ) குதி 

ரைமறம் பாடிய கடைக்கழகப் புலவர் ; poet of Sangam 
எருமைக்கோரை erumaikkérai, பெ . ( n .) எருமை 

age. 
தின்னுமோர் வகைப் பெருங்கோரை : large species 
of reed eaten by buffaloes - Saccherum spontaneum . 

( எருமைவெளி + அன் - எருமை வெளியன் . எருமைவெளி 

என்னும் ஊரினராகலாம் . மந்தைவெளி என்றும் ஊர்ப்பெயர் 
( சா.அக. ). 

உள்ளதை ஒப்பு நோக்குக. ) 
( எருமை + கோரை . ) 

எருவட்டி eruvatti, பெ . ( n . ) எருவறட்டி பார்க்க ; see 
எருமைச்சுறா erumaiccurd, பெ . ( n .) பெரிய கருப்புச் 

eruvaratti. 
சுறாமீன் ; black shark Carcharias menisorrah . 

எருவடை - த்தல் eru -vadai-, 4.செ.கு.லி. ( v.i. ) எருவுக் 
( சா.அக. ). 

காக ஆடுமாடுகளை அடையச் செய்தல் ; to fold 
எருமைப்புல் erumaippul, பெ . ( n . ) ஒருவகைப் புல் ; 

sheep , herd cattle for manure . 
a kind of grass growing in rice fields . ( சேரநா . ). 

( எரு + அடை . ) 
ம . எருமப்புல் . 

எருவண்டு eru -vandu , பெ . ( n . ) வண்டுவகை ; a kind 
( எருமை + புல் . ] 

of beetle ( pond . ). 
எருமைப்பொன் erumai - p -pon, பெ . ( n .) வரிவகை 

( எரு + வண்டு . ) 
( S I.vi, 155 ) ; tax . ( செ.அக.). 

எருவறட்டி eru - varatti, பெ . ( n . ) எருமுட்டை ; cake 
( எருமை + பொன் . ) 

of cowdung, used as fuel . ( வின் . ) . 
எருமைப்போத்து erumai- p - pattu , பெ . ( n . ) எருமைக் 

( எரு + வறட்டி - எருவறட்டி . வறள் – வறட்டி . ) 
கடா he - buffalo . ( தொல்.பொருள் .596 ). ( செ.அக. ). 

எருவாரம் eru - varam, பெ . ( n . ) எருவுரமிட்டதற்குக் 
( எருமை + போத்து . ) 

கொடுக்குந் தவசப்பங்கு ; share of the produce 
எருமைமறம் erumai - mapam , பெ . ( n . ) மறவன் ஒருவன் assigned to those who provide manure for the land . 
தன் படை முதுகிடவும் பகைவர் படையைத் தான் 

( எரு + வாரம் . ) 
ஒருவனே அஞ்சாது எதிர்த்து நிற்கும் புறத்துறை 


248 


எல்லா 


எருவு 


எல்லம் ellam , பெ . ( n . ) இஞ்சி ; ginger . ( மலை . ). 
எருவு eruvu , பெ . ( n . ) எரு பார்க்க ; see eru. 

தெ . அல்லமு . 
ம . எருவ : தெ . எருவு ; க . எரும்பு . 
( எரு - எருவு . ] 

( அல்லம் - எல்லம் .) 
எருவை eruvai , பெ . (n . ) 1. தலை வெளுத்து உடல் எல்லம்மன் ellamman , பெ . ( n . ) தீயவிளைவுகளின்போது 
சிவந்திருக்கும் பருந்து ; a kind of kite, whose head 

மீனவர்களாலும் மற்றும் நச்சுப் பாம்பினால் 
is white and body brown . " விசும்பா டெருவை பசுந்தடி கடிபடுபவராலும் வணங்கப்படும் ஒரு சிற்றூர்த் தெய் 
தடுப்ப " ( புறநா . 64,4 ) . 2. கழுகு; eagle . எருவை குருதி தெய்வம் ( இ.வ. ) ; village goddess, invoked by 
பிணங்கவருந் தோற்றம் ( களவழி .20 ) . 3 : குருதி 

fishermen when in danger and by anyone bitten by 
( திவா . ); blood . 4. பஞ்சாய்க் கோரை; species of 

a poisonous serpent . 
cyperus . எருவை செருவிளை மணிப்பூங் கருவிளை 

தெ . எல்லம்ம . 
( குறிஞ்சிப் .63 ). 5. கோரைக்கிழங்கு ; straight sedge 
tuber . மட்பனை யெருவை தொட்டி " ( தைலவ . 

[ எல் - எல்லை . எல்லையம்மன் எல்லம்மன் . ) 
தைல . 94) . 6. கொருக்கச்சி ; European bamboo reed . 

எல்லம்மா ellamma, பெ . ( n . ) எல்லம்மன் பார்க்க ; see 
( குறிஞ்சிப்.68,உரை.) . 7. செம்பு ; copper . " எருவை 

ellamman . 
யுருக்கினாலன்ன குருதி " ( கம்பரா.கும்பக .248 ). 

( எல்லையம்மன் - எல்லம்மன் - எல்லம்மா . ) 
ம . எருவ . 

எல்லரி ellari, பெ . ( n . ) பறைவகை ; a kind of drum . 
[உல் - எல் - எரு – எருவை , எருவை = சிவந்திருப்பது . ) 

" கடிகவர் பொலிக்கும் வல்வா யெல்லரி ( மலை 
எல் el, பெ . ( n . ) 1. நெருப்பு ; fire . 2. கதிரவன் ; 

படு .10 ) . 
sun . " எற்படக் கண்போன் மலர்ந்த (திருமுரு . 74 ) . 3 . 
ஒளி, lusture , splendour , light . " எல்லே யிலக்கம் 

( ஒல் – எல் – எல்லரி . ) 
( தொல்.சொல் .271). 4. வெயில் ( பிங் . ) ; sunshine. 5. | எல்லவரும் ellavarum, பெ . ( n. ) எல்லாரும் ; all persons 
பகல் ; day time . எல்லடிப் படுத்த கல்லாக் காட்சி " 

" நாமெல்லவரும் ( கந்தபு.தேவர்புலம்புறு .19 ). 
( புறநா . 170 ) . 6. நாள் ( பிங் . ) ; day of 24 hours . 7 . 

தெ . எல்லரு : க . எல்லரு , எல்லவரு . 
பெருமை; vehemence , strength . 

( எல்லை + அவர் - எல்லவர் + உம் + எல்லவரும் . நாட் 
.ம . எல் : தெ . எலமு : பர் , நெந்தி : கோண் . எததி , அததி 

டெல்லை அல்லது ஊரெல்லைக்குட்பட்ட அனைவரும் . ) 
( வெயிலின் வெப்பம் ) . 
[ உல் - எல்.) 

எல்லவன் ellavan , பெ . (n .) 1. கதிரவன் ; sun . 
எல் 2 el, பெ . ( n . ) 1. கதிரவன் மறைவு; sunset. 2 . 

" எல்லவன் வீழுமுன்னம் " ( பாரத . பதினெட் . 119 ) . 2 . 

திங்கள் ; moon . ( அக . நி . ) . 
இரவு ; night. எல்லிற் கருங்கொண்மூ வாய்திறந்த 
மின்னுப்போல் " (நாலடி .8) - இடை . (int.) இகழ்மொழி ம . எல்லவன் . 
( பிங் ) ; ejaculation of contempt. 

( எலி – எல்லவன் . ) 
[ இல் – எல் . ) 

எல்லா ells, பெ . ( n . ) 1. ஒரு விளிப்பெயர் ; here , you . 
எல்கை elgai, பெ . ( n . ) எல்லை ; border , limit. எல்கை ( தொல் . பொருள் .?20.உரை. ). 2. தோழி முன்னிலைப் 

( கல்வெட்டு ) " எல்கைகைவிட்டுக் கடக்கப்போன பெயர் ( சூடா .2,42 ) ; word used in addressing a 
தனாலே . ( கல்வெட்டு ) . 

woman friend . கடை மணியின் குரல் காண்பென் காண் 
ம . எல்க . 

எல்லா (சிலப் .20,3 ) . 
( எல் - எல்லை = விளிம்பு , ஓரம் , வரம்பு , வரப்பு . எல்லை ம . , துட . , பட . எல்லா ; க . , குட . , தெ . எல்ல ; கோத . எல் , 
கைவிட்டுச்சென்றான் என்னும் வழக்கு மீதூர்ந்த பகுதிகளில் 

எலம் ; பிரா . குல் ; Eng. all. 
எல்லைகை விட்டு - எல்கைவிட்டு எனத்திரிந்தது . அத்திரிபால் ( இல் - இளமைக் கருத்துவேர். இல் — எல் - எல்லா எலா 

எல்லை + கை - எல்கை என மருவி வழங்கலாயிற்று .) – எல்லா = தோழன், தோழி . ) 
எல்ல ella , பெ . ( n . ) எல்லா பார்க்க ; 

ella 
( தொல் . பொருள்.220 ,உரை. ). ( செ.அக. ). 

ஆங்கில நண்பரைக் காணும்போது மகிழ்ச்சி விளியாக ஆளும் 

உறலோ (உறல்லோ ) என்னுஞ்சொல் , எல்லா என்னும் தென் 
( எல்லா - எல்ல . ) 

சொல்லோடு தொடர்புடையதே. 
எல்லப்பநாவலர் ellappa - navalar , பெ . ( n . ) அருணாசல 

hallo, halloa, int., n . , and v.i. int., calling attention or expr . surprise ., 
புராணம் முதலிய நூல்களை யியற்றிய புலவர்; 

informal greeting; ( n.and v.i. ) the cry hallo var. of earlier Hollo , 
author of Arunacala - puranam and other works in Tamil , 

halloo, int inciting dogs to the chase, calling attention or expressing 
( செ . அக .) . 

Surprise; ( n . ) the cry halloo (perh .) var. of Hollo; ( v.i. and t .) 

Cry hallooi ; exp . to doggs; urge on ( dogs etc.) with shouts; 
( எல்லப்பன் + நாவலர் . ) 

shout ( t. and i. ) to attract attention . 


see 


எல்லாம் 


249 


எல்லே 


hallow , v.t. and i. chase with shouts ; incite with shouts ; shout எல்லிமனை elli- manai, பெ . ( n . ) தாமரை; lotus , 
to incite dogs etc. ( ME) halowen prok . f. OF . halloer, hello, n. , fancied as the wife of the sun . " L9010 URADO601 
and v.i. hallo . holla, int . calling attention of f.F. hola . hollo , int. முக்கருணை . ( தைலவ . தைல .135 ) . 
calling attention ; ( n . ) the cry " hollo ( conn.w. ) HOLLA . hallo, hollow , 

( எல் 

எல்லி ( கதிரவன் ) 
holla , holloa , v.i. and t. shout ( i. and t ) call to hounds ( as prec .) 

+ மனை . மனை : மனைவி . ) 
hullo, hulloa , int. used to call attention , express surprise or answer 

எல்லியறிவன் elli - y - arivan, பெ . ( n . ) கோழிச்சேவல் ; 
call. esp . on telephone, of. HALLO . 

cock - which knows the watches of the night. ( செ.அக.). 
நூற்றுக்கணக்கான அடிப்படை ஆங்கிலச் சொற்கள் , தென் 

( எல்லி + அறிவன். அறிவன் = அறிபவன் . ) 
சொல்லும் தென்சொற்றிரிபுமாயிருப்பதால் . எல்லா என்னும் | எல்லிருள் el -l- irul, பெ . ( n . ) இராவிருள் ; darkness of 
இருபாற் பொது விளிச்சொல் ஆங்கிலத்தில் வழங்கி வருதல் night. 2. விடியற்காலத்திருள் ; darkness preceding the 
பற்றி ஐயுறுதற்கு எள்ளளவும் இடமில்லை . ( செல்வி .78 , 

dawn . எல்லிருள் விஞ்சையோதி " (சீவக .1747 ). 
சூன் .500,501 ) . 

மறுவ . நள்ளிருள் , செறியிருள் , குமரியிருள் , பேரிருள் . 
எல்லாம் ellam , பெ . ( n . ) 1. முழுதும் (திருக்கோ.351, 

( எல் + இருள் . ) 
உரை . ); whole . 2. அனைவர், அவை என்னும் 
பொருளிலும் வரும் ; all , personal as well as impersonal. 

எல்லினான் ellinan , பெ . ( n . ) எல்லோன் பார்க்க ; see 
அவர்கள் எல்லாம் போனார்கள் ; அவை எல்லாம் ellon . புயங்க முண்டுமிழ்ந்த வெல்லினா னென ( கந் 
போயின . " நல்லவை எல்லாம் தீயவாம் ( குறள் .375 ) . 

தபு.அக்கினி.223 ) ( வே.க .58 ) . 
ம . எல்லாம் ; க . எல்லா ; துட . யெலெ , யெல்லமதி ; கோத . 

( எல்லி எல்லினன் – எல்லினான். ) 
எல்ம் ; பட . எல்லா ; குட . எல்ல ; து . எல்ல ; தெ . எல்ல . எல்லீரும் ellir -um , பெ . ( n . ) எல்லா நீங்களும் ; you 
( எல்லவும் + எல்லாம். எல்லை + அவை எல்லையவை all . " எல்லீரு மென்னும் பெயர்நிலைக் கிளவியும் 
– எல்லவை + உம் - எல்லவையும் எல்லாம் . எல்லவை ( தொல் . சொல் . 166 ) . " எல்லாரும் எல்லீரும் ( நன் . 
= எல்லைக்குட்பட்ட அனைத்தும் .) 

? 46 ) . 
எல்லார் ellar , பெ . ( n . ) தேவர் ; Devas of Hindu mythology . 

ம . எல்லீரும் ; க . எல்லரும் , 
“ பனிவானத் தெல்லார் கண்ணும் 
கண்ணும் " ( சீவக .364 ) . 

( எல்லா + நீரும் - எல்லாநீரும் - எல்லீரும் . ) 
( வே.க .58 ) . 

எல்லு - தல் ellu-, 13.செ.கு.வி. ( v.i. ) ஒளிமங்குதல் ; to 
ம , எல்லார் . 

become dim as the sun . “ எல்லு மெல்லின்று ஞமலியு 
( எல் – எல்லார் . எல்லவரும் பார்க்க . ) 

மிளைத்தன " ( குறுந் .179 ) . 
எல்லாரும் ellar - um , பெ . ( n . ) யாவரும் ; all persons . 

( இல் – எல் . ) . 
" எல்லாரும் எல்லீரும் என்பவற்றும்மை ( நன் .246 ). 

எல்லெண் el- l - en , பெ . ( n . ) பன்னிரண்டு ; number 12 , 
ம . எல்லாரும் , எல்லாவரும் ; க . எல்லரும் ; கோத . எலம் ; 

representing the number of Atittar. " காட்டசைசத்தி 
குட . எல்ல ; தெ . எல்லரு . 

யெல்லெண் " ( தைலவ.தைல .69 ) . 
( எல்லவரும் -- எல்லாரும் . ] 

( எல் + எண் . எல் = கதிரவன் . பன்னிரு சூரியர்கள் இருப்பதாகக் 
எல்லாவோ ellavo , பெ . ( n . ) தோழி ; lady friend . 

கருதப்படும் தொன்ம வழக்கு பற்றுக்கோடாக எல்லெண் 
எல்லாவோ காதலற் காண்கிலேன் ( சிலப்.18,11-12 ) . பன்னிரண்டு என்னும் எண்ணைக் குறித்தது . வடமொழியாளர் 
(எல்லா - எல்லாவோ . ) 

துவாதசசூரியர் என்பர் . ) 
எல்லி elli, பெ . ( n . ) 1. கதிரவன் ( பிங் . ) ; sun . 2. எல்லெனல் el -lenal, பெ . ( n . ) ஓர் ஒலிக்குறிப்பு ( பிங் .); 
பகல் ; day time . “ இரவோ டெல்லியு மேத்துவார் 

onom . expression . 
( தேவா .344,8 ). 

( எல் + எனல் . ] 
( உல் – எல் – எல்லி = அழலோன் , கதிரவன் . ) 

எல்லே elle , இடை . (int .) 1. தோழியை விளிக்கும் 
எல்லி ? elli, பெ . ( n . ) 1. இரவு ; night . எல்லியிது (4060r colomi blonov ; here you , used in addressing 

காலையிது " ( சீவக . 1877 ) . 2. இருள்; darkness . “ நீரரை a woman - friend . “ எல்லே ..... தோழி " ( திவ்.திரு 
யெல்லி யியங்கன்மினே ( இறை .30, உதா .217) . வாய் .5,3,5 ) . 2. ஓர் வியப்பு விரக்கச் சொல் ; exclama 

tion of wonder or pity . " ஏதிலே னரங்கற் கெல்லே " 
(( இல் - இல்லி – எல்லி = இருள் . இல்லி = கருமை , இருள் .) 

( திவ்.திருமாலை .26 ) . - கு.வி.எ , ( adv . ) 1. வெளியாக ; 
எல்லிப்பகை elli - p - pagai, பெ . ( n . ) 1. கதிரவன் ; sun , openly, clearly. எல்லேமற் றெம்பெருமாற் கின்றிவளு 
enemy of night . ( சங் . அக . ) , 2. வெளிச்சம் ; light as the 

மின்னாளோ " ( சீவக .2957) . 2. வெளியே ( சீவக .653, 
enemy of darkness or the night. 

உரை. ); outside. 
( இல்லி – எல்லி + பகை . இல்லி = இரவு . ] 

( எல் – எல்லே . ) 


எல்லைப்படுத்து - தல் 


எல்லேம் 


250 


11 


எல்லேம் olim , பெ . ( n . ) எல்லேமும் பார்க்க ; see எல்லைக்கறுப்பன் ellai-k- karuppan , பெ . ( n . ) ஒரு 

ஊர்த் தேவதை ; village deity, who guards the boundary 
ellamum 

of the village . 
எல்லேமும் ellam - um, பெ . ( n .) எல்லா நாங்களும் ; 

ம . எல்லக்கல்லுசாமி . 
we all , all of us . 

( எல்லை + கருப்பன் . ] 
( எல்லா + நாமும் - எல்லேமும் . ) 
எல்லேலெனல் ole - enal, பெ . ( n . ) எல்லெனல் பார்க்க எல்லைக்கால் clai -k- kal , பெ . ( n . ) எல்லைக் கல் 
( பிங் ) ; see allenal. 

( யாழ் . அக .) ; boundary stone. 
( எல் + எல் + எனல் . ] 

( எல்லை + கால் . கால் = கம்பு , கல் . ] 
எல்லேளெனல் ellsl- epal , பெ . ( n . ) எல்லேலெனல் எல்லைக்காவல் ellai -k-kaval, பெ . ( n . ) ஊரெல்லையிற் 
(திவா .) பார்க்க ; see alslepal. 

காக்கும் வயற்காவல் ( வின் . ) ; watch - shed , to mark 

the division of one field from another. 
எல்லை ellai, பெ . ( n . ) 1. நடப்பட்ட எல்லைக்கல் ; 
stone fixed up to show the boundary limits . 2. வரம்பு ; ( எல்லை + காவல் . ) 
limit, border . " எல்லைக் கணின்றார் ( குறள் . 306 ) . 3 . 
அளவை (திவா.); messure , extent. 4. முடிவு; end , எல்லைக்குறிப்பு alai-k -kurippu, பெ . (n . ) 1. எல்லைய 

டையாளம் ; boundary - mark . 2. வழியளவைக் காட் 
goal, extremity , death . ( கலித் . 129,உரை.) . 5. கூப்பிடு 

டும் குறி ; milestone, mile - post . 
தொலைவு ; distance within reach of voice . (திவா. ). 
6. தறுவாய் ; specified time , period . கூறிய வெல்லை எல்லை + குறிப்பு . ] 
யில் " ( கம்பரா.வீபீட .97 ). 7. இடம் ;place, spot, locality. எல்லைக்கெட்ட நேரம் ellai - k - ketanéram, பெ . ( n . ) 
அதற்கடுத்த வெல்லை யாமீண்டு " ( கந்தபு.ஏம ஒவ்வாத நேரம் ; unsuitable time. ( ஆ.அக. ) . 
கூட .30 ) . 8. ஐந்தாம் வேற்றுமைப் பொருள்களுள் 

( எல்லை + கெட்ட + நேரம் . ] 
ஒன்று ; ablative case . " எல்லையின்னு மதுவும் பெயர் 
கொளும் " ( நன் . 319 ) 

எல்லைக்கேடு ellai - k - kequ, பெ . ( n . ) 1. சமயமொவ் 
ம . எல்ல ; க . எல்லே ; துட . எல்ய ; து . எல்ல ; தெ . எல்ல , 

வாமை ; unsuitableness in regard to time. 2. இடமொவ் 
எல்லே . 

வாமை ; unsuitableness , inconvenience in regard to 

place. 
( இல் – எல் – எல்லை . இல் = குத்துதல் , நடுதல் . ] 
எல்லை ? ellai, பெ . ( n . ) 1. கதிரவன் ( திவா . ); sun . 

( எல்லை + கேடு . ] 
2. பகல் ; daytime. எல்லையு மிரவுந்துயி றுறந்து " எல்லைகடத்தல் ellai- kada-, 3. செ.கு.வி. ( vii . ) 1 . 
( கலித் .123 ) . 3. நாள் ( சூடா . ); day of 24 hours . வரம்பு மீறுதல் ; to tresspass . 2. நேர்மை தவறுதல் , 
( எல் - எல்லை. ) 

எல்லை மீறுதல் ; to exceed limits , transgress . 3 . 
எல்லைக்கட்டு - தல் allai- k - katu- 5.செ.குன்றாவி . 

அளவிறத்தல் ; to be beyond all measure. 
( v.t ) 1. கட்டுப்படுத்துதல் ;to limit restrain , circumscribe . 

( எல்லை + கட . ] 
2. வரையறுத்தல் ; to determine , decide. 3. வழக்குத் எல்லைகுறி -த்தல் ellai - kuri-, 4.செ.கு.வி. ( v.i. ) வரம் 
தீர்த்தல் ; to settle matters of dispute. 

பேற்படுத்துதல் ; to mark limits, set boundaries. 
( எல்லை + கட்டு . ) 

( எல்லை + குறி . ) 
எல்லைக்கட்டு ellai-k- kattu , பெ . ( n . ) 1. வரம்பு ; எல்லைத்தரிசு ellai - t -tarisu, பெ . ( n . ) ஊரோரங்களி 

boundary ; damarcation . 2. கட்டுப்பாடு ; restraint, circu லுள்ள கரம்பு நிலம் ( C.G. ) ; waste land , generally on 
mscription.. 

the outskirts of a village . 
ம . எல்லத்தல . 

( எல்லை + தரிசு . ] 
(எல்லை + கட்டு . ) 

எல்லைத்தீ ellai - t -fi, பெ . ( n .) ஊழித்தீ; fire that -destroys 
எல்லைக்கட்டு ellai - k - kattu , பெ . ( n. ) வரிகட்டுதல் , all things at the close of an age . 
இறைக்கட்டுதல் ( யாழ் . அக .) ; payment of taxes . 

( எல்லை + 
( செ.அக.). 

எல்லைப்படுத்து - தல் ellai - p - paduttu-, 5.செ.குன்றாவி . 
( எல்லை . கட்டு . ) 
எல்லைக்கல் ellai - k - kal, பெ . ( n . ) எல்லை யறிய 

( v.t ) 1. எல்லை கட்டுதல் ; to settle a boundary. 2 . 

முடிவுபடுத்துதல் ( வின் . ) ; to settle matters , decide , 
நிறுத்துங் கல் ; stone fixed up to show the boundary finish , terminate. 
limits . " எல்லைக்கல்லி னிறீஇ " ( மீனாட் . பிள்ளைத் 38 ) . 

(எல்லை + 
( எல்லை + கல் .) ) 

படுத்து . ] 


எல்லைப்பத்திரம் 


251 


எல 


எல்லைப்பத்திரம் ellai - p - pattiram , பெ . ( n . ) எல்லைவ the bounds of a village or district, a religious ceremony 

ழக்குத் தீர்த்தெழுதும் ஆவணம் ( சங் . அக .) ; written performed by some of the Hindu sects . 
agreement, setting forth the terms of settlement of a 
boundary dispute. 

( எல்லை + ஒடு . ] 
( எல்லை + பத்திரம் .] 

எல்லைவிருத்தி ellai- virutti, பெ . ( n . ) ஊரெல்லையைக் 

காக்கும் காவற்பணி. ( Rd.M.331 ) ; office of protecting 
எல்லைப்பிடாரி ellai - p - pidari, பெ . ( n .) எல்லையம் village boundaries, held hereditarily and carrying with 

மன் ; female deity believed to preside over spots where it certain emoluments. 
roads meet. ( வின் . ) . 

( எல்லை + விருத்தி . ) 
( எல்லை + பிடாரி . ) 

எல்லோ ells , இடை . ( int ) ஓர் வியப்பு , இரக்கச்சொல் ; 
எல்லைப்பூசல் ellai- p - pusal, பெ . ( n .) எல்லையைப் exclamation expressive of surprise or pity. ( செல்வி .78, 
பற்றிய வழக்கு ; boundary dispute. ( செ.அக. ). 

சூன் .497 ) . 
(எல்லை + பூசல். ] 

(எல்லா - எல்லோ . ) 
எல்லைப்பொருள் ellai-p -porul, பெ . ( n . ) ஒரு பொருளி ) எல்லோமும் ellbm - um , பெ . ( n . ) எல்லாமும் பார்க்க ; 

னது திசையளவைக் குறிப்பதற்கு எல்லையாய் நிற் see ellam - um . 
கும் பொருள் ( ஆ.அக. ) ; object located to indicate 

( எல்லாமும் - எல்லோமும் . ) 
extent and / or boundary . 

எல்லோரும் ellorum, பெ . ( n . ) அனைவரும் ; all. 
( எல்லை + பொருள் . ) 

( ஆ.அக. ) . 
எல்லைமால் ellai - mal , பெ . ( n . ) நான்கெல்லை ( C.G. ); 

( எல்லாரும் - எல்லோரும் . ) 
four boundaries of a piece of land. 

எல்லோன் ellbg, பெ . ( n. ) கதிரவன் ( பின் . ) ; sun . 
( எல்லை + மால் , மாத்தல் = அளத்தல் . மா – மால் = அளவு . ) 

( எல் – எல்லோன் . ] 
எல்லைமானம் ellai - manam , பெ . ( n . ) 1. எல்லை ; 

t எல்லோன் ? ellbg, பெ . ( n. ) பன்னிரண்டு எனும் 
boundary limit, circuit. ( யாழ்.அக. ). 2. அளவு ; measure , 

எண்ணிக்கை; dozen . 
extent 
( எல்லை + மானம் . மாத்தல் = அளத்தல். மா – மால் – மான் 

மறுவ . எல்லெண் . 
+ அம் . ) 

( எல் – எல்லோன் ( படைத் . பாவாணர்) . ] 
எல்லையம்மன் ellaiyamman , பெ . ( n . ) ஊரெல்லையில் பன்னிரு சூரியர் உண்டு எனும் கருத்தின்படி சூரியனைக் 

இருக்கும் காவல் தெய்வம் ; guardian deity at the குறிக்கும் எல் என்னும் சொல்லிலிருந்து பன்னிரண்டு என்னும் 
boundary of a village . 

எண்ணை ( dozen ) க்குறிக்க எல்லோன் என்னும் சொல்லைப் 

பாவாணர் படைத்திட்டுக்கொண்டார் . 
( எல்லை + அம்மன் . ) 

எல்வளி el - vali, பெ . ( n . ) பெருங்காற்று ; furious winds . 
எல்லையோடல் ellaiyodal, பெ . ( n . ) எல்லையைச் 

" எல்வளியலைக்கும் " ( அகநா .77 ) . 
சுற்றிவரல் ; running through the boundary . ( ஆ.அக. ) . 

( எல் + வளி. ) 
( எல்லை + ஓடல். ] 

எல்வை elvai, பெ . ( n . ) எல்லை பார்க்க ; see ellai. 
எல்லையோடி ellai - y - odi, பெ . ( n . ) ஊர்த் தெய்வத்தின் 

“ அல்வழி நடக்குமெல்வை " (உபதேசகா.சிவபுண் 
கோயிலின் முன்னே சில வழிபாட்டுமுறைகளைச் 

ணிய .375 ) . 
செய்து பிறகு எல்லையைக்காட்டி வழக்கைத் தீர்ப் 

( எல்கை – எல்வை.) 
போன் . ( இ.வ. ) ; boundary runner , a village officer, 
whose testimony in case of boundary disputes is accepted எல ela, பெ . ( n . ) அன்பொடு விளிக்குஞ்சொல் , 
by the disputants, when he shows the boundary line கெழுதகைப் பொதுச் சொல் ; word of endearment 
by running round it after having been solemnly sworn 

( எல் – எல . ) 
to discharge his duty as almost a divine arbitrator by 

எல என்பதையும் இதன் திரிபான சில சொற்களையும் பற்றிக் . 
being required to go through certain awe - inspiring 

கிற்றல் கன்னட அகரமுதலி பின்வருமாறு கூறகின்றது . 
ceremonies before the shrine of the village deity . 
( செ.அக.). 

க . எல ( ela ) - உடன்படுதலைக் குறிக்கும் ஓர் இடைச்சொல் . 

க . எலகெ ( elage ) - பெண்டிரை விளிக்கும் சொல் . 
( எல்லை + ஓடி . ] 

க . எலவோ - வலிமிக்க வியப்பிடைச் சொல் . 
எல்லையோடு - தல் ellai - y - odu- 5.செ.கு.வி. ( v.i. )) க . எலா நண்பரை அல்லது நெருங்கிப் பழகியவரை 
எல்லையைச் சுற்றிவருதல் ( வின் , ) ; to march around 

விளிக்குஞ்சொல் . 


எலிப்பொறி 


எலவோ 


252 


க . எலா . 


ம . எலிச்செவியன் ; க . இலிகிவி ; து . எலிகெபி ; தெ . எலிச் 
க . எலெ , - எலே - எலா .. 

செவி . 
க . எலெகெ ( lege ) - பழகிய பெண்டிரை விளிக்குஞ்சொல் . 
க . எலோ , எலோ - எலா ( செல்வி 78 , சூன் .497 ) . 

( எலி + செவி + கள்ளி . ) 
எலே என்பது ஆணையும் எலா என்பது பெண்ணையும் | எலித்திசை eli- t - tisai, பெ . ( n . ) ( கணியம் ) வடமேற்கு 
குறிக்க வழங்கிய கெழுதகைப் பொதுச்சொல் . 

திசை ( வின் . ) : North - west, opp . to . pupal -t - isai. 
எலவோ elave , இடை . (int.) மகிழ்ச்சி , துயரம் , வியப்பு ( செ.அக. ). 
ஆகியவற்றைக் குறிக்கும் கெழுதகைப் பொதுச் 

( எலி + திசை . ) 
சொல் ; word of endearment expressing happiness , grief 

எலித்துன் eli - t -tup, பெ . ( n . ) எலிதோண்டிய பொந்து ; 
and surprise.. 

hole made by rat . ( செ.அக. ). 
( எல்லா – எல - எலவோ . ) 

( எலி + துன் . துன்னுதல் = குடைதல் , உழுதல் , வளைதோண்டு 
எல்லா , எலா , எலவோ என்னும் கெழுதகைப் பொதுச் 

தல் . பொந்து செய்தல் . ) 
சொற்கள் தமிழில் தொன்முதுகால முதலே வழக்கூன்றியவை . 
இருக்குவேத பாடலொன்றில் திராவிடர்களின் ஓலைச் சுவடிக எலிப்பகை eli- p - pagai, பெ . ( n . ) 1. பூனை ; cat . 2 . 
ளுக்குப் பகைவர் தீயிட்டபோது எலவோ ! எலவோ ! என எலியின் எதிர்ப்பாற்றல் ; attacking capacity of the rat. 
அவர்கள் வருந்தி அழுததாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது . " எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் " ( குறள் .763 ). 
எலா eld, இடை . (int.) நண்பினரை விளிக்கும் ஒரு ( எலி + பகை . ] 

folu Quwri ; here, you! used in addressing a person 
in a familiar and friendly manner. ( தொல் பொ .220 . எலிப்பயல் eli - p - payal, பெ . ( n . ) சிறிய பையன் ; litle 

boy . 
உரை. ). 

( எலி + ( பையல் ) பயல் . ] 

எலிப்பயறு elippayaru, பெ . ( n . ) 1. ஓர்வகைக் காட்டுப் 
( எல்லா - எலா. ) 

பயறு ; a wild variety of pulse - Gly cine triloba . 2 . 
எலி ali, பெ . ( n . ) 1. தவசம் , கொட்டை , வேர் 

வயற்காடுகளில் முளைக்கும் வயற் பயறு ; pulse 
முதலியவற்றைக் கடிக்கும் தன்மையுள்ள சிறிய 

found grown in fields and hedges and known as rat- pulse 
உடலமைப்புள்ள விலங்கு ; rat, mus rattus, " எலிப் 

or rat - gram -phasecous trilobus . ( சா.அக. ) . 
பகை நாக முயிர்ப்பக் கெடும் " ( குறள் , 763) , 2. பெருச் 
Erofl; bandicoot. 

( எலி + பயறு . ) 
வாரணத்தை ....யெலியிழுத்துப் 
போகின்ற தென் . ( தனிப்பா.1,32,61 ). 

எலிப்புலி eli - p - puli, பெ . ( n . ) பூனை ; cat . " ஈப்புலியோ 
ம . எலி ; க . எலி , இலி ; குட . எலி ; து . எலி , இலி ; தெ . 

டெலிப்புலியாய் வடிவங் கொண்டு (தனிப்பா . 
எலுசு , எலிக ; எரு . எணி ; கோத . எய்ச் ; துட . இல்ல; கொலா . 

1,86,169 ) . 
எல்க ; நா . எல்கு ; பர் . எல் ; கட . சிலேல் ; கூ . ஒட்ரி ; குவி . ( எலி + புலி . ) 
ஒல்லலி ; பிரா . கல் ; கோண் . அல்லிக . எல்லி ; பட . இலி . 

எலிப்புற்று elippunu , பெ . ( n . ) எலிவளை ; rat hole . 
( இல் - இலி – எலி . இல் = குத்துதல் , குடைதல் . ] 
எலிக்காதிலை elikkadilai, பெ . ( n . ) எலிக்காது பார்க்க ; 

(எலி + புற்று . ) 
see elikkadu . ( சா.அக. ). 

எலிப்பூழி elippuli, பெ . ( n . ) எலிவளையினின்று 
( எலி + காது + இலை . ) 

வெளியே தள்ளும் மண் ; sand thrown out by a rat 

from a rat - hole . ( சேரநா . ). 
எலிக்காது elikkadu, பெ . ( n. ) எலிச்செவி போன்று 
வளரும் கிளைகளையுடைய ஓர் பயிர் ( M.N. ) ; plant 

ம . எலிப்பூழி . 
whose leaves resemble rats , ears - lpomaea reniformis. 

( எலி + பூழி . ) 
( எலி + காது . ) 

எலிப்பொந்து eli- p - pondu, பெ . 

eli- p - pondu , பெ . ( n . ) . எலிவளை; 

rat - hole . 
எலிச்செவி eliccevi, பெ . ( n .) எலிச்செவி போன்ற 
இலைகள் உள்ள ஒரு மருந்துச் செடி ; plant Evolvulus 

ம. எலிப்பளம் . 
emarginatus or Salvinia Cucullata . 

( எலி + பொந்து . ) 
ம . எலிச்செவி ; க . இலிகிவி ; து . எலிகெம்பி ; தெ . எலிச்செவி , | எலிப்பொறி eli- p - por , பெ . ( n . ) 1. எலியைப் பிடிக்கும் 
எலுகசெவி . 

எந்திரம் ; rat -trap , 2. எலிப்பிடுக்கன் பார்க்க ; see 
( எலி + செவி . ) 

elippidukkan 
எலிச்செவிக்கள்ளி eliccevi - k- kali , பெ . ( n . ) கள்ளி 

ம . எலிக்கணி , எலிப்பொறி . 
வகை ( தைலவ.தைல .125 ,உரை . ); a kind of sedge. 


( எலி + பொறி . ) 


ஐங்கனி 


எலிக்காதிலை 


மாதுளை 


000) 


கொளுஞ்சி 


ஏலரிசிமணி 


நாரத்தை 


எலுமிச்சை 


தமரத்தை 


ஏழிலைப்பாலை 


எலிமருந்து 


253 


எலும்பு 


AA 


m 


ம . எலியோடி . 

( எலி + ஓடி .) 
எலிவளை eli- valai, பெ . ( n . ) எலிப்பொந்து பார்க்க ; 

see eli - p - pondu. 
எலிவாலரம் elivalaram, பெ . ( n .) எலி வாலைப் 

போன்ற அரம் ; instrument , rat s tail file. ( சா.அக.) 

( எலி + வால் + அரம் . ] 
எலிவெடி elivedi, பெ . ( n . ) வெடிவகை ; a kind of 

rocket. ( சேரநா . ) . 
ம. எலிவெடி. 

( எலி + வெடி . ) 
எலிப்பொறி 

எலிவெள்ளை நஞ்சு elivellainatju, பெ . ( n. ) எலிகள் 
எலி மருந்து elimarundu, பெ . ( n . ) எலியைக் கொல்வ புணருங் காலத்தில் சிதறும் விள்ளு மாந்தர் உடம் 

தற்கிடு மருந்து ; any medicine intended for killing rats. பில் படுவதால் ஏற்படும் நஞ்சு ( விஷம் ) ; இதனால் 
( சா.அக. ). 

புண் , குளிர்காய்ச்சல் , மயக்கம் , போன்ற நோய்கள் 
( எலி + மருந்து . ] 

உண்டாகும் ; diseases due to the poisonous effects 

of the seminal fluid-(spilt during the coition of rats ) coming 
எலிமயிர்க்கம்பளம் eli- mayir -k- kampalam , பெ . ( n . ) 

in contact with the humanbody and the symtoms are 
எலிமயிரினாற் செய்யப்பட்ட கம்பளி (சீவக .2686 , 

ulcers , swelling, ague, swoon , fever etc. ( சா.அக. ), 
உரை . ) ; blanket made of rats fur . 

( எலி + வெள்ளை + நஞ்சு. ] 
( எலி + மயிர் + கம்பளம் . ) 

எலினன் elinan பெ . ( n .) கள் ; toddy ; ( சா.அக. ). 
எலிமுள்ளு elimulu, பெ . ( n . ) இராவணன் மீசைப்புல் ; 
water - pink, a seashore grass, spinifex squarrosus . 

( எலு = பிஞ்சு. எலுவின் வடிநீர் எலுவெனப்பட்டது . எலு - 

எலுனன் – எலினன் . ) 
எலியளை eli- y - alai, பெ . ( n . ) எலிவளை ( வின். ) ; rats" | எலு elu, பெ . ( n .) கரடி ( பிங் . ) ; bear . 
hole . 

தெ . எலுகு . 
ம . எலியள . 
[ எலி + வளை 

( எல் = கருப்பு . எல் – எலு . ) 
எலிவளை - எலியளை. ] 
எலியன் eliyan, பெ . ( n . ) பொடியன் ( இ.வ. ) ; little 

எலு elu , பெ . ( n . ) பிஞ்சு ( பிங் . ) ; green fruit that 

is just being formed from the blossom . 
boy . 

( இல் - இலு – எலு = பிஞ்சு. ) 
( எலி + எலியன் . ) 
எலியாமணக்கு ell- y - amanakku, பெ . ( ம ) காட்டா எலு elu , பெ. ( n.) தோழமை ; ( யாழ் .அக.); friendship . 
மணக்கு ; ( பதார்த்த .249 ); glauosus - leaved physic- nut. ( எல்லா 

எலு . ). 
ம . எலியாவணக்கு . 

எலும்பன் elumban, பெ . ( n. ) எலும்புபோன்று மெலிந்த 
( எலி + ஆமணக்கு . ) 

வன் ; one who is almost a skeleton , emaciated man . 
எலியிடுக்கி elf - y -idukki, பெ . ( n . ) எலிபிடிக்கும் பொறி ; 

ம . எலும்பன் , 
rat - trap . 

( எல் – எலு – எலும்பு + அன் . ] 
( எலி + இடுக்கி . ] 

எலும்பி elumbi, பெ . ( n .) எலும்பு தோன்ற மெலிந்த 

வள் ; emaciated woman . 
எலியெலும்பன் el - y - elumban பெ . ( n . ) வலிமையில் 
லாதவன் ; weak man , he who is as weak as a rat. 

( எலும்பு + இ . ) 
" இல்லெலி யெலும்பனான சம்சாரி " ( ஈடு .4,9,8 ). 

எலும்பிலி elumbill, பெ . ( n .) 1. புழுமுதலிய எலும்பில் 
( எலி + எலும்பு + அன் . ) 

லாத உயிரிகள் ; worm, or any creature that has no 
எலியோடி eli - y - ocli, பெ . ( n . ) கூரையின் நடுமுகட்டிலே 

bones . 2. மரவகை ( யாழ்.அக.); tree . 
வைக்கும் உருட்டுமரம் ( வின் . ) ; thin timber on the 

( எலும்பு + இலி. இல்லி – இலி .] 
top of a ceiling ridge -pole . 

எலும்பு elumbu, - பெ . ( n .) உடம்பின் தோற்றம், 

உறுதிக்குக் காரணமான வன்மையான மரச்சட்டம் 


- எலா . 


எவ்வண்ணம் 


எலும்புக்கண் 


254 


timonia trijoliata. 7. நாயெலுமிச்சை ; dog wood apple - limonia 
போன்ற பொருள் ; bone . " நரம்போ டெலும்பணிந்து 

acidissima . 8. ஆனையெலுமிச்சை; title from its size. Same 
(திருவாச . 12,11 ) . 

as sour lime in No.1 . 9. கோடையெலுமிச்சை; Pondicherry 
ம . எலும்பு : த . எலு , எலும்பு , எழுவு ; கோத . எல்ன் ; துட . 

lemon - Citra medica (typica ), 10. எருமை யெலுமிச்சை; buffallo 
எலின் ; குட . எலிம்பி ; து . எலு ; தெ . எம்மு , எம்கே , எமுக ; 

lime - same as No.12 . 11. பிள்ளையார் எலுமிச்சை அதாவது 
பட , இலு . 

பெரிய எலுமிச்சை ; Ganapathi s lime, same as No.1 . 12 . 
[ எல் = வெண்மை . எல் - எலு - எலுமு எலும்பு . ] சம்பீர வெலுமிச்சை இதுவே கிச்சிலி ; loose jacket lime 

Cirus anranti vum nobilis . (jambhiri) ( சா அக .) 
மேலையாரிய மொழிகளிலும் எல் எனுஞ்சொல் வெண்மைப் 
பொருளில் வழங்கி வருகிறது . 

எலுமிச்சை வெற்றிலை elumiccai vepilai, பெ . ( n . ) 

கற்பூர வெற்றிலை ; betel leaf with the fragrance of 
GTAW - L albus, white , L. alba, 
E alb, white vestment reaching to feet, worn by priests. OE , the lime fruit. ( சா . அக.) . 
ME albe 

( எலுமிச்சை + வெற்றிலை. ) 
E albata , while meta . Lalbata, whitened . Port albino , white Negro 
E albite , white or soda fieldspar. 

எலுவர் eluvar , பெ . ( n . ) தோழர் ; men - friend . எலுவ 
E album , book of white sheets for insertion of autographs, சிறாஅர் ஏமுறு நண்ப " ( குறுந். 129) . 
photographs, etc. 

( எலுவன் – எலுவ . எலு = பிஞ்சு, இளமை . எலுவ = இளைய 
E albumen , white of egg . 

வனே . ] 
E albuminuria, presence of albumen in the urine. 
E albumum , recently formed white wood in exogamous , trees . எலுவல் eluval, பெ . { n . ) தோழன் ; man friend. 
( செல்வி .77 , திச .177 ) . 

அரவெழுதிய கொடியுமுடையவ னெலுவலும் " 
எலும்புக்கண் elumbu - k - kan , பெ . ( n . ) எலும்பின் ( பாரத பதினாறாம். 28 ) ( செ . அக .) . 
கண்ணறைகள் ; bone - cells. ( சா . அக .) . 

( எலுவன் - 

- எலுவல் . எலு = பிஞ்சு, இளமை . எலுவல் = 

இளமையன் . ) 
( எலும்பு + கண் . ) 
எலும்புக் கூடு elumbu -k - kicu, பெ . (n.) உடம்பினில் எலுவன் eluvan, பெ . ( n . ) எலுவல் பார்க்க; see eluval . 
தசை நீங்கிய எலும்பின் கோப்பு ; the hard or bony 

( செ.அக. ) . 
frame work of an animal separated from the flesh and ( எலுவ – எலுவன் . ) 
fixed together in their natural position -- skeleton . ) எலுவி eluvi , பெ . (n . ) தோழி . ( தொல் . பொருள் . 
( சா . அக .) . 

26,32 ,உரை. ) ; lady companion . 
[ எலும்பு + கூடு . ) 

( எலுவன் எலுவி . எலு = பிஞ்சு, இளமை . எலுவி = 
எலுமிச்சம்புல் elumiccampul, பெ . ( n . ) ஓர்வகைப் புல் ; இளமையள். ) 
lemon grass - Andropagon schoenanthus . ( சா.அக. ). 

எலுவை eluvai , பெ . ( n . ) தோழி ; lady companion . 
( எலுமிச்சம் + புல் . ) 

" உனக்கெலுவை யாகுவதெ னெண்ணம் ( பாரத நாடு 
எலுமிச்சை elumiccai, பெ . ( n .) 1. ஒரு மரம் ; sour 

கரந் . 33 ) . ( செல்வி . சூன்.78 , பக் . 497 ) . 
lime , citrus medica acida. 2. எலுமிச்சம்பழம் ; fruit of [ எலுவன் – எலுவை . எலு = பிஞ்சு. இளமை . எலுவை = 
the sour - lime - tree . 3. தித்திப்பெலுமிச்சை ; sweet lime . இளமையுடையளாய் , இளமைக்குணமான அன்பும் ஆர்வ 
4. எலுமிச்சை வகை ; Bergamotte orange , citrus 

மும் , நட்பும் வளர்க்கும் தன்மையள் . ) 
aurantium beggamia . 

எலே elé , இடை . ( part ) . விளியிடைச்சொல் ; vocative 
-- ம . எருமிச்சி நாரகம் ; பட. இலிமிசிகெ; க. இலிமிஞ்சி ; கோத . particle of endearment. எலே ! 

எலே ! இங்கே வாலே . 
இல்மிச் ; துட : இன்மிச் ; Skt laknea . 

( நெல்லை ), 
( எல் - எலு = பிஞ்சு, காய் . எலு – எலுமு - எலுமுத்தெ 

( எல்லா - எலே . ) 
எலுமித்தெ - எலுமிச்செ . எலுமித்தது = காய்த்தன்மையு ) எவ் ev , வி.சு.பெ. (inter.pron .) எவை ; what , which 
டைது . ஏளைய பழங்களைப் போல் பழம் எனும் நொய்த்த 
தன்மையடையாமலும் மேற்றோல் வாடாமலும் இருப்பது . ) 

things. எவ்வேந்தன் ? ( உ.வ. ) . 
எலுமிச்சை வகைகள் : 1. பெரிய எலுமிச்சை ; large lime 

தெ . எவி ; ம . எவ் . 
or giant lemon Citrus medica limon - Citrus medica limonum (எ- எவ் . எ வினாக்குறிப்பு . ) 
(medico -limonum ). 2. Only Owouline ; creeper lime- Citrus 
ackda . 3. மலையெலுமிச்சை; mountain lime Citrus rutucea 4 . 

எவ்வண்ணம் ewannam , பெ . ( n. ) எவ்வாறு , எப்படி ; 
தித்திப்பு எலுமிச்சை ; sweet lime - cirus media - lumia alias 

how , in which manner . 
c.imetta . Used the orange . 5. காட்டெலுமிச்சை; Indian wild ம . எவ்வண்ணம் , 
or bitter lime - Atalantia monophylla alias racemosa . 6. Usufioun 
எலுமிச்சை; musk or manila lime , Triphasia trifoliata alias 

( எவ் + வண்ணம் . ] 


- 


எவ்வது 


255 


எவ்வேழு 


எவ்வது evvadu, கு.வி.எ. ( adv .) 1. எவ்விதம் ; How ? எவ்விடம் evidam , பெ . ( n .) எந்தவிடம் ; which place, 
in what manner . “ எவ்வ துறைவ துலகம் ( குறள் .426 ) . 

where . ( ஆ.அக. ) . 
2. யாதொருவாறு ; whatsoever . ( செ.அக. ). 

ம. எவ்விடம் ; க. எல்லி ; தெ. எக்கட ; குரு . எக்கய்ய ; மால். 
( எவ் + அது - எவ்வது . ) 

இகோ , இகடி , இக் ; பிரா . அராடேக் . 
எவ்வநோய் evandy , பெ . ( n . ) தீராத நோய் ; incurable ( எவ் + இடம் - எவ்விடம் . ] 
disease .. 

எவ்வு - தல் OVVU-, 5.செ.குன்றாவி . ( v.t ) செலுத்துதல் ; 
( எவ்வம் + நோய் . ] 

to discharge, as a missile or an arrow . 
எவ்வம் ewam, பெ . ( n. ) 1. துன்பம் ; affliction , distress ( ஏவு + எவ்வு . ) 

கூர்ந்தவெவ்வம்விட " ( புறநா .393 ). 2. ஒன்றானுந் எவ்வு -தல் eWU-, 7.செ.கு.வி. ( v.i.) எழும்புதல் ; to 
தீராத நோய் ( குறள் .1241 ,உரை . ); incurability, persiste 

rise , spring up . “ தீக்கணை மேருவைக் கால்வளைத் 
nce, as of a disease. ( குறள் . 1241 ,உரை . ). 3. இளிவரவு ; 

தெவ்வினான் " ( கம்பரா.ஊர்தே.177 ) . 
inferiority , degradation , wretchedness. " 960616016 ) 
மெவ்வ முரையாமை யீதல் " ( குறள் .223 ) . 4. ஏய்த்தல் ; ( ஏவு - எவ்வு. ] 
deceitfulness , guile . எவ்வ மாகவந் தெய்தி " ( பெரியபு . | எவ்வு ” -தல் evw- 7.செ.கு.லி. ( v.i. ) துன்பமிழைத்தல் ; 
திருநாவு .83 ) . 5. வெறுப்பு ; dislike , aversion . எவ்வந் 

to bother , to tease. " எவ்வுஞ் சிலையுடை " ( திவ்.பெரி 
தீர்ந் திருந்தாள் (சீவக .874 ) ( செ.அக. ). 6. குற்றம் ; 

யாழ் .3,2,5 ). 
fault. ( ஆ.அக. ). 7. நாட்பட்ட நோய் ; chronic illness. 
( சா.அக. ). 

( அவ்வு – எவ்வு . ) 

எவ்வெட்டு e - v - v - ettu , பெ . ( n .) தனித்தனி எட்டு ; 
( அவ்வு – எவ்வு – எவ்வம் . ] 

eight each , 
எவ்வம் : evwam , பெ . ( n . ) மானம் ; self - respect. “ என்க 

ம . எவ்வெட்டு . 
ணிடரினும் பெரிதா லெவ்வம் " ( பு.வெ .11 , பெண் 
பாற் .7 ) . 

( எட்டு + எட்டு - எவ்வெட்டு . ) 
( ஏ – ஏவம் – எவ்வம் . ) 

எட்டெட்டு , எண்ணெண் என்று அடுக்கிவரின் எட்டின் பெருக் 

கலாகிய எட்டு எனப் பொருள் தந்து பெருக்கற்பலனாகிய 
எவ்வரும் ewar - um , வி.சு.பெ. ( inter.pron .) யாரும் ; 

64 ஐக் குறிக்கும் . எட்டு எட்டாகப் பகிர்ந்தளிக்கும் பொருளில் 
anyone . " ஆங்கவை யெவ்வரும் பெறுகிலர் " ( கந்தபு.மா 

எவ்வெட்டு என மருவிப் புணர்ந்து கூட்டுச் சொல்லாகும் . 
யையுப .14 ). 

எவ்வெலாம் e - v - v - elam, பெ . ( n . ) உள்ளவெல்லாம் ; 
( எவரும் - எவ்வரும் . வகரமெய் மிகைத் தோன்றல் திரிபு. ] whatever there be . “ எவ்வெலாவண்டத் துறைதரு மருத் 
எவ்வழி evvali, வி.சு.பெ. ( inter.pron .) 1. எந்த வழி ; தும் ( கந்தபு.சூரனர .11 ). 
which way , wither . 2. எப்படி ; how . எவ்வழி நல்லவர் ( எல்லாம் + எல்லாம் - எல்லெல்லாம் – எவ்வெல்லாம் ஓ.நோ. 
ஆடவர் ( புறநா .187 ) . 

எவ்வெட்டு . ) 
ம. எவ்வழி . 

எவ்வெவர் e - y - v - avar , பெ . ( n . ) எவரெவர் ; whosoever . 
( எவ் + வழி . ) 

எவ்வெவர்க்கு மிறைவற்கு நல்கியே " ( கந்தபு.திரு 

விளை.123 ) . 
எவ்வளவு e - v - v - alavu , கு.வி.எ. ( adj.) எம்மட்டு ; how 

( எவர் + எவர் - எவரெவர் – எவ்வெவர் . ) 
much , how far , how long. கிணறு எவ்வளவு ஆழம் ? 
எவ்வளவு நாளாகும் ? ( உ.வ. ) . 

எவ்வெவை e - v - v - evai, பெ . - ( n. ) எவையெவை ; 

whatsoever things. 
( எவ் + அளவு - எவ்வளவு . ] 
எவ்வாறு 8 - y- v - aru , கு.வி.எ. ( adv. ) எப்படி ; in what 

( எவை + எவை - எவையெவை - எவ்வெவை . ) 
manner, how ? விழா எவ்வாறு நிகழ்ந்தது ? ( உ.வ. ) . எவ்வேழு e - v - v - elu , பெ . ( n . ) தனித்தனி ஏழு ; seven 

each . | 
( எவ் + . ஆறு - எவ்வாறு . ஆறு = வழி .] 
எவ்வி ewi, பெ . ( n . ) வேளிர் குறுநில மன்னர்களு 

( ஏழு + ஏழு - எவ்வேழு . ) 
ளொருவனான வேள் எவ்வி ; one of the chieftains ஏழேழு என்றடுக்கி வரின் அவற்றின் பெருக்கற்பலனாகிய 
of Tamil Nadu known as Vel Ewi . ( செ.அக. ) . “ எவ்வி 

49 ஐக் குறிக்கும் . ஏழு ஏழாகப் பகிர்ந்தளிக்கும் பொருளில் 
தொல்குடிப் படீஇயர் " ( புறநா.202-14). 

எவ்வேழு - எவ்வேழ் என மருவிப் புணர்ந்து கூட்டுச் சொல்லா 
( எவ்வுதல் = எய்தல் , எவ்வி = அம்பு எய்தலில் வல்லவன் . ) 


கும் . 


எழால் 


256 


எவ்வை emat, பெ . ( n ) கவலை ; care , anitely . எவா அரிசி அaa பெ . ( n) எவா தவசம் ( பார்லி ); 

husked seed of barley called pearl barley - Hordeum 
" எவ்வையில்னா வள்ளியம்மை - கவ்வைமன தாகும் . " 

dacaricatum ( எ.அக.). 
( வன்னி கதைாக .) ( செ.அக. ). 
( அவ்வு - எவ்வு 

எவா + அரிசி . இது உருண்டையாயும் , 
– எவ்வை ) 

[ ஐயவி 

நடுவில் பிளப்புள்ளதாயுமிருக்கும் ; ஐயவி அரிசி பார்க்க 28 
எவ்வை awai, பெ . ( n ) எம் தங்கை ; our younger 

ayavijard ] 
tar . “ எவ்வைக் கெவன்பெரி தளிக்கு மென்ப ” 

வை erai வி.சு.வி.பெ. (interpron ) பவை ; which the 
( ஐங்குறு 9 ) ( செ.அக.). 

ம . எவ ; து . பாவ , தாவ ; கோத , எத் ; து .. ஏனாம் ; குட 
[ எம் + அவ்வை - எம்மவ்வை எவ்வை . ] 

ஏவு , ஏதி ; து . தாவ , தாதவ ; தெ . ஏதி . ஏவி ; கொலா . எத் 
எவண் 62 சு.வி.எ. ( adv . ) 1. எவ்விடம் ; where . 

எதவ் ; கொண் , ஏவ்; கூ அனை ; மால் . இந்த பட எவெ . 
" எவன் படர்ந்தனனென " ( காஞ்சிப்பு.கழுவாய் .91 ). 2 . 

[ ஏ + அவை : ஏவை + எவை . ] 
எப்படி how. ஒன்று பலபோல நின்றியல் பெவணெனின் 

எழல் elal, பெ . ( n . ) துயரம் ( யாழ் . அக . ) ; grief . 
( ஞானா. 56,35 ) . 
( எவ் + அண் - எவன் , அன் = இடம் . ] 

ம . எழல் , அழல் . 

( அழல் - எழல் . ] 
எவர் avar , வி.சு.பெ. (intenipran .) யாவர் ; who . இங்கு 
வந்தார் எவர் ? (உவ ) . 

எழல் elal, பெ . ( n ) 1. கிளர்ச்சி ; enthusiasm , elation 

அமரை வேட்டுவந் தெழலுறு மனத்தினர் " ( கம்பரா . 
ம . எவர் . 

கரன்வ .43 ) . 2. புறப்படுகை ; starting, departing. 
( ஏவர் - எவர் ( ஓ.மொ. 304 ) ) 

" சோதனை புரிவாரிற் றுண்ணென வெழலுற்றான் " 
எவரும் evar -um , பெ . ( n. ) யாரும் ; everyone, anyone. ( கந்தபு.தவங்கா .1 ) . 3 . Cagay/ 605 ; originating, 

" இன்னோ ரெவருஞ் சிவனேயென் றிரங்க லோடும் " emanating . “ அங்கதிலையை வந்தெழலும் " ( கந்தபு . 
( கந்தபு .திருக்கல் .49) . 

திருநகர 72 ) . ( செ . அக . ) . 
[ எவர் - உம் . ] 

ம . எழல் ; க . ஏழிகெ, ஏழ்கெ ; து . எர் கெல் , எழகெ; தெ . 
எவள் eval வி.சு.பெ. (interpron . ) யாவள் ; what woman , 

லேயுட 
which woman . 

( எழு + அல் - எழல் . ) 
ம . எவன் ; க . யாவசூ , ஆவள் ; கோத . எவள் ; குட . எவ் ; 

எழவாங்கு -தல் ela - vaigu-, 7.செ.கு.வி. ( vi .) தொலை 
தெ . ஏதி , கொலா . எத் : கூ அனரி , அனை ; குவி . அம்பயி , 

விற்போதல் ; to go to a distance . " முகங்காட்டாதே 
அம்பது ; குரு . எக்தா ; மால் . இகிர் , இத; பட . எவ் . 

எழவாங்கி யிருக்கை ( ஈடு . 4,7,2) . 
[ ஏவல் – எவள் ( வ.மொ.304). ] 

( எழ + வாங்கு . )) 
எவற்று evanu, L. சு.பெ. (inter.pron .) எது ( யாழ் . அக.); எழாநிலை eld- nilai, பெ . ( n . ) யானை கட்டுங் கூடம் ; 
what, which . 

stable for elephant எழாநிலை புகாஅ வினங்கடிசீற் 

றத்து ... களிறு " ( பெருங்.உஞ்சைக் .38,91 ) . 
ம. எவற்ற ( எப்பொருள்) ; E what 
( எவன் + து - எவற்று . ) 

( எழாத + நிலை - எழாநிலை . ) 
எவன் எ ), வி.சு.பெ. (interpron ) யாவன் ; which / எழாயிரம் elayiram, பெ . ( n ) 7000 என்னும் எண் 
man , or pers . masc . ( வினாப்பெயர் ) . 

( தொல்.எழுத். 391 ,உரை.); the number 7000 . 
ம . எவன் ; க..ஆவம் , யாவனு, ஆவெ ; கோத . எவ்ன் ; துட . 

( ஏழு + ஆயிரம் - ஏழாயிரம் - எழாயிரம் . ) 
எந்த ; குட , ஏவென் ; து . ஏரு, ஏரணெ ; தெ . எவடு , எவ்வடு எழால் ela , பெ . ( n . ) 1. வல்லூறென்னும் பறவை ; 
கொலா , எம் ; கூ . அனென்க ; குவி . அம்பசி ; குரு . நே ; a kind of bird . குடுமி யெழாலொடு கொண்டு கிழக் 
மால் . நெரெ ; பிரா . தேர் , தே ; பட . எம் . 

கிழிய " ( பதிற்றுப் .36,10 ) . 2. யாழெழுமின்னிசை; 
( ஏவன் – எவன் ( ஒ.மொ.304 ) . ] 

musical notes of the yal. " ஏழாலையன்னசொ லேந்திழை 
" எவன் evan வி.பெ. (inter.pron .) யாது , யாவை ; what, 

மாதரார் ( கந்தபு . திருக்கல். 15 ) . 3. யாழ் ; stringed 

musical instrument known as yal. “ பயனுடை யெழாற் 
used in both numbers . - சு.வி.எ. ( adv . ) 1. எவ்வெண் 
ணம் ; how ? in what manner ? “ அருளோனாவதை 

கோடியர் தலைவ " ( பொருந .56 ) . 4. மக்கள் மிடற் 
யெவனோ " ( ஞானா. 46,6) . 2. ஏன் ; why . - இடை . 

றிசை ; human voice . " களம்படு மெழாலினோடு " 
(part ) வியப்பு இரக்கச்சொல் ( சூடா . ); an exclamation 

(திருவிளை.தருமிக்கு 76 ). 5. மயில் ; peacock . ( செ.அக. ). 
of wonder or pity . துப்பின் எவன் ஆவர் 

( எழு - எழா - எழால் . எழால் = உயரப் பறக்கும் பறவை . 
( குறள் . 1165 ) . 

எழால் - எடாகை - டேகை என்பன கொச்சை வழக்கு. 

எழால் = எடுத்த குரலோசை. எழால் 
( ஏவன் + எவன் . ) 

= உயரம் மிகுந்து 
எடுப்பான தோற்றமுடைய யானை . ) 


2 


எழால் 2 


257 


எழு ) 


ஈறு . ) 


எழால் அ/ al, பெ . ( n .) மாட்டுக் கொட்டிலின் அடைப்புப் எழினி alini 

, பெ . (n.) உறை; cover , case . “ வீணை 
படல் ; door of bars as of a cowshed . ( சேரநா. ) . யொன்றினை எழினியை நீக்கி " (சீவக .716 ) 
ம . எழால் . 

[ இழு – எழு - எழினி. ) 
( எழு - எழுவு – எழா - 
எழா – எழால் . ) 

எழினி eligi, பெ . ( n .) கடைவள்ளல்கள் எழுவருள் 
எழில் eli, பெ . ( n . ) 1. ஒளி ; brightness, luste . 2 . ஒருவன் ( புறநா .158 ); chief noted for philanthrophy , 
வண்ணம் ( வின். ) ; colour , colouring, paint. 3. அழகு ; 

one of seven philanthrophists . 
beauty , comeliness , gracefulness . எழுதெழி லம்பலம் " 

ம. எழினி . 
(பரிபா.18,28 ) . 4. தோற்றப்பொலிவு;imposing appea 

( எழு - எழுனி எழினி. எழு == உயர்ச்சி . எழினி 

, = 
rance. " நுண்மாணுழைபுல மில்லா னெழினலம் " 

நெடியவன் , உயர்ந்தவன் , மேலோன் . ) 
( குறள் .407 ). 

எழுனி elin , பெ . ( n . ) 1. எழுகை; rising . 2. இடுதிரை ; 
( எல் = ஒளி. எல் - எழ் + இல் - எழில். இல் சொல்லாக்க 

curtain . " பொருமுகப் பளிங்கி னெழினி வீழ்த்து " 

( மணிமே .5 : 3 ) . 
எழில் elil, பெ . ( n . ) 1. இளமை ( சூடா . ) ; youth. 

L elate, lofty , E elate , to raise , elation , pride . 
( சூடா . ). 2. பருமை ; bigness , bulkiness . எழிற்கலை 
புலிப்பாற் பட்டென ( புறநா .23 ) . 3. வலி ( பிங் . ) ; 

( எழு – எழுனி. எழு : எழுச்சி ( சு.வி .76 ) ] 
strength . 4. திறமை ; ability. 5. உயர்ச்சி ; height, lofiness, | எழு - தல் elu-, 2.செ.கு.வி. ( v.l.} 1. எழுந்திருத்தல் ; 
elevation . " பகட்டெழின் மார்பின் ( புறநா .13 ) . 6 . to rise , as from a seat or bed . 2. மேல் எழும்புதல் ; 
குறிப்பு ; hint. எழிலறியாதவன் ( வின் . ) . 7. வெல்லும் to ascend , as a heavenly body; to rise by one s own 
சொல் ( சாதுரிய மொழி ) ; witticism , epigram . 

power, as a bird ; to ascend , by buoyancy ,, as a balloon . 

3. தோன்றுதல் ; to appear , arise, originate. அமிழ்தெ 
ம . எழில் ; க . , து . எட்ட ; மால் . ஏடு . 

ழக்கடைமின் ( கம்பரா.அகலி .21 ) . 4. புறப்படுதல் ; 
( எல் – எழு – எழில் . ) 

to start, as from a dwelling. “ எம்பெரு முதல்வ நீ 
எழில்காட்டு -தல் elil -kattu- 5.செ.கு.வி. ( v.i. ) குறிப் யெழுதியால் " ( கந்தபு.சரவண .4 ). 5. தொழிலுறுதல் ; 
புக் காட்டுதல் ( வின் . ) ; to give an inkling , to hint. to function . " காலுமெழா " ( திவ் . பெரியாழ் .5,3,5) . 6 . 

மனங்கிளர்தல் ; to be excited , roused . ஒள்வாட் 
( எழில் + காட்டு. ) 

டானை யுருத்தெழுந்தன்று ( பு.வெ .3,2). 7. மிகுதல் ; 
எழில்சொல்லு - தல் elil- collu-, 8.செ.குன்றாவி . ( v.t ) 

to increase, swell. “ எழு மரவக் கடற்றானையான் 
குறிப்பிற் சொல்லுதல் ( வின் . ) ; to hint by words , 

( பு.வெ .7,6 ). 8. வளர்தல் ; to grow , increase in stature , 
allude to . ( செ.அக. ). 

as a tree ; to rise , as a building; to swell, as breasts . 
-( எழில் + சொல்லு .] 

“ எழுகிளை மகிழ்ந்து (சீவக .330 ). 9. உயிர்பெற்றெ 
எழில்பிடி - த்தல் elil-pidi-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) நறும 

ழுதல் ; to become resuscitated , retum to life. அந்நிலை 

யெழும்வகை யருள்செய் தானரோ ( கந்தபு.திரு 
ணத்தால் கவரப்படுதல் ( யாழ் . அக .); to be attracted 

விளை .78 ) . 10. துயிலெழுதல் ; to awake. " அரியின் 
by smell. ( யாழ் . அக .) . ( செ.அக. ). 

இனமெழுந்தன ( கந்தபு.குமார .59 ) . 11. பரவுதல் ; to 
( எழில் + பிடி . ) 

spread, as fame or rumour . " நாமத் தன்மை நன்கனம் 
எழிலறிதல் elilaridal, தொ.பெ. ( vbl.n. ) குறிப்பறிதல் ; படியெழ " ( பரிபா .15,25 ) . 12. தொடங்குதல் ; begin , 
having an inkling , knowing the hint. ( ஆ.அக. ) . 

commence. “ இன்னாமை வேண்டி னிரவெழுக " ( நான் 

மணி .17 ) . 
( எழில் + அறிதல் . ) 
எழிலி elili, பெ . ( n. ) மேகம் ; cloud. எழிலி தானல்கா 

ம. எழுக ; க . எழ் , ஏழ் , ஏழு ; கோத . எட்வி ; துட . நட் ; 

குட . ஏள் ; து . எர்குனி ; தெ . எக்குட , லேச்சு ; கொலா , லெக ; 
தாகி விடின் ( குறள்.17 ). 

நா . லேப் ; மால் . இலெ ; பட . எல்லு . 
ம. எழிலி . 

( ஏ – ஏழ் – ஏழு – எழு - எழுதல் . ( சு.வி .76 ) . ) 
எழுலி - எழிலி. எழு = மேலெழும்புதல் , எழிலி | எழு elu , பெ . ( n . ) 1. தூண் ( திவா . ) ; column, pillar. 
= உயர எழும்பிச்செல்லும் மேகம் . ] 

2. கதவை உள்வாயிற்படியிலே தடுக்கும் மரம், 
எழிற்கை elir - kai, பெ . ( n .) ஆடலின்போது அழகுபெ ( அஃது ) கணையமரம் ; cross - bar of wood set to a 

றக்காட்டும் கை ; graceful gesture of the hand in door . " ஊடெழுப் போக்கி " ( பெருங்.உஞ்சைக் .49,3 ) . 
dancing . “ பிண்டியும் பிணையலு மெழிற்கையுந் தொழிற் 3. படைக்கலவகை (திவா . ); weapon . 
கையும் " (சிலப் . 3,18 ) . 

ம . எழு . 
( எழில் + கை - எழிற்கை. பொலிவு தோன்றக் காட்டும் கை ( ஏழ் எழு . ) 
எழிற்கை எனப்பட்டது . ) 


( எழு 


17 


எழுத்தச்சு 


எழு 


258 


origin , birth , appearance . " மீண்டெழுச்சி வியனிலத் 
எழு எ ly, பெ . ( n ) எஃகு : Steel, ( சா.அக. ) 

தில்லையால் " ( சேதுபு . சேதச . 52 ). 5. தொடக்கம் ; bey 
( எழுத் எழு . ) 

ming. " இறுமுறை யெழுச்சியி னெய்துவதெல்லாம் " 
எழு elu, கு.பெ.எ. ( adj ) ஏழு ; numeral seven “ எழுமை 

( சீவக .333 ) . 6. காதுநோய்வகை; inflammation of the 
எழுபிறப்பும் உள்ளுவர் " ( குறள் , 107 ) 

ear , otitis , esp ., Meatus , auditorius , extemus . 7. எழுச்சிக் 
( ஏழு- எழு . கூட்டுச் சொல்லின் முன்னுறுப்பாகும் நெடுமுதல் கண்நோய் ( வின் . ) பார்க்க ; see eluca - k -kannay. 8 . 
எண்ணுப்பெயர்கள் குறுமுதலாகும் என்னும் சொற்பிறப்பு 

முயற்சி ; effort, actvity . 
நெறி முறைப்படி ஏழு – எழு எனக்குறுகியது . ] 

ம . எழிச்சி ; க . எழிகெ , எழ்கெ ; து. எர்கெ , எர்கெலு . 
எழுக்காம்பு elukkambu, பெ . ( n ) உருக்குலக்கை ; pestle 

( எழு - எழுச்சி . ) 
made of steel ( சா . அக.) 

எழுச்சி elucci, பெ . ( n . ) தோற்றப்பொலிவு ; physical 
( எழு = எஃகு. எழு + காம்பு . ] 

charm . 
எழுகடல் elukadal, பெ . ( n .) ஏழுகடல் ( கந்தபு.அண்ட 

( எழு - எழுச்சி . ] 
கோச .20 ) ; sevan concentric seas of the terestrial 
sphere. 

எழுச்சிக்கண்நோய் elucci- k - kannoy , பெ . ( n . ) கண் 

கூச்ச முண்டாக்கும் நோய் . ( இங்.வை. 362 ) ; inila 
( ஏழு + கடல் - ஏழுகடல் – எழுகடல் . ] 

mmation of the eyes causing sensitiveness to light 
உப்புக்கடல் , கருப்பஞ் சாற்றுக்கடல் , கட்கடல் , நெய்க்கடல் , 

( செ . அக .) 
தயிர்க்கடல் , பாற்கடல் , நன்னீர்க்கடல் , 

( எழுச்சி + கண் + நோய் . ) 
எழுகளம் elu - kalam , பெ . ( n ) ஆண்டு அறுவடை 
முடிவு ; conclusion of the annual harvest (தஞ். ) . 

எழுச்சிகொட்டு - தல் clucci - kottu-, 5.செ.கு.வி. ( vi.) 

புறப்பாட்டுக்குரிய இசைக் கருவிகளை முழக்குதல் ; 
[ எழு + களம் , எழுதல் = புறப்படுதல் , பயன்பாடு நிறைவுற்று 
வெளியேறுதல் . ] 

to sound the appropriate musical instruments to herald 

the starting, as of an idol or a king in procession. 
எழுகளம் eu - kalam, பெ . ( n . ) போர்க்களம் ; battle -field . 

“ வருகிறாரென்று எழுச்சி கொட்டா திருக்க " ( திவ்.திரு 
( ஈடு . ). 

நெடுந் .21 , வியா.பக் . 182 ) . 
( எழு = எழுதல் , போருக்கு எழுதல் . எழு + களம் - எழுகளம் 

[ எழுச்சி + கொட்டு- தல் .] 
( வினைத்தொகை ) . ] 

எழுச்சிபாடுவான் eluca - paduvan பெ . ( n . ) திருப் 
எழுகு eluku, பெ , ( n ) எஃகு , உருக்கு ; steel. ( சா.அக. ) . 

பள்ளி யெழுச்சி பாடுவோன் ; one who sings at dawn 
( எஃகு - எய்கு - எழுகு ) 

to awaken a prince, or any great personage . " Tu Punn 
எழுகுபொடி elugupodi, பெ . ( n .) எஃகுப்பொடி பார்க்க ; வார்கள் பாடல்கேட்டு " ( சேதுபு.முத்தீர்த்த .37 ) . 
see ekkuppodi. 

( எழுச்சி + பாடு + ஆன் . ) 
(எஃகு - எழுகு + பொடி . எஃகு - எய்கு – எழுகு எனத்திரிந் எழுச்சிமுரசம் elucci- murasam , பெ . ( n . ) 1. பள்ளியெ 
தது கொச்சைத் திரிபு . ] 

ழுச்சி முரசம் ; drum beaten at dawn to awaken a 
எழுகுவெட்டிரும்பு elugu - vetirumbu, பெ . ( n .) எஃகு king or commandant or to rouse a garison . 2. புறப் 
வெட்டிரும்பு பார்க்க ; see ekkuvettirumbu . 

பாட்டு முரசம் ; drum beaten just before the starting 
( எஃகு – எய்கு – எழுகு + வெட்டு + இரும்பு . ) 
-- 

of the procession of an idol . 
எழுகூற்றிருக்கை elu - kuyirukkai, பெ . ( n . ) ஒன்றுமுதல் 

( எழுச்சி + முரசம் . ] 
ஏழுவரையும் எண்கள் முறையே ஒவ்வொன்றாக எழுஞாயிறு elu - rayiru , பெ . ( n . ) 1. ஞாயிறு புறப்பாடு ; 
ஏறியும் இறங்கியும் வருமாறு கூறப்படும் மிறைக்கவி rising sun . 2. ஞாயிறு தோன்றும்போது உண்டாகி 
வகை . ( மாறன.297-299 ) ; verse in the composition மறையும் வரையுமுள்ள தலைநோய் ( சீவரட் . ); hea 
of which the numerals one to seven occur first in the dache which begins at sunrise and continues till sunset 
ascending order and then in the descending order . ( செ . அக. ) . 
( எழு + கூறு + இருக்கை . ) 

( எழு + ஞாயிறு . ] 
எழுச்சி elucci, பெ . ( n . ) 1. எழுகை ; rising, ascent, / எழுத்தச்சன் eluttaccan , பெ . ( n . ) மலையாள மொழி 
elevation . " தண்பிறை யெழுச்சிகண்ட சலநிதியெனவே " யின் எழுத்தை யுருவாக்கிய புலவர் ; poet who 
( பாரத.சம்பவ .69 ) . 2. புறப்பாடு ; starting , as of an designed the script for Malayalam language. 
idol, in procession . " அரன தெழுச்சிக்கு " ( கோயிற்பு .திரு 
விழா.41 ) . 3. பள்ளி யெழுச்சிப்பாட்டு ; song sung 

( எழுத்து + அச்சன் - எழுத்தச்சன் . அத்தன் – அச்சன் . ) 
at dawn to rouse from sleep. " படரிருட் கழித் தெழுச்சி எழுத்தச்சு eluttaccu-, பெ . ( n.) அச்சிட உதவும் 
பாடுவார்கள் " ( சேதுபு.முத்தீர்த்த .37 ) . 4. தோற்றம் ; 

எழுத்தமைந்த உரு (இராட் . ); letter - type . 


எழுத்தடை - த்தல் 


2591 


எழுத்திலாவோசை 


எழுத்தடை - த்தல் eluttacai- 4.செ.குன்றாவி . ( v.t.) 

மந்திரங்களின் எழுத்துகளை அவ்வவற்றிற்குரிய சக் 
கரங்களி னறைக்குட் பொருந்த எழுதுதல் ; to enclose 
the letters of a mantra or stanza within a diagram . 

( எழுத்து + அடை . ) 
எழுத்ததிகாரம் eluttadigaram , பெ . ( n .) ( இலக் . ) எழுத்தி 

லக்கணம் கூறும் பகுதி ; orthography . ( செ.அக. ) . 

( எழுத்து + அதிகாரம் . ] 
எழுத்தந்தாதி eluttandadi, பெ . ( n . ) எழுத்தீறு தொடங்கி 

பார்க்க ; see eluttiru - topaigi. 
எழுத்தம்மை eluttammai, பெ . ( n .) ஆசிரியை , எழுத்து 
கற்பிக்கும் பெண் ; woman - teacher . ( சேரநா . ) . 

எழுத்தாணிக்குருவி 
ம . எழுத்தம்ம . 

எழுத்தாளன் eluttalan , பெ . ( n .) 1. புலவன் ; scholar , 

savant . மதுரை எழுத்தாளன் சேந்தம்பூதனார் ( குறுந் .90 , 
[ எழுத்து + அம்மை - எழுத்தம்மை . ) 

குறிப்பு ) . 2. எழுதுவோன் ( வின் . ) ; writer , clerk. 3 . 
எழுத்தலிசை eluttal - isai , பெ . ( n . ) எழுத்தோசையாகாத தமிழில் இலக்கியப் படைப்புகளை இயற்றுபவன் ; 

இருமல் , தும்மல் முதலியவை ; sounds not reducible creative writer. 
to writing as a cough , sneeze, etc .; inarticulate sounds . 

ம . எழுத்தாசானி . 
“ எழுத்த லிசையினை" (இலக்.வி .755 ) . 

( எழுத்து + ஆளன் - எழுத்தாளன் ( மொழித்திறம் கைவரப் 
( எழுத்து + அல் + இசை. எழுத்தலிசை. அல் எ.ம.இ.நி. ) 

பெற்றதால் எழுத்தாளும் உரம் பெற்றவன் ) .) 
எழுத்தறிவு eluttarivu, பெ . (n.) எழுதவும் படிக்கவும் எழுத்தானந்தம் elutanandam , பெ . ( n. ) பாடப்படு 
பழகும் பயிற்சி ( வின் , ) ; art of reading and writing. 

வோன் பெயரைச் சார்த்தி எழுத்தளபெழப் பாடுவதா 
( எழுத்து + அறிவு . ) 

கிய செய்யுட் குற்றம் ( யாப்.வி .96 , பக் .518 ) ; ( Pros .) 

use of alabedai in the name of a hero , believed to portend 
எழுத்தன் eluttan , பெ . ( n . ) எழுதுபவன் , எழுத்துக்கா 

evil; a fault in versification . 
ரன் ; writer , scribe. ( சேரநா . ) . 

( எழுத்து + ஆனந்தம் ( குற்றம் ) .] 
ம . எழுத்தன் . 

எழுத்திடு - தல் elutticu-, 20.செ.கு.வி. ( v.i. ) கைச்சாத் 
( எழுத்து + அன் - எழுத்தன் . ) 

திடுதல் ; to put one s signature . “ எழுத்திட்டுத் 
எழுத்தாணி eluttani, பெ . ( n . ) 1. ஓலையிலெழுதுதற்கு தாருங்கோள் " ( ஈடு .5,10,4 ) . 
ரிய இருப்பாணி ; stylus for writing on palmyra leaf. 

( எழுத்து + இடு . ) 
“ அங்கூரெழுத்தாணி தன்கோடாக " ( பாரத.தற்சிறப் 
புப் .1 ) . 2. எழுத்தாணி போன்ற பூவுள்ள ஒருவகைப் எழுத்தியல் eluttiyal, பெ . (h.) எழுத்தினகத் திலக்க 
பூண்டு ( பதார்த்த .312 ) ; style plant, having a style -like ணத்தைக் கூறும் பகுதி ; section of orthography which 
flower . 

treats about the sounds of speech , their classification 

etc. 
ம . எழுத்தாணி . 
( எழுத்து + ஆணி . ) 

( எழுத்து + இயல் . ) 
எழுத்தாணிக்கள்ளன் elutlani - k - kallag, பெ . ( n . ) கள் எழுத்திலக்கணம் elutilakkanam , பெ . ( n . ) எழுத்தின் 

ளக் கணக்கு எழுதுவோன் ; one who fabricates இலக்கணம் கூறும் பகுதி ; section of the traditional 
accounts . “ எழுத்தாணிக்கள்ளர் பிரட்டெல்லா முன்கார 

grammar dealing with the alphabets. “ எழுத்திலக்கணத் 
ணமே " ( சரவண.பணவிடு .160 ) . 

துச் சந்தியொடு " ( தண்டி .114 ) . 
[ எழுத்தாணி + கள்ளன் . ) 

( எழுத்து + இலக்கணம் . ) 
எழுத்தாணிக்குருவி alutini-k-kuruvi, பெ . ( n . ) மரங் எழுத்திலாவோசை elutile - v-bSal, பெ . ( n . ) எழுத்த 
கொத்திக் குருவி ( இ.வ. ) ; wood -pecker. 

லிசை ( திவா . ) பார்க்க ; see eluttalisai . 
எழுத்தாணி - த்ருவி .) 

( எழுத்து + இலா + ஓசை. ) 


எழுத்து - 


எழுத்தின்கிழத்தி 


260 


எழுத்தின்கிழத்தி eluttin -kilatti, பெ . ( n . ) கலைமகள் 

( பிங் . ) ; Sarasvati the goddess of letters . 


( எழுத்து + இன் + கிழத்தி . ] 


ழுத்தாகவும் அசையெழுத்தாகவும் இன்றைய வரியெழுத்தாக 
வும் வளர்ந்தன என்பதற்கும் , இலக்கணச் சான்றுகளும் கல் 
வெட்டுச் சான்றுகளும் கிடைத்துள்ளன . 
எழுத்துகளையும் உருவங்களையும் புடைப்புச் சிற்ப வடிவில் 
செதுக்கி ( பள்ளமும் மேடுமாக ) எழுதுவதற்குப் பயன்பட்ட 
மாவுக்கல்லுக்கு எழுதுகல் என்றே பழங்காலத்தில் பெயரிருந் 
தது . சிந்துவெளி முத்திரைகள் பெரும்பாலும் மாவுக்கல்லால் 
செய்யப்பட்டவை . 


எழுத்தீறுதொடங்கி eluttiru - todangi 

, பெ . ( n . ) செய்யு 
ளில் ஓரடியின் ஈற்றெழுத்து அடுத்த அடியின் முத 
லெழுத்தாக வரத்தொடுப்பது ( யாப்.வி .52 ); concate 
nation in the letter at the end of a line of verse begins 
the next line . 


( எழுத்து + ஈறு + தொடங்கி . வடமொழியாளர் இதனை 

எழுத்தந்தாதி என்பர் . ] 
எழுத்து eluttu , பெ . ( n . ) 1. ஓவியம் ; painting , picture, 

drawing . " இன்னபல பல வெழுத்து நிலை மண்டபம் " 
( பரிபா.19,53), 2. - ஓவிய வடிவில் எழுதப்பட்ட 
உருவெழுத்து ; pictograph . 3. ஒருகோட்டு ஓவியமாக 
எழுதிச் சுருக்கப்பட்ட அசையெழுத்து ; syllabic type 
of writing known as logo - syllabic and morpho -syllabic. 


தமிழ் , தொடக்க காலத்தில் சீனம் எகுபது மொழிகளைப் போல் 
படவெழுத்துகளில் எழுதப்பட்டது என்பதற்கு எழுத்து என் 
னும் சொல்லே சான்றாகின்றது . எழுதுதல் பழங்காலத்தில் 
ஓவியம் வரைதலையே குறித்தது . 
கடவுள் எழுதவோர் கல்தாரானெனின் என்னும் சிலப்பதிகார 
வரியில் எழுதுதல் ஓவியம் வரைதலையே குறித்தது . ஓவியந் 
தீட்டிய மண்டபம் எழுத்துநிலை மண்டபம் எனப்பட்டது . 
பாறை , சுவர் , துணி ஆகியவற்றின் மீது ஓவியம் வரைந்த 
கோலெழுத்துக் காலம் முந்தியது . உருவங்களைச் செதுக்கியும் 
கீறியும் வரைந்த கண்ணெழுத்துக் காலம் பிந்தியது . சிந்து 
வெளி நாகரிக அழிபாடுகளில் கண்ணெழுத்துகள் கிடைக்கின் 
றன . ஓவிய உருவெழுத்துகள் கிடைக்கவில்லை . பன்னிரண்டு 
உருவங்கள் மட்டும் படவெழுத்து முறையின் எச்சங்களாகச் 
சிந்துவெளி எழுத்துகளில் நிலைத்துள்ளன . இதிலிருந்து சிந்து 
வெளி நாகரிகக் காலத்துக்கு முன்பே தமிழில் படவெழுத்து 
முறை தோன்றி நிலவியது என அறியலாம் . 


1 இழு – இழுது – எழுது – எழுத்து . எழுதுதல் = ஓவியம் 
வரைதல் . எழுத்து பார்க்க ; see elutu ? ] 
எழுத்து eluttu , பெ . ( n . ) 1. சொல்லின் அகவுறுப்பாகிய 
ஒலியனைக் கட்புலனாக வரைந்து காட்டும் வரிவடி 
வம் ; letter , character representing phoneme or basic 
sound used in speech . “ எழுத்துப் பிரிந்திசைத்தல் " 
( தொல்.சொல் .201). 2. மொழியின் வண்ண மாலைக் 
குரிய குறுங்கணக்கு எனப்படும் முதலெழுத்துகள் 
அல்லது நெடுங்கணக்கு எனப்படும் மொத்த எழுத் 
துகளின் வரிவடிவத் தொகுப்பு ; alphabet, set of letters 
used in a language . எழுத்தும் சொல்லும் பொருளும் 
நாடி " ( தொல்.எழுத்.பாயி .5 ). 


[ இழு – எழு – எழுது – எழுத்து . எழுது - ஓவியம் வரைதல் , 
இழு - கோடிழுத்தல் . எழுத்து - படவெழுத்து , அசையெழுத்து , 
முதலெழுத்து போன்றன வரைதல் . ] 


எழுத்துகளை முத்திரைகளாகச் செய்து பதித்த காலத்தில் எழுது 
என்னும் சொல்லுக்கு அழுந்துதல் , அழுத்துதல் பொருள்கள் 
தோன்றின . அழுந்துதல் - " இருவர் நெற்றியு மெழுதின 
சிலகணை " ( பாரத .13,89 ) அழுத்துதல் - “ தொழுது தாளி 
னைச் செய்யப்பஞ் செழுதினும் " ( பாரத.சம்பவ .8 ). 
முந்து தமிழின் தொடக்கக் காலத்தில் படவெழுத்தும் (pictogra 
phic ) அதனினின்றும் தலைக்கழகக் காலத்திய அசையெழுத்தும் 
( syllabic ) அதனினின்றும் இரண்டாம் தமிழ்க்கழக இறுதிக்காலத் 
தில் முப்பது முதலெழுத்துகளாகிய மூலத்தமிழ் அகரநிரற்குறி 
யீட்டு எழுத்துகளும் தோன்றியனவாகக் கொள்ளலாம் . 


படங்களாக வரையப்பட்ட உருவ வடிவங்களே பிற்காலத்தில் 
எழுத்து வடிவங்களாக மாறியுள்ளன . இதன் வண்ணம் , உல 
கில் எம் மொழி எழுத்தாயினும் ஒவ்வோர் எழுத்தும் ஓர் 
உருவத்தின் படத்தை உள்ளடக்கியிருக்கிறது . அந்த உருவம் 
கண்ணுக்குப் புலப்படும் நிலைத்திணை , இயங்குதிணைப் 
பொருள்களில் ஒன்றாயிருக்கும் . செமித்திய மொழியில் எழுத் 
துகளின் பெயர்கள் உயிரிகள் அல்லது பொருள்களின் பெயர்க 
ளாகவே அமைந்திருப்பது இதனை மேலும் உறுதிப்படுத்துகி 
றது . அம்மொழியில் B என்னும் வடிவம் வீட்டைக் குறிக்கும் . 
வீட்டின் வடிவமாக அமைந்திருக்கும் எழுத்தும் , வீடு ( Beth 
beta ) என்றே பெயரிடப்பட்டுள்ளது . கிரேக்கரும் செமித்தியரிட 
மிருந்து இதனைக் கடனாகப் பெற்றனர் . இது மேலையாரிய 
மொழிகளில் பி ( B ) எனக் குறுகியது . A என்னும் ஆங்கிலவெ 
ழுத்து மாட்டின் தலையையும் கொம்பையும் குறிப்பது ! 
என்னும் ஒலிப்புக்குரிய எகுபதிய எழுத்து முன்னாளில் 
படுத்திருக்கும் அரிமா ( Lion ) வடிவமாக எழுதப்பட்டதும் . 
எகுபதிய மொழியில் இதற்கு லியோ என்று பெயர் . 
பழந்தமிழிலும் எகுபதிய மொழியிலும் வல்லூறு (Falcon ) 
வடிவமே அகர ஒலிப்பினைக் குறிப்பதாக இருந்தது . எகுபதிய 
மொழியில் இதற்கு ஆசோம் என்று பெயர் . எகுபதியர் நான் 
எனப்பொருள்படும் சொல்லுக்கு மாந்தரின் இருகால் வடிவத் 
தைக் குறியீடாகக் குறித்தனர் . சிந்துவெளி எழுத்து முறையில் 
இருகால் ( 11 ) வடிவம் நான் என்னும் பொருளிலிருந்து பிறகு 
ந என்னும் ஓசைக்குரிய அசையெழுத்துக் குறியீடாகி விட் 
டது . பின்னாளில் அது ஐரோப்பிய மொழிகளில் | என்ற 
எழுத்தாக மாறிவிட்டது . எகுபதியர் , பொனீசியர் , கிரேக்கர் 
ஆகிய மூவரும் D என்ற எழுத்தை வீட்டின் கதவு வடிவமாக 
எழுதினர் . தேனைக்குறிக்கும் Honey என்னும் சொல்லின் 
முன்னெழுத்தான H முதலில் தேன் கூட்டின் வடிவமாகவும் , 
பின்னர் H என்றும் எழுதப்பட்டது . 


எழுத்துக்குள் உருவங்கள் : 


உலகில் பேசப்படும் சற்றொப்ப 3000 மொழிகளுள் 198 
மொழிகளே வரிவடிவங்கள் கொண்டுள்ளன. வரிவடிவங்கள் 
அனைத்தும் படவெழுத்துகளிலிருந்து உருவானவை . தமிழில் 
படவெழுத்துகள் இருந்தன என்பதற்கும் , அவையே கருத்தெ 


எழுத்து 


2 


261 


எழுத்து 


M என்னும் எழுத்து தொடக்கக் காலத்தில் ஆந்தையின் தலைவ 
டிவாக எழுதப்பட்டது . செமித்தியர் , நீரின் அலை வடிவில் 
M எழுத்தையும் மீன் வடிவத்தில் N எழுத்தையும் எழுதினர் . 
ஏனெனில் அம்மொழியில் மேம் தண்ணீரையும் , நூன் 
மீனையும் குறித்தன . செமித்திய மொழியில் பே வாய் 
எனப்பொருள்பட்டதால் P எழுத்து வடிவம் வாயின் படமாக 
வரையப்பட்டது . பொனீசியர் , எகுபதியர் , கிரேக்கர் ஆகிய 
மூவரும் ஊசியின் துளை வடிவில் ஏ என்னும் எழுத்தை 
எழுதினர் U என்பது இலத்தீன் மொழியின் V சேர்ந்து W 
ஆயிற்று . இது எகுபதிய மொழியில் பறவைக் குஞ்சின் 
வடிவமாக எழுதப்பட்டது . 


பகரம் கவித்து வைத்த மட்பாண்ட வடிவமாகவும் மகரம் 
மலை , மயில் , ஆகியவற்றின் வடிவமாகவும் யகரம் யா 
மரத்தின் வடிவமாகவும் , லகரம் , செல் ( கறையான் ) 
வடிவமாகவும் ழகரம் தலைபருத்த புழுவின் வடிவமாகவும் 
ளகரம் கரடியின் ( உளியம் ) வடிவமாகவும் , தோலால் செய்த 
நீர்ப்பையின் வடிவமாகவும் றகரம் ஆற்றின் வடிவமாகவும் 
எழுதப்பட்டன என்பதற்கு வரலாற்றுப்படிமுறைக்கு ஒத்த 
உருத்திரிபுகள் சான்றாகின்றன. மேற்கண்ட உருவங்களைச் 
சிந்துவெளி எழுத்துகளுடன் ஒப்பிட்டுக் காண்போர்க்கு இவ் 
வுண்மை தெற்றெனப் புலப்படும் . 


ஐரோப்பிய மொழிகள் கிரேக்கச் சொற்களைக் கடன் வாங்கிய 
பொழுது கிரேக்கத்தின் வாயிலாகச் செமித்திய எகுபதிய 
படவெழுத்துக்களின் சுருக்கமாகிய எழுத்தின் வரிவடிவங்கள் 
மேலையாரிய மொழிகளில் இடம்பெற்றன . 


சீனர் இதுகாறும் படவெழுத்துகளைப் பின்பற்றுகின்றனர் . 
உலகப்பெருமொழிகளில் உள்ள அடிப்படைச் சொற்களின் 
எண்ணிக்கையை விட , சீன மொழியில் சொற்களின் எண் 
ணிக்கை குறைவாக இருந்தாலும் படவெழுத்துகளின் எண் 
ணிக்கை மிகுதியாக இருக்கிறது . 40,000 படவெழுத்துகளைக் 
கொண்ட சீன மொழி , சிந்துவெளித் தமிழைப்போல் அசைசெய 
ழுத்து நிலையை யெய்தாததால் , வரியெழுத்தாக வளர முடிய 
வில்லை . ஆயின் , தமிழ் மொழி எழுத்து வடிவின் நான்கு 
நிலைகளையும் படிப்படியாக வளர்த்துக்கொண்டிருக்கிறது . 


தமிழி ( தமிழ்பிராமி ) - தமிழ்ப் புலவர்களின் படைப்பு : 
தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே தமிழ் எழுத்துகள் உயி 
ரும் உடம்புமாக முப்பது என்று வரையறை செய்யப்பட்டன . 
இது யாரால் வரையறுக்கப்பட்டது , எக்காலத்தில் இது நிகழ்ந் 
தது . எங்கே முதன்முதல் செயற்பாடுற்றது என்னும் வினாக்க 
ளுக்கு விடைகாண்பது இன்றியமையாதது ஆகும் . 
தொல்காப்பியர் தம் இலக்கண நூலை நூன்மரபு எனத் 
தொடங்கி மரபியலில் முடித்திருக்கிறார். " என்மனார் , என்ம 
னார் புலவர் " என்னும் கூற்றுகள் தொல்காப்பியத்தில் இடம் 
பெற்றுள்ளதால் தொல்காப்பியருக்கு வெகுகாலத்துக்கு 
முன்பே புலவர் பெருமக்கள் எழுத்துகளை உயிரெழுத்து 
மெய்யெழுத்து என வகைப்படுத்தியமை தெளிவாகிறது . தமிழ் 
எழுத்துகளைச் சீர்திருத்தி முப்பதாக்கியவர்கள் தமிழ்ப்புலவர் 
களே என்பதைத் தொல்காப்பியத்தால் உறுதிப்படுத்திக் 
கொள்ள முடிகிறது . 
தொல்காப்பியர் காலத்திய தமிழ் எழுத்துக்கு இக்காலத்தார் 
தமிழி என்று பெயரிட்டுள்ளனர் . 


தமிழின் உருவெழுத்து நிலை : 


தமிழின் அனைத்து ஒலிப்புகளுக்கும் கூடாகவிருந்த உருவங் 
கள் சிந்துவெளி எழுத்துகளால் புலனாகின்றன . சிந்துவெளி 
எழுத்தில் 12 உருவெழுத்துகள் உருவங்களையே தெளிவாகக் 
காட்டுகின்றன . ஏனையவை அவற்றுக்குரிய உரு வடிவ 
மைப்பை உள்ளடக்கிய வரிவடிவங்களாக உள்ளன . 


இதனை வடபுலத்தார் பிராமி என்றனர் . 


‘பிரம்மம் என்னும் சொல்லிலிருந்து பிராமி என்னும் சொல் 
தோன்றியது . இதற்கு முதலாவது , தலைமையானது , அடிப்ப 
டையானது . மூலமானது . சிறந்தது என்று பொருள் . பிரம 
முகூர்த்தம் , பிரம குலம் ( முதற்சாதி பார்ப்பனச்சாதி ), 
பிரமசரியம் ( முதல் ஒழுகலாறு , பிரமசரியம் , கிருகத்தம் , 
வானப்பிரத்தம் , சன்னியாசம் என்னும் நான்கு நிலைகளுள் 
முதல் ஆசிரமத்தைப் பின்பற்றுதல் ) என்னும் சொற்களை 
நோக்குக . 


சிந்துவெளி எழுத்தில் அகரம் ஆணின் வடிவமாகவும் , வல் 
லூறு என்னும் பறவை வடிவமாகவும் பிறகு வல்லூற்றின் இரு 
சிறகுகள் மட்டும் குறிப்பாகப் புலனாகும் வகையில் மேற் 
கோள் குறிபோன்றும் எழுதப்பட்டது . ஆகார வடிவம் 
மாட்டின் தலையாகவும் , இ கரம் ஆந்தையின் வடிவமாகவும் , 
ஈகாரம் வண்டு . ஈ , தேனீ ஆகியவற்றின் வடிவமாகவும் 
உகரம் காக்கையின் வடிவமாகவும் , தளிரின் வடிவமாகவும் 
எழுதப்பட்டன என்று கருத இடந்தருகின்றது . எகரம் கோழி 
யின் வடிவமாகவும் , ஏணியின் வடிவமாகவும் ஏகாரம் மான் 
அல்லது அம்பின் வடிவமாகவும் ஐ கையின் வடிவமாகவும் 
ஒகரம் மயிலின் வடிவமாகவும் மயில் தோகையின் வடிவமா 
கவும் ஓகாரம் யாழின் வடிவமாகவும் எழுதப்பட்டிருக்கலாம் . 
ஐந்து குறில் எழுத்துகளும் ஐம்பறவைகளைக் ( பஞ்சபட்சி ) 
குறிப்பது உருவ எழுத்துகளைக் குறிப்பனவாகக் கருத இடந்த 
ருகிறது . 


பிராமி - முதலில் தோன்றிய எழுத்து என்பதே இதன் சரியர்ன 
வேர்வழிப் பொருள் . புலவர்களின் எழுத்து என்றிதனைக் 
கூறுவது வரலாற்றுப்பொருள் . வரலாற்று ஆய்வாளரும் கல் 
வெட்டு வல்லுநருமான அறிஞர் பலர் . Indian Paleography 
என்னும் நூலில் பிராமி என்பதற்குப் புலவர் எழுத்து என 
விளக்கம் தந்திருக்கின்றனர் . இதிலிருந்து பிராமி எனப்படும் 
தமிழி எழுத்து தமிழ்க் கழகத்துப் புலவர்களால் புதிதாகத் 
திருத்தியமைக்கப்பட்டது எனத் தெரிகிறது . சென்னைப் பல்க 
லைக்கழகத் தமிழகராதியில் பிராமி என்பதற்கு சமற்கிருதத் 
திற்கு அமைக்கப்பட்ட எழுத்து எனத் தரப்பட்டுள்ள விளக்கம் 
முற்றிலும் தவறானது . சமற்கிருதம் எழுதப்படாத மொழி , 
அதை முதன் முதலில் எழுதத் தொடங்கியபோது தமிழ் 
மொழியினமைப்பை முற்றிலும் நோக்கி உயிரெழுத்து மெய் 
யெழுத்து என வகைப்படுத்திக் கொண்டனர் . மேலையாரிய 
மொழிகளில் இத்தகைய வகைப்பாடு இல்லை . 


தொன்முது தமிழில் க கரம் கலயத்தின் வடிவமாகவும் 
சகரம் சேல் மீனின் வடிவமாகவும் டகரம் சதுர அல்லது 
நீள்சதுரத் துணியின் வடிவமாகவும் ‘தகரம் மழைத்தாரையின் 
வடிவமாகவும் ண , ன , ந , ஆகியன நாற்கால் விலங்கு , நான்கு 
கால்கள் , நாய் , நான் என்பவற்றின் குறியீடாகிய மாந்தனின் 
கால் அல்லது இருகோடுகள் , தேன்கூடு போன்ற பலவடிவங்க 
ளாக இடந்தோறும் வேறுபடும் பாங்கினைக் கொண்டிருந்தன. 


எழுத்து 


எழுத்து 


262 


மொழி தமிழ் , தமிழ்ச் சங்கம் மதுரையில் நன்கு இயங்கிய 
காலத்தில் தமிழ்ப்புலவர்களே தமிழின் எழுத்து வடிவத்தை 
முப்பதாகத் திருத்திப்படைத்தனர் என்பதற்குப் பின்வரும் 
தொல்காப்பிய நூற்பாக்கள் சான்றாகின்றன . 


கி.மு. மூன்றாம் நூற்றாண்டில் அசோகர் கல்வெட்டுகளில் 
காணப்பட்ட எழுத்துக்கு நாளடைவில் , பிராமி எனப் பெயரிட் 
டனர் . இது முற்றிலும் தமிழுக்குரிய எழுத்து வடிவம் என்று 
அவர்களுக்குத் தெரியாது . பிராமி எழுத்து தமிழ் , பிராகிருதம் , 
பாலி ஆகிய மூன்று மொழிகளை எழுதுவதற்கு அக்காலத்தில் 
பயன்பட்ட பொது எழுத்து எனினும் இது தமிழுக்கென்றே 
அமைந்த மூல வரிவடிவம் . பிராமி எழுத்தில் அமைந்த 
கல்வெட்டுகள் அசோகர் காலத்துக்கும் முன்னதாகத் தமிழகத் 
தில் பொறிக்கப்பட்டுள்ளன. 


" மெய்யினியற்கை புள்ளியொடு நிலையல் 
( தொல்.எழுத். 15 ) . 
" எகர ஒகரத் தியற்கையும் அற்றே " 
( தொல்.எழுத். 14 ) . 


இந்நூற்பாக்களிலிருந்து முன்பு தலைமேல் புள்ளி பெறாத 
எழுத்துகளைத் திருத்தியமைத்த பின் புள்ளிபெறலாயின என்று 
அறிய முடிகிறது . தமிழி எழுத்துகளுக்குத் தாயான சிந்துவெளி 
அசையெழுத்துகளும் உருவெழுத்துகளும் புள்ளி பெற 
வில்லை . 


பட்டிப்புரோலு அழகர்மலை, கொங்கர் புளியங்குளம் போன்ற 
இடங்களில் கி.மு. நான்காம் , ஐந்தாம் நூற்றாண்டைச் சார்ந்த 
பிராமி கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன . இவற்றிற்குத் தமிழி 
எழுத்துகள் எனப்பெயரிடப்பட்டுள்ளது . 
இந்தியாவில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் மிகவும் பழமை 
யானவை தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள பிராமி கல்வெட்டு 
களே . இந்தியா முழுமைக்கும் ஒரே எழுத்து வடிவமாகக் 
கையாளப்பட்டது , பிராமி ஒன்றே . அது தெற்கிலிருந்து வடக் 
குப் பகுதிகளுக்குப் பரவியுள்ளது என்று உறுதிப்படுகிறது . 
பாலி பிராகிருத மொழிகள் வேறு எழுத்து அமைத்துக் 
கொள்ளவில்லை . சமற்கிருத மொழியினரும் வேறு வழியின்றி 
இதனையே எழுத்து வடிவாகக்கொள்ள நேர்ந்தது . வருக்க 
எழுத்துக்களை மட்டும் புதிதாகச் சேர்த்துக் கொண்டனர் . 


சிந்துவெளி அசையெழுத்தில் மெய்யெழுத்துக்கு என்று தனிக் 
குறியீடு இல்லை . உயிர்மெய்யெழுத்துக்கான ஒரே குறியீடு 
மெய்யிரட்டித்த மெய்ம்மயக்கத்துக்கும் , உயிர்மெய்க்கும் , 
மெய்யெழுத்துக்கும் ஆக மூன்று ஒலிப்புகளுக்கும் பொது 
வான அசைசெயழுத்தாக இருந்தது . 


க் , க , க்க - இம்மூன்றுக்கும் ஒரே குறியீடு சிந்துவெளி எழுத்தில் 
காணப்படுகிறது . இதுபோன்றவையே ஏனையவும் . 


இந்தியா முழுவதும் ஒரே எழுத்து வடிவமாகத் திகழ்ந்த இந்த 
எழுத்துவடிவத்தை பிராமி என்று சொல்லாமல் , தமிழ் 
எழுத்து என்று சொல்வதே முறையானது என்று தொல்பொ 
ருள் ஆய்வுத்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரியும் தொல்லெ 
ழுத்து ஆய்வில் வல்லுநருமான அறிஞர் சீனிவாசன் வெளிப்ப 
டத் தெரிவித்துள்ளார். 


குறில் நெடிலை மாத்திரை அளவுகோலால் வேறுபடுத்தியதால் 
முக்குறில்களைத் துணைக்குறியீடு சேர்த்து நெடிலாக்கியது 
போல எகர ஒகரக்குறியீடுகளை வேறுபடுத்த முடியவில்லை. 
புதிதாக வகுத்த இலக்கணக் கட்டமைப்பின் வண்ணம் இ + 
அ - ஏ , உ + அ ஓ என இருவேறு குறில் இணைந்து 
தனி நெடில்களாகி அதன் பின்னர் அவற்றின் குறிலை எகர 
ஒகரக் குறில்களாக்கினர் என்னும் கருத்தின் வண்ணம் ஏகாரத் 
திற்கு இ அ என இரண்டெழுத்தாக எழுதிக் காட்டாமல் , ஏ 
என ஒரே எழுத்தாக எழுதி அதன் தலைமேல் புள்ளியிட்டுக் 
குறிலாக்குவது (உயர்மெய் மேல் புள்ளியிட்டு 112 மாத்திரை 
மெய்யெழுத்தாகக் குறைந்தது. போல ) எளிதாகத் தெரிந்தது . 


கி.மு. முதலிரு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சாதவாகன அரசர்க 
ளுள் வசிட்டி மகன் சதகன்னி வெளியிட்ட இருமொழி 
நாணயத்தில் ஒரு பக்கத்தில் தமிழிலும் மறுபக்கத்தில் பிராகி 
ருத மொழியிலும் அவன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது . 
ஆயினும் இருமொழிக்கும் பிராமி எழுத்து வடிவம் ஒன்றா 
கவே உள்ளது . மௌரிய மன்னர்களுக்கு முன்பு மகத 
நாடாண்ட நந்தர் வெளியிட்ட காசுகளில் சிந்துவெளி எழுத்துக 
ளில் நந்தன் எனப்பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது . 


எழுத்துக்களுக்கு /4 மாத்திரை முதல் , இரு மாத்திரை வரை அளவு 
வகுத்த தமிழ்ப்புலவர்கள் இசைத்துறையில் வல்லவராய் இருந் 
திருத்தல் வேண்டும் என்பதும் , பாடல்களுக்குத் தாளம் வகுத் 
துப் பண்ணமைக்கும் உத்திக்கு உதவும் பொருட்டே எழுத்துக 
ளைக் குறில் நெடில் எனவும் , குற்றியலுகரம் , குற்றியலிகரம் , 
மகரக் குறுக்கம் எனவும் , வல்லினம் , மெல்லினம் , இடையினம் 
எனவும் பிரித்தனர் என்பதும் தெரிகிறது . 


யாழ்ப்பாணத்துக்கு அருகில் நடந்த அகழ்வாய்வில் பேராசிரி 
யர் இந்திரபாலர் கண்டெடுத்த முத்திரையொன்றில் தீவு கோ 
என்னும் பெயர் மேலே சிந்துவெளி எழுத்திலும் கீழே பிராமி 
எழுத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது . மேற்கண்ட மூன்று சான்று 
களிலிருந்து சிந்துவெளி எழுத்துக்குப் பிறகு பிராமி தோன்றி 
யது என்பதும் ஈழத்தில் இருவகை எழுத்தும் ( பழைய 
சிந்துவெளி எழுத்தும் புதிய தமிழி ( பிராமி ] எழுத்தும் ) ஒரே 
காலத்தில் புழக்கத்தில் இருந்தன என்பதும் வெளிப்படுகின் 
றன. சிந்துவெளி எழுத்திலிருந்து பிராமி எழுத்து வளர்ந்திருக் 
கிறது என்பதை அறிஞர் பலரும் ஒப்புக்கொள்கின்றனர் . 
பழைய சிந்துவெளி எழுத்து முறை உருவெழுத்திலிருந்து 
சுருக்கப் பெற்ற அசைசெயழுத்து . இது பொதுமக்களே கண்ட 
றிந்த எழுத்து . இதனைத் திருத்தியமைக்கும் எண்ணம் கற்றவர் 
களிடையில்தான் தோன்ற முடியும் . அதனையும் கல்வியில் 
சிறந்த புலவர் குழுவே செய்திருக்க முடியும் . பாலி பிராகிருத 
மொழிகள் தோன்றுவதற்கு முன் எழுத்து வடிவிலிருந்த ஒரே 


சிந்துவெளி அசையெழுத்திலிருந்துதான் தமிழ் எழுத்துகள் 
வடிவமைக்கப்பட்டன என்பதற்குச் சான்றாகத் தமிழ் எழுத்துக் 
ளின் வண்ண மாலையில் முதலெழுத்துகள் முப்பதுடன் 216 
உயிர்மெய்யெழுத்துகளின் வடிவம் ( எழுதும் வேறுபாடு 
கருதி ) செயற்கைத் தேவையாகத் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 
உயிர்மெய் எழுத்து உண்மையில் எழுத்து என்னும் பெயருக் 
குப் பொருத்தமானதன்று . உயிர்மெய் எழுத்தை அசையெ 
ழுத்து என்று சொல்ல வேண்டுமேயன்றி எழுத்து எனக் 
கூறுவது தவறு . 


உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆகிய இரண்டே எழுத்து 
எனப்படும் . 


எழுத்து 


263 


எழுத்து 


( 1 ) உயிர் ( அ , ஆ ) , மெய் ( க், ங் ) - தமிழில் உள்ள முப்பது 
முதலெழுத்துகள் - Open syllable (வெளிப்படை எழுத்து ) 

Phoneme . 
( 2 ) உயிர்மெய் க , ங - அகத்திணைந்த அசையெழுத்து - Closed 

syllable.. 
( 3 ) உயிர் மெய் - இல் , உயிர்மெய் மெய் - கல் : புறத்திணைந்த 

அசையெழுத்து - Compound syllable.. 
மேற்காட்டப் பெற்ற மூவகை எழுத்தமைதிகளில் முதலாவ 
தொன்றே எழுத்து எனப்படுவது . இறுதியிரண்டும் செய்யு 
ளுக்கு உறுப்பாகும் அசைகள் . இவற்றை அசையெழுத்து 
என்றே கூறுதல் வேண்டும் . சிந்துவெளி முத்திரைகளில் 
பயின்றுள்ளவை அனைத்தும் அசையெழுத்துகளே . செய்யு 
ளுக்கு உறுப்பாகும் அசையெழுத்துகளிலிருந்து முதலெழுத்து 
களாக வடிவமைத்துள்ளவர்கள் தமிழ்ப் புலவர்களாதலின் 
தமிழி எழுத்து பிற்கால மக்களால் புலவர் எழுத்து ( பிராமி ) 
என்றழைக்கப்பட்டது . வடபுலத்தாரால் முதலில் தோன்றிய 
எழுத்து என அறிமுகப்படுத்தப்பட்டது . தமிழி எழுத்தினை 
அடிப்படையாகக் கொண்டு சமண முனிவர்களும் , பௌத்தர்க 
ளும் பல்வேறு மொழிகளுக்குப் புதிதாக எழுத்துகளை மாற்றி 
யமைத்துக் கொடுத்தனர் . தேவநாகரி எழுத்தும் இவ்வாறு 
தோன்றிய புதிய எழுத்தமைதிகளுள் ஒன்றாகும் . உயிரெழுத்து 
வேறுபாடுகளைக் குறிக்கும் அடையாளங்கள் ஏறத்தாழ இந் 
திய மொழிகளில் ஒரு சீராக அமைந்திருப்பதே இதற்குச் 
சான்றாகும் . தமிழில் அமைந்தவாறே உயிரெழுத்து வேறுபாட் 
டுக்குறிகள் இந்திய மொழிகளில் அமைந்துள்ளன என்பதைப் 
பின்வரும் சான்றுகளால் ஒப்பிட்டுத் தெளியலாம் . 
1. ஆகார நெடிலுக்கு மெய்யெழுத்தின் வலப்பக்கம் கோடிழுத் 

தல் , 
2. இகர ஒலிப்புக்கு மெய்யெழுத்தின் தலைமேல் வலமாகக் 

கோடிடல் . 
3. உகர ஒலிப்புக்கு மெய்யெழுத்தின் கீழ் அல்லது கீழ் 

வலத்தில் கோடிடல் . 
4. எகர ஒகர ஒலிப்புகளுக்கு மெய்யெழுத்தின் இடது மேலாக 

அல்லது மேற்புறத்து இடது சாய்வாகக் கோடிழுத்தல் . 
5. ஐகார ஔகார வேறுபாடுகளை மெய்யெழுத்தின் இடப்பக் 
கத்தில் அல்லது மேற்புறத்தில் குறியீட்டுக்கோடுகளால் 

புலப்படுத்தல் . 
மேற்கண்ட உயிரெழுத்து வேறுபாட்டு ஒலிப்புக்குறியீடுகள் 
மெய்யெழுத்துடன் சேர்த்தெழுதும் முறை , சிந்துவெளி எழுத் 
துக்காலம் முதற் சிறப்பாகத் தமிழிலும் , குறிப்பாக அனைத்து 
இந்திய மொழிகளிலும் பின்பற்றப்பட்டு வந்திருப்பது புலனாகி 
றது . 
ஔகார இறுவாய்ப் 
பன்னீரெழுத்தும் உயிரென மொழிப் " ( தொல்.எழுத் .8 ) 
" னகார இறுவாய்ப் 
பதினெண் எழுத்தும் மெய்யென மொழிப் ( தொல்.எழுத் .9) 
மேற்கண்ட நூற்பாக்களில் உயிரென மொழிப் மெய்யென 
மொழிப் எனக் கூறப்பட்டிருப்பதிலிருந்து உயிரென்றும் , 
மெய்யென்றும் வேறுபடுத்தும் இயல்பு அதற்கு முன்பிருந்த 
சிந்துவெளிக்கால எழுத்தில் அறவே இல்லை 

என்று 
தெரிகிறது . 
மெய்யோடியையினும் உயிரியல் திரியா ( தொல்.எழுத் .10 ) 
என்று தொல்காப்பியர் கூறுகிறார் . இக்கருத்து சிந்துவெளி 


எழுத்தில் பின்பற்றப்படவில்லை . அவர்கள் மெய்க்கும் உயிர் 
மெய்க்கும் மெய்ம் மயக்கத்துக்கும் ஒரே எழுத்து வடிவத்தை 
( அசையெழுத்து ) க் கொண்டிருந்தனர் . அதிலிருந்து தமிழ்ப் 
புலவர்கள் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பு தமிழ் எழுத்தை 
உயிர் , மெய் , உயிர்மெய் எனப்பாகுபடுத்தியதை அறிய 
முடிகிறது . 
தமிழில் முதலெழுத்துகளைச் சீரமைத்தவர்கள் தொல்காப்பியர் 
காலத்துக்குச் சற்று முந்தியவர்களாக இருந்திருந்தால் அவர்க 
ளுடைய பெயரைத் தொல்காப்பியர் குறித்திருப்பார். சிந்து 
வெளி எழுத்தின் இறுதிக்காலம் கி.மு .1750 எனக் கூறப்படுகி 
றது . தொல்காப்பியரின் காலம் கி.மு. 700. பிராகிருத மொழி 
வளர்ச்சியடைந்த காலம் கி.மு .1000 . தொல்காப்பியர் குறிப்பி 
டும் வடசொல் என்பது பிராகிருதச் சொல்லே . இதில் பிராகி 
ருத வடிவமுற்றுத் தமிழில் புகுந்த சமற்கிருதச் சொல்லும் 
அடங்கும் . எனவே கி.மு .1000க்கும் 1750 க்கும் இடைப்பட்ட 
காலத்தில் சற்றொப்பக் கி.மு .1500 ஆண்டளவில் சிந்துவெளி 
அசையெழுத்திலிருந்து தமிழ் முதலெழுத்துகள் ‘ தமிழி வடி 
வும் பெற்றன எனக் கருத முடிகிறது . 
பிராமி எழுத்துக்குத் தமிழர்கள் முன்பே பெயர் வைத்திருந்தார் 
களா , என்பது அனைவரும் தொடுக்கும் வினா. சிந்துவெளி 
நாகரிகக் காலத்திலேயே தமிழ் எழுத்துக்குக் கண்ணெழுத்து 
( சிலம்பு .26 : 70 ) என்றும் கோலெழுத்து என்றும் பெயரிட்டிருந் 
தார்கள் . எழுதப்படும் பரப்பில் கீறல் விழாமல் மையில் 
அல்லது வண்ணத்தில் தோய்த்து , தோல் , துணி , ஆகியவற்றின் 
மீது எழுதுவது கோலெழுத்து , எழுதப்படும் பரப்பில் கீறல் 
அல்லது பள்ளம் விழுமாறு குழித்து எழுதுவது கண்ணெழுத்து . 
தமிழைத் தவிர அக்காலத்தில் உள்நாட்டில் வேறெழுத்து 
முறையின்மையின் இதற்குத் தமிழ் எழுத்து என்று பெயரிட 
நேரவில்லை . தமிழர்கள் பெயரிடாததால் பிறமொழியாளர் 
பிராமி எனப் பெயரிட்டு வழங்கினர் . தமிழினத்தார்க்குத் 
தனித்த பெயரில்லாதபோது பிறர் நம்மைத் திராவிடர் என 
அழைத்தது போன்றது இது . தமிழில் பிறமொழிச் சொல் 
புகுந்தால் நம் வரலாறே நமக்கு ஐயம் விளைவிக்கும் என்ப 
தற்கு இது நல்ல சான்றாகும் . 
உலகமுழுவதும் முதுபண்டைக் காலத்தில் நிலவிய தொல் 
லெழுத்துகளைத் ( epigraph ) தொல்லெழுத்தியலார் ஆறுவ 
கையாகப் பிரித்து ஆய்கின்றனர் . 
1. படவெழுத்து முறை : உருவப்படங்கள் அல்லது பொருள் 
களின் தெளிவான வெளிப்பாடு 


ப 


படவெழுத்துமுறை 


எழுத்து 


264 


எழுத்து 2 


2. கருத்தெழுத்து முறை : பொருளைக் குறித்த உன்னிப்புகள் 
கருத்தியலுருக்கள் ஆகியவற்றைப் புலப்படுத்தல் - குறியீடு 
கள் வாயிலாக . 
வியப்பு 
பெரிய ... பெரிய மலை 
சிறிய ... சிறிய ஆறு 
( இரண்டு கால்கள் ) நான் 


X2 


சொற்குறியீடுகள் - 
5. அசைநிலைக் குறியீடுகள் : சொல்லின் அசைகளோ கூறு 
களோ குறியீடுகளாகக் காட்டப்பெறல் . 


கருத்தெழுத்து முறை 
3. ஒலிகொள்வடிவம் : ஒலியின் வரைகோட்டுக் குறியீடுகள் , 
இவை மரபு வழிப்பட்ட கருத்துருக்களிலிருந்து பொருள்க 
ளுக்கு மாற்றாக வழங்கப்பட்ட ஒலிக்குறியீடுகள் ; இன் 
னொரு வகையில் கூறினால் ஓவிய ஒலியெழுத்துப் புதிர் . 
( அ ) மீன் - மீனவன் - அரசன் , கொடியில் மீன் சின்னம் 
உடையவன் . 
ஓவிய எழுத்துப் புதிர் : ( ஆ ) சிறப்பும் குறிப்புப் பொருளும் 
உடைய எழுத்தாக்கம் - புதிய முறையில் விளக்குதல் . 


58 
( ஓம் + அன் ) ஓமன் 


அசைநிலைக் குறியீடுகள் 
6. அகர நிரற் குறியீடுகள் : சொல்லாக்கத்திற்கு அடிப்படை 
யான மூல ஒலியன்களைத் தனித்தனியாக எழுதிக் காட்டும் 
வரி வடிவம் அல்லது அடிப்படை எழுத்துகள் . ( உயிரெழுத் 
துகள் , மெய்யெழுத்துகள் ) . 


Я அ ஆ -- இ ஈ உ 
E ஊ எ ஏ ஐ ஒ 

ஓ ஔ 


ஓவிய எழுத்துப் புதிர் 
4. சொற்குறியீடுகள் : முழுச் சொற்களுக்குக் குறியீடுகள் 
அமைத்தல் , 


அகர நிரற் குறியீடுகள் 


எழுத்து 2 


265 


எழுத்துக்காரன் 


பிராமி என்னும் தமிழி எழுத்து நேர்கோடுகளால் ஆகியது . 
இதனைச் சற்று வளைத்து எழுதிய வடிவமே வட்டெழுத்தா 

10. ஒளியெழுத்து : கனிமம் ( தாது ) முதலிய மாழை ( உலோ 
யிற்று . கி.மு. மூன்றாம் நூற்றாண்டளவில் சமணமுனிவர்களால் 

கம் ) எழுத்து . பச்சிலை பிழிந்துவிட்ட பின் எழுத்தின் 
இந்தியாவில் பதினெட்டு மொழிகளுக்கும் பதினெட்டு வகை 

வடிவங்கள் தெளிவாகப் புலப்படும் . 
எழுத்துகள் உருப்பெற்றிருந்ததைச் சமவயங்க சுத்த என்னும் 

11. குறிப்பெழுத்து ( சங்கேதம் ) : குறிப்பால் பொருள்தரு 
சமணநூல் குறிப்பிடுகிறது . கல்வெட்டுகளைத் தொடக்கக் 

வன கலி முதலியனவும் . 
காலத்தில் பிராகிருத சமற்கிருத மொழிகளில் வெளியிட்ட 

12. குறிப்பெழுத்து : குறிப்பால் பொருள்தரும் மாகடையம் 
பல்லவர் காலத்திலும் அதற்கடுத்த விசயநகர மன்னர் காலத்தி 

முதலியனவும் . 
லும் கிரந்த எழுத்து தோன்றியது . வடசொற்களைத் தமிழில் 

13. பதின்மூன்றெழுத்து : பார்ப்பன வழக்காகிய வடமொ 
கலந்து எழுதும் ஒரே நோக்கத்திற்காகக் கிருத எழுத்துகள் 

ழிச் சிறப்பெழுத்துக் குறியீடுகள் . 
புகுத்தப்பட்டன. இவை தமிழ்நாட்டில் தோன்றிய எழுத்துக்க 

14. கட்டுரையெழுத்து : அகரநிரல் எழுத்து , வண்ணமாலை 
ளில் ஆந்திர சாதவாகனவரை யடுத்து ஆட்சிக்கு வந்த 

எழுத்து. 
இக்குவாகு மன்னர்கள் நாகார்ச்சுனா அமராவதி போன்ற 

15. வடிவெழுத்து : வச்சிர முதலியன. 
இடங்களில் முதன்முதல் கிரந்த எழுத்தைப் பயன்படுத்தியிருக் பௌத்தர்களும் கந்தருவ எழுத்து , நாகர் எழுத்து , இயக்கர் 
கின்றனர் . கிரந்த எழுத்து என்பதற்கு நூலில் எழுதப்பட்ட எழுத்து , கின்னரர் எழுத்து , கருடர் எழுத்து என ஐவகை 
எழுத்து என்று பெயர் . இதனைத் தமிழ் மக்கள் பயன்படுத்த எழுத்துகளாகக்குறிப்பிடுகின்றனர் . காலப்போக்கில் திரிந்தன 
வில்லை . 

வும் பண்டுதொட்டே காக்கப்பட்டவையுமான எழுத்துவகை 
யாப்பருங்கல உரையில் (இறுதி நூற்பா விளக்கத்தில் ) , 

மைகளை இவை காட்டுகின்றன எனலாம் . 
“ உருவே உணர்வே ஒலியே தனிமையென 

எழுத்து elutu, பெ . ( n . ) 1. எழுதப்பட்ட குறிப்பு; 
இருவகை எழுத்தும் ஈரிரண் டாகும் 

written statement. உனக்குப் பணம் கொடுக்க முதலாளி 
என்ற உரையாசிரியர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் . 

எழுத்து வேண்டும் . 2. தலையெழுத்து ; fancied letters 
உருவெழுத்து : 

on the skull. " எழுத்தை யழுத்து மெழுத் தறியாரே 
காணப்பட்ட உருவம் எல்லாம் 

( திருமந்.2721 ) . 3. எழுத்திலக்கணம் மொழியிலக்க, 
மாணக் காட்டும் வகைமை நாடி 

ணம் ; grammar . எண்ணென்ப வேனை எழுத்தென்ப " 
வழுவில் ஓவியன் கைவினை போல 

( குறள் .392 ) . 4. கல்வி ; letter, science , learning. " எழுத் 
எழுதப் படுவது உருவெழுத் தாகும் . 

தெனு மிமையா வுள்ளக்கண் டிறந்திட்டான் ( இரகு.இர 
உணர்வெழுத்து : 
கொண்டவோர் குறியால் கொண்ட வதனை 

குவுற் .37 ) . 5. கையெழுத்து ; signature " சுந்தரமாற 
உண்டென் றுணர்வது உணர்வெழுத்தாகும் . 

னென்றே மருவிய வெழுத்துமிட்டான் (திருவா 
ஒலியெழுத்து 

லவா .4,27 ) . 6 . ஆதாரச்சீட்டு ; bond ,, written 
இசைப்படு புள்ளின் எழாஅல் போலச் 

engagement . ஓர் எழுத்துமில்லாமல் பணங்கொடுத்தான் . 
செவிப்புல னாவது ஒலியெழுத் தாகும் 

( உ.வ. ) . 8. பெயர்ப்பதிவு ; entry , enrolment . 9. மடல் 
தன்மையெழுத்து 

( கடிதம் ) ; letter, written message . ( அபி.சிந் . ) . 10 . 
முதற்கா ரணமும் துணைக்கா ரணமும் 

கையிலுள்ள கோடுகள், கைவரி ( ரேகை ); lines in 
துணைக்கா ரணத்தொடு தொடரிய வுணர்வும் 

the palm of the hand . இலமென மலரா னெழுத்துடை 
அவற்றொடு புணர்ந்த வகத்தெழு வளியின் 

யங்கையின் ( பெருங்.வத்தவ.10-107 ) . 
மிடற்றுப் பிறந்திசைப்பது தன்மையெழுத்தே . 
நிகண்டாசிரியர்களின் காலத்தில் இந்நால்வகை எழுத்துகள் 

ம . எழுத்து ; கோத . என்தி ; குட . எளிதி . 
வடிவு , பெயர் , தன்மை, முடிவு எழுத்துகளாகவும் வகைப்படுத் 

( எழுது எழுத்து. எழுத்து = எழுதப்படுவது . எழுத்துக் 
தப்பட்டன. 

கலையினால் வளர்ந்த கல்வி , கல்விச் செல்வத்தை வழங்கும் 
யாப்பருங்கல விருத்தியுரையில் பதினைந்துவகை எழுத்துகள் 

மொழியின் கட்டமைப்புக்கான எழுத்திலக்கணம் . ) 
குறிப்பிடப்படுகின்றன. 

எழுத்துக்ககப்படு - தல் eluttukkagappadu-, 20.செ.கு.வி. 
எழுத்து : அ , க , ச , ட , த , ப , ய வணிக முத்திரை 

( v.i. ) தீயூழின் பயனை நுகரநேர்தல் ; to suffer 
எழுத்து , ஆயம் - வரிப்பணம் 

one s fate , as a widow ; அவள் எழுத்துக்ககப்பட்டுக் 
2. ஓரை எழுத்து : அ , ச , ல , வ , ர , ங , ய 

கொண்டாள் . ( உ.வ. ) . 
3. நாளெழுத்து : நளி ( கார்த்திகை ) முதலிய நாண்மீன் 
எழுத்துகள் . 

( எழுத்து + கு - எழுத்துக்கு + அகப்படு . ) 
4. தன்மையெழுத்து : பிறப்பியல்பு ( சாதி ) குறித்தல் . 
5. நீட்டொலி எழுத்து ( தாபம் ): வேதம் ஓதுங்கால் நீட்டிப் எழுத்துக்காரன் eluttu- k -karan, பெ . ( n . ) 1. நல்லெழுத் 

துடையோன் ; chirographer , calligrapher . 2. எழுத்தா 
படிக்கும் ஒலிக்குறியீடுகள் . 
6. உக்கிரவெழுத்து (உச்சாடணம் ) : மந்திரக் குறியீடுகள் . ளன் ; writer , scribe , clerk , copyist , amanuensis . 3 . 
7. முத்திறவெழுத்து : சித்திரம் காருடம் முதலியன . 

சித்திரமெழுதுவோன் ; painter, limner . 
8. நால்வகையெழுத்து : பாகியல் முதலியன . (யானைப்பா 

ம . எழுத்துக்காரன் . 
கர் ஒலிப்புக் குறியீடு போல்வன) 
9. நாற்கதியெழுத்து : புத்தேளிர் , மாந்தர் , அசுரர் , நிரயர் ( எழுத்து + காரன் . ) 

( நரகர் ) ஆகியோர்க்குரிய குறியீடுகள் . 


1. ஆய் 


+ பானை 


1 


எழுத்துமறைவேளை 
எழுத்துக்குத்து 

266 
எழுத்துக்குத்து eluttu - k- kuttu, பெ . ( n .) எழுத்துமூலமா எழுத்துப்பானை elutu - p - panai , பெ . ( n . ) பொங்கற் 

பானையோடு மாப்பிள்ளை வீட்டுக்குப் பெண்வீட் 
னசான்றுரைப்போர் ; written evidence , documentary 

டார் அனுப்புஞ் சித்திரமெழுதிய பானை (நாஞ். ); 
proof. ( Tinn . ). 

painted pot, usually sent by the bride s people to her 
ம . எழுத்து குத்து . 

father - in - law s house along with pongarpānai. 
( எழுத்து + குத்து ] 

[ எழுத்து 

எழுத்துப் பானை . இதனைக் கோலப் 
எழுத்துக்குற்றம் eluttu - k - kumam , பெ . ( n . ) 1. எழுத்தி 

பானை என்பர். ] 
லக்கணவழு ; orthographical error . 2. நச்செழுத்துவரப் 
பாடுங் குற்றம் ( யாழ் .அக.); fault in versification due | எழுத்துப்பிழை eluttu -p -pilai, பெ . ( n . ) எழுத்துக் 

குற்றம் ; error in lettering, spelling mistake . 
to the use of inauspicious letters . 

( எழுத்து + பிழை . ] 
( எழுத்து + குற்றம் . ) 
எழுத்துக்கூட்டு - தல் eluttu-k-kutu , 5.செ.குன்றாவி . / எழுத்துப்புடைவை eluttu-p -pudavai, பெ . ( n . ) சித்திர 

மெழுதிய சேலை ( யாழ் . ); printed saree, designed 
( v.t ) எழுத்துகளைத் தனித்தனியே ஒலித்துச் சொல் 

with pictures .. 
லைக் கூறுதல் ; to spell , as a word ; to pronounce 
in order the individual orthographical units of a word [ எழுத்து + புடைவை . ] 
and then pronounce the word as completed , dist . fr. | எழுத்துப்புள் eluttuppul, பெ . ( n . ) உயிரெழுத்துக்குரிய 
reading the word - unit straight off . 

வாகக் கணியத்தில் ( சோதிடத்திற் . ) கூறப்படும் பற 
( எழுத்து + கூட்டு . ) 

வைகள் ; birds representing vowels . 
எழுத்துச்சாரியை eluttu - c - cariyai, பெ . ( n . ) 1. எழுத்துக 

[( எழுத்து + புள் . ] 
ளைச் சொல்லுகையிற் சேர்க்கப்படுகின்ற சாரியைச் எழுத்துப்பெட்டி eluttu -p-petti, பெ . ( n . ) 1. அஞ்சற் 
OF056 ; (Gram .) term used in designating a letter பெட்டி ; letter box ; post box . 2. எழுதியவைகளை 
of the alphabet. கரம் , காரம் , கான் . 2. ஓரெழுத்தாயுள்ள வைக்கும் பெட்டி ; box for keeping letters, documents 
Fliflow ; single letter functioning as euphonic augment. etc. in . ( சேரநா . ). 
கலனே தூணி ( நன் .252 ,மயிலை. ). 

ம . எழுத்து பெட்டி. 
[ எழுத்து + சாரியை . ) 

( எழுத்து + பெட்டி . ) 
எழுத்துச்சிற்றாடை eluttu - c - cipadai, பெ . ( n . ) சித்திர எழுத்துப்பேறு eluttupperu , பெ . ( n . ) சொற்புணர்ச்சியில் 

வேலைப்பாடமைந்த சிற்றாடை வகை ( திவ் . பெரி இடையில் தோன்றும் எழுத்து ; augment occurring in 
யாழ் .1,3,8 , வ்யா.பக் .64 , அரும் . ); embroidered with pi the middle of a word . 
ctures painted in it. 

( எழுத்து - பேறு - எழுத்துப்பேறு . பெறு பேறு . ) 
( எழுத்து + சிற்றாடை . ) 

எழுத்துப்பொருத்தம் eluttu - p - poruttam , பெ . ( n.) 1 . 
எழுத்துச்சீலை eluttu -c- cilai , பெ , ( n . ) சித்திரந்தீட்டிய ( செய்யுள் ) ஒரு காப்பியத்தின் தொடக்கச் செய்யு 
சீலை ( வின் . ) ; chintz , clothe with pictures . 

ளின் முதன்மொழி ஒற்றெழுத்துப்பட மூன்றைந்து 
( எழுத்து + சீலை . ) 

ஏழொன்பதென்னும் எழுத்துகளுள் ஏதேனும் ஒன் 
எழுத்துச்சுருக்கம் eluttu - c - curukkam , பெ . ( n . ) சொல்லி 

றைப் பெற்றுவருவதாகிய செய்யுண் முதன்மொழிப் 
னெழுத்துச் சுருங்குவதற்காக இடையிற் சிறுகோ 

பொருத்த வகை ( வெண்பாப்.முதன் .4, தலைப்பு ) ; rule 

of propriety which enjoins that the word commencing 
டிட்டு முதலிறுதி எழுத்துகளை யெழுதுகை ( யாழ் . 
அக . ) ; contraction of words or phrases by the use 

a poem should consist of three, five, seven or nine letters 
of hyphensor dots in place of the omitted letters in the 

including the mute consonants and not of four, six or 
middle as இ - ள், ( இதன் பொருள் ) , எ - று ( என்றவாறு ) . 

eight, one of ten ceyyun - mudan - moli - p - poruttam . 2 . 

பிறந்த நாண்மீனுக் ( நட்சத்திரம் ) குரிய முதலெழுத் 
( எழுத்து + சுருக்கம் . ] 

தில் தொடங்கப் பெயரிடுதல் ( வின் . ) ; choosing such 
எழுத்துப்படி- தல் eluttu - p - padi-, 4.செ.கு.வி. ( v.i. ) a name for a child , as begins with one of the letters 

கையெழுத்து ஒரு நிலைப்படுதல் ; to become settled , ascribed in astrology to the nakşatra under which the 
as the hand -writing. 

child was born . 
( எழுத்து + படி . ] 

( எழுத்து + பொருத்தம் . ] 
எழுத்துப்பள்ளி clutuppalli, பெ . ( n . ) எழுத்து கற்பிற் எழுத்துமறைவேளை eluttu -marai- velai , பெ . 

பெ . ( n . ) 
கும் பள்ளி ; village - school. ( சேரநா . ). 

மாலைப்போது ; dusk of the evening , which blurs written 

characters . 
ம . எழுத்து பள்ளி . 
( எழுத்து + பள்ளி - எழுத்துப்பள்ளி . ) 

( எழுத்து + மறை + வேளை . ) 


எழுத்துமாலை 


267 


எழுது - தல் 


மாலை 


எழுத்துமாலை eluttumalai 

, பெ . (n .) கா , காவி , காவிரி எழுதரு - தல் eludarur, 8.செ.கு.வி. ( v.i.) எழும்புதல் ; 
போன்று , ஒருபொருள் பயப்பதோர் சொற்கூறி அச் to rise , stand .. 
சொல்லோடு ஒரோ ரெழுத்தாகக் கூட்ட வேறு வேறு 
பொருள் பயக்கும் சித்திரப்பாடல் ; verse composed 

( எழு + தரு . ) 
with a play on words, a word by gradual addition of | எழுதாக்கிளவி eluda - k - kilavi, பெ . ( n . ) திருமறை ; The 
letters becoming different words with different meanings 

Vedas, as unwritten and handed down orally. 
as in கம் , நகம் , கநகம் , கோகநகம் or கா , காவி , காவிரி . ( எழுதாத + கிளவி - எழுதாக்கிளவி ( எழுதாதசொல் , எழுதாத 
( எழுத்து + எழுத்துமாலை . இதனை வடநூலார் 

மொழி . ) 
எழுத்து வருத்தனம் என்பர் . ) 

எழுதாமறை eludamarai, பெ . ( n . ) எழுதாக்கிளவி 
எழுத்துவாங்கு - தல் eluttu - varigu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1 . 

பார்க்க ; see eludakkilavi. 
அடிமையாதற்கு அறிகுறியாக ஆண்டான்பெயரை ( எழுதாத + மறை :) 
மார்பிலே யெழுதிக் கொள்ளுதல் ; to imprint one s | எழுதிக்கொடு - த்தல் eludi- k - kodu- , 4.செ.குன்றாவி . 
lord s name on one s breast, in token of becoming his 

( v.t.) எழுத்து மூலமாகத் துணை செய்தல் ( ஆதரவு 
slave . " தேவசாதியானது எழுத்து வாங்கும்படியாக 

கொடுத்தல் ) ; to grant in writing, to write and deliver, 
வாயிற்று , தோளுந் தோண்மாலையுமாய் ......... கடைந் 

as a voucher , an agreement a contract. “ திருக்கண்களுக் 
தபடி " ( ஈடு .1,3,11 ) . 2. கையெழுத்து வாங்குதல் ; to 

காயிற்று அநந்யார்கமாக எழுதிக்கொடுத்தது " 
take one s signature or receipt. 

( ஈடு .7,3.3 ) . 
( எழுத்து + வாங்கு . ) 

( எழுதி + கொடு. ) 
எழுத்துவாசனை eluttu - vasapai, பெ . ( n . ) எழுத்தறிவு எழுதிக்கொள் ( ளு ) -தல் eludi- k- kol-, 7.செ.குன்றாவி . 
பார்க்க ; see eluttarivu. 

( v.t.) 1. பதிவு செய்தல் ; to enrol . “ புதிதாக வின்னமுநீ 
( எழுத்து + வாசனை . ) 

சிலசேனை யெடுத்தெழுதிக் கொள்கென்றான் " ( திரு 

விளை.மெய்க்கா .5 ) . 2. அடிமையாக்குதல் ; to make 
எழுத்துவெட்டுதல் eluttu - vettudal, பெ . ( n . ) கல் , ஏனம் 

one a bondslave by registration . “ இவ்வொப்பனை 
( பாத்திரம் ) முதலியவற்றில் எழுத்துச் செதுக்குகை. 

யழகாலே எழுதிக்கொள்வது அனந்த வைந்தேயாதி 
(C.E.M.); engraving letters in stone, metal plates, domestic 

களை யாயிற்று " ( ஈடு .2,3,9 ) . 3. எழுத்து மூலமாக 
utensils etc. 

alcoorooTULISso ; to make a written submission to, 
[ எழுத்து + வெட்டு . ) 

petition , a great person . 
எழுத்துவேலை eluttu -velai , பெ . ( n . ) 1. எழுதுதல் ; ( எழுதி + கொள் . ) 

பெயர்த்தெழுதுதல் , படியெடுத்தல் ஆகிய வேலை ; எழுதிவை - த்தல் eludi- vai-, 4.செ.குன்றாவி . ( v.t.) பதிவு 
writing, transcribing , copying as an employment. 2 . 

( சாசனம் ) செய்துவைத்தல் ; to register , write and keep 
சீலைச்சித்திரத் தொழில் ; chintz - painting. 

for a memorandum , write and leave behind for the use 
( எழுத்து + வேலை . ) 

of others , as a will. 
எழுத்தூசி eluttusi, பெ . ( n .) எழுத்தாணி பார்க்க ; see ( எழுதி + வை .) 

eluttani. “ மையெழுத் தூசியின் ... எழுத்திட்டாள் " | எழுது - தல் eludu- 5.செ.குன்றாவி . (v.t.) பூசுதல் ; to 
(சீவக . 1769 ). 

gild. " செம்பொனா லெழுதி வேய்ந்த " ( தேவா .6,8 ) . 
( எழுத்து + ஊசி . ) 

[ இழு – எழு – எழுது . ) 
எழுத்தெண்ணிப்படி - த்தல் elutenni- p - padi- | எழுது - தல் eludu-, -10.செ.கு.வி. (v.i. ) அழுந்திப் 

4.செ.குன்றாவி . ( v.t ) ஒன்றும்விடாது கற்றல் ; to study பதிதல் ; to become indented by pressure. “ இருவர் 
a book so carefully as to obtain a thorough grasp of நெற்றியு மெழுதின சிலகணை ( பாரத.பதின்மூன் .89 ). 
its contents . தொல்காப்பிய முதலிய நூல்களை எழுத் 

[ இழு – எழு – எழுது . ) 
தெண்ணிப்படித்த சுவாமிநாத மூர்த்தியா! ( இலக்.கொத். 
சரித்.பக் .4) . 

எழுது - தல் eludur, 5.செ.குன்றாவி . ( vt. ) 1. ஓவியம் 

வரைதல் ; to paint, draw . எழுதுங்காற் கோல்காணாக் 
( எழுத்து + எண்ணி + படி . ] 

கண்ணேபோல் " ( குறள்.1285 ) . 2. பாவைமுதலியன 
எழுதகம் eludagam , பெ . ( n .) ( கட்ட .) 1. சிற்பவேலை செய்வித்தல் ; to produce by art, to sculpture, as an 

வகை ; comice work . 2. தூணினடிக்கல் ; ornamental image. 3. எழுத்துவரைதல் ; to write. 4. இயற்றுதல் ; 
stone base for a pillar . ( LOC . ). 

to write as author, to compose . அவன் ஒரு நூல் 
( எழுது – எழுதகம் . ) 

எழுதியுள்ளான் . 5. நெறியேற்படுத்தல் ; to foreordain , 


எழுந்தருளுநாயகர் 


எழுதுகல் 


268 


presdestine as Brahmd by writing on the head . " இட்டமுட எழுதுபொருள் eluduporul, பெ . ( n . ) எழுதுவதற்குப் 
னென்றலையி லின்னபடி யென்றெழுதி விட்ட சிவனும் " பயன்படும் பொருள்கள் ; writing - materials, stationery. 
(தனிப்பா. 1,119,1 ) . 

( எழுது + பொருள் . ) 
ம . எழுதுக ; கோத . எள்தி ; குட . எளித் . 

எழுதுவரிக்கோலம் eludu - vari - k - kolam , பெ . ( n . ) மகளி 
[இழு - எழு – எழுது . ) 

ராகத்து எழுதுங் கோலம் ( சிலப் . 5,226 , அரும் ) ; ado 

mment of the breasts , as eludu - kodi. 
எழுதுகல் eludukal, பெ . ( n . ) பெயர்பொறித்த முத்திரை 
கள் செய்யப் பயன்பட்ட மாவுக்கல் ; grey soft stone 

( எழுது + வரி + கோலம் . எழுதுதல் = வரைதல் , வண்ணம் 
now used for making domestic utensils - potstone, but 

பூசுதல் . வரி = புனைவு , ஒப்பனை. வண்ணம் பூசி உடை 
originally used for making seals by carving or scratching 

அணிகல ஒப்பனை செய்த கோலம் . ) 
the surface inscribing proper names in ancient days | எழுதுவரிகோலம் eludu - vari - kolam, பெ . ( n . ) எழுதுவ 
since Indus civilisation . 

ரிக்கோலம் பார்க்க ; see eluduvarikkolam. எழுதுவரி 
கோல முழுமெயு முறீஇ ( சிலப் .5,226 ) . 

( எழுது + வரி + கோலம் . ) 
எழுதுவோன் eluduvon , பெ . ( n . ) எழுத்துக்காரன் 

பார்க்க ; see eluttukkaran . 


ON ) 
권 


( எழுது – எழுதுபவன் – எழுதுவோன் . ) 
எழுந்தருள் ( ளு ) -தல் elundaru/ -, 15.செ.கு.வி. ( v.i. ) 1 . 

வருதல் ; to come ; arrive. “ எங்குநின் றிவண்மற் 
றெழுந்தருளியது . ( பாரத நாடுகரந் . 12 ) . 2. புறப்படு 
தல் ; to go forth , start. வினதைமுன் பயந்த யானமீதெ 
ழுந்தருளி வந்து " ( பாரத.குருகுல .30 ) . 3. ஆவியுள்ளு 
றுத்தல் , ( வின் . ) ; to take abode , as a deity in an 
idol on consecration . 


எழுதுகல் 

ம . எழுந்தருளுக . 
( எழுது + கல் - எழுதுகல் = எழுதுவதற்கு அல்லது முத்திரை 

( எழு – எழுந்து + அருள் . ) 
பதிப்பதற்குப் பயன்பட்ட மாவுக்கல் . ] 

எழுந்தருள்படி elundarul-padi, பெ . ( n . ) 1. கடவுள் 
எழுதுகொடி eludu -kodi, பெ . ( n . ) முலைமேல் எழுதுந் 

புறப்பாடு ( வின் ) ; procession of idols . 2. பெரியோர் 
Olgmww.i ; outline of creeping plant drawn in sandal 

வருகை ( யாழ்ப் .); arrival of the great . 
paste on a woman s bosom , as an adomment. முலை 
மேலே எழுதுகொடியாக எழுதி (சீவக. 850,உரை. ) . 

ம. எழுந்தருளத்து . 

( எழு – எழுந்து – அருள் + படி . ) 
( எழுது + கொடி - எழுதுகொடி = ஓவியமாக வரைந்த கொடி . ) 

எழுந்தருளியிரு - த்தல் elundaruli - y -iru-, 3.செ.கு.வி. 
எழுதுகோல் eludu - kdl, பெ . ( n. ) 1. ஓவியம் வரையும் 
கோல் ( திவா. ); painter s brush , pencil. 2. எழுத்து 

( v.i. ) 1. குடிகொண்டருளுதல் ; to take one s abode 
வரையுங்கோல் ( பிரபுலிங்.துதி .16 ) ; writing reed . 

as God . 2. வீற்றிருத்தல் ; to be seated , said to or of 

the great and exalted personages. இங்கு எழுந்தருளியி 
ம . எழுத்து கோல் . 

ருக்க . 
( எழுது + கோல் . ] 

( எழு – எழுந்து + அருளி + இரு . ) 
எழுதுநாணல் eludunainal , பெ . ( n . ) சீவி மைதொட் எழுந்தருளுந்திருமேனி elundarulun -tirumeni, பெ . ( n . ) 
டெழுதுவதற்குப் பயன்படுத்தப்படும் ஓர் வகை 

எழுந்தருளுநாயகர் பார்க்க ; see elundarulunayagar . 
கொறுக்கை , நாணல் ; pen grass or pen reed which எழுந்தருளுந் திருமேனி திருவிழா எழுந்தருளப் புக்க 
grows to 6-10 ft. high and smooth and erect. 

வாறே . ( S.I.J.ii, 127 ) 
( எழுது + நாணல். ] 

( எழு – எழுந்து 

எழுந்து + அருளும் + திருமேனி. ) 
எழுதுபடம் cludu- padam, பெ . ( n. ) திரையோவியம் ; எழுந்தருளுநாயகர் elundarulu - nayagar, பெ . (n .) 
picture, painting on a canvas , paper or board. ( செ . அக. ) . 

விழாத் திருமேனி ( வின் ) ; festival idol of a temple 

carried about in processions. 
- ( எழுது + படம் . ) 

( எழு - எழுந்து 

எழுந்து + அருளும் + நாயகர் . ) 


எழுந்திரு- த்தல் 


265 


எழுமதம் 


எழுந்திரு - த்தல் elundiru , 3.செ.கு.வி. ( v.i.) எழுதல் ; உயிர்பெற்றெழச் செய்தல் ; to raise from the dead , 

to rise from one s seat , to get up . " முனிவரெல்லாம் resuscitate, restore of life. மெய்க்குக னெழுப்புத 
வந்தபோது 

மன்னவ னெழுந்திருந்து ( அரிச்.பு : லும் ( கந்தபு.திருவிளை .79 ) . 4. ஊக்கமுண்டாக்கு 
விவா .37 ) . 

தல் ; to excite, stimulate, inspire . 5. கலகமுதலியன 
( எழு – எழுந்து + இரு .) 

மூட்டுதல் ; to instigate, to inflame, as the passions. 
எழுந்திருப்பு elundiruppu, பெ . ( n .) எழுந்து நிற்கை ; 

6. ஓசையெழுப்புதல் ; to raise, as the voice in 
rising from seat, getting up . கால்வாய்த்தொழுவு சமய 

speaking or singing ; to call forth , as melody ; from an 
மெழுந்திருப்பு " ( ஆசாரக் .63 ) . 

instrument. “ சங்குக ளெழுப்பிய நாதம் ( பாரத.பதி 

னெட் .24 ) . 
( எழுந்து + இருப்பு . ) 

[ எழு – எழுப்பு . ] 
எழுந்தேற்றம் elundexam , பெ . ( n . ) 1. இறுமாப்பு எழுப்பு ” eluppu, பெ . ( n . ) எழுப்புகை ( வின் . ) ; rousing, 

( வின் . ) ; pride, arrogance . 2.துணிவு ( வின் . ) ; rashness , 
presumptuousness . 3. பலிபீடத்தில் நற்கருணை 

waking . 
உயர்த்தப்படுகை ( R.C. ) ; exposition , as of the host ( எழு – எழுப்பு . ) 
and the chalice in mass . 4. கடவுள் புறப்பாடு ; proce- | எழுப்பு eluppu, பெ . ( n . ) மகிழ்ச்சி ; zeal, enthusiasm 
ssion , as of an idol in a Hindu temple , or the carrying 

( Pong . ) . 
of the Eucharist or an image by Roman Catholics. 

( எழு – எழுப்பு . ] 
( செ.அக. ). 
ம . எழுந்நேற்றம் 

எழுபது elu -padu, பெ . ( n . ) ஏழுபத்துகளையுடைய 

எண்ணிக்கை ; seventy as seven tens. எழுபது கோடி 
( எழுந்து + ஏற்றம் . ) 

யுறும் ( குறள்.639 ) . 
எழுநகரம் elu -nagaram, பெ . ( n . ) இந்தியாவிலுள்ள 

ம. எழுபது ; க . எப்பத்து , ஏழ்பத்து ; கோத . எள்பத் ; குட . 
ஏழு திருநகர்கள் ; seven sacred cities of India. 

எளுபதி ; து . எள்ப , ஏள்ப , எர்ப ; தெ . டெப்பதி , டெப்பை ; 
புவிதன்னின் மேலவாய் வீடருள்கின்ற வெழு நகரத் 

பட . எளவத்து . 
துள் . ( கந்தபு.திருநகரப் . 75 ). ( செ.அக. ). காசி , காஞ்சி , 

( ஏழு + பத்து - எழுபது . ) 
அயோத்தி , மதுரை , அவந்தி , துவாரகை, மாயை . 

எழுபிறப்பு elupirappu, பெ . ( n . ) ஏழுவகையான பிறவி 
( ஏழுநகரம் – எழுநகரம் . ] 

( பிங் . ) ; seven kinds of births , in metempsychosis. 
எழுநிலைமாடம் elu - nilai- macam , பெ . ( n . ) ஏழடுக்கு 

தேவர் , மக்கள் , விலங்கு , பறவை , ஊர்வன , நீர்வாழ் 
மாளிகை ; palace seven stories high . “ இன்னகிலாவி 

வன , நிலைத்திணை ( தாவரம் ) என்பன எழுபிறப்புகளா 
விம்மு மெழுநிலை மாடஞ்சேர்ந்தும் ( சீவக .2840 ) . 

கும் . எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் ( குறள் .107 ) 
" எழுநிலை மாடத்து இடைநிலத்திருந்து ( சிலப்.பு 

( ஏழு + பிறப்பு - ஏழுபிறப்பு - எழுபிறப்பு . ] 
கார் .2.13 ). 

எழுபோது elu - podu, பெ . ( n .) கதிரவன் தோன்றும் 
ம . எழுநிலமாடம் . 

நேரம் ; time of sun rise . " பட்டபோ தெழுபோ 
( ஏழுநிலை – எழுநிலை + மாடம் . ) 

தறியாள் (திவ்.திருவாய் .2,4,9 ) ( செ.அக. ). 
எழுநூறு elu - niru, பெ . ( n . ) ஏழுநூறுகள் ; seven 

( எழு + போது . பொழுது – போது . ) 
hundreds. ( செ.அக.). 
ம . எழுநூறு : க . ஏழ்நூறு, ஏழுநூறு , எள்நூறு ; குட . என்நூரி ; எழும்பல் elumbal, பெ . (n.) நிலவளவை முதலியன 

பற்றிய கைக்குறிப்பேடு ( யாழ்.அக. ); hand - book of 
தெ . ஏடு நூறு , ஏடுநாடலு , ஏண்நுறு . 

land - register. ( செ.அக. ). 
( ஏழு + நூறு - ஏழுநூறு – எழுநூறு . ) 

( எழு – எழும்பல் . ) 
எழுப்பம் cluppam , பெ . ( n . ) 1. எழுகை ; rising, getting 
up. 2. உயர்வு ; growth , height, elevation . ( செ.அக. ). 

எழும்பு -தல் elumbu- 7.செ.கு.வி. ( v.i. ) எழு பார்க்க ; 

see elu .. 
( எழு – எழுப்பம் . ] 

ம . எழும்புக ; க . எழ்பு ; கோத . எட்வ ; துட . ஓட் ; குட . 
எழுப்பல் eluppal , பெ . ( n . ) எழுப்புதல் ; rousing or 

ஏள் ; து . எர்கனி ; தெ . லே , லேசு ; கூ. டேஞ்ஜ; பிரா. கேகிங்க். 
awakening from sleep ; the act of awakening. ( சா.அக. ). 

( எழு – எழுப்பு : எழும்புதல் . ) 
( எழுப்பு – எழுப்பல். ) 

எழுமதம் elu - madam , பெ . ( n . ) நூலாசிரியருக்குரிய 
எழுப்பு - தல் eluppu-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) 1. எழும்பச் 

எழுவகைக் கொள்கை . ( நன்.11 ) ; seven kinds of 
செய்தல் ; to cause or help to rise ; to erect, as a 

attitude of an author towards a certain subject. அவையே , 
building. 2. துயிலெழுப்புதல் ; to awake, rouse : “ நாளை 

உடன்படல் , மறுத்தல் , பிறர்தம் மதமேற் கொண்டு 
நானேயெழுப்புவ னென்றலும் " (திருவாச .7,6 ). 3 . 


எழுமலை 


270 


எள் " 


கையான பிறப்பு ; seven kinds of births in transmigra 
களைவு , தாஅனாட்டித் தனாதுநிறுப்பு , இருவர்மாறுகோ 
ளொருதலை துணிவு , பிறர்நூற்குற்றங்காட்டல் , பிறிதொ tion . " எழுமையுந்தான்புக் கழுந்து மளறு ( குறள் 835 ) . 
டுபடா அன்றன் மதங்கொளல் ஆகியன . ( நன்னூல் ) 

ம. எழும . 
( செ.அக. ). 

( ஏழு – எழு + மை . ) 
( ஏழு + மதம் - ஏழு மதம் – எழுமதம் . ) 

எழுவகையளவை elu - vagai - y - alaval, பெ . ( n . ) நிறுத்த 
எழுமலை elu - malai, பெ . ( n . ) கதிரவன் காலையில் 

ளத்தல் , பெய்தளத்தல் , சார்த்தியளத்தல் , நீட்டியளத் 
தோன்றும் மலை ; Eastern Mountain from behind which 

தல் , தெறித்தளத்தல் , தேங்கமுகந்தளத்தல் , எண்ணி 
the sun is supposed to rise . “ எழுமலை விழுமலை யளத்தல் ஆகிய ஏழுவகையான அளவை முறைகள் 
புடைமணியாக " ( கல்லா .19 ) ( செ.அக. ) . 

( தொல்.எழுத். 7,உரை) ; seven ways of measuring . 
ம . எழிமல . 

( செ . அக.) 
( எழு + மலை . ) 

( ஏழு + வகை + அளவை . ] 
எழுமாழை elumalai, பெ . ( n . ) தங்கம் , வெள்ளி , எழுவாய் eluvay, பெ . ( n .) 1. தோற்றம் ; beginning, 
தாமிரம், இரும்பு, ஈயம் , பித்தளை ( தாமிரமும் துத்த origin , source . " எழுவா யிறுவா யிலாதன ( தேவா . 
நாகமும் சேர்ந்தது) , வெண்கலம் ( தாமிரமும் தகரமும் 

292,5 ) . 2. முதல் ; first . எழுவாயுகத்தி லொரு 
சேர்ந்தது ) போன்ற ஏழு மாழைகள் " (உலோகங்கள் ); 

சிலம்பி " ( சீகாளத்.பு.சீகாள .1 ). 3. முதல் வேற்றுமை ; 
seven metals viz. the five ordinary metals such as gold , 

nominative case . “ எழுவாயுருபு திரிபில் பெயரே " 
copper, iron and lead , together with the two mixed metals ( நன் .295 ) . 4. கருத்தன் ; ( Gram .) subject. ( செ.அக. ). 
viz . bronze or bell metal ( a mixture of copper and tin ) ( எழு + வாய் - எழுவாய் ( தோன்றுதல் ) . ] 
and tarah ( a mixture of copper and zinc ) . ( சா . அக .) . 

எழுவாய் eluvai, பெ . ( n . ) 1.--கட்டியின் முகம் ; point 
( ஏழு + மாழை = ஏழுமாழை எழுமாழை . ] 

of an abscess . 2. . கிளம்புமிடம் ; place wherefrom 
எழுமீன் elu - mig, பெ . ( n . ) முதன்மையான ஏழு 

anything rises . 3. சீழ் எழுமிடம் ; the place from which 
27600T860766T; seven principal stars of ursa major, 

the pus of an abscess approaches the surface . ( சா.அக.). 
Charle s Wain. கைதொழு மரபி னெழுமீன்போல " ( எழு + வாய் . ) 
( நற் .231 ) . ( செ . அக.). 

எழுவாயெழுஞ்சனி eluvay - eluljani, பெ . ( n . ) பத்தா 
ம . எழுமீன் . 

வது நாண்மீன் , கொடுநுகம் . ( மகம் .) ( திவா . ); 10th 
( ஏழு + மீன் - 

ஏழு மீன் எழுமீன் .) 

naksatra ( செ.அக. ). 
எழுமுடி elu - mudi, பெ . ( n . ) வெல்லப்பட்ட ஏழரசர் 

( எழுவாய் + எழும் + சனி. ] 
முடியாற் செய்த சேரன்மாலை ; Cera s necklace எழுவான் eluvan , பெ : ( n . ) கிழக்குத்திசை; The East 
fashioned out of the crowns of seven conquered kings . as the place of sun rise opp to படுவான் . எழுவான் 
எழுமுடி கெழீஇய திருஞெம ரகலத்து " ( பதிற் தொடங்கிப் படுவான் மட்டும் . ( செ.அக. ). 
றுப் . 14,11 ) ( செ . அக.) . 

( எழு — எழுவான் . ] 
ம . எழுமுடி . 

எழுவு - தல் eluvu , 5. செ.குன்றாவி . ( v.t. ) 1. எழச்செய் 
( ஏழு + முடி - ஏழுமுடி – எழுமுடி . ] 

தல் ; to cause to rise , raise . " எழுவுஞ் சீப்பு " 
எழுமுரசு elu - murasu , பெ . ( n . ) அரசனது செலவை ( சிலப் .15,215 ) . 2. ஓசை யெழுப்புதல் ; to produce 
யறிவிக்கும் முரசு ; drum beaten to announce the 

or call forth sound . " எழுவும் முரசு " ( சூளா.கலியாண . 
starting of a king on a journey. “ எழுக வான்பயண 

248 ) . 3. இசைக் கருவி யினின்று ஒலியெழச் 
மென்றங் கெழுமுர சியம்புவித்தார் ( கோயிற்பு . 

செய்தல் ; to produce musical note . சாத்தியா 
இரணிய. 116 ) . ( செ . அக .) . 

ழெழூஉம் ( சேனா.உரை) . 
ம . எழுபற . 

( எழு - எழுவு . எழுவுதல் . ] 
( எழு + முரசு . ) 

எள் el, பெ . ( n . ) 1. எண்ணெய்தரும் சிறு கறுப்புநிற 
எழுமை elumai, பெ . ( n .) உயர்ச்சி (திவா. ); height . 

மற்றும் வெண்மை நிறமுமுடைய விதை வகை ; 

sesame, a plant cultivated for the oil obtained from its 
ம. எழும ; க . ஏழிகெ, ஏழ்கெ, ஏழ்விகெ; து . எர்கெ , எர்கெலு . seed , Sesamum Indicum . “ எட்பகவன்ன சிறுமைத்தே 
(ஏ – எல் - எழு - எழுமை . ] 

( குறள் .889 ) . 2. எட்டு கடுகு விதைகளின் நீளமுள்ள 
எழுமை elumal , பெ . ( n .) 1. ஏழுமுறை பிறக்கும் 

தும் எள்ளளவு எனப்படுவதுமாகிய மிகச்சிறிய நீட்ட 
பிறப்பு ; seven successive births . " கல்வி யொருவற் 

லளவு ; small linear measure . 3. எட்டு கடுகுவிதைக 
கெழுமையு மேமாப்புடைத்து " ( குறள். 398 ) . 2. ஏழுவ 

ளின் எடையுடைய ஒரு சிற்றளவு ( வின். ) ; a weight 
of 8 mustard seeds . 


எள் ? 


271 


எள்ளுநர் 


ம. எள் ; க. எள் , எள்ளு ; கோத . எண் ; குட . எள்ளி; து. பேதைமை மடனென்று ... நகைநான்கென்ப " ( தொல் . 
எண்மெ ; மறுவ . நூ , நுவல் . 

பொருள் .252 ) . 
எள்ளின் வகைகைள் : 

( எள் – எள்ளு – 

எள்ளு - எள்ளல் . ] 
1. காரெள் ( Black gingili) 
2. சிவப்பெள் ( Red gingili) 

எள்ளளவு ellalavu , பெ . ( n . ) சிறிது , எள்ளின் அளவு ; 
3. வெள்ளையெள் ( White gingili) 

of the size of weight of a sesamum seed , very little . 
4. காட்டெள் ( wild gingili ) 

மறுவ . எள்ளிடை , எள்கிடை , எட்பகவு ; 
5. மயிலெள் ( Peacock gingili) 

ம. எள்ளளவு ; க. எள்ளத்டு . 
6. பேயெள் ( Bitter gingili) 

( எள் + அளவு . ] 
7. காட்டுமயிலெள் ( Wild peacock gingili) 

எள்ளளவும் 6 !-f -alavum , கு.வி.எ. ( adv . ) சிறிதளவும் ; 
8. மலையெள் ( Hill gingili) 

not even a little, not even as much as a sesamum seed. 
9. சிற்றெள் (Small variety gingili ). 

" யானெனுமகந்தைதா னெள்ளளவு மாறவிலை ( தாயு . 
( இல் – இள் - 
இள் - எள் . ) 

ஆனந்த .9 ) . 
இல் = குத்தல் , பிளத்தல் , வேர்ச்சொல் . இள் - எள் : 

( எள் + அளவு + உம் . ) 
இருபகுப்பாக நடுவில் குழிந்து காணப்படும் எள்ளின் காய் ; 
எட்காயின் உள் வித்து. என் இயற்கையாக விளைந்த புன் எள்ளற்பாடு ellar - pagu, பெ . ( n . ) இகழ்ச்சி ; scorn , 
செய்ப் பயிராதலின் முந்து தமிழ்ச் சொல்லாயிற்று , அளவுப் reproach . “ எள்ளற்பா டுள்ளிட் டெல்லாம் " ( சீவக . 
பெயருமாயிற்று . 

2799 ) . 
எள் ? el பெ . ( n . ) Davifl; reproach , censure, 

( எள்ளல் + பாடு . ] 
condemnation . எள்ளூறிய கருமம் நேர்ந்தா ளிவள் எள்ளிடை 9 ! -! - idai, பெ . ( n . ) எள்விதையளவு ; merest 
( கம்பரா . நகர்நீ.109) . 

trifle . 
ம . எள்ளு ; க . எள் , எள்ளு ; குட . எள்ளி ; து . எண்மெ ; 

ம . எள்ளிட . 
தெ . தெலிக , நுவ்வுலு . 

( எள் + இடை . இடை = அளவு . ) 
( இள் – எள் . ) - 

எள்ளு - தல் elu-, 6.செ.குன்றாவி . ( v.t.) 1. இகழ்தல் ; 
எள்கு -தல் elgu , 5.செ.குன்றாவி . (v.t.) 1. இகழ்தல் ; to ignore , disregard . “ உருவுகண் டெள்ளாமை 
to despise, slight . “ எள்கலின்றி ... ஈசனைவழிபாடு செய் வேண்டும் ( குறள் .667 ) . 2. இகழ்ந்து நகைத்தல் 
வாள் ( தேவா.1049,10 ) . 2. அஞ்சுதல் ; to fear . ( திவா . ); to ridicule, deride , laugh at. 3. ஒப்பாதல் ; 

to be 
" எண்டிசை யோரு மெள்க " ( சீவக. 1749 ) . 3. ஏய்த்தல் ; 

equal,, similar . எழிலிவான 
to deceive . ஓர் பாலகன்வந் தென்மகளை யெள்கி " மெள்ளினன் றரூஉம் . ( தொல்.பொருள்.289 ,உரை ) . 
( திவ் . பெரியாழ் .3,7,4 ) . 

ம . எள்ளுக . 
( எள் எள்கு . எள்ளுதல் . ] 

( எள் – எள்ளு . ) 
எள்கு - தல் elgu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. கூசுதல் ; to | எள்ளு - தல் ellu , 6.செ.குன்றாவி . ( v.t. ) தள்ளுதல் 

be bashful, to hesitate . பழிவந்து மூடுமென்றெள்குதுமே ( யாழ் . அக .) ; to omit, discard . 
(திருக்கோ .92 ) . 2. வருந்துதல் ; to be in difficulty. 

ம . எள்ளுக . 
“ செங்களம் பற்றிநின் றெள்கு புன்மாலை " ( திவ்.இயற் . 

( இள் – எள் – எள்ளு . ] 
திருவிருத் .77 ) . 

எள்ளுண்டை ellundai , பெ . ( n . ) எள்ளுருண்டை 
( இல் – எல் – எள் - எள்கு . ] 

பார்க்க ; see ellurungai. 
எள்நெய் eney , பெ . ( n . ) எள்ளிலிருந்து வடித்தெடுக் 

ம. எள்ளுண்டை ; க . எள்ளுண்டெ . 
கும் நல்லெண்ணெய் ; gingili oil . ( சா.அக. ). 

( எள்ளுருண்டை - எள்ளுண்டை . ) 
தெ . நூனெ ; ம . எள்ளெண்ண ; க . எள்ளெண்ணெ . 

எள்ளுந்தண்ணீருமிறை - த்தல் elun - tannirum -irai- , 
( எள் + நெய் . ) 

4.செ.குன்றாவி . (v.t ) நீத்தார்கடனிறுத்தல் ; to offer 
எள்ள ella, இடை . ( part.) ஓர் உவமவுருபு ; adverbial 

water with sesame seeds on sacrificial grass to the spirits 

of the dead .. 
word of comparison . எள்ளவிழைய ... பயனிலையுவ 
மம் " ( தொல் .பொருள் .289) . ( வே.க .20 ). 

ம . எள்ளுநீர். 
( எள் - எள்ள . ] 

( எள்ளும் - தண்ணீரும் + இறை . ) 
எள்ளல் ellal , பெ . ( n . ) இகழ்ச்சி , குறைவாய் மதிப்பி எள்ளுநர் ellunar, பெ . ( n . ) இகழ்பவர்; scomers, revilers . 

L6 ; reproach , laughing to scorn . " ETGITOTOIAL எள்ளுநர்கள் சாய ( சீவக .847 ) . 


எள்ளுப்பிண்ணாக்கு 


272 


எளியர் 


( எள் - எள்ளு - எள்ளுது + அர் - எள்ளுநர் . பழங்காலத்தில் எளி - தல் eli-, 4.செ.கு.வி. ( v.i. ) எளிமையடைதல் ; to 
ஏவல் வினைகள் பொரு பொருது பொருது எனவும் become feeble, low spirited . பொருதிறல் வன்மைய 
வழங்கியதால் பொருநு + அர் - பொருநர் எனத் திரிந்தமை 

திலனாயெளிந்தான் ( கந்தபு.அக்கினிமுகா .90 ). 
ஒப்பு நோக்கற்பாலது . ) 

(இளி – எளி - எளிதல் . ) 
எள்ளுப்பிண்ணாக்கு ellu - p -pinnikku, பெ . ( n . ) எண் எளி - த்தல் eli-, 2.செ.குன்றாவி . ( v.t ) தாழ்த்திக் கூறு 
ணெயாடி எடுத்த எட்கோது ; oil cake of pressed 

தல் ; to cry down , disparage . “ எளித்த லேத்தல் " 
sesame . 

( தொல்.பொருள் .207 ). 
ம . எண்ணின்பிண்ணாக்கு . 

[ இளி – எளி - எளித்தல் . ) 
( எள்ளு + பிண்ணாக்கு , பிள் - பிண்டு = பிழிதல் . பிண்டாக்கு எளிஞர் elinar , பெ . ( n. ) எளியவர் ; the destitute, the 
- பிண்ணாக்கு . ) 

poor .. 
எள்ளுப்பு elluppu, பெ . ( n . ) எள்ளுச் செடியை எரித்து 

( எளி + அர் - எளியர் – எளிஞர் .) 
அதனின் றெடுத்த வுப்பு ; salt extracted from the ash | எளிதரவு elidaravu , பெ . ( n .) 1. தாழ்மை ; lowness , 
derived from burning the sesamum plant. ( சா.அக. ). 

humility. 2. ஏழ்மை; indigence, poverty . 
( எள் + உப்பு . ] 

( இளி - எளி – எளிதரவு . ) 
எள்ளுப்பேத்தி elluppatti, பெ . ( n. ) மகன்வழிப் பிறந்த எளிதா (தரு ) தல் el -di-, 15.செ.குன்றாலி . ( v.t ) எளி 
CUSH ; great grand child , i.e. son s daughter . 

மையாகத் தருதல் ; to give easily. “ தாளையே தரமறிகி 
( எள்ளு + பேத்தி - எள்ளுப்பேத்தி . ) 

லாதெமக்கெளிதரு சிவப்பிரகாசற்கு ( வைராக்.சத .2 ). 
இறந்தார்க்கு எள்ளும் நீரும் தெளிக்கும் உரிமை மகனுக்கும் 

( எளி + தரு . ) 
மகன் வயிற்றுப் பிறந்த பிள்ளைகளுக்குமே உண்டு என்னும் | எளிது eldu , பெ . ( n. ) 1. எளிமையானது ( வள்ளு 
மரபு தோன்றியபின் தோன்றிய சொல்லாட்சி இது . கொள்ளுப் 

வமா.24 ); that which is easy of execution , or of 
பேத்தி என்பதன் எதிர்ச்சொல் . 

acquisition . 2. தாழ்ந்தது ; that which is low , despicable, 
எள்ளுப்பேரன் ellupperan , பெ . ( n . ) மகன்வழிப் பிறந்த trifling. 
Cursor; great grand child , i.e. son s son . 

ம . எளுது ; கோத . எள் ; துட . எளவ் , 
( எள்ளு + பேரன் - எள்ளுப்பேரன் . ) 

(இளி – எளி – எளிது . ) 
இறந்தார்க்கு எள்ளும் நீரும் தெளிக்கும் உரிமை மகனுக்கும் 

எளிமை elimai, பெ . ( n. ) 1. எளிமை ; ease , facility , 
மகன் வயிற்றுப் பிறந்த பிள்ளைகளுக்குமே உண்டு என்னும் condition of being easy to effect , or to acquire . அவர்பா 
மரபு தோன்றியபின் தோன்றிய சொல்லாட்சி இது . கொள்ளுப் 

டிய 

வெளிமை " ( பெரியபு. திருநாவுக்.275 ) . 2 . 
பேரன் என்பதன் எதிர்ச்சொல் . 

தாழ்வு ; despicableness , meanness , lowness of rank , 
எள்ளுருண்டை el -l-urundai , பெ . ( n . ) எள்ளும் 

or circumstances or character . " இமையவர் தலைவ 
வெல்லமும் கலந்து செய்யப்படும் சிற்றுண்டி ; pastry 

னேயு மெளிமையி னேவல் செய்யும் ( கம்பரா. 
balls made of sesame and jaggery . இடியவலோ 

சூர்ப்ப .42 ) 3. வறுமை ; poverty . அவன் மிக்க எளிமை 
டெள்ளுருண்டை " ( பதினொ.கபி.மூத் .3 ). 

யான நிலையி லிருக்கிறான் . 4. வலியின்மை ; wea 

kness. “ எளியள் பெண்ணென் றிரங்காதே ( கம்பரா.மி 
( எள் + உருண்டை . ) 

திலைக் .68 ) . 5. தளர்வு ( பிங் ) ; faintness , depression 
எள்ளுரை Gl-l - urai, பெ . ( n . ) இகழ்ச்சியுரை; disrespe of spirit. 6. அடிமை நிலை ( அக. நி . ) ; slavery . 
ctful, disparaging speech . இதுதக் கென்போர்க் கெள்ளு 

ம . எளிம ; க . எளித ; துட . ஏள்ய ( ஏழை ) ; து . எல்லி , எல்ய ; 
ரையாயது . " ( மணி .18,10 ) . 

தெ. எல்லிதமு . 
( எள் + உரை . ) 

( எளி + மை - எளிமை . ) 
எள்ளேறு elleru , பெ . ( n . ) எள் விதைப்பு ; sowing of 

எளிய eliya, கு.பெ.எ. ( adj .) 1. தாழ்ந்த , பயன் இல்லாத , 
sesame seeds.. 

குறைந்த ; low , small, insiginificant. எளிய விலை . 2 . 

உதவியற்ற ; unhelpful. 3. மெலிந்த ; weak . 4. பணிந்த ; 
ம . எள்ளேறு . 

humble . 
( எள் + ஏறு - எள்ளேறு . விதை எள்ளை உழுதநிலத்தில் 

ம . எளிய . 
ஏற்றுதல் , எள் விதைத்தல் . ) 

( எளி + அ - எளிய . ) 
எள்ளோரை ) 

el - f - drai , பெ . (n.) எள்ளிட்ட அரிசிப் எளியர் eliyar , பெ . ( n .) எளியன் பார்க்க ; see efyap. 
பொங்கல் ; cooked rice mixed with sesame powder . 

( ஆ.அக. ) . 
( எள் + ஓரை - எள்ளோரை . ) 

( எளி + அவர் - எளியவர் – எளியர் . ) 


-- 


எளியவன் 


273 


எற்று -தல் 


எளியவன் . eliyavan, பெ . ( n. ) எளியன் பார்க்க ; see எற்சோறு ercoru , பெ . ( n . ) திருக்கோயில்களில் 

eliyan. “ சிறுவிலை யெளியவ ருணவு சிந்தினோன் உச்சியம் போதில் அடியார் கட்களிக்கும் உணவு ; 
( கம்பரா.பள்ளி. 111 ) . 

( S.I.I.viii.85 ) ; noon meal provided gratis in temple . - 
ம . எளியவன் . 

( எல் + சோறு. எல் = பகல் . ] 
( எளி + அவன் . ) 

எற்பாடு erpadu , பெ . ( n . ) 1. பகல் 20 நாழிகைமுதல் 
எளியன் eliyan, பெ . ( n. ) 1. வறியவன் ( திவா . ); poor 

30 நாழிகை வரை , பிற்பகல் ( தொல் . பொருள் .8 , 
man . 2. பண்பில் தாழ்ந்தவன் ; mean man . 3. தாழ்ந்த 

உரை ); period between 2 to 6 p.m. , aftemoon . 2 . 
குலத்தான் ; man of low caste. 4. எளிதாய் அடையப்ப 

காலைப்பொழுது ; sunrise, morning. ( தொல் .விருத் .38 ) . 
டுபவன் ; man of easy access . " காட்சிக் கெளியன் ( எல் + பாடு . படு - பாடு ( மு.தி.தொ.பெ. ) .) 
( குறள் . 386 ) . 

எற்புச்சட்டகம் epu - c - cattlagam , பெ . ( n . ) எலும்புக் 
ம . எளியன் . 

கூட்டினாலாகிய உடல் ; cage made of bones . i.e. 
( எள் – எளி – எளியன் ( வே.க .21). ] 

body . ( இறை . 1 ,உரை .9 ) . 
எளியார் elyar, பெ . ( n . ) வறியவர் ; poor men. 

( எற்பு + சட்டகம் . ) 
( எளியவர் - எளியார் . ) 

எற்றம் exam , பெ . ( n . ) மனத்துணிபு ; determination , 

decision . எற்றமிலாட்டியென்னே முற்றா ளென்று 
எளியான் eliyan, பெ . ( n . ) எளியன் பார்க்க ; see eliyan . 

( கலித் . 144 ) . 
ம . எளியான் . 

( ஏற்று – ஏற்றம் – எற்றம் . ) 
எளியோன் eliyon, பெ . ( n . ) எளியன் பார்க்க ; see eliyan. | எற்றல் eral, பெ . ( n . ) 1. அறுத்தல் ; cutting . 2. குத்தல் ; 
ம . எளியோன் . 

stabbing. 3. கொல்லல் ; killing . 4 , வெட்டல் ; cutting 

asunder; hewing.5 . அடித்தல் ; act of beating . ( சா.அக. ). 
( எளியான் – எளியோன் . ) 

( எற்று - எற்றல் . ] 
எளிவா ( வரு ) -தல் eli - var, 18.செ.கு.வி. ( v.i. ) எளிமை 
யாதல் ; to be easy of approach . எளிவந்த எந்தைபி 

எற்றற்கொட்டு erarkotu , பெ . ( n .) இறைமரக் 

கொட்டு ; basket used in weil sweep . 
ரான் (திருவாச .6,15 ) . 2. எளிதில் கிடைத்தல் ; to 
be obtained easily . 3. இழிவடைதல் ; to be low , ( ஏற்றம் – ஏற்றல் – எற்றல் + கொட்டு . ) 
Undignified , - abject. " இடுசோறு தின்றுயிர்சுமந்து | எற்றற்பட்டை erer- pattal, பெ . (n .) - இறைகூடை 
தோளெளி வரும்படியிருந்த பாவியரும் " ( பாரத.கி 

( wryu . ) ; basket with which water is baled by four 
ருட் .123 ) . 

or six persons .. 
(எளி + வரு . ) 

( ஏற்றல் + பட்டை - ஏற்றல்பட்டை எற்றற்பட்டை . ) 
எளிவு elivu , 

elivu, பெ . (n .) இயல்பு ( சௌலப்பியம் ); | எற்றன்மரம் exan - maram , பெ . ( n . ) நீரிறைக்குங் கருவி 
unaffected ease , graceful simplicity, accessibility, approa வகை ( யாழ்ப் . ); a kind of oblong trough with a long 
chableness. உரலினோ டிணைந்திருந் தேங்கிய வெளி handle, supported by three posts used to bale water 
வே " (திவ் .திருவாய் . 1,3,1 ) . 

in irrigation , 
எளிவு . ] 

( ஏற்றல் + மரம் - ஏற்றன்மரம் – எற்றன் மரம் . ) 
எளுமை Glumai, பெ . ( n . ) எளிமை ( தொல்.பொருள் .76, எற்றி -த்தல் -, 4.செ.கு.வி , ( v.i. ) இரங்குதல் ( திவா . ); 
உரை . ) பார்க்க ; see elimai. 

to take pity, have compassion . 
( எளிமை - எளுமை ( கொ.வ. ) . ] 

[ எற்று - எற்றி . ) 
எற்செய்வான் er - ceyvan , பெ . (n.) பகலாக்கும் கதிர எற்று - தல் ex-, 5 செ.குன்றாவி . (v.t.) 1. அடித்தல் ; 

வன் ; sun , lit., day - maker. “ எற்செய்வான் மறைந்தன to strike , cuff, hit with the fist. எற்றிய வயிற்றள் 
னே ( சிலப் .7,40 ) . 

( கம்பரா.மாரீசன் .63 ) . 2. உதைத்தல் ; to kick . 3 . 

மோதுதல் ; to butt, as an elephant, to dash against , 
( எல் + செய்வான் . ) 

as the waves of the sea . " எற்று தெண்டிரை ( தேவா. 
எற்சோறு er - cdru, பெ . ( n . ) பழைய காலத்திலிருந்த 

92,2 ). 4. எறிதல் ; b throw out, as water from a vessel. 
ஒரு வரி ; ancient village cess . ( S.LLi , 103 ) . 

நீரெற்றும் மரம் . 5. வெட்டுதல் ; to cut, cleave, rend . 
( எல் + சோறு - எற்சோறு . எல் – எல்லி ( இரவு ) . இராச் சோறு " எற்றாமழுவும் " ( கலித் .85 ) . 6 .. குத்துதல் ( திவா . ) ; 
வழங்க வாங்கப்பட்ட வரியாகலாம் . ) 

to pierce, stab . 7 , கொல்லுதல் ( திவா . ); to kill. 8 . 
நீக்குதல் ; to cast away , get rid of . " எற்றுவமே பாச 


( எளி - 


எறி -தல் 


எற்று - தல் 


274 


றிவி .). -- 


cease . 


மெலாம் யாம் ” . ( சைவச.பாயி .7 ). 9. நூல் தெறித் எற்றே exe, இடை . ( int ) எற்று பார்க்க ; see eru 

" கற்றவெலாம் எற்றே இவர்க்கு நாமென்று " ( நீதிநெ 
தல் ; to snap , as a carpenter s line for making a 
board . " எற்றுநூல்போன்று " ( நைடத . சந்திரோ.33 ) . 10 . 
எழுப்புதல் ( திவா . ) ; to raise . 

[ என் + து - எற்று + ஏ - எற்றே. ஏகாரம் வினாவிடைச்சொல் . ) 
ம . எற்றுக . . 

எற்றை erai, வி.பெ. (inter.pron . ) என்று ; when . 
( எறு - ( எறி ) - எற்று . ) 

( யாழ் . அக . ) . 
எற்று - தல் ext- , 5.செ.குன்றாவி . ( v.t.) எடுத்தல் ; to ( என்று + ஐ = என்றை – எற்றை . ] 
ift, take . " எற்றி வயவ ரெறிய நுதல்பிளந்து ( கள எற்றைக்கும் eraikkum, கு.வி.எ. ( adv .) எப்பொழுதும் , 
வழி .23 ) . 

என்றென்றைக்கும் ; for all time, for ever . " எற்றைக்கு 
( 

மேழேழ் பிறவிக்கும் (திவ் .திருப்பா.29 ) . 
( எறு - எற்று .) 
எற்று - தல் exu- , 10.செ.கு.வி. (v.i.) 1. நீங்குதல் ; to 

( என்று — என்றைக்கு + உம் - என்றைக்கும் – எற்றைக்கும் . ) 
“ இடைக்கொட்கி னெற்றா விழுமந்தரும் " | எற்றோ eno, இடை . (int ) எற்று பார்க்க ; see eru . 
( குறள் .663 ). 2. இரங்குதல் ; to feel compassion . " பெருநகையா பெற்றாளென் ( று ) எற்றோமற் றெற்றோ 
" எற்றிய காதலினா லிசைத்தாள் . (தஞ்சைவா .224 ). மற் றெற்று (தனிப்பா.1,109,49) .... 
ம . எற்றுக . 

( எற்று + ஓ - எற்றோ . ) 
[ இல் - எல் – எறு - எற்று . ) 

எற்றோற்றம் erdrram , பெ . ( n . ) எழுஞாயிறு ; sunrise. 
எற்று CRU , பெ . ( n . ) உதைத்தல் , அடித்தல் , தள்ளுதல் ; 

( சா.அக. ) . 
kicking, hitting, pushing, attacking . பந்தைக் காலால் ஓர் ( எல் + தோற்றம் - எற்றோற்றம் . எல் = ஞாயிறு , கதிரவன் . ) 
எற்று எற்றினான் . (உ.வ.) . 

எறட்டு - தல் eratu , 5.செ.குன்றாவி . ( v.t.) வீசியிறைத் 
ம . எற்று ; க . ஏடு , எட்டு ; கோத . எய்ரல் ; துட. எர்ய ; து . தல் ; to radiate, cast forth. " சந்திரனுடைய கிரணங்களா 
எட்டுனி ; தெ . ஏடு . 

னவை நெருப்பை யெறட்டிச்சுட ( திவ்.பெரியதி . 

8,5,3 , வ்யா .). 
( ஏறு + எற்று . ) 
எற்று exu- , வி.பெ. (inter.pron .) எத்தன்மைத்து ; of 

[ இறை – இறட்டு – எறட்டு . ) 
what sort ( is it ) ? tenseless finite verb of impers , sing. எறவன் eravan , பெ . ( n . ) ஒருவகைநெல் ; a kind of 
int . - இடை . (part .) வியப்பூ இரக்கக் குறிப்பு ; exclama paddy. ( சேரநா .). 
tion of pity or wonder. 

ம . எறவன் . 
( எல் + து - எற்று . ) 

( எறவன் = எரங்காட்டில் விளையும் நெல் . ) 
எற்றுண் ( ணு ) -தல் prun-( nu ), 12.செ.கு.வி. (v.i.) | எறி - தல் eri- 2.செ.குன்றாவி . ( v.t. ) வீசியெறிதல் ; 

எறியப்படுதல் ; to . be tossed about. இருவினை throw ; cast, filing, discharge, hurl. கல்லெறிந் தன்ன 
யெனுந்திரையி னெற்றுண்டு. ( தாயு.தேசோ.2 ). 

( நாலடி .66 ) . 2. வெட்டுதல் ; to hack , cut into pieces. 
( எல் + து - எற்று + உண் . ) 

" எறிந்து களம்படுத்த வேந்துவேள் " ( புறநா .19,12 ) . 3 . 

அறுத்தல் ; to chop, as mutton . " எறிக திற்றி " ( பதிற் 
எற்றுநூல் emu - nil, பெ . ( n . ) மரமறுக்கப் போடும் நூல் ; றுப் .18,2 ) . 4. முறித்தல் ; to shiver into pieces, smash. 
carpenter s line for marking a board . " 2u9iCum so " கதவெறியாச் சிவந்துராஅய்" ( புறநா .4,10 ). 5. பறித் 
கெற்றுநூல்போன் றிருந்தது . " ( நைடத.சந்திரோ .33 ) . தல் ; to pick , as flowers. " எறியார் பூங்கொன்றையினோ 
ம . எற்று நூல் . 

டும் " ( தேவா. 189,5 ) . 6. அழித்தல் ; to destroy. 

“ குறும்பெறிந்தன்று ( பு.வெ .1,8 ) . 7. அடித்தல் ; to 
( எற்று + நூல் - எற்றுநூல் ( தெறிக்கும்நூல்) . எற்றுதல் = கரி beat, as a drum . சிறுவரை நின்றே யெறிப் பறையினை " 

அல்லது மை தடவிய நூலைக் கோடு விழுவதற்காக மரத்தின் 
மேல் விசைத்துத் தெறித்தல் .] 

( நாலடி .24 ) . 8. அறைதல் ; to drive , as a nail . 
“ பொன்னெறிந்த 

நலங்கிளர் பலகையொடு " 
எற்றுப்பணிக்கன் exu- p- panikkan, பெ . ( n .) சலவைத் ( புறநா .15 ) . 9. கொடுக்காற் கொட்டுதல் ; to sting, 
தொழிலாளி; washerman . ( சேரநா :). 

as a scorpion . “ விடத்தே ளெறிந்தா லேபோல " ( திவ் . 
ம . எற்று பணிக்கன் . 

நாய்ச்.3,6 ). 10. ஒதுக்கிவிடுதல் ; to reject, brush aside, 

as advice. 11. உண்ணாமல் நீக்கிவிடுதல் ; to leave 
( எற்று + பணிக்கன் எற்றுப்பணிக்கன் . எற்று = அடித்தல் , uneaten, said of part of food. ஏன் சோற்றை யெறிகிறாய் ? 
துவைத்தல் , பணிக்கன் = பணியாளன் . ) 

12. ஓட்டுதல் ; to drive off, scare away , as birds 


எறி -தல் 


275 


எறிபாவாடை 


from com . " கிளியைச் செப்பேந்திள முலையா ளெறிசீ ம . எறிக்குக . 
பர்ப்பதம் " ( தேவா.1148,7 ) . 13. வெல்லுதல் ; to throw 
into the shade , outvie. “ மின்னெறிசெஞ்சடைக் கூத்தப்பி 

( எல் – எறு – எறி . எல் = ஒளி, கதிரவன் . இல் – எல் = 

குத்துதல் ; தைத்தல் , செறித்தல் . ] 
ரான் " ( திருக்கோ .49 ) . 14. கொள்ளையிடுதல் ; to rob , | எறிகண் erikan , பெ . ( n ) ஓரப்பார்வை ; side -glance, 
plunder , sack, pillage. 15. பொழிதல் ; to shower , as 
rain . “ நீர் கல்குறைபட வெறிந்து : ( பரிபா .20,1 ), 16 . 

flirting glance. ( சேரநா . ). 
செறித்தல் ; to fasten as a ring on an elephant s tusk. ம . எறிகண்ணு . 
" யானைவான்மருப் பெறிந்த வெண்கடை " ( புறநா . 

( எறி + கண் . ) 
39,2 ) . 17. நுகர்வித்தல் ; to cause to . experience. 
“ எச்சத்துளாயினு மஃதெறியாது 

எறிகண்ணன் erikannan, பெ . ( n . ) 1. சினப்பவன் ; 

விடாதேகாண் " 
( கலித் .149) . 18. சீறுதல் ; displease initate, insult. 

one who frowns , an angry man . 2. உற்று நோக்குபவன் ; 
எறிசொல்லாகச் சொல்லுகிறான் ( வின் . ) . 19. தெறித் 

one who ogles , ( சேரநா . ) . 
560 ; to finger the string of a musical instrument as ம. எறிகண்ணன். 
a Yil. “ குறுநரம் பெறிவுற்றெழுவு... யாழ் " ( கம்பரா.சித் ( எறி + கண்ணன் . ] 
திர .28 ) . 

எறிகால் eri - kal, பெ . ( n . ) மோதுங் காற்று ; violent wind . 
( எறு – எறி . ) 

( எறு — எறி + கால் . ) 
எறி - தல் eri, 4.செ.கு.வி. (v.i. ) 1. காற்று வீசுதல் ; எறிகாலி eri-kall, பெ . (n .) உதைகால்மாடு , பால்கறக் 
to . blow , as the wind . ஊதை யெறிய வொசிபூங் 

கும் போது உதைக்கும் மாடு ; cow that kicks. 
கொடியொப்பார் ( கம்பரா : நகர்நீ .98 ). 2. அலையெறி 
தல் ; to surge , as waves of the sea . " எறியு நேமிசூ 

(உதை + காலி . கால் + இ - காலி = காலுடையது . ) 
ழுலகத்து " ( கந்தபு.அவைபுகு .114 ) . 3. இரையைப் எறிச்சலூர்மலாடனார் ericcalirmalacanar, பெ . ( n . ) 
பாய்ந்தெடுத்தல் ; to pounce or dart upon , as a bird கடைக்கழகக்காலப் புலவர்களு ளொருவர் ; bard of 
on its prey . " எறிபருந்துயவும் " ( அகநா .81 ) . 4. உதைத் Sangam age . 
தல் ; to kick . கழுதை எறிகிறது . 

[ இறைச்சல் + ஊர் - இறைச்சலூர் - எறிச்சலூர் = மழைச்சாரல் 
ம . எறி ; க . இரி ; கோத . எய்ரல் ; துட , ஈர்க் ; தெ . ஏடு ; மிகுந்த ஊர். மலை + நாடன் + ஆர். மலை நாடனார் 
கட . எய் ; கோண் . ஏரிசுதானா . 

மலாடனார் . மலைநாடு – மலாடு ( மரூஉ ) . ] 
( எறு – எறி . ) 

எறிப்பு erippu, பெ . ( n . ) 1. ஒளிர்வு ; lustre , brightness , 
எறி - தல் el, 2.செ.குன்றாவி . (v.t.) 1 , இடித்துரைத்தல் ; 

glitter . “ எறிப்பொழிந்தாங் கருக்கன் சுருக்கி 
to rebuke . தெவ்வர்போலத் தீதறவெறிந்தும் " ( சீவக . 

(திருக்கோ.218 ). 2. கடுவெயில் ( வின் . ) ; hot sun. 
1895 ) . 2. தடவுதல் ; to stroke , pat. " தாய்தன் ம . எறிப்பு. 
கையின் ... குறங்கின் எறிய துஞ்சும் .... குழவி 

( எல் - எரி - எறி – எறிப்பு . ) 
போல " ( சீவக .930 ) . 

எறிபடு - தல் eri- padu-, 20.செ.கு.வி. ( v.i.) ஒதுக்கப்படு 
( எல் – எறு — எறி . ) 

தல் ; to be rejected , cast off . எறிப்பட்ட பொருள் . 
எறி eri, பெ . ( n . ) 1. வீச்சு ; throw , fling . ஓர் எறியில் 

( எறி + படு ( து.வி. ). ) 
விழச்செய்தான் . 2. உதை ; kick . 3. அடிக்கை ; blowing 
as the wind . " சூறை மாருதத் தெறியது வளியின் " எறிபடை ei- padai, பெ . ( n . ) வீசும் கொலைக்கருவி , 

கைவிடுபடை ; missile . ஆன்றமை யெறிபடை 
(திருவாச .3,11 ). 4. குறிப்பாகச் சொல்லுகை; hint, 
allusion , insinuation, innuendo. ஓர் எறி எறிந்து வைக்க 

யழுவத்து ( கம்பரா.கரன்வதை .52 ) . 
வேண்டும் . ( யாழ்ப் . ). 

( எறி + படை . படை = படைக்கலம் , கொலைக்கருவி . ) 
ம . எறி . 

எறிபத்தநாயனார் eri - patta - nayanar, பெ . ( n .) அறுபத்து 
( எறு - எறி . ) 

மூன்று நாயன்மாருள் ஒருவர் ( பெரியபு . ); canonized 

Saiva saint ; one of 63 . 
எறி -த்தல் eri, 4.செ.கு.வி. (v.i. ) 1. ஒளி வீசுதல் ; to 
shine, to glitter . “ காட்டுக் கெறித்த நிலா ” ( தமிழ்நா .237 ). 

( எறி + பத்தன் - நாயனார் .) 
2. தைத்தல் ; to nail , fasten with nails, pin . “ மாண்டவெ எறிபாவாடை er - pa - vadai, பெ . ( n . ) தெய்வங்களுக்கு 
றித்த படைபோல் " ( கலித் .94 ) . 3. உறைத்தல் ; to முன்னும் பெரியோர் முன்னும் வீசும் பாவாடை 
irritate, suffocate , as smoke; to affect . வாடுக ... நின் 

விருது ( கோயிலோ.88 ); cloth waved before an idol 
கண்ணி ... நாடுசுடு கமழ்புகை யெறித்த லானே 

or a great person , as an act of reverence . 
( புறநா .6 ) . 4. பரத்தல் ; to spread . “ உணர்வுசென் 

( எறி+ பாவாடை . பா + ஆடை - பாவாடை = விரித்த ஆடை .] 
றெறித்தலானும் " ( சீவக.380 ). 


எறே 


எறிமணி 


276 


எறிமணி er- mani, பெ . ( n . ) கொட்டி ஒலியெழுப்பும் எறும்பி elumbi, பெ . (n.) எறும்பு ; "ant. " எறும்பி 
வட்டத்தகட்டு வெண்கல இசைக்கருவி ( பிங் ); gong யளையற் குறும்பல் சுனைய ( குறுந் . 12) . 
for striking the hours, also used in temples in daily worship . 

ம . எறும்பு , உறும்பு ; க . இறுபு , எறுப . 
- [ எறி + மணி .) 

( எல் – எறு - எறும்பு – எறும்பி . ) 
எறியாலம் eriyalam , பெ . (n.) எண்ணெய் எடுக்க எறும்பி erumbi, பெ . ( n . ) யானை (திவா. ); elephant. 
உதவும் மீன் வகைகளுளொன்று ; a kind of fish from 

( இறும்பு எறும்பு – 

எறும்பி . இறும்பு = வலிமை . ) 
which oil is extracted . ( சா . அக . ) . 
எறியீட்டி eri- y - THd, பெ . ( n . ) முனையில் கூர்மையான எறும்பு erumbu, பெ . (n.) நான்கு சிறகுகளை யுடைய 

புழுபூச்சியினப் பிரிவில் ஓயாது உழைப்பில் இருக் 
இரும்பாணியையுடைய நீளக்கம்பு ; javelin, lance . 

கும் ஓர் சிற்றுயிரி ; ant, emmet . " எறும்புமூசா 
மறுவ . குந்தம் . 

விறும்பூது மரபின் .... பலி " ( பதிற்றுப் . 30,38 ) . 
( எறி + ஈட்டி - எறியீட்டி . ] 

ம . எறும்பு : க . இறும்பெ , இருவெ ; குட . உருபீ ; பட . இறுப்பு . 
எறியுப்பு er -y- uppu , பெ . ( n . ) கல்லுப்பு ( மூ.அ. ) ; 

( எல் - எறு ( தாக்குதல் , கொட்டுதல் , கடித்தல் ) எறு – எறும்பு .) 
rock - salt. 

எறும்புப் புற்று erumbu - p - pUTU, பெ . ( n . ) எறும்பி 
[ எறி + உப்பு - எறியுப்பு = வெட்டியெடுக்கும் உப்பு . ) 

னிருப்பிடம் ; ant - hill ; habitation of ants . ( சா.அக. ). 
எறிவல்லயம் er - vallayam, பெ . ( n .) சுற்றிவீசி எறியும் 

( எறும்பு + புற்று . ] 
கற்காலக்கருவி , வளைதடி ( வின் ) ; boomarang, that 
is hurled . opp to குத்துவல்லயம் . 

எறும்பு விழுங்கி erumbu - vilurigi, பெ . ( n . ) எறும்பை 

விழுங்கும் ஒருயிரி ; ant eater . ( சா . அக .). 
( எறிவல்லயம் என்பது பழந்தமிழர் பயன்படுத்திய ஆத்திரே 
லிய பூமராங் வளைதடி போன்றது . எறி + வல்லயம் - எறி - 

ம . எறும்பு தீனி . 
வல்லயம் . வீசியெறிந்து கொல்லும் படைக்கலம் கைவிடுபடை ( எறும்பு + விழுங்கி . ) 
எனப்படும் . படைக் கலத்தைக் கையில் இறுகப் பற்றிய வாறே 
பகையைக் குத்திக் கொல்லும் படைக்கலம் குத்துவல்லயம் எறுழ் erul , பெ . ( n . ) 1. வலிமை ; strength , might 
( கைவிடாப்படை ) எனப்படும் . ) 

“ சிலைநவி லெறுழ்த்தோ ளோச்சி ( தொல்.சொல் .388, 
எறிவளையம் eri- valaiyam, பெ . { n . ) சக்கரப்படை 

உரை . ) . 2. மரத்தண்டு (தண்டாயுதம் ) ( பிங் ) ; club . 

3. தூண் ( அக . நி .); pillar , post. 4. செந்நிறப் பூவுடைய 
( வின் . ) ; discus , used as a missile . 

குறிஞ்சிநிலத்து மரவகை ; hill tree with red flowers . 
ம . எறிவளயம் . 

" காலெறுழொள்வீ ( ஐங்குறு . 308 ) . 
( எறி + வளையம் - எறிவளையம் . வடமொழியாளர் இதனைச் ம . எறுள். 
சக்கராயுதம் என்பர் . ) 

[ உறு - எறு - எறுழ் . எறுழ் = வலிமை , திண்மை . ] 
எறிவாள் erival , பெ . (n ) எறிந்து போரிட ஏந்தாக 
இருக்கும் கருவி ; a kind of missile ( சேரநா . ). 

எறுழ்வலி erul - vali, பெ . ( n . ) 1. மிகுந்த வலிமை ; 

great strength ; இரும்பினாற் பின்னியன்ன வெறுழ்வலி 
ம . எறிவாள் , 

முழவுத் தோளார் (சீவக . 785 ) . 2. மிக்க வலியுடை 
( எறி + வாள் . ) 

யோன் ; mighty hero . " எறுழ்வலி யுரைத்த மாற்றம் " 
(சீவக .1723 ) . 

எறு - எறுழ் + வலி - எறுழ்வலி = எறுழ்மரத்தை 
போன்ற வலிமை . ] 
எறுழம் erulam , பெ . (n.) எறுழ் பார்க்க ; see erul 

“ எரிபுரை யெறுழம் " ( குறிஞ்சிப் .66 ) . 
( எறுழ் எறுழம் . எறுழம் = எறுழ் மரம் . ) 
எறுழி eruli, பெ . ( n . ) பன்றி ; pig. காதெயிற் றெறுழிவேந் 
தன் (திருவிளை.பன்றி.முலை .26 ). 
[ உறு - எறு - எறுழ் எறுழி ( தாக்கிக் கொல்லும் இயல்பு 

டைய பன்றி ) . ) 

எறே Gr8 , இடை . ( part ) இறே பார்க்க ; see ire. 
எறிவாள் 

( இறே எறே . ) 


- 


எறைக்கான் 


277 


என்மனார் 


ம . என் . 


எறைக்கான் eraikkan, பெ . (n .) துன்பம் நேரும் என்பது enbadu, இடை . ( part ) 1. நன்றுரைத்தற்கண் 
பொழுது தப்பி ஓட ஏதுவாக இருக்கும் எலிவளையி 

ணும் இழித்தற்கண்ணும் வரும் அசைநிலை ( தொல் . 
லுள்ள கள்ளவழி ; escape place in a rat - hole. 

சொல் .280 , சேனா:); expletive word used to express 
( இறை – எறை + கால் - எறைக்கால் – எறைக்கான் ( கொ.வ. ) either approval or disapproval of a statement. 2. emis 
இறை = தங்குதற்கான பொந்து . ) 

நின்று சொல்லின் பொருளை யுணர்த்தும் பிரிவில் 
TOOT en 6.64161116r. (inter.adv.) STÖTOOT; Why, wherefore ? 

அசைநிலை ( தொல்.சொல் .282 ,உரை . ); expletive word 
நீ வந்ததென் ? இடை . (int ) ஓரிகழ்ச்சிக் குறிப்பு 

used as an adjunct and having more attributive force . 
( பிங் ) ; exclamation expressive of contempt. - இடை . 

( என் + ப் + அது - என்பது . தொடரில் பொருள் நிறைக்கும் 

சொல்லசையாக வந்து அசைநிலை யாயிற்று . ) 
(part.) எது அல்லது எதையெனப் பொருள்படும் 
இடைச்சொல் ; particle having the force of whatever, என்பவன் enbavan , பெ . ( n . ) என்பான் பார்க்க ; see 
whichever . என்னுடைய ரேனு மிலர் ( குறள் .430 ). 

enban . 
( என் + ப் + அவன் - என்பவன் . ) 

என்பான் enbin , பெ . { n . ) 1. என்று சொல்பவன் ; 
( எவன் – என் . ) . 

he who says . வள்ளுவ னென்பானோர் பேதை . " 
என் ? en , பெ . ( n. ) வெளிப்பட்ட தவசக் கதிர் ; grown ( வள்ளுவமா .8 ) . 2. என்று சொல்லப்படுபவன் ; he 
corn . 

who is said to be. " இல்வாழ்வா னென்பான் ” ( குறள் .41 ). 
தெ . என்னு . 

( என் + ப் + அவன் = என்பவன் – என்பான் . ) 
( எல் - என் = வெளிப்படுதல் , மேலுயர்தல் . பொதிதோகையி என்பி - த்தல் exbi-, 4.செ.குன்றாவி . ( v.t ) சொல்லச் 
லிருந்து பூட்டையாய் வெளிப்பட்ட தவசக் கதிர். ] 

செய்தல் ; to make one speak or prove , as a statement 
என் en , பெ . ( n . ) 1. தன்மை ஒருமையின் வேற்றுமை 

அதை அவன் வாயினாலே என்பிப்பேன் ( யாழ்ப் . ) . 

தெ . அனிபின்க . 
யடி ( நன் .331 ) ; oblique form of the 1st per . sing . 

( என் + என்பி = சொல்லச்செய் , வெளிப்படுத்து . ) 
pron . நான் or யான் . 2. ஓர் அசை ( யாப் .74 ,உரை . ); 
expl ending in nilai-mandila -āširiyappā. 

என்பி - த்தல் 4.செ.குன்றாவி . ( v.t.) புகழ்பெறுதல் ; to 

cause to be known ; to proclaim . என் சொல்லால் 
ம . என் ; க . என் , என்று , யென் , நன் ; கோத . என் ; துட . 

யான்சொன்ன இன்கவி யென்பித்து " ( திவ்.திரு 
என் ; குட . என் ; து . என் , என ; தெ . நா , நன் ; கொலா . 
அன் ; நா . அன் ; பர் . அன் ; கட. - அனு ; 

கோண் . 

வாய் .7,9,2 ) . 
நா ; குவி . நா ; குரு . எங்க ; மால். என்க ; பிரா. கன் . [ என் — என்பி ( சொல்லச் செய் , புகழ் ) . ] 
( நான் – நன் – அன் – என் . ) 

என்பியல் enbiyal, பெ . ( n .) எலும்பின் இயல்புகளைப் 

பற்றிக்கூறும் நூல் ; that branch of science which treats 
என் ( னு ) -தல் en ( nu ) -, 14.செ.குன்றாவி . (v.t.) என்று 

of the nature of bones and bony tissues - Osteology. 
சொல்லுதல் ; to say , utter, express. " என்னா மரபின 

( சா.அக. ). 
வெனக்கூறுதலும் " ( தொல்.சொல் .422 ). 

[ என்பு + இயல் - என்பியல் . ) 
க . அன்னு ; பட . என்னு; தெ . அனு. 

என்பிலி enbili, பெ . ( n . ) புழு ( நாமதீப . ) ; worm devoid 
( அல் – எல் – என் — என்னு = நாக்கூட்டிக் குரலுயர்த்திப் 

of bones . என்பிலதனை வெயில் போலக் காயுமே " 
பேசு . அல்லுதல் பின்னுதல் , முடைதல் , பொருத்திப் 

( குறள் .77 ) . 
பேசுதல் . ) 

( என்பு + இலி - என்பிலி . இல்லி – இலி ( இல்லாதது .) .] 
என்கை engai, பெ . ( n . ) என்று சொல்லுகை; saying ) என்பு enbu , பெ . (n .) 1. எலும்பு; bone. என்பு 
that. அகிலமெல்லா மவனென்கை ( கந்தபு . மேடு .26 ) . 

நைந்துருகி " ( திருவாச .4,80 ) . 2. உடம்பு ; body . ஆரு 
( என் - என்னுதல் = பேசுதல் . என்னு என்னுகை யிர்க் கென்போ டியைந்த தொடர்பு . " ( குறள்.73 ). 
- என்கை . ) 

ம . எலிம்பு , எலும்பு ; க . எலும்பு ; குட . எலிம்பி ; தெ . எம்மு , 
என்ப enba , பெ . ( n . ) என்று சொல்வன ; what are எம்முக . 
said to be; being said that. " GTXTQOTTU CUBO [ எல் + 4 - என்பு . பு பண்புப் பெயரீறு . ) 
யெழுத் தென்ப " ( குறள் .392 ). 

என்பு epbu, பெ . ( n .) புல் ( அக .நி .); grass . 
( என் + ப - என்ப . என்பர் என்பதன் கடைக்குறை . அர் பலர் ) என்பு enbu , பெ . ( n . ) புலி ; tiger . ( ஆ.அக. ). 
பாலிறு . ப பலர்பாலீறு என்பது பொருந்தாது .) 

என்மனார் epmanir, பெ . ( n .) என்று சொல்லுவார்; 
என்ப் enba , இடை . (part.) அசைச்சொல் ( தொல் . it is said so . கந்தருவ வழக்கம் என்மனார் புலவர் 
சொல் .298 ,உரை. ); expletive. 

( இறைய -1 ) . 

( என் + மன் + ஆர் - என்மனார். என் = பேசுதல் . மள் - 
( என் - ப - என்ப . இசைநிறைக்கும் சொல்லாகவந்து அசைச் 
சொல்லாயிற்று . ) 

அசைநிலை. ஆர் பலர்பாலீறு . ) 


நா ; சு . 


+ கை = 


என்ற 


278 


என்ன 


( c) between an onom . word and verb , as in திடீரென்று 
என்ற enga, இடை . ( part .) ஓர் உவம வாய்பாடு ; 
adjectival sxpression signifying comparison . வாயென்ற வந்தான் . ( d ) between an abstract noun and a verb , 
பவளம் ( தொல் .பொருள் .286 ,உரை.) . 

as in பச்சென்று பசந்தது . ( e ) between words defining 

things enumerated , as in நிலனென்று நீரென்று. (f) 
( என் - என்ற ( பெ.எ ) எனக் கூறப்பட்ட என்னும் சொல்லாட்சி 

between an imitative sound and a verb , as in quo cuor 
ஒத்த தன்மைக்காகி உவம வாய்பாட்டு இடைச் சொல்லா 

றொலித்தது . 3. ஒரு சொல்லசை ; expletive. கலியாணத் 
- யிற்று . )) 

துக்கென்று பணம் வைத்திருக்கிறேன் . 
என்றவன் enravan, பெ . ( n . ) கதிரவன் ; sun . " என்றவன் 

ம . என்னு ; க . இந்து ; பர் . என் , எத்த . 
மதலையேவும் " ( பாரத.பதினே.102 ). 

( என் - என்று . ) 
( எல் – என்று – என்றூழ் + அவன்.என்றூழவன் – என்றவன் . 
எல் = ஒளி . என்றூழ் = வெயில் , பகல் , தெ .எண்ட ( வெயில் ) என்று enru , பெ . ( n . ) எந்த நாள் ; what day , when , 
என்றூழவன் - என்றவன் ( கொ.வ. ) . ] 

what time . “ இன்றுகொ லன்றுகொ லென்றுகொ லென்னா 
என்றவன் ’ engavan , பெ . ( n . ) என்று கூறியவன் ; one 

து (நாலடி .36 ) . 
who said so . 

ம . என்னு; க . , பட . எந்து ; கோத . எந்த் ; துட . எத்வின் ; 

குட . எக்க ; து . ஏனி ; தெ . எபுடு , எப்புடு , என்னடு ; பர் . 
( என்ற + அவன் - என்றவன். ) 

எதாட் , எத்தெல் ; கட . எசென்ட ; கொண் . எசன் ; கூ . எசெக ; 
என்றா enza , இடை. ( part.) ஓரெண்ணிடைச்சொல் ; குவி . எசெல் ; குரு . எகாகெ . 
numerical connective particle. ஒப்பிற் புகழிற் பழியி ( எ + ஞான்று - எஞ்ஞான்று – என்று . ஞான்று = பொழுது .) 
னென்றா ( தொல்.சொல் .73 ) . 

என்றும் engum, பெ . ( n . ) என்றைக்கும் பார்க்க ; see 
( என்று – என்றா ( என்றாகின்ற ) . ] 

enraikkum. “ என்றுந்தான் இவ்வகையே இடர் செய்கின் 
என்றால் engal, இடை . ( conj .) 1. என்று சொல்லின் ; றீர் ( அப் - தேவா ) . 
if ( it is ) said so . 2. ஆனால் ( அப்படி ) ; if (it is ) so . ம. என்னுகம் ; க . எந்தும் . 
ம . என்னால் ; க . எந்தரெ ; தெ . ஐதெ ; பட . எந்தலெ . 

( எஞ்ஞான்றும் - 

- என்றும் . ] 
( என்று + ஆல் . ) 

என்றுமின்மை enruminmai, பெ . ( n . ) ஒரு போதுமில்லா 
என்றாலும் enral- um, இடை . (conj .) 1. என்று சொன்னா 

மையைத் தெரிவிக்கும் இன்மை (சி.சி.அளவை .1 ,. 
லும் ; though : (it is said so ) . 2. ஆயினும் ; though ( it 

மறைஞா ) ; negation of an impossible thing as in the 
is so ) , notwithstanding. “ உடலு நடுங்காநின்றா ரென்றா 

hare has horns. never existing. 
லும் " ( கம்பரா.தைல .71 ). 

( 
( என்று + உம் + இன்மை . ) 
ம . என்னாகிலும் ; என்னாலும் . 

என்றூழ் enril, பெ . ( n . ) 1. கதிரவன் ; sun . “ என்றூழ்மா 

மலை மறையும் " ( குறுந் .215 ) . 2. வெயில் ; sunshine. 
( என்று + ஆல் + உம் . ) 

“ என்றூழ் நின்ற குன்றுகெழு நன்னாட்டு " ( சிலப் .14 , 
என்றிசினோர் enrisipar, பெ . ( n . ) 1. என்று சொன்ன 121 ) . 3. கோடைக் காலம் ; summer . என்றூழ் வாடுவ 

வர் ; it is said so . 2. என்று சொல்வோர் ; those would றல்போல " ( புறநா.75 ) . 4. காற்று ( அக. நி . ); wind . 
say so . 

( என்றூழ் = ஒளி, வெப்பம் மிகுந்த கதிரவன் , பகல் , வெயில் . 
[ என்று + இசின் + ஒர் - என்றிசினோர் . இசின் துணைவினை எல் + ஊழ் - எல்லூழ் என்றூழ். எல் = ஒளி, கதிரவன் . 
யாகி இடவழக்கு வேறுபாடுகளால் இறப்பும் எதிர்வும் சுட்டி ஊழ்த்தல் = மிகுதல் , அதிகரித்தல் . ற் எழுத்துப்பேறு .) 
வருதலும் அசைநிலையாக வருதலும் உண்டு. ) 

என்றைக்கு enraikku, கு.வி.எ. ( adv .) எந்நாள் ; what 
என்றிய enriya, கு.வி.எ. ( adv .) 1. எதற்காக ( ஈடு .7,9,2 ) ; day , when . அல்லலொழிவ தென்றைக்கு " (தாயு.பரா . 
what for . 2. எப்படி ; in what way , how , by what means . 

* 305 ). 
" என்றிய வென்னில் " ( ஈடு .4,10,11 ). 

க . யாவாக , ஆவாக ; பட. ஏகுவ . 
( என்று – என்றிய . ) 

( என்று – என்றை + கு . ] 
என்று earu, இடை. (part ) 1. என்று சொல்லி ; relative | என்றைக்கும் enaikkum , கு.வி.எ. ( adv .) 1. எக்காலத் 
part ending a quotation and connecting it with the தும் ; ( with affirmative verb ) for ever ; always. 2. ஒரு 
following part of the sentence . 2. வினை , பெயர் , நாளும் ; ( with negative verb ) even a day . 3. ஒரு 
குறிப்பு , இசை, பண்பு எண் என்ற பொருள் பற்றி பொழுதும் ; even once , at any time. 
வரும் இடைச்சொல் ( தொல்.சொல் .261 ,உரை.நன் . ம . என்னேக்கும் ; க . எந்திகூ; பட . ஏகூ . 
424 ); in special or elliptical constructions, in which 

( என் – என்று – 
it is used as a connective part. ( a ) between verbs, as 

என்று — என்றை + கு + உம் . ] 
in “ நரைவரு மென்றெண்ணி " ( நால்டி .11 ) . ( b ) between 

என்ன enna ,. வி.பெ. (inter.pron .) 1. யாது ? What . 
a noun and a pronoun , as in பாரியென் றொருவனுளன் . 

2. என்ன பயன் ; tenseless verb signifying what avail. 


| 


என்ன . 


279 


என்னோ 


" என்ன போதித்தும் என்ன " ( தாயு.தேசோ.7 ). 3. | என்னுக்கு ennukku , லி.எ. ( adv . ) எதற்கு ; What for ? 
எத்தகைய ; of what kind . ( சு.வி .84 ) . 

" என்னுக் கின்னும் பெருக்கின்றதே " (திருக்கோ . 121 ) . 
ம . என்ன; க . எந்தா , என்ன ; கோத . என ; துட . இன் ; குட . ( ஏன் — என் — என்னு + கு . ) 
என்னதெ , என்தெ ; து . எஞ்சி ; தெ . ஏகி , ஏலாகி ; கொலா . 
எண்டோவ் ; பர் . எத்னி ; பட . ஏன . 

என்னுங்காட்டில் - ennuh - kattil, இடை . ( conj.) என்ப் 
( என் – என்ன . ) 

தைக்காட்டிலும் ( ஈடு . ) ; more than saying that. 
என்ன? enna , இடை . (part .) ஓர் உவம உருபு ; sign 

( என் — என்னுதல் 

சொல்லுதல் . என்னும் + காட்டில் - 
of comparison . " அடித்தேரல ரென்ன வஞ்சுவ னின் 

என்னுங்காட்டில் ( கொ.வ. ) காண்கிலும் - காண்டிலும் 

காட்டிலும் – காட்டில் . ) 
னைய ரென்னின் " (திருக்கோ .216 ). 

என்னும் en - a -um , பெ . ( n . ) என்று சொல்லப்படுவது ; 
[ அன்ன- என்ன . ) 

thus called , known as , such , that. ( சேரநா . ) . 
என்னணம் emanam , கு.வி.எ. ( adv .) எவ்வகையாக ; 
how , in what manner . " என்னணஞ் சென்றனள் " 

ம . என்னும் : 
(திருக்கோ .231) . 

( என் + உம் - என்னும் ( கு.வினையா.பெ . ). ] 
( என்ன + வண்ணம் - என்ன வண்ணம் - என்னணம் . ) என்னும் en - n - um , கு.வி.எ. ( adv . ) 1. யாவும் 
என்னது ennadu, சு.பெ. (pron .) எது ; what. நீ என்னது 

( குறள் .430 , உரை . ) ; all . 2. சிறிதும்; even a little. என்னு 
சொல்கிறாய் . ( செ.அக. ). 

மிமையாள் ( சீவக.1658 ) . 
ம . என்னது . 

[ இல் - இல்லும் - இன்னும் – என்னும் . இல் = சிறிது . எல் 

எழுதல் , உயர்தல், பெருகுதல் , நிறைதல் , எல்லாம் . ) 
( என் + அது = என்னது ( எத்தகையது ).] 

என்னென்ன ennenga, கு.வி.எ. ( adv . ) எதுயெது , 
என்னதும் ennadum, கு.வி.எ. ( adv. ) சிறிதும் ; even : 

எவையெவை ; Whatever . உமக்கு என்னென்ன 
a little. “ என்னதூஉம் கடிமரந் தடிதலோம்பு " ( புறநா . 

வேணும் ? 
57 ) . 

தெ . ஏதைனா . 
( என் — எனை – எனைத்து – எனைத்து + உம் - எனைத்தும் 
– என்னதும் . ) 

[ என்ன + என்ன . ) 
என்னர் enrar , சு.பெ. (pron .) யாவர் ; who?. " அருந்தொ ) என்னே enne, இடை . (int.) 1. என்ன ; what ? 2. ஓர் 
டைச் சித்திர மதனை யென்னரே யளந்தறி பவர் . " வியப்பு விரக்கக் குறிப்பு ; what, an exclamation of 
( இரகு.திக்கு .196 ) . 

pity , wonder or surprise: “ என்னேயெனே கருணை 
( என் — என்னர் . ] 

விளையாட்டிருந்தவாறு " ( தாயு.எங்குநிறை .2 ). 
என்னர் ’ eppar , கு.வி.எ. ( adv . ) சிறிதும் ; even a little . ம . என்னே ; க . என்ட ; தெ . எ விதி . 
என்னருங் கருதான் " ( பெருங் . நரவான.2,41 ) . 

( என் + ஏ - என்னே. ஏ வினா, வியப்பிடைச்சொல் . ) 
( என் - ( எனை ) – எனையல் - என்னல் - என்னர் + உம்.) என்னை ennai, பெ . ( n . ) 1. என் தந்தை; my father ; 
என்னவன் amavan வினாசு.பெ . (interpron ). 1. யாவன் ; “ என்னைக்குக் கலத்தொடு செல்வதோ ( கலித் . 108 ) . 
who ? 2. எப்படிப்பட்டவன் ; what kind of a man . 2. என் தலைவன்; my master , my lord . “ நிரையொடுவ 
“ நீத்தோ ரென்னவர் தங்கட்கேனும் " ( கந்தபு . ருஉ மென்னைக்கு " ( புறநா .262). 3. என் தாய் ; my 
கிரவுஞ் .4 ) . 

mother. “ நின்னெஞ்ச மென்னை நெஞ்சாகப் பெறின் " 

( கலித் . 107 ) . 
( எவன் - என்னவன் . ) 
என்னவன் en - n - avan, பெ . ( n . ) எனக்குரியவன் 

( என் + ஐ - என்னை. என் = என்னுடைய. ஐ = தலைவன், 

தந்தை , தாய் . ) 
எனக்குற்றவன் ; one who is mine ; my friend . " என்ன 
வன்ன கைப்பூண் மார்பகஞ் சேரக்கருது " ( மறைசை.94 ). | என்னை ennai , வி.பெ. (inter.pron.) என்ன பார்க்க ; 

see enna . 
( யான்- என் + அவன் . ) 
என்னன் ennan, பெ . ( n . ) என்னவன் பார்க்க ; sea ம . என்னே; க. என்ளம் , நன்னன்னு ; கோத . என்னே; து . 

எனன் ; தெ . நன்னு, நனு , நன் ; நா . ஆனான் ; கூ . நன்னு. 
ennavan. “ என்ன னெவ்விடத்தன் " ( இரகு.யாக .96 ). 
( வே.க.104 ) . 

( என்னே – எள்னை . ஐ சொல்லாக்க ஈறு . ] 
( என்னவன் – என்னன் . ) 

என்னோ enne , இடை .. ( int.) என்னே பார்க்க ; see 

enna. 
என்னாங்கு en - p - arigu,. கு.வி.எ. ( adv .) என்னிடத்து ; 
to me, let , to my place. “ என்னாங்கு வாரா தோம்பினை 

ம. என்னோ . 
( கலித் .23 ). 

( என்னே , என்ளோ. ) 
( என் + ஆங்கு - என்னாங்கு: 


எனைவன் 


என்னோரும் 


280 


ம . என . 


எனா 


என்னோரும் enrorum, பெ . ( n .) 1. எத்தன்மையோரும் ; ம் . எனும் . 
persons of whatever kind . 2. எல்லாரும் ; all persons. ( என் — என்னும் - எனும் . ) 
" என்னோருமறிய வெடுத்துரைத்தன்று ( பு.வெ. 

எனை enal, கு.வி.எ. ( adv .) என்ன, எந்த , எத்தகைய ; 
9,6 ,கொளு. ) . 

what , why . 
( எள் – என்னர் ( எத்தகையர் ) - என்னோர் + உம் . ) 

( என் - எனை . ] 
என 603 ,இடை. (part.) 1. என்று பார்க்க ; see enmi எனை enai, கு.பெ.எ. (adj.) எல்லாம் ; all . " சுட்டுணர் 
( தொல்.சொல் .260 ), 2. ஓர் உவமவுருபு ; a sign of 

வெனப்படுவ , தெனைப் பொருளுண்மைகாண்ட்ல் " 
comparison . புலியெனப் பாய்ந்தான் . ( உ.வ. ) . 

( மணி .27,62 ) - கு.வி.எ. ( adv .) எவ்வளவு ; however 

much . " எனைப்பகை யுற்றாரும் " ( குறள் .207 ) . 
( என் - என. ] 

( அல் - அனை - எனை. ) 
எனது enadu, பெ . ( n . ) என்னுடையது ; mine. எனைத்து enaittu , கு.வி.எ. (adv . ) எனை பார்க்க ; see 
( என் + அது - எனது . அது ஆறன்உருபு.) 

enar .. " எனைத்துள் கேட்பன துன்பம் ( கம்பரா . 

பள்ளி .60 ) . " எனைத்து - நினைப்பினும் காயார் 
எனவ enava , பெ . ( n . ) என்னுடையவை ; mine , elliptical 

( குறள் . ) ( வே.க. 105 ) . 
equivalent to my with a substantive supplied from the 

[ அல் - 
context . எனவ கேண்மதி " ( புறநா . 35 ) . 

- அனை - அனைத்து . ) 

எனைத்து enaitu , வி.பெ. (inter.pron.) எத்தன்மைத்து 
[ என் + அவை - எனவை . ] 

( யாழ் . அக.) ; of what kind ? 
எனவே enave, இடை . ( conj.) 1. அவ்வாறு சொன்ன 

( எ - என் - எனை - எனைத்து . ] 
தால் ; when it was so said ; therefore . 2. போல ; ஒன்றை 
ஒத்திருப்பது ; just like. 

எனைத்துணை enai -- tunai, வி.எ . ( adv . ) எவ்வளவு ; 

how much . “ எனைத்துணை " ( குறள் .144 ) . 
ம . எனவெ , எனவே . 
( என + ஏ - எனவே . ஏ தேற்றேகாரம் .) 

( எனை + துணை - எனைத்துணை . ] 
end, இடை . ( part.) ஓரெண்ணிடைச்சொல் எனைத்தும் enaitum, பெ . ( n .) முழுதும் ; all the whole . 
( நன். 428 ) ; commective of things enumerated as in 

சூர்கிளை 

யெனைத்தும் பொன்றும் " 
நிலனெனா நீரெனா . 

( கந்தபு.மேரு 78) . 

( அல் – எல் - என் — எனை – எ 
( என் + என்றா 

எனைத்து + உம் . ) 
- எனா. ] 

எனைப்பல enai - p - pala, கு.பெ.எ. ( adj . ) எத்தனையோ 
எனாது epadu , பெ . ( n . ) எனது பார்க்க ; see enadu . 

பல ; how many , very many . எனைப்பல தீர்த்தங்கட்கும் 
எனது - எனாது. அது - ஆது என நெடு 

( திருவிளை. தீர்த்த 11 ) . 
முதலாகியது செய்யுள் திரிபு. ) 

( எல் - என் - எனை + பல . ) 
எனில் emil , இடை. ( conj . ) என்று சொன்னால் ; if it 
is said so . 

எனையதும் enaiyadum, கு.வி.எ. ( adv .) சிறிதும் ; even 

a little . “ நினையாது கழிந்த வைக லெனைய தூஉம் 
( என் + இல் - எனில் . இல் இடப் பொருளில் வந்த பொருள் வாழலென் ( அகநா .29 ) . 
நிறைச் சொல்லீறு . எனில் = என்று கூறிய விடத்து .) 

[ இல் - எல் - என் - எனை + அது + உம் . ) 
எனின் erin , இடை . (conj.) 1. என்று சொல்லின் ; 
if ( it is ) said so . 2. என்கையால் ; in consideration 

எனையவன் enaiyavan, சு.பெ. ( pron .) - எனைவன் 
of. " அவையவை முனிகுவமெனினே " ( பொருந . 107 ) . 

பார்க்க ; see enaivan. 

எனையன் enaiyan , சு.பெ. ( pron . ) எனைவன் பார்க்க ; 
( என் + இல் - எனில் - எனின் . இல் - இன் (திரிபு ) .) 

see . enaivan . 
எனினும் epinum, இடை . (conj.) 1. என்ற சொல்லினும் ; 

( எனையவன் 
even if ( it is said so ) . 2. ஆனாலும் ; even if ( it is so ) ; 

- எனையன் . ] 
nevertheless . “ யாவரே யெனினும் " ( கந்தபு.அரசு .5 ) . 

எனைவர் enaivar, சு.பெ. (pron .) யாவர் ; எனைவராயி 
( என் + இன் + உம் . ] 

னும் ( பெருங்.வத்தவ .3,22 ); who ever ; whatever 

persons .. 
எனும் enum , கு.வி.எ. ( adv . ) சிறிதும் ;- even a little. 

( எனை + அவர் . ) 
வழுவெனும் பாரேன் " (சிலப் .16,69 ). 
( இன்னும் - என்னும் – எனும் . இல் – இன் (சிறிது ) . ] 

6760 %OTOJOT enaivan, 8.Qu . ( pron .) WITAJST; who, what| 

person . 
எனும் epum, கு.வி.எ. ( adv. ) என்கின்ற ; known as, 

தெ . எவர , எவரு . 
said as . 

( எனை + அவன் - எனையவன் – எனைவன் . ] 


(என் + அது 


ரே 


உவ 


ஏ ம் , தமிழ் வண்ணமாலையில் எட்டாம் உயிரெழுத்து, ஏ 5 , இடை . (int.) 1. ஒரு விளிக்குறிப்பு ; exclamation 
முன்னண்ணக் குவியாச் செறிவு உயிர்நெடில்; eighth inviting attention . " ஏயெம் பெருமான் ( தேவா .746,7 ) . 
letter and vowel of the Tamil alphabet, the half -close 2. ஓர் இகழ்ச்சிக் குறிப்பு ; exclamation of contempt. 
front tense unrounded vowel in Tamil. 

க . , ம. ஏ . 

( * – ஏ , ஒலிக்குறிப்பு, உணர்வு வெளிப்பாட்டு இடைச்சொல் 
- ஐ ஆகவும் , அஉ - ஔ ஆகவும் இருகுறில் 

லாயிற்று . ] 
கூட்டுயிரொலி உயிர்நெடில்களாக உயிர்பெற்றதைப்போன்று , ஏ , பெ . (n .) இரண்டு மாத்திரையளவுள்ள நேரம் ; 
இஅ - ஏ எனவும் உஅ – ஓ எனவும் கூட்டுயிர் நெடில்கள் 
தோன்றின . ஓ.நோ. இய 

measure of time, two mattirais . “ ஏ யெனும் மாத்திரத்து 
= செல் . இய – ஏ ( ஏகு ) = செல் . 
உவத்தல் , மகிழ்வு . உவ – ஓ ( ஓசை ) மகிழ்வு . ஏ , 

எற்றுகின்றிலன் " ( கம்பரா . ). 
ஓ என்னும் கூட்டுயிர்கள் இயல்பு வினையடிகளைத் தோற்று ( ஏ - ஒலிக்குறிப்பாகி இரண்டு மாத்திரையளவைக்குறித்தது . ) 
விப்பதில்லை . இயலுதல் - ஏலுதல் என்றவாறு ஏல் திரிபு ஏ , பெ . ( n . ) கருப்பு ; blackness. 
வினையடியாதலன்றி இயல்பு வினையடியாகாதென்க. ஒரு 
சார் ஒலிக்குறிப்பு நெட்டெழுத்தாகி ஆக்கச்சொல்லாதலே 

( இல் – ஏ . ] 
மிகுதியாம் . 

ஏஎ ல் , பெ . ( n .) 1. இரக்கக்குறிப்பு ; exclamation of 
ஏ 8 , பெ . ( n . ) 1. உயர்ச்சி ; height, elevation , 2 . pity. ஏஎ பாவம் " (சீவக .290 ) . 2. வடமொழியாளரின் 

மேனோக்குகை ; looking upward . “ கார்நினைந் தேத் மறையாகிய சாமம் ; Sama veda . 
தரு மயிற்குழாம் " ( சீவக .87 ) . 3. அடுக்கு ( தொல் . 

( ஏ - இரக்கத்தை மிகுவிக்கும் குறிப்புச்சொல் பிற்காலத்தில் 
சொல்.305.உரை ); pile, row , tier , series . 4. பெருக்கம் ; 

மனத்தை நெகிழ்விக்கும் பண்ணோசை குறித்துச் சாம மறைக்கு 
increase , abundance, “ ஏ பெற்றாகும் ( தொல்.சொல் . 

ஆகுபெயராயிற்று . ) 
305 ) . 5. இறுமாப்பு ; pride, self - conceit, arrogance. 
“ ஏக்கழுத்த நாணால் " ( பரிபா .7,55 ) . 6. உழையிசை ஏஏ 38, பெ . ( n . ) இகழ்ச்சிக் குறிப்பு; interjection denoting 
யின் எழுத்து ( திவா. ) ; letter of the 4th note of the displeasure , disapproval, contempt. 
gamut usu . denoted by ம . 

( ஏ– ஏஏ : அடுக்கிவந்த ஒலிக்குறிப்பு உணர்வுவெளிப்பாட்டு 
ம . , க . ஏ , எத்தர . L , E ex , Gr. ec , ex , BRO . F., Sp. x இரட்டைக்கிளவியாயிற்று . ) 
out ( Pf. f. ) up . out. 

ஏக்கப்பேர் & kkappar, பெ . ( n .) புறப்பெயர் ; bad name , 
– எ – ஏ . ] 

nick name , infamy , ill -fame .( சேரநா . ). 
ஏ 8, பெ . ( n . ) 1. எய்யுந்தொழில் ; shooting, as an ம . ஏக்கப்பேறு . 
arrow . “ ஏமாண்ட நெடும்புரிசை" ( பு.வெ .5.5 ). 2. துன் ( ஏக்கம் + பெயர் - ஏக்கப்பெயர் - ஏக்கப்பேர் = வருத்தம் 
பம் ; suffering, affliction . 3. அம்பு ; arrow . “ ஏமுத லாய மிகுவிக்கும் பெயர், இழிவுப்பெயர். ) 
வெல்லாப் படைக்கலத் தொழிலுமுற்றி " ( சீவக .370 ) . ஏக்கம் akkam , பெ . ( n . ) 1. விரும்பியது பெறாமையால் 
( எய் 

வரும் வருத்தம் ; despondency ; depression of spirits. 
ஏ ச் , இடை . (part ) 1. பிரிநிலையேகாரம் ; suffix having “ வானவ ரேக்கமுஞ் சிதைய " (கந்தபு.துணைவர் 
the force of ( a ) disjunction, as அவருள் அவனே 

வரு .30 ). 2. அச்சம் ; fear , fright , panic . " ஏக்கம் .... 
சொன்னான்... வினாவேகாரம் ; ( b ) interrogative as ... 

அமராபதிக்குஞ்செய் மதுராபுரி ( மீனாட்.பிள் 
நீயே கொண்டாய் ; ( c ) எண்ணேகாரம் ; copulative, as ... ளைத் .77 ). 3. ஆசை ; craving , eager , desire . 4: 

மனமயக்கம் ; stupor caused by grief . 5. அதிர்ச்சி ; 
நிலமே நீரே தீயே ; ( d ) தேற்ற வேகாரம் ; emphasis , 

trembling of the limbs, as in paralytic affections - 
as in அது மெய்யே ; ( e ) ஈற்றசை யேகாரம் ; terminative 
expletive, as சென்னைப் பட்டணத்திலே ( இ.வ. ) . 2 . 

trepidation .. 6. திடுக்கிடுதல் ; sudden fear . 7. சோர்வு ; 

languishing. 8. பசி ; hunger. ( சேரநா . ) . 
இசைநிறை யேகாரம் ( நன் .432 ): poetic expletive for 
completing the metre , as “ ஏயே இவளொருத்தி பேடி " . ம . ஏக்கம் . 

( ஏங்கு – ஏக்கம் . ) 
( ஏ ஒலிக்குறிப்பு நெட்டெழுத்தாயினும் தொடராட்சியில் ஏக்கம்பிடி - த்தல் skkam -pidli-,4.செ.கு.வி. ( v.i. ) வருத்த 
குறித்த பொருளை வெளிப்படவுணர்த்தும் இடைச்சொல்லாகப் மிகுதல் ; to be in low spirits; to languish , used impers. 
பொருட்பாட்டுப்புடைபெயர்வு பெறுதலான் ஏகாரம் பல்வேறு மகன் செத்ததினாலே - அவளுக்கு ஏக்கம்பிடித்தது 
பொருளுணர்த்துவதாயிற்று. பொருளுணர்த்தாத ஏகாரம் 

( உ.வ. ) . 
இசைநிறை , அசைநிலைகளாகும் . ) 

( ஏங்கு ஏக்கம் + பிடி . ) 


ம . , க . ஏ . 


+ 


கடைக்கணேக்கற " ( சீவக .1622 ) . 2. ஆசையால் தாழ் 

ஏங்கிப்போ - தல் 

282 
ஏக்கழுத்தம் 

+ 
ஏக்கழுத்தம் ச்- k - kalutam , பெ . ( n .) 1. தலையெடுப்பு : ஏக்கை skkai , பெ . ( n .) இகழ்ச்சி ( சங் . அக .); contempt 

abuse .. 
supercillousness , strutting, lit , stretching the neck . “ காதி 
ரண்டு மில்லாதா னேக்கழுத்தஞ் செய்தலும் ( சிறு 

( ஏங்கு – ஏங்கை - ஏக்கை . ) 
பஞ் .5 ). 2. இறுமாப்பு; arogance , pride. 3. வீற்றி ஏகப்பட்ட age-p-pats 

, கு.வி.எ. ( adj.) 1. மிகுதியான; 
ருக்கை ( சூடா .); sitting majestically . 

plenty ; numerous . அவனிடம் ஏகப்பட்ட பணம் 
( ஏ + கழுத்தம் . ஏ = உயர்வு . கழுத்து + அம் - கழுத்தம் ( கழுத்து 

உள்ளது . 2. இகப்பட்ட பார்க்க ; see igappatta . 
நிற்கும் நிலை) . ) 

[ இகப்பட்ட - ஏகப்பட்ட . இகத்தல் = மிகுதல் , பெரிதாதல் .) 
ஏக்கழுத்து ச- k - kaluttu, பெ . (n.) ஏக்கழுத்தம் பார்க்க ; 
ses ak- kalutam “ மோட்டுடைப் போர்வையோ டேக்க ஏகல் agal, பெ . ( n .) உயரம் ( யாழ்ப் . ); height 
ழுத்தம் . " ( ஆசாரக் .92 ). 

( ஏ - ஏகல் . ] 
( ஏ - கழுத்து , ஏ = உயர்வு , நிமிர்வு . ஏக்கழுத்து = நிமிர்ந்த ஏகல் sgal, பெ . ( n . ) நாத்தல் ; walking. 
கழுத்து , இறுமாப்பு . ) 

[ இய - ஏக - ஏகல் . ] 
ஏக்கறவு akkaraw ; பெ . ( n . ) விருப்பம் ; desire, lust. 

ஏகாரம் param, பெ . ( n ) ஏ என்னும் நெட்டுயிரே 
ஒருத்தி முலைக்கிடந்த வேக்கறவால் ( கம்பரா . 

முத்து ; letter or sounds 
மாயாசன . 83 ) . 

ம. ஏகாரம் . 
( ஏங்கு + உறு - ஏங்குறு – ஏக்குறு –- ஏக்குறவு ஏக்கறவு . ) 

( ஏ - காரம் - ஏகாரம் . காரம் எழுத்துச் சாரியை . ] 
ஏக்கறு - தல் 5kkan-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. இளைத்து 

ஏகாலி 

sgali, பெ . ( n .) 
இடைதல் ; to suffer from weariness, to languish .... 

சலவைத்தொழிலாளி; 

washermani. 
தல் ; to bow before superiors, as one seeking some 

[ ஈரங்கொல்லி - ஈங்காலி - 

- ஏகாலி . ) 
favour at their hands. ஏக்கற்றுங் கற்றார்" ( குறள் .395 ). | ஏகியன் ogiyan, பெ . ( n . ) தோழன் ( யாழ் . அக .); friend . 
தெ . ஏகரு . 

( இகுளன் - இகியன் - ஏகியன் ( கொ.வ. ) .) 
( ஏங்கு + உறு - ஏங்குறு ஏக்குறு – ஏக்கறு . உறு துணை ஏகு - தல் gu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. போதல் ; to go , 
வினை அறு எனத் திரிவது கூட்டு வினைகளில் இயல்பு .) 

pass. " தாய்த் தாய்க்கொண் டேகுமளித்திவ் வுலகு " ( நா 
ஏக்கறு - தல் 5kkaru, 4.செ.குன்றாவி . ( v.t.) விரும்புதல் ; லடி. 15 ) . 2. நடத்தல் ( பிங் . ) ; to walk . 3. கழலுதல் ; 
to desire. “ மதியேக்கறூஉ மாசறு திருமுகத்து " ( சிறு to become loose,to slipoff. " நல்வளையேக ( பு.வெ .11, 
பாண் . 157 ) . 

பெண்பாற் . 12 ) . 
( ஏக்கறு - ஏக்கரீ . ) 

ம . ஏகுக ; தெ . ஏகு . 
ஏக்கன் போக்கன் ekkan - pokkan, பெ . ( n . ) ஒன்றுக்குமு [ இய – ஏ– ஏகு . ) 
தவாதவன் ( யாழ்ப் . ); man of no consequence , 

ஏகை yal, பெ . (n.) வயிரக் குற்றங்களு ளொன்று ; 
worthless fellow .. 

streak , a fault in a diamond . " ஏகையுநீங்கி " 
[ இயங்கு இயக்கு . இயக்குபோக்கு ( இணைமொழி ) (சிலப் . 14,181 ) . 
ஈக்குபோக்கு - ஏக்குபோக்கு - ஏக்கன் போக்கன் - கண்டபடி 
திரிபவன் . ஏக்கு – ஏக்கன் . போக்கு - போக்கன் . ) 

( இல் – ஈல் - ஈகு 

- ஏகு - ஏகை . ] 
ஏக்கிபோக்கி 5kki - pokki, பெ . ( n. ) ஒன்றுக்கு முதவாத 

ஏங்கல் angal, பெ . ( n.) 1. பேரொலி செய்தல் ; 
வள் ( யாழ்ப் ); woman of no consequence. 

ஆரவாரிக்கை ; shout, clamour , ஈட்டிய சமபல வீர 

ரேங்கலால் . ( இரகு.திக்குவி .251 ) : 2. மயிற்குரல் 
( ஏக்கு - ஏக்கி . ஏக்கிபோக்கி ( இணைமொழி ) :) 

( பிங் . ) ; screaming. as of a peacock. 3. யாழ் 
ஏக்கு kku, பெ . ( n . ) ஏக்கம் ; desire, longing . 

நரம்பினோசை ( பிங்.); sound , as of the strings of 
( ஏங்கு – ஏக்கு . ] 

a lute . 4. அழுகை ( பிங் .); weeping . 5. குழந்தைகட்கு 
ஏக்கெறி - தல் ekker , 2.செ.கு.வி. (v.i.) கவலைநீங்கு 

வருங்காசநோய் ; asthma in children . 
தல் ; to cast away care , get rid of anxiety . 

ம. ஏங்ஙல் . 
( ஏங்கு ஏக்கு + அறு- . ஏக்கறு – ஏக்கறி – ஏக்கெறி . ) 

( ஏங்கு – ஏங்கல் . ) 
(v.i. ; 

p- p0 
to be frightened . ஏக்கெறிந் துலகெங்கு மிரைத்திட 

பிடித்தல் ; to be in low spirits , to languish, used impers. 
( இரகு.ஆற்று .3) . 

தாயைப் பிரிந்ததனால் குழந்தை ஏங்கிப் போயிற்று . 

( உ.வ. ) . 
( ஏங்கு – ஏக்கு + உறு - ஏக்குறு ஏக்கறு ஏக்கெறு 
ஏக்கெறி . ) 

( ஏங்கு – ஏங்கி + போ . ) 


ஏங்கு - தல் 


2831 


ஏசு -தல் 


ஏங்கு - தல் erigu-, 7.செ.கு.வி. (v.i. ) 1. ஒலித்தல் ; to | ஏச்சோறு scooru , பெ . 
sound , as a lute; to roar ; to scream , as a peacock . 

தண்டச்சோறு ; 

food oven grati.. " ஏச்சோறு பொங்கி யிட்டே " 
2. இளைத்தல் ; to pine, languish . “ தாழ்ந்து தளர்ந் ( ஆதியூரவதானி .3 ). 
தேங்கி " (சீவக .2012 ) . 3. மனம் வாடுதல் ; to long 

( எள்ளல் – எள் + சோறு - எச்சோறு – ஏச்சோறு .) 
for, yeam after . மக்கட்கென்றேங்கி " ( நாலடி.130 ) . 4 . 
அழுதல் ( சூடா:); to weep, cry , wall, sob . 5. அஞ்சுதல்; ஏசல் 55a) 

, பெ . (n.) 1. இகழ்கை; reproaching, abusing. 
to be in fear , to be panic - stricken . “ நேர்லன் படையை 

" ஏசலொப்பன கோகிலப் பறவைகளிசைத்தல் " ( கந்தபு . 
நோக்கி யேங்கினர் " ( கந்தபு.சூரபன்.வதை .50 ) . 6 . 

நாட்டு .44 ) . 2. பழிமொழி ( சூடா . ); slander . 3. ஒருவ 
இரங்கல் ; it is said of a devotee whose mind is always 

ரையொருவர் ஏசிக்கூறும் பாட்டு ; poem or song in 
longing for God , as in .... “ ஏங்குதே நெஞ்ச மையோ " 

which each of two parties extols himself and depreciates 
( தாயுமான . ) . ( செ.அக. ) . 

the other . சிந்து கலித்துறைக ளேசல் " (திருப்பு .198 ) . 

ம . ஏச்சல் ( குற்றம் சுமத்துதல் ) . 
க . ஏங்கு ; பட . ஏங்கு ; ம. ஏங்குக ; கோத . ஏங்; தெ . ஏக்கு , 
வெக்கு ; பர் . நேஞ்ஞ; கேண் . நேசுகானா; கூ . நேஞ்ச; குரு . 

(ஏ– ஏத்து - ஏச்சு - ஏச்சல் - ஏசல் . ஏத்து = பிறர்மீது 
நாக்னா ; மால் . நகாயெ . 

பழி சுமத்து . ] 
( ஏ– ஏங்கு — ஏங்கு - தல் . ] 

ஏசறவு Sarav , பெ . ( n . ) 1. விருப்பம் , அன்பு ; desire , 

longing . “ தாமுற்ற வேசறவைத் 
ஏங்குறல் anigural, பெ . ( n . ) கவலையடைதல் ; state 

தோழியர்முன் 
of being sorrowful or thoughtful. ( சா.அக. ). 

பேசுவார் ” ( பதினொ.ஆளு.திருவுலா.138 ). 2. போற்றி 

வழிபாடு ; pralse, adoration . " முனிசண்முகனை 
( ஏங்கு + உறல் . ] 

யேசறவு பேசிநின்று " (சிவதரு.பாயி .11 ). 
ஏச்சம் eccam , பெ . ( n . ) ஒருங்கிணைதல் , கூடியிருத் ( ஆசை + உறு ஆசையுறு - ஆசுறு - ஏசறு ஏசறவு 
தல் , தொடர்பு , கூட்டு ( சேரநா . ) ; connection , tie . ( கொ.வ. ) .] 
ம . ஏச்சம் . 

ஏசறவு sSaravu, பெ . ( n . ) 1. பழித்தல் ; slander. 2 . 
[ இயை - இயைத்து – இயைச்சு – ஏச்சு – ஏச்சம் ( கொ.வ. ) . ) 

இழிவுபடுத்துதல் ; reproaching. 3. துன்பம் ; துயரம் ; 

compunction, penitence, regret. 
ஏச்சு Bccu , பெ . ( n . ) 1. வசவு ; abuse, insult calling 
names . 2. பழிப்பு; reproach . “ எமர்கள் குடிக்கோ ரேச் 

( ஏ - ஏத்து - ஏச்சு – ஏசு . ஏசு + உறு - ஏசுறு – ஏசறவு . ) 
சுக்கொ லாயிடுங் கொலோ " ( திவ்.பெரியாழ் .3,8,2 ). ஏசறு - தல் sSaru-, 4.செ.கு.வி. (v.) ஆசைப்படுதல் ; 
3. புறக்கணிப்பு ; negligence. - 4. புறங்கூறுதல் ; to long for desire , வரைத்தோள் கூடுதற் கேசற்ற கொம் 
backbiting .. 

பினை " ( பதினொ.ஆளு.திருவந்.45 ) . 
ம. ஏச்சு ;. தெ . ஏகு . 

( ஆசை + உறு - ஆசையுறு - ஆசுறு - ஏசறு . ) 
( ஏ + ஏச்சு . ) 

ஏசறு - தல் Start-, 4.செ.குன்றாவி . ( v . ) 1. பழித்தல் ; 

to blame, reproach. “ ஏசறு மூரவர் கவ்வை " (திவ்.திரு 
ஏச்சுக்கட்டு - தல் sccu - k - kattu- 5.செ.குன்றாவி . ( v.t ) 

வாய் .5,3,1 ) . 2. வருத்த முறுதல் ; to be troubled, to 
சேர்த்துக் கட்டுதல் ; இணைத்துக்கட்டுதல் ; tying 

feel sorry .. 
together. ( சேரநா. ) . 

ஏத்து ( பழிசுமத்து ) – ஏச்சு – ஏசு + உறு - ஏசுறு - 
ம. ஏச்சுக்கெட்டு . 

ஏசறு . ) 
( இயை – இயைத்து – இயைச்சு – ஏச்சு + கட்டு . ) 

ஏசி 31, பெ . ( n .) இகழ்ச்சி ( அக .நி .); contempt 
ஏச்சுக்கட்டை cau - k - kathal, பெ . ( n. ) மாட்டுவண் 

( எள் , ஏள் -- ஏசு- ஏசி . ) 
டியை நிறுத்தப் பயன்படுத்தும் கட்டை ; a kind of 
device serving as a brake of a bullock - cart. (சேரநா.). ஏசி 351, பெ . ( n . ) கிளி ; parrot ( அக.நி. ). 
ம. ஏச்சுக்கட்டை . 

- ( விள்- எள் , ஏளி - ஏசி . ) 
( இயைத்து – இயைச்சு - ஏச்சு + கட்டை .) 
ஏச்சுக்காட்டு - தல் cou -k-kattur, 5.செ.குன்றாவி . ( v.t ) ஏசிக்காட்டு - தல் 51-k-kethu-, 5.செ.குன்றாவி . ( vt) 

ஏச்சுக் காட்டு பார்க்க ; see bccukkatu. 
பழிப்பைச் சுட்டிக் காட்டிப் பேசுதல் (இ.வ. ); to 

( ஏசி + காட்டு . ) 
reproach pointing to one s fault, twit 

ஏசு - தல் 550- , 5.செ.குன்றாவி . ( v.t ) இகழ்தல் ; to abuse, 
( ஏ- ஏச்சு + காட்டு . ) 

reproach , rall at, Insult “ ஏசவெண்டலையிற் பலிகொள் 
ஏச்சுரை courai , பெ . ( n .) பழிப்புரை ; opprobrlum , 

வதி லாமையே " ( தேவா .425,6 ) . 
calumny . “ ஏதிலார் தாங்கூறு மேச்சுரையுங் கேட்டேங்கி " 

தெ. ஏகு. 
( சிலப் .29, அடித்தோழியரற்று ) 

( எள் + எள் + ஏசு . ) 
( ஏ- ஏச்சு + உரை . ) 


குரு . எடெர் . 


3 


- புலப்பட்டவாறு விளங்கிக் கொள்ளும் படிப்பு . இல் ஏழன் 

n ) 

ஏடகப்பை 

284 
ஏசு -தல் 
ஏசு -- தல் SU-, 5.செ.குன்றாவி . (v.t.) - செலுத்துதல் ; to palmyra leaf. ஏட்டுப் பொறி நீக்கி மெல்லென விரித்து " 
hurl , dart. கொல்லம் பேசி ( தேவா. 380.6 ) . 

( பெருங்.வத்தவ .10,109 ) . 

( ஏடு + பொறி - ஏட்டுப்பொறி . ) 
( எய் - ஏ - ஏவு – ஏசு . ] 
ஏசு SSU, பெ . (n.) இயேசு பார்க்க ; see iyesu. " ஏசுநாம ஏட்டுவினை situ - vigai, பெ . ( n . ) ஓலையேட்டி லெழு 
மொன்றை நம்புவீர் " ( கிறித் ) : 

துந் தொழில்; occupation as writer on palmyra leaves. 

" ஏட்டு வினைக் கணக்கன் ( பெருங் . வத்தவ . 10,95 ) . 
[ இயேசு – ஏசு . ] 

( ஏடு + வினை - ஏட்டுவினை. ) 
ஏசு * SSU , பெ . ( n . ) . குற்றம் ( திவா. ); fault, .blemish. 

ஏட்டை | attai, பெ . ( n .) 1. வறுமை ; poverty , necessitous 
[ மாசு - ஆசு - ஏசு ( கொ.வ. ). ] 

state or condition . “ ஏட்டைப் பருவத்து மிற்பிறந்தார் 
ஏட்சி sick, பெ . ( n . ) தோற்றம் ; " ஏட்சிதொட் டெண்ண " 

செய்வன" ( நாலடி .358 ). 2 , தளர்வு ; weakness . 3 . 
( சினேந் .காண்டப். 3) ; rising of a heavenly body. 

இளைப்பு ; drooping, pining. " வெண்ணிணத்த செந்த 
( எழுச்சி – ஏட்சி ( கொ.வ. ) . ) 

டிக்கே யேட்டைப்பட்டு " ( சீவக. 1552 ) . 
ஏட்சி sick, பெ . ( n .) உறுதி ; stability , firmness. [ இள் - இட்டை - ஏட்டை . ] 
“ ஏட்சியின் 

விளக்கிடு மென்றனிச் சித்தே " ஏட்டை 2 Stal, பெ . ( n . ) 1. இளமை ; youthfulness. 2 . 
( அருட்பா.vi, அருட்பெருஞ்சோதியக ) . 

இளங்கதிர் ; young ears of com . 
( ஏல் + சி - ஏற்சி – ஏட்சி ( கொ.வ.) . ] 

[ இள் – இட்டை - ஏட்டை . ) 
ஏட்டன் Sitan, பெ . ( n . ) மேலோன் ; virtuous man . 

ஏட்டை Sitai, பெ . ( n . ) விலங்கேற்றின் பெயர் (திவா.); 
( ஏ – ஏட்டன் . ( மு.தா .77 ) .] 

male of animals , as of the buffalo . 
ஏட்டிக்குப்போட்டி Stikku - p - pott, பெ . ( n . ) நேருக்குமா ( ஏறு - ஏற்றை - ஏட்டை ( கொ.வ. 

வ. ) . ] 
றான செயல் ( கொ.வ.); logomachic retort or tit for | ஏட்டை Sittai, பெ . ( n. ) விருப்பம் ( பிங் . ) ; intense desire . 
tat. 

( இள் – 

இட்டை - ஏட்டை ( கொ.வ. ) . ] 
தெ . ஏடிகிபோடி . 

ஏட்டைப்படல் Sttai - p - padal, பெ . ( n . ) இளைத்தல் ; 
- ( ஏண் – ஏட்டு – ஏட்டி + கு + போட்டி - 
போட்டி - ஏட்டிக்குப்போட்டி . 

reduce in growing thin . 
ஏண் = நேரானது , செவ்விது . ] 

( ஏட்டை + படல் . ] 
ஏட்டிற்கல்வி Stirkalvi, பெ . ( n . ) ஆசிரியர் இல்லாக் 

கல்வி ; learning not by teacher , self - education . ஏட்டைப்பருவம் dttai- p - paruvam , பெ . ( n . ) இளம் 
( ஏடு + இல் - ஏடில் + கல்வி - ஏட்டிற்கல்வி ( கொ.வ. ) = 

பருவம் ; period of youth; youthhood . 2. தளர்ந்த 
நூலின் துணைமட்டும் கொண்டு அதில் உள்ளதைத் தனக்குப் 

பருவம் ; helpless state. 

( ஏட்டை + பருவம் . ] 
உருபு. ] 

ஏட ca, இடை . (part .) தோழனையும் , தாழ்ந்தோனை 
ஏட்டுச்சுரைக்காய் attu - c - curai - k -kay, பெ . ( n . ) 1 . யும் விளிக்குஞ்சொல் ; exclamation addressed familiarily 

பட்டறிவோடு கூடாத கல்வியறிவு ; book - learning that to a friend or an inferior. 
is devoid of practical wisdom. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு 
உதவாது " ( பழ . ) . 2. பட்டறிவு இன்றி நூலறிவுமட்டு 

( ஏல – ஏழ - ஏட . எல்லா, எலா பார்க்க ; See alli , ela . ] 
முள்ளவ - ன் - ள் ; person with such book leaming . 

கலந்த அன்பின் வெளிப்பாடு புலப்படுத்தும் எல்லா எலா 
அவனொரு ஏட்டுச்சுரைக்காய் , அவனால் எதுவும் 

என்னும் கெழுதகைப் பொதுச் சொற்கள் உலகவழக்கில் ஏட , 
செய்து காட்ட முடியாது . ( உ.வ. ) . 

ஏடா , அடா , அடே எனத்திரிந்தன . தோழனை விளித்த இதே 

சொல் பணியாளரையும் விளிக்கப் பயன்பட்டதால் , பழந் 
( ஏடு + சுரை + காய் - ஏட்டுச்சுரைக்காய் = ஏட்டில் வரையப் தமிழர் பணியாளரை இழிவாக நடத்தவில்லை என அறியலாம் . 
பட்ட சுரைக்காய் ஓவியும் . ஏட்டுச் சுரைக்காய் பிறிது 
பொருளுணர்த்திய குறிப்புத்தொடர்.) 

ஏடகணி Acakan , பெ . ( n. ) ஓலையீர்க்கு ( தைலவ . 

பாயி .20 ); rib of a palm leaf . 
ஏட்டுப்படிப்பு alp - padippu, பெ . (n . ) (உலக ) பட்டறிவு 
இல்லாத கல்வி ; book - leaming without practical kno 

( ஏடு + அகணி - ஏட்டகணி - ஏடகணி . ஏடு = பனையோலை . 
wledge. 

அகணி = நடுவிலிருக்கும் , ஈர்க்கு .) 
( எடு - படிப்பு - ஏட்டுப்படிப்பு = ஏட்டில் அல்லது நூலில் 
உள்ளவாறு படித்தறிந்த கல்வி . ) 

டலை வழிக்கப் பயன்படுத்து மகப்பை ; ladle used 
ஏட்டுப்பொறி Stu - p -port , பெ . (n .).. ஓலைச்சுவடியில் 

for removing the scum of liquids, skimmer . ( சா.அக. ) . 
பதித்த முத்திரை; seal set on a letter written on 

( ஏடு + அகப்பை . ) 


ஏடகம் ! 


285 


ஏடு ? 


ஏடகம் icagam , பெ . ( n . ) மதுரைக்கருகிலுள்ள திருவே 
Skt. Sesa 
டகம் என்னும் ஒரு சிவத்தலம் ; Siva shrine near 

( ஏட் ஏடன் . ) 
Madurai. 

ஏடாகூடம் dakicam , பெ . ( n .) 1. தாறுமாறு ; perverseness, 
( ஏடு + அகம் . ] 

contradiction , confusion . 2. குழப்பம் உண்டாக்கும் 
சமணர்க்கும் சம்பந்தர்க்கும் இடையே நடந்த புனல்வாதத்தில் நிலை ; trouble . 3. அழிவு, சிக்கல் ; danger, risk , hazard . 
சம்பந்தர் விட்ட ஏடு வையை நீரில் எதிர்த்துச் சென்று 4. எதிர்ப்பு ; objection , opposition , calamity . 
அக்கரையை அடைந்த இடம் ஏடகம் எனப் பெயர் பெற்றது . 
ஏடகம் ’ adagam , பெ . ( n . ) செம்மறியாட்டுக்கடா; ram . 

ம . எடாக்கூடம் ; க . ஏடா கோட ; தெ . ஏடாகோடமு . 

( ஏண் - ஏடு - ஏடம் . கோன் - கோடு - கோடம் . ஏடம் 
( மேழகம் – ஏழகம் – ஏடகம் . ) 

+ கோடம் 

ஏடாகோடம் - ஏடாகூடம் . ஏண்கோண் 
ஏடகம் Edagam , பெ . ( n. ) 1. பூ ; flower. " ஏடகக்குலஞ் என்னும் யாழ்ப்பாண வழக்கை ஒப்பு நோக்குக . ) 
சேருமைக் குழலொடு " (திருப்பு.730 ). 2. தெங்கு ஏடாசிரியன் Aasiriyan பெ . ( n .) ஆசான்துணையின்றி 
( திவா . ) ; coconut - palm . 3. பனை ( மலை . ); palmyra ஏட்டின் உதவி கொண்டே கற்றோன் . ( யாழ் . அக .) ; 
-palm . 

one who has learnt from books and not from a teacher. 
( ஏடு + அகம் - ஏடகம் . ஏடு = இதழ் .) 

( ஏடு + ஆசிரியன் . ) 
ஏடகம் olagam, பெ . ( n . ) ஒரு வகைத் துணி ( சூடா . ) ; | ஏடார்மலர் samalar, பெ . ( n . ) தாமரைப்பூ ; lotus flower . 
a kind of cloth . 

( சேரநா . ). 
( ஆடை ஆடகம் – ஏடகம் . ) 

ம . ஏடார்மலர் . 
ஏடகம் vagam , பெ . ( n .) பலகை ( அக.நி. ) ; plank. 

( ஏடு + ஆர் + மலர் . ) 
( ஏடு + அகம் . ) 

ஏடி ol, பெ . ( n . ) கடல்பன்றி ; porpoise, dolphin . 
ஏடணை canai, பெ . ( n . ) ஆசை ; ardent desire . 
“ ஏடணையு மேவலெழுவாயு முதனூலும் " (சிவதரு . 

( ஏடு - ஏடி ( அகன்ற வடிவினது ) . ] 
சிவஞானயோ.112 ) . 

ஏடி adi, பெ . ( n .) தோழி போன்ற பெண்பாலாரை 
( ஈடணை – ஏடணை ( கொ.வ. ) . ] 

விளிக்கும் விளியிடைச்சொல் ; an exclamation addre 
ஏடல் scal, பெ . ( n . ) 1. உள்ளீடு ; inner content. 2 . 

ssed familiarly to a woman friend or to a woman of 
கருத்து ( திவா . ) ; meaning , intention , thought 

lower status than one who addresses her. 
( ஏல் = எழுதல் , தோன்றுதல் . ஏல் - ஏள் – ஏளல் - ஏடல் . 

( ஏல – ஏழ – ஏடா - ஏடி . ) 
ஏடல் = உள்ளே வளர்ந்து வடிவம் பெற்ற உள்ளீடு, வித்து , ஏடு sou, பெ . ( n ) 1. பூவிதழ் ( திவா. ); petal. 2 , 
கருத்து . ) 

மலர் ; flower . “ ஏடமர் பொழில் " ( தேவா .249,11 ). 3 . 
ஏடலகம் valagam, பெ . ( n .) 1. அதிமதுரம் ( மூ.அ. ) ; 

கண்ணிமை ( அக . நி .) ; eyelid . 4. பனையோலை 
liquorice- plant . 2. குன்றி ; crab s - eye. 

யிதழ் stip of palmyra leaf for writing. 5. ஏட்டுப்புத்தகம் 
( ஏடல் + அகம் - ஏடலகம் . ) 

book of palymra leaves . 6. புத்தகவிதழ் ; leaf of a book . 
ஏடலர் scalar , பெ . ( n. ) தாமரைப் பூ ; lotus flower. “ எழுதாத புத்தகத்தேட்டின் " , (திருமந் .2885 ) . 7 . 
( சேரநா . ) . 

வாழையிலைத் துண்டு ; section of a plantain leaf 

cut near the base, for use as a plate. 8. பாலின் ஆடை ; 
ம . ஏடலர் . 

cream . " பாலினேடுதேன் ( உத்தரா.சந்திரகே.71) . 9 . 
( ஏடு + அலர் - ஏடலர் = அகன்ற மலர் . ) 

உடம்பு ; body , " ஏடுநிலத்தி லிடுவதன் முன்னம் " ( திவ் . 
ஏடன் van பெ . ( n . ) 1. ஏழை ; poorman . 2. செவிடன் திருப்பல் .4 ) . 10. மேன்மை ; greatness , excellence . 
( யாழ் . அக . ); deaf man . 

“ ஏடுடைய மேலுலகோடு " ( தேவா .539,2 ). 11. குற்றம் 
( திவ்.பெரியதி.4,1,7, வியா.); fault, blemish . 12. விஞ் 

சையருலகம் ; celestial world . 
( ஏழை – ஏழன் – ஏடன் . ) 

ம . ஏடு ; க . ஏடு . 
ஏடன் sician, பெ . ( n . ) தோழன் ( யாழ் . அக.); companion, 

( ஏ– ஏடு . ஏ = உயரம் , நீட்சி , அகலம் . ஏடு = அகன்று நீண்ட 
friend .. 

ஓலை , இலை, பூவிதழ் , பொத்தகம் , பாலாடை . ) 
( ஏல - ஏள – ஏடன். ) 

ஏடு su , பெ . ( n . ) 1. உலகம் ( அக.நி. ) ; world . 2 . 
ஏடன் sclag. பெ . ( n . ) தொழும்பன் ; slave ஏடர்களை பாதத்தின் அடிப்பக்கம் ( திவா . Ms.); sole of foot 
யெங்கு மாண்டுகொண்ட வியல்பறிவார் " ( திருவா 

[ இடு - ஏடு . ) 
சக .43,4 ) . 


. 


க . ஏட. 


ஏண்டாப்பு 


286 


ஏடு கடடல் 


பனை 


ஏடு கட்டல் pu - kathal, பெ . ( n . ) ஏடு படர்தல் ;formation ( ஏடு + ( வார் ) வாரு . வகிர் - வார் - வாருதல் = பிளத்தல் ; 
of a scum on the surface of any liquid . ( சா.அக. ). நறுக்குதல் . ) 

ஏடெழுது - தல் deludur , 5.செ.கு.வி. ( v.i. ) 1. எழுத்துக் 
= ( ஏடு + கட்டல் . ) 

கற்பிக்க முதலில் ஏடு எழுதித் தருதல் ; to write out 
ஏடுகம் sugam, பெ . ( n .) கல்லறை ( யாழ் .அக . ) ; grave. 

the alphabet for a child on an auspicious day with 
ஏடு - ஏடுகம் . ஒருகா. பலகைக்கற்களால் அமைத்த புதைகுழி appropriate ceremonies . 2. புதுப்பொத்தகமெழுதத் 
ஆகலாம் . ) 

தொடங்குதல் ; to write or begin to copy a book 
ஏடுகம் sougam, பெ . ( n . ) 1. மலை ; mountain . 2 . for learning. 
குன்று; hill. 

( ஏடு + எழுது . ) 
[ ஏ– எண் – ஏடு – ஏடுகம் . ) 

ஏடை edal, பெ . ( n . ) . ஆசை ( சூடா . ) ; ardent desire, 
ஏடுக முருங்கை suga - murungai, பெ . ( n . ) மலை eager longing , 
முருங்கை; hill - moringa Hedysarum sennoides 

[ ஈடு - ஈடை - ஏடை .] 
( சா.அக. ). 

ஏண் én , பெ . ( n . ) 1. உயர்ச்சி ; exaltation greatness, 
( எடுகம் + முருங்கை. ) 

excellence . “ ஏணிலேனிருந்தேன் (திவ்.பெரியதி . 
ஏடுகோ - த்தல் sou- ko , 4.செ.கு.வி. ( v.i. ) 

1,6.1 ) . 2. எல்லை (திவ்.திருவாய் .2,8,8 ,பன்னீ. ); 
யோலைகளினாலமைந்த பொத்தக விதழ்களைக் nundary , limit 3. பெருமை praisworthiness worth.. 
கயிற்றிற் கோத்தல் ; to sting together the leaves of 

4. ஆணவப்பேச்சு ; haughty words . “ ஏண்பல பகர்ந் 
a palmyra leaf - book , 

தனை ( கந்தபு.அவைபுகு .153 ). 5. செருக்கு ; pride. 
( ஏடு + ( கோர் ) கோ . ) 

- ஏண் . ] 
ஏடுகோளாளன் Sou - kb|alan, பெ . ( n . ) கணக்கன் ; | ஏண் & n, பெ . ( n .) 1. திண்ணம் ; firmness , stability . 
accountant " ஏடுகோளாள ரெனையரென்றெண்ணி " 

நெஞ்சத்தே ணிகந்து " (சீவக. 770 ) . 2. வலிமை ; 
( பெருங் .உஞ்சைக் .37,153) . 

strength , energy . “ ஏணிலான் சேவகமும் ( சிறுபஞ் .12 ) . 
( ஏடு + ( கொள்) கோள் . + ஆளன் . ) 

( ஏ– ஏண் . ) 
ஏடுசேர் - த்தல் acu - 53r , 4.செ.கு.வி. (v.i.) பனையோ ஏண் & n, பெ . ( n . ) வளைவு ; crookedness , bend . 

லைகளை ஏடுகளாகச் சீவிப் பொத்தகமாக்குதல் ; to 
make up a book of the strips of palmyra leaves . 

( இல் - இள் – ஈள் – ஏள் – ஏண் . ) 
( ஏடு + சேர் . ) 

ஏண் , பெ . ( n . ) கருநிற மான் ; black deer having 
ஏடுதயிர் ou - tayir, பெ . ( n . ) ஆடை நீக்காத தயிர் ; 

prominent large eyes . ஏணி , ஏணம் , ஏணகம் . 
curd fromwhichcreamhas not been removed . ( சா . அக .) . மறுவ . நவ்வி ; க . , து . ஏடி; Skt. Harin . 
( ஏடு + தயிர் . ] 

[ ஏ + ஏண் . ) 
ஏடுதூக்கு - தல் solu -tukku-, 5.செ.கு.வி. ( v.i. ) ஆசிரியரி ஏண்கோண் n - kon, பெ . ( n } ஒழுங்கின்மை ; uneven 

டம் ஏட்டை எடுத்துப் படித்தல் ; to take up and read ness , crookedness, inconsistency . TOT CETOSTITUT 
a book of palmyra leaves, before one s teacher. 

பேச்சு. ( யாழ்ப் . ) . 
( ஏடு + தூக்கு .) 

( ஏ – ஏண் = செங்குத்து , நெட்டு , உயரம் . கோள் - கோண் 
ஏடுபடர்தல் solu - pacardal, பெ . ( n .) ஆடையுண்டாதல் ; 

= வளைவு , சரிவு . ஏண் + கோண் = ஏண்கோண் , மேடும் 
formation of coating on the surface of some liquids . 

பள்ளமுமாய் இருத்தல் , ஒழுங்கின்மை .) 
( சா . அக.) 

ஏண்டன் endan, பெ . ( n. ) முட்டாள் ; ruffian , brute. 

( சேரநா. ). 
( ஏடு + படர், ] 
ஏடுபடு - தல் ou - padu , 20.செ.கு.வி. ( v.i.) 1. பாலில் 

ம. ஏண்டன் . 
ஆடையுண்டாதல் ; to form as cream . 2. பாசிபடிதல் ; ( ஏ – ஏண் – ஏண்டு – ஏண்டன் = செருக்கினால் அறிவிழந்த 
to spread, as moss over the surface of water. 

வன் . ) 
( ஏடு + படு :) - 

ஏண்டாப்பு & ndappu, பெ . ( n. ) இறுமாப்பு ( யாழ்ப் . ); 
ஏடுவாரு - தல் solu - van-, 7.செ.கு.வி. (v.i. ) பொத்தக 

self - conceit, arrogance , pride. 
ஏடுகளாக்குதற்குப் பனையோலைகளைச் சீவுதல் ; to 

- ஏண் 

ஏணாப்பு ( ஆப்பு - சொல்லாக்க ஈறு ). ஏண் 
pare palmyra leaves into uniform strips for being made 

= செருக்கு . ஏணாப்பு - ஏண்டாப்பு ( இடைத்திரிபு ) .] -- 
up into a book . 


(ஏ 


ஏணகம் 


287 


ஏணிப்பந்தம் 


ஏணம் 


ஏணகம் dnagam , பெ . ( n . ) கருப்பு நிறமான்; a species 
ம. ஏணி , 
of black deer . ( சா.அக. ). 

( ஏண் – ஏணி . ] 
( ஏ– ஏண் – ஏணகம் . ] 

ஏணி sni, பெ . ( n . ) 1. குன்று; hill. 2. மலை ; mountain . 
ஏணகம் ’ anagam , பெ . ( n . ) ஒரு வகை மருந்துச் சரக்கு 3. செங்குத்தாக வளரும் மரம் ; tall tree: 
( நாமதீப .395 ) ; drug . 

( ஏண் - ஏணி . ] 
( ஏண் - ஏணகம் . ) 

ஏணிக்காணம் Snikkanam, பெ . ( n. ) ஏணி வைத்து 
ஏணம் enam , பெ . ( n . ) நிலைபேறு ( பிங் . ) ; firmness, மரமேறும் ஈழவர்க்குரிய வரி ( S.I.J.ii.67) ; tax pald by 
stability : 

toddy tappers. 
ம . ஏணம் . 

ம. ஏணிக்காணம் . 
( ஏ - ஏண் - ஏணம் . ) 

( ஏணி + காணம் . காணம் = காணத்தின் ( கொள்ளின் ) வடிவாகச் 
& nam , பெ . ( n . ) 1. அகன்ற கண்களையுடைய 

செய்யப்பட்ட பொற்காசு . ) 
கருநிற மான் ; black deer having prominent large eyes . 

ஏணிநிலை drinilai, பெ . ( n . ) பகைவர் மதில் மீது 
2 .. மான்தோல் (வின் . ); deer skin . 

ஏணி சார்த்துதல் ; placing ladder on the side of the 

rampart of the enemy, literary convention describing 
( ஏ - ஏண் - ஏணம் (உயரமான அல்லது மேடான காட்டுப் 

a heroic tradition . 
பகுதிகளில் வாழ்வது. ஏணம் என்னும் தமிழ்ச் சொல் வடமொ 
ழியில் ஹரின் எனத் திரிந்தது ) . ] 

( ஏணி + நிலை . ) 
ஏணம் nam , பெ . ( n .) 1 : வலிமை; strength . 2. எலும்பு ; பகைவர் கோட்டையைக் கைப்பற்றியே தீருவோம் என்னும் 
bone . ( செ.அக. ). 

மறவர் துணிவைக் காட்டும் புறத்துறை . “ இட்டவீரக்கழலை 

உடைய கொடுவினையாளர் செறிந்து , செறியாதார் மண்ணின் 
( ஏண் - ஏணம். ] 

ஏவறைகளை யுடைய மதிலிலே ஏணியைச் சார்த்தியது . " 
ஏணம் * & nam, பெ . ( n .) அழகு ; beauty . ( சேரநா . ) . 

( பு.வெ. ) . 
ம . ஏணம் . 

ஏணிப்படிகால் i - p - padi- kal, பெ . ( n. ) ஏணிப்படுகால் 
( ஏண் + ஏணம் = மானைப்போன்ற அழகு . ) 

பார்க்க ; see ani - p -padukal. 

ஏணிப்படுகால் oni - p - padu - kal, பெ . ( n . ) மேகலை ; 
ஏணல் anal , பெ . ( n . ) வளைவு ( யாழ்ப் . ); curvature, 

woman s jewelled girdle . " ஏணிப்படுகா லிறுகிறுகத் 
bend . 

தாளிடீஇ ( பரிபா .10,11 ) . 
( ஏணல் கோணல் என்பதன் குறுக்கம் . இணைமொழியாக 
உள்ள கூட்டுச் சொற்களில் பின்சொல் மறைய முன்சொல் 

( ஏணி + படு + கால் - ஏணிப்படுகால் = ஏழு அல்லது எட்டு 
மட்டும் வழக்கூன்றுவது உண்டு . ) 

வடங்களாகத் தொங்கல் அமைத்த இடையணிகலன் . ] 
ஏணல்கோணல் anal -konal, பெ . ( n. ) ஒழுங்கின்மை ஏணிப்பந்தம் ani-p- pandam , பெ . ( n . ) தோளிற் சுமக்கும் 
( வின் . ) ; unevenness , irregularity, crookedness. 

ஒருவகைத் தீவட்டி வரிசை ; row of torches set in 

a beam and carried on men s shoulders in night 
( ஏண் - ஏணல் , கோண் - கோணல் . ஏண்கோண் பார்க்க ; 

processions .. 
see ankon ] 

( ஏணி + பந்தம் . ] 
ஏணாப்பு anappu, பெ . ( n .) இறுமாப்பு . ( யாழ் . அக.) ; 

haughtiness . 
( ஏண் – ஆப்பு - ஏணாப்பு . ) 
ஏணி ani, பெ . ( n. ) 1. அடுக்கு ; tier. “ அண்டத்தேணியின் 
பரப்பும் " ( கந்தபு . சூரன்வதை .485 ) . 2. எண் ; number . 
" ஏணிபோகிய கீழ்நிலைப் படலமும் " ( ஞானா. 
54,1 ) . 3. ஏணி ; ladder. “ மண்டலத்தூ டேற்றிவைத் 
தேணிவாங்கி " ( திவ்.பெரியாழ் .4,9,3 ) . 4. எல்லை ; li 
mit, boundary . “ நளியிரு முந்நீரேணியாக " ( புறநா . 
35,1 ) . 5. நாடு (திவா . ); country , teritory . 
ம . , க . , து . ஏணி ; தெ . நிச்சேண . Skt sreni; PKT . Seni. 

( ஏண் - ஏணி ( மு.தா. 72 ) . ] 
ஏணி ani , பெ . ( n.) 1. மான் ( சூடா.); deer , antelope. 

ஏணிப்பந்தம் 
2. மான்கன்று ( திவா . ); young deer , fawn . 


ஏதல் 


ஏணிப்பழு 


288 


ஏணிப்பழு ani - p - pelu, பெ . ( n . ) ஏணிப்படி ( வின் . ); | ஏத்தாளன் Sittilag , பெ . (n .) ஏத்தாளி - (சிலப் .26,124, 
step or rung of a ladder. 

அரும் . ) பார்க்க ; see attil 
( ஏணி + பழு . பள் – பழு = கிடக்கைப்படி . ) 

( ஏத்து + ஆளன் . ) 
ஏணிமயக்கம் ani- mayakkam, பெ . ( n . ) கோட்டைக்கு ஏத்தாளி Stali, பெ . ( n . ) புகழ்ந்து பாடுபவன்; panegyrist , 

உள்ளும் புறமுமுள்ளார் ஏணிமிசைநின்று போர்செய் bards, singers. 
தலைக் கூறும் புறத்துறை ( தொல் . பொருள் . 68 ,உரை) ; 

ம . ஏத்தாக்கள் . 
theme of the fighting of opposing parties climbing on 

( ஏத்து + ஆள் + இ - ஏத்தாளி. ஏத்துதல் = புகழ்தல் . ] 
ladders placed against the opposite sides of the wall 
of a fort 

ஏத்தியலாளன் Sitiyal - alan, பெ . ( n. ) எத்தாளி பார்க்க 

( பெருங்.நரவாண .6,87 ); see attali. 
( ஏணி + மயக்கம் . மயக்கம் = கைகலத்தல் , போர் . ) 
ஏணிமிசைமயக்கம் ni - misai - mayakkam, பெ . ( n . ) 

(( ஏத்து + இயல் + ஆளன் . ) 
ஏணிமயக்கம் பார்க்க ( தொல்.பொருள் .68 ) ; see anime- ஏத்து - தல் Stu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. வாழ்த்துதல் ; 
yakkam . 

to bless . " பகைதவ நூறு வாயென... ஏத்தினாள் " 
ஏணுக்குக்கோண் anukku - k - kon, பெ . ( n . ) எதிரிடை 

( சீவக .324 ) . 2. புகழ்கை ; praising , extolling. இழிப்பு 
யான பேச்சு ( யாழ்ப் . ); thwarting, gainsaying , logoma 

மெடுத்தேத்தும் " ( நாலடி .163 ) . 
chic talk .. 

[ ஏ – ஏத்து . ) 
( ஏண் ஏணுக்கு + கோண் . ) 

ஏதண்டை Scandai, பெ . ( n . ) 1. பலகைத்தூக்கு ; shelf 
ஏணை anal, பெ . ( n . ) தொங்கும் தொட்டில் , புடவைத் 

suspended by cords, rack for books . 2. நீர்த்துறையிற் 
08.44.60; cloth - cradle hung from a cross piece or 

கட்டிய பரண் ; platform raised over a body of water , 
branch ; children s hammock. " ஏணைநின் றெடுத்த கைப் 

or at a ford for passengers waiting for a ferry. 
பிள்ளை" ( அருட்பா. vi.பற்றறுத்தல் .2 ). 

3. கட்டடங்கட்ட உதவும் சாரம் ; scaffold . 

( ஏந்து – ஏந்தண்டை ஏதண்டை . ) 
மறுவ . தூளி . 
( ஏல் – ஏள் – ஏண் – ஏணை . ( வே.க .35 ) . ] 

ஏதப்பாடு ada - p - padu, பெ . ( n . ) குற்றம் உண்டாகுகை; 

fault, defect. “ இளிவென்னு மேதப்பா டஞ்சுபவர் " 
ஏணை anal , பெ . ( n . ) உறுதி நிலை ; firmness , stability . 

( குறள் . 464 ) . 
" ஏணை பெற்றிட வெனக்கருள் புரிந்த " ( அருட்பா. 
vi . அபயநி .1 ) . 

( ஏதம் + பாடு . படு – 

- பாடு.] 
( ஏ– ஏண் - ஏணை . ] 

ஏதம் edam , பெ . ( n . ) 1. துன்பம் (திவா . ); suffering , 
ஏணை enai , பெ . ( n . ) ஆடு ( யாழ் . அக .); goat or 

affliction , distress . ஏதம் படுபாக்கறிந்து ( குறள் , 136 ) . 
sheep .. 

2. குற்றம் (திவா .); fault, defect, blemish. 3. கேடு ; 

calamity, ruin . " அரவும் உருமும் புலியும் யானையு 
( ஏண் - ஏணை = மானைப் போன்றிருக்கும் வரையாடுகளுள் 

மிவற்றது ஏதமுடைத்து (இறை.18 ,உரை) . 
ஓரினம் . ] 

ம . ஏதம் . 
ஏணைக்குக் கோணை enaikku -k -konai, பெ . ( n . ) 

ஏறு – ஏறம் - ஏதம் . ஏறு = குத்துதல் , தாக்குதல் , துன்புறுத்து 
ஏட்டிக்குப் போட்டி; contradiction merely for the sake 

தல் , துன்பம் . ) 
of contradicting; tit for tat. 

ஏதம் edam , பெ . ( n . ) 1. மான் ; deer , a species of 
( ஏண் - ஏணை . கோண் - கோணை . ஏணை + கு + கோணை . ] 

deer or antelope of black colour with beautiful eyes 
ஏத்தம்வாழை ettam - valai, பெ . ( n . ) நேந்திரம் வாழை and short legs . 2. ஆடு ; sheep . 
( நாஞ் . ) ; a kind of banana popular in Kerala : 

ம . ஏதம் . 
( ஏற்றம் – ஏத்தம் + வாழை . ) 

( ஏண் 

- ஏணம் ஏதம் ( கொ.வ.) .] 
ஏத்தன் ettan , பெ . ( n . ) நேந்திர வாழை ; a kind of | ஏதர் . idar, பெ . ( n. ) தீயோர் ( வின். ); blameworthy 
plantain . ( சேரநா . ). 

persons , evil - minded people. 
ம . ஏத்தன் . 

( ஏதம் - ஏதர் . ) 
( ஏற்றம் – ஏற்றன் – ஏத்தன் . ] 

ஏதல் dal, பெ . ( n . ) 1. போகை ; going. 2. மரக்கலம் ; 
ஏத்தனம் Sittanam, பெ . ( n . ) 1. கருவி ; tool, instrument vessel , ship.. 
2. ஏனம் ( பாத்திரம் ) ; vessel, utensil . 

( இய - 

– ஏ – ஏகு – ஏகுதல் – ஏதல் . இய = செல் . நட . ) - 
ம . ஏத்தனம் . 


ஏதலன் 


289 


ஏது 


ஏதலன் Adalan, பெ . (n.) பகைவன் ; foe, enemy . ஏதிலாள் Soils ), பெ . ( n . ) பிற பெண் ; strange, unfamiliar 
" ஏதல னின்னுயிரை வவ்வி " ( திவ்.பெரியதி .1,7,4 ) . woman . 2. மாற்றாள் ; co - wife. “ ஏதிலாள்வாய் நவையி 
ம . ஏதலன் . 

னிற் காத்தியென்ன (திருவிளை.வன்னியுங் .42 ) . 
( எள்ளல் – ஏளல் – ஏதல் – ஏதலன் = எள்ளும் பகைவன் . ) 

( ஏது + இல் + ஆள் - ஏதிலாள் ( ஏதும் இல்லாதவள், எவ்வகை 
ஏதலிடு - தல் scal- idu-, 20.செ.கு.லி. (v.i.) 1. பொறா ஏதிலாளன் aal- alag, பெ . ( n ) பிறன் ( அன்னியன் ) ; 

நெருங்கிய உறவும் இல்லாதவள். இல் - எ.ம.இ.நி. ) . ] 
மையொடு பேசுதல் ( வின் . ) ; to speak with envy . 
2. எள்ளி உரையாடுதல் ; mocking . 

stranger. ஏதிலாளற் கிழந்தனெ னெழிலே " (பு.வெ .11 , 

பெண்பாற் .4 ). 
( எள்ளல் – ஏளல் - ஏதல் + இடு . ] 

( ஏது + ( இல்லாளன் ) இலாளன் . ) 
ஏதன் Sdan, பெ . ( n. ) மூலகாரணன் ; he who is the | ஏதிலான் dilan, பெ . ( n .) வறியவன் ( யாழ்.அக. ) ; 
first cause. ஏதனை யேதமிலா விமையோர் தொழும் 

poor man .. 
தேவனை " ( தேவா .471,3 ). 

ம . ஏதிலான் ( பகைவன் ) . 
( ஏந்து — ஏது - ஏதன் . ) 

( ஏது + இல் + ஆன் - ஏதிலான் (ஒன்று மற்றவன் ) . இல் 
ஏதனம் idanam, பெ . ( n . ) மூச்சு விடுகை ( யாழ்.அக. ) ; 

எ.ம.இ.நி.] 
breathing . 

ஏதின்மை dipmai, பெ . ( n. ) 1. அயன்மை ; strangeness , 
ம . ஏதனம் . 

foreignness . 2. பகைமை ; enmity, hatred , alienation . 

" அறிவுடையா ரேதின்மை கோடி யுறும் " ( குறள் .816 ) . 
( ஏங்கு ஏந்து ஏந்தல் ஏதல் ஏதலம் - ஏதனம் 
( கொ.வ. ) . ] 

( ஏது + இன்மை . ) 
ஏதாகிலும் Sdagilum, சு.பெ. ( pron ) ஏதேனும் ; some- ஏதிடு SIdu, பெ. ( n . ) தோழி அறத்தோடு நிற்கையில் , 

தலைவி , தலைவனை மணத்தற்கு அவன் செய்த 
thing, whatever . 

உதவிகளைக் காரணமாக இட்டுரைக்கை , “ ஏதீடுத 
( ஏது + ஆகிலும் . ] 

லைப்பாடு " ( தொல்.பொருள் .207 ); literary theme in 
ஏதாகுதல் vigudal, சு.பெ. ( pron .) ஏதாவது ( யாழ்ப் . ); 

which the lady companion of a heroine explains that 
something, whatever, ever so little . 

the reasons for the choise of her man by her mistress 

are to be found in the risks he had taken to save her 
( ஏது - ஆகுதல் . ) 

in times of imminent danger, and other tokens of his 
ஏதி soli; பெ . ( n . ) 1. படைக்கலப் பொது ; weapon . regard for her. 
“ மருப்பினுதி யேதிகொளுத்தி " ( இரகு .திக்கு .35 ) , 2 . ( ஏது + ஈடு . இடு – ஈடு . ஏது = காரணம் . ) 
வாள் ( திவா . ); sword . 

ஏது du , பெ . ( n .) 1. விளக்கம் ; illustration . “ ஏதுக்கள் 
( எய் எய்தி – ஏதி ( கொ.வ. ). எய்தி = எய்வது , கொல்லும் 

காட்டி முடித்தா ளிணையில்ல நல்லாள் " (நீலகேசி . 
கருவி . ) 

423 ). 2. தொடர்பு: comecion , relation “ புலிகொண்மார் 
ஏதி sal ), பெ . (n.) துண்டம் ( பிங் . ) ; piece, fragment நிறுத்த வலையுளோ ரேதில் குறுநரி பட்டற்றால் " 

( கலித்.65,25 ). 3. ஒரு கருமம் அல்லது முடிவு 
( எய் - எய்தி - ஏதி = வெட்டியது , குத்தியது, துண்டாக்கியது . ) 

செய்யத் தூண்டுவது ; stimulating one to act or decide . 
ஏதில் idli, பெ . ( n . ) அயல் ; alien . 

Skt hetu . 
( ஏது + இல் - ஏதில் ( ஏதும் இல்லாதது , உறவு கொள்ளாதது ( ஏ– ஏது . ( வே.க .54 ) . ) 
இல் - எ.ம.இ.நி. ).] 

ஏது idu, பெ . ( n . ) ஏவுகை , தூண்டுகை , காரணம் ; 
ஏதிலன் dilag , பெ . ( n . ) பிறன் , வேற்றவன் ; stranger, Inciting, urging , cause , basis . " ஏது நிகழ்ச்சி யெதிர்த்துள 
neutral, one who does not mingle in others affairs . 

தாதலின் " ( மணி .3,4 ) . 
( ஏது + இல் + அன் - ஏதிலன் ( ஏதும் இல்லாதவன் , உறவும் ( ஏ– ஏவு – ஏது ( வ.மொ.வ .98 ) . ) 
பகையும் அற்றவன் ) இல் - எ.ம.இ.நி.) 

ஏது ddu , 1. ஏது ; which , what உனக்கேது வேணும் 
ஏதிலார் olilir, பெ . ( n . ) 1. பிறர் ( அன்னியர் ) ; others , ( இ.வ. ) . 2 .. ஏன் ; why . அவன் உன்னையப்படிப் 
foreigners, strangers , those who do not mingle in others பேசவேண்டியதேது ? ( இ.வ. ) . 3. எங்கிருந்து , எப்படி ; 
affairs. “ ஏதிலார் பக்கமாகி " ( கந்தபு.தவங்காண் .22 ). hence , how . அவனுக்குப் பணமேது ? ( உ.வ. ) . 
2. பகைவர்; foes , enemies . " ஏதிலவேதிலார் நூல் " ம . ஏது ; க . யா , ஆ , எ , ஏ , யாவ , தாவ ; கோத . ஏத் ; துட . 
( குறள் .440 ). 3. பரத்தையர் ; prostitutes. “ ஏதிலார்ப் ஏத் ; குட . ஏதி ; து . தா , தானெ , சானெ ; ஈதவு , வா , ஓவு ; 
புணர்ந்தமை " ( கலித்.78 ). 4. வறுமையாளர்; poor men . தெ . ஏதி , எதி , ஏத்தி ; கொலா . ஏத் , ஏத்வ் ; பர் . ஏத் ; கூ 

அனெ , ஏசுனெ ; கொண் . எம் ; நா . நா , நானெ; குவி . ஏன ; 
( ஏது + இல் - ஆர் - ஏதிலார் = ஏதுமற்றவர், எவ்வகை உறவும் 

குரு . எக்நா ; மால் . இந்திர , இகிர் , இகம் ; பிரா . அரா , அராத் . 
இல்லாதவர். இல் எ.ம.இ.நி.) 


ஏது 


290 


ஏந்தல் 


ஏ- ஏது . ஏ = வினாச்சொல் . “ ஆ ஏ ஓ அம் மூன்றும் வினா" ஏதுப்போலி du - p - poli, பெ . ( n . ) ஏதுவுக்குரிய இலக்க 
( தொல்.எழுத் .32 ), எது - சுட்டடியாகப் பிறந்தவினாச்சொல் . ணமின்றி ஏதுப்போலத் தோன்றுவது (மணி .29,141) ; 
ஏது - காரணங்கருதிய வினாச் சொல் . ) 

fallacy, fallacious middle term . 
ஏது ன் , பெ . ( n .) ஏதம் ; fault, defect. “ ஏதிலாக் கற்பம் " 

( ஏந்து — ஏது + போலி . ) 
( கந்தபு.அவை .15 ) . 

ஏதும் idum , பெ . ( n . ) 1. சிறிதும் ; even a little . “ ஏதும் 
( எய் - எய்தி - ஏதி - ஏது . ] 

நீரிலா தழல்படு வெய்யகான் " ( கந்தபு.சுரம்புகு .22 ). 2 . 
ஏது ddu, பெ . ( n . ) 1. காரணம் ; cause, origin , basis எதுவும் ; anything, everything without exception ... கற்ப 

ultimate cause. “ ஏதுவி னுணர்த்தலும் " ( தொல் . பொ கம் ஏதுந் தரும் . 3. ஏதாவது ; something. 4. எதுவாகி 
ருள் .168 ) . 2. துணைக்காரணம் ( திவா. ); instrumental லும் , எல்லாம் ; whichever, whatever , whatsoever, all , 
cause . 3. முதற்காரணம் ( வின் . ) ; primitive cause, or any .. 
the material of which a thing is made. 4. செல்வம் ; 

ம . ஏதும் . 
wealth : அவன் ஏதுவுள்ளவன் ( யாழ்ப் . ). 5. கருதளவை 
( அனுமான் ) உறுப்புகளைந்தனுள் இரண்டாவது ; 

( எது + 

+ உம் - எதுவும் – ஏதும் . ] 
( Log .) statement of reason , the second member of an ஏதுமலைவு 6du - malaivu , பெ . ( n . ) செய்யுட் குற்றங்களு 
Indian Syllogism ; middle term . 6. காரண காரியங்களை ளொன்று ( யாப்.வி .525 ) ; defect in poetry . 
ஒரு சேரக் கூறும் ஓர் அணி வகை (தண்டி .57); ( rhet .) 

( ஏது + மலைவு . ] 
figure of speech which brings together cause and effect 
and which is sub - divided into Karakam and fapakam. | ஏதுவின்முடித்தல் iduvip - mudittal, பெ . ( n . ) முன் 
7. ஏதுநிகழ்ச்சிபார்க்க ; see edu - nigalcci. “ ஏது முதிர்ந்த 

காரணம் விளங்கப் பெறாத தொன்றைப் பின் கார 
திளங்கொடிக் காதலின் (மணி .7,20 ) . 8. பொருட்டு 

ணத்தால் முடிவு செய்வதாகிய உத்தி ( நன் .14 ) ; 
( நிமித்தம் ) ; foreboding, foreshadowing , omen , augury . 

( Gram .) subsequent vindication of that which had not 

been justified previously , one of 32 utti. 
( ஏந்து – ஏது . ) 
ஏது அணி du - ani, பெ . ( n . ) யாதானும் ஒரு பொருட்டிற 

( ஏது + இன் + முடித்தல் . ] 
மிதனினிது நிகழ்ந்ததென்று காரணம் விதந்து சொல் ஏதேது adidu , பெ . ( n . ) எதுவாயினும் ; which all, 
லும் அணி ( அபி.சிந் . ); figure of speech. 

whatsoever . 
( ஏது + அணி .) 

ம . ஏதேது . 
ஏதுக்கருத்தன் idu - k - karuttan, பெ . ( n .) ஏவுதற்கருத் ( ஏது + ஏது - ஏதேது . ) 
தன் ( இறை .18 , பக் .110 ); indirect agent . 

ஏதேனும் ddinum , பெ . ( n .) 

danum , பெ . ( n . ) ஏதாவது , குறைந்த 
( ஏது + கருத்தன். ) 

வளவாவது ; somewhat, a little of something , at least 
ஏதுக்கருத்தா Edu - k - karuta , பெ . ( n . ) ஏதுக்கருத்தன் anything .. 
பார்க்க ( தொல்.சொல் .248 ,உரை ); see edukkaruttan. 

ம. ஏதேனும் . 
ஏதுங்கெட்டவன் dur - kettavan, பெ . (n . ) பயனற்ற 

( ஏது + ஆயினும் - ஏதாயினும் – ஏதேனும் . ) 
வன் ; person of no worth whatever , a good for nothing 
fellow 

ஏதை dai , பெ . ( n .) 1. வறிஞன் ( யாழ்.அக. ); poor 

man . 2. Guims; innocent person ; ignoramus. 
( ஏதுவும் - ஏதும் + கெட்டவன் . ) 
ஏதுநிகழ்ச்சி & du - nigalcci, பெ . ( n .) கன்மங்களாகிய 

( ஏழை – ஏதை . ] 
காரணங்கள் தத்தம் பயனைக் கொடுத்தற்குத் தோற் ஏந்தல் & ndal, பெ . ( n . ) 1. மலை ( அக.நி. ) ; hill. 2. 
றுகை ; events as the concomitant fruits of previous 

முதல் ( அக.நி. ); that which is first. 3. உதவி ; 
deeds.. “ ஏதுநிகழ்ச்சி யெதிர்த்துள 

தாதலின் assistance, helpfulness . அவனிருந்தது எவ்வளவோ 
( மணி .3,4 ) . 

ஏந்தலாயிருந்தது . 4 . எளிதிற் செய்து முடிக்குந் 
ஏதுப்பண்ணு - தல் edu - p - pannu-, 15.செ.கு.வி. (v.i.) 

தன்மை ; ease in accomplishment, அந்தக் காரியம் 
நாடிய பொருள் கிடைத்தற்கு வகைசெய்தல் (உ.வ. ) ; 

செய்வது எனக்கு ஏந்தலாயிருக்கிறது . 
to endeavour to attain an end, to take steps to achieve ( ஏ – ஏல் - ஏத்து – ஏந்தல் . ]. 
one s aim .. 

ஏந்தல் andal, பெ . ( n . ) இளமை ; youthfulness . 
( ஏந்து– ஏது + பண்ணு . ] 

( இளந்தை – ஏந்தை – ஏந்தல் . ] 
ஏதுப்பார் - த்தல் solu -p-pi-, 4.செ.கு.வி. ( v . ) நேரம் ஏந்தல் indal, பெ . ( n .) 1. கையேந்துகை; stretching 
பார்த்தல் ( வின் . ) ; to wait for a sultable opportunily . 

out the hands , as a beggar. 2. தாங்குகை ; holding up , 
( ஏந்து – ஏது + பார் . ) 

raising , supporting . 3. தேக்கம் ( திவ்.திருச்சந் .6 , 


ஏந்தல்வண்ணம் 


291 


ஏந்து - தல் 


வியாக் . ); wide shallow pool. 4. ஆழமின்மை ; shallo- ஏந்திசையகவல் endisai - agaval, பெ . ( n . ) நேரொன்றாசி 
wness , as of a utensil . 5. பயிர்செய்தற்காதாரமாக ரியத் தளையாற் பிறக்கும் ஓசை ( காரிகை.செய் . 1 , 
அமைக்கப்பட்ட ஏரி ( C.G. ) ; irrigation tank in a flat உரை ) ; rhythm found in agaval verse and produced 
country . 6. ஏந்திசை ( காரிகை.செய் .1 ,உரை ) ; rhythm by நேரசை following either of the மாச்சீர் .. 
in verse . 7. உயர்ச்சி ; height, eminence . ஏந்தற் பொற் 

( ஏந்து + இசை + அகவல் . ) 
றோளினாய் " ( கம்பரா.சூர்ப்ப .54 ). 8 . பெருமை 
(பிங் .); dignity, greatness . 9. மேடு ( சூடா.); mound. ஏந்திரம் & ndiram , பெ . ( n . ) 1. மாவரைக்குந் திரிகை 
10. பெருமையிற் சிறந்தோன் ; great man , noble . 

( பிரபோத .11,34 ); hand - mill. 2. கரும்பாலை ; sugar 

cane press . 
ஏந்தல்காணா ( கந்தபு.தாரகன்வதை.76 ). 11. அரசன் 

. 
(திவா .); king . 12. உட்கிடைச் சிற்றூர்; hamlet or ம . ஏந்த்ரம் ; Skt. yantra . 
big village . 13. ஊதை நோய் ( இராசவைத் . ); paralysis. 

[ இய - இயந்திரம் – ஏந்திரம் . ) 
14. ஊன்றி நடத்தல் , முடம் ; staggering , lameness . 

ஏந்திரம் endiram, பெ . (n. ) மாயக்கலை , கண்கட்டுக் 
( ஏல் ஏந்து . ) 

கலை ; magic . ஏந்திர நூழில் செய்யா ( சீவக .2283 ) . 
ஏந்தல்வண்ணம் & ndal - vannam , பெ . ( n . ) விளக்கத் [ இய – இயந்திரம் – ஏந்திரம் ( செலுத்துதல் , ஏவுதல் ) . ] 
தின் பொருட்டும் வற்புறுத்துதற் பொருட்டும் மறித் ஏந்திரம் indiram , பெ . ( n . ) 1. மதிலுறுப்பு ( அக.நி.); 
துவரும் சொற்சீர் ( தொல் . பொருள் .543) ; ( pros .) 

bastion of a fortified wall. 2. தேர் ; car , chariot . 
rhythm produced by repeating the same word for greater 
clearness and emphasis, as in . வைகலும் வைகல் 

( ஏ – ஏண் + திரம் - ஏந்திரம் . திரம் - சொல்லாக்க ஈறு . ) 
வரக்கண்டும் ( நாலடி .39 ). 

ஏந்திரவச்சு indira - v - accu, பெ . ( n . ) திரிகையச்சு ; axis 

or upright shaft about which the upper stone of a hand 
( ஏ – ஏந்து — ஏந்தல் + வண்ணம் . ) 

mill is turned .. 
ஏந்தானம் & ndanam , பெ . ( n . ) 1. பொருளைத் தாங்கு 
மாறு தொங்கும் தட்டுப்பலகை ; hanging shelf or rack , 

( இயந்திரம் - எந்திரம் + அச்சு - எந்திர அச்சு - ஏந்திர அச்சு .) 
to set things on . 2. தூக்குதற்கு ஏந்திய கை ; hands | ஏந்திலை & ndilai, பெ . ( n . ) வேல் ; spear , lance. 
or arms extended forward or hooked with another s to “ ஏந்திலை சுமந்து ( பரிபா .17,2 ) . 
carry a child , or a burden . 

ஏந்து (உயரம் ) . ஏந்து + இலை - ஏந்திலை ( நெடிய 
( ஏந்து + ஏனம் - ஏந்தேனம் – ஏந்தானம் ( கொ.வ. ) . ] 

இலை முகட்டுவேல் ) . ) 
ஏந்தி & ndi, பெ . ( n . ) தாங்குபவன் ; bearer , possessor, | ஏந்திழை endilai , பெ . ( n .) 1. அழகிய அணிகலன் ; 
one enriched with , used in compounds, as புகழேந்தி . 

beautiful ornament. ஏந்திழையாட் டருகென்னும் 

( பு.வெ .4,24) . 2. பெண் ; woman beautifully decked 
( ஏந்து – ஏந்தி . ) 

with jewels. “ ஏந்திழை யிவளுக்கு ( திவ்.பெரியதி . 
ஏந்திக்கொள் ( ளு ) -தல் & ndi - k - ko! -, 10.செ.குன்றாவி . 2,7,3 ) . 
( v.t. ) 1. கையாற் றூக்குதல் ; to lift by the hands . 2 . 

ம. ஏந்திழ . 
கையாற்றாங்குதல் ; to support by the hands . 3 . 
கைகொடுத்தல் ; to lend a hand . 

( ஏந்து = உயர்வு , சிறப்பு . ஏந்து + இழை - ஏந்திழை = சிறந்த 

அணிகலன் அணிந்தவள் . ) 
( ஏந்தி + கொள் . ) 

ஏந்து - தல் indu-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) 1. உயரத்தூக்கு 
ஏந்திசை & ndisai, பெ . ( n . ) செய்யுளோசை வகை ; தல் ; to lift. 2. உயரத்தூக்கிப் பிடித்தல் ; to hold a 
rhythm in verse . 

thing after lifting it . 3. கைநீட்டுதல் ; to stretch out the 
( ஏந்து + இசை . ) 

hands . நீ தர நான் ஏந்தி வாங்கினேன் . 4. கையிலெடுத் 

தல் ; to receive in the hands . நீரை ஏந்திப் பருகினான் . 
ஏந்திசைச்செப்பல் endisai- c - ceppal, பெ . ( n . ) வெண் 

5. தாங்குதல் ; to hold in the hands . அங்குசபாச 
சீர் வெண்டளையாற் பிறக்கும் ஓசை ( காரிகை. 

மேந்தி ( சூடா . ). 7. சுமத்தல் ; to support as a beam . 
செய் .1 ,உரை ); rhythm generally found in Venpa verse 

உத்திரத்தைத் தூண் ஏந்தி நிற்கிறது . 
and produced by ... நேரசை following any காய்ச்சீர் . 

( ஏ – ஏல் – ஏந்து . ) 
( ஏந்து + இசை + செப்பல் . ) 

ஏந்து - தல் indu- 10.செ.கு.வி. ( v.i. ) 1. ஓங்குதல் ; 
ஏந்திசைத்தூங்கல் indisai- t-turigal, பெ . ( n . ) ஒன்றிய 

to rise high ; to be elevated . நிலனேந்திய விசும்பும் " 
வஞ்சித்தளையாற் பிறக்கும் ஓசை ( காரிகை.செய் .1, 

( புறநா .2,2 ) . 2. சிறத்தல் ; to be eminent, excellent, 
உரை ) ; ( pros .) rhythm found in kali verse and produced 

exalted , of fine quality . ஏந்திய கொள்கையார் சீறின் " 
by நிரையசை following any கனிச்சீர் . 

( குறள் .899 ). 3. மிகுதல் ( தொல்.பொருள் .543 ,உரை ) ; 
( ஏந்து + இசை + தூங்கல் . ) 

to be abundant.. 


ஏப்புழை 


292 ) 


ஏந்து 


ஏந்தெழில் indelil 

, பெ . ( n. ) மிக்க அழகு ; surpassing 
ம . ஏந்துக . 

beauty: “ பூங்குழைக் கமைந்த வேந்தெழின் மழைக் 
( ஏ - ஏண் – ஏந்து . ] 

கண் . " ( நெடுநல் .38 ). 
ஏந்து endu , பெ . ( n . ) 1. வாய்ப்பானது , வாகு ( வசதி ); 
convenience . 2. காரணம் ; reason . 

( ஏந்து + எழில். ஏந்து = உயர்ந்த , சிறந்த . ) 
( ஏ- ஏல் – ஏந்து . ) 

ஏப்பம் eppam , பெ . ( n .) தேக்கெறிவு ; eructation , belch . 
ஏந்து indu , பெ . ( n . ) முடம் ; lameness .( சேரநா . ). 

“ நிணமுண் டேப்ப மிட்டு " (திருவிசை.கரு.பதி .10,6 ) . 
ம . ஏந்து . 

ம . ஏம்பல் , 
( ஏல் – ஏந்து ( காலை ஏந்தி வைத்து நடத்தல் ) .] 

( ஏ– ஏப்பம் . ( வே.க .35 ).] 
ஏந்துகால் andukil, பெ . ( n .) முடக்கால் ; lameness . 
( சேரநா . ) . 

ஏப்பம்பறி - தல் sppam - pari-, 4.செ.கு.லி. ( v.i.) ஏப்பம் 

விடு பார்க்க ; see spamvidu. 
ம . ஏந்துகால் . 
( ஏந்து + கால் . ) 

( ஏ – ஏப்பம் + பறி- . ] 
ஏந்துகுழந்தை & ndu - ku/ andal, பெ . ( n . ) கைக்குழந்தை ; ஏப்பம்விடு - தல் eppam- widu- 20.செ.கு.வி. ( v.i.) தேக் 
infant in arms.. 

கெறிதல் ; to belch , to eject as of wind , from the 
( ஏந்து + குழந்தை - ஏந்து குழந்தை ( வினைத்தொகை ) .] 

mouth - eructate . 
ஏந்துகொம்பன் & ndi -komban , பெ . ( n .) 1. வளைந்த ( ஏ– ஏப்பம் + விடு . ) 

கொம்பையுடைய யானை ; elephant with curved tusks . 
2. நிமிர்ந்து முன் வளைந்த கொம்புள்ள மாடு ; ox | ஏப்பமிடு - தல் 8ppam - idu-, 20.செ.கு.வி. ( v.i.) ஏப்பம் 
with homs rising abruptly and projecting forward the 

விடு பார்க்க ; see eppamvidu. 
points . 

( ஏப்பம் + விடு - ஏப்பம்விடு – ஏப்பமிடு . ) 
( ஏந்து + கொம்பு + அன் . ] 
ஏந்துகொம்பு indu - kombu, பெ . (n .) 1. யானைக் 

ஏப்பமெடு - த்தல் Sppam - solu-, 4.செ.கு.வி. (v.i. ) ஏப்பம் 

விடு பார்க்க ; see eppamvidu. 
கொம்பு ; tusk of an elephant curved upward . 2. தாங்கு 
கொம்பு ( வின் . ) ; curved pole of the palanquin ; pole ( ஏப்பம் + எடு . ) 
for carrying a load . 

ஏப்பாடு ச்p - padu, பெ . ( n . ) அம்பு விழும் எல்லை 
( ஏந்து + கொம்பு . ] 

( பெருங்.உஞ்சைக் .53,68 ); distance to which an arrow 
can fly .. 


( ஏ + பாடு . படு - பாடு . ஏ = அம்பு. பாடு = படுமிடம் , 
விழும் இடம் . ] 


ஏப்பியன் sppiyan , பெ . ( n . ) பேதை ( கொ.வ.) ; simpletion 

fool. 


( ஏ – ஏய்ப்பு + அன் - ஏய்ப்பியன் – ஏப்பியன் . ( எளிதில் 
ஏமாற்றப்படுபவன்) . ) 


ஏப்பிராசி sppirasi, பெ . ( n .) ஏப்பியன் பார்க்க ; see 

eppiyan. 


ஏந்துகொம்பு 
ஏந்துமாந்து & ndumandu, பெ . ( n.) உதவி ; help , 
assistance. ( சேரநா . ) . 
ம. ஏந்துமாந்து . 
( ஏந்து – ஏந்துமாந்து ( எதுகை குறித்த இணைமொழி ) .] 


க . ஏப்ராசி , எப்ராசி , எப்ரேசி ; து . எபுளந்தெ ; தெ . எப்பெராசி . 
ஏப்புழை 8 - p - pulai, Cu . ( n . ) அம்பு எய்யக் கோட்டை 
மதிலில் 

அமைக்கப்பட்டிருக்கும் துளைமாடம் 
( சீவக.105 ,உரை) ; loop - hole in a fort - wall for 
discharging arrows through 


( ஏ + புழை - ஏப்புழை . ஏ = அம்பு . புழை = துளைமாடம் . ] 


ஏப்பைசாப்பை 


293 


ஏமம் 


ஏம்பலி - த்தல் embali- , 4.செ.கு.வி. ( v.i.) அவாக் கொள் 

ளுதல் ; to feel intense ardour , to long ardently . 
“ நின்றாள் சரணென் றேம்பலிப்பார்கட்கு " ( தேவா . 
1040,8 ) . 

( ஏ– ஏப்பு - ஏம்பல் – ஏம்பலி . ) 
ஏம்பு - தல் Embu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. பெருகக்களிப்ப 

டைதல் ; to rejoice, to be overjoyed . மள்ள ரேம்பலோ 
டார்க்கு மோதை ( கந்தப . ஆற்று .33 ) . 

( எழும்பு - ஏம்பு . ] 
ஏம்பு - தல் & mbu-, 5.செ.கு.வி. ( v.i.) 1. வருந்துதல் ; 
to suffer . “ மத்திகை தாக்க வேம்பலுற்றனம் " 

(திருவிளை.பரிநரி .12 ). 2. மனங்கலங்குதல் ; to be 
ஏப்புழை 

confused in mind . 
ஏப்பைசாப்பை ppai -sappai, பெ . ( n .) பயனற்றது 
( உ.வ. ) ; that which is useless : 

( ஏ – ஏல் – ஏலல் = அசைதல் , தொங்குதல் , வருந்துதல் , 

மனம்கலங்குதல் . ஏல் - ஏம்பு . ) 
( ஏ + ஏண் – ஏண்பு ஏப்பு = (உயரம் ) . சாய் – சாய்ப்பு 
- சாப்பு ( சாய்வு , சரிவு ) . ஏப்புசாப்பு = ஏற்றத்தாழ்வு, கோணல் ஏமங்கோலா aman - gola , பெ . ( n . ) 1. மயில்மீன் ; 
மாணல் , ஒழுங்கற்றது . ] 

peacock fish, graj, Histiophorus unmaculatus . 2. ஒரு 
ஏம் ள , பெ . ( n. ) 1. இன்பம் ; pleasure , delight. " ஏமுற 

கடல் மீன் ; sword fish, greyish, Histiphorus breviostris . 
வினிதி னோம்பி " ( கம்பரா.வீபீட .114 ). 2. காப்பு ; ( ஏ – ஏமம் + கோலா. ஏமம் = உயரம் , நீளம் . ] 
guard. “ எஞ்சிய பொருள்களை ஏமுறநாடி " ( திரு 

ஏமம் " < mam , பெ . ( n. ) 1. கலக்கம் ( பிங் . ) ; perplexity. 
முரு .97 ) . 

2. உன்மத்தம் ( திவா . ); imbecility , madness , bewilde 
(ஏ – ஏம் ( வ.மொ.வ .99 ). ) 

ment. ஏமுற்றவரினும் ஏழை " ( குறள் : 873 ) . 
ஏம் அ , பெ . ( n . ) 1. குழப்பம் , மயக்கம் ; perplexity, 

( ஏ 

ஏம் ஏம்பல் – ஏமல் – ஏமம் = கவலை , கலக்கம் , 
distraction .. “ வேனிலத்த மென்னா தேமுற்று " 

வருத்தம் . ) 
( அகநா .69 ) . 2. துன்பம் ; affiction , suffering. 

ஏமம் dmam , பெ . ( n . ) இடுதிரை ( திவா. ); curtain . - 
( ஏ - ஏம் . ] 

( ஏ -- ஏமம் (உயர்த்துவது ) . ] 
ஏம்பல் dmbal, பெ . ( n . ) 1. ஆரவாரம் ( பிங் . ) ; bustle , 

uproar . 2. களிப்பு ; pleasure. " ஏம்பலோ டுறையு ஏமம் dmam , பெ . ( n . ) 1. காப்பு , பாதுகாப்பு ; safety . 
மாயன் ( காஞ்சிப்பு.சலந்தரீ .17 ) . 3 . வருத்தம் ; “ ஏமப்பேரூர் ( தொல் .982 ) . 2. இன்பம் ( திவா . ); 
pain ,, physical or mental . ) " மத்திசைதாக்க delight, enjoyment, gratification . 3. களிப்பு ( பிங் . ) ; jollity , 
வேம்பலுற்றனம் " ( திருவிளை.பரிநரி .12 ) . 

mirth . 4. காவல் ; defence , protection , guard. “ எல்லா 

வுயிர்க்கு மேம மாகிய " ( புறநா .1,11 ) . 5. பொருள் 
ம . ஏம்பல் . 

வைப்பு, நலக்குவை ( சேமநிதி ) (திவா . ); hoarded 
( ஏம் – ஏம்பு – ஏம்பல் ( சு.வி .77 ) . ] 

treasure, welfare fund. 
ஏம்பல் ambal, பெ . ( n . ) உட்கிடைச் சிறுகுடி ; hamlet 

( ஏ = உயர்வு , உயர்த்தல் , தூக்கல் , காத்தல் , ஏம் - ஏமம் 
attached to a village . நிலமும் ஏம்பல்களும் 

( காவல் ) . ) 
( S.1.1.vili.209 ) . 
( ஏ - ஏம்பல். ஊரார்க்குத் துணையாகப் பாதுகாப்பு தரும் ஏமம் " Smam, பெ . ( n . ) திருநீறு ( பிங் . ) ; sacred ashes . 
நோக்கில் அருகில் தோன்றிய குடியிருப்பு . ] 

[ ஈம் – ஏம் – ஏமம் ( ஈமக்காட்டுச் சாம்பல் ) . ] 
ஏம்பல் & mbal, பெ . ( n . ) ஏரிப்பாசனமாக அமைந்த ஏமம் amam , பெ . ( n .) இரவு ; night; புறங்காட்டி 
நிலம் ; land cultivated by irigation from lake. குடிகாடு 

லேமந்தோறு மழலாடுமே " ( தேவா. 965,7) . 
அரநிருவி ஏம்பலில் கடமையும் கல்லாத்தான் ஏரிக் 
கீழை ஏம்பலின் தென்கடைக்கேய் ஏறப்போகவும் ( S.I.I ( இரு - இருள் – இரும் -– ஏம் – ஏமம் = இருள், இரவு . ) 
VIL ,410 ) . 

ஏமம் omam , பெ . ( n . ) பொன் ; gold ; ஏம மீத்த 
( ஏ – ஏம்பு – ஏம்பல் = உயர்த்திக்கட்டிய மதகு அல்லது 

வியல்பினனாகி ( பெருங்.வத்தவ .1,28) . 
ஏரிக்கரை . ] 

( எல் = ஒளி. எல் - ஏல் - ஏம் – ஏமம் = பொள் . ] 


ஏமாற்றம் 


ஏமம் 7 


294 


ஏமம் mam, பெ . (n.) 1. காவலையுடைய இடம் ; இடைக்குறைந்து வழக்கூன்றின. ஏமா என்பது வழுவினை. 

ஏமமார் என்பதே செவ்விய வினை. வழுவினைகளைக் 
guarded place . " எழின்மணி விளக்கி னேமம் போகி . 

குறைவினை ( defective verb ) என்பர். ) 
( பெருங் .உஞ்ஞைக் .34,2) . 2. வலிமை ; strength . 3 . 

ஏமா - த்தல் ma-, 18.செ.கு.வி. ( v.i. ) கலக்கமுறுதல் ; 
மலை ; mountain . 

to be distressed . “ புணர்ந்தோர் நெஞ்சேமாப்ப வின்றுயி 
( ஏ – ஏம் - ஏமம் . ] 

றுறந்து " ( மதுரைக் .575 ) . 
ஏமமணல் ma - manal, பெ . ( n . ) பொன்மணல்.( மூ.அ.); 

( ஏமம் + அறு - ஏமமறு– ஏமாறு- ஏமா . ( பாதுகாப்பு அறுதல் , 
alluvium . 

துன்புறுதல் , கலங்குதல் ) ஏமா ( குறைவினை - defective verb ).] 
( ஏமம் + மணல். ] 

ஏமா - த்தல் ள , 15.செ.குன்றாவி . ( v.t. ) உறுதிப்படுத் 
ஏம மலை mamalai, பெ . ( n . ) பொன் விளையும் மலை ; 

துதல் ; to be certain . " கனவென மருண்ட வென்னெஞ் 
mountain containing gold ore . ( சா . அக . ) . 

சேமாப்ப ( பொருந . 98 ) . 
( ஏமம் + மலை.) 

( ஏமம் + ஆர் - ஏமமார் – ஏமார் – ஏமா . ( குறைவினை) 
ஏமரு - தல் maru-, 2 :செ.கு.வி . ( v.i. ) 1. காக்கப்படுதல் ; ஆர்த்தல் = சேர்த்தல் . ஏமம் = இன்பம் , நலம் , உறுதி . ] 
to be protected, to be supported. “இடிப்பாரை யில்லாத ஏமாந்துபோ - தல் mindu - po- , 8.செ.கு.வி. (v.i.) ஏமாறு 
வேமரா மன்னன் ( குறள் . 448 ). 2. களிப்புறுதல் ; to 

தல் ; to be disappointed . அவன் ஏமாந்து போனான் . 
rejoice , to be elated . " ஏமரு புவன மூன்றும் ( கந்தபு . 

( உ.வ. ) . 
மேரு .24 ). 

ம . ஏமாறுக . 
( ஏம் + மருவு - ஏமருவு – ஏமரு . ( கொ.வ.) . ) 

( ஏமம் + அறுதல் = ஏமாறுதல் . ஏமாறு – ஏமாறி – ஏமாந்து 
ஏமரு -தல் Smaru- 2.செ.கு.வி. ( v.i.) திகைத்தல் 

+ போ .) 
( யாழ் . அக .) ; to be bewildered or perplexed. 

ஏமாப்பு emappu , பெ . ( n . ) 1. அரணாதல் ; security . 
( ஏம் - ஏமம் + அறு - தல் - ஏமறு - தல் - ஏமரு - தல் ( கொ.வ.) . ] 

safeguard . " எழுமையு மேமாப்புடைத்து " ( குறள் .126 ) . 
ஏமல் amal, பெ . ( n . ) மனக்கலக்கம் . ( இ.வ . ); confusion 2. வலியாகை ; Support, stay, strength . “ எச்சத்திற்கே 
of mind .. 

மாப் புடைத்து " ( குறள் .112 ) , 3. இறுமாப்பு ; hauteur ,. 
ம . ஏமல் . 

pride. ஏமாப் பிரலை விலங்கலை " ( ஞானா. 43,25 ) . 

4. கருத்து (திவா . ); object, intention , purpose . 
( ஏ – ஏம்பு – ஏம்பல் – ஏமல் .) 
ஏமவெருமை émaverumai, பெ . ( n . ) மன்னர் குடைகள் 

( ஏமம் + ஆப்பு - ஏமாப்பு . ஆப்பு சொல்லாக்க ஈறு . ) 
தம்மில் தலைமயங்கிய வாட்போரில் தானெறிந்த ஏமார் -தல் Gmar-, 18.செ.கு.வி. ( v.i. ) மனங்கலங்குதல் ; 
வேல் ; theme of unyeilding resistance. ஓ.நோ , எருமை to be confused , bewildered . “ ஏமார்ந் தனமெனச் 
மறம் . 

சென்றுநா மறியின் ( நற். 49 ) . 
( ஏமம் + எருமை . ) 

( ஏமம் + அறு - தல் - ஏமறு - தல் - ஏமாறு - தல் - ஏமார்- தல் .) 
ஏமன் eman , பெ . ( n . ) இயமன் (சங் . அக .); God of 

ஏமார் -த்தல் mir , 15.செ.குன்றாவி. (v.t.) வலுப்படுத் 
Death . 

$ 1860 ; to strengthen , establish firmly, make secure. 
ம . எமன் . 

“ சலத்தாற் பொருள்செய்தே மார்த்தல் ( குறள் .660 ). 
( இயமன் -- ஏமன் . ) 

( ஏமம் + ஆர் - த்தல் + ஏமார் - த்தல் . ) 
ஏமா - தல் ரூ ma-, 18.செ.கு.வி. ( v.i. ) 1. அரணாதல் ; ஏமாளி Gmaili, பெ . ( n . ) பேதை; simpleton, dunce, fool. 
to be protected by, guarded by . " TWIUW LOGOTCT நெறியிலாத வேமாளி (திருப்பு .530 ). 
யயற்பகை தூண்டிவிடுத்து ( பழ .306 ) . 2. ஆசைப்படு 

ம. ஏமாலி . 
தல் ; to desire. அருந்தேமாந்த நெஞ்சம் " ( புறநா .101 ). 
3. இன்புறுதல் ; to be exhilarated , be overjoyed , be 

( ஏமம் + அறு - ஏமறு – ஏமாறு — ஏமாறி –.ஏமாளி. ) 
in an ecstasy ; to experience the highest delight. காமர் ஏமாற்றம் margam , பெ . ( n . ) 1. ஏய்க்கப்படுதல் ; state 
நெஞ்ச மேமாந் துவப்ப ” ( புறநா .198,8 ) . 4. செருக்குறு of being defrauded , disappointment . 2. ஏய்ப்பு ; deceit , 
தல் ; to feel proud ; to be highly elated . " இரங்கு fraud . 3. மனக்கலக்கம் ; confusion of mind , perplexity. 
நமக்கம்பலக் கூத்த னென்றென் றேமாந்திருப்பேனை " " ஏமாற்ற மென்னைத் தவிர்த்தாய் (திவ் . பெரியாழ் . 
(திருவாச . 21,7 ). 

2,7,8 ) . 
( ஏமம் + ஆர் - ஏமமார் - - ஏமார் – ஏமா, ( பாதுகாவல் ம . ஏமாற்றம் ; கோத . ஏமான் ; தெ. ஏமறு , ஏமாறு . 
பொருந்துதல் , மகிழ்தல் , மகிழ்ச்சியில் திளைத்தல், செருக்கடை 
தல் ), ஏமார்ப்ப , ஏமார்ந்த என்பவை ஏமாப்ப , ஏமாந்த , என 

( ஏமம் + அறு - ஏமமறு - ஏமாறு – ஏமாற்றம் . ) 


ஏமாற்று -தல் 


295 


ஏய ! 


ஏமாற்று -தல் maru-, 5.செ.குன்றாவி . (v.t ) ஏய்த்தல் ; be perplexed , bewildered . " ஏமுறு ஞாலந் தன்னிற் 
to hoodwink , disappoint, deceive. " மகனுத்தியினா றோன்றி (திருமுருக . 163 ) . 
லவரை யேமாற்ற " ( இராமநா .உயுத்த.57 ) . 

( ஏம் + உறு . ) 
ம . ஏமாற்றுக . 

ஏய் - தல் y- , 4.செ.கு.வி. (v.i.) 1. பொருந்துதல் ; to 
( ஏமாறு – ஏமாற்று . ) 

be suited . “ ஏய்ந்த பேழ்வாய் " ( திவ்.பெரியதி .1,7,3 ). 
ஏமாற்று - தல் mayu-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) ஏமஞ் 

2. தருதல் ; to be fit. “ தில்லையூரனுக்கின் றேயாப்பழி " 
செய்தல் ; to defend , protect. “ மாற்றே மாற்றலிலையே " 

( திருக்கோ .374) . 
( பரிபா .4,53 ) . 

( இயை - ஏய் . ) 
( ஏமம் + ஆற்று - ஏமாற்று . ) 

ஏய் - தல் y- , 4.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஒத்தல் ; to be 

similar - to . 
ஏமாறு - தல் € man-, 2.செ.கு.வி. ( v.i. ) அலமருதல் 

" சேலேய் கண்ணியரும் " ( திவ்.திரு 

வாய் .5,1,8 ) . 2. எதிர்ப்படுதல் ; to meet போயினசின் 
( யாழ் . அக. ); to be confused , bewildered . 

னான் புனத்து மறையினா லேயினா ரின்றியினிது " 
( ஏமம் + அறு - தல் - ஏமமறு - தல் -- > ஏமறு - தல் – ஏமாறு - தல் .) ( ஐந்.ஐம் .11 ). 
ஏமாறு -தல் emaru- 2.செ.கு.வி. (v.i.) ஏய்க்கப்படுதல் ; [ இயை – ஏய் . ) 
to be guiled ; to be inveigled , defrauded. “ மோக வலை | ஏய் ஆ y, இடை . (part.) மறுத்தற்கும் கூப்பிடுதற்கும் 
யூடே யேமாறி " ( திருப்பு .622 ) . 

பயன்படுத்தும் இடைச்சொல் ; interjection for negation 
[ ஏமம் + அறு - ஏமமறு – ஏமாறு . ) 

and for calling attention . 
ஏமிலாந்தி emilandi, பெ . ( n . ) 1. திகைத்து நிற்பவன் 

( ஏ – ஏய் ( ஒலிக்குறிப்பு ) .] 
( யாழ்ப் .) ; one who is despondent, confounded , | ஏய் - த்தல் ey-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 1. பொருந்தச் 
disappointed . 2. மனமயக்கமுடையவன் ; absent - mi சொல்லுதல் ; to tell a seeming truth . பொய்குறளை 
nded , forgetful person . 

யேய்ப்பார் " ( பழ .77 ) . 2. ஒத்தல் ; to resemble , to 

be like, be similar to . " அல்லிப் பாவை யாடுவனப் 
( ஏம் + இல் - ஏமில் + ( ஆழ்ந்தி ) ஆந்தி . ] 

பேய்ப்ப " ( புறநா .33,17 ). 3. வஞ்சித்தல் ; to deceive 
ஏமிலாந்து - தல் amilandu-, 10.செ.கு.வி. ( v.i.) 1 . cheat, defraud . 
திகைத்து நிற்றல் ; to despair, stand aghast. 2 . 
மனந்தடுமாறுதல் ; to stare about, not knowing what 
to do ; to be in a fix ; to be amazed. 

[ இயை – ஏய் – ஏய்த்தல் . ) 

ஏய்ப்ப eyppa, இடை . ( part ) ஓர் உவமவுருபு ( தொல் . 
( ஏம் + இல் - ஏமில் + ( ஆழ்ந்து ) ஆந்து . ) 

பொருள் .290 ) ; adverbial word of comparison . 
ஏமிலாப்பு milappu , பெ . ( n . ) மனத்தடுமாற்றம் ( யாழ் . 

( இயை - இயைப்ப – ஏய்ப்ப . ) 
அக . ) ; confusion , bewilderment . 

ஏய்ப்பிலேவட்டன் Syppilavattag, பெ . ( n . ) மதிகேடன் 
( ஏமிலாந்து – ஏமிலாப்பு . ] 

( யாழ் . அக .); one who is easily duped ; dupe ; fool. 
ஏமினி migi, பெ . ( n . ) இடுதிரை . ( அக.நி . ); curtain . 

[ எய்ப்பு – ஏய்ப்பு + இல் + ஏ + வட்டன் . ) 
( எழினி - ஏமினி ( கொ.வ.) . ] 

ஏய்ப்பு Byppu, பெ.- ( n . ) ஏமாற்று ; deceit; fraud . 
ஏமுறு - தல் Gmuru- , 13.செ.கு.வி. ( v .. ) 1. மகிழ்வுறுதல் ; [ இயைப்பு – ஏய்ப்பு . ] 
to be delighted. " ஏமுறு விளையாட் டிறுதிக்கண்ணும் " | ஏய்ப்புக்காட்டு - தல் Syppu-k- katu - 5.செ.குன்றாவி . 
( தொல்.பொருள் .147 ). 2. தன்மை திரிதல் ; to be 

( v.t ) ஏமாற்றம் செய்தல் ; to dupe, circumvent, deceive , 
changed in nature or disposition . " ஏமுறு விரண்டு 

defraud. 
முளவென மொழிப் ( தொல் .பொருள். 109 ). 3. காப்ப 

( ஏய்ப்பு + காட்டு . ) 
டைதல் ; to be protected , saved . எஞ்சிய பொருள் 
களை யேமுற நாடி " ( திருமுருகு .97 ) . 4. பொருத்தமுறு ஏய்வு Eyw , பெ . ( n . ) உவமை ( திவா . ) ; comparison , 
தல் ; to be suited , be appropriate. “ காமமும் பொருளு likeness , resemblance. 
மேமுறத் தழுவி " ( இலக்.வி .704 ). 

ம . ஏய்வு ( இணைப்பு ) . 
( ஏம் + உறு . ) 

[இயைவு – ஏய்வு . ] 
ஏமுறு - தல் dmuru- , 13.செ.கு.வி. ( v .) 1. வருத்தமுறு ஏய dye , இடை : ( part ) ஓர் உவமவுருபு ( தண்டி .33 ); 

தல் ; to suffer , to be vexed . " ஏமுறுகிளவி " ( தொல்.பொ adverbial word of comparison. 
ருள் .146 ). 2. பித்துறுதல் ; to be mad , Insane . “ ஏமுற்ற 

[ இயை – இயைய – ஏய . ) 
வரினு மேழை " ( குறள்.873). 3. மயக்கமுறுதல் ; to 


ம . ஏ . 


ஏர்க்கால் 


296 


ஏய 


ஏய tya- பெ.எ. ( adj .) பொருந்திய , ஏற்புடைய ;; 

occupation . 
4. உழவு ; ploughing, agriculture, as an 

. 
appropriate, suitable . ஏயதன்மை இருவருந்தேர்ந் “ ஏரினு நன்றா லெருவிடுதல் " ( குறள் .1038) . 5. ஒரு 
தரோ ( கந்தபு . அசுரேந்திரன். மகேந்திரஞ் . 47 ) . 

நாளி லுழக்கூடிய நிலம் ; as much land as can be 

ploughed in a day . 
( இயைய – ஏய . ] 

ம . ஏர் ; க . ஏரு , ஆர் ; கோத . ஏர் ; துட . ஏர் ; தெ . ஏரு ; 
ஏயம் Syam , பெ . ( n .) தள்ளத்தக்கது ; that which deserves 

கொலா . சேர் ; பர் . இரெர் ; கோண் . சேர் ; கூ . சேரு ; குவி . 
to be abandoned . " இது ஏயம் , இது உபாதேயம் ... என்று 

கேரு ; பிரா . அரே . E ear to plough , AS. erian , L. an, Gr. 
நிச்சயித்து (சி.சி .258 ,சிவாக .) . 

aroo- ( rootar ), to plough , E arable = that can be ploughed . 
[ இய -- ஏ = செல்லுதல் , நீங்குதல் , ஏ - ஏயம் = நீக்கத்தக்கது . ) 

( இல் – ஈல் – ஈர்- ஏர் ( மண்ணைப் பிளப்பது , மண்கட்டிகளை 
ஏயர் syar, பெ . ( n . ) வடபுலத்து ஆயர்குடியின் கிளைமா உடைத்து இழுத்துச் செல்வது ) . ] 

பினர் ; descendants of Hehaya, one of Yadhava races . | ஏர் ன் , பெ . ( n . ) 1. எழுச்சி ; development, growth . 
" ஏயர்க்கென்று நிலத்தொடு தொடர்ந்த குலப்பகை " 

“ ஏரு மெழிலு மென்றா ( தொல்.பொருள் .247 ) . 2 . 
( பெருங் . வத்தவ .8,44 ) . 

தோற்றப் பொலிவு ; handsome appearance , bearing. 
( ஆயர் – ஏயர் ( கொ.வ. ). ] 

" சீய மன்னானிளமையும் வனப்பு மேரும் (சீவக . 
ஏயர்குலம் Byarkulam , பெ . ( n . ) மிருகாவதியின் தந்தை 

1721 ) . 3. அழகு ; beauty . கடனறிவார் முன்னின் 
குலம் ( பெருங் . ) ( அபி.சிந் . ) ; paternal lineage of 

றிரப்புமோரே ருடைத்து " ( குறள் . 1053) . 4. நன்மை ; 
Mrugavathi of Perungathai. 

goodness . " ஏரளவில்லா வளவினர் (திருக்கோ .308 ). 
( ஆயர் - ஏயர் + குலம் . ) 

( ஏ - ஏர் . ) 
ஏயர்கோன்கலிக்காம நாயனார் 8yar - kor - kalikkama- ஏர் " sr, பெ . ( n . ) நற்சீரகம்; cummin seed 
cuminum 
nayanar , பெ . ( n . ) அறுபத்து மூன்று நாயன்மாருள் 

cyminum . ( சா.அக.). 
ஒருவர் ( பெரியபு . ); name of a canonized Saiva Saint 

[ ஈர் - ஏர் . ஏ - ஏர் . ஏர் = நீட்சி . ) 
( ஆயர் – ஏயர் ( வடதமிழ் ). ஏயர் + கோன் + கலி + காமன் ஏர்க்கட்டு -k -kattu , பெ . ( n . ) ஏர்ப்பூட்டு ; first 
+ நாயனார் . ) 

ploughing. 
ஏயான் அ yan பெ . ( n. ) ஒரு தொழிலைச் செய்யத்த 

( ஏர் + கட்டு . ) 
காதவன் மாவலியை யேயானிரப்ப " (திவ்.பெரியதி . 
1,5,6 ) ; he who is too exalted to do an act. 

ஏர்க்களம் -k - kalam , பெ . ( n .) நெற்களம் ; threshing 

floor . ஏர்க்களம் பாடும் பொருநரும் போர்க்களம் 
[ இயை + ஆ + அன் - இயையான் – ஏயான் ( கொ.வ.) . ) 

பாடும் பொருநரும் ( தொல்.பொருள் .91 ,உரை) . 
ஏயில் sil, பெ . ( n . ) இசை ( ஈடு .4,6,2 ) ; song , music . 

( ஏர் + களம் . ) 
(( ஏழில் – ஏயில் ( கொ.வ.). ) 

ஏர்க்களவுருவகம் -k - kala - vuruvagam, பெ . 
ஏயெனல் --enal, பெ . ( n ) ஒரு விரைவுக் குறிப்பு : போர்க்களத்தை ஏர்க்களமாக உருவகப்படுத்தும் 
onors , expr . of rapidity as uttering the sound ஏயெனு புறத்துறை ( புறநா .369 ) ; (Purap ) literary theme of 
மாத்திரத்து " ( கம்பரா.பள்ளி. 72 ) . 

metaphorically describing the battle - field as a threshing 
( ஏய் + எனல் . ] 

floor .. 


- 


( n .) 


ஏயே ச் . y- ச் , இடை . (int.) இகழ்ச்சிக் குறிப்பு ( திவா . ); 

exclamation expressive of ridicule. 


( ஏர் + களம் + உருவகம் . ) 
ஏர்க்காடி -k- kadi , பெ . ( n . ) ஏர்க்காணிக்கை , வரி 

வகை . ( S.1.1.vi.155 ); tax . 
[ ஏர் + காணி . காணம் காணி காடி . ) 
ஏர்க்காணிக்கை 6 - k - kanikkal , பெ . ( n . ) ஏர்வரி ( m.m.) ; 
plough tax. 


( ஏர் + காணிக்கை . ) 


ஏர் - தல் , 2.செ.கு.வி. ( v.i.) எழுதல் ; to rise . 

“ பனிக்கடல் பருகி வலனேர்பு " ( முல்லை .4 ) . 
( எல் – ( எழு ) – ஏர் . ) 
ஏர் -தல் , 2.செ.குன்றாவி . ( v.t ) ஒத்தல் ; to be like, 
similar. " முத்தேர் முறுவலார் ( இனி.நாற் .2 ) . 

( எல் - ( எழு ) - ஏல் – ஏர் . ) 
ஏர் , பெ . ( n .) 1. கலப்பை ; plough . " ஏரி னுழா அ 

ருழவர் " ( குறள் . 14). 2. ஒரு கலப்பையும் ஓரிணைமா 
டும் ; team of oxen and plough . " ஏருமிரண்டுளதாய் 
( தமிழ்நா.60 ). 3. உழவுமாடு ( சூட்ரா . ) ; yoke of oxen . 


ஏர்க்கால எ- k - ka , பெ . ( n . ) 1. கலப்பை , வண்டியிவற் 
றின் நுகங் கொளுவும் உறுப்பு ; shaft, as of a plough 
or of a carriage ; thill . 2. ஆரக்கால் ; spoke of a wheel. 
ம . ஏர்க்கால் , 
( ஏர் + கால் . ) 


ஏர்க்குளி 


297 


ஏரங்காடு 


ஏர்க்குளி drkkul, பெ . ( n . ) சீப்பு முதலியன செய்யவுத ஏர்பு Spu, பெ . ( n . ) எழுச்சி ( பிங் . ) ; ascent, elevation 
வும் மரவகை ; ( Nels . ) ; white hard wood . 

rising of a heavenly body. 
( ஈர் + கொளி - ஈர்க்கொளி- ஈர்க்குளி - ஏர்க்குளி ( கொ.வ.) . ) ( ஏர் – ஏர்பு . ) 
ஏர்க்குறிப்பு er - k - kurippu , பெ . ( n . ) ஏர்விடுதலைக் ஏர்பூட்டு - தல் sr- puttu-, 5.செ.கு.வி. ( v.i.) ஏரில் மாடு 

குறிக்கும் அன்றாடக் கணக்கு ( M.M. ) ; daily account கட்டுதல் ; to yoke the oxen to the plough . “ ஏர்பூட்டி 
of ploughs at work . 

னல்லது ( ஏரெழு .17 ) . 
( ஏர் + குறிப்பு . ) 

ஏர் + பூட்டு , பூண் (த.வி. ) - பூட்டு ( பி.வி. ) . ] 
ஏர்கட்டு - தல் 6r - kattu-, 5.செ.கு.வி. (v.i. ) நிலத்தில் ஏர்மங்கலம் -maigalam , பெ . ( n . ) பொன்னேர்பூட்டிப் 

உழவுமாட்டைப் பூட்டி உழத் தொடங்குதல் ; to yoke பாடும் மங்கலப் பாட்டு ; ancient song of benediction 
the plough . நல்ல அந்தியேர் கட்டுகிற நேரம் . ( உ.வ. ) . sung at the commencement of ploughing . “ ஏரொடு 
( ஏர் + கட்டு. ) 

நின்றோ ரேர்மங்கலமும் " ( சிலப் .10,135 ) . 
ஏர்ச்சீர் -c - cr , பெ . ( n . ) 1. உழவுத் தொழிலுக்குரிய ( ஏர் + மங்கலம் . ] 

கருவிகள் ; implements or husbandry . ஏர்ச்சீரில்லாத | ஏர்வாரம் -varam, பெ . ( n . ) 1. ஏருக்காகக் கொடுக்கும் 
வன். 2. வேளாண்மையால் வருஞ்செல்வம் ( வின் . ) ; 

விளைவுப் பங்கு ( வின் . ) ; share of produce allowed 
wealth produced by husbandry . 

for the team and agricultural implements used in cultivating 
ம . ஏருசீரு . 

the land . 
( ஏர் + சீர் . ) 

( ஏர் + வாரம் . ) 
ஏர்த்தாயம் --layam , பெ . ( n. ) பருவகாலத்து உழவு ஏர ra, இடை. ( part.) ஓர் உவம உருபு ( தொல் . 
( வின் . ) ; ploughing in season . 

பொருள் .286 ,உரை ) ; adverbial word of comparison . 
( ஏர் + தாயம் . ) 

( ஏல் - 

- ஏல - ஏர . ] 
ஏர்த்தொழில் arttolil, பெ . ( n .) உழவுத் தொழில் ; ஏரகம் Gragam, பெ . ( n .) 1. திருவேரகம் ; Udipi in S. 
husbandry , calling of a tiler . 

Kanara, sacred to Skanda , one of the six padaividu. 
( ஏர் + தொழில் . ) 

“ ஏரகத் துறைதலுமுரியன் " (திருமுரு .189 ). 2. சுவாமி 
ஏர்த்தொழிலர் dr- t-tolilar, பெ . ( n .) உழுதுண்போர் 

மலை ( Mod .); Swamimalai in the Tanjavur Dist 
( திவா . ); agriculturists , husbandmen , tiller . 

( ஏர் + அகம் . - ஏரகம் . ஏர் = அழகு . ) 
( ஏர் + தொழில் + அர் . ] 

ஏரங்கம் drargam , பெ . ( n . ) மீன் வகை ( சங் . அக .) ; 
ஏர்நாழி எ-nali, பெ . ( n . ) கலப்பை யினோருறுப்பு a kind of fish . 
( வின் . ) : small circular piece of wood with a hole 

ம . ஏரங்கம் . 
in the centre to receive the cord , vada - k - kayiru , by which 

( ஏர் – ஏரங்கம் . ] 
polughmen can regulate the depth of a furrow . 

( ஏர் + நாழி . ) 
ஏர்ப்ப 6ppa, இடை . ( part.) ஓர் உவமவுருபு ( தொல்.பொ 

ருள் .286 ,உரை ) ; adverbial word of comparison. 

( ஏல் - ஏர் – ஏர்ப்ப . ) 
ஏர்ப்பண் -p - pan, பெ . ( n .) பூட்டாங்கயிறு ( வின் . ) ; 

ropes for attaching the oxen to the plough and the 
plough -beam to the yoke. 

( ஏர் + பூண் - ஏர்ப்பூண் – ஏர்ப்பன் ( கொ.வ.) . ] 
ஏர்ப்பு appu , பெ . ( n . ) ஈர்ப்பு பார்க்க ; see Ippot . 
ஏர்ப்பூட்டு -p - pitu, பெ . ( n . ) முதலுழவு ; ploughing 

for the first time in the season on an auspicious day, 
begun with appropriate ceremonies. 

ஏரங்கம் 
( ஏர் + பூட்டு . ) 

ஏரங்காடு Gran -gitu, பெ . ( n .) எரங்காடு பார்க்க 
ஏர்ப்பொன் 6 - p - pom, பெ . ( n. ) வரிவகை(S.1.1.vi.155 ); ( இ.வ. ) ; ; 199 orangapu . 
tax .. 

( எரி – எர - ஏரங்காடு = செம்மண் பாங்கான நிலத்திலுள்ள 
(( ஏர் + பொன் . ) 

காடு . ) 


ஏரி 


ஏரடம் 


298 


ம . ஏரா . 


ஏரல் Oral , பெ . ( n . ) கிளிஞ்சில் ( திவா. ); mussel or 
ஏரடம் dradam , பெ . (n . ) இடி ( சங் . அக.) ; thunder . 

other bivalve animal; snail. ஏரல் எழுத்துப் போல்வ 
( ஏறு + இடி - ஏறிடி – ஏறிடம்- ஏறடம் - ஏரடம் ( கொ.வ.) . ] 

தோர் விழுக்காடு ( குறள் . பரி.உரை) . 
ஏரடி - த்தல் ar - adl-, 4.செ.கு.வி. (v.i.) உழுதல்; to plough . 

ம . ஏரல் . 
ம . ஏரடிக்குக . 

[ ஈர் - ஏர் - ஏரல் . ) 
( ஏர் + அடி . ) 

ஏரா dra, பெ . ( n . ) கப்பலின் அடிப்பொருத்து மரம் 
ஏரண்டப்புள் Crandappul, பெ . ( n . ) ஏரண்டம் பார்க்க ; 

( யாழ்ப் . ); keel of a ship . 
see érandama 
ஏரண்டம் Grandam, பெ . ( n . ) 1. ஆமணக்கு ( பிங் . ) ; 
castor - plant. 2. ஆமணக்கிலிருந்து உண்டாகும் ( ஆர் - ஏர் – ஏரா . ஆர் = பொருத்துதல் . ) 
பொருள்கள் ( தைலவ . தைல .9854); products of the ஏரா or , பெ . ( n . ) ஏராக்கள் பார்க்க ( யாழ்ப் . ); see 
castor plant. 

kakkal. 
ம . ஏரண்டம் . 

ஏராக்கள் Grakkal, பெ . ( n . ) பனை மரத்துப் பாளையிலி 
( எரி + அண்டம் எரியண்டம் - ஏரண்டம் . ( செவ்வாம ருந்து இறக்கும் இனிய பனஞ்சாறு ; sweet sap 
ணக்கு ) . ) 

extracted from the spathe of the palmyra tree. ( சா.அக.). 
ஏரண்டம் : drandam , பெ . ( n . ) கண்ட பேரண்டப் 

( எர் – ஏரா ( கள்ளின் தன்மை நிரம்பாத ) + கள் . ) 
பறவை ; two- headed bird . “ ஏரண்ட வென்றிப் | ஏராண்மை aranmai , பெ . (n . ) 

உழவு ( யாழ்ப் . ); 
புள்ளுக் கிரையாவாய் ( வேதாரணி . தேவல. 12 ) . 

ploughing , tillage, agriculture . 
ம . ஏரண்டம் . 

( ஏர் + ஆண்மை . ) 
[ ஈர் + உண்டு - ஈருண்டு – ஈரண்டி ஏரண்டி – ஏரண்டம் 
( நகத்தால் குத்தி அலகால் பிளந்து கொன்றுண்ணும் பறவை ).) ஏராப்பலகை dra -p-palagai , பெ . ( n . ) கப்பலின் அடிம 

ரம் ( யாழ்ப் . ); keel of a ship . 
ஏரண்டன் Grandan, பெ . ( n . ) ஓர் இயற் பெயர் ; name 
of a person . ஏரண்டமுனிவர் . 

( ஆர் - 

– ஏர் - ஏரா + பலகை. ) 
ஏரணம் dranam, பெ . ( n . ) காரணங் காட்டி மெய்ப்பிக் ஏராமரம் ara - maram , பெ . ( n . ) ஏராப்பலகை பார்க்க ; 

கும் அறிவியல் ; logic. ஏரணங் காணென்ப see erappalagai. 
ரெண்ணர் (திருக்கோ. நூற்சிறப் . ) 

ஏராளட்டவணை dr - al-attavanai, பெ . ( n . ) ஏரையும் 
( ஏர் = நேர் , பொருத்தம் , செப்பம் . ஏர் + அணம் - ஏரணம் . உழவுசெய்வோரையுங் காட்டும் குறிப்பு ( m.m. ) ; list 
அணம் சொல்லாக்க ஈறு . ஏரணம் = நேரே பொருத்திக் of the ploughs and labourers in a village . 
காரணங்காட்டி உண்மைகளை உறுதிப்படுத்திச் சொல்லாடும் 
கலைத்திறன் .) 

( ஏர் + ஆள் + அட்டவணை . ) 
ஏரணம் Granam, பெ . ( n .) மறைந்துபோன சொற்போர் ஏராளம் Gralam , பெ . ( n. ) மிகுதி ; abundance, plenitude. 
( தருக்கம் ) கலைநூல் ; an extinct treatise in Tamil on 

" ஏராளமாக் கோலமெழுதிய தரைகளும் ( இராமநா. 
logic . " ஏரணம் உருவம் ஓகம் இசைகணக்கு ..... அன்ன 

சுந் .3 ) . 
நூல் யாவும் வாரி , வாரணம் கொண்ட தந்தோ வழி தெ . ஏராளமு , பேராளமு ; க . கேராள ; து . கேராள . 
வழிப் பெயரும் மாள . (தனிப்பா. ). 

( ஏர் + ஆளம் - ஏராளம் . ஏரை ஆள்வதால் , வேளாண்மை 
( ஏர் – ஏரணம் . ) 

செய்வதால் உண்டாகும் மிகுவிளைச்சல் . ஒன்றுக்கு நூறாக 
ஏரம்பம் drambam , பெ . ( n . ) 1. யானை (நாமதீப . ); 

விளைதல் . ] 
elephant. 2. CRISTITCOTOOL ; agriculture . 

ஏராளர் Sr - alar , பெ . ( n . ) 1. உழவர் ; husbandmen , 
( ஏ – ஏர் - ஏரம்பம் ( உயரமானது , உழவு) . ] 

agriculturists , cultivators , ploughmen.2 , வீரர் ; brave men , 

heroes . ( சேரநா . ) . 
ஏரம்பம் drambam , பெ . ( n. ) 

arambam , பெ . ( n . ) ஒரு கணித நூல் 
( குறள் .392 , உரை ) ; treatise on mathematics . 

ம . ஏராளன் . 
( ஏர் - ஏரம்பம் . கீழ்வாயிலக்கக் கணக்கிற்கு எதிரான மேல் 

( ஏர் + ஆள் + அர் . ) 
வாயிலக்கக் கணக்கு, வடிவக் கணக்கு , வானநூல் கணக்கு ஏரி , பெ . ( n . ) 1. இயற்கையாகப் பள்ளத்தில் தேங்கிய 
போன்றவை பற்றிய நூலாகலாம் . ) 

பெரிய நீர்நிலை ; lake . 2. செய்கரை நீர்நிலை ; 
ஏரரத்தை Srarattai, பெ . ( n. ) பேரரத்தை ; greater galangal . 

embanked lake. 3. பாசனத்திற்குப் பயன்படும் நீர் 
( சா.அக.). 

நிலை ; reservoir for irrigation. 4. பக்கக்கரைகளைக் 
( ஏர் + அரத்தை . ) 

காப்பாகக் கொண்ட பெரிய நீர்நிலை; large tank, 
a lake with banks . ஏரியாம் வண்ணமியற்று மிதுவல் 


ஏரிப்பட்டி 


299 


ஏல் 


லால் " ( திவ்.இயற் .2,16 ) . 5. எருத்துத்திமில் ; hump | ஏரின்வாணர் rig - vanar, பெ . ( n .) ஏரின்வாழ்நர் பார்க்க 
of a bull. ஏரி நிமிர்ந்தா லிடையனையும் பாராது . (திவா. ); see ripvainar. 
(யாழ்ப்.). 6. கொழுத்துள்ள பிடர்; prominence on ஏரின்வாழ்நர் Srip - vanar , பெ . (n.) உழவுத் தொழில் 
the nape of the neck , through corpulence . அவனுக்கு 
ஏரி முற்றிப் போயிற்று ( வின் . ). 7. கழை ( புனர்பூசம் ) ; 

செய்து அதனால் வாழ்பவர் ( திவா. ) ; agriculturists , 

as those who live by the plough . 
star . 

( ஏர் + இன் + வாழ்நர். இன் ஐந்தன் உருபு . ) 
ம . , க . , குட . , து . ஏரி . 
(ஏ– ஏர் – ஏரி (உயர்ந்த கூரையை உடையது ) .) 

ஏருழவர் dr- ulavar , பெ . ( n .) ஏர்கொண்டுழுபவர் ; 

plough tillers . " வில்லே ருழவர் பகை கொளினும் " 
ஏரிப்பட்டி ri - p - pati, பெ . ( n . ) ஏரியைக்காக்கும் பணிக் 
காகக் கொடுக்கப்படும் மானியம் (S.1.1.MI,225 ); endo 

( குறள் .872 ). 
wment made for carrying out repairs to the tank. 

( ஏர் + உழவர் . ) 
( ஏரி + பட்டி . ) 

ஏருழவு or -ulavu, பெ . ( n . ) 1. வேளாண்மை ; ploughing, 
ஏரிப்பாய்ச்சல் rl - p - payccal, பெ . ( n . ) ஏரிநீர்ப்பாசனம் ; 

tillage, agriculture . 2. ஒரு நாளில் இரண்டேரைக் 

கொண்டு உழக்கூடிய நிலம் ( G.Sm.D.1,288 ) ; extent 
irrigation from a tank . 

of land that can be ploughed by two pairs of the plough . 
( ஏரி + பாய்ச்சல் . ) 

( ஏர் + உழவு .) 
ஏரிப்பாய்ச்சி er -p -paycci , பெ . ( n . ) மீன்பிடி வரி , 
( M.NA.D.1,287 ) ; fish rent. 

ஏரெழுபது --elupadu, பெ . ( n . ) ஏரைப்புகழ்ந்து கம்பர் 

பாடிய ஒரு நூல் ; poem by Kamban containing 70 
( ஏரி + பாய்ச்சி . பாய்ச்சி = மீன் . ) 

stanzas in praise of the plough 
ஏரிமேரை ri - merai, பெ . ( n . ) ஏரி , மதகு , கலிங்கல் 
இவைகளின் புதுப்பிக்கும் செல்விற்காக ஒதுக்கப்ப 

( ஏர் + எழுபது . ) 
டும் விளைச்சலின் பகுதி ( W.G ) ; portion of the crop | ஏரோட்டு - தல் sr - ottu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) உழுதல் ; 
set apart to meet the expense of keeping the reservoir, 

to plough . 
watercourses etc. in good repair . 

( ஏர் + ஓட்டு -தல் . ] 
( ஏரி + மேரை. மேலி மேரி மேரை ( மேலாக அல்லது ஏரோர் era , பெ . ( n. ) உழுவோர்; ploughmen . ஏரோர் 
கூடுதலாகத் தரப்படும் வரி , பங்கீடு ) . ] 

களவழித் தேரோர் தோற்றிய " ( தொல்.பொருள் .76). 
ஏரிவாரியத்தார் Sri -variyattar, பெ . ( n . ) ஏரியை மேற்பார் 

( ஏர் + ஆர் - ஏரார் – ஏரோர் . ) 
வையிடும் குழுவினர் (Insc.); local committee of ancient 
times which functioned as a supervising body over tanks | ஏல் ( ற் ) -த ( ற ) ல் 5 / -, 14.செ.கு.வி. ( v.i. ) 1. தகுதல் ; 
and irrigation . 

to be suitable convenient, just. " ஏலா விடரொருவ 

ருற்றக்கால் " ( நாலடி .113 ). 2. மாறுபடுதல் ; to change. 
( ஏரி + வாரியம் + அத்து + ஆர். அத்து - சாரியை . ] 

“ ஏலாதான் பார்ப்பான் " (நான்மணி .54) . 
ஏரிவாரியம் tri-variyam , பெ . ( n . ) ஏரிவாரியத்தார். 

( ஈல் ஏல் . ) 
( I.M.P.NA.17 ) பார்க்க ; see erivariyattar. 
ஏரிவாளை eri-valai, பெ . ( n . ) வாளைமீன்வகை; 

ஏல் ( ற் ) -த ( ற ) ல் அ / -, 14.செ.கு.வி. (v.i. ) 1. துயிலெழு 

தல் ; to awake from sleep . நீ துஞ்சியேற்பினும் 
fresh - water fish . 

( கலித் .12 ) . 2. நிகழ்தல் ; to happen , occur . " ஏற்றதை 
யுணர் கிலமென்று " ( பாரத.வாரணாவத .21 ) . 3. மிகு 
தல் ; to be excessive. to abound .ஏற்கக் கொடுத்தான் . 

( எல் – ஏல் . ] 
ஏல் ( ற் ) -த- ( ற ) -ல் 5 / -, 9.செ.குன்றாவி . ( v.t. ) 1. எதிர் 

கொள்ளுதல் ( சூடா . ); to receive , welcome . 2. ஒப்புக் 
கொள்ளுதல் ; to admit; accept , consent, concede; to 
embrace, adopt. செய்வெனென் றேன்றபின் ( கம்பரா . 
கிளை .126 ) . 3. மேற்கொள்ளுதல் ; to undertake , enter 
upon , engage in , take charge of “ என்றேனடிமை 
( திவ்.இயற் .4,95 ) . 4. அன்புகூர்தல் ; to love. " ஏற்ற 
துணைப் பிரிந்தார் " (திணைமாலை .106 ). 5. இரத்தல் ; 
to stretch out the hands in supplication ; to beg , as alms . 


ஏரிவாளை 


[ இல் - எல் - ஏல் . ] 


ஏலவார்குழலியம்மை 


ஏல் (1 )-த- (ற )-ல் 


300 


ஒத்தல் 


1 .. 
ஏல் ( ற் ) -த- ( ற )-ல் அ , 9.செ.குன்றாவி . (v.t.) க . ஏலக்கி , ஏளக்கி , யாலக்கி ; து . , குட . ஏலக்கி ; தெ . ஏலகி . 

பேர். அ laci; Bang . ilayaja ; Hin . ilayaci; Mar. elaci, blaci, Skt srika, 
எதிர்த்தல் ; to oppose in battle , to encounter , as a 
fos . " ஏன்றடு விறற்களம் பாடி (திருமுருகு . 55 ) . 2 . ( ஏலம் + காய் . ஏ - ஏல்.- ஏலம் (உயர்ந்த மணம் வீசுவது ) .) 
சுமத்தல் ; to bear, lift up , corry. "விறகேற்று விலைகூறி ஏலக்கோலம் sle - k- kolam, பெ . ( n . ) அணியம் ( யாழ் . 

( அருட்பா.1 ,நெஞ்சறி .255 ) . 3 . 
யதை " 

அக . ) ; readiness , preparedness . 
(தண்டி . 33 ) ; to be equal, similar . 

( ஏல் + கோலம் - ஏலக்கோலம் . ) 
க . ஏர் ( போரில் எதிர்த்தல் ) ; து . ஏர்சாவுண் ( அடித்தல் ) . 

ஏலங்கேள் ( ட் ) -த ( ட ) ல் blah - ka/ -, 12.செ.கு.வி. ( v.i. ) 
[ இல் – எல் – ஏல் . ] 

ஏலவிலையை ஏற்றி அல்லது குறைத்துக் கேட்டல் ; 
ஏல் 5 , பெ . ( n . ) 1. பொருத்தம் ; suitability , appropriate 

to bid at an auction . 
ness ; finess . மாலை யேலுடைத்தாக..... அணிந்தும் 

( ஏலம் + கேள் . ) 
( திருவாச .2,114 ) . 2. உணர்ச்சி ; revival , esp . of one 
in swoon or indepressing grief. " ஏல்பெற்று ... கண்ணாள் ஏலச்சீட்டு ala - c - citu, பெ . ( n . ) ஏலங்கேட்டெடுக்குங் 
புலம்பா வெழுந்திருப்ப " ( சீவக . 1810 ) . 

கூட்டுச் சீட்டு ; periodical deposit of money , the net 

collections being auctioned away to the lowest bidder 
ம . ஏல் . 

on each occasion . 
[ உல் - இல் – எல் - ஏல் . ) 

( ஏலம் + சீட்டு . ) 
ஏல் & , பெ . ( n . ) ஏரல் பார்க்க ; see dral. 

ஏலப்பாட்டு sla - p - pattu , பெ . ( n . ) படகோட்டிகளின் 
ஏல் 5 , இடை . (part.) எதிர்மறை யேவலொருமை 

பாட்டு ( வின் . ) ; boatmen s song in which the words 
ஈறு ; neg . im . sing , ending, as in ஈவது விலக்கேல் . 

ēlo , ēlēlo occur again and again . 
( ஆ – ஆல் - ஏல் . ) 

( ஏல + பாட்டு - ஏலப்பாட்டு . ஏலேலோ என இசைத்தவாறு 
ஏல் 5 , வி.எ. ( adv .) என்றால் ; if , used as an ending பாடும் பாட்டு . ) 
in a conjunctional sense as in ... வந்தாயேல் . 

ஏலம் slam , பெ . ( n . ) 1. செடிவகை ; cardamom plant. 
( ஆல் – ஏல் . ) 

2. ஒரு மணப் பொருள் ( திவா . ) ; cardamom seeds. 
ஏல் அ.பெ. ( n ) கிளிஞ்சில் ; bivalve shell- fish . ( சா அக .) . 

3. மயிர்ச்சாந்து ; unguent for perfuming the hair of 

women . ஏலவார்குழலிமார் (திருவாச . 29 ) . 
( ஏரல் - ஏல் . ) 
ஏல்வை divai , பெ . ( n . ) காலம் ; time , period , season , 

ம . ஏலம் க . ஏலக்கி , யாலக்கி , யாலகி ; குட . ஏலக்கி ; தெ . 

ஏலக்கி , ஏல . Mar. slaci, velaci, veladods , or..ela , oldy. 
occasion . அரசாள்கின்ற வேல்வை ” ( உத்தரரா.சம்பு 
வன் .6 ). 2. நாள் ( சூடா.); day . 3. நீர்நிலை ( பிங் . ) ; ஏலம் 2 slam, பெ. ( n. ) போட்டியிற் பலர்முன் ஏற்றும் 

(ஏ – ஏல் - ஏலம் . ] 
tank; large expanse of water. 

விலை ; auction . 
( எல் ( பொழுது ) – ஏல் – ஏல்வை . ) 
ஏல்வை alvai, பெ . ( n . ) வரிவகை ( S.1.1.v.96 ) ; a tax . 

ம . , து . , க . ஏலம் ; தெ . ஏலமு , பாலமு , வேலமு . Hin. nilam; 

Mar. ilam , lilam , Port. leilam . 
( ஏல்வை - நீர்நிலைக்காக வாங்கப்பட்ட வரியாகலாம் . ) 

ஏலரிசி claris , பெ . ( n . ) ஏலவரிசிபார்க்க ; see bla - v - arisi. 
ஏல Bla, கு.வி.எ. ( adv .) 1. முன்னமே ; already, 

( ஏலம் + அரிசி . ) 
beforehand . " பிரளயம் வருமென் றேலக் கோலி 
( ஈடு .2,8,7 ) . 2. மிக ; liberally , vastly . “ கல்வியேலவ 

ஏலரிசிமணி darisi - mani, பெ . ( n. ) 
மைந்த பெருமை பெற்றும் " (திருக்காளத் .4,3,8 ). 

கழுத்தணிகளுளொன்று ; a kind of necklace wom 

by parava women .. 
A.S. oer , Eers, before , Goth . air, soon , E early , from oer . 

( ஏலம் + அரிசி + மணி . ] 
( ஏல் - ஏல ( சு.வி .78 ) . ] 

ஏலவரிசி bla - v - arisi, பெ . ( n . ) ஏலக்காயின் உள்ளீடு 
ஏலக்கம் slakkam , பெ . ( n . ) கடினவேலையின் பொழுது (S.1.1.ii,121); cardamom seed . 

ஊக்குவிக்க எழுப்பும் ஒலி ; cry to encourage one 
another in hard work . ( சேரநா . ). 

க . ஏலக்கி . 

( ஏல + அரிசி . / 
ம . ஏலக்கம் . 
( ஏல - ஏலக்கம் . ஏல - கெழுதகைப் பொதுச் சொல்லாக வரும் 

ஏலவார்குழலியம்மை slavarkulaliyammai , பெ . ( n . ) 
விளி. ) 

திருக்காஞ்சியிற் கோயில் கொண்ட அம்மையார் ; 
ஏலக்காய் bla - k - kay , பெ . ( n . ) ஏலச்செடியின்காய் ; 

deity in Kanchipuram temple . 
cardamom . 

(ஏலம் + வார்குழலி + அம்மை . ) 


பரவ மகளிர் 


ஏலவே 


301 


ஏவங்கேள் ( ட் )-த ( ட ) ல் 


ஏலவே sla - v - 8 , கு.வி.எ. (adv. ) ஏல பார்க்க ; see bla . ஏலாமை Slamai , பெ . ( n . ) 1. கூடாமை ; inability, 
( ஏல + ஏ - ஏலவே . ) 

impossibility . 2. பொருந்தாமை ; unsuitableness , inco 

ngruity, inconsistency . “ பூதமுதலாய தத்துவங்களென 
ஏலன் dan, பெ . ( n . ) தினையரிசி ; millet. 

வுரைத்தல் ஈண்டைக்கேலாமையறிக. " 

(சி.போ. 
[ இல் – எல் - ஏல் + அன் - ஏலன் = சிறியது . அன் சிற் .1,1) . 
ஒருமை குறித்த ஈறு . ) 

( இயலாமை – ஏலாமை . ) 
ஏலா 46, விளி . (int) 1. தோழன் தோழியை முன்னிலைப் ஏலு -தல் SU-, 13.செ.கு.வி. (v.i.) 1. நிகழ்தல் ; to 

படுத்துஞ் சொல் ( பரிபா .8,69 , கந்தபு.அசமுகிப் .12 ); 
exclamation of familiar address to a companion , whether 

happen , occur . 2. பொருந்துதல் ; to join, mingle . 3 . 
man or woman . 2. மனைவியை விளிக்கும் கெழுத 

செய்ய முடிதல் ; to be possible. இது உன்னாற் செய்ய 

ஏலுமா . 
கைப் பொதுச்சொல் ( கரூர் : வ . ) ; word of endearment. 
ஏலா , இங்கே வா (இ.வ. ) . 

ம . ஏலுக . 
க . எலா , லே ; தெ . எலா . 

( இயல் – ஏல் – ஏலு - தல் . ] 
( எல்லா – எலா – ஏலா . ) 

ஏலே de விளி. (int ) 1. சிறுவனையும் இழிந்தோனையும் 
கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒருவரையொருவர் 

விளிக்குஞ் சொல் ; exclamation or familiar address 
ஏற்றத்தாழ்வின்றி அன்பும் மதிப்பும் ஒருபடித்தரமாகப் 

to inferior and young . ஏலே ! என்னலே அது ? 
புலப்படும் வகையில் எலா என அழைப்பது முந்து தமிழ்ப் 

( நெல்லை . ). 2. பழங்குடி மக்கள் ஒருவரையொருவர் 
பண்பாடு . அஃது இன்றும் நாட்டுப்புறங்களில் ஒதுக்கப்பட்டுப் அன்பொடு விளிக்கும் கெழுதகைப் பொதுச் சொல் ; 
புறக்கணிக்கப்பட்ட மக்களிடை மறையாமல் நின்று நிலவுகி word of endearment among Harijans and other most 
றது . மேனாட்டார் ஒருவரையொருவர் Hallo என விளித்துக் Backward Communities. 
கொள்வதை இதனொடு ஒப்பிடுக . 

– ஏலா — ஏலே .. 
ஏலாதி bladi, பெ . ( n . ) ( இலக் . ) ஒவ்வொரு பாடலிலும் 

ஏலேலசிங்கன் 5lblasingan , பெ . ( n . ) திருவள்ளுவ 
ஆறு நற்பண்புகளைக் கூறும் முறையில் நூறு பாடல் 
களினால் கணிமேதாவியார் என்னும் புலவரால் 

நாயனார் காலத்தில் , அப்பெருமானிடம் பேரன்பு 

பூண்டு ஒழுகி , தன் மகளை வள்ளுவருக்கு வாழ்க் 
இயற்றப்பட்ட “ ஏலாதி ” என்னும் பதினெண்கீழ்க் 
கணக்கு நூல்களுள் ஒன்று ; lit. cardamom and other 

கைத் துணையாகக் கொடுத்த ஒரு வேளாளப் பெரு 

மகனார் ; a velala chief , a contemporary of Tiruvalluvar 
ingredients name of an ancient didactic work by 

fascinated by Tiruvalluvar s excellence and gave his 
Kani -Mētāviyār, containing 100 stanzas and mentioning 

daughter in marriage to him ( Tiruvalluvar) as a token 
six virtues in each stanza , one of Padin -en - kil - kanakku . 

of respect.. 
( ஏலம் + ஆதி . ] 

( ஏலேலன் + சிங்கன் . ஏலேலன் என்பது படகோட்டிக்கும் 
ஏலாதிகடுகம் Gadi- kadugam , பெ . ( n . ) மருந்துவகை கப்பல் உடைமையாளனுக்கும் பண்டு தொட்டு வழங்கிய 
( யாழ் . அக .); a medicine . 

பெயராகலாம் . ) 
( ஏலம் + ஆதி + கடுகம் . ] 

ஏலேலம் olelam , விளி . (int . ) ஏலேலோ பார்க்க ; see 

அ 66 . ! 
ஏலாப்பு blappu , பெ . ( n . ) துன்பம் ( யாழ் . அக.); distress. 

ஏலேலோ 5166 , விளி . (int ) படகு முதலியன 
மறுவ . பொல்லாப்பு ; ம. ஏலாப்பு . 

தள்ளுவோர் பாடும் ஏலப்பாட்டில் வரும் ஒரு சொல் ; 
( இயலாப்பு - ஏலாப்பு . ) 

onom . expression that occurs again and again in songs 
ஏலாப்புறம் Alappuram , பெ . ( n .) வயலைச்சுற்றியுள்ள sung by boatmen or others while pulling or lifting together. 
இடம் ; place adjoining and around paddy - fields. 

மண்ணை நம்பி ஏலேலோ - மரமிருக்க - ஏலேலோ. 
( சேரநா . ) . 

மரத்தை நம்பி ஏலேலோ - கிளையிருக்க - ஏலேலோ. " 
ம . ஏலாப்புறம் . 

( ஏலோ + ஏலோ - ஏலேலோ ( ஒலிக் குறிப்பு ) .] 
( எல்லைப்புறம் - ஏலாப்புறம் ( கொ.வ.) . ] 

ஏலேலோ ? 1166 , பெ . ( n .) சோழமன்னனொருவனின் 
ஏலாமுள் ilamul, பெ . ( n . ) வேலியமைக்கப் பயன்படுத் பெயர் ; name of a Chola King . ( செ.அக. ). 
தும் ஒருவகை முட்செடி ; a species of thomy plant. 

ஏவங்கேள் ( ட் ) -த ( ட ) ல் var - key-, 12.செ.கு.வி. ( v..) 
( சேரநா . ) . 

ஏவல் செய்தல் ; to do as directed . 
ம . ஏலாமுள்ளு , 

( ஏவல் , ஏவம் + கேள் . ) 
( வேல் – வேலா + முள் - வேலாமுள் – ஏலாமுள் ( கொ.வ. ) . ] 


ஏவங்கேள் ( ட் ) -த ( ட ) ல் 


302 


ஏவற்சிலதி 


ஏவங்கேள் (ட் ) -த ( ட ) ல் avar - ker , 12.செ.கு.வி. ( v.i. ) | ஏவல்சிலதியார் Sval - siladiyar, பெ . ( n . ) சமையலறை 
1. குற்றத்தைச் சுட்டிப் பேசிப் பழித்தல் ( உ.வ. ) ; to ஏவற்பெண்டிர், மடைப்பள்ளியாரடியார் ; kitchen 
taunt a person specifying his faults. 2. இடைமறித்து maids . 
வினவுதல் ; to intermiddle when an injury is done. 

( ஏவல் + சிலதி + ஆர் . சிலதி = ஏவிய பணி செய்யும் சிற்றாள். ) 
அரசன் செய்ததற்கு ஏவங்கேட்பவரார் ? ( வின் . ) . 

ஏவல்மேவல் eval- meval, பெ . (n.) கட்டளை ( வின் . ) ; 
( எவ்வம் - ஏவம் + கேள் . ) 

commands .. 
ஏவஞ்ச évarija, கு.வி.எ. ( adv . ) ஏறத்தாழ ; so that, it 

( ஏவல்மேவல் ( எதுகை குறித்த இணைமொழி ) .] 
being so . ஏவஞ்ச இந்தக்காரியம் முடியலாம் . ( Brah . ) . 

ஏவல்விடை aval - vidai , பெ . ( n . ) வினாவுக்கு விடை 
( ஏற + எஞ்ச - ஏறஞ்ச - எவஞ்ச. ) 

யாக ஒரு ஏவல் இடுவது ; answering a question by 
ஏவதும் vadum , சு.பெ. (pron .) 1. ஒவ்வொன்றும் ; 

an imperative retort, as when asked , will you do this ? 
everything . " செய்வினையேவது மெண்ணி லாதகடந் 

to say Do it yourself! சாத்தா , இது செய்வாயோ ? என்ற 
தொறும் ( கந்தபு. சுக்கிரனுப .36 ) . 2. ஏதுவும் ; whatso 

வழி நீ செய் என்பது போன்ற விடை . (நன் . 386 , 

உரை ). 
( ஏ + அதுவும் - ஏவதுவும் – ஏவதும் . ) 

( ஏவல் + விடை ஏவல் விடை ஏவலே விடையாக 
ஏவம் vam, பெ . ( n . ) குற்றம் ; fault, blemish . ஏவமிக்க அமைவது . ) 
சிந்தையோடு " ( தேவா .2306 ). 

ஏவல்வினா aval- vina , பெ . ( n . ) ஏவும் நோக்கத்தோடு 
( எவ்வம் - ஏவம் . ) 

கேட்கும் வினா ( நன் .385 ) ; questioning with a view 
ஏவம் Svam ; கு.வி.எ. ( adv .) இவ்விதம் ; thus, exactly to give a command as Had you your dinner ? சாத்தா 

உண்டாயா ? 


ever . 


- 


SO . 


ம . ஏவம் . 

[ இவ்வம் - ஏவம் ( கொ.வ. ) ) 
ஏவர் var , வி.சு.பெ. (inter.pron . ) எவர் ; which persons , 

who . 


( ஏவல் + வினா - ஏவல் வினா. “ நீ உண்டாயா ? " என்னும் 
வினா, " போய் உண் " என்னும் ஏவற்குறிப்பை உள்ளடக்கிய 
ஏவல் வினாவாயிற்று . ) 
ஏவல்வினை éval-vinai, பெ . ( n . ) 1. முன்னின்றாரை 
ஏவும் வினை ; verb in the imperative mood . 2. மந்திரத் 
Ogrylow; act of commanding a devil by witchcraft 
to do harm to a person . 


( ஏவல் + வினை. ) 


ம . ஏவா . 

( எவ் + அர் - எவர் - ஏவர். ) 
ஏவல் ival, பெ . ( n . ) 1. தூண்டுகை ; instigation , 

incitement . 2. ஒதுகை; recital. ஏவலின் முதுமொழி 
( பரிபா. 13,40 ) . 3. ஆணை ( திவா . ); command , order , 
authority . 4. பணிவிடை; service . ஏவன் முற்றி " 
( அரிச் . பு.மயான. 1 ) . 5. ஏவலாள் ; servant, attendant 
" முனிவர்க் கேவலாய் ( தாயு . தேசோ.1) . 6. தீய 
ஆவியை ஏவிவிடுகை; inciting a devil against an 
enemy by witchcraft 7. ஏவல் வினைமுற்று ( நன் . 145 ) ; 
( gram) imperative finite verb . 8. வறுமை ( சூடா . ); 
poverty , want. 


ஏவலன் 8valan , பெ . ( n . ) பணிவிடை செய்வோன் ; 

attendant, servant. " ஏவலர் தொழின்முறை யியற்ற " 
( கந்தபு .உரைபுனை. 17 ) . 
ம . ஏவலன் . 

( ஏவல் + அன் - ஏவலன் . ) 
ஏவலாள் val - al, பெ . { n . ) ஏவலன் பார்க்க ; see evalan 


( ஏவல் + ஆள். ] 
ஏவள் val, பெ . ( n . ) எப்பெண் ; which woman . 


ம . ஏவள் . 


[ எவ் + அள் - எவள் - ஏவள் . ) 


( ஏவு – ஏவல் . ) 
ஏவல் eval) பெ . (n. ) பல்லிகொட்டுகை; propitious 
chirpings of a lizard . 

( ஏவு + ஏவல் . ) 
ஏவல்கேள் ( ட் ) - த ( ட ) ல் al- 6 - 12. செ.கு.வி . ( v.i.) 

ஏவியபணி செய்தல் ; to serve , obey orders , perform 
duties assigned ; to wait upon , as an attendant. 

( ஏவல் + கேள் . ] 
ஏவல்கொள் ( ளு ) -தல் eval - kol- 12.செ.கு.வி. ( v.l. ) 

வேலை வாங்குதல் ; to get work done by others .. 
( ஏவல் - கொள் . ] 


ஏவற்சிலதி evar -Siladi, பெ . ( n . ) குற்றேவல்புரியும் 

Owocut; maid servant of a household ; kitchen -maid . 
" பூவிலை மடந்தைய ரேவற்சிலதியர் " ( சிலப் .5,51 ) . 
( ஏவல் + சிலதி - ஏவற்சிலதி . சிலதி என்னும் சொல்லே 
ஏவற்பணி யாளைக் குறிக்கும் . ஏவல் மிகையாள முன்னடை . 
சிலதி = குற்றேவல் செய்யச் செலுத்தும் பெண் . செல் – செலவு 
+ ஆளி - செலவாளி – செலவாதி செலதி சிலதி . 
செலவாதிபார்க்க ; 680 Salavaal ] 


ஏவற்பணி 


303 


ஏழ ( ஏழா ) 


ஏவற்பணி svar - pani , பெ . ( n. ) ஏவியவேலை ( வின் . ) ; | ஏவுகாரன் Svukiran, பெ . (n . ) எய்பவன் , வில்லாளி; 
services commanded , often used as a compliment in archer . ( சேரநா . ) . 
epistolary writings and in polite conversation . 

ம . ஏவுகாரன் . 
( ஏவல் + பணி - ஏவற்பணி . ) 

( ஏவு + காரன் . ) 
ஏவறவு dvaravu, பெ . ( n .) துன்பம் , கவலை ; sorrow , 
distress . ( சேரநா . ). 

ஏவுகை ewgai, பெ . ( n . ) ஏவுதல் ; inciting , driving. 

ம. ஏவு . 
ம . ஏவறவு . 

(ஏ – ஏவு — ஏவுகை. ] 
( ஏசறவு – ஏவறவு ( கொ.வ.) . ] 
ஏவறை svarai, பெ . ( n . ) மறைந்து அம்பெய்தற்குரிய ஏவுண்ணு -தல் Grunnu-, 12.செ.கு.வி. (vi.) அம்பு 
மதிலுறுப்பு ( பு.வெ .6,5 ,உரை ) ; retreat constructed in 

தைத்தல் ; to be injured by an arrow . பகழியினே 
the battlement of a fort from where bowmen might shoot 

வுண்டு ( இறை .6,64 ). 
arrows against the enemy unobserved . 

( ஏ + உண் - ஏவுண் - ஏவுண்ணு . ஏ = அம்பு . ) 
( ஏ + அறை - ஏவறை . ஏ = அம்பு .] 

ஏவுதற்கருத்தன் vudar - karuttan, பெ . ( n . ) ( இலக் . ) செய் 
ஏவறை Svarai, பெ . ( n . ) ஏப்பம் ( யாழ்ப் . ); belching , 

விக்கும் வினைமுதல் ; ( gram .). indirect agent who 

causes a thing to be done , அரசன் கோயில் கட்டினான் 
eructation . 

( உ.வ. ) . 
( ஏ + உறு - ஏவுறு - ஏவறை . ஏ = ஏப்பம் . ) 

( ஏவுதல் + கருத்தன் - ஏவுதற்கருத்தன் . ) 
ஏவன் evan , வி.பெ. ( pron .) யாவன் ; who ? 

ஏவுவான் Svuvan, பெ . ( n . ) கட்டளையிடுபவன் ( பிங் .) ; 
ம . ஏவன் ; க . யாவன் , தாவன் ; து . எரு ; தெ . எவ்வண்டு ; 

master , director .. 
பட . எம் . 

( ஏவு + ஆன் - ஏவுவான் . ) 
( எவன் – ஏவன் . ] 

ரவூர்தி virdi பெ . ( n . ) விண்ணில் செலுத்தும் ஊர்தி ; 
ஏவிவிடல் vividal, தொ.பெ. ( vbl.n. ) ஏவிவிடு பார்க்க ; 

vehicle which is sent through sky. 
see evividu. 
ஏவு - தல் VU-, 8.செ.குன்றாவி . ( v.t.) 1. ஆணையிடு 

( ஏவு + ஊர்தி - ஏவூர்தி .) 
தல் ; to command , order , direct. 2. தூண்டிவிடுதல் ; ஏழ் ஆ . பெ . ( n . ) ஏழிலைப் பாலைமரம் ( ஏழில்மரம் ); 
to incite, prompt, urge , instigate, to conjure and set on , seven leaved milk plant. 
as a demon . 3. திருவருளால் தூண்டப்படுதல் ; chr . 

( ஏ – ஏழ் = உயர்ந்தமரம் , நெடியமரம் . ] 
to inspire, as God . ஆவியானவர் பவுலை யேவினார் 

ஏழ் 51, பெ . (n.) ஏழு பார்க்க ( தொல்.எழுத்.388 ); see 
( கிறித் . ). 4. செலுத்துதல் ( பிங் ) ; to discharge, as an 

du. 
arrow , to throw , as a dart . 5. சொல்லுதல் ; to speak , 
say . ஏவா விருந்த வடிகள் ( சீவக .3036 ) . 

ஏழ்ச்சி alcci, பெ . ( n . ) தோற்றம் ; appearance, advent, 

manifestation. “ ஏழ்ச்சிக் கேடின்றி " (திவ்.திருவாய் .3,24 ). 
ம . ஏவுக ; க . ஏசு . 
( எய் – ஏ – ஏவு . ) 

( எழு – ஏழ் - ஏழ்ச்சி . ) 
ஏவு vu, பெ . ( n . ) உயரம் ; height. 

ஏழ் பிறப்பு /pirappu, பெ . ( n . ) ஏழு பிறப்பு பார்க்க ; 

see blupirappu .. 
க . ஏ . Car. heben . AS . hebban , E heave, Goth . hefian , to 
lift. E heaven , O.lce. hifim . As. heofon , the air , the abode of | ஏழ்புழை & l- pulai, பெ . ( n . ) வேய்ங்குழல் வகை ; reed 
the Deity . Lit the heaved or lifted up . 

pipe that has seven holes . " ஏழ்புழையைம் புழை 
( ஏ ஏவு . ) 

யாழிசை கேழ்த்தன்ன " ( பரிபா .8,22 ). 
ஏவு , பெ . ( n .) அம்பு ; arow . மாறிலேவு பூட்டி " ( ஏழு – ஏழ் + புழை . புழை = துளை . ) 
( கந்தபு.காமதக .66 ). 

ஏழ்மை il - mal, பெ . ( n . ) ஏழு ; seven . " ஏழ்மைப் 
( எய் + ஏ + ஏவு . ) 

பிறப்புக்குஞ் சேமம் . " (திவ்.திருவாய் .4,69) . 
ஏவு Svu , பெ . ( n . ) துன்பம் ; misery. 

( ஏழு – ஏழ் + மை . ) 
( எவ்வம் – ( எவ்வு ) ஏவு . ) 

ஏழ ( ஏழா ) . ola , விளி . (int ) பழங்குடியினர் தம் 
ஏவுகணை ukanal, பெ . ( n .) குறிதவறாமல் இலக் 

மனைவியை விளிக்குஞ்சொல் ( நெல்லை ); exclama 

tion used by tribals to address or call attention to their 
கைச் சென்று தாக்கும் படைக்கலம் ; missile . 

wives .. 
[ ஏவு + கலண . ) 

( ஏல – ஏழ ( – ஏழா ) . ) 


ஏழியன் 


ஏழகத்தார் 


304 


மறுவ . ஈரி . 


(( Astrol.) Saturn in his malign influence for 7 / 2 years 
ஏழகத்தார் blagattar , பெ . ( n . ) படைவகுப்பாருள் ஒரு 
வகையார் ; class of military men. 

when passing through the zodiacal sign of one s star 

at birth , the one previous and the one after . 
( ஏழகம் = மெய்ம்மறை ( கவசம் ) . ஏழகம் + அத்து + ஆர் - 
ஏழகத்தார். " அத்து " - சாரியை . ஆர் - ப.பா.ஈறு . ) 

ம . ஏழரஞ்சனி ; க . ஏழரெயாடதசனி. 
ஏழகநிலை alaganilai, பெ . ( n . ) ஏழகத்தகரினைப்போல் 

( ஏழு + அரை + ஆண்டு + காரி . ) 
எழுச்சி கொண்ட மறவர் பண்பு ( அபி.சிந் ); literary ஏழாங்காப்பு 5 - an -kappu, பெ . (n.) குழந்தை பிறந்த 
theme , dealing with kings and chieftains. உயரும் 

ஏழாம் நாளில் செம்பிலும் வெள்ளியிலுமான நாணி 
புகழையுடைய ஞாலத்தில் இளமையைப் பாராதே அர 

னால் புனைந்த ஒருவகைக் கால்கொலுசைக் காப் 
சன் பூமி காவல் பூண்டு நிற்பினும் ஏழக நிலையேயாம் 

பாக அணிவிக்கும் நிகழ்ச்சி ( இ.வ. ) ; bracelets or 
( பு.வெ.பொதுவியல் ). 

anklets of a particular pattern , of copper and silver wire 
( ஏழகம் + நிலை - ஏழகநிலை. ஏழகம் = ஆட்டுக்கிடா .) twisted together, put on the ankles of a baby on the 

seventh day after birth , as an amulet. 
ஏழகம் alagam, பெ . ( n . ) 1. செம்மறியாடு ; ram or 
ewe. 2. துருவாட்டேறு ; ram of the species of sheep 

( ஏழு + ஆம் + காப்பு . ) 
called Duradu (துருவாடு ) , fleecy sheep . ( சா . அக .) . 

ஏழாங்காய் விளையாட்டு & langay - vilaiyattu , பெ . ( n . ) 
( மேழகம் – ஏழகம் . ] 

பெண்கள் வீட்டிற்குள் விளையாடும் ஒருவகை 
ஏழடுக்குமீன் eladukku - min, பெ . ( n . ) ஓரின மீன் ; a விளையாட்டு ( வின் . ) ; indoor game played by girls . 
kind of fish . ( சேரநா. ) . 
ம . ஏழடுக்கு மீன் . 

.. ஏழாமுத்தின் விளையாட்டு . 
( ஏழ் + அடுக்கு + மீன் . ) 

( ஏழு + ஆம் + காய் + விளையாட்டு . ) 
ஏழத்தனை blattanai, பெ . ( n . ) ஏழுமடங்கு; seven times . ஏழாங்கால் blan - kal, பெ . ( n . ) திருமணத்திற்கு ஏழுநா 

ளின் முன்பு நடும் பந்தற்கால் ( வின் . ) ; auspicious 
( ஏழு + அத்தனை. ) 

first post, for erecting the marriage pavilion , planted seven 
ஏழமை Slamai, பெ . ( n . ) ஏழைமை பார்க்க ; see claimal. 

days before the date of the wedding. 
ஏழரை elarai, பெ . ( n . ) 1. ஏழும் அரையும் ; seven 

( ஏழு + ஆம் + கால் . ) 
and half 

. 2. ஏழரை நாழிகை உள்ள கால அளவு ; ) ஏழிசை sl- isai, பெ . (n .) குரல் , துத்தம் , கைக்கிளை, 
3 A.M. ( at night) ( சேரநா . ). 

உழை , இளி, விளரி , தாரம் என்னும் ஏழு வகை 
ம . ஏழர் . 

நரம்பு இசையொலி ( திவா .) ; seven notes of the 
(( ஏழு + அரை . ) 

diatonic scale . 
ஏழரைக்கோழி alarai- k - koli, பெ . ( n .) ஏழரை வெளுப் ( ஏழு – ஏழ் + இசை . ) 
பில் கூவும் கோழி ( சேரநா .) ; cock crowing at 3 A.M. 

ஏழிசையெழுத்துகள் Tl- isai - y -eluttukal, பெ . ( n . ) ஏழி 
ம . ஏழரக்கோழி . 

சைகளின் குறியீடாக வழங்கும் ஏழு நெட்டுயிர் 
( ஏழு + அரை + கோழி . ) 

(திவா. ); seven long vowels of the alphabet significative 
ஏழரைச்செப்பு alarai -c - ceppu , பெ . ( n .) பொற்காசு 

of the seven notes of the diatonic scale . ஆ , ஈ , ஊ , 
வைக்கப் பயன்படுத்தும் ஏழரை இடங்கழி கொள்ள 

ஏ , ஐ , ஓ , ஒள - என்பன . 
ளவுள்ள செப்புப் பெட்டி; coper vessel which will ( ஏழு – ஏழ் + இசை + எழுத்துகள் . ] 
contain seven and a half measures (pares or itargalis) | ஏழிசைவாணர் & l - isai - vanar , பெ . ( n . ) யாழோர் ( கந்தரு 
for the safe - keeping of gold coins or the like . ( சேரநா . ). 

வர் ) ; Gandharvas , noted for their superb music . ஏழிசை 
ம . ஏழரச்செப்பு . 

வாணருஞ் சித்தரும் ( சேதுபு. விதூம . 4 ) . 
( ஏழு + அரை + செப்பு . ) 

( ஏழு ஏழ் + இசை + வாணர் . ) 
ஏழரைநாட்டுச்சனி ilarai - nattu - c - cani, பெ . ( n . ) ஏழரை ஏழியன் Sliyan, பெ . ( n. ) நெற்கதிர்களைத் தாக்கும் 
யாண்டுக்காரி பார்க்க ; see blarai - y - andu - k - kar . 

சிறிய புழு ; canker - worm ; palmer - worm , letocorisa 
( ஏழு + அரை + ஆண்டு - ஏழரையாண்டு - ஏழரையாட்டு 

acuta , the ricesapper, an insect pest destructive to the 
- ஏழரைநாட்டு + சனி. ஆண்டு – ஆட்டு . ) 

growth of paddy .. 
ஏழரையாண்டுக்காரி blarai- y- angu -k - kari, பெ . ( n. ) ம. ஏழியன் . 
நிலை வோரையிலிருந்து 12 , 1 , 2 ஆம் இடங்களில் 

( அழியன் – ஏழியன் .) 
ஏழரையாண்டு வருத்தும் காரி (சனி) . ( வின் . ) ; 


ஏழில் 


305 


ஏழை 


ஏழில் alil, பெ . ( n . ) ஏழிலைப்பாலை ( குறுந் . 138 , ஏழு விண்மீன் கூட்டத்திற்கு இப்பொழுது கன்னியோரை 
உரை . ); seven - leaved milk - plant . 

( கன்யாராசி ) எனப்பெயரிருப்பினும் பண்டைக் காலத்தில் ஏழ் 
( ஏழ் + இலை - ஏழிலை – ஏழில். ) . 

– ஏழை என்னும் சொல்லே பெண்ணைக் குறிக்கும் சொல்லாக 
ஏழில் all, பெ . ( n . ) இசை ; music , as consisting of 

வும் பயின்றதால் , ஏழிலைப்பாலை மரத்தின் இலையமைப் 
Seven notes . “ ஏழி லியம்ப வியம்பும் வெண்சங் கெங் 

பால் தோன்றிய எண்ணுப்பெயர் விண்மீன் கூட்டத்துக் கன்னி 

யோரைக்கும் பழம்பெயராயிற்று . 
கும் " (திருவாச .7,8 ) . 
( ஏ – ஏழ் ஏழில் ( எழும் இசை ). ] 

ஏழ் - சேழ் – சேத் . அடிநிலைத்திரிபுற்றவை . 
ஏழில் eli, பெ . ( n. ) நன்னன் என்னும் தலைவனது 

Norw. sju; Pol. oeidem ; L. septem ; G. seiben ; GK . sept; Dut. zoven ; 
மலை ; name of a hill which belonged to Nannan , 

Iri. seacht; Sp . siete; Fin . seit; Port. sete , sett; Czech . sedm ; Esp. 
an ancient chief of the Tamil country . “ நன்ன னேழினெடு 

Sep ; Russ . Syem ; Rum . sapte; O.E seofen ; E. seven ; Serbo . sedam ; 
வரை ( அகநா .152 ) . 

Goth . sibeen ; It seck ; Swe. bju; Dan . syu ; Basq . zaspi; Slav 

sedmi; Serbo. sedan ; F sept. 
ம . ஏழில் . 

Heb. schivah ; Ar . saab , sab , sabat ; Iraq. sebat; Geory. shwidi; 
( ஏழு – ஏழில். ( ஏழு குன்றங்களின் அடுக்கு ) . ) 

Yid sibben ; Akkad . siber ; Egy. Ss , sph ; Copt saht; Afri. sewe , 
ஏழிலைக்கிழங்கு el - ilai - k - kilangu , பெ . ( n . ) மரவள்ளி; set; Swahili.seber , saba.. 
tapioca, whose leaves divide at the top into several forks . 

Jap. schi - chi; Anna. chet; Siam . chet; Laos . tset; Indo - china . chet, 
மறுவ . மரவள்ளி, குச்சி , கப்பல்கிழங்கு , ஆழ்வள்ளிக்கிழங்கு ; isit. 
ம . ஏழிலைக்கிழங்கு . 

Skt. sapta; Hind ., Sind ., Urd ., Mara ., பேர் ., Berg., ori. sit ; Punji., 
( ஏழு + இலை + கிழங்கு . ) 

Kash , sat, sath ; Ass . sit, hat; Nep . sat; Pali. satta ; Pkt. satta ; 
ஏழிலைப்பாலை el- ilai- p- palai, பெ . ( n . ) ஏழிலைக Bum. sari, saru . 
ளைக் கொண்டதும் நெடுந்தொலைவு மணம் பரப் 

ஏழு - டு - து - நு . முடிநிலைத்திரிபுற்றவை . 
பும் பூக்களைக் கொண்டதுமான மரம் ; seven leaved 
milk plant, m.tr. Alstonia Scholaries. 

Crc, dley ; Mongol, lebet, dotoghan ; Malay, tujuk ; Tb ( sokpu ) 

tolo ; Tib . dun ; Nep . dyun , dun , nush , nhe, nis , nuchi; Naga. tani, 
ம . ஏழிலம்பால . 

thene , tanet; Siam . tset, nwai, nwi. 
( ஏழிலை + பாலை முட்டுகள் தோறும் ஏழிலை கொண்டது . ) 

ஏழு ( ஐந்து + இரண்டு ) கூட்டுச்சொல்லானவை . 
ஏழிலைம்பாலை el- ilai - m - palai, பெ . ( n . ) ஏழிலைப் 

உலக மொழிகளில் ஒன்று முதல் ஐந்துவரையிலான எண்ணுப் 
பாலை பார்க்க ; see el - ilai - p - palai. பூத்த வேழிலைம் 

பெயர்களின் ஊடாட்டம் ஒரு சீரான போக்கை எய்தியுள்ளன . 
பாலையைப் பொடிப்பொடியாகத் தேய்த்த " ( கம்பரா . 

ஐந்துக்கு மேற்பட்ட எண்ணுப் பெயர்கள் அமெரிக்கப் பழங் 
வரை .6 ) . 

குடி மக்களிடையிலும் பருமியப் பழங்குடி மக்களிடையிலும் 
( ஏழிலை ஏழிலைப்பாலை ஏழிலைம்பாலை 

அறிமுகப்படுத்தப்படாததால் அவர்கள் ஐந்தையும் இரண்டை 
( மெலித்தல்திரிபு ). ) 

யும் கூட்டி ஏழு எனப்பொருள் கொண்டனர் . 
ஏழு elu , பெ . ( n . ) 1 , ஏழு என்னும் எண்ணுப்பெயர், 

American - Aztec. shek- ume ( 5 + 2 ) 
ஆறின் மேல் ஒன்று ; number seven , one more than 

Khuan - nhach ( 5 + 2 ) 
six. 2. எ என்னும் எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ் 

Khun - nith ( 5 + 2 ) 
எண்ணுப்பெயர் ; name of the seventh numerical symbol 
எ in Tamil . 

ஏழூசிக்காந்தம் & [J $i- k - kanadam, பெ . ( n . ) ஒன்றிற்கீழ் 

ஒன்றாக ஏழூசிகளைப் பிடிக்கவல்ல ஓர்வகைக் காந் 
மறுவ . ஏழ் - ( எழு பெயரடி ; oblique ). 

தம் ; powerful magnet capable of attracting seven needles 
ம . ஏழு ; க . ஏழு , ஏளு ; தெ . ஏடு , யேடு ; துத . ஏல் ; து . which hang one below the other . ( சா.அக. ). 
ஏள் , ஏளு ; இரு . ஏலு ; கை . யல் : எரு . யெகு ; கோத . யேயெ , 

( ஏழு – ஏழ் + ஊசி + காந்தம் .) 
ஏய் ; குரு . யெல்லு ; துட . ஏழ் , ஒவ் ; குட . ஏளி ; பட . இய்யு ; 
கொலா. எட் , ஏட் ; கோண் . ஏறுங்க், ஏனு , ஏழுங்க்; குவி . ஏழேழு elelu , பெ . ( n .) ஏழில் ஏழு மடங்கு ; seven 

times seven , forty -nine. 
ஒத்கி ; கோல் . இய ; சாந் . ஏ , ஏர் ; குரி . ஏய்கு ; பிராகு . ஆப்த் . 
Turk yedi; Sinh . hathai; Hung. het; Mag. heb ; Gk . epta .] 

ம . ஏழேழு . 
ஏழ் ஏழிலைப் பாலைமரம் . ஏழிலைகளின் பெயரால் ( ஏழு + ஏழு . ) 
தோன்றிய ஏழிசைப்பண்கள் , ஏழு நரம்புகள் கட்டிய யாழுக்கும் | ஏழை slai, பெ . ( n . ) 1. அறிவிலான் ; foolish, silly person , 
பெயராய் அமைந்திருத்தலான் , ஏழு பிரிவுகளாக அமைந்த 

one of weak intellect. 2. அறியாமை ; ignorance, simpli 
ஏழிலைப்பாலை மரத்தின் இலையமைப்பே ஏழு என்னும் 

city, harmlessness, mental weakness. " 65WIPSTOOLD 
எண்ணுப்பெயர் தோன்றக் காரணமாயிற்று . 

யோவில்லை தோழி " ( கலித் .55,232 ) . 3. பெண் ; 


பாலை 


ஏற்பாடு 


ஏழைக்குறும்பு 


306 


woman . “ எருதேறி யேழை யுடனே " ( தேவா .1171,2 ) . | ஏற்குமட்கலம் [ kumal -kalam, பெ . ( n . ) 1. கடிஞை ; 
4. வறியவன் ( சூடா . ); indigent person , poor wretch , bowl. 2. ஐயமேற்கும் கலம் ; bowl for receiving alms. 
helpless fellow . 

( ஏற்கும் + மண் + கலம் . ) 
ம. ஏழ . 

ஏற்கெனவே erkenavs , கு.வி.எ. ( adv . ) 

( adv . ) ஏற்கவே 
( எள் - ஏள் – ஏழ் – ஏழை . ] 

பார்க்க ; see erkave. 
ஏழைக்குறும்பு elai - k - kurumbu , பெ . { n . ) பேதை 

( ஆ ( முன்பு ) – ஏ – ஏல் - ஏற்கு ( முன்பு ) – ஏற்கனவே 
போலக் காட்டிச் செய்யும் குறும்பு ; mischief perpetra 

– ஏற்கெனவே . ] 
ted under an exterior cloak of innocence . 

ஏற்கை rkai, பெ . ( n . ) 1. இணங்குகை ; consent, agree 
( ஏழை + குறும்பு . ] 

to. 2. வாங்குந் தன்மை ; receiving capacity. 
ஏழைத்தன்மை elai -t -tanmai, பெ . ( n . ) 1. அறியாமையா 

( ஏல் – ஏற்கு — ஏற்கை . ) 
கிய பண்பு ; state of ignorance . " ஏழைத்தன்மையோ 
வில்லை தோழி " ( கலித் .55,23 ) . 2. வறுமை நிலை ; ஏற்ப 9pa, இடை . (part.) ஓர் உவம உருபு ( தண்டி .33 ); 
state of poverty. 

adverbial word of comparison . - கு.வி.எ. ( adv .) தக்கபடி ; 

in accordance with . 
( ஏழை + தன்மை . ] 

( ஏல் = பொருந்துதல் . ஏல் – ஏற்ப . ] 
ஏழைமை elaimai , பெ . { n . ) 1. அறியாமை ( தொல் . 

பொருள் .274 ); ignorance, simplicity, innocence. | ஏற்படு - தல் padu- , 20.செ.கு.வி. ( v.i. ) 1. உண்டாதல் ; 
2. வறுமை ; poverty . 

to come into existence; to become formed , to be produced 
( எள் - ஏள் – ஏழை – ஏழைமை .) 

or created . அந்த ஊர் அவனால் ஏற்பட்டது . 2. தலைப்ப 

டுதல் ( யாழ்ப் . ); to be engaged in to enter upon , 
ஏழைமைகாட்டு - தல் Claimai - kattu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 

as a business . 3. உடன்படுதல் ( யாழ்ப் .); to agree , 
கோழையாதல் - ( வின் . ) ; to be timid , cowardly, 

consent, become a party.to a contract . 
effeminate. 

ம . ஏர்ப்பெடுக ; க . ஏர்படு ; கோத . ஏர்பட்த ; து . ஏர்படு , 
( ஏழை – ஏழைமை + காட்டு . ) 

ஏபுண ; தெ . ஏர்படு ; பர் . ஏப் ( அடைதல் ) ; கோண் . ஏதானா 
ஏழையாளன் elai - y - alan , பெ . ( n . ) வறியவன் ; poor , ( எடுத்தல் ) ; கூ . ஏண்ப ( வாங்குதல் ) . 
miserable man . " பாம்பென வுயிர்க்கு மேழையாளனை 

( ஏல் = பொருந்துதல் , பொருத்தல் , எழுப்புதல் , உண்டாக்குதல் . 
( தமிழ்நா.168 ) . 

ஏல் + படு - ஏற்படு . படுதல் = செய்தல். ஏற்படு = உண்டாகச் 
ம . ஏழன் . 

செய் , உளதாக்கு . ) 
( ஏழை + ஆளன் . ) 

ஏற்படுத்து - தல் epaduttu-, 5.செ.குன்றாவி . (v.t. ) 1 . 
ஏழொத்து & l - ottu , பெ . (n.) (இசை ) தாளவகை, 

உண்டுபண்ணுதல் ; to create, make, form , construct, 
( திவ்.திருவாய் .2,6 , பதிகத் தலைப்பு ) ; ( Mus . ) variety of 

establish . அவன் அந்த ஊரை ஏற்படுத்தினவன். 2 . 
time - measure, 

இணங்கச்செய்தல் ( யாழ்ப் ) ; to persuade, prevail upon , 

induce. 3 .. நிறுவுதல் ; to find , as guilty or not guilty . 
( ஏழு + ஒத்து . ஒற்று – ஒத்து . ] 

அவனைக் குற்றவாளியென் றேற்படுத்தினார்கள் 
ஏளனம் elanam, பெ . ( n . ) இகழ்ச்சி ( சூடா . ); mockery , ( பே.வ.). 4. அமர்த்துதல் ; to ordain , appoint, assign , 
jeer . 

institute , putinto office . அவனை அச்செயலுக்குத் தலைவ 
( எள் - ஏள் ஏளனம் . அனம் - சொல்லாக்க ஈறு . ) னாக ஏற்படுத்தினார்கள் . 5. அணியப்படுத்துதல் 
ஏற்க erka, கு.வி.எ. ( adv . ) ஏற்கவே பார்க்க ( யாழ்ப் . ) ; 

( 6916.); to prepare , arrange , get ready . 
see erkavě. 

ம. ஏர்ப்பெடுத்துக; க . ஏர்படிசு ; தெ . ஏர்பரட்சு . 
( ஏல் + க . ] 

( ஏல் = எழுப்பு , உண்டாக்கு , ஏல் + படு - ஏற்படு - ஏற்படுத்து . ) 
ஏற்கநட - த்தல் erka -nada-, 3.செ.கு.வி. ( v.i. ) ஒழுங்காய் ஏற்பாடு sr - padu, பெ . ( n . ) 1. ஒழுங்கு ; arrangement, 
நடத்தல் ,(வின். ); to behave properly . 

method , system , rule, established custom . அந்த ஏற்பாடு 
( ஏல் + க ஏற்க + நட . ) 

நன்றாயிருக்கிறது . 2. அமர்த்தம் ; appointment to an 
ஏற்கவே erkave, கு.வி.எ. ( adv . ) முன்னமே ; before 

office . அந்த வேலைக்கு அவனை ஏற்பாடு பண்ணி 
hand , early, in good time. “ ஆபத்து வந்தபோது நம்மைத் 

னான் . 3. உடன்படிக்கை; engagement , covenant. 4 . 
தேடித் திரியவொண்ணாதென்று ஏற்கவே கடலிடங் 

கிறித்தவர் பழைய , புதிய விவிலிய நூலின் இருபகு 
கொண்டவனை ( ஈடு .3,6,2 ) . 

திகளான பழைய ஏற்பாடு , புதிய ஏற்பாடுகளில் 

porgy; testament, as the old and new testament in 
( ஏற்க + ஏ . ] 

the Bible . ( Chr ) . 


ஏற்பாடு 


307 


ஏற்றம்போடு - தல் 


ம. ஏர்ப்பாடு ; க. ஏர்பாடு ; கோத . ஏர்பட்த் ; துட. ஏவர் ; க . ஏத கோலு ; ம . ஏத்தக்கோல் . 
து . ஏர்பாடு ; தெ . ஏர்பாடு . 

( ஏற்றம் + கோல் . ) 
( ஏற்படு – ஏற்பாடு . ) 

ஏற்றச்சால் drac - cal, பெ . ( n . ) துலாக்கால் ; bucket used 
ஏற்பாடு sr - pidu, பெ . ( n . ) பொருத்தம் ( யாழ் . அக .) ; for irrigation by picottah . 
fitness , appropriateness. 

ஏற்றம் + சால் . ) 
( இயல் ஏல் + பாடு - ஏற்பாடு . படு – பாடு . ) 

ஏற்றணை eranai, பெ . ( n . ) அரியணை ; throne , 
ஏற்பி - த்தல் ற-, 4.செ.குன்றாவி . (v.t.) ஒப்படைத்தல் supported by legs carved with the figure of the lion . 
( இ.வ. ) ; to entrust . 

“ ஏற்றணையி னீங்கி ( கந்தபு.இரண் . சூரப.யுத் .29 ) . 
ம . ஏல்பிக்குக . 

( ஏறு + அணை . ஏறு = அரிமா ஏறு . ) 
( ஏல் – ஏற்பு – ஏற்பி . ) 

ஏற்றப்பட்டரை exa - p - pattarai, பெ . ( n . ) ஏற்றமிட்டி 
ஏற்பு Spu , பெ . ( n . ) 1. பொருத்தம் ; appropriateness, றைக்குங் கிணற்றைச் சூழ்ந்த விளைநிலம் ( இ.வ. ) ; 
fitness . “ ஏற்புற வணிதலும் " ( நம்பியகப் . 125 ) . 2. ஏற் 

cultivable land surrounding a well from which water can 
றுக்கொள்கை , வரவேற்பு ; acceptance, reception . be drawn by a sweep or picottah for purposes of irrigation . 
( ஏல் – ஏற்பு . ] 

( ஏற்றம் + பட்டரை . பட்டடை – பட்டரை . ) 
ஏற்புழி apuli, கு.வி.எ. ( adv .) ஏற்குமிடத்து ; at | ஏற்றப்புவாரம் apa - p - pu - varam, பெ . ( n . ) நீர்க்கூலி 

appropriate place. அடைகளை ஏற்புழி யெங்கும் ( W.G. ) ; share of the produce , charge for watering lands . 
ஒட்டுக ( சிலப் . 13,155 ,உரை ) . 

( ஏற்றம் + அப்பு + வாரம் . அப்பு = நீர் . ) 
( ஏற்பு + உழி . ] 

ஏற்றபடி Gra - padi, வி.எ. ( adv .) 1. தக்கவாறு ; as is 
ஏற்புழிக்கோடல் puli- k - kodal, பெ . ( n . ) ( இலக் . ) fit, meet, becoming, proper . 2. விரும்பியவாறு ( வின் . ) ; 

பொருந்துமிடங்களில் கொள்ளுகையென்னும் உத்தி as one likes ; according to one s own pleasure. 
( நன் .227 ,விருத் .) ; ( gram . ) application of rules and 

( ஏல் – ஏற்ற + படி . ) 
definitions to cases where they might suitably apply. | ஏற்றம் aram , பெ . ( n .) 1. மேல் ஏறுகை; mounting, 
allowing of exceptions , one of 32 utti . 

as on a ladder , a horse, ascending . 2. மேடு ; ascent, 
( ஏற்பு + உழி + கோடல் . கொளல் - கோடல் . ) 

acclivity . 3. உயர்கை , கொடியேற்றம் ; hoisting, as a 
ஏற்புறவணிதல் puravanidal, பெ . ( n .) மணமகளை flag, raising up . 4. நீர்ப்பெருக்கு ; rising , as the flowing 
அழகுசெய்தல் ; decorating a bride. 

tide . ஆணையாலே யேற்றந்தொடங்காக் கடலின் ( கம் 

பரா.நகர்நீ .141 ). 5. புகழ் ( திவா . ); praise, eulogy . 6 . 
[ ஏற்பு + உற + அணிதல் . ] 

இடிமரம் ; heavy wooden rammer set to a frame for 
ஏற்போன் Spon, பெ . ( n . ) இரவலன் ( சூடா . ); beggar , pounding parched rice . 7. அதிகப்படி ; increase, incre 
mendicant 

ment . “ மேல் ஏற்றம் ஒரு நாளைக்கு மூன்று மாவாக " 

( S.I.I.ii , 129 ) . 8. மிகுதி ; excess. “ ஏற்றம் நெல்லுக்குறுணி 
( ஏல் – ஏற்பான் – ஏற்போன் . ) 

எழுநாழியும் ( S.Il.ii.705 ) . 9. மேன்மை ; distinction , 
ஏற்றக்கால் ara - k - kal, பெ . ( n . ) துலாவைத் தாங்கும் 

superiority , exaltation , pre - eminence. “ பத்தர்கட் கேற்ற 
கால் ; frame for supporting a sweep or picottah for 

நல்கினீர் " ( தேவா .599,6 ) . 10. நினைவு ; remembrance. 
irrigation . 

ஏற்ற நினைவுந் துணிவுமாகும் " ( தொல்.சொல் .337 ). 
ம . ஏற்றக்கால் ; க . ஏதகோலு . 

11. துணிவு; courage. ஏற்ற மிலாட்டியென் னேமுற்றாள் 
( ஏற்றம் + கால் . ] 

( தொல்.சொல்.337.உரை ). 12. ஏற்ற மரம் ; well sweep , 

picottah. " ஏற்றமிரண்டுள (திருமந்.2873) . 
ஏற்றக்குறைச்சல் dra - k - kuraiccal, பெ . ( n . ) 1. உயர்வு 
தாழ்வு ; superiority and inferiority ; highness and lowness; 

ம . ஏத்தம் ; க . ஏத , யாத ; தெ . ஏதமு . 
greatness and smallness . 2. ஒவ்வாமை ( பே.வ.); ( ஏறு – ஏற்று - ஏற்றம் ( சு.வி .78 ) . ] 
disparity, difference , disagreement. 

ஏற்றம்போடு - தல் mam - podu-, 20.செ.கு.வி. (v.i. ) 1 . 
ம . ஏற்றக்குறச்சில் . 

துலாமரம் அமைத்தல் ; to set a well sweep or picottah . 
( ஏற்றம் + குறைச்சல் . குறைத்தல் – குறைச்சல் . ] 

2. தோப்புக்கரணம் போடுதல் ; to punish or humble 

one s self by taking hold of the right ear with the left 
ஏற்றக்கோல் rak - kol, பெ . ( n .) துலாமரத்தில் நீரிறைக் 

hand and the left ear with the right hand and then raise 
கும் கழி ; pole attached to a well sweep or picottah 

and lower the body many times in quick succession. 
and supporting the bucket for drawing water. 

( ஏற்றம் + போடு . ) 


ஏற்றிறக்கம் 


ஏற்றமடல் 


308 


ஏற்றார் gar, பெ . ( n . ) பகைவர் ; foes, enemies. " ஏற்றார் 
மூதூரெழினகை யெரியின் வீழ்வித்து ( திருவாச . 
3.158 ) . 
ம . ஏற்றார் . 

( ஏற்றல் + ஆர் - ஏற்றலார் – ஏற்றார் . ) 
ஏற்றாளி erali, பெ . ( n . ) எதிராளி ; enemy , adversary. 

( சேரநா .). 
ம . ஏற்றாளி. 
( ஏற்றல் + ஆளி - ஏற்றலாளி - ஏற்றா .. ) 
ஏற்றாற்போல rar -pola, கு.வி.எ. ( adv . ) ஏற்றபடி ; 

appropriately, in accordance with . 


ஏற்றம்போடு - தல் 

( ஏல் – ஏற்றல் . ஏற்றால் + போல் . ] 
ஏற்றமடல் ara - madal, பெ . (n .) துலாமரந் தாங்குங் ஏற்றான் aran , பெ . ( n . ) வகுப்புக்கு முதலில் வரும் 
கோல் ( வின் . ) ; fulcrum on which the well sweep 

மாணவன் ( நெல் . ) ; first boy to be present at school, 
or picottah is pivoted and which is attached to a pillar 

on a day .. 
planted in the ground. 

( ஏ - ஏற்று ( உயரம் , சிறப்பு ) ஏற்று + அன் - ஏற்றன் – 
( ஏற்ற + மடல் . ) 

ஏற்றான் . ) 
ஏற்றமரம் Sramaram, பெ . (n.) துலாமரம் ; long lever | ஏற்றியல் sriyal, பெ . ( n . ) விடை ( இடப ) ஓரை ; Taurus, 
or yard pivoted on an upright post in an irrigating machine 

a sign of the Zodiac . உருகெழு வெள்ளி வந்தேற்றியல் 
as the well sweep or picottah. 

சேர ( பரிபா . 11,4 ) . 
[ ஏற்றம் + மரம் . ] 

( ஏறு + இயல் .] 
ஏற்றமொழி ega - moli, பெ . ( n . ) புகழ்ச்சியுரை ( திவா . ); ) ஏற்றியிறக்கு - தல் emi - y -irakku- 5.செ.குன்றாவி . ( v.t.) 
praise, eulogy . 

கண்ணேறு கழிக்குஞ் சடங்கு நிகழ்த்துதல் ; to 
( ஏற்ற + மொழி .) 

perform the ceremony of waving lights, etc., before a 
ஏற்றரவு sraravu, பெ , ( n . ) 1. அண்மைக் காலம் ; 

person to avert the evil eye . 
near future . 2. முதல் ; front , first in place or time . 3 . [ ஏற்று - இறக்கு . ] 
அதிகம் , மிகுதி ; much , very many , excessive. 

ஏற்றிலக்கை amilakkai , பெ . ( n . ) அதிகச்சம்பளம் ; high 
ம . ஏற்றரவு . 

salary . " ஏற்றிலக்கை பெற்றுண்கிற மிடுக்கையுடைய 
( ஏல் + தரவு - ஏற்றரவு . ) 

( ஈடு . 7,4,5 ) . 
ஏற்றல் eral, பெ . ( n . ) ஒப்புக்கொள்ளுதல் ; agreeing, 

( ஏறு + இலக்கை . ) 
accepting. 

ஏற்றிவா-தல் ( ஏற்றிவருதல் ) ari- va-, 15.செ.குன் 
[ ஏல் - ஏற்றல் . ] 

றாவி . ( v.t. ) கூடிவருதல் ; to add . " தடிமூன்றினால் 

ஏற்றிவந்த நிலம் " ( S.I.I.vi, 11) . 
ஏற்றல் Small, பெ . ( n . ) எதிர்க்கை ; disputation , polemics. 
“ அறுவகைச் சமயமு மேற்றல் " ( பெருங் . 

( ஏறு – ஏற்று - ஏற்றி + வா . ) 
உஞ்சைக். 36,243) . 

ஏற்றிழிவு amlivu , பெ . ( n . ) 1. பெருமை சிறுமை 
( ஏறு - ஏற்று- ஏற்றல் . ஏறு = குத்துதல் , தாக்குதல் , எதிர்த்தல் . ) 

( தொல்.பொருள்.உரை ); greatness and smallness . 2 . 
ஏற்றல் oral, பெ . ( n . ) ஊசி ஏற்றல் ; thrusting a needle 

மேடுபள்ளம் ( இறை . 18 , உரை); hill and dale ; mountain 

and valley ; up and down , uneven surface . 
into the body for introducing a liquid medicine; to inject. 
( சா . அக .) . 

ம . ஏற்றிறக்கம் . 
( ஏற்று – ஏற்றல் . ) 

( ஏறு – ஏற்று + இழிவு. ] 
ஏற்றவாறு era -v - agu, கு.வி.எ. ( adv .) 1. ஏற்றபடி; 

ஏற்றிறக்கம் amirakkam , பெ . ( n . ) 1. மேடும் பள்ளமும் ; 
suitably . 2. முறைப்படி ; proportionately . 

up and down spot, hill and dale . 2. ஏற்றலும் இறக்கலும் ; 

increase and decrease , fluctuation in position or status. 
( ஏற்ற + ஆறு - ஏற்றவாறு . ) 

3. ஏற்றுமதியும் இறக்குமதியும் ; export and import. 


ஏற்று - தல் 


309 


ஏற்றெழு - தல் 


4. கடலில் அலை ஏற்றமும் இறக்கமும் ; ebb and | ஏற்றுக்கொள் ( ளு ) -தல் Smu - k - ko / -, 10.செ.குன்றாவி . 
flow of tide . ( சேரநா . ). 

( v.t. ) 1. ஒத்துக்கொள்ளுதல் ; இசைதல் ; to receive , 
ம . ஏற்றிறக்கம் . 

admit, accept, acknowledge. 2. மேற்கொள்ளுதல் ; to 

undertake, engage in , take charge of . 
( ஏற்று + இறக்கம் . ] 
ஏற்று -தல் exu-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) 1. தூக்குதல் ; 

( ஏல் – ஏற்று + கொள் . ) 
to liftup, raise, hoist உத்தரத்தை யேற்றினான் . 2. ஏற்றுத்தொழில் Gru - oll,பெ . ( n . ) யானை முதலிய 
மிகைப்படுத்துதல் ; விலையை ஏற்றுதல் ; to increase , 

வற்றில் ஏறிநடத்துந் தொழில் (சீவக .1758 ,உரை); art 
as price. 3. சுமத்துதல் ; to load as a cart or ship ; to 

of riding on elephants , horses, etc. 
impose as a responsibility. 4. ஏறச் செய்தல் ; to run 

( ஏறு + தொழில். ) 
over , as a wheel over a person. காலில் வண்டியை ஏற்றுதுறை exu-turai, பெ . ( n .) சரக்கைக் கப்பலிலேற் 
ஏற்றிவிட்டான் . 5. அடுக்குதல் (திவா . ); to pile up , 
stow away , pack . 6. மேம்படுத்துதல் ; to eulogise, praise . 

றுந் துறைமுகம் ( வின் . ) ; place of export or embarka 

tion . 
" ஏற்றற் கண்ணும் நிறுத்தற் கண்ணும் " ( தொல்.பொருள் . 
147 ) . 7. குடியேற்றுதல்; to colonize, populate . கொண்டு ( ஏறு – ஏற்று + துறை . ) 
வந்து ஏற்றின தளிச்சேரிப்பெண்டுகளுக்கும் | ஏற்றுப்பனை ru - p - papai, பெ . ( n. ) ஏற்றைப்பனை 
( S.I.I.ii , 261 ) , 8. நிலைநிறுத்தல் ; to found , establish நம் 

பார்க்க ; see errai - p -panai. " ஏற்றுப் பனையெல்லாம் 
பெயரால் ஏற்றின வீரசோழன் திருமடை விளாகத்தில் 

நிறைந்த குலைகளாய் ( பெரியபு.திருஞான . 980 ) . 
( S.I.I.iii, 47 ). 9. உட்செலுத்துதல் ; to put in , cause to 
enter , insert, to drive in , as a nail . நகத்தில் ஊசியை 

( ஏறு – ( ஏற்றை ) ஏற்று + பனை. ) 
ஏற்றினான் . 10. மேற்செலுத்துதல் ; to ascribe, foist ஏற்றுமண் -man , பெ . ( n . ) பிற இடங்களினின்று 
upon . தன் குற்றத்தை அவன் மேலேற்றினான் . 11 . கொண்டு வந்து போட்டமண் ; deposited soil. 
ஏற்றுமதி செய்தல் ; to export. 12. சுடர் கொளுவுதல் ; ( சேரநா .). 
to light , as a lamp . விளக்கேற்றினேன் ( திவ்.இ 

ம . ஏற்றுமண்ணு . 
யற் .2,1 ) . 13. நினைத்தல் ; to think, consider. கான 
லஞ் சேர்ப்பன் கொடுமை யேற்றி ” ( தொல் . சொல் .337) . 

( ஏறு – ஏற்று + மண் . ) 
14. துணிதல் ( தொல்.சொல் .337 ); to decide . 15. ஏற்றுமதி erumadi, பெ . ( n . ) 1. கப்பலிற் பண்டமேற் 
படைத்தல் ; to offer, as an oblation . " ஏற்றிக் கழித்த றுகை ; export. 2. ஏற்றுமதிப் பண்டம் ; exported cargo . 
வெண்சோற்றையருந்தி " ( காசிக. ஓங்காரவி.கி . 11 ) . 

ம . ஏற்றுமதி ; க . , தெ . எகுமதி . 
ம . ஏற்றுக ; து . ஏராவுனி ; தெ . ரெச்சு ; கொலா . எத் ; நா . 

( ஏற்று + மதி . மதி அளவு குறித்த சொல் முதனிலைப்பொருள் 
எத்த் ; கூ . எத ; குவி . எதலி . 

குறித்த ஈறாயிற்று . ) 
( ஏறு ஏற்று . ) 

ஏற்றுமதிச்சீட்டு erumadi - c - citu , பெ .. ( n . ) கப்பலி 
ஏற்று ru , பெ . ( n . ) மரத்தினாற் செய்த மேடை 

லுள்ள நாவாய்கனின் பெயர் , பயணியர் தொகை , 
( யாழ் . அக . ) ; wooden platfom . 

சரக்குகளின் விளக்கம் முதலிய குறிப்புகள் அடங்கி 

Morront LQ (M.Navi.123 ) ; manifest, cargo list and 
( ஏ - ஏல் – ஏற்று ( உயரமானது ) . ) 

list of passengers . 
ஏற்று - தல் ru-, 5.செ.குன்றாவி . (v.t ) மெய்ப்பித்தல் ; 
to establish by evidence , substantiate . அடிமையென்ற 

( ஏற்றுமதி + சீட்டு . ) 
வெவ்வுரை யெம்முன் னேற்ற வேண்டும் " ( பெரியபு. ஏற்றுமுதல் u - mudal, பெ . ( n . ) தோணி முதலியவற்றி 
தடுத்தாட் .55 ) . 

லேற்றப்படுஞ் சரக்கு ( சங்.அக. ) ; cargo exported in 

boats, etc. 
( ஏல் - ஏற்று . ) 

(ஏற்று + முதல் . ] 
ஏற்றுக்குறி mu - k - kur , பெ . ( n . ) 1. ஆண்குறி ; penis. 
2. எருதின் இலச்சினை; symbol of an ox. (சா.அக.). ஏற்றெழு - தல் Grelu-, 2.செ.கு. வி . ( v.i.) 1. மயக்குந்து 

யில்களினின்றும் எழுதல் ; to rise after recovery of 
( ஏறு + குறி . ) 

consciousness from a swoon , from sleep. மெய்யறிந் 
ஏற்றுக்கொண்டுவா xu - k - kongu - ve-, 18.செ.கு.வி. 

தேற்றெழு வேனாயின் " ( கலித் .37 ) . 2. ஓங்கி யெழும்பு 
( v.i. ) ஒருவனைத் தாங்க வருதல் ; to come forward 

தல் ; to ascend , as a flame . “ ஏற்றெழு வன்னிமே 
to support another. அவனுக்கு ஏற்றுக் கொண்டு வந்தான் . 

லினிது துஞ்சலாம் " ( கந்தபு.விடைபெறு .31 ) . 3. மேற் 
( உ.வ. ) . 

செல்லுதல் ; to proceed against. 
( ஏல் – ஏற்று + கொண்டு + வா . ) 

( ஏல் – ஏற்று + எழுதல் . ] 


310 


ஏறடவு 


ஏற்றை 


ஏற்றை pே al, பெ . ( n .) ஆற்றலோடு கூடிய ஆண்பால் ஏறக்கட்டு - தல் a - k - kattu- 5.செ.குன்றாவி . ( v.t ) 1 . 

விலங்கு ( தொல்.பொருள் ,604 ); male of any animal உயரக்கட்டுதல் ; to build up . 2. விலையேறுதற்காகச் 
remarkable for physical strength . 

சரக்கை விற்காமல் வைத்தல் ; to put off selling so . 

that price may rise . 3. மேகம் பெய்யாமற் கரத்தல் ; 
(( ஏறு – ஏற்றை . ) 

to withhold or keep back , as clouds their showers. GJITQUTLO 
ஏற்றைப்பனை rai-p- papal , பெ . ( n . ) ஆண் மழையேறக் கட்டிவிட்டது . 4. இறைந்த பொருள்க 

பனை ; male palmyra " இடுகாட்டு ளேற்றைப்பனை " ளைக் குவித்தல் ; to collect together scattered articles, 
( நாலடி . 96 ) . 

as grain into a heap . 5. அடியோடு நிறுத்துதல் ; to 

give up altogether, as a person his studies. 
( ஏறு – ஏற்றை + பனை . ) 

ம . ஏற வய்க்குக. 


( ஏற + கட்டு . ] 


ஏறக்குறைய 6a - k -kuraiya, கு.வி.எ. ( adv. ) சற்றொப்ப 

( சுமார் ) ; more or less , about 


ம. ஏறக்குறே. 


( ஏற + குறைய . ] 
ஏறக்குறையப்பேசு - தல் 6a- k- kuraiya -p -posu 

5.செ.குன்றாவி . ( v.t.) இகழ்ந்து கூறுதல் ( இ.வ. ) ; to 
vilify , abuse . 


- 


( ஏற + குறைய + பேசு . ) 

ஏறங்கோட்பறை Gran - kot- parai, பெ . ( n . ) ஏறுகோட் 
ஏற்றைப்பனை 

பறை பார்க்க ; see erukot - parai. 
ஏற்றோற்றம் oram, பெ . ( n . ) காலை அல்லது உதய 

முதல் 10 நாழிகை வரை , பனைப்பொழுது ; period ( ஏறு + கோள் + பறை - ஏறங்கோட்பறை. அம் சொல்லினிமை 
from sun rise till 10 A.M. ( சா.அக. ). 

கருதி வந்த அசைநிலைச் சாரியை . ] 
( எல் + தோற்றம் - எற்றோற்றம் - ஏற்றோற்றம் . எல் ஏறங்கோள் ran - gol, பெ . ( n . ) ஏறுகோட்பறை பார்க்க ; 
கதிரவன் .] 

See arukoiparal. ஏறங்கோண் முழங்க " (சீவக . 489 ) . 
ஏற , கு.வி.எ . ( adv. ) 1. அதிகமாக ; so as to exceed , ( ஏறு + கோள் - ஏறங்கோள் . அம் அசை நிலைச் சாரியை . ] 
more than . அரைப்படிக்கு ஏறக்கொடு . 2. உயர ; on high , 
in the air, above. அந்தரமாறா... ஏறப்பறக்கெனிற் ஏறச்சங்கு 6a - c- carigu, பெ . ( n .) கோயிற்குக் கொடைய 
பறந்திடும் " ( சீவக .2156 ). 3. முழுவதும் ; completely, 

ளித்த பெரியோர், பல்லக்கு , சிவிகை முதலியவற்றில் 
entirely " என்னுடையிருளை யேறத்துரந்தும் " ( திரு 

ஏறும்போது மதிப்புரவு கருதி ஊதப்படும் சங்கு 
வாச .2,6 ) . 4. முற்பட ; in advance, forward . மானிடத்து 

( இ.வ. ) ; conch that is blown in honour of a chief 

or a liberal donor of a temple as he mounts his vehicle . 
ஏறச்செல்லு நிலைமையை விரும்பும் ( சீவக . 1932 , 
உரை) . 

( ஏற + சங்கு . ] 
( ஏறு - ஏற் . ] 

ஏறட்டுக்கொள் - தல் drattu - k - ko/ -, 7.செ.குன்றாவி . ( v.t.) 
ஏறக்கட்டித்தூக்கு - தல் Gra -k- katti-t-tukku-, 5.செ.குன் 

உரிமைப் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் ; to assu 
றாவி . (v.t.) 1. தொங்கும்படி உயரக் கட்டி வைத்தல் ; 

me a responsible post. எப்பேற்பட்ட இறைகளும் 
to hang up . 2. தண்டனைக்காகத் தொங்கக் கட்டுதல் ; 

நாங்களே ஏறட்டுக் கொண்டு இறுக்கக்கடவோம் 

( S.I.I.VI - 40 ) . 
to hang up by the hands in order to flog. 
( ஏற + கட்டி + தூக்கு. ) 

( ஏற + அட்டுக்கொள் = மேற்கொள்தல் . ] 
ஏறக்கட்டு - தல் dra -k-kattu- , 5.செ.குன்றாவி . ( v.t.) ஏறடவு Gracavu, பெ . ( n . ) வரவு செலவுக் கணக்கு; 
வலுப்படுத்துதல் ( யாழ்.அக. ); to strengthen by hands, 

accounts entry . ( சேரநா . ) . 
etc .: 

ம. ஏறடவு . 
( ஏற + கட்டு .] 

( ஏறு + ( அடைவு ) அடவு . ) 


. 


ஏறடு - தல் 


311 


ஏறாமேடு 


தான். 


ஏறடு - தல் eagu- 19.செ.குன்றாவி . ( v.t ) 1. மேல் விடுதல் ; to allow to spread , to circulate , as poison . 
வைத்தல் ; to place over . “ கொம்பினிடத்தே யேறட்ட நஞ்சு ஏறவிடக்கூடாது . ( உ.வ. ) . 
தம்கையிடத்தே ( முல்லைப் .34 , உரை). 2. மேற்கொள் 
ளுதல் ; to take upon one s sel . இவை சுண்ண 

( ஏறு – ஏற + விடு . ) 
மென்பதொரு பெயரை யேறட்டுக் கொண்டு | ஏறவிறங்கப்பார் - த்தல் ; -v - irariga - p- pir , 4.செ.குன் 
( சீவக .876 ,உரை) . 

றாவி . ( v.t ) கீழும் மேலும் பார்த்தல் ; to stare at , survey 

from head to foot. அவன் என்னை ஏறவிறங்கப் பார்த் 
( ஏற + அடு . ) 
ஏறத்தாழ da - t - tala , கு.வி.எ. ( adv .) ஏறக்குறைய 
பார்க்க ; see dakkuraiya . 

( ஏற + இறங்க + பார் . ] 

ஏறாங்கடை brarigadai, பெ . ( n .) ஒவ்வாச்செயல் 
( ஏற + தாழ . ) 

( வின் . ) ; inconvenient engagement unsuitable contrast. 
ஏறப்பற - த்தல் a - p - para-, 3.செ.கு.வி. (v.i.) 1. உயரப் 

ம . ஏறாங்கடை . 
பறத்தல் ; to fly on high " அந்தரமாறா ... ஏறப்பறக்கெ 
னில் " ( சீவக .2156 ) . 2. ஏலாதவற்றைச் செய்ய முயலு 

( ஏறு + ஆம் + கடை - ஏறாங்கடை . ) 
தல் ; to attempt the impossible. 

ஏறாட்டம் draitam, பெ . ( n . ) போட்டி ; competition . 
( ஏற + பற . ] 

க . ஏறாட்ட 
ஏறப்போ - தல் era - p - pp-, 8.செ.குன்றாவி . (v.t ) குறித் ( ஏறு + ஆட்டம் . ஏறு = எதிர்ப்பு . ] 
துச் செல்லுதல் ; to go towards, proceed in the direction 

ஏறாடி eradi, பெ . ( n . ) காளைகளை மேய்ப்பவன் ; 
of. ஊரேறப்போக ( சீவக . 1875 ,உரை ) . 

cowherd . ( சேரநா . ). 
( ஏற + போ . ] 

ம. ஏறாடி . 
ஏறப்போ - தல் erappo , 8.செ.கு.வி. ( v.i.) குறுக்கிட்டுச் 

( ஏறு + ( ஆளி) ஆடி . ஏறு = காளை . ) 
செல்லுதல் ; to intersect. தேவரடியார் மத்தவாணச் 
சேரியேறப்போன தெருவுக்குக் கிழக்கும் ஏறாண்முல்லை can - mullai, பெ . (n .) ஆண்மை 
( S.I.I. ili - i , - 15 ) . 

மிகுந்த வீரக்குடியினொழுக்கத்தைப் புகழும் புறத் 

துறை ( பு.வெ .8,22 ) ; ( Purap .) literary theme of eulogi 
( ஏற = மேலே , மீதாக , குறுக்காக. ஏற + போ . ] 

sing the traditional military renown of an eminent warrior 
ஏறல் eral , பெ . ( n .) கிளிஞ்சில் ; bivave shell fish . lineage family . 
( சா.அக. ). 

( ஏறு + ஆண் + முல்லை . ) 
( இறல் – ஏறல் ( பிளவுண்டது , கிளிஞ்சில் ) . ] 

ஏறாந்தலை eran - talai , பெ . ( n . ) ஏரியின் நீர்ப்பிடி 
ஏறவாங்கு - தல் era - vangu , 7.செ.கு.வி. ( v.i. ) யிறுதி ; outer catchment limits of the water of a tank. 
1. விலகியிருத்தல் ; to be aloof. “ சர்வேசுரன் ... 

( ஏறு + ஆம் + தலை . ) 
ஏறவாங்கி நிற்குமாகில் ( ஈடு . ) . 2. சுளுக்குதல் 
( லின் . ) ; to be drawn up, twisted , as the neck by ஏறாப்பாடு a - p -padu, பெ . ( n . ) வீட்டின் முற்றத்தைச் 

சுற்றியுள்ள இடம் ; place adjoining the yard of a 
cold . 

house. ( சேரநா . ). 
( ஏற = உயர , பிறழ . ஏற + வாங்கு . ) 

ம . ஏறப்பாடு . 
ஏறவாங்கு -தல் dra - varigu-, 5.செ.குன்றாலி . (vt.) 

( இறை - – எற + பாடு - எறப்பாடு – ஏறாப்பாடு 
1. முழுதும் விலைக்குப் பெறுதல் ; b purchase outright 

( கொ.வ.). இறை = இறைப்பு , இறைவாணம் . ) 
அவன் இந்தப் பண்டங்களை ஏறவாங்கிவிட்டான் . 2 . 

ஏறாப்பு arappu, பெ . ( n . ) மாராப்பு , ஏத்தாப்பு ; apron , 
நயமாக வாங்குதல் ; ( வின் . ) ; to buy cheaply. 

breast cloth of women . ( சேரநா . ) . 
( ஏற + வாங்கு . ஏற = மிகுதி . ] 

ம . ஏறாப்பு . 
ஏறவிடு - தல் era - vidu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஏறும் 

படிச் செய்தல் ; to make climb , to allow to ascend . ஏறு + ஆப்பு . ஆப்பு - சொல்லாக்க ஈறு . ) 
ஏறவிட்டேணியை வாங்கினதுபோல . 2. மரக்கலத் ஏறாமேடு அ g - madu , பெ . ( n . ) 1. உயர்ந்த மேடு ; high 
தைக் கரைக்குத் தொலைவாக விடுதல் ( வின் . ) ; to level which one cannot reach or to which water cannot 
keep off from the shore , as a vessel . 3. காற்று முகமாய்க் rise . 2. செய்யமுடியாத செயல் ; enterprise beyond one s 
கப்பலை விடுதல் ( வின் . ) ; to sail along with the power . 3. ஏறாங்கடை பார்க்க ( வின் ) ; see orangadai. 
wind . 4. கரை சேர மரக்கலத்தை விடுதல் ( வின் . ) ; 

( ஏறு + ஆ + மேடு . ஆ - எ.ம.இ.நி.] 
to turn towards the shore, as a vessel. 5. CWDCUTE 


" ( . 

ஏறு 
ஏறாவழக்கு 

312 

eri - y - arula - p - pammu 
ஏறாவழக்கு x - valakku , பெ . ( n . ) அடா வழக்கு; ஏறியருளப்பண்ணு - தல் 

12.செ.குன்றாவி . ( v.t.) 1. நூல் எழுதுதல் ; to transcribe 
unreasonable dispute. ஏறாவழக்குத் தொடுக்கின்றார் 
( அருட்பா.1 ,இங்கித . 13 ) . 

on a palm leaf as the sacred books . “ பட்டோலை பிடித்து 

ஏறியருளப் பண்ணிக்கொண்டு வருகையில் " ( குருப 
( ஏலா + வழக்கு - ஏலா வழக்கு – ஏறாவழக்கு . ) 

ரம் .172 , ஆறா . ) . 2. படிமம் ( விக்கிரகம் ) அமைத்தல் ; 
ஏறாவேணி ex - veni, பெ . (n.) கோக்காலி ; horizontal to cast, as an idol or image . திருப்பள்ளிநாய்ச்சியார் 
beam set against the wall and used as a shelf. " நிரம்பகல் முதலாகவுள்ள திருவுடம்புகளும் ஏறியருளப்பண்ணு 
பறியா வேறா வேணி ( பதிற்றுப். 43,33 ) . 

வித்து (TA.S.91) . 
( ஏறு + ஆ + ஏணி . ] 

[( ஏறி + அருள + பண்ணு . ) 
ஏறாளர் salar; பெ . ( n . ) படை வீரர் ( திவா . ); wariors, ) ஏறு - தல் ru-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. உயர்தல் ; to go 
soldiers .. 

up , as the eyebrows, in anger . “ ஏறியு மிழிந்து மூளும் 

புருவங்கண் முரிய " (சீவக . 2507 ) . 2. மேலேறுதல் ; 
ம . ஏறாள் , ஏறாளர் . 

to rise, ascend, as the heavenly bodies, to mount, climb . 
( ஏறு + ஆளர் . ஏறு = அம்பு . ] 

“ குன்றேறி யொளிப்பினும் " (நாலடி .90 ). 3. முற்றுப் 
ஏறான் dran, பெ . (n .) பள்ளிக்கூடத்துக்கு முதன்முதல் 

பெறுதல் ; to terminate , end , ஆண்டெலா மின்றொ 
வருபவன் ; first boy to be present at school. 

டேறுமோ " ( கம்பரா.கிளை .114 ) . 4. மிகுதல் ; to 

abound in number, weight or measure , to increase in 
( ஏறு + ஆன் . ஏறு = சிறப்பு , தலைமை . ) 

price, quality. 5. பரவுதல் ; to spread , to be diffused, 
ஏறிட்டுக்கொள் ( ளு ) -தல் enittu - k - ko! -, 10.செ.குன் as poison . நஞ்சேறுகிறது . 6. மருளுறல் , தெய்வமேறப் 
றாவி . ( v.t ) ஏற்றிக்கொள்ளுதல் ; to accept or assume பெறல் ; tobecome possessed . கடல் ஞாலத் தீசன்வந் 
responsibility என்னுடை இரட்சை உனக்கே பரமாக தேறக்கொலோ ( திவ் .திருவாய் . 5,6,1 ) . 7. வளர்தல் ; 
ஏறிட்டுக் கொள்ளவேணும் ( இரகசிய 338 ) 

to grow . பயிரேறிவிட்டது . 8. உட்செல்லுதல் ; to enter , 

to penetrate , to run into , as a thom . அவன் சொன்னது 
( ஏறிடு - ஏறிட்டு + கொள் . ) 

மனத்திலேறவில்லை. 9. குடியேறுதல் ; to settle, to 
ஏறிட்டுப்பார் - த்தல் erittu - p - par- 4.செ.கு.வி. ( v.i. ) be domiciled . திருக்கோயிலைச் சூழ்ந்த இடத்திலும் 
நிமிர்ந்து பார்த்தல் ; to look up . 

சன்னதியிலும் ஏறின பல குடிக்கும் ( S.III.1.93) . 10 . 

ஏற்றிவைக்கப்படுதல் ; to be laden , as cargo . மூட்டை 
( ஏற + இட்டு + பார் . ) 

கள் கப்பலில் ஏறின . 
ஏறிட்டுப்பார் -த்தல் Srittu - p - per-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 
கவனித்தல் ; to take notice of , care for . அவர் என்னை 

ம . ஏறுக ; க . ஏறு ; கோத . ஏர் ; துட . ஓர் ; குட , ஏர் ( தலைக்கு 

உயர்த்து ) ; து . ஏருனி ; தெ . ரேகு ; கொலா , லேப் ; நா . லேப் ; 
ஏறிட்டுப் பார்க்கவில்லை . 

குவி , ரெனெய் . 
( ஏற + இட்டு + பார் . ) 

(ஏ - ஏல் . 

- ஏறு . ) 
ஏறிடு - தல் srido-, 18.செ.குன்றாவி . ( v.t. ) 1. குற்றம் ஏறு - தல் - , 5.செ.குன்றாவி . ( v.t. ) கடத்தல்; to cross , 

சாட்டுதல் ; to cast upon , to superimpose , as blame . pass over . அருளாற் காவிரியை யேறி " ( பெரியபு.திரு 
2. நாணேற்றுதல் ; to bend , as a bow . ஏறிட்ட வில் 

நாவு .303 ) . 
(சீவக .657 ,உரை) . 3. தூக்குதல் ; to lift up . “ கருமுகை 

( ஏல் – ஏறு . ) 
மாலைபோலே எடுத்து ஏறிட்டுக் கொண்டு போனான் 
( ஈடு .1,3,1 ) . 4. உயர்த்துதல் ; to raise . " தூசு நீக்கி ஏறு பே-, து.வி. ( aux.v.) ஒரு துணை வினை ; auxiliary 
யேறிட வார்த்தபோது ( கம்பரா .இந்திர . 56 ). 5. புகப் 

verb as in நடந்தேறுதல் . 
பண்ணுதல் ; to probe into, to cause to penetrate . ( ஏல் – ஏறு ( மேற்செலல் , வினைமுடித்தல் ) . ) 
பருவிற் சலாகையை யேறிட்டான் ( வின் . ) . 

ஏறு eru , பெ . ( n . ) 1. உயரம் ; height 

உயரம் ; height " ஏறுடை 
ம . ஏறிடுக . 

வானந்தன்னுள் ( பெரியபு . கண்ணப்ப.6) . 2. முதல் 
( ஏறு + இடு - ஏறிடு. ) 

விண்மீன் , இரலை ( அச்சுவினர் ); 1st naksatra . 
ஏறிடு - தல் eridu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) கணக்கிலிடு 

( ஏ - ஏல் - ஏறு . ஏ 

= உயர்ச்சி . ] 
தல் ; to enter on the credit side of account. " வரும் ஏறு eru , பெ . ( n . ) 1. காளை ( இடபம் ) ; bull. ஊர்தி 
மாடை நாட்டிலே ஏறிட்டுக் கொண்டு " ( SIII.V , 493 ) . 
ம . ஏறிடுக . 

ஆண் ; males of certain animals as, பன்றி , புல்வாய் , 
( ஏறு + இடு - ஏறிடு . ) 

உழை , கவரி , எருமை , மரை , பெற்றம் ( தொல் . பொ 
ருள்.593.594 ) . 3. துருவாடு ( திவா . ); male of the 
sheep . 4. சுறாவின் ஆண் ( தொல் . பொருள் . 595 ) ; male 


! 


ஏறு 


313 


ஏறுதழுவு - தல் 


- எல் 


shark. 5. சங்கின் ஆண் (பிங் .); male conch . 6. ஆண் ஏறுகோடல் ru - kodal, பெ . ( n . ) காளையைத் தழுவி 
பனை ; male palmyra. 7. விடை ஓரை ( இடப ராசி ) அடக்குதல் ; subduing the bull as a sport. கைக்கிளை 
( திவா . ) ; Tauras , a sign of the Zodiac . 

யுள் ஆசுரமாகிய ஏறுகோடல் ( தொல்.பொருள் .53, 
( ஏ ஏறு . ) 

உரை) . 
ஏறு équ , பெ . ( n .) 1. எறிகை ; throw “ காயாத மரமீது 

( ஏறு + கோடல் . ஏறுகோள் பார்க்க ; 689 Iru kd . ) 
கல்லேறு செல்லுமோ " ( தாயு.சச்சி .8 ). 2. அடிக்கை ; ஏறுகோள் Spu - kd ) 

, பெ . ( n . ) ஆயர்குல வழக்கின்படி 
beating , as of a drum . “ எடுத்தே றேய கடிப்புடை 

ஒரு பெண்ணை மணந்து கொள்வதற்காக அவள் 
வியன்கண் ( பதிற்றுப் .41,23 ). 3. வாள் , தேள்களின் வளர்த்த காளையைத் தழுவி அடக்குதல் (திருக்கோ . 
எறிகை ; stroke, as of a sword , sting, as of a scorpion 

136 , உரை ) ; capture of the bull at large as a proof 
" வாளேறு காணத் தேளேறு மாயுமா போலே " ( ஈடு .3,9, 

of bravery , by a man seeking in marriage the hand 
பர ) . 4. பருந்தின் கவர்ச்சி ; pouncing upon , as an of a woman , a custom among herdsmen in ancient times. 
eagle. பருந்தி னேறுகுறித் தொரீஇ ( புறநா .43,5 ) . 5 . ( ஏறு + கோள் . 

ஏறு = காளை . ) 
இடி ; thunderbolt . “ அதிர்குர லேறொடு " ( புறநா . 

முல்லைநிலக் குடியில் பெண் பிறந்தால் பெற்றோர் தம் 
160,3 ) . 6. அழிக்கை; destroying “ அவ்வெயில் ஏறு 

தொழுவில் அன்று பிறந்த சேங்கன்றுகளைத் தம்மூட்டியாக 
பெற் றுதிர்வனபோல் " ( கலித் .2 ) . 7. எறிந்ததனாலான விட்டு வளர்த்து அவ்வாறு வளர்ந்த ஒன்றைத் தழுவி அடக்கின 
வடு; scar . இஃதோ ரேறு ( தொல்.சொல் .119 ,உரை ) . வனுக்குப் பெண்ணைக் கொடுத்தல் மரபு . இது ஏறுகோள் 

எனப்படும் . 
[ இல் – ஏ – ஏறு = குத்துதல் , தாக்குதல் , அழித்தல் , 
பகைத்தல் .] 

ஏறுங்கூறுமாய் un - kirum - ay, வி.எ. ( adv. ) தாறுமா 
ஏறு ru , பெ . ( n . ) பகைமை ; enmity. 

றாய் ( இ.வ. ) ; improperly , indecently . 

( ஏறும் + கூறும் + ஆய் . ஏறு = உயர்வு , செம்மை . கூறு = பிளவு , 
( ஏறு - ஏறு . ஏறு = எதிர்ப்பு . ) 

பிரிவு . ) 
ஏறு eu, பெ . ( n . ) மர வகை ( அக.நி.); a kind of ஏறுசலாகை Bru - Salagai, பெ . ( n . ) கைம்மரம் கோக்கும் 
tree . 

சட்டம் ( யாழ்ப் . ); large wooden peg passing through 

the ends of rafters in a building. 
( ஏ – ஏறு . ] 

( ஏறு + சலாகை . சாலாக்கு - சலாகு – சலாகை ( நீண்டது ) . ] 
ஏறுக்குமாறு €rukku - maqu , பெ . ( n. ) தாறுமாறு ; improper, 
unruly behaviour, perverseness , contrariety . 

ஏறுசாத்து eru - Sattu , பெ . ( n . ) செட்டிமாருள் ஒருவகை 

யார் ( S.I.I.vi,232 ); a sect of chetty caste. (lit.merchants 
( ஏறு + கு + மாறு . ) 

dealing in export business). 
ஏறுகடை eru - kadai, பெ . ( n . ) கடைசி முடிவு ( வின் . ) ; 

( ஏறு + சாத்து - ஏறுசாத்து = பண்டைக் காலத்தில் ஏற்றுமதி 
very end , extremity . 

வாணிகம் செய்து வந்த கடல் வாணிகப் பிரிவினர் . இறக்குமதி ! 

வாணிகத்தில் ஈடுபட்டோர் இறங்கு சாத்து எனக் குறிக்கப்பட்ட 
( ஏ - ஏறு + கடை . ) 

னர் . சார்த்து சாத்து ( குழுவாகச் சென்று வணிகம் 
ஏறுகண் eu - kan , பெ . ( n . ) 1. பக்கப் பார்வை ; glance. செய்வோர் . ) 
2. சரிந்து பார்க்கும் பார்வை ; side glance, ogle . ) ஏறுண் ( ணு )-தல் arun-, 12.செ.கு.வி.( v.i.) 1. அறுக்கப் 
( சேரநா . ) . 

படுதல் ; to be cut off வாளுந் திகிரியு முதலியவற்றா 
ம . ஏறுகண்ணு . 

லேறுண்ட தலை ( தொல்.பொருள் .71 ,உரை ). 2. அம்பு 
( ஏறு + கண் . ) 

முதலியன தைத்தல் ; to be pierced , transfixed “ எய்யே 

றுண்டவாறு " ( திருவிளை.பழியஞ்சி .24 ). 3. தள்ளப்ப 
ஏறுகாலி éu - kali, பெ . ( n . ) சிறிய கலப்பை ; a kind 

டுதல் ; to be thrown down . “ பொறியினேறுண்டு ... 
of plough smaller than the ordinary one . ( சேரநா . ). 

வீழ்ந்தான் " ( சீவக .2183). 
ம. ஏறுகாலி . 

( ஏறு + உண் . ) 
( ஏறு + காலி - ஏறுகாலி = ஆழமாக உழாமல் மேலோட்டமாக ஏறுதழுவு - தல் eru - taluw-, 9.செ.கு.வி. ( v..) ஆய்க்கு 
உழும் கலப்பை . ) 

லக் காளையர் மணமுடிக்கும் பொருட்டு எருதினைத் 
ஏறுகோட்பறை ru - kdi - paral. பெ . ( n. ) ஏறுதழுவுதற் தழுவிப் பிடித்தல் ; capture a bull at large as proof 

of bravery in ēru - kol contests, a custom among herdsmen 
குரிய முல்லைநிலப்பறை ( இறை .1 , பக் .18 ) ; drum , 

in ancient times . அந்நிலத்தியல்பு பற்றி ஏறுதழுவி 
used in é [ u - kdl ( bull fight ) toumaments in forest - pasture 
tracts . 

( தொல்.பொருள் .53 ,உரை ) . 

( ஏறு + தழுவு . ஏறு = காளை . ) 
( ஏறு + கோள் + பறை . ஏறு = காளை . ] 


ஏறுமுகம் 


314 


ஏறுநாகம் 


bifurcated branches of a tree as an asylum from wild 
animals. ( in forests ). 


ஏறுநாகம் aru - naigam , பெ . ( n . ) மாட்டுச் சுழிவகை 

( பெரிய மாட் . ); a kind of circular mark on the head 
or body of cattle. 


ம . ஏறுமாடம் . 


( ஏறு + நாகம் . ) 


( ஏறு + மாடம் . ] 


ஏறுநீர் eru - ni , பெ . (n.) கடல் நீரின் ஏற்றம் ; flow , 
flood - tide. கட்கடற்கு ஏறுநீர் இழி 

ஏறுநீர் இழி நீருளவோ 
என்னில் " ( தக்கயாகப் .122 ,உரை ). 


ஏறுமாநாட்டு நல்லியக்கோடன் dumanattu - nallya 

-k -kodan , பெ . ( n . ) ஓவியர் குடியில் பிறந்த ஓய்மா 
நாட்டு நல்லியக்கோடனுக்குரிய ஒருபெயர்; surname 
of Oymā nättu Nalliyakködan, Tamil chieftain of Sangam 
age .. 


( ஏறு + நீர் .) 
ஏறுநெற்றி ru - nem , பெ . ( n . ) அகன்ற நெற்றி ( இ.வ. ) ; 

broad forehead . 


+ மா + 


+ கோடன் . ஏறுமா 


+ 


நல்லியன் 


( ஏறு 

நாட்டு 
பொலிகாளை . ] 


= 


( ஏறு + நெற்றி . ) 
ஏறுபடி er - padi, பெ . (n .) 1. அதிகப் படித்தரம் . ( வின் . ); 

extra batta to a servant, extra allowance for expenditure 
in the temple . 2. தாழ்வாரம் ( யாழ் . அக . ) ; sloping roof, 
verandah. 


ஏறுமாறு eru - maru , பெ . ( n . ) 1. முட்டுக்கட்டை ; 

impediment to progress . 2. உண்மை நெறியினின்று 
மாறுதல் ; deviation from the path of truth or justice . 
3. குழப்பம் ; disorder. 4. முரணியல் ; contrary to nature. 
5. வயிற்றிலேற்படும் குழப்பம் ; disordered condition 
of the stomach . ( சா.அக. ) , 6. தாறுமாறு ; improper , 
unruly behaviour . ஏறுமாறாக விருப்பாளே யாமாயின் 
( தனிப்பா.1,95,24 ) . 7. இகலுகை; competing , rivalling 
" ஏறுமாறேற்குமிக்குன்று ( பரிபா. 18,6 ) . ( செ . அக .) . 


( ஏறு + படி . ஏறு = மேன்மேலுயர்தல் . ) 


ஏறுபெட்டி -pet, பெ . ( n . ) மரமேறிகள் கருவிகள் 

வைப்பதற்காக அரையிற் கட்டிக்கொள்ளும் பெட்டி 
( wmpu. ) ; basket containing tools for tapping toddy 
which a toddy drawer carries about his waist while 
engaged in tree tapping. 


( ஏறு + மாறு . ) 


ஏறுமிராசி eumirasi, பெ . ( n . ) ஏறுமோரை பார்க்க ; see 

erumarai. 


( ஏறு + பெட்டி . ) 


( ஏறும் + இராசி .] 


ஏறுமுகஅக்கமணி eru - muga - akkamani, பெ . ( n . ) உருத் 
திராக்க மணிகள் முறையே முகங்கள் அதிகம் பெறக் 
கோக்கப்படும் மாலை ; garland of rudraksa beads 
in which the number of faces of the beads is in a 
progressively ascending scale . 


( ஏறு + முகம் + அக்கமணி . ] 


ஏறுமுகக்கண்டிகை eru - muga -k-kandigai , பெ . ( n . ) 

ஏறுமுக அக்கமணி பார்க்க ; see eru - muga - akkamani 


ஏறுபெட்டி 
ஏறுபொழுது eru - poludu, பெ . ( n . ) முற்பகல் ; forenoon , 

time of the sun s advancing towards the meridian . 


( ஏறு + முகம் + கண்டிகை . ) 
ஏறுமுகம் eru - mugam, பெ . ( n . ) வளருநிலை ; waxing 
state, state of increase என்றுன்ப மனைத்தும் ... ஏறுமு 
கங்கொண்ட தல்லால் " ( அருட்பா .5 ,தனித்திருத் .12 ). 
( செ.அக. ). 


( ஏறு + பொழுது. ] 

( ஏறு + முகம் . ] 
ஏறுமாடம் Qu- maicom, பெ. ( n ) 1 மரத்தின் மீதமைந்த ஏறுமுகம் au - mugam, பெ . ( n ) 1. சினமிகு முகம் ; 
பரண் ( இ.வ.); loft 2. காட்டு விலங்குகளினின்று 

angry face . 2. மேனோக்கிய முகம் ; anything facing 
தப்பிக்க மரக்கிளையின் மீது அமைக்கப்பட்ட சிறு 

upwards ( சா.அக.). 
04000 ; shall cottage or hut constructed on the 

( ஏறு + முகம் . ) 


ஏறுமோரை 


315 


ஏன் 


ஏறுமோரை wே-mdrai, பெ . (n.) கதிரவன் வடதிசைச் ஏறுவிடுத்தல் eru - viduttal, பெ . ( n .) முப்பத்திரண்டறங் 
செலவிற்கு இடமாய் , சுறவம் முதல் ஆடவை ( மகர களுட் பொலியெருதுகளை உதவும் அறச்செயல் 
முதல் மிதுனம் ) வரையுள்ள ஆறு ஓரைகள் ( திவா . ); charitable act of fumishing covering bulls, 
( இருக்கை ) ( வின் . ) ; six signs of the zodiac through one of muppattirandaram . 
which the sun passes in its northern course, dist . fr . 
இறங்கு மோரை . 

( ஏறு + விடு . ) 
( ஏறும் + ஓரை . ) 

ஏறுவெயில் pu - veyil 

, பெ . ( n. ) முற்பகல் வெயில் ; 

increasing heat and sunshine, as the sun advances 
ஏறுவட்டம் -vattam , பெ . ( n .) 1. விண்மீன் முதலி towards the meridian , dist . fr . இறங்குவெயில் . 

யன நாழிகையேறும் முறை ; difference , less or more 
than 60 Indian hours in the passage of the moon through ( ஏறு + வெயில் . ) 
any of the naksatra ; also the difference in the karanam | ஏறுழவன் arulavan, பெ . ( n .) படை வீரன் ( வின் . ); 
and yokam as affected thereby . 2. பங்கின் அளவுக்கு 

warrior . 
அதிகமான நிலம் முதலியவை ; excess above , or 
deficiency in , equal shares in the division of the inheritance 

( ஏறு + உழவன். ஏறு = அம்பு . ) 
of lands, etc. 

ஏறூர்ந்தோன் drirndon, பெ . ( n . ) சிவன் ( சூடா . ); Sva 
( ஏறு + வட்டம் . ] 

who rides on the bull. 
ஏறுவாசி eru - vasi, பெ . ( n . ) 1. ஏற்றம் ; increase, as 

( ஏறு + ஊர்ந்தோன். ) 
of price . விலை ஏறுவாசியாயிருக்கிறது . 2. உத்தரம் 
சுவரில் செல்லுதற்கு வேண்டிய அளவு (இ.வ. ); ஏறெடு - த்தல் credur, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 1. மேலெ 
length of a groove in a wall into which is inserted the டுத்தல் ; to lift up , as the head , eyes . ( செ.அக. ). 
edge of a beam or rafter. 

2. தலை நிமிர்தல் ; to be in an upright or a 

perpendicular posture. 3. உயர்த்துதல் ; to highten 
ம . ஏறுவாசி . 

( சா.அக. ). 
( ஏறு + வாசி . வாய் – வாயி – வாசி . ) 

( ஏறு + எடு . ) 
ஏறுவாசி ’ eru - vasi, பெ . ( n . ) ஒரு வரியிலுள்ள செங்கல் ஏன் in , கு.வி.எ. ( adv. ) எதற்கு; why ? what ? wherefore ? 
இணைப்புகள் அதன் மேல்வரியிலுள்ள செங்கல் 

how ? “ அடுத்த வினையுளதாயி னிறையே னென்னில் " 
இணைப்புகளுடன் சேராதபடி கட்டும் கட்டிட 

( சிவப்பிர .2,6 ) . 
வேலை ( உ.வ. ) ; breaking of joints , in brickwork . 

ம . ஏன் ; க . ஏன் ; து . தானே ; தெ . ஏமி ; பட . ஏக . 
ம. ஏறுவாசி . 

( ஏ– ஏன் . ( வே.க .103 ) . ) 
( ஏறு + வாசி , வாய் - வாயி 

வாசி . ) 

ஏன் ., இடை . (part ) 1. தன்மை யொருமைப் 
ஏறுவாணம் m - vanam, பெ . ( n . ) வாணம் ; a kind 

பெயர்வினைகளில் வரும் ஈறு ; first pers . sing . suffix 
of fire- work . ( சேரநா . ) . 

( a) of a verb, as in Quigoor; ( b ) of a noun , as in 
ம . ஏறுவாணம் . 

அடியேன் . 2. ஒழிதற் பொருளில் வரும் இடைச் 

சொல் ( நன் .420 ,மயிலை .); particle of exclusion , as 
( ஏறு + வாணம் . ) 

in ஏனோன் . 
ஏறுவால் [ u - val, பெ . ( n . ) நீண்ட வால் ; long tail. 

ம . ஏன் ; க . ஆன் , என் , நான் , யான் ; கோத . ஆன் ; துட . 
பசு ஏறுவாலும் எருது கூழைவாலும் ( வின் . ) . 

ஒன் ; குட . நானி ; து . யான் , நேன் ; தெ . ஏன் , நேன் ; கொலா . 

ஆன் ; நா . ஆன் ; பர் . ஆன் ; கட . ஆன் ; கோண் . அனா ; 
( ஏறு + வால் . ) 

கொன் . நான் ; கூ . ஆன் ; குவி . நானு ; குரு . ஏன் ; மால் . 
ஏறுவிடு - தல் -vidu- 20.செ.கு.வி. (v.i.) ஆயர் 

ஏன் ; பிரா, ஈ . 
தம்மகளை மணம்புரியத் தக்கோர், தழுவிப் 

(நான் – ஆள் - ஏன் . ) 
பிடிக்கும் பொருட்டு எருதுவிடுதல் ; to set a bull 
at large to be captured, as a test of bravery , by a ஏன் ரே பெ . ( n .) பன்றி ; pig. " ஏனொருவ னாயெயிற் 
man who seeks the hand of a woman in marriage, றில் தாங்கியதும் " (திவ்.இயற்.நான் .70 ). 
a custom among herdsmen in ancient times. 

( இல் எல் ஏல் - ஏன் . இல் = கருமை . ஏன் = 
( ஏறு + விடு . ) 

கருநிறப்பன்றி . ) 


ஏனாதி 


ஏன்றுகொள் ( ளு ) - தல் 


316 


ஏன்றுகொள் ( ளு ) - தல் corr - kof, 7.செ.குன்றாவி .. ஏனம் * apam , இடை. ( part.) ஆய்தவெழுத்தின் சாரியை 

( v.t ) 1. ஏற்றுக்கொள்ளுதல் ; to receive, accept, to ( தொல்.எழுத்து .134 ,உரை . ); enumerative particle 
entertain . “ அடியேனையு மேன்றுகொணீ " added to s , as in அஃகேனம் . 
( தேவா .323,6 ). 2. பிறனைத் தாங்குதல் ; to defend , 
plead the cause of. அவனுக்காக ஏன்றுகொண்டு வருகி 

( அன் - ஆன் - ஆனம் – ஏனம் ( சாரியை ) . ] 
றான் . 

ஏனம் nam , பெ . ( n . ) 1. கரிசு ( பாவம் ) ; sin , offence 
( ஏல் – ஏன்று + கொள் . ) 

( சூடா .) . 2. குற்றம் ( யாழ் . அக.); fault . 
ஏன்றுகொள் ( ளு ) -தல் doru - kol , 7.செ.குன்றாவி . [ ஈனம் – ஏனம் . ] 
( v.t.) எதிர்த்து நிற்றல் ; to confront, oppose ." அபிமன்னு 
வையுங்கண்டு துரியோதனன் மகன் ... ஏன்றுகொள்ள " 

ஏனல் dral, பெ . ( n . ) 1. செந்தினை (திவா . ); red 
( பாரதவெண்பா.795 ). 

millet. 2. கருந்தினை ( சூடா.); black - millet . 3. தினைப் 

புனம் ( பிங் . ); millet field . 4. கதிர் ( வின் .); er of con . 
( ஏ– ஏல் - ஏன்று + கொள் . ஏ = உயர்தல் , எதிர்தல் . ) 

[ இல் - எல் – ஏல் ( கருமை ) . ஏலல் – ஏனல் = கருந்தினை.. 
ஏன்றுகோள் Soru - kal, பெ . ( n . ) ஆதரித்தல் ; supporting, கருந்தினைக்குரிய பெயர் தினைகளுக்குரிய பொதுப்பெயரா 
defending. " எனக்குறுப்பான ஏன்றுகோளையுடைய கிச் செந்தினையையும் தினைப்புனத்தையும் குறித்தது . ) 
னாய் " ( திவ்.திருவாய் .2,7,6 ,பன்னீ. ). 

ஏனவாயன் Spa - vayan , பெ . ( n . ) பேதை ( இ.வ. ) ; dolt , 
( ஏல் - ஏன்று + கோள் . கொள் – கோள் . ) 

fool. 


= 


ஏன pa, சு.பெ. ( pron .) பிற ; others , the rest. " முதலா ( ஈனம் – ஏனம் . ஈனம் + வாயன் - ஈனவாயன் – ஏனவாயன் . ) 
வேன " ( தொல் . எழுத்து .66 ) . 

ஏனாதி enadli , பெ . ( n . ) ஓர் இளகியம் ( இலேகியம் ) 
( ஏ = உயர்தல் , மிகுதல் , எஞ்சுதல் . ஏ – ஏல் - ஏல - ஏன ( வின் . ) ; a kind of electuary . 
எஞ்சியவை . ) 

( ஏலாதி - ஏனாதி . ] 
ஏனப்படம் ana - p - padam , பெ . ( n . ) பன்றிமுகக் கேட 
கம் ; shield in the shape of a boar s head ஏனப்படமும் ஏனாதி enadi , பெ . ( n . ) 1. விற்படைத்தலைவன் ; 
கிடுகின் படமும் (சிலப் . 14,172 ) . 

general of archery wing. 2. படைத்தலைவன் ( பிங் . ) ; 

general. 3. மறவன் ( பிங் . ) ; soldier , warrior . 4. அமைச் 
( ஏனம் + படம் . ] 

Fii; ancient title conferred by a king on his minister. 
ஏனபானம் ena -panam, பெ . ( n . ) தட்டுமுட்டு ; utensils, “ சோழிக வேனாதி தன்முக நோக்கி " ( மணி .22,205 ) . 
implements . 

ம. ஏனாதி ; தெ . ஏனாதி . 
( ஏனம் + பானம் . பானம் எதுகை குறித்த இணைமொழி . ) 

( ஏ = அம்பு. ஏனன் = வில்லாளி. ஏனன் + அதி = ஏனதி 
ஏனம் enam , பெ . ( n . ) வாய்ப்பு ; opportunity , convenie ஏனாதி = விற்படைத்தலைவன் . ) 
nce, happiness. ( சேரநா . ). 

ஏனாதி epadi, பெ . ( n . ) 1. முடி திருத்தாளன் ( பிங் . ) ; 
ம , ஏனம் . 

barber . 2. சாணாரில் ஒரு வகுப்பு ; division among 

shanars . (Tj .). 
( ஏல் - ஏனம் . ] 
ஏனம் enam , பெ . (n . ) 1. கள் குடிப்பதற்கு ஓலையா 

தெ . ஏனாதி . 
லான கலம் , ஓலைக்குடலை (திவா . ); palm -leaf -ve ( ஏனன் + அதி - ஏனதி ஏனாதி . ஏனாதி = விற்படைத் 
ssel for drinking toddy from . 2. கலம் ; utensil, vessel. தலைவன் . ஏனாதி பார்க்க ; see eradi ? ] 
3. கருவி ( வின் . ) ; tool . 4. அணிகலன் ( இ.வ. ) ; jewel . 

தோற்ற படைத் தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுப் பகை 
ம . ஏனம் . 

வர்க்கு மழித்தல் தொழில் செய்யும் பணிக்கும் பிற துணைப் 

பணிகளுக்கும் ஏவப்பட்டதால் தோன்றிய புதிய குலப்பெயர் 
( ஏல் – ஏனம் ( ஏற்பது ) . ) 

களை இச்சொல் சுட்டுவதாயிற்று . 
ஏனம் epam, பெ . ( n . ) 1. பன்றி ; pig. wild- hog : | ஏனாதி + epadi, பெ . ( n . ) வடார்க்காடு , நெல்லூர் 
( தொல்.பொருள் .623) . 2. தினையரிசி ; millet. 

மாவட்டங்களில் வாழும் ஒரு பழைய வகுப்பினர் 
( ஏனல் = கருமை . ஏனல் - ஏனம் . ) 

( E.T. ); primitive tribe in North Arcot and Nellore Districts. 


ஏனாதிதிருக்கிள்ளி 


317 


ஏனையுவமம் 


தெ . யேனாதி . 

ஏனென்றால் n - enzil, இடை . ( conj.) எதற்காக என் 

றால் ; because . நான் அப்படிச் சொல்வது ஏனென்றால் . 
| ஏ + அம்பு . ஏ – ஏனன் = வில்லாளி. ஏனாதி = வில்லாளி ( உ.வ. ) . 
இனத்துத் தலைவன், விற்படைத் தலைவன் . ] 

( ஏன் + என்றால் . ) 
ஏனாதிதிருக்கிள்ளி paditiru - k - killi பெ . 

கோனாட்டு எறிச்சலூர் மாடலன் மதுரைக் குமரனால் ஏனென் ( னு ) -தல் en- en-, 14.செ.குன்றாவி . (v.t.) இட 
பாடப்பெற்றவன் ; கொடையும் , வீரமும் கொண்ட ரில் உதவக் கேட்டறிதல் ; to make kind enquiries in 
சிற்றரசன் , ( அபி.சிந் . ); chieftain , beneficient and heroic , times of need with a view to offer help . அவரை ஏனென்று 
being sung by the poet Könāttu eri - c -calur mádalan கேட்க ஆளில்லை ( உ.வ. ) . 
Madurai - k -Kumaran . 

( ஏன் + என் . ) 
( ஏனாதி + திரு + கிள்ளி . ஏனாதி = விற்படைத்தலைவன் . 
படைத் தலைவருள் ஒருவனாகவிருந்து சோழராட்சியில் சிற்றர ஏனை enai, கு.வி.எ. ( adj .) மற்றை ( சூடா. ); other , 

the rest . 
சனாக மாறிய குறுநில மன்னனாகலாம் . ) 


( ஏல் - 

– ஏல – ஏன – ஏனை. ) 


ஏனாதிநாதநாயனார் nadi- nada - nayanar, பெ . ( n . ) 

அறுபத்து மூவர் நாயன்மாருள் ஒருவர் . ( பெரியபு . ); 
canonized Saiva Saint, one of 63 ( அபி.சிந் . ) . 


ஏனை ? enai , பெ . ( n . ) 1. மலங்கு மீன் , ( திவா . ); eel , 

anguilla . 2. ஓர் இசைவகை (திவா.); musical note . 


( ஏனாதி - நாதன் + நாயனார். ஏனாதி பார்க்க; se epadi ] 


( ஏல் - ஏனை . ] 


ஏனாதி மோதிரம் nadi- modiram , பெ . ( n . ) ஏனாதிப் ஏனைக்குமோனை anaikku - monai, பெ . ( n . ) ஏணைக் 

பட்டத்தார்க்கு அரசரளிக்கும் மோதிரம் (சீவக .2569, குக்கோணை பார்க்க ; see enaikku - k - konal. 
உரை ) ; ring being the insignia of the title of enadi. 

ஏனையவர் cpaiyavar, பெ . ( n . ) மற்றையோர் ; others . 
( ஏனாதி + மோதிரம் . ] 

( ஏல் – ஏல – ஏன – ஏனை + அவர் . ) 
ஏனும் en - um , இடை. ( part.) என்றாலும் ; an affix having 
the force of " even if ", " தாமரை முதல்வற்கேனும் " ஏனையுவமம் anai- y -uvamam, பெ . ( n . ) வெளிப்படையு 
( கந்தபு.காமதகன.83 ). 

வமம் ( தொல் . பொருள்.49) ; explicit comparison , dist . 
fr. உள்ளுறை யுவமம் . 


( ஆல் - ஏல் - ஏலும் – ஏனும் . ) 


( ஏனை + உவமம் . ] 


ஐ 


an . 


.. 


டன . எ 


ஈ ; உஉ 


ஊ ; என் 


ஐ அ , தமிழ் வண்ண மாலையில் அகரமும் இகரமும் ம . ஐ . எ ; க . அம் , அன்னு , அன் , அண்ண , ன்ன , ன ; து . 

நு , ன ; தெ . நுனி ; கோண். துன் ; கூ . ஐ : குரு . இன் ; பிரா . 
கூடிப்பிறந்த ஒன்பதாம் உயிர்நெடில் ; ninth letter and 

னெ , எ . Guj. ne ; Pun ). நு , நும் . Turk Mong ni , T; Fin. en, 
vowel of the Tamil alphabet, diphthong of a and i . 
அகர இகரம் ஐகாரமாகும் . " ( தொல்.எழுத் .54 ). 

- ஜீ .] 
ம . , க . , தெ . ஐ .. 

ஐ ai, இடை . ( part.) இரண்டாம் வேற்றுமையுருபு 

( நன் .296 ) ; accusative case - ending. " இரண்டாகுவதே, 
( அ + இ - அஇ 

ஐயெனப் பெயரிய வேற்றுமைக் கிளவி " ( தொல் . 
ஐ என்பதே ஒப்பமுடிந்த வரிவடிவம் எனினும் தொன்முது 

சொல் .71 ) . 
காலத்தில் தமிழ்மொழி உருவெழுத்தாகவும் அசையெழுத்தாக 

ம . எ ; க . அன்னு; தெ . னி , இ . 
வும் எழுதப்பட்டு வந்ததால் , அஇ என்னும் கூட்டுயிர் அய் 

- ஐ.இ - அண்மைச்சுட்டு , கீழிறங்குதற் குறிப்புத் திரிபு 
என மாற்றுக் கூட்டுயிர் வடிவம் பெற்றது . இதனை ( அஇ ) , 

வேர் . அண்மைச்சுட்டு நெருங்குதல் , ஒத்தல் , இழிதல் , 
( அய் ) என்னும் சிந்துவெளியில் கிடைத்த எழுத்துகளாலும் 
அறியலாம் . “ அகரத்திம்பர் யகரப் புள்ளியும் ஐயென் நெடுஞ் 

உடைமை , ஆக்கப்பொருள்களையும் , இழிதற்குறிப்பு அழித் 
சினை மெய்பெறத் தோன்றும் " ( தொல்.எழுத் .56 ) எனத் 

தல் , நீத்தல் குறிப்புப்பொருள்களையும் வினைமுதலுக்குச் 

சேர்க்கும் . தெரிநிலை வினையும் குறிப்பு வினையும் வினை 
தொல்காப்பியர் நூற்பா இயற்றினார் . ஆதலால் இது இலக்கண 

முதலுக்குச் செயப்படுபொருட்பாங்கைச் சேர்க்க ஐ உருபு 
வழக்கன்று என்பதும் உலகியல் வழக்கை ஒருபுடை தழுவிய 
தன் நோக்கம் பண்டையோர் ஏட்டுச்சுவடிகளில் உள்ள எழுத் 

உதவுதலின் எவ்வழிவரினும் வினையே வினைக்குறிப்பு 
துப்பாங்கு பின்னையோர்க்குப் புலப்படுத்தற்கே என்பதும் 

அவ்விரு முதலின் தோன்றும் அதுவே " ( தொல்.சொல் .71) 

எனத் தொல்காப்பியர் விளக்கிக் கூறினார். வினைப்பயனை 
அறிதல் வேண்டும் . 

எழுவாய்க்கு ஏற்றும் பொருட்பாங்கை ஐ உருபு புலப்படுத்து 
அசையெழுத்துக்காலத்தில் தமிழில் நெட்டுயிர் அனைத்தும் 

கிறது என்பதே இதன் பொருள் . ) 
இருஉயிர்க்குறில்களின் இணைப்பெழுத்துகளாக எழுதப்பட் ai, பெ . ( n . ) 1. வியப்பு ; wonder , astonishment . 
-டு : அஅ 

ஐதே யம்ம யானே ( தொல்.சொல் .385 ,உரை) . 
– ஏ ( அல்லது ) இ « – ஏ ; அஇ – ஐ அல்லது அய் – ஐ ; 

2. பெருமை ; largeness . 3. உயர்வு ; elevation , height. 
– ஓ அல்லது உஅ - ஓ ; அஉ – ஒள அல்லது அவ் 
– ஔ . ஏகார ஐகார ஓகார ஒளகாரங்களை ஈரெழுத்துக் 

( ஆ – ஆய் – அய் – ஐ . ) 
குறில்களாக எழுதாமல் ஓரெழுத்து நெடிலாக எழுதும் ஐ ai, பெ . ( n . ) 1. மென்மை; slenderness . " ஐதுவீ 
முறையை இலக்கண வல்லுநர் புகுத்தியபோது பண்டைய 

ழிகுபெயல் " (சிறுபாண் .13 ). 2. அழகு ; beauty . 3 . 
ஈரெழுத்து நெடில்களுக்கு இலக்கண அமைதி கூறுவதற்கா 

நுண்மை ; minuteness , subtleness . " அணுத்தருந் 
கவே தொல்காப்பியர் அகரஇகரம் ஐகாரம் ஆகும் என்றார் . 
நெட்டுயிர்களை “ ஈரள பிசைக்கும் நெட்டெழுத்தென்ப " எனக் 

தன்மையி லையோன் ( திருவாச .3,45 ) . 4. கூர்மை ; 

sharpness . 
குறிப்பிடுவதும் ; இருகுறில் இணைந்து நெட்டுயிர் வரிவடிவம் 
பெறும் என்னும் பண்டைய அசையெழுத்து நிலையைக் ( அள் - அய் 
குறிப்பால் புலப்படுத்துவதாகும் . எழுத்து பார்க்க ; see eluttu . 

ஐ ai, பெ . ( n . ) 1. தந்தை ; father . தன்னை சேவடித் 
ai , இடை . (part.) 1. ( அ ) வினைமுதற்பொருள் 

தாமரை " (சீகாளத்திபு.நான்முக . 124 ). 2. தலைவன் ; 
ஈறு ; suff . of nouns formed from verbs to express, 

lord , master. " என்னைமுன் நில்லன்மின் " ( குறள். 771) . 
that which does an action as in பறவை . ( ஆ ) செயப்படு 

3. கணவன் ; husband. " எனக்கு மாகா தென்னைக்கு 
பொருள் ஈறு ; that which is acted upon , as in தொடை 

முதவாது " ( குறுந் .27 ) . 4. அரசன் ( சூடா . ) ; king. 5 . 
( மாலை ) . ( இ ) கருவிப்பொருள் ஈறு ( நன் .140 ,உரை ); 

ஆசான் ( அக.நி. ) ; guru , priest, teacher . 6. சிவன் ; 
the instrument, as in பார்வை . 2. தொழிற் பெயர் ஈறு ; 

Siva. 7. கொற்றவை ; goddess Durga . 8. முதலாளி, 
suff. of verbal nouns , as in கொலை . 3. பண்புப்பெயர் 

ஆண்டை ; boss . " விடைதாரும் ஐயே ( நந்தனார் ). 
ஈறு ( நன் .140 ,உரை ) ; suff . of abstract nouns , as in 

ம . ஐ ; க . ஐகன் ; தெ . ஐவாரு . 
தொல்லை . 4. முன்னிலை யொருமை ஈறு ( நன் .140 , ( ஆ – ஆய் அய் – ஐ . ஆ = முதன்மை , தலைமை . ] 
உரை) ; ending of 2nd pers . sing . verb , as in சென்றனை. 

ஐ ai, பெ . ( n . ) 1. சளி, கோழை ; phlegm . ஐயினான் 
5. ஒரு சாரியை . ( நன் .185 ,உரை ); euphonic augment, 
as in பண்டைக்காலம் . 6. முன்னிலைக் குறிப்பு வினை 

மிடறடைப் புண்டு ( தேவா.812-7 ). 2. வெண்மை ; 

white colour . 
முற்று ஈறு ; 2nd pers . appellative verb ending . 
அல்லை . 

( அள் – அய் – ஐ . ( மு.தா .333 ) . ] 


5 


6 


2 


ம. ஐ . 


319 


ஐங்குறுநூறு 


10 
ஐ 


11 


ம . ஐ . 


ஐ ai, பெ . ( n . ) 1. கருமை ; collyrium. 2. கடுகு ; mustard . | ஐங்கணைக்கிழவன் ai- h - kanai - k -kilavan, பெ . ( n . ) 
3. கம்மாறு வெற்றிலை ; dark green betal leaf . 4 . காமன் ; Kama , the god of sexual love who uses 
gumu ; bitter lucos. 

ai - n - kanai . " ஐங்கணைக்கிழவன் காட்சியுண் மகிழ " 
( இல் - இய் – அய் – ஐ . இல் = கருமை . ) 

( கல்லா .19,10 ). ( செ.அக. ). 
ஐ ai, பெ . ( n . ) சருக்கரை; sugar . ( சா.அக. ). 

( ஐந்து + கணை + கிழவன் . ) 
( இக்கு - ஐக்கு – ஐ . ] 

ஐங்கணையல்லல் ai- i -kanai -y - allal , பெ . ( n . ) காம 
ai, பெ . ( n . ) பருந்து ; kite. 

நோய் ; ஐங்கணையவத்தை ; effect produced by 

ainkanai.. 
[ ஐ – ஐ ( உயரப்பறப்பது ) . ) 
ai, பெ . ( n . ) ஐந்து ; five . 

( ஐந்து + கணை + அல்லல் . ) 

ஐங்கணைவில்லி ai -h-kanai -villi, பெ . ( n . ) காமன் ; 
( கை – ஐ ( த.வ .146 ) . ) 

ஐந்து வகை மலர்களை அம்பு முனையில் வைத்து 

எய்பவன் ; Kama , the god of sexual love , the archer 
கையிலுள்ள ஐந்து விரல்கள் ஐந்து எண்ணும் எண்ணுப்பெயர் 

who uses arrows tipped with five kinds of flowers . 
தோன்றக்காரணமாயின. நாட்டுப்புறங்களில் இன்றும் பழங் 

ஐங்கணை வில்லித னாண்மை " ( திவ்.பெரியதி . 
களை எண்ணும்போது ஐந்தைந்தாக எடுத்துப்போட்டு ஒரு 
கை ( 5 ) இருகை ( 10 ) என எண்ணுதலைக் காணலாம் . 

9,5,7 ) . ( செ.அக. ). 
ஐக்ககம் aikkagam , பெ . ( n . ) வீட்டினுள் முற்பகுதியில் 

( ஐந்து 

+ கணை + வில்லி . ] 
அமைந்த பெரிய அறை ; drawing room . ( சேரநா . ) . 

ஐங்கதி ai- h - gadi, பெ . ( n . ) குதிரை நடை ; five kinds 
ம . ஐக்ககம் . 

of pace of the horse . " ஐங்கதி நடத்திக் காட்டி " ( திரு 
( ஐ – ஐக்கு + அகம் - ஐக்ககம் . ஐ = உயர்வு . ஐக்கு = பெரிய . ) 

விளை.மெய்க்கா .37 ) . ( செ.அக. ). 
ஐக்கணச்சூலை aikkana - c - culai, பெ . ( n . ) சளியால் ( ஐந்து + கதி . ( கது = கதுவுதல் ) கது - கதி ( நிலைமை ) .] 
குழந்தைகளுக்குக் காணும் ஓர்வகைக் கணச்சூலை ; | ஐங்கரற்கிளையோன் ai- n -garar-kilaiyba, பெ . (n.) 1 . 
form of tabes in new born infants . ( சா.அக. ) . 

முருகன் ; Lord Muruga . 2. வீரபத்திரன் ; Veerabadra . 
[ ஐ + கணம் + சூலை . ) 

( ஐந்து + கரன் + கு + இளையோன். ) 
ஐக்குரம் aikkuram , பெ . ( n . ) கருப்பஞ்சாற்றாற் செய்யப் 

பட்ட கருந்தேன் ( ஆ.அக.); honey made of sugarca- | ஐங்கனி aingani, பெ . ( n . ) ஐந்து வகைப் பழங்கள் ; 
ne - juice . 

the five kinds of fruits . 
[ இக்கு = கரும்பு . இக்கு - ஐக்கு – ஐக்குரம் . ) 

( ஐந்து + கனி. ) 
ஐகாரக்குறுக்கம் aigira - k -kurukkam, பெ . ( n . ) சார்பெ ஐங்காயக்கூறு aingaya- k -kiru , பெ . ( n . ) ஐந்துவகை 

ழுத்துகளுள் இரண்டு மாத்திரை அளவினும் உசிலைச் (சம்பாரச் ) சரக்கு ; five constituent parts in 
குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ( நக் .95 ,உரை ); letter ஐ the mixture of drug. ( சா.அக. ). 
shortened which , except when it is treated as a distinct 

( ஐந்து + காயம் + கூறு . ) 
letter in the alphabet, never receives its full measure 
of two mattirai, one of ten cārpeluttu . 

ஐங்காயம் ai- n - gayam , பெ . ( n . ) கடுகு , ஓமம் , வெந்த 
( ஐ காரம் + குறுக்கம் . காரம் - எழுத்துச்சரியை . ] 

யம் , உள்ளி, பெருங்காயம் முதலிய ஐந்து உசிலைச் 

சரக்குகள் ( தைலவ . தைல . 135 , வரி .111 ) ; five vegetable 
ஐகான் ai - gan, பெ . ( n . ) ஐயென்னுமெழுத்து ; the letter 

stimulants , viz ., mustard , bishop - weed , fenugreek , garlic, 
ஐ . ஐகான் யவ்வழி " ( நன் , 124 ) ( செ.அக. ). 

asafoetida . 
+ கான் . கான் - சாரியை . ) 

( ஐந்து + காயம் . காள் – காளம் – காயம் = கார்ப்புச் 
ஐங்கணை ai - h - ganai, பெ . ( n . ) காதற்கடவுளின் 

சுவையுடையது . ] 
அம்புகள் ; arrows of kama, the god of sexual love 
tipped with five kinds of flower. " விரைமல ரைங்கணை " ஐங்குரவர் ai- n- kuravar, பெ . ( n . ) மதித்துப் போற்றுதற் 
( மணி .5,5 ) . ( செ.அக. ) “ ஐங்கணை அரியத்தக்க புண் 

குரிய பெரியோர் ஐவர் ; five elders entitled to respect 
ணெல்லாம் எனக்கேயாக்கி " ( கம்ப . ). 

viz ., அரசன் , ஆசிரியர் , தாய் , தந்தை , தமையன் . “ ஐங்குர 

வராணை மறுத்தலும் ( திரிகடு .97 ). ( செ.அக. ). 
ம. ஐங்கண , அய்கண ; , க . அய்கண ( ஐந்து அம்புகளை 
உடையவன் ) . 

( ஐந்து + குரவர் . ) 
( ஐ * கணை - ஐங்கணை . தாமரை, மாம்பூ , அசோகு , முல்லை , ஐங்குறுநூறு airtguru- niru, பெ . ( n . ) எட்டுத்தொகையு 
நீலோற்பலம் என்பன ஐந்து மலர்கள் . ) 

ளொன்று , அகம் பற்றிய ஐந்நூறு அகவற் பாக்கள் 


320 


ஐங்கூந்தல் 


ஐதுகன் 


ஐந்திணை வகுப்புக்கு ஏற்பப் புலத் துறை முற்றிய ஐந்தறைப் பெட்டியில் ( அஞ்சறைப் பெட்டியில் ) உசிலைப் 

பொருள்களைச் சமையலறையில் வைத்திருக்கும் பழக்கம் 
கூடலூர் கிழாரால் தொகுக்கப்பட்டது ; the short five 

இதனை வலியுறுத்தும் . இக்காலத்தும் நாட்டுப்புறங்களில் இத 
hundred , an ancient anthology of love - lyrics , containing 

னைச் சந்தைச் செலவு என்பர் . 
500 short agaval verses , one of ettu - t-togai, compiled 
by kidalur - kilar . 

ஐஞ்நூறு க - 7-7- Um , பெ . ( n . ) ஐந்நூறு பார்க்க ; see 

ainnuru . 
( ஐந்து + குறு - ஐங்குறு + நூறு . ) 
ஒவ்வொரு பகுதியும் முறையே ஓரம்போகியார் , அம்மூவ ( ஐந்நூறு – ஐஞ்.நூறு . ) 
னார் , கபிலர், ஓதலாந்தையார் , பேயனார் ஆகிய ஐவரால் | ஐஞ்ஞை ainrai , பெ . ( n . ) அறிவுகேடன் ( அக.நி ) ; 
இயற்றப்பட்டது . 

ignorant, foolish person . ( சா.அக. ). 
ஐங்கூந்தல் ai - i - kundal, பெ . ( n . ) ஐந்து வகையாக 

( அழிஞன் – அஞ்ஞை – ஐஞ்ஞை. ) 
ஒப்பனை பெறும் கூந்தல் ; women s hair, as dressed 
in five modes . " நாறைங் கூந்தலு நரைவிரா வுற்றன " ஐஞ்ஞை airfal, பெ . ( n . ) அழகு ; beauty . ( சா.அக.). 
( மணி .22,130 ) . ( செ.அக. ) . 

[ ஐ – ஐம்மை -– ஐன்னை - ஐஞ்ஞை. ] 
( ஐந்து + கூந்தல் . ] 

ஐணம் ainam, பெ . ( n . ) மான் தோல் ( Pond .); deer - skin . 
ஐங்கோலான் ai - i - kolag, பெ . ( n . ) ஐங்கணைக்கிழவன் 

( செ.அக. ). 
பார்க்க ; see ainganal - k - kilavan. " ஐங்கோலா னடத்துங் 

( ஐ = அழகு . ஐ - ஐணம் . ) 
கொடுங்கோலை " ( பிரபோத .6,39) . ( செ.அக. ) . 

ஐதபயிர் aida - payir , பெ . ( n . ) அடர்த்தியற்ற பயிர் 
( ஐந்து + கோல் + ஆன் . கோல் = அம்பு , கணை . ] 

( வின் . ) ; thin crop of growing com . ( செ.அக.) . 
ஐச்செலவு aiccelavu, பெ . ( n . ) கணவன் மனைவிக்குக் 

( ஐ - ஐது = மெல்லிது , பரவலானது . ஐது + பயிர் = ஐது பயிர் 
கொடுக்கும் படி ; subsistance allowance ( given to one s 

ஐதபயிர் . ) 
wife ) ( சேரநா . ). 

ஐதி aidi, பெ . ( n . ) உலகுரையாகிய அளவை ( யாழ் . 
ம . ஐச்செலவு , 

அக . ) ; tradition , as an authority . ( செ.அக. ). 
[ ஐ + செலவு - ஐஞ்செலவு – ஐச்செலவு . ஐஞ்செலவு பார்க்க ; 
see airielavu இது ஆகுபெயராய் உணவுச் செலவைக் 

( ஐ - ஐது = உயர்வு , சிறப்பு , மேன்மை . ஐது- > ஐதி . ) 
குறித்தது . ) 

ஐது aidu , பெ . ( n . ) 1. அழகுள்ளது ; that which is 
ஐசு aisu , பெ . ( n . ) மல்லிகை ; jasmine bud . ( சா.அக. ) . 

beautiful. பெற்றியு மைதென " ( மணி .10,2 ) .2 . அழகு ; 

beauty ( கூர்மபு.தக்கனைச் சாத் .3). 3. நுண்ணியது ;that 
( ஐ = அழகு , மணம் . ஐ - ஐயு – ஐசு . ) 

which is minute, fine, subtle . ஐதமர் நுசுப்பினாள் 
ஐசுகைசா - தல் aisu - gaiss-, 19.செ.கு.வி. ( v.i. ) மிகச் 

( கலித் .52) . 4. மெல்லியது ; that which is thin, light, 
சிறிதாதல் ; to be exceedingly small or minute .. slender, soft. " ஐதுவீ ழிகுபெயல் (சிறுபாண் .13 ). 5 . 
ஐசுகைசான இருட்கொ ழுந்துகளை ( திவ்.இயற்.திரு வியப்புடையது ; that which is wonderful. “ ஐதே யம்ம் " 
விருத் .69 , வ்யா.பக் .361 ) . ( செ.அக. ). 

( தொல்.சொல் .385 ,உரை ). 6. இளகிய தன்மை ;fluidity . 
( ஐசு + கைசு ஆதல் . ஐசுகைசு - எதுகை குறித்து வந்த 

" சுண்ணம் நான நீரி னைதுபட் டொழுகி " ( சீவக . 
இணைமொழி . ஐ - ஐசு = சிறியது . ) 

117 ) . 7. செறிவின்மை ; sparseness , standing near 
ஐஞ்சந்தி ai- h -jandi, பெ . ( n. ) ஐந்து தெருக்கள் 

but not in contact . " ஐதது நெல் , அடர்ந்தது சுற்றம் " 
கூடுமிடம் ( திருமுரு .225 , உரை ) ; junction of five 

( யாழ்ப் ). ( செ.அக. ). 
streets . ( சா.அக.) . 

( ஐ - ஐது ( தமி.வ .279 ) . ) 
( ஐந்து + சந்தி . ) 

ஐது அம்மை aidu -ammai, பெ . ( n . ) அடர்த்தியாக 
ஐஞ்சிறப்பு ailjirappu, பெ . ( n. ) ஐந்து மங்கலப் பூசை ; 

இல்லாது காணப்படும் அம்மை ; form of small pox 
ceremonies on the five auspicious occasions in the life 

in which the pustules remain more or less distinct and 
of a tirttangara. ஐஞ்சிறப் பயருந் தேவர் " ( மேரு 

separate . 
மந் .1,8 ). 

[ ஐது + அம்மை . ) 
( ஐந்து + சிறப்பு - ஐஞ்சிறப்பு . ) . 

ஐதுகன் aidukan , பெ . ( n. ) மறை ( வேத ) முறைகளை 
ஐஞ்செலவு aircelavu, பெ . ( n. ) குழம்பு , கூட்டு மறுத்துக் காரணமுறையான் வழக்காடுபவன் ; one 
போன்றவை செய்வதற்காகச் சேர்க்கப்படும் உசி 

who is a hētu -vădin and denies the authority of the 
லைப் ( மசாலா ) பொருள்கள் ; spics, condiments , 

vedas. ஆரண நூல்வழிச் செவ்வை யழித்திடு மைதுகர்க் 
curry - stuffs. 

கோர் வாரணமாய் (ரஹஸ்ய , 61 ) . ( செ.அக.) . 
( ஐந்து + செலவு - ஐஞ்செலவு . ) 

( ஏது - ஐது - ஐதுகன் . ) 


ஐதுநொய்தாக 


321 


ஐந்திரம் 


ஐதுநொய்தாக aidu - noydaga, கு.வி.எ. ( adv . ) மிகக் ஐந்தாங்கல் aindarigal, பெ . ( n .) ஐந்து கற்களைக் 

குறைவாக ; very little . அனந்தன் பாலுங்கருடன்பாலு கொண்டு விளையாடும் ஒரு வகை விளையாட்டு 
மைதுநொய்தாக வைத்து " (திவ் . பெரியாழ் .5,4,8 ) . ( இ.வ. ) ; forfeit game which consists in throwing five 
( செ.அக. ). 

stones up into the air and catching them in various 
[ ஐது + நொய்து + ஆக . ) 

ways.. 
ஐந்தஃகல் aindakkal, பெ . ( n. ) ஐம்புலன்களை ஒடுக்கு 

[ ஐந்து + ஆம் + கல் . ) 
தல் ; curtailing the five senses and restricting their | ஐந்தாங்கால் aindanigail, பெ . ( n . ) திருமணத்திற்கு 
activities to a limit. ( சா.அக. ) . 

ஐந்துநாள் முன்பு நடும் பந்தற்கால் ( வின் . ) ; first 

auspicious post of the marriage pavilion planted on the 
( ஐந்து + அஃகல் . ) 

fifth day before the date fixed for the marriage . 
ஐந்தடக்கு - தல் aindacakku- , 7.செ.கு.வி. ( v.i.) ஐம்பு 
லன்களையும் ஒடுக்குதல் ; to control the five senses . 

( ஐந்து + ஆம் + கால் . ) 
" ஆமைபோலைந்தடக்க லாற்றின் " ( குறள் .126 ). | ஐந்திணை ai- n -dinai, பெ . ( n . ) 1. அன்புடைக்காமம் 
( செ.அக. ). 

(நம்பியகப் .4 ,உரை . ); love between man and woman 

as manifested in five situations pertaining to the five 
( ஐந்து + அடக்கு . ) 

tracts of land . 2. குறிஞ்சி , பாலை , முல்லை, மருதம் , 
ஐந்தமுதம் aindamudam , பெ . ( n . ) சருக்கரை , தயிர், நெய்தல் என்னும் ஐவகை நிலங்கள் ( திவா . ); the 

தேன் , நெய், பால் இவைகளைக் கலந்து செய்த five tracts of land “ அன்பின் ஐந்திணைக் களவெனப்படு 
அமுதம் ; five nectars i.e. , the five sweet substances வது " ( இறை.கள.நூற்பா.1). 
viz ., sugar , curd , honey , ghee and milk . ( சா.அக. ). 

( ஐந்து + திணை . ] 
( ஐந்து + அமுதம் - ஐந்தமுதம் . ] 

ஐந்திணைச்செய்யுள் ai- n - dinai - c - ceyyul, பெ . ( n . ) 
ஐந்தரம் aindaram , பெ . ( n . ) 

aindaram , பெ . ( n . ) பனை ( யாழ் . அக . ); உரிப்பொருள் தோன்ற ஐந்திணையையுங் கூறும் 
palmyra . ( சா.அக. ) . 

சிற்றிலக்கியம் ( இலக்.வி .849 ) ; poem describing the 

ain - tinai, along with their characteristics . ( சா.அக. ). 
( ஐ = உயரம் . ஐ - ஐந்து – ஐந்தரம் .] 

[ ஐந்து + திணை + செய்யுள் . ) 
ஐந்தரம் aindaram , பெ . ( n . ) 1. அழகுள்ளது ; that which 
is beautiful. 2. செறிவின்மை ; sparseness . 

ஐந்திணைத் தெய்வம் ai - n -dinai-4 -leyvam , பெ . ( n . ) 

ஐந்து நிலங்கட்குமுரிய தெய்வம் : முருகன் , கொற் 
( ஐ - ஐந்து – ஐந்தரம் . ] 

றவை, திருமால் , வேந்தன் , வருணன் என்பவர் ; 
ஐந்தல் aindal, பெ . ( n . ) அருள், இரக்கம் ; mercy , pity, presiding deities of the five tracts of land viz . Murugan, 
sympathy . ( சேரநா . ) . 

Korravai, Tirumal, Vēndan and Varunan 
ம. ஐந்தல் . 

[ ஐந்து + திணை + தெய்வம் . ) 
( ஐ – ஐந்தல் . ஐ = மென்மை , இரக்கம் . ) 

ஐந்திணையெழுபது ai - n - dinai - y - elupadu, பெ . ( n . ) 

பதினெண்கீழ்க் கணக்கு நூல்களுள் மூவாதியார் 
ஐந்தவி - த்தல் aindavi-, 4.செ.கு.வி. ( v.i. ) ஐந்தடக்கு 

செய்த நூல் ; எழுபது ( 14 x 5 ) பாடல்களைக் 
பார்க்க ; see aindacakku . ஐந்தவித்தா னாற்றல் 

6551TOOLSI; ancient love poem of 70 stanzas by 
( குறள் .25 ) . 

Mivadiyar, one of Patinen - kil - k -kanakku , ( சா . அக .) . 
( ஐந்து + அவி . ) 

( ஐந்து + திணை + எழுபது . ) 
ஐந்தறிவுயிர் aindarivuyir, பெ . ( n . ) ஐயறிவுயிர் ( திவா.) ஐந்திணையைம்பது ai-n -dinai-y -aimpadu, பெ . (n.) 
பார்க்க ; see aiyarvuyir. 

பதினெண்கீழ்க் கணக்கு நூல்களுள் ஒன்று ; மாறன் 
( ஐந்து + அறி + உயிர் . ) 

பொறையனார் இயற்றியது ; 50 பாடல்களைக் 

618 TOOL_S ; ancient love poem of 50 stanzas by 
ஐந்தனுருபு aindan - urubu, பெ . ( n . ) ஐந்தாம் வேற்றுமை 

Maran - poraiyanar , one of Padinen - kil - k - kanakku . 
யினுருபு ; case ending of the ablative, viz . , இல் or 
இன் denoting separation , similitude , limit or means . ( ஐந்து + திணை + ஐம்பது . ) 
( சா.அக. ). 

ஐந்திரம் aindinam , பெ . ( n .) 1. தொல்காப்பியத்திற்கு , 
( ஐந்து + அன் + உருபு . ) 

முந்து நூலாக வழங்கி மறைந்த பண்டைத் தமிழிலக் 
கணம் ; an ancient treatise on Tamil grammar , being 


ஐந்திரம் 


ஐந்திரம் " 


322 


the basic and source work for ancient extant Tamil 
grammar Tolkappiyam , ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பி 
யன் எனத் தன்பெயர் தோற்றி " ( தொல்.எழுத்.பாயி . ) . 
2. இந்திய மொழிகளுக்கு இலக்கணம் வகுக்க 
எடுத்துக்காட்டாக விளங்கியதும் பாணினியின் வட 
மொழியிலக்கணத்துக்குக் காலத்தால் மிகவும் தொன் 
மையானதுமாகிய முந்து தமிழ் இந்தியப் பொது 
இலக்கணநூல் ; a pan Indian proto - Tamil grammar , 
which set an example for later grammarians in different 
languages in ancient India, many centuries prior to Panini s 
Sanskrit grammar. 


Aindram : - Panini mentions this name except under the general 
appellation of " the easterners " . an often quoted passage from 
the fourth taranga of the Kathasarith Sagara informs us that the 
school which Panini supplanted was known as Aindra school 
... that technical terms used by the so called Aindra treatises: 
are connected with one another and are, further, simpler and 
more primitive than those of Panini is quite evident; and on this 
ground it is not unlikely that they representa school of grammanians 
prior to Panini s . 


- 


Sripad krishna Belwalkar ( 1915 ) , " Systmes of Sanskrit 
Grammar " University of Bombay (pp. 10-11). 


க . ஐந்தரவியாகரண ; தெ . ஐந்த்ரவியாகரணமு. PKt, Pall, 
aindra . Nep. Tib. aindra . 


[ ஐ = மேன்மை , உயர்வு . ஐ - ஐயன் – ஐந்தன் – ஐந்திரன் 

ஐந்திரம் . ( ஒ.நோ. ) புலம் புலத்தன் புலந்தன் - 
புலந்திரன் ; மாந்தன் மாந்தரன் . ) 


ஐந்திரனால் இயற்றப்பட்ட தமிழிலக்கணம் ஐந்திரம் எனப்பட் 
டது . ஐந்தன் என்னும் பெயர் இன்றும் துளுமொழியில் ஐத்து , 
ஐத்தப்ப என வழங்குகிறது . ஐந்தக்க , ஐத்தம்ம , ஐத்தை எனும் 
பெண்பாற்பெயர்களும் ஒப்புநோக்கத்தக்கன . ஐந்தரம் ஒருவ 
கைப் பனைமரத்தையும் குறிப்பதால் பனையன் என்னும் 
பொருளிலும் இப்பெயர் வந்திருக்கலாம் . தொல்காப்பியர் 
ஐந்திர இலக்கணத்தை நிறைவாகக் கற்றவராதலால் முந்து நூல் 
மரபு நன்கு பேணிக்காக்கப்பட்டுள்ளது . தொன்முதுகாலத்தில் 
முதுநாரை , முதுகுருகு, 

களரியாவிரை, இசைநுணுக்கம் 
போன்ற இசையிலக்கண நூல்களும் அகத்தியர் இயற்றியதாகக் 
கூறப்படும் அகத்தியம் என்னும் இயற்றமிழிலக்கணமும் 
மறைந்துபோன நிலையில் வரலாற்றுக்கெட்டிய அளவில் ஐந்தி 
ரமே தொன்முது தமிழ் நூலாக இந்திய நாடு முழுவதிலும் 
அறியப்பட்டுள்ளது . ஆரியர் வருகைக்கு முன்பு இந்தியப் 
பெருநிலம் முழுவதும் தமிழே பேச்சு மொழியாகவும் எழுத்து 
மொழியாகவும் நிலவியதற்கான சான்றுகள் அறிஞர் பெருமக் 
கள் பலராலும் நிறுவப்பட்டுள்ளன . பிராகிருத மொழிகளிலும் 
பாலி மொழியிலும் எகர ஒகரக் குறில் எழுத்துக்கள் இருந்தன . 
கௌதம புத்தர்தம் இளமைக்காலத்தில் கற்ற மொழிகளில் 
தமிழும் ஒன்று என்பதை லலிதவிசுத்தாரம் என்னும் நூலால் 
அறிகிறோம். சாரிபுத்தர் தம் 16 ஆம் அகவையில் ஐந்திரவிலக் 
கணம் கற்றார் என்று புத்த சாதகக் கதைகள் கூறுகின்றன. 
ஐந்திர இலக்கணம் கற்ற பெருமக்கள் கி.மு. ஆறாம் நூற் 
றாண்டு வரை இந்தியா முழுவதும் இருந்திருக்கிறார்கள் 
என்பதும் பாணினியின் காலத்தில் கங்கைச்சமவெளிப்பகுதி 
யில் ஐந்திரம் கற்பிக்கப்பட்டது என்பதும் தெரியவருகின்றன . 
பாணினி விந்தியமலைக்குத் தெற்கே எதனையும் குறிப்பிட 
வில்லை . கிழக்குத்திசையில் உச்சயினி முதல் பாடலிபுத்திரம் 
வரையிலுள்ள பகுதிகளில் ஐந்திர இலக்கணம் பிராகிருதம் 
பேசுவோராலும் பயிலப்படுதலால் அதனைக் கிழக்கிந்திய 
இலக்கணம் என்றும் அதனைப் பாணினி முழுமையாக ஏற்க 
வில்லை என்றும் கூறப்படுகிறது . 


வடமொழியிலக்கணத்தினின்றும் முற்றிலும் வேறுபட்ட ஐந்திர 
இலக்கணம் தமிழ் மொழிக்கே உரியது என்பதை ஆராய்ச்சி 
வல்லுநர் பருனலும் தெளிவுபடுத்தியுள்ளார் . 
ஐந்திரத்தைப் பிராகிருத மொழியில் மொழியாக்கம் செய்தவர் 
முதல் சாகடாயணர் . அது பின்னர் இந்திரன் என்பவரால் 
வடமொழியிலும் ஆக்கம் பெற்றது . இவை மட்டுமன்றி சந்திர 
கோமினின் பௌத்த இலக்கணமும் , பாலி மொழியில் இயற் 
றப்பட்ட சக்சாயனமும் , திரவிட சங்கம் நிறுவிய சமண 
சாகடாயணராகிய தேவநந்தி பூச்சியபாதர் இயற்றிய சைனேந் 
திர இலக்கணமும் சாதவாகன மன்னர் காலத்தில் சருவவரும 
னால் இயற்றப்பட்ட கலாபவியாகரணம் எனப்படும் காதந்திர 
இலக்கணமும் , ஐந்திர இலக்கணத்தை அடியொற்றி வடபுல 
மொழிகளுக்கு இலக்கணம் வகுக்க உதவின . 
தென்னாட்டு ஐந்திர இலக்கணம் வடநாட்டிலும் கற்பிக்கப்பட்ட 
தைத் தாராநாதரும் யுவான்சுவாங்கும் குறிப்பிட்டுள்ளனர் . 
வான்மீகி இராமாயணத்தில் ( இராமா.உத்தர .36,43 ) அனுமன் 
ஐந்திர இலக்கணம் கற்றவனாகக் கூறப்பட்டிருக்கிறான் . கி.பி. 
10 ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பழங்கன்னட இலக்கண 
நூலாகிய சப்தமணி தருப்பணம் ஐந்திரநெறியில் வந்த காதந் 
திர இலக்கணத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ளது . 
பாணினியின் இலக்கணத்தைத் திருத்தியும் ஒழுங்குபடுத்தியும் 
வார்த்திக உரையெழுதிய காத்தியாயனர் ஐந்திர இலக்கணம் 
கற்ற தென்னாட்டவர் என்றும் இவர் நந்தர்களொடு தொடர்பு 
கொண்டிருந்தார் என்றும் கதாசரித் சாகரம் என்னும் நூல் 
குறிப்பிடுகிறது . மராட்டிய மாநிலத்து வடமொழிப் பேராசிரி 
யர் வகாங்கர் தென்னாட்டிலிருந்தே இலக்கண அறிவு இந்தியா 
முழுவதும் பரவியுள்ளது என்றும் வடமொழிக்கு வளஞ்சேர்த்த 
பதஞ்சலி , யாசுகர் , சாகடாயனர் போன்றோர் தென்னாட்டவர் 
கள் என்றும் குறிப்பிடுகிறார் . 
" இந்திரன் எட்டாம் வேற்றுமை என்றனன் " என்று உரையாசிரி 
யர்கள் மேற்கோள்காட்டியிருப்பதும் " கப்பத்து இந்திரன் விழு 
நூல் என்று சிலப்பதிகாரத்தில் கூறப்படுவதும் சைனேந்திர 
இலக்கணத்தைச் சுட்டியதேயன்றிப் பண்டைத்தமிழ் ஐந்தி 
ரத்தை நேரடியாகச் சுட்டியதன்று . பண்டைத்தமிழ் ஐந்திரத்தை 
அடியொற்றித் திபேத்திய மொழிக்கு உயிரும் மெய்யுமாக 
முப்பது முதலெழுத்துகள் அமைக்கப்பட்டிருந்தன என அறிகி 
றோம் . 
தொல்காப்பியர் காலத்தில் வடவேங்கடம் தென்குமரியாகத் 
தமிழ் வழங்கும் எல்லை சுருங்கிவிட்டது . எனினும் ஐந்திர 
இலக்கணம் இந்தியப்பெருநிலம் முழுவதும் இலக்கண ஒளிக்க 
திர் வீசிப் புகழ்பெற்றிருந்தது என்பது நிறுவப்பட்டுள்ளது . 


பண்டைய இந்திய இலக்கணத்தன்மை பற்றி ஆய்வுக்கட்டுரை 
எழுதி பம்பாய்ப் பல்கலைக்கழகத்தில் ( 1915 ) பொற்பதக்கம் 
பெற்ற வடமொழி ஆராய்ச்சியாளர் கிருட்டிணபெல்வால்கரின் 
பின்வரும் கூற்று இக்கருத்தை அரண் செய்வதாகும் . 


| 


ஐந்திரம் 


323 ) 


ஐந்திரம் 


தமிழிலக்கணத்தை விரித்துக்கூறும் அடிப்படை வகைமைகள் 
தொன்று தொட்டுத் தமிழில் காக்கப்பட்டுவருவது போலவே 
ஐந்திரத்தை அடியொற்றி எழுதப்பட்ட வடபுல இலக்கணநூல்க 
ளிலும் கையாளப்பட்டுள்ளது . 


ணப் பகுதிகளை மட்டும் வடபுல மொழிகளில் மொழியாக்கம் 
செய்தனர் . வடபுலத்தில் புதிய மொழிகளின் அகப்பொருள் 
புறப்பொருள் தழுவிய இலக்கியங்கள் வெறும் நாட்டுப்பாடல் 
களாகவே நிலவியதால் பொருளிலக்கணம் வடபுலமொழிக 
ளுக்கு அக்காலத்தில் உடனடித் தேவையாக நிலவவில்லை . 


ஐந்திரத்தைத் தழுவிய தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் , சொல் 
லதிகாரம் , பொருளதிகாரம் என முப்பிரிவாக இலக்கணம் 
வகுத்திருக்கும் நிலையில் அதே ஐந்திரத்தைத் தழுவிய வடபு 
லத்து இலக்கண நூல்கள் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் 
இலக்கணம் கூறிப் பொருளதிகாரத்தைப்பற்றி ஒன்றும் கூறா 
மல் விட்டுவிட்டதற்கு இதுவே காரணமாகும் . 


தமிழிலக்கணம் சொற்களை , பெயர் , வினை, இடை , உரி என 
நான்கு இயல்களாகப் பிரித்துக் கொள்வது போலவே ஐந்திர 
வழிவந்த காதந்திரம் போன்ற பிராகிருத இலக்கண நூல்க 
ளும் நாமம் , ஆக்யாதம் , நிபாதம் , உபசர்கம் எனச் சொற்களை 
( பெயர் , வினை , இடை , உரிச்சொற்களாக ) வகைப்படுத்து 
கின்றன. வேற்றுமைகளை முதல்வேற்றுமை , இரண்டாம் வேற் 
றுமை என எண்ணிட்டு வரிசைப்படுத்திக்கூறுவது தமிழ்மரபு . 
இதனையே வடபுல மொழிகளின் இலக்கண நூல்கள் பின்பற் 
றின . பாணினியும் இந்த இலக்கணப்பாங்கையும் புணர்ச்சி 
இலக்கணத்தையும் ஐந்திரநெறியாரிட மிருந்து தெரிந்து கொண் 
டிருக்கிறார் . ஐந்திர வழிவந்த தொல்காப்பியம் " எல்லாச்சொல் 
லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடுகிறது . இதே 
கருத்தைக் கல்பசந்திர வியாகரணம் என்னும் காதந்திர இலக்க 
ணமும் சுட்டிக்காட்டி " பொருள்குறித்ததே சொல் என்று 
ஐந்திரம் கூறுகிறது " . ( அருத்த பதம் இத்தி ஐந்தராணாம் ) என்று 
தெளிவாக மூலநூலாகிய ஐந்திரத்தின் பெயரைக் குறிப்பிடுகி 
றது . இதிலிருந்து இந்திய மொழிகளில் இலக்கணம் எழுதும் 
பாங்கு தமிழிலிருந்தே பிராகிருதம் உள்ளிட்ட வடபுல மொழி 
களுக்குப் பரவியது என்பதும் அதன்பிறகே சமற்கிருதத்துக்குத் 
தமிழிலக்கணத்தை அடியொற்றி உயிரெழுத்து மெய்யெழுத்து 
வகைப்படுத்துதல் தோன்றியது என்பதும் தெரிகின்றன. 
எழுத்துகளை உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று தனித்தனி 
யாக வகைப்படுத்துவதும் , தோன்றல் , திரிதல் , கெடுதல் எனக் 
கூட்டுச்சொற்களின் இருசொற்களிடைப் புணர்ச்சி (சந்தி ) இலக் 
கணம் கூறுவதும் மேலையாரிய மொழிகளில் காணப்படாததும் 
முற்றிலும் தேவைப்படாததுமான இலக்கண வகைமை . ஆயின் 
தமிழுக்கு அடிப்படையான இந்த இலக்கண அமைதிகள் 
சமற்கிருதத்துக்குத் தேவையில்லை என்பதறியாமல் பாணினி 
தமிழிலக்கணங்களின் கூறுகளையே தேவையின்றிச் சேர்த்துக் 
கொண்டிருப்பதால் தமிழிலக்கணத்தின் தொன்மையும் வட 
மொழியிலக்கணத்தின் பின்மையும் உணரப்படும் . 


மராட்டிய மாநிலத்து வடமொழிப் பேராசிரியர் வகாங்கர் 
இந்திய மொழிகள் பலவும் எழுதப்பட்டு வந்தநிலையில் , 
புதிதாகச் சமற்கிருதத்தை உண்டாக்கி எழுதத்தொடங்கிய 
போது அதற்கெனத் தனித்த வரிவடிவத்தை உண்டாக்கிக் 
கொள்ளவில்லையென்றும் , அந்தந்தப் பகுதிகளில் வழங்கிய 
உள்நாட்டு மொழிக்குரிய எழுத்துக்களை சமற்கிருதம் எழுதப் 
பயன்படுத்திக் கொண்டார்கள் என்றும் நீண்ட வரலாற்றில் 
இன்று வரை சமற்கிருதத்துக்கு, என்று தனித்த எழுத்து வடிவம் 
தோன்றியதே இல்லையென்றும் கூறுகிறார் . 


வடபுலத்தில் இலக்கண அறிவு வளர்வதற்கு வெகுகாலத்திற்கு 
முன்பே தமிழகத்தில் பல்வகை இலக்கணங்கள் முழுமையாக 
வளர்ச்சி பெற்றிருந்தன. இதனைப் பருனல் பெருமகனாரும் 
தெளிவாகச் சுட்டிக் காட்டியிருக்கிறார் . 


" As I have shown elsewhere there are strong reasons for believing 
that the Tamil people had an independent system of writing in 
use before theirs was analysed by grammarians in the north. 


Dr. Burnell, The Andira School of Sanskrit Grammar . ( p.20 ) . 


ஐந்திரத்தைவிடத் தொல்காப்பியம் நூற்பாக்களின் எண்ணிக் 
கையளவில் பத்திலொருபகுதியாகக் குறைந்துள்ளது . தொல் 
காப்பியர் பொருளதிகாரத்தில் இலக்கிய வகைமைகளுக்குரிய 
உரிப்பொருளை மட்டும் விரித்துரைத்து ஏனைய முதற்பொ 
ருள் கருப்பொருள்களைப் பற்றிய பொருளிலக்கணங்களைக் 
கூறாமல் விட்டுவிட்டார் . ஐந்திரம் இவற்றையும் உள்ளடக்கிப் 
பெரிய நூலாக இயற்றப்பட்டிருக்கலாம் . 


இலத்தீனில் ஐந்துவேற்றுமைகளும் கிரேக்கத்தில் ஆறுவேற்று 
மைகளும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் சமற்கிருதத்தில் 
மட்டும் தமிழைப்போல் எட்டு வேற்றுமை இடம் பெற்றிருப்ப 
தும் இக்கருத்தை வலுப்படுத்துவதாகும் . 


ஐந்திரம் முற்றிலும் தமிழிலக்கணம் என்பதை அறியாமல் 
இதனை வடமொழி இலக்கணங்களுள் ஒன்றாகச் சிலர் கருதி 
னர் . பாணினி பழைய சமற்கிருத இலக்கண நூல்களுள் 
ஒன்றாக ஐந்திரத்தை எங்கும் குறிப்பிடவில்லை; மகாபாசியம் 
எழுதியவர்களும் குறிப்பிடவில்லை . பாணினியாத்ததைவிட 
ஐந்திரம் பன்மடங்கு பெரியது என்று மாபாரதத்தின் உரையாசி 
ரியரான தேவபோதர் குறிப்பிட்டிருக்கிறார் . உலகமொழிகள் 
வேறெவற்றிலும் இல்லாத பொருளிலக்கணம் தமிழிலிருப்ப 
தால் ஐந்திரம் 25,600 நூற்பாக்களைக் கொண்டிருந்ததையும் 
சொல்லியிருக்கிறார் . 
வடபுலமொழிகளில் ஐந்திர இலக்கணத்தை அடியொற்றி இலக் 
கணம் எழுதியவர்கள் அவ்வம் மொழிக்கு முதன்முதலாக 
வரிவடிவம் உண்டாக்கித் தந்து இலக்கணம் எழுதியவராவர் . 
ஆதலின் தமிழிலக்கணத்தில் எழுத்திலக்கணம் , சொல்லிலக்க 


பாண்டிய நாடு பன்னிரண்டாண்டுகளாகத் தொடர்ந்து மழை 
பெறாமல் வறங்கூர்ந்தபோது மக்கள் பலரும் பல திசைகளில் 
குடிபெயர்ந்தனர் என்றும் , மீண்டும் நாடுமலிய மழை பெய்து 
நாடு நாடாயினபோது , அரசன் நாலாப்புறமும் ஆட்போக்கித் 
தமிழ்நூல்களைக் கொணர்க என ஆணையிட்டும் , எழுத்திலக் 
கண சொல்லிலக்கண நூல்கள் மட்டும் கிடைத்தன வென்றும் 
எப்பாடு பட்டும் பொருளிலக்கண நூல்களில் ஒன்றேனும் 
கிடைக்கவில்லை யென்றும் இறையனார் களவியல் நூல் 
கூறுகிறது . ஐந்திரகாலத்திற்குப்பின் முதற்பொருள் கருப்பொ 
ருள் நூல்கள் தனித்தனியாக எழுதப்பட்டன என்பதும் , இறைய 
னார் களவியல் நூல் எழுதப்பட்ட காலத்தில் தொல்காப்பியம் 
இருந்தாலும் அதிலுள்ள உரிப்பொருள் தழுவிய பொருளதிகா 
ரத்தைப் பொருள் நூலாக அரசன் முழுதும் ஒப்பவில்லையென் 
பதும் உய்த்துணரலாம் . ஐந்திரம் என்னும் பெயரில் ஒரு 
சிற்பநூல் இருந்ததும் , இசைநூலைத் தொல்காப்பியர் நரம்பின் 
மறை என்று குறிப்பிடுவதும் , மொழிமரபுக்கு அப்பாற்பட்ட 
பொருள் மரபு நூல்களின் பெருக்கத்தைச் சுட்டுவனவாம் . 


324 


ஐந்து " 


ஐந்திரம் 


ஐந்து - து முதல்வகை முடிநிலைத்திரிபற்றவை . 


O.Egy, dyw ; Copt. tw ; Mangol. tumya; Afri ( swahili ). tano . 


வு . 


இரண்டாம் 


வகை 


ஐந்து 
முடிநிலைத்திரி புற்றவை . 


Chine (mand ) wu ; Korea . oo ; Tib (Gyami). wu , wuku; Fin . wusi. 


ஐந்து - து - சு மூன்றாம் வகை முடிநிலைத்திரிபுற்றவை , 


Afri. (somal ) san ; Gondi. seiung . Gayeti seiyung. 


ஐந்திரம் aindiram , பெ . ( n . ) ஒரு கற்றச்சு மரத்தச்சு 

நூல் , சிற்பநூல்; treatise on architecture in stone and 
wood carving ( w .) . 
( ஐந்திரம் – ஐந்திரம் ) 
ஐந்திரநூல் இயற்றப்பட்ட காலத்திற்குப் பிறகு உரிப்பொருள் 
மட்டுமன்றி முதற்பொருள் கருப்பொருள் பற்றிய நூற்பிரிவுக 
ளின் கிளை நூலாக வளாந்த கலைநூலாகலாம் . 
ஐந்திரவிலக்கணம் alndira - v- ilakkanam , பெ . ( n . ) முந்து 
தமிழ் ஐந்திர இலக்கணத்தை அடிப்படையாகக் 
கொண்டு இந்திரவியாகரணம் என்னும் பெயரில் 
இயற்றப்பட்ட வடமொழி இலக்கணநூல் . (சில்ப . 11 
99,உரை.) ; Sanskrit grammar ascribed to Indra modelled 
after the ancient Tamil treatise 

( ஐந்திரம் - இலக்கணம் . ] 
ஐந்து aindu , பெ . ( n . ) 1. ஐந்து என்னும் எண்ணுப்பெ 

யார் , நான்கின் மேல் ஒன்று ; number five . 2. ரு 
என்னும் எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ் எண்ணுப் 
பெயர் ; name of the fifth numerical number ரு in 
Tamil . 


பாதம் - பெண்தெ - பை ( பாதத்திலுள்ள ஐந்து விரல்கள் ) 


முதல் வகை அடிநிலை முடிநிலைத் திரிபுற்றவை . 


L pente ; Poli. pents ; Serbo . pet; O.sla . peti; Russ . pyat; Basq. 
bost, bortz ; czech . pet; Turk . bes ; Gk . ponti; Nep- ( Khaling ), bhong; 
Nep ( Tharu ). pacher Naga. pangu , pungu , banga; Burm ( Kumi ) . 
pan; Bum ( kami ) pangna . Sinh . phai, pahai . 


பாதம் - பாஞ்சு - பஞ்ச 


விசு 


இரண்டாம் வகை அடிநிலை முடிநிலைத் திரிபுற்றவை . 


Skt. panj. ( vedic.pansa ) ; Sind.punj; Brah . panj; Kash . panch , pamb; 
Assa , paach; Mar , Arji., Ori., Beng. paanch . Nep . panch ; Beng 
( Kocch), panch ; Gond . panchu ; Chentu. panch ; Lith . penk; G 
funt; Yid. finef; Swe., Dan ., Norw . fem ; O.E. fiv; E five; Goth . 
finf ; Dur. visf; Finvishi, viden . 


மறுவ . கை , கைந்து , ஐந்து , அஞ்சு , பாதம் , பாஞ்சு , பஞ்ச. 
ம . ஐந்து , அஞ்சு; க . ஐது ; து . அய்ன் ; குட . அஞ்சி ; தெ . 
அயிது : கொலா . அய்த் , அயித் ; பட . அய்து ; கைக் . அஞ் : 
கட . அயிது ; எரு . அஞ்சு ; கோத . அஞ்செ; குரும் . அய்து ; 
இரு . அய்ந்து . 
Siam ( karen ). yai, yea ; Laos. ha; Mithan Naga. aga; Chinese . 
( cauton ) ng : Mag ot ; Hung. ot; Tib. ina ; Malay. dima ; Anna . n - an ; 
Viet. n -an . 
( கை - கைந்து ஐந்து . கையிலுள்ள ஐந்து விரல்களின் 
அடிப்படையில் தோன்றிய எண்ணுப்பெயர் தொடக்கத்தில் 

கைந்து என வழங்கிப் பின்னர் ஐந்து எனத் திரிந்தது . 
பாதத்தின் ஐந்து விரல்களை எண்ணிய மக்கள் கூட்டத்தினர் 
அதிலிருந்து penta - panch என்னும் சொற்களைத் திரித்துக் 
கொண்டனர் . எனினும் அவற்றின் மூலமாகிய பாதம் என்ப 
தும் தமிழ்ச் சொல்லாகவே இருப்பது அறியத்தக்கது . ) 
கை ( ஐந்து ) முதல்வகை அடிநிலைத்திரிபுற்றவை . 


கை 


எ 


Jap . go; Amoy. go ; Tib ( gyarung ) kung ; Tib ( horpa) gme; Tib . 
gna ; Nep . gno , gna ; Burm . nga ; Buta. nga . 


ஐந்தின் தொடக்க நிலைச்சொற்களான கை - கைந்து என்பவை 
தமிழில் வழக்கிழந்தன . கைவிரல்களின் அடிப்படையில் 
தோன்றிய ஐந்தைக்குறிக்கும் எண்ணுப்பெயர்களே போதும் 
என்ற நிலையில் பாதத்தின் விரல்களைக்குறித்த மற்றொரு 
எண்ணுப்பெயர் ஐந்தைக் குறிக்கத் தோன்றியது ஏன் என்று 
வினாவுவாரும் உளர் . இருபது வரை எண்ணுவதற்காக இரு 
கைகளிலும் இரு பாதங்களிலும் உள்ள விரல்களை எண்ணு 
வது மரபாக இருந்தது . ஆதலால் இந்தைரோப்பிய மொழியில் 
நாளடைவில் பாதத்தையும் ஐந்தைக் குறிக்கும் எண்ணுப்பெய 
ராக்கிக் கொண்டனர் . பாதத்தின் அடியாகத் தோன்றிய எண் 
ணுப்பெயர் அடிநிலை முடிநிலை ஆகிய இருவகைத் திரிபுக 
ளும் ஒருசேரப் பெற்றிருப்பதால் இச்சொல்லை வழங்கிய 
மக்கள் பிறமொழியாளரொடு பெருக ஊடாடியிருக்கின்றனர் 
னத்தெரிகிறது . 
கையின் அடியாகத் தோன்றிய எண்ணுப்பெயர் அடிநிலைத்தி 
ரிபுகளையும் பின்னர் முடிநிலைத்திரிபுகளையும் பெற்றிருப்ப 
தால் இச்சொல்லை வழங்கிய மக்கள் வாழையடி வாழையாக 
ஒரு குடும்பத்திலிருந்து பல்வேறு திசைகளில் சென்றவர்கள் 
எனத் தெரிகிறது . முடிநிலைத் திரிபு பெற்ற மொழிகள் ஆப்பி 
ரிக்கா , எகுபது , நட்டாசியம் , கிழக்காசியா ஆகிய தொலைவி 
டங்களில் ஊடாட்டம் பெற்றிருப்பதால் ஐந்து என்னும் சொல் 
லும் அதற்கு மூலமான கை = கைந்து என்னும் சொற்களும் 
தோன்றிய காலம் ஞாலமுதன்மொழியின் தொடக்ககாலம் 
எனலாம் . இவற்றைச் சிற்சில மொழிகள் தக்கவைத்துக்கொண் 
டிருப்பது உடன் கொண்ட சொல்வளமாகிய முன்னோர் 
சொற்காப்பைக் காட்டும் ஒரு சில தொன்முது சொற்களைத் 
தக்க வைத்துக்கொண்டிருப்பதால் விடுபட்ட சொல் வரலாற்றுத் 
தொடர்பைக் காண உதவுகிறது . 


கைந்து – கைன்க் – சைன்க் . 


இரண்டாம் வகை அடிநிலைத்திரிபுற்றவை . 


Georg. khouthi; Heb . Chamischah ; Ar . kh - am - seh , chams ; Iraq. 
kh -am - set; olni. coic ; Iri. cuif ; 1. quin - que; Fcinf ; Port. cinco ; 
Sp . cinco; Il cinque ; Rum . cinci; Esp . kvin; Thai. har. 


கை - 


கைந்து – ஐந்து 
மூன்றாம் வகை அடிநிலைத்திரிபுற்றவை திரவிடமொழிகளில் 
பெருக வழங்குகின்றன. எனினும் இவற்றின் ஊடாட்டம் 
கிழக்காசிய மொழிகளிலும் அங்கேரி மொழியிலும் காணப்படு 
கிறது . இவை திரவிட இனச்சொற்பட்டியலில் முன்னர்த் தரப் 
பட்டுள்ளன . 


ஐந்து ) 


325 


ஐந்நூறு 


ஐந்து aindu , பெ . ( n . ) நைந்து போதல் ; being worn ஐந்துபா aindu - pa , பெ . ( n . ) வெண்பா, அகவல் , கலி , 
out, unfit for use . இந்தத் துணி ஐந்து ஐந்தாகக் கிடக்கிறது வஞ்சி , மருட்பா யெனும் ஐ வகையான பாக்கள் 
( இ.வ. ) . 

( காரிகை ) ; five varieties of verse. ( செ.அக. ). 
( நை - நைந்து – ஐந்து . நைதல் = பழையதாகித்தானே கிழிதல் , 

( ஐந்து + பா . ) 
பயனற்றுப்போதல் . ) 
ஐந்துகில் போர்ப்போர் aintugil - por - p - pir, பெ . ( n. ) 

ஐந்தெழுத்து aindeluttu , பெ . ( n . ) நமசிவாய எனும் 
ஐந்து துணிகளைப் போர்த்துக் கொள்ளும் பௌத்தர் ; 

ஐந்தெழுத்து ; five sacred syllables of saivites 
Buddhists , as those who cover themselves with five 

-Namasivaya.. 
clothes . “ ஐந்துகில் போர்த்துழலு நீதர் " ( தேவா .239,10 ). 

( ஐந்து + எழுத்து . ) 
( செ.அக. ). 
( ஐந்து + துகில் + போர்ப்போர். ) 

ஐந்தை aindai , பெ . ( n . ) சிறுகடுகு ; Indian mustard . 

“ மறுமையை யைந்தை யனைத் தானுஞ்... சிந்தியார் " 
ஐந்து சுண்ணம் aindu - sunnam , பெ . ( n . ) 1 , கடல் 

(நாலடி , 329) ( செ.அக. ). 
நுரை , கிளிஞ்சல் , குக்குடம் , வலம்புரி , வெள்ளைக் 
கல் முதலியவைகளை நீற்றிய சுண்ணங்கள்; calcium ( ஐ = சிறியது . ஐ - ஐந்தை (சிறிய கடுகு ) . ] 
carbonates obtained by calcining sea -froth, bi-valve shell, | ஐந்தொகை aindogai, பெ . ( n . ) வேற்றுமைத்தொகை, 
egg -shell, conch ( turning to the right) and lime stone. 

வினைத்தொகை , பண்புத்தொகை , உவமைத் 
2. நண்டு , நத்தை , சங்கு , வெடியுப்பு , கடல்நுரை 

தொகை , உம்மைத்தொகை என்பன; five compounds 
ஆகிய இவ்வைந்தையும் தாளித்த சுண்ணாம்பு ; lime 

in Tamil Grammar . ஐந்தொகை மொழிமேல் பிறதொகல் 
( chunam ) obtained by burning the following five substa 

அன்மொழி " (நன்னூல்-369) . 
nces viz ., crab - shell, snail shell , conch , nitre and sea 
froth . 

( ஐந்து + தொகை . ) 
( ஐந்து + சுண்ணம் . ) 

ஐந்தொகை aindogai, பெ . ( n . ) விழுமுதல் , வரவு , 
ஐந்துண்டி aindundi, பெ . ( n . ) ஐந்துணவு ( திவா .12,71 ) செலவு , இருப்பு , ஆதாயம் முதலிய ஐவகை விளக் 
பார்க்க ; see aindunavu. 

கங் காட்டுங் கணக்கு ( இ.வ. ) ; balance sheet , contai 

ning five particulars. ( செ.அக. ). 
( ஐந்து + உண்டி . ) 
ஐந்துணவு aindunavu, பெ . ( n . ) கடித்தல் , நக்கல் ( ஐந்து + தொகை . ) 
பருகல் , விழுங்கல் , மெல்லல் முதலிய ஐந்து வகை 

ஐந்தொழில் aindolil, பெ . ( n . ) ஐந்து தொழில் ; five 
யால் உண்ணுதற்குரிய உணவுப்பண்டம் ( சூடா . ); 

functions God . “ ஐந்தொழிற்கு மப்புறமாய் " 
five kinds of food differentiated according to the manner 

( குமர.பிர.கந்தர் .5 ). ( செ.அக. ). 
of . taking them viz ., biting , licking, drinking, swallowing 
and munching . ( செ.அக. ). 

( ஐந்து + தொழில் - ஐந்தொழில். படைத்தல் , காத்தல் , அழித் 

தல் , மறைத்தல் , அருளல் என்பன . ) 
( ஐந்து + உணவு . ) . 
ஐந்துபல்நங்கூரம் aindu - pal- nangiram , பெ . ( n . ) நங்கூர ஐந்தொழிலன் aindolilan, பெ . ( n . ) ஐந்து தொழிலையு 

1608 ; graphnel anchor, having five flukes or prongs. டைய சிவன் ; Siva who performs five functions . 
( செ.அக. ). 

( செ.அக. ) . 
( ஐந்து + பல் + நங்கூரம் . நாஞ்சில் கூர் – நாங்கூர் – நங்கூரம் . ) 

( ஐந்து + தொழிலன் . ) 
ஐந்நிலை ainnilai, பெ . ( n . ) உடம்பினுட்பட்ட ஆதன் 

பயன்துய்க்கும் , நனவு , கனவு , உறக்கம் ( சுழுத்தி ) 
பேருறக்கம் ( துரியம் ) , உயிர்ப்படக்கம் ( துரியாதீதம் ) 
என்ற ஐவகை நிலை (திருமந். ); five conditions or 
states of the embodied soul. 

( ஐந்து + நிலை . ) 
ஐந்நூறு ain- niru, பெ . ( n . ) ஐந்து நூறு ; five hundred . 

( சா.அக. ). 
க. ஐநூறு , அய்நூறு , அயிநூறு ; ம . அஞ்ஞாறு ; கு . அஞ்ஞபாரி ; 
து . அய்நூரு: தெ . ஏநூறு ; பட . ஐநூறு . 
( ஐந்து + நூறு . ) 


ஐந்து பல்நங்கூரம் 


ஐம்பெருங்குழு 


326 


ஐம்படைத்தாலி 


ஐம்படைத்தாலி ai - m - badai - t - tali, பெ . ( n . ) கழுத்திலே = சுருட்டி ( முறுக்கி ) முடிக்கப்படுவது . பனிச்சை = உச்சியில் 
பிள்ளைகளணியும் ஐந்து படைக்கலன் உருவமைந்த கூராகக்கோபுரம் போல் முடிவது . அளகம் ( முடி ) - நெளிகூந் 

தல் ஒழுங்கு . துஞ்சை ( சுருள் ) பின்னித்தொங்கவிட்ட 
goofl; gold pendant worn by children in a necklace 

பின்சடை .. 
bearing in relief of five weapons of Vişnu, as an amulet 
ஐம் படைத்தாலி ... குறுநடைப் புதல்வர்க்கு ( மணி . 
7,56 ) . ( அபி.சிந் . ). 
( ஐந்து + படை + தாலி. சங்கு , சக்கரம் , வில் , வாள் , மறத்தண்டு 

( கதை ) என்பவற்றின் உருப்பொறித்த தாலி . ] 
ஐம்படைப்பருவம் ai- m - badai -p-paruvam , பெ . ( n . ) 
ஐம்படைத்தாலியையணிதற்குரிய குழந்தைப்பரு 
வம் ; stage of childhood appropriate for wearing the 
aimbadai- t-tali . ஐம்படைப் பருவத்து வெம்படை 
தாங்கி " ( S.II.ii,310) . ( செ.அக. ). 
( ஐந்து + படை - ஐம்படை + பருவம் . ) 
ஐம்பது aimbadu, பெ . ( n . ) ஐந்து பத்துகள் கொண்ட 

எண் ; fifty, numeral fifty . ( செ.அக. ). 
ம . ஐம்பது , அம்பத்து ; குட . அயிம்பதி ; து . ஐவ ; தெ . என்பதி , 

ஐம்பான்முடி 
யாபய் , யாபை ; க . அய்வத்து, அயிவத்து , ஐவத்து ; பட . ஐம்புலம் ai - m - bulam , பெ . ( n . ) ஐந்து உறுப்புகளுக்கும் 
ஐவத்து ; துட . என்பொத் ; இரு . அம்படு ; கோத . எய்வத் . 

உரிய சுவை , ஒளி, ஊறு , ஓசை , நாற்றம் என்னும் 
அய்வத் . 

ஐந்து உணர்ச்சிகள் ; sensations of the five sensory 
( ஐந்து + பத்து . ) 

organs . ஐம்புலனுமொண்டொடி கண்ணே 

யுள 
ஐம்பருத்தி aimbarutti, பெ . ( n . ) ஐந்து வகைப் பருத்தி ; ( குறள் . 1101 ) ( செ . அக .) 
five varities of cotton . 

[ ஐந்து + புலம் . ) 
( ஐந்து + பருத்தி - ஐம்பருத்தி .) 

ஐம்புன்னை aimpunnai , பெ . 

aimpunnai, பெ . ( n . ) ஐந்து வகைப் 
ஐவகைப் பருத்திகள் : வெண்பருத்தி , செம்பருத்தி , உப்பம் 

புன்னை மரங்கள் ; five kinds of poon tree 
பருத்தி , தாளிப்பருத்தி ( கொடிப்பருத்தி ) . இலாடன் பருத்தி . 
போலிப் பருத்திகளைந்து : - பூப்பருத்தி , வேளப்பருத்தி , எருக் 

[ ஐந்து + புன்னை - ஐம்புன்னை. ) 
கம்பருத்தி , பேய்ப்பருத்தி , காட்டுப்பருத்தி . 

அவை : 1. புன்னை அல்லது புன்னாகம் , 2. கரபுன்னை ; 3 . 
ஐம்பால் ai - m - bal, பெ . ( n . ) ஆண்பால் , பெண்பால் , காட்டுப்புன்னை ; 4. சிறுபுன்னை , 5. மூவிலைப்புன்னை . 

பலர்பால் , ஒன்றன்பால் , பலவின்பால் என்ற ஐந்து ஐம்பூதம் ai - m - bidam, பெ . ( n . ) இயற்கையின் ஐவகைப் 
பால் பிரிவுகள் ( தொல் பொருள். 644 ) ; the five parts 

பாகுபாடுகள் ( மணி .27,89 ) ; five elements . ( செ . அக.) 
in which nouns and finite verbs are divided . 
( ஐந்து + பால் - ஐம்பால் . ) 

( ஐந்து + பூதம் . ) 
ஐம்பால் ai - m - bal, பெ . ( n . ) ஐந்து வகையாக முடிக்கப்ப ஐம்பெருங்காப்பியம் ai - m - perunkappiyam , பெ . ( n . ) 
டும் மகளிர் கூந்தல் ; woman s hair, from its being 

சீவகசிந்தாமணி , சிலப்பதிகாரம் , மணிமேகலை , 
dressed in five modes . வண்டினங்கள் .... அம்பராவுங் 

வளையாபதி , குண்டலகேசி என்னும் ஐம்பெரும் 
கண்மடவாரைம்பாலணையும் " (திவ் . பெரியதி .7,5,3 ) . 

இலக்கியங்கள் ( நன்.387 ,மயிலை ); the five great epics 
( செ . அக .). 

viz. , Sivaga Sintamani , Silappadigaram , Manimegalai, 

Valayapati and Kundalakesi. ( செ.அக.) . 
( ஐந்து -+ பால் - ஐம்பால் , பால் = வகை . ஐம்பான்முடி பார்க்க ; 
see aimpanmugi ) 

( ஐந்து + பெரும் + காப்பியம் . ) 
ஐம்பான்முடி ai -m -ban - mudi, பெ . ( n . ) மகளிர் கூந்த ஐம்பெருங்குழு ai - m - perunkulu , பெ .. ( n . ) அரசர்க்கு 
லின் , கொண்டை , குழல் , பனிச்சை , முடி , சுருள் இன்றியமையாதவரான அமைச்சர் , 

அந்தணர், 
(திவா .) என்ற ஐவகை முடி ; five modes of dressing படைத்தலைவர், தூதர் , ஒற்றர் என்னும் ஐவகை 
woman s hair . 

அரசியற்றலைவர் ; five chief officers of a king . 
( ஐந்து + பால் + 
+ பால் + முடி - ஐம்பான்முடி . ) 

ஐம்பெருங் குழுவு மெண்பே ராயமும் (மணி .1,17 ). 
கொண்டை , குழல் , பனிச்சை , முடி , சுருள் என்பனவற்றுள் 

( செ . அக . ) . 
முடி , சுருள் என்னும் இரண்டை அளகம் துஞ்சை எனக் ( ஐந்து + பெரும் + குழு . ) 
குறிப்பிடுவதுண்டு . கொண்டை = பக்கங்களில் முடிவது . குழல் 


ஒட்டாம்பாரை மீன் 


ஐம்படைத்தாலி 


1 


2 


ஐம்பான் முடி 


1. பனிச்சை 


2. கொண்டை 


3. துஞ்சை 
4. குழல் 
5. அளகம் 


5 


31 


4 


ஐம்பெருங்குற்றம் 


327 


ஐயப்படு - தல் 


sorrow 


ஐம்பெருங்குற்றம் a - m - perurkuram , பெ ( n .) கொலை ஐயக்கடிஞை aiya - k- kadirai, பெ . ( n. ) இரப்போர் கலம் ; 

பொய் , களவு , கள்ளுண்ணுதல் , சூது என்ற ஐவகைத் alms bowl. " ஐயக் கடிஞை கையினேந்தி " ( மணி .13,109 ) 
தீச்செயல்கள் ; the five heinous sins . ( செ.அக. ). 

( செ.அக.). 
( ஐந்து + பெரும் + குற்றம் . ) 

( ஐயம் + கடிஞை. குடிகை – கடிகை - கடிஞை. ) 
ஐம்பொறி ai- m-pot, பெ . ( n . ) மெய் , வாய் , கண் , ஐயக்காட்சி aiya -k-kalci, பெ . ( n.) 1. தோன்றினதொரு 
மூக்கு , செவி என்னும் ஐந்துறுப்புகள் ( திவா . ) ; five 

பொருளை அதுவோ இதுவோ என்று இரண்டுறக் 
organs of sense viz ., body , mouth , eye, nose and ear . 
( செ.அக. ). 

கருதுகை (சி.சி.அளவை .3 , மறைஞா. ); vision or perce 

ption too dim to decide whether a thing is this or that. 
( ஐந்து + பொறி . ) 

2. கண்மாயம் ; illusion . ( செ.அக. ) . 
ஐம்பொன் ai- m - pon, பெ . ( n . ) பொன் , வெள்ளி, 

( ஐயம் + காட்சி - ஐயக்காட்சி . ) 
செம்பு , இரும்பு , ஈயம் என்ற ஐவகை மாழைகள் 
( வின் . ) ; five chief metals, viz ., gold, silver, copper, | ஐயகோ aiyagi , இடை . ( int. ) இரக்கம் , துயரம் ஆகிய 
iron , aluminium . 

வற்றை வுணர்த்துங் குறிப்பு; exclamation of pity . 

ஐயகோ வென் றலம்வருவாள் " 
ம . ஐம்பொன்னு . 

( வெங்கைக்கோ .246 ) ( செ.அக. ). 
( ஐந்து + பொன் . ) 

( ஐயன் – ஐயவோ - ஐயகோ. ] 
ஐம்மீன் ai- m - min, பெ . ( n .) 1. கைம்மீன் ( அத்தம் ) 
( பிங் . ): 13th naksatra, so called because of its five | ஐயங்கார் aiyarger, பெ . ( n . ) 1. திருமாலிய ஆசான் ; 
principal stars . 2. உருள் ( ரோகிணி ) ; fourth naksatra . 

learned Vaisnava priest. 2. திருமாலிய வகுப்பாரின் 

பட்டப்பெயர் ( T.A.S.i , 145 ); title of Sri Vaisnavas . 
( செ.அக. ). 
( ஐந்து + மீன் . ) 

தெ . அய்யகாரு . ஐவாரு . 
ஐம்முகக்கணை ai- m- muga-k-kanai, பெ . ( n . ) ஐந்து 

( ஐயன் + கார் - ஐயங்கார். அவர் – வார் தெ . வாரு 
முனைகளைக் கொண்ட ஒருவகை அம்பு ( வின் . ) ; 

காரு . ஐயர் , ஐயனார் , ஐயன்மார் என்பன தமிழ்வடிவங்கள் . 

ஐயங்கார் என்பது தெலுங்கு வாயிலாக இராமானுசர் காலத்திற் 
arrow with five points. 

குப்பின் தமிழில் புகுந்த திசைச்சொல் .) 
( ஐந்து + முகம் + கணை . ) 

ஐயங்கொள் ( ளு ) -தல் aiyaikol- 16.செ.கு.வி. ( v.i.) 
ஐம்முகன் ai - m - mugan , பெ . ( n . ) ஐந்து முகங்களையு 

நம்பிக்கை தளர்தல் ; to have doubt, to lose faith . 
டைய சிவன் ; Siva, the five - faced . ( செ.அக. ). 

( ஐயம் + கொள். ) 
ம . ஐம்முகன் . 

ஐயடிகள் aiyadigal, பெ . ( n .) 1. மதிக்கத்தக்க பெரி 
( ஐந்து + முகன் . ) 

யோர்க்கு வழங்கும் மதிப்புரவு உயர்மொழி ; honorific 
ஐம்மை ai - m - mai, பெ . ( n . ) 1. தகட்டு வடிவு ( பிங் . ) ; title of respectable religious persons.2 . சமணமுனிவர்; 
thinness and flatness , as of a plate. 2. நெருக்கம் ( வின் . ); Jain Monk .. 
closeness , crowdedness . ( செ.அக. ). 

( ஐயம் = இரந்து உண்ணுதல் . ஐயம் + அடிகள் - ஐயடிகள். 
( ஐ - ஐம்மை . ) 

ஐயம் ஏற்று உண்ணும் சமண முனிவர் . ) 
ஐய aiya, கு.பெ.எ. ( adj.) வியக்கத்தக்க; wonderful. | ஐயடிகள் காடவர் கோன்நாயனார் aiyadigal-kadava 
ஐயகோங்குறைத்தர " ( கலித் .25 ) . 

r - konnayanar, பெ . ( n . ) அறுபத்து மூன்று நாயன்மாருள் 
( ஐ = பெருமை , வியப்பு . ஐ - ஐய . ] 

ஒருவர் ( பெரியபு . ); பல்லவ குலத்து மன்னராக 
ஐய aiya, கு.பெ.எ. ( adj .) 1. நொய்ய ; small, weak . 

இருந்தவர் ; canonized Saiva saint, one of 63 ,author 

of the Ksettira- t - tiru - venpa. and a Pallava Prince. 
“ ஒரு தனக்குள்ள வைய படையையும் " ( திருவா 

( செ.அக. ). 
லவா.46,12 ). 2. அழகிய ; beautiful. 
[ ஐ = நுண்மை , சிறுமை . ஐ – ஐய . ] 

( ஐயடிகள் + காடவர் கோன் + நாயனார் . ஐயடிகள் = முனிவர், 

சமணமுனிவர்க்குரிய மதிப்புரவு உயர்மொழி . காடவர் : 
ஐய aiya, இடை . ( int.) 1. வியப்புக்குறிப்பு ; exclamation 

பல்லவர்க் குரிய பெயர் . இவர் பல்லவ அரசர் குடியைச் 
of wonder . “ ஐய விண்ணதொ ரற்புத மாயையை " 

சார்ந்தவரும் சமண முனிவராக இருந்து பின்னர், சிவனடியா 
(திருவிளை.விடை .23 ). 2. இரக்கக்குறிப்பு ; exclama ராக மாறியவரும் ஆகிய நாயனார் .) 
tion of pity. concern " ஆதுல ரானீ ரந்தோ வையவென் 

ஐயப்படு - தல் aiya - p - pacu- 20.செ.கு.லி. ( v.i. ) ஐயங் 
றமுது " (திருவிளை.மாமனாக .23 ) ( செ.அக. ). 

கொள் பார்க்க ; see aiyaikol. 


ஐய . ) 


ஐயவினா 


ஐயப்பாடு 


328 


doubt, 


ஐயப்பாடு aiya - p -pidu, பெ . ( n . ) ஐயம் பார்க்க ; see | ஐயமுறல் aiyamural, பெ . ( n . ) ஐயங்கொள் -தல்பார்க்க; 

see aiyaikol. 
alyam " அறிந்தவை யையப்பா டில்லதே யொற்று " 
( குறள்.587). ( செ.அக. ). 

( ஐயம் + உறல் . ] 
( ஐயம் + பாடு . படு - பாடு . ) 

ஐயர் aiyar , பெ . ( n . ) 1. பெரியோர் ; men worthy of 
ஐயபூழி aiya - puli, பெ . ( n . ) பருமணல் ( யாழ்.அக. ) ; 

respect “ ஐயரே யம்பலவ ரருளாலிப் பொழுதணைந் 
grit, coarse sand ( செ.அக. ). 

தோம் " ( பெரியபு.திருநாளை .30 ). 2. முனிவர் ; sages . 

3. தேவர் ( திவா.); celestials . 4. பார்ப்பார். ( திவா . ); 
- ஐய + பூழி . ஐ = பெரிய . ] 

brahmans . பார்ப்பானை ஐயரென்ற காலமும் போச்சே " 
ஐயம் aiyam , பெ . ( n . ) 1. ஒரு பொருளை அதனின்று 

( பாரதியார் ) . 6. வீரசைவர் பட்டப்பெயர் ; title of 
வேறுபட்ட பல பொருள்களாக உணர்தல் ( தொல் . 

Lingayats. விசாகப் பெருமாளையர் . 7. கிறித்தவ விடை 
பொருள் .260 ); uncertainty , suspense ,, 

யூழியரின் ( பாதிரிமார் ) பட்டப்பெயர் ; title of ordained 
scepticism . 2. அகப்பொருட்டுறைகளுள் ஒன்று 

ministers in the protestant churches . 8. மறவர் ; warrior . 
(இறை.2 ,உரை.32 ); theme of doubt arising in 

8. அரச மரபினர் ( செ.அக. ); member of royal family . 
one s mind as to whether a damsel seen is human or 
some other lovable object. ( செ.அக. ). 

ம . ஐயன் ; க . ஐகள் ; தெ . ஐவாரு , ஐயவாரு . Pali. ayya; 

Skt. arya . 
ம . ஐயம் . 

( ஐயன் – ஐயர் . ) 
[ ஐ - ஐயம். ஐ = சிறுமை . ஐயம் = சிறுகுதல் , ஒன்றைப் பற்றிய 
தெளிவு குறைவுபடுதல், நன்கு புலப்படாமை, தடுமாற்றம் . ) | ஐயவணி aiya - v - ani, பெ . ( n . ) உவமைப் பொருள்களின் 

ஒப்புமையினால் ஐயுறுவதுபோற் பேசும் அணி 
ஐயம் aiyam , பெ . ( n . ) சிறுபொழுது ( பிங் . ) ; short 

( அணியி .10 ) ; figure of speech in which close 
duration of time ( செ.அக. ). 

resemblance between two objects leads to one of them 
[ ஐ = சிறுமை , ஐயம் = சிறியது ; சிறுபொழுது . ) 

being spoken of as if it were mistaken for the other. 
ஐயம் aiyam , பெ . (n .) உய்த்தறிதல் ( பொதி.நி. ); ( செ.அக. ) . 
inference. ( செ.அக. ). 

( ஐயம் + அணி - ஐயவணி . ] 
[ ஐ = சிறுமை , ஐயம் = சிறியது , சிறிய பற்றுக்கோடு , நம்பிக்கைக் ஐயவி aiyavi, பெ . ( n. ) 1. வெண்சிறு கடுகு ; white 
குரிய சிறு காரணம் . ) 

mustard . ஐயவி புகைப்பவும் " ( புறநா .98,15 ) .2 . கடுகு 
ஐயம் " ajyam , பெ . ( n .) 1. இரப்புணவு ( பிச்சை ) ; alms. ( திவா . ); Indian mustard. 3. ஒரு நிறை ( தொல்.எழுத் . 

" தாபதவேடத்தரையம் புகுவரால் (திருவாச .17,9 ). 164 ); a weight. 4. கடுக்காய் ( மலை . ) ; chebulic myrobalan . 
2. இரப்போர்கலம் ; beggar s bowl . 

5. கதவிற்குக் காவலாகப் புறவாயிலிலே தூக்கப்ப 
( ஐயன் - சமண சமயம் பரவியபோது சமணத்துறவிக்குரிய டும் துலாமரம் ; upright bar for the gate of a fort. 
மதிப்புரவுச் சொல் ( ஒ.நோ.ஐயன் ஆரிதன் ) ஐயன் - ஐயம் “ பூணாவையவி தூக்கிய " ( பதிற்றுப்.16 ) . 6. அம்புக 

சமணத்துறவிகளுக்கு இடும் உணவு . ஒ.நோ. ஐயன் + ளின் கட்டு ( பதிற்று .16 ,உரை ) ; bundle of arrows . 
அடிகள் - ஐயடிகள் = ஐயமேற்றுண்ணும் அடிகள் . ) 

( செ.அக. ). 
ஐயம் aiyam, பெ . ( n . ) மோர் ( யாழ் . அக.); buttermilk . ம . ஐயவி . 
( செ.அக.). 

( ஐ = சிறுமை , ஐ – ஐயவி = சிறிய கடுகு, கடுகுபோல் 
( ஐ = மென்மை , இளக்கம் , ஐ – ஐயம் = இளக்கமான அல்லது 

கார்ப்புள்ள கடுக்காய் . ஐ = உயர்வு . ஐயவி 

= துலாமரம் . 
நீராளமான மோர் .) 

அம்புக் கூடு . ] 
ஐயம்பிடாரி aiyam - picari, பெ . ( n . ) சிற்றூர்த் தெய்வம் ஐயவிக்காய் aiyavikkay, பெ . ( n . ) கடுக்காய் என்பதற் 

( இ.வ. ) ; female demon of the village. ( செ.அக. ) . குக் குழூஉக் குறி ; secret name for gall -nut. ( சா.அக. ). 
( ஐயம் + பிடாரி = ஐயம்பிடாரி . ) 

( ஐயவி + காய் . ) 

ஐயவித்துலாம் aiyavi -t- tulam , பெ . ( n .) தலைகளைப் 
ஐயம்புகு - தல் aiyam -pugu- 21.செ.கு.வி. ( v.i.) இரந் பிடித்துத் திருகும்படி அமைந்திருக்கும் ஒரு மதிற் 

துண்ணுதல் ; to ask alms , beg . “ ஐயம் புகுவரா லன்னே பொறி ( சீவக . 102 , உரை ) ; rasvine set on the walls 
யென்னும் " ( திருவாச .17,9 ) . 

of a fort to operate as twisting heads . ( செ.அக. ). 
( ஐயம் + .புகு . ) 

[ ஐ - ஐயவி = உயரம் . ஐயவி 

உயரம் . ஐயவி + துலாம் - ஐயவித்துலாம் 
ஐயமறுத்தல் வினா aiyam - aputtal- vind, பெ . ( n .) ஐயம் 

உயர்த்திக்கட்டிய துலாம் . ) 
நீக்குதற்குக் கேட்கும் வினா (திவா.); question with | ஐயவினா aiya - vind, பெ . ( n. ) ஐயமறுத்தல் வினா 
a view to clearing a doubt . ( செ.அக. ). 

( நன் .385 , உரை ) பார்க்க ; see aiyam - aruttal - vira . 
( ஐயம் + அறுத்தல் + வினா. ) 

( செ.அக. ). 
( ஐயம் + வினா. ) 


3 


ஐயவுணர்வு 


329 


ஐயெனல் 


as a 


ஐயவுணர்வு aiya - v - unarvu , பெ . ( n. ) நிலையில்லா ( ஐயன் + ஆரிதன் + ஆர் - ஐயனாரிதனார் . ஐயன் = சமணமுனி 

வறிவு ( இறை.7,70 ); uncertain knowledge, dist. fr. வர்க்கு வழங்கிய மதிப்புரவு உயர்மொழி . அருகதன் 
துணிவுணர்வு ( செ.அக. ). 

ஆரிதன் . ஆர் - உயர்வுப் பன்மையீறு . ) 
( ஐயம் + உணர்வு . ] 

ஐயா aiya , பெ . ( n . ) 1. மதிப்புரவு குறித்த விளிப்பெயர் ; 
ஐயவும்மை aiya - v - ummai , பெ . ( n . ) உம் பார்க்க ; see 

sir . 2. தலைவன் ; master . அந்த ஐயா என்ன சொன் 
um ( செ.அக. ) . 

னார் ? ( கொ.வ.) ( செ.அக. ). 
( ஐயம் + உம்மை . ] 

( ஐயன் – ஐயா (விளி) விளிப்பெயரை எழுவாயாக ஆள்வது 

முற்றிலும் வழு . ] 
ஐயவுவமை aiya - v - uvamai, பெ . ( n . ) அணிவகை 
( வின் . ) ; figure of speech . ( செ.அக.). 

ஐயாதிச்சிறுவெண்டேரையார் aiyadi-c - ciruvenderaiyar, 

பெ . ( n . ) " இருங்கடலுடுத்த ” எனப் பெருங்காஞ்சி 
( ஐயம் + உவமை . ) 

பாடியவர் ; poet , author of Perunkafji. ( அபி.சிந் . ) ; 
ஐயள் ai- y - al, பெ . ( n . ) வியக்கத்தக்கவள் ; remarkable, ( ஐயாதி + சிறு + வெண் + தேரையர். ஐயர் – ஐயார் – ஐயாரி 
wonderful woman , " ஐயன் ( ஐங்குறு .253 ) . 

ஐயாதி . ( கொ.வ.) . ] 
( ஐ - ஐயள் ( தமி.வ .280 ) . ] 

ஐயாளம் aiyalam , பெ . ( n . ) அரிமா ; lion . ( செ.அக. ). 
ஐயறிவுயிர் aiyari - vuyir, பெ . ( n . ) ஐம்புலன்கள் வழியாய் | ஐயாறு ai- y - aru, பெ . ( n . ) திருவையாறு ( தேவா . ); 
அறிவடையுமுயிர் ( நன் . 449) ; 

being that Tiruvaiyāru , a town in Tanjavur District with a Šiva shrine . 
acquires knowledge through five senses , 

( ஐந்து + ஆறு - ஐந்தாறு – ஐயாறு . ஐந்து ஆறு பாய்வதால் 
beast or a man of low intellect. ( செ.அக.) 

ஐயாறு என்று பெயர்பெற்றது . ) 
( ஐந்து + அறிவு - ஐயறிவு + உயிர். ) 

ஐயிருவட்டம் ai - y -iru - vattam , பெ . ( n . ) கேடகம் ; 
ஐயன் aiyan, பெ . ( n . ) 1. முனிவன் ( பிங் . ) ; sage. shield . ஐயிருவட்டமொடு எஃகு " (திருமுருக. 111 ) . 
2. ஆசான் ( பிங் . ) ; priest, teacher , preceptor . 3 .. ( செ.அக.). 
அண்ணன் ; brother . " முன்னின்று மொய்யவிந்தார் 

[ ஐ + இரு + வட்டம் . ] 
என் ஐயர் ( பு.வெ .8,22) . 4. தந்தை ( பிங் . ) ; father . 
உங்கள் ஐயன் எங்கே ? ( கொங்.வ.) . 5.உயர்ந்தோன் ஐயுணர்வு ai-y-unarvu, பெ . ( n.) ஐம்புலவறிவு ; knowle 

dge from the five senses . “ ஐயுணர்வெய்தியக் கண்ணும் 
( கொ.வ. ); superior person , man of dignity, of respecta 

( குறள் , 354) . ( செ.அக.). 
bility . 6. தலைவன் ; master. 7. அரசன் ; king . 8 . 
கடவுள் ; god . ( செ.அக.). 

( ஐந்து – ஐ + உணர்வு . ) 
ம . ஐயன் ; Pali, ayya ; Skt. arya. 

ஐயுறவு aiyuravu , பெ . ( n . ) தெளிவின்மை ; doubt , 

suspicion . " தெளிந்தான்கண் ஐயுறவும் " ( குறள். 510 ) . 
[ ஐ – ஐயன் . ( தமி.வ .279). ] 

( செ.அக.). 
ஐயன் என்னும் சொல் ஐயா என்னும் விளிவடிவில் பாண்டி 
நாட்டு வெள்ளாளர் , முதலியார் முதலிய பலகுலத்தாரும் 

( ஐயம் + உறவு - ஐயுறவு . உறு – உறவு . ) 
தந்தையைக் குறிக்க ஆளும் சொல்லாகும் . 

ஐயுறு - தல் ai - y -uru-, 17.செ.குன்றாவி , ( v.t.) தெளிவுபெ 
ஐயன்பாத்தி aiyan-patti, பெ . ( n . ) ஐயனார் கோயில் றாமை ; to doubt or suspect . " ஐயுற்றெ ண்ணமுஞ் 

மானியம் ( புது.கல் .333 ); lands granted to an Aiyanar செயலும் வேறாய் " ( பாரத.நிரைமீட்சி .128 ). ( செ.அக. ) . 
temple ( செ.அக.). 

( ஐயம் + உறு . ) 
( ஐயன் + பாத்தி . பகுதி - பாத்தி . ] 

ஐயூர்முடவனார் aiyur - mudavanar, பெ . ( n . ) பாண்டி 
ஐயன்பாழி aiyan - palli, பெ . ( n . ) அய்யனார் கோயில் ; யன் கூடகாரத்துத் துஞ்சிய மாறன் வழுதியைப் 

shrine of Aiyanar . " ஐயன்பாழியி லானை ( ஈடு .1,1,5 ) பாடிய புலவர் ; ancient poet . 
( செ.அக. ). 

( ஐயூர் + முடவன் + ஆர் . ) 
[ ஐ – ஐயன் + பாழி . ) 

ஐயூர்மூலங்கிழார் aiyur - milanigilar, பெ . ( n . ) கானப்பே 
ஐயன்மார் aiyapmar, பெ . ( n . ) தமையன்மார் ( கலி .107 ) ; ரெயில் கடந்த உக்கிரப்பெருவழுதியைப் " புலவரை 
elder brothers . ( சங்.இலக் . சொற் . ) . 

யிறந்த " என்று பாடிய புலவர் ; Sangam poet . 
[ ஐ - ஐயன் + மார் . ) 

( ஐயூர் + மூலம் + கிழார். ஐயூர் - இடப்பெயர். மூலங்கிழார் 

- பிறந்த நாண்மீன் காரணமாகப் பெற்ற பெயர். ) 
ஐயனாரிதனார் aiyanaridanar , பெ . ( n . ) புறப்பொருள் 

வெண்பாமாலையாசிரியர்;author of the pura- p-popu|- | ஐயெனல் ai - y - epal, பெ . ( n . ) 1. ( அ ) வியப்புக்குறிப்பு; 
venpa - malai . ( செ.அக. ). 

uttering . ஐ | expressive of wonder . ஐயென்றா ளாயர் 
மகள் ( சிலப் . 17, எடுத்துக்காட்டு ) . ( ஆ ) வருத்தக் 


ஐவண்ணம் 


330 


ஐயே 


+ வகை + 


குறிப்பு ;of distress or mental suffering . “ ஐயெனமேவிப் ஐரி air , பெ . ( n . ) வைக்கோல் தூறு , படப்பை ; haystack. 
பூ நிலமிசை யிருக்கும் ” (சீவக.1025 ) . ( இ ) உடன்படற் 

[ வை + இரி - வையிரி - ஐயிரி – ஐரி . ) 
குறிப்பு ; of assent. “ ஐயென மன்ன னேவ " ( சீவக . 
907 ). 2. விரைவுக்குறிப்பு : onom . expression of haste , | ஐரை airai, பெ . ( n . ) அயிரை பார்க்க ; see ayirai. 
hury . “ஐயெனத்தோன்றுவர்" (சீவக .1225 ) . 3. அதட் ஐலை ailai , பெ . ( n . ) அயிலை பார்க்க ; see ayilai. 
டற்குறிப்பு ( கொ.வ.); exclamation expressive of rebuke 
intended to frighten elephant, horse, bull 

, etc. ( செ.அக.). ( ஐவகைத்தாயர் ai- vagai-t-tiyar, பெ . ( n ) ஈன்றதாய் , 

ஊட்டுந்தாய், சீராட்டுந்தாய் , கைத்தாய் , செவிலித் 
[ ஐ + எனல் - ஐயெனல் . ஐ - ஒலிக்குறிப்பு இடைச்சொல் . ) தாய் முதலிய ஐவகைத்தாயர் ( பிங் . ) ; five kinds of 
ஐயே aje, பெ . ( n.) 1. கீழ்மக்கள் தலைவனை விளிக்கும் 

mothers . ( செ.அக.). 
ஒரு விளிப்பெயர் ; a form of address used by low 

( ஐந்து 

தாயர் . ) 
caste people towards their masters or persons of higher 

( n . ) ஐந்து 
rank in the social scale . " ஐயே நானுங் கொன்றவ | ஐவகைமலடு ai- vagai- maladu , பெ . 

வகை மலட்டு நோய்கள் : ஆதி மலடு , காக மலடு, 
னல்லேன்" (திருவிளை.பழியஞ்சின.24 ), 2. ஒரு வியப் 

கதலி மலடு , கருப்பு மலடு , ஆண் மலடு ( சா.அக. ); 
புக்குறிப்பு ; an ’ exclamation of wonder . 

five kinds of barrenness . 
[ ஐயன் - ஐயே ( தமி.வ .280 ) .] 

( ஐந்து + வகை - ஐவகை + மலடு . ] 
ஐயை aiyai, பெ . ( n . ) 1. மலைமகள் ( பிங் . ) ; Parvati. 

( n . ) வெள் 
2. கொற்றவை ( பிங்.); Durga. 3. தவப்பெண் ( சூடா .); | ஐவகைமன்றம் ai -vagai- manram, பெ . ( n .) 
female ascetic . 4. ஆசிரியன் மனைவி ; wife of one s 

ளிடை , இலஞ்சி , நெடுங்கல் , பூதசதுக்கம் , பாவை 
teacher . 5. தலைவி (திவா.); mistress . 6. மகள் ( பிங் .); 

என்னும் பெயர்களில் காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்த 
daughter . 7. தாய் ; mother. ( செ.அக. ). 

ஐந்து வகையான மன்றங்கள் ; names of five city - 

squares in ancient Poompugăr. 
( ஐ - ஐயை . ) 
ஐயை aiyai, பெ . ( n . ) 1. பெண்பால் இயற்பெயர் ; ஐவகைவினா ai-vagai-dina, பெ . ( n.) அறியான் வினா, 

அறிவொப்புக் காண்டல் வினா, ஐய மறுத்தல் வினா, 
fem.proper name . 2. மாதரியின் மகள் (சிலப் .) ; daughter 

அவனறிவு தான்காண்டல் வினா, மெய்யவற்குக் 
of Madari. 3. தித்தனின் மகள் ( அக .6 ) ; daughter of Tittan . 

காட்டல் வினா முதலிய ஐந்து வகை 

வினா 
[ ஐ – ஐயை . ] 

( திவா.12,73 ) ; five kinds of questions. ( செ.அக. ). 
ஐயைந்து ai - y - aindu , பெ . ( n . ) இருபத்தைந்து ; five 

( ஐந்து + வகை + வினா. ) 
fives. "ஐயைந்து மறியாத மானிடரை வையம் சுமப்பது ஐவண்ணம் ai - vannam, பெ . (n .) வயிரக்கல்வகை 
வம்பு (திருப்பா.தனியன் ). 

( யாழ்.அக. ); a kind of precious stone . ( செ.அக. ) 
( ஐந்து + ஐந்து - ஐயைந்து. ) 

( ஐந்து + வண்ணம் - ஐவண்ணம் . ) 
ஐயையோ aiyaiyo, இடை . (int .) ஐயோ இரக்கக்குறிப்பு ; 
exclamation of pity , or grief. ( செ.அக. ) . 

ஐவண்ணம் ai - vannam, பெ . ( n . ) மருதோன்றி ( திரு 

விளை.மாணிக்கம் .40 ) ; henna . ( செ.அக. ) . 
தெ . , க . , ம . , து . அய்யய்யோ . 

மறுவ . அழகுவண்ணம் , அழவணம் . 
( ஐயோ + ஐயோ - ஐயையோ . ) 
ஐயோ aiyo , இடை . (int .) 1. வியப்புக்குறிப்பு ( சூடா . ); 

[ ஐ + வண்ணம் - ஐவண்ணம் . ஐ = அழகு . ) 
exclamation of wonder. 2. இரக்கக்குறிப்பு (சீவக.2622 , ஐவண்ணம் ai -vannam , பெ . ( n . ) பரவமகளிர் கால் 
உரை ) ; exclamation of pity , concern . 3. வருந்தற் 

விரல்களில் அணியும் நகமூடி , சலங்கைமுன் தாங்கி , 
smluy ; exclamation expressive of poignant grief. 

மயிலடி , இடைக்காற்பீலி , நகரைமீன் என்னும் 
" ஐயோ விதற்கோ வருந்தவமுன் செய்தாயே " ஐவகை விரலாழிகள் ; five toe - rings worn by parava 
( கந்தபு . அசுரேந். ? ) . ( செ.அக. ). 

women . ( செ.அக. ). 
தெ . , க . , ம . , து . அய்யோ 
( ஐயன் - ஐயோ, ( தமி.வ .280 ) ./ 

( ஐந்து + வண்ணம் - ஐவண்ணம் . ) 
ஐயோன் aiyon, பெ . ( n . ) நுண்ணியன் ; God , lit., a | ஐவண்ணம் aivannam , பெ . ( n . ) கொடுக்கப்பெற்ற 

being of subtle essence . " அணுத்தருந் தன்மையி நெல்லை உரலில் குற்றிய பின்னர் அரிசி , நொய் , 
லையோன் (திருவாச .3,45 ). ( செ.அக. ) . 

நொறுக்கு ( குறுணை ) உமி , தவிடு என்று ஐவகை 
( ஐ - ஐயோன் . ) 

யாகப் பிரித்து வைத்தல் ; classifying husked rice into 
ஐராவணன் airavanan பெ . ( n. ) 1. இராவணனின் 

five kinds . 
மாமன் ; uncle of Ravana . ( சேரநா . ). 2. இந்திரன்; ( ஐந்து – ஐ + வண்ணம் . இங்கு வண்ணம் என்பது வகை . ) 
Indra . 


ஐவணம் 


331 


ஐனூண் 


ஐவணம் ai- vanam , பெ .. ( n . ) ஐவண்ணம் ( வின் . ) ஐவி aivi, பெ . ( n . ) 1. சிறு கடுகு ; small mustard . 
பார்க்க ; see ai - vannam . ( செ.அக. ). 

2. கடுக்காய் ; gall - nut. ( சா.அக. ) . 
( ஐவண்ணம் - ஐவணம் . ) 

( ஐயவி – ஐவி .] 
ஐவர் ai- var , பெ . ( n. ) 1. பாண்டவர்கள் ; five Pandavas, | ஐவிரல் ai - viral, பெ . (n . ) 1. கைம்மீன் ( அத்தம் ); 13th 

“ ஐவ ரென்றுல கேத்து மரசர்கள் " ( கலித் .25 ) . 2. ஐந்து 
பேர் ; five persons . ( செ.அக.). 3. ஐம்புலன்களை 

naksatra , resembling the five fingers , hastha . ( செ.அக.). 

2. ஐந்து விரல் அளவு ; five finger breadth. 
ஐவராகக் கூறும் குறிப்பு ; personification of five sense 
organs as five persons . “ ஐவரொடுங் கூடாமல் " ( தாயு . 

ம. ஐவிரல் . 
பராபரக் .252 ) . 

( ஐந்து + விரல் . ) 
ம . ஐவர் . 

ஐவிரலி ai- virali, பெ . ( n . ) 1. கொடி வகை ( மூ.அ. ) ; 
( ஐந்து – ஐ + அர் = ஐவர் . ) 

creeper bearing a red fruit ( செ.அக. ). 2. கடலாம 
ஐவர்களி aivarkali, பெ . ( n . ) கோலாட்டம் ; a game 

ணக்கு ; plant jatropha curcas . 
of five in which they sing and dance in a ring, marking ம . ஐவிரலிக்கோவ . 
time with beats of short coloured sticks. ( சேரநா . ) . 

( ஐந்து + விரலி. ) 
ஐவர் + களி . ) 

ஐவிரலிச் சங்கு ai - virali - c - carigu, பெ . ( n . ) ஐந்து முட் 
ஐவர்ணம் ai -varnam, பெ . ( n . ) ஐவண்ணம் பார்க்க ; பாய்ந்த சங்கு ; conch with five spikes. ( சா.அக. ). 
see ai - vannam . 

( ஐந்து + விரலி + சங்கு . ) 
[ ஐ + ( வண்ணம் ) வர்ணம் . ) 

ஐவிரை aivirai, பெ . ( n . ) ஐந்து வகை மணப்பொருள் 
ஐவளம் ai - valam , பெ . ( n . ) மிளகு , அகில் , கோட்டம் , 

கள் ; five kinds of aromatic drugs viz . 1. கோட்டம் ; 
தக்கோலம் ( வால் மிளகு ) குங்குமம் என்னும் மலை a perfume . 2. துருக்கம் ; the resin of olibenum tree . 3 . 
வளம் ஐந்து . அரக்கு , இறலி , செந்தேன் , மயிற்பீலி , தாரம் ; fragrant wood of deodor tree . 4. அகில் ; fragrant 
நாவி என்பாரும் உளர் . ( பரி .18,15 ) ( சங்.இலக் . wood of agil tree. 5. சந்தனம் ; sandal - wood . ( சா.அக. ). 
சொற் . ); five products of mountain forest . 

( ஐந்து + விரை - ஐவிரை. விரை = நறுமணம் . ] 
[ ஐந்து + வளம் - ஐவளம் . ) 

ஐவேலி aiveli, பெ . ( n . ) 1. திருவாரூர் ; Thiruvarur . 
ஐவனம் aivanam , பெ . ( n . ) மலைநெல் ; mountain paddy , 

ஐவேலியாந்திருவாரூர் " (திருவாரூர்க் கோவை ) . 2 . 
wild rice , Oryza mutica. “ ஐவனம் வித்தி ( புறநா . ஐந்து வேலி நிலம் ; five veli land. 
159,17 ) ( செ.அக. ). 

( ஐந்து + வேலி - ஐவேலி . ) 
ம . ஐவனம் . 

திருவாரூரில் கோயில் , குளம் , நந்தவனம் ஆகிய ஒவ்வொன் 
[ ஐ = மென்மை , சன்னம் , ஐ – ஐவனம் = சன்னமான மூங்கில் 

றும் ஐந்துவேலி நிலப்பரப்புடையது . ( ஒரு வேலி = 20 மா . 
நெல்வகை. ) 

நூறு குழி = 1 மா . ) 
ஐவாய்க்கள்ளி ai- vaykkali , பெ . ( n . ) மான்செவிக் 

ஐன் aip, பெ . ( n . ) 1. அழகு ; beauty . 2. நேர்த்தி ; 
கள்ளி ; spiral - leafy milk - hedge. ( சா.அக. ). 

fineness . இது ஐனான துணி ( கொங்.க. ) . 3. சிறப்பு, 
( ஐவாய் மாள் – ஐவாய் + கள்ளி. ஐவாய்க்கள்ளி = ஐவாய் மேன்மை ; excellence . ஐனான தேன் ( இருள . ) . 
மானின் செவி போன்ற கள்ளி . ) 

[ ஐ - ஐன் . ஐ = அழகு . ) 
ஐவாய்மான் ai - vay - man, பெ . ( n . ) 1. அரிமா ; lion . 

" கரிமருப்பு ஐவாய் மான்கை " ( திருவிளை.மாணிக் ஐனவர் aipavar, பெ . ( n . ) சேரநாட்டு மலை வாழ்நர் ; 
கம் .54 ) . 

hill tribe in Kerala. 
வாய் + மாள் ஐவாய் மாள் . ஐ = பெரிய . மா - 

[ ஐன் – ஐனவர் . ) 
மான் = விலங்கு . ) 

ஐனூண் ainin, பெ . ( n . ) மாப்பிள்ளைக்குச் செய்யும் 
ஐவாய்மிருகம் ai- vay - mirugam, பெ . ( n .) ஐவாய் சிறப்பு விருந்து ; special feast given to the bridegroom . 
விலங்கு பார்க்க ; see al- vay - vilangu. 

( சேரநா. ). 
ஐவாய்விலங்கு ai - vay - vilarigu , பெ . ( n .) கரடி ; Indian 

ம . ஐனூண் . 
black bear, melursus ursinus, so called from the prehensile 

( ஐ - ஐன் + ஊன் - ஐலூண் . ) 
power of his four feet and mouth . 


+ 


away from . 


ஒ 0 , தமிழ் வண்ணமாலையில் பத்தாம் உயிரெழுத்தா ஒஃகல் okal, பெ . ( n . ) ஒதுங்கல் ( ஆ.அக. ) ; keeping 

கிய அரை அங்காப்பு இதழ்குவியாப் பின்னண்ணத் 
தாழ் உயிர்க்குறில் ; tenth letter and vowel of the Tamil 

( ஒல்கு – ஒஃகு – ஒஃகல் . ) 
alphabet, the half - close back lax unrounded vowel in 

ஒஃகு - தல் okku- 7.செ.கு.வி. ( v.i. ) 1. பின்வாங்குதல் ; 
Tamil.. 

to retreat, fall back . " ஏற்ற தெவ்வருக்கொஃகினன் 
[ உ – ஓ . ] 

( கம்பரா.பள்ளிபடை .106 ). 2. குறைதல் ( ஆ.அக. ) ; 

to diminish . ( செ . அக . ) . 
உகரச்சுட்டு வேர்முதலானபோது வேரடித்திரிபுகளால் பெற்ற 
திரிபு வடிவமே ஓகரம் . உகரவேர்முதற்பொருள்களை ஒகர 

[ ஒல் - ஒல்கு - ஒஃகு . ) 
வேர் முதல்களும் பெறும். ஆ ,ஈ,ஊ எனும் நெடுஞ்சுட்டுகளே ஒக்க okka ,கு.வி.எ. ( adv.) 1. ஒருசோ; together; along 
அஇஉ எனும் குறுஞ்சுட்டுகளானவாறுபோல ஏகார ஓகார 
நெடில்கள் எகர ஒகரங்களாகக் குறுகவில்லை . எகர ஒகரங்கள் 

with , in company with . " ஓக்கத்தொழுகிற்றி ராகிற் கலியுக 
ஏகார ஓகாரங்களாக நீட்சியும் பெறவில்லை . இவற்றின் குறில் மொன்று மில்லையே " ( திவ்.திருவாய் .5,2,10 ) . 2. மிகு 
நெடில் தோற்றங்கள் ஒன்றற்கொன்று தொடர்பற்றவை . 

தியாக ; plentifully , bountifully , numerously, ஒக்கக் 

கிடக்கிறது . 3. சமமாக ; equally . பக்கமும் பிடருமொக் 
அசையெழுத்துக்காலத் தொன்முது தமிழில் இருஉயிர்க்குறில் 
இணைந்து நெட்டுயிர் வடிவம் பெற்றதால் ஏகார ஓகாரங்கள் 

கமுட்டிகள் படப்பட " ( பாரத.வேத்திரகீய .56 ). 4. ஒத்தி 
இஅ- ( ஏ ) எனவும் உஅ- ( ஓ ) எனவும் எழுதப்பட்டன . ஈரெ 

ருத்தல் ; to be similar to . " கொக்கொக்க கூம்பும் 
ழுத்துக்கு ஒருவடிவம் தந்து நெடிலாக்கியபின் எகராகரக் பருவத்து ( குறள் 490 ) . ( செ . அக . ) . 
குறிலெழுத்தை எழுதுவதற்குத் தனியெழுத்தைப் படைக்காமல் 

ம . ஒக்க ; குட . ஒக்க , ஒக்கசெ ; தெ . ஒகட ; பிரா . ஒக . 
ஏகார ஓகார நெட்டெழுத்தின் மேல் மெய்யெழுத்தைப்போல் 

[ஒல் - ஒருங்கு – ஒருக்கு – ஒக்கு – ஒக்க . ) 
புள்ளி வைத்துக்குறிலாக்கினர் . இதனாற்றான் தொல்காப்பியர் 
" மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையல் " ( தொல் . 

ஒக்கட்டு okkattu , பெ . ( n . ) மாதர் கழுத்திலணியும் 

பாசிமணிக் கோவை ; small string of beads, wom round 
எழுத்து .15 ) 
“ எகர ஒகரத் தியற்கையு மற்றே " ( தொல்.எழுத்து .16 ) 

the neck by women. ( செ.அக.). 
என நூற்பா யாத்தார் என்க . 

( உள் + கட்டு - உட்கட்டு ஒக்கட்டு . ) 
ஒ - த்தல் 0-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 1. போலுதல் ; to | ஒக்கடி -த்தல் okkadi-, 4.செ.கு.வி. ( v.i. ) தாளங்கொட் 

resemble . உறுப்பொத்தல் மக்களொப்பன்றால் டுதல் ( சீவக . 156 ,உரை.) ; to keep time either with 
( குறள் . 993 ) . 2. சமமாதல் ; to be equal . ஒத்தாருமிக்கா hands or with cymbals . 
ருமில்லாதவர் ( உ.வ. ) . 

( ஒருங்கு – ஒருக்கு – ஒக்கு + அடி . ) 
[ உல் – ஒல் + தல் - ஒத்தல் . ] 

ஒக்கடி -த்தல் okkadi-, 4.செ.குன்றாவி . ( v.t ) செப்பனி 
ஒ - த்தல் 0-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. தகுதியாதல் ; to be டுதல் ; to repair, renovate . " திருவாபரணங்கள் ஒடிந்தது 
suited ; to be consistent with, to be appropriate. ஒப்பநாடி 

ஒக்கடிக்கிறதும் " ( கோயிலொ. 93) . ( செ . அக . ) . 
யத்தக வொறுத்தி " ( புறநா .10,4 ) . 2. இசைதல் ; to be ( ஒருங்கு – ஒருக்கு . ஒருக்கு + அடி - ஒருக்கடி – ஒக்கடி . ) 
acceptable. அவனுக்கு ஒத்த செய்தி . 3. ஒழுக்கமுடைய ஒக்கநோக்கு - தல் okka - nokku-, 5.செ.குன்றாவி . (v.t.) 
ராதல் ; to be of good character ; to be well behaved . 

சமமாகப் பார்த்தல் ; to look at dispassionately ; to treat 
ஒப்பார் மற்றெனைவர் " ( சீவக . 1543) . 4. ஒற்றுமைப் 
படுதல் ; to be harmonious , be in happy concord . 

impartially . ஒக்க நோக்கினரல்லவ ரதனிலை யுணரார் 
எத்தால் வாழலாம் ; ஒத்தால் வாழலாம் . 5. இல்லாத 

( கம்பரா .இரணிய. 44 ) . ( செ . அக. ) . 
தொன்று இருந்தாற் போலுதல் ; to appear as if it 

( ஒல் - ஒக்க + நோக்கு. ) 
were . " கமலபாதம் வந்தென் கண்ணினுள்ளன வொக் | ஒக்கப் பண்ணு - தல் okka - p - pannu-, 12.செ.குன்றாவி . 
கின்றதே ( திவ்.அமலனாதி . 1 ) . ( செ . அக . ).. 

( v.t.) செப்பனிடுதல் ; to repair, renew . ( செ.அக. ). 
ம . ஒக்குக ; க . ஓர்பு , ஒப்பு ; கோத . ஒப் ; துட . உப் ; குட . ( ஒருங்கு – ஒருக்கு – ஒருக்க – ஒக்க + பண்ணு . ) 
ஓ ; து . ஒப்பியுனி; தெ . ஒப்பு ; குரு . ஒக்க்னா , 

ஒக்கப்பாடு - தல் okka - p - pidu-, 5.செ.கு.வி. ( v.i.) பிறன் 
( உல் – ஒல் + தல் - ஒத்தல் . ஒல் - ஒத்து – ஒத்தல் . ] கூற்றுக்கு ஒத்துக் கூறுதல் ; lit., to sing in unison , 
ஒ - த்தல் -, 4.செ.கு.லி. (v.i. ) விலகல் ; to get aside . 

to cross the t s and dot i s of another with a view to 

please him ; to say ditto . ( செ.அக.). 
[ உல் - ஒல் + தல் - ஒத்தல் : ஓ.நோ. பொல் + தல் - பொத்தல் , 
பொத்துதல் . ) 

( ஒல் - ஒக்க + பாடு. ) 


ஒக்கம் " 


3331 


ஒக்கு - தல் 


ஒக்கம் okkam , பெ . ( n . ) - ஒமம் பார்க்க ( மலை . ); see ஒக்கலி - த்தல் okkali-, 4.செ.கு.வி. ( v.i.) 1. இனத்தாரு 
omam. ( செ.அக. ) 

டன் உறவாடுதல் ; to encourage one s class or 
ஒக்கம் okkam , பெ . ( n . ) 1. ஊர் ( பிங் . ) ; village. 2 . 

community maintain them , give them medical aid , etc. 
அற்பம் ( அரு.நி. ) ; trifle. 3. கரை ( யாழ் . அக.) ; shore , 

2. ஒத்துப்போதல் ; to become reconciled . ( செ.அக. ) . 
bank . ( செ.அக. ). 

3. ஒப்பாதல் ; to become equal. 
( ஒக்கல் – ஒக்கம் (ஊர். ) ஒல்கு – ஒல்கம் – ஒக்கம் (சிறுமை ). 

( ஒக்கல் – ஒக்கலி. ( வே.க.111 ) ( மு.தா .215 ) .) 
ஓரம் ஓக்கம் ஒக்கம் ( கரை . ) . ] 

ஒக்கலிடு - தல் okkal -idu-, 20.செ.கு.வி. ( v.i.) ஒக்கலி 
ஒக்கம் okkam , பெ . ( n . ) 1 , அகலம் ; breadth . 

பார்க்க ; see okkali. ( செ.அக. ). 
2. பொலிவு ; grandeur. ( செ.அக. ). 

( ஒக்கல் -- ஒக்கலிடு . ( சு.வி .66 ) . ] 
( ஒக்கம் ஒக்கம் ( அகலம் ) . ) 

ஒக்கலை okkalai , பெ . ( n . ) இடுப்பு ; hip ; side of the 
ஒக்கம் okkam, பெ . ( n . ) இடை , இடுப்பு ; the waist , 

body . " ஒக்கலை வேண்டியழல் " ( பழ .290 ) . ( செ.அக. ). 
hip , loins. ( சேரநா . ) . 

( ஒல்கு - ஒக்கு – ஒக்கல் – ஒக்கலை. ஒல்கு = சுருங்கு , ஒடுங்கு. 

ஒக்கலை = ஒடுங்கிய இடுப்பு . ) 
ம . ஒக்கம் . 

ஒக்களித்தல் okkalittal, பெ . ( n . ) கக்கலுக்கு முந்திய 
[ உக்கு – ஒக்கம் . ) 

வாயசைவு ; inclination to vomit . 
ஒக்கரை okkarai , பெ . ( n . ) விலா ( நாமதீப . ) ; side of 

( ஒ – ஒக்களி. ( மு.தா .6) . ) 
the body . ( செ.அக. ). 

ஒக்கிடு -தல் okkidu-, 18.செ.குன்றாவி . ( v.t. ) செப்பனி 
(ஒக்கலை – ஒக்கரை . ) 

டுதல் ; to repair. ( செ.அக. ) . 
ஒக்கல் okkal, பெ . ( n . ) 1. சுற்றத்தார் ; relations , kinsfolk . 

( ஒக்கு + இடு . ) 
" தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் - தான் 
( குறள்,43). 2. குடும்பம் ; family. 3. குடியிருப்பு: ஒக்கிடு -தல் okkidu , 18.செ.குன்றாவி . ( v.t ) ஒழித்தல் ; 
settlement . ( செ.அக.). 

to ruin , to do away with . ( செ.அக. ). 
( ஒல் = ஒத்தல் , பொருந்துதல் , கூடுதல் . ஒல் – ஒல்க – ஒல்கல் 

( ஒக்கு + இடு . ] 
– ஒக்கல் .] 

ஒக்கிலியன் okkiliyan, பெ . ( n . ) தமிழ் நாட்டிற் குடியே 
ஒக்கல் : okkal, பெ . 
okkal, பெ . ( n . ) காளைகளைக்கொண்டு 

றிய ஒரு மரபினர் , கன்னட நாட்டார் ; member of 

a caste of cultivators from the Kannada province who 
பிணையடித்துத் தவசமணிகளைப் பிரிக்கச் செய்தல் ; 
driving oxen to trample upon sheaves of corn for threshing. 

have settled in the districts of Madurai and Coimbatore . 
( சேரநா . ) . 

( செ.அக. ). 

ம . ஒக்கிலியன் ; க . ஒக்கலிக ; குட . ஒக்க ( கூட்டுக் குடும்பம் ) ; 
ம . ஒக்கல் ; க . ஒக்கலதன ( வேளாண்மை ) . 

து . ஒக்கெலு . 
[ உல் - உக்கு – ஒக்கு – ஒக்கல் . ) 

( ஒக்கு ஒக்கல் ஒக்கலியன் ஒக்கிலியன் . 
ஒக்கல் okkal, பெ . ( n . ) ஒக்கலை பார்க்க ; see okkalai. ( உழவன் . ) . ] 
( செ.அக.). 

ஒக்கு -தல் okku- , 5.செ.குன்றாவி . (v.t ) 1. கொப்புளித் 
ம . ஒக்கு . 

தல் ; to gargle. 2. பிற்பட விடுதல் ; to leave behind . 
( ஒல் – ஒல்கு – ஒல்கல் – ஒக்கல் . ] 

( செ.அக.). 
ஒக்கல் போற்றல் okkal -pogal, பெ . ( n . ) சுற்றத்தாரைப் 

ம . ஒக்குக . 
போற்றுவதாகிய வேளாண்மாந்தரியல்பு ( திவா . ) ; su [ உல் – ஒல் – ஒக்கு = பொங்குதல் , மேற்படுதல், வழிதல் . ] 
pporting or maintaining one s relations, one of the qualities | ஒக்கு - தல் okku-, 5.செ.குன்றாலி ( v.t ) 1. உழுதல் ; 
of the velilas. ( செ.அக. ). 

to till the land . 2. குத்துதல் , கழித்தல் ; to pierce, dig . 
( ஒக்கல் + போற்றல் . ) 

க . , து . உக்கு , ஒக்கு . 
ஒக்கலி - த்தல் okkali-, 4.செ.கு.வி. (v.i. ) 1. ஆவலங் [ உல் – ஒல் – ஒக்கு = உட்செலுத்துதல் , நிலத்தை ஏரால் 

கொட்டுதல் ; to shout in joy, hulla - baloo , as a mark உழுதல் . ] 
of triumph. " பேய்கள் கூடி யொன்றினை யொன்றடித்து ஒக்கு - தல் okku-, 5.செ.குன்றாவி . ( v.t) அதரி திரித் 
ஒக்கலித்து " ( பதினொ.திருவாலங்காட்டு மூத்த .1,11 ) . தல் ; ஏர்க்களத்தில் பிணையடித்துக் கதிரினின்று 
2. உறவினரோடு கலந்து பேசுதல் ; to converse fresly , தவசம் பிரித்தல் ; to drive oxen to trample upon sheaves 
hold friendly communion with one s relations. (W.). 

of com for threshing . கம்பு ஒக்கினான் (இ.வ. ) . 
( ஒக்கல் – ஒக்கலி .) 

( உகு - உக்கு – ஒக்கு = உருக்கச்செய்தல் , உதிரச்செய்தல் .] 


+ 


மா 


+ 


சன் 


ஒசி - தல் 
ஒக்கு -தல் 

334 
ஒக்கு -- தல் okku-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. சமப்படுத்து ஒச்சி occ ), பெ . ( n .) ஒஞ்சிபார்க்க ; see ofji ( செ.அக.). 
தல் ; to equalize.2. செப்பனிடுதல் ; to set right, repair. ஓச்சி - த்தல் caci-, 4.செ.கு.வி. ( v.i. ) ஒஞ்சி பார்க்க . 
3. மூட்டுதல், தைத்தல் ; to sew together two pieces 

( வின் . ) ; see oil. ( செ . அக .) . 
of any material. ( வின் . ) . 

ஒச்சியஞ் சொல் ( லு ) -தல் occiyai -jol-, 13.செ.கு.வி. 
[ உல் - ஒல் – ஒக்கு . உல் = பொருத்துதல் . ] 

( v.i. ) காம இச்சையாய்ப் பேசுதல் ( வின் . ) ; to speak 
ஒக்கூர்மாசாத்தனார் okkumesaittanar , பெ . ( n . ) கடைக் 

libidinously . ( செ.அக. ). 
கழகக்காலத் தமிழ்ப் புலவர் ; poet of Sangam age. 

[ ஓச்சியம் + சொல் . ] 
( ஒக்கூர் 

சாத்தன் + ஆர். ஒக்கூர் உழவரூர் . 
மாசாத்தன் = தரைவழி வாணிகக்குழுவின் தலைவன் . ஆர் ஒச்சியம் occiyam, பெ . ( n .) 1. கூச்சம் ; bashfulness; 
உயர்வுப்பன்மையீறு . ) 

shyness. 2. gooflurry ; amorous speech , tender, 

loving words . 3. பழிப்பு; contempt. ( செ.அக. ). 
ஒக்கூர்மாசாத்தியார் okkur - masattiyar , பெ . ( n . ) கடைக் 

கழகக் காலத் தமிழ்ப்புலவர் ; poetess of sangam age . [ ஒச்சு – ஓச்சியம் . ] 
( ஒக்கூர் - மா + சாத்தி - ஆர் . ஒக்கூர் = உழவரூர் . மாசாத்தி ஒச்சினி occini, பெ . ( n .) கருவின் ஒன்பதாம் மாதம் 

தரைவழிவாணிகக் குழுத்தலைவனாகிய மாசாத்தனின் ( சங் . அக .); ninth month , as of pregnancy . ( செ.அக.). 
மனைவி . ஆர் - உயர்வுப் பன்மையீறு . ) 

[ ஒன்பது - ஒச்சு - ஓச்சினி. ] 
ஒக்கை okkai, பெ . ( n . ) பாண்டிநாட்டிலுள்ள ஒக்கூரெ 

னுமொரு நகரம் ; an other name for Okkur of Pandiya | ஒச்சை occai , பெ . ( n .) உற்றுக் கேட்கை ; listening 
kingdom . 

attentively, as to a distant sound. 
[ ஒக்கல் - ஒக்கை.] 

( உத்து - ஒத்து ஒச்சு – ஒச்சை .) 
ஒகரம் ogaram , பெ . ( n . ) 1. ஓ என்னும் உயிரெழுத்து ; ஒச்சை occai, பெ . ( n . ) காந்தற்சோறு ; chared food . 
vowel ஒ of Tamil alphabet. 2. ஓங்காரப்பறவை ( செ.அக. ). 
என்னும் மயில் ( சூடா .) ; name of the peacock from 

[ உல் - உத்து - உச்சு - உச்சை - ஒச்சை . ) 
the similarity of form ஓ . 

ஒச்சைக்கொடுத்துக்கேள் ( ட் ) -த ( ட ) ல் occai - k 
( ஒ + கரம் - ஒகரம் . ‘ கரம் - எழுத்துச்சாரியை . ] 

koduttu - k -ke/-, 11.செ.குன்றாவி . ( v.t.) உற்றுக்கேட்டல் ; 
தொன்முது காலத்தில் தமிழ் உருவெழுத்தாக எழுதப்பட்ட 
போது ஒகரம் மயிலின் வடிவமாக எழுதப்பட்டது . ஒலியல் 

to listenattentively. ஓச்சை கொடுத்துக் கேட்காதே ( வின் ) 
என்னும் தோகை வடிவமாகவும் வரையப்பட்டது . அதுவே 

( செ . அக . ) . 
அசையெழுத்துக்காலத்தில் / எனவும் 2 எனவும் ( ஓச்சை + கொடுத்து + கேள் . ) 
எழுதப்பட்டு மயிலையும் தோகையையும் குறித்த ஒகர வரிவடி | ஒசத்தி oSatti, பெ . ( n . ) உயர்வு ; greatness , excellence , 
வாயின. 

superiority . 
ஒச்சட்டை occattai , பெ . ( n . ) ஒஞ்சட்டை பார்க்க 
( செ . அக . ); see onjattai 

ம . ஒசத்தி . 
( உச்சட்டை – ஒச்சட்டை ( வே.க .81 ) . ] 

[உயர்த்தி - ஒசத்தி . ( கொ.வ. ) உயர்த்தி பார்க்க ; see uyarl ] 
ஒச்சந்தம் occandam, பெ . (n.) உச்சந்தம் பார்க்க ; ஒசி - த்தல் Osi- , 2.செ.குன்றாவி . ( v.t. ) கொடுத்தல் 
see uccandam. ( செ.அக. ). 

( அக .நி . ); to give . ( செ . அக .) . 
[ உச்சந்தம் - ஒச்சந்தம் (வே.க. 65 ) . ] 

[ ஒல் - ஒய் - ஒயி - ஒசி . ] 
ஒச்சம் occam , பெ . ( n . ) நாணம் ( வின். ); bashfullness ; ஒசி - த்தல் osi-, 2.செ.குன்றாவி . ( v.t.) 1. முறித்தல் ; 
shyness . ( செ . அக .) ; 

to break , as a stick . யானை போர்க்கோ டொசித் 
ம . ஒச்சம் ; க . ஒச்சய ; தெ . ஒச்செமு . 

தனவும் " ( திவ்.இயற் .1,27 ) . 2. அசைத்தல் ; to 
(உஞ்சு - ஒஞ்சு ஒச்சு – ஒச்சம் . ] 

move, shake, wave . ( வின் . ) ( செ . அக .) . 
ஒச்சம் occam , பெ . ( n .) குற்றம் , குறைவு ; defect, ( ஓடி ஒசி . ) 
deficiency . அவனுடைய வடிவத்தில் ஓர் ஒச்சமும் ஒசி - தல் os / -, 2.செ.கு.வி. ( v.i. ) 1. முறிதல் ( பிங் . ) 
சொல்ல முடியாது . ( செ.அக. ). 

; 

to break, become broken, as a stick . 2. நுடங்குதல் ; 
தெ . ஒச்செமு . 

to bend under a weight, as the tender branch of a 
( எச்சம் – ஒச்சம் . ] 

tree or the waist of a woman . மாந்துண ரொசிய வேறி " 
ஒச்சம் occam , பெ . ( n . ) கவனித்தல் ( யாழ் . அக.) ; ( சூளா. இரத 44 ). 3. சாய்தல் ; to lean , incline . வாயருகு 
listening with attention . ( செ.அக. ). 

வந்தொசிந்து மறிய " (சீவக .595 ) . 4. நாணுதல் ; to be 
[ உல் – உத்து – ஒத்து – ஒச்சு – ஒச்சம் . ) 

coy , bashful . “ கண்ணரக்கி நோக்கா தொசிந்து " ( சீவக. 
2541 ) . 5. வருந்துதல் ; to suffer . " உருகு நுண்ணிடை 


ஒசிந்தநோக்கு 


335 


ஒட்டக்கூத்தர் 


யொசியப் புல்லினாள் ( சீவக .989 ) . 6. ஓய்தல் ஒஞ்சி - த்தல் hi-, 4.செ.கு.வி. ( v.i. ) நாணுதல் ; to 
(திவா . ); to become tired or weary . ( செ.அக. ) . feel abashed , to be shy . ஒஞ்சித்துச் சாப்பிடாமல் விட்டு 
( ஒடி ஒசி . ( த.வ .72 ) . ) 

விட்டான் ( வின். ) ( செ.அக.). 
ஒசிந்தநோக்கு osinda - nokku, பெ . ( n . ) ஒதுங்கிப் 

( ஒஞ்சு ( த.வி. ) – ஒஞ்சி ( பி.வி. ) ( வே.க .83 ) . ] 
பார்க்கும் பார்வை ; side- glance. "உரையினர் பாட்டின ஒஞ்சி - த்தல் offi-, 4.செ.கு.வி. ( v .. ) மனத்தை யடக்கு 
ரொசிந்த நோக்கினர் " ( சிலப் .1,55 ) . ( செ.அக. ). தல் ( யாழ்.அக. ); to control one s mind . 
( ஓசி – ஒசிந்த + நோக்கு . ) 

( ஒஞ்சு ( த.வி. ) – ஒஞ்சி ( பி.வி.) . ] 
ஒசிப்பு osippu, பெ . ( n . ) 1. முறிக்கை ; act of breaking. ஒஞ்சி oh , பெ . ( n . ) முலை ; woman s breast 

. (nurs .) 
2. எலும்பு முறிதல் ; breaking of a bone , fracture . 

( செ.அக. ). 
( சா.அக. ). 

( மொஞ்சி – ஒஞ்சி .) 
( ஓசி – ஒசிப்பு. ) 

ஒஞ்சியழற்சி ofji-y- alarci , பெ . ( n . ) முலைக்காம் 

பழற்சி ; inflammation of the nipple - thelalsia . ( செ.அக. ). 
ஒசியல் osiyal, பெ . ( n . ) கிளை முறிக்கப்பட்ட மரம் ; 
tree, a branch of which has been broken . “ நிலம்படாஅ 

( மொஞ்சி - ஒஞ்சி + அழற்சி . முலை - மொஞ்சி - ஒஞ்சி 

( கொ.வ. ) . ] 
நாருடை யொசியலற்றே ( குறுந் .112 ) ( செ.அக. ). 

ஒஞ்சிவலி orjivali, பெ . ( n . ) முலைக்காம்பில் குத்தல் ; 
( ஒசி + அல் . ) 

pain in the region of the nipple - thelitis. ( சா.அக. ). 
ஒசிவு oSivu, பெ . ( n .) 1. அசைவு ; waving . 2. முறிவு ; ( ஒஞ்சி + வலி . ) 
breaking. ( ஆ.அக. ) . 

ஒஞ்சு - தல் orju-, 5.செ.கு.வி. ( v.i. ) குறுகுதல் , சுருங்கு 
( ஒசி + உ . ) 

தல் ; to shorten , shrink . 
ஒஞ்சட்டை orjattai, பெ . ( n . ) ஒல்லி ; being tall and [ உல் – ஒல் – ஒங்கு – ஒஞ்சு. ) 
lean . ( செ.அக. ). 

ஒஞ்சு - தல் onju- 5.செ.கு.வி. ( v.i. ) அடங்குதல் ; to 

subdue . 
( உஞ்சட்டை ஒஞ்சட்டை ( வே.க .81 ) . ) 
ஒஞ்சட்டையன் onjattaiyan, பெ . ( n . ) ஒல்லியானவன் ; 

[உல் – ஒல் – ஒங்கு – ஒஞ்சு . ) 
tall, lean man . ( செ.அக. ). 

ஒட்ட otta, கு.வி.எ. ( adv . ) 1. அடியோடே ; completely , 

to the very end . வாலை யொட்ட அறுத்துவிட்டான் . 2 . 
( ஒஞ்சட்டை + அன் . ) 

நெருங்க ; near to , intimately. 3. இறுக ; closely, tightly. 
ஒஞ்சரி - த்தல் onjari-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) கதவைச் ஒட்டக்கட்டு . 4. போல ( தொல் . பொருள்.290) ; similar 

சிறிது சாத்துதல் ; to close the door slightly . மதனசுந்தரி to , as . ( செ.அக. ). 
கதவை யொஞ்சரி . ( செ.அக. ). 

( ஒடு – ஒட்டு + அ .) 
( ஒஞ்சு – ஒஞ்சலி – ஒஞ்சரி . ) 

ஒட்டக்காய் ottakkay, பெ . ( n . ) 1. ஆணின்விதை ; 
ஒஞ்சரி - த்தல் onjari, 4.செ.கு.வி. ( v.i. ) ஒருபக்கஞ் testicle . 2. குதிரை ஒட்டக்காய் , குதிரைப்பிடுக்கன் 
சார்தல் ( வின் . ) ; to go sideways . ( செ.அக. ). 

என்னும் மரம் ; a tree . 
ஒஞ்சரி - த்தல் orjari, 4.செ.கு.வி. ( v.i. ) ஒரு பக்கமாய்ச் 

க . உட்டகாய் , வெட்டகாய் , 
சாய்தல் ; to lie on one side . இடது கைப்புறமாய் 

( உட்டை - ஒட்டை + காய் - ஒட்டைக்காய் – ஒட்டக்காய் .. 
ஒஞ்சரித்துச் சயனிக்க வேண்டும் " ( ஜீவப் பிரம்மைக்ய . 

உருண்டை - உண்டை உட்டை . ] 
பக் .634 ) ( செ.அக. ). 

ஒட்டக்கூத்தர் ota - k -kuttar, பெ . ( n . ) பிற்காலச் சோழ 

ரவையில் விளங்கிய ஒரு பெரும்புலவ ; a great poet 
( ஒஞ்சு – ஒஞ்சலி – ஒஞ்சரி . ) 

in the Cola court, who flourished about the 12th c . 
ஒஞ்சரி தீர்ப்பு orjari-lirppu, பெ . ( n . ) ஒரு சார்பான 

( ஓட்டு + கூத்தர் - ஒட்டுக் கூத்தர் - ஒட்டக்கூத்தர் . ஒட்டு 
தீர்ப்பு ; partial; one - sided decision . ( W. ) . ( செ.அக. ). 

ஆணை , சூள் , பந்தயம். பலர்முன் ஓட்டேற்று (சூளுரைத்துப் ) 
( ஒஞ்சரி + தீர்ப்பு . ] 

பாடிவெல்லும் கூத்தன். புலவர், அரசரால் பெரிது மதிக்கப்பட்ட 

தால் உயர்வுப் பன்மையீறு அர் சேர்ந்து கூத்தன் கூத்தர் 
ஒஞ்சரி வழக்கு onjari - valakku , பெ . ( n . ) ஒஞ்சரி தீர்ப்பு 

ஆயிற்று . இவரியற்றியன, ஈட்டியெழுபது , மூவருலா , தக்கயா 
பார்க்க ; see ofjari- tirppu. ( செ.அக. ). 

கப்பரணி , இராமாயண உத்தரகாண்டம் . பிறர் பாதிமுடித்த 
( ஒஞ்சரி + வழக்கு . ) 

செய்யுளை, ஒட்டப்பாடி முடிக்கும் திறமையால் , ஒட்டக்கூத்தர் 

எனப்பட்டார் என்பது பொருந்துவதன்று . ஒட்டப்பாடும் திறன் 
ஒஞ்சான் oljan, பெ . ( n . ) மீன்வகை ; a kind of fish. 

பலர்க்கும் கைவந்த கலை . சூளுரைத்துப் பாடி முடிப்பதே 
கோளை யாள லொஞ்சான் " ( குருகூர்ப் .7) ( செ.அக. ). அரிய திறன் . ) 


ஒட்டகக்கோழி 


ஒட்டப்போடு- தல் 


336 


ஒட்டச்சி otacal, பெ . ( n . ) ஒட்டர் குடிப்பெண் ; woman 
ஒட்டகக்கோழி otagakkoll, பெ . ( n . ) நெருப்புக்கோழி ; 
ostrich. ( சேரநா . ) . 

of the ottan caste. ( செ . அக .) . 

( ஒட்டரம் + அத்தி - ஒட்டரத்தி ஒட்டத்தி ஒட்டச்சி . 
ம . ஒட்டகக்கோழி . 

ஒட்டரம் = ஒரிசா . ] 
( ஒட்டகம் + கோழி . ] 

ஒட்டடஞ்சாகுபடி ottatai - jagupadi, பெ . ( n . ) ஒட்டடை 

நெற்பயிர் உண்டாக்கற்குரிய வேளாண் முறை 
( G.Tj.D.1.95 ); method of cultivation in which the otthadai 
paddy is raised . 
( ஒட்டன் + சாகுபடி . ஒட்டன் = ஒட்டடைநெல் . ஆகுவழி 

ஆகுவடி – சாகுவடி – சாகுபடி . ) 
ஒட்டடை otacai, பெ . ( n . ) 1. நூலாம்படை ; spider s 
web and dust; cob - web . 2. சம்பாநெல் வகை ; a variety 
of campā paddy cultivated in the Thanjavur district and 
maturing in eight months .. ( செ . அக .) . 3. மெல்லிய 

சுட்டப்பம் ; a thin rice cake . ( சா . அக.) . 
Am 

du 

(ஒட்டு + அடை . ஒட்டு = மெல்லியது . ) 

ஒட்டடை otladal, பெ . ( n . ) பொலிதூற்றி அளப்பதற்கு 
ஒட்டகக்கோழி 

ஏந்தான நிலை ; condition of being ready for measure 
ஒட்டகப் பறவை otagapparaval, பெ . ( n . ) கழுத்து 

ment, as of harvested paddy . ( Madu .) ( செ.அக. ). 
நீண்ட பறவை . அதாவது கொக்கு , நெருப்புக்கோழி 
முதலியன; birds with long necks like crane, ostrich 

[ ஒட்டு + அடை - ஒட்டடை . ஒட்டு = பொட்டு , பதர். ஒட்டடை 
etc. ( சா . அக.) . 

= ஒட்டும் பதரும் சேர்ந்தது . ) 

ஒட்டணி ottani , பெ . ( n . ) உவமையால் பொருளைப் 
( ஒட்டகம் + பறவை . ) 

பெறவைக்கும் அணி ( தண்டி. 51 ) ; ( Rhet ) figure of 
ஒட்டகப் பாரை otlaga - p - pirai, பெ . ( n . ) ஒட்டாம்பாரை 

speech in which the idea of the subject matter is sought 
மீன் ; horse mackerel. ( செ . அக .) . 

to be conveyed suggestively by the description of that 
( ஒட்டகம் + பாரை . ) 

which resembles it. ( செ . அக . ) . 
ஒட்டகம் ottagam , பெ . ( n . ) பாலைவனப் பயணத்திற்கு ( ஓட்டு + அணி - ஒட்டணி . பிறிதுமொழிதல் அணி என்றும் 
தவும் நீண்டநாள் உண்ணாதிருக்கும் ஒரு விலங்கு 

சொல்லப்படும் . ] 
( தொல்.பொருள்.573 ); camel , camelus dromedarius . | ஒட்டத்தி ottatti, பெ . ( n . ) ஒட்டுத்துத்தி பார்க்க ( மலை . ); 
( செ . அக .) . 

See ottuttutti. ( செ . அக .) . 
ம. ஒட்டகா ; கொர . வண்டி ; கை . வாண்டி ; க. ஒண்டெ; | ஒட்டப்பம் ottappam , பெ . ( n . ) தோசை ; pan - cake. 
துட . வொட்டி ; பட . வொட்ட ; து . வொண்ட ; தெ . ஒண்டெ ; 
கோண் . ஊட்டு ; கொண் . லோட்டி ; கூ. ஓடெ; குரு. உண்ட ; 

( செ . அக. ) 
மால் . உடே . Pkt ottaga ; Pali. ஓட்ட் . Skt usta . 

( ஓட்டு + அப்பம் - ஒட்டப்பம் ஒட்டப்பம் . ] 
( ஒட்டு - ஒட்டகம். ஒட்டு = பட்டினி, ஒட்டகம் 

பட்டினி, ஒட்டகம் = பட்டினி ஒட்டப்பிடி - த்தல் otappidi-, 4.செ.குன்றாவி . (v.t.) 1 . 
கிடக்கவல்ல விலங்கு . ) 

இழுத்துப்பிடித்தல் ; to hold fast or tight , as the reins 
ஒட்டகை otlagai, பெ . ( n. ) ஒட்டகம் பார்க்க (திருநெல் . 

of a horse. 2. இழுத்துப் பிடித்தல் ; to stretch hard as 
பு.விட்டுணு .25 ); see ottagam. ( செ . அக . ) . 

in measuring cloth . ( W. ) . 3. வலுக்கட்டாயம் செய்தல் , 

Ogromo Oussº ; to apply pressure to , to compel. 
( ஒட்டு – ஒட்டகம் – ஒட்டகை . )) 

( LDC .) ( செ . அக .) . 
ஒட்டங்காய்ப்புல் ottan - gay - p - pul, பெ . ( n . ) ஆடையி 

( ஒட்டு - ஒட்ட + பிடி . ) 
லொட்டும் ஒருவகைப் புல் ; a kind of grass with 
prickly seeds which stick to the clothes (J.). (செ . அக.). ஓட்டப்போடு -தல் ota -p-pau , 19.செ.குன்றாவி . ( v.t. ) 

1. தன்னைத் தானே பட்டினி போடுதல் ; to starve 
( ஒட்டும் + காய் + புல். ) 

one s self. 2. பட்டினி கிடக்கச் செய்தல் ; to make a 
ஒட்டங்கி otarigi, பெ . ( n . ) உலையாணிக்கோல் ( C.E.M.) ; patient fast to cure his disease ; to put a person , on 
tool of metal - workers ; beak - iron . 

short 

for disciplinary purposes . (W. ) . 
( ஒட்டு - ஒட்டங்கி . ஒட்டுதல் = தொடுதல் .] 

( செ.அக. ). 
(ஒட்டு - ஒட்ட + போடு . ) 


* 


commons 


ஒட்டம் " 


337 


ஒட்டாங்கிளிஞ்சில் 


ஓட்டம் ottam , பெ . (n .) 1. பந்தயம் ; wager , stake; ஒட்டலன் otalan, பெ . ( n . ) 1. பகைவன் ; lit, one 

“ ஒட்டம் யாவுநீ கொடுக்க ( பாரத.சூது .172 ) . who will not unite, foe , enemy . “ ஒட்டலன்றொ டவுற்ற 
2 . 

வெட்டளவு காட்ட வைக்குந் திடர் ; conical தண்டத்தின் " ( கந்தபு.சிங்கமு .416 ) ( செ.அக. ) . 2 . 
mass of earth left out by pit or tank diggers மெலிந்தவன் ; lean man . ( ஆ.அக. ) . 
to show the depth excavated (W. ) . ( செ.அக. ). 

ம . ஒட்டலன் . 
( ஒட்டு + அம் - ஒட்டம் . ) 

( ஒட்டு + அல் + அன் - ஒட்டலன். அல் - எ.ம.இ.நி. ) 
ஒட்டம் ollam , பெ . ( n . ) ஒட்டரம் பார்க்க ; see ottaram. 

ஒட்டவிடு - தல் otta - vidu-, 
( செ.அக. ). 

18.செ.குன்றாவி . ( v.t ) 

1. சேரவிடுதல் ; to let one join , permit acoess . 
ஒட்டம் ottam, பெ . ( n .) ஒப்பந்தம் ( புது- ) ; egreement 2. பொரவிடுதல் ; to set up one against another , 
( செ.அக. ) . 

to bait, as in a cock - fight. ( W .. ( செ.அக. ) . 
( ஒட்டு – ஒட்டம் ( வே.க .110 ) . ] 

( ஒட்ட + விடு . ) 
ஒட்டம் ottam , பெ . ( n. ) ஓடு ( யாழ் . அக.); potsherd . | ஒட்டற்காது otlar- kadu, பெ . ( n . ) 1. குறுகிய காது ; 
( செ.அக. ). 

short ears . ( W. ) . 2. ஒட்டவைத்த காது ; stretched 
( ஒல் – ஒள் – ஒடு – ஒட்டம் . ஒடு = ஓடியத்தக்கது . ) 

ear - lobe shortened by surgical operation , ( செ.அக. ). 
ஒட்டமொட்டு - தல் ottam - ottu-, 5.செ.குன்றாலி . ( v.t. ) ( ஒட்டல் + காது . ) 
பந்தயம் போடுதல் ; to wager. ( செ.அக. ). 

ஒட்டற்பலா otarpali , பெ . ( n . ) ஒட்டப் பிலவு ; devils 
( ஓட்டம் + ஒட்டு . ] 

nettle . ( சா.அக. ). 
ஒட்டர் otar , பெ . ( n . ) ஒட்டர நாட்டவர் ( பாரத . ( ஒட்டல் + பலா . ) 
முதற்போ .35 ) ; people of the Orissa 

Orissa county . | ஒட்டற்ற பொன் otargapog , பெ . ( n . ) 1. கலப்பில்லாத 
( செ.அக. ). 

பொன் ; unalloyed or refined gold . 2. மாற்றுயர்ந்த 
ம . ஒட்டர் ; க . ஒட்ட ; தெ . ஒட்டெவாடு . 

பொன் ; pure gold . 
( ஒட்டரம் ( ஒரிசா ) – ஒட்டர் . ) 

( ஒட்டற்ற + பொன் . ஒட்டு = கலப்பு . ) 
ஒட்டர் ottar , பெ . ( n . ) நீரோடை , ஆறு முதலியவற் ஒட்டறை ottani , பெ . ( n . ) 1. ஒட்டடை .1 . பார்க்க ; 
றின் குறுக்கே கல்லணை கட்டும் பணியாளர் ; skilled 

see ottadai. 1. “ அற்பவகி நஞ்சிவைகள் .ஃ ஒட்டறை யாற் 
labourers in constructing dam . 

போம் " ( பதாாத்த .1142 ). ( செ.அக. ) . 
( ஒட்டு + அர் - ஒட்டர் . ஒட்டு = அணை , கற்களால் கட்டும் ( ஒட்டடை – ஒட்டறை ( கொ.வ. ) .) 
நீர்த்தடுப்பு. ) 

ஒட்டன் ottan, பெ . ( n . ) ஒட்டர ( ஒரிசா ) நாட்டிலிருந்து 
ஒட்டர் ottar , பெ . ( n . ) பகைவர் ; foes. 

வந்த பணியாளன் அல்லது தொழிலாளி ; a worker 
( ஒட்டார் – ஒட்டர் . ) 

or a labourer originally belongstoorissa state. ( செ.அக. ) 
ஒட்டரம் ottaram , பெ . ( n . ) இன்றைய ஒரிசா மாநிலத் ம . ஒட்டன் ; தெ . ஒட்டெ வாடு ; க . ஒட்ட . 
தின் பழைய தமிழ்ப்பெயர் ; ancient Tamil name for 

( ஒட்டரம் – ஒட்டான் - ஒட்டன். ) 
Orissa . ( செ.அக. ). 

ஒட்டன் ottan , பெ . ( n . ) நெல்வகை ; variety of paddy 
( ஒட்டு – ஒட்டரம் . ஒட்டு = சிறுகுன்று. ஒட்டரம் = குன்றுகள் 

cultivated in the Thanjavur district and maturing in six 
நிறைந்த பகுதி . இனி, ஒட்டு ( கல்லணை ) கட்டும் பணியில் 

and a half months. ( செ.அக.). 
வல்ல ஒட்டர் வாழும் பகுதி என்னும் பொருளில் ஒட்டரம் 
எனப் பெயர் பெற்றிருக்கலாம் . ) 

( ஒட்டு - ஒட்டன் . ] 
ஒட்டல் ottal, பெ . ( n . ) 1. சேர்க்கை ; adhesion , contact; | ஒட்டாக்கொற்றி ots - k - kom , பெ . ( n . ) 1. கன்றை 

attachment, conjunction . 2. உள்ளொடுங்குகை ; shri யணுக விடாத கறவைமாடு ; cow that repels its 
nking, contracting. " ஒட்டற்கவுள் ( கோயிற்பு.நடரா .30 ) . caff. 2. அன்பில்லாத பெண் ; woman unkind to her 
3. உடன்பாடு ( திவா . ) ; consent ; assent. ( செ.அக.). child or to her husband . ( செ.அக. ) . 
ம . ஒட்டல் ; க . ஒட்டெ ; கோத . ஓட் ; து . ஒட்டு ; தெ . ஒட்டு ; ( ஒட்டாத ஒட்டா + கொற்றி - ஒட்டாக்கொற்றி . கொற்றி 
பர் . ஒட்ப் ( வெள்ளையடித்தல் ) . 

= மாடு . ) 
( ஒட்டு + அல் . ] 

ஒட்டாங்கிளிஞ்சில் ottarigiri 

, பெ . ( n . ) 1. உடைந்த 

சிப்பி ; broken oyster shell. 2. ஒருவகை மீன் ; a kind 
ஒட்டலரி . otalart, பெ . ( n. ) கல்லலரி ; wild - oleander . 

of shell fish . 
( சா.அக. ). 
( ஒட்டு + அலரி . ) 

( ஒடு – ஓட்டாம் – ஒட்டாம் + கிளிஞ்சில் . ) 


ஒட்டியம் 


ஒட்டாங்குச்சு 


338 


ஒட்டாங்குச்சு ottariguccu , பெ . ( n . ) 1. ஓட்டாங் ஒட்டி oft , பெ . ( n .) 1. ஒட்டி நிற்கும் பொருள்; that 
காய்ச்சில் பார்க்க ; see ottangayccil 

. 2. மண்கல which adheres to, coheres with . " ஒட்டி யவனுளமாகில் 
ஓடு ; broken piece of a pot. 

லான் " (சி.போ .2,1,1 ) . 2. ஒட்டொட்டி பார்க்க ; see 

ototti. 3. ஒரு கடல் மீன் ; a marine fish . ( J. ) . ( செ.அக. ). 
ஒட்டாங்கொடி ottarigodi, பெ . ( n . ) ஒடாங்கொடி 
பார்க்க ; see odangodi. ( செ.அக. ) . 

ம . ஒட்டி . 
ஒட்டாநோய் ottandy, பெ . ( n . ) தொற்றாநோய்கள் ; ( ஒட்டு – ஒட்டி . ] 
disease which do no infect persons . ( சா . அக .) . ஒட்டிக்கிரட்டி otikkiratti, பெ . ( n .) ஒன்றுக்கு இரண்டு 

பங்கு ; twice as much . ( colloq.) . ( செ.அக. ). 
( ஒட்டாத + நோய் . ) 

( ஒன்று – ஒற்றை – ஒட்டை – ஒட்டி + கு + இரட்டி . ) 
ஒட்டாம் பாரை otam - parai, பெ . ( n .) கடல்மீன் வகை ; 
horse mackerel of olive colour . ( செ.அக. ). 

ஒட்டிக்கொடு - த்தல் otli - k - kodu-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 

உறுதி பண்ணித் தருதல் ; to give an assurance ; to 
( ஒட்டாம் + பாரை :) 

solemnly promise, guarantee . ஐங்கழஞ்சுபொன் மன்ற 
ஒட்டார் otir, பெ . ( n . ) பகைவர் ; foes , those who ஒட்டிக் கொடுத்தோம் ( S.I.Li.99 ) ( செ.அக. ) . 
will not unite. " ஒட்டார் சொலொல்லை யுணரப்படும் " 

( ஒட்டு – ஒட்டி + கொடு . ) 
( குறள் , 826 ) . " ஓட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் " 
( குறள் , 967 ) , ( செ.அக. ). 

ஒட்டிக்கொள்ளல் otikkollal , பெ . ( n . ) 1. நோய் 

பற்றுதல் . இது நோயாளியினின்று நேராகவும் அல் 
ம . ஒட்டார் . 

லது பிறிதொரு வழியாகவும் வந்துசேரும் ; infection 
( ஒண்டு – ஒட்டு - ஒட்டார் . ( வே.க.110 ) . ] 

of disease by contact with a patient directly or transmitted 

through water, food or other means of conveyance 
ஒட்டாரக் காரன் ottara - k - kiran, பெ . ( n . ) பிடிவாதமுள் 
ளவன்; obstinate fellow ; contumacious man . ( செ.அக. ). 

indirectly . 2. ஒன்றோடொன்று மிகுதியாகப் பொருந் 

gou; any abnormal joining of parts to each other 
( ஒட்டாரம் + காரன் . ) 

adhesion . ( சா.அக. ). " ஒட்டாரை ஒட்டிக்கொளல் 
ஒட்டாரங்கட்டு - தல் ottaran - kattu- 5.செ.கு.வி. ( v.i.) 

( குறள் . 679 ) . 
பிடிவாதம் பண்ணுதல் ; to be obstinate; to be perverse , ( ஒட்டி + கொள்ளல் . ) 
head -strong . "ஓட்டாரங் கட்டி நம் பல்லக்குக் கொம்பை ஒட்டி கக்குவான் oli - kakkuvan, பெ . ( n .) ஒருவகைப் 
யொடித்தெறிந்த " (தனிப்பா .1,223,13 ) ( செ.அக. ). 

புல் ( யாழ் . அக .) ; grass . ( செ.அக. ) . 
( ஒட்டாரம் + கட்டு . ) 

ஒட்டிடு - தல் otticu- 20.செ.கு.வி. ( v.i. ) 1. பந்தயம் 
ஒட்டாரம் otaram, பெ . ( n . ) முற்கூறியதையொட்டியே போடுதல் ; to lay a wager. 2. ஆணையிடுதல் ; to 
இறுதிவரை மாறாது நிற்றல் (பிடிவாதம் ) ; constanton 

take an oath . ( செ.அக.). 
principles ; obstinacy ; stubbomness ; perversity . (Loc . ) . 

(ஒட்டு + இடு . ) 
( செ.அக. ) . 

ஒட்டிதற் கடமை oft -tar - kadami , பெ . ( n . ) குடியான 
ம . ஒட்டாரம் ; தெ . ஒட்டாரமு . 

வன் கொடுக்குங் கடமைகளுளொன்று ( T.A.S.iii.32 ); 
ஒட்டு – ஒட்டாரம் . ) 

customary due payable by the cultivator . ( செ . அக .) . 
ஒட்டாவுருவம் otti - v - uruvam , பெ . ( n . ) கற்படிமம் 

( ஒட்டி + தன் + கடமை . ஒட்டி = உறுதி . கடமை = வரி . தான் 
( யாழ்.அக. ); stone image, dist. fr . otturuvam . ( செ.அக.). 

செலுத்த வேண்டிய கட்டாயமான வரி .) 

ஒட்டிப் பயறு ottippayaru, பெ . ( n . ) 
( ஒட்டாத + உருவம். ) 

எலிப்பயறு 

( சா.அக.); a kind of pulse, leguminous plant. 
ஒட்டி otti, பெ . ( n . ) ஓரின மீன் ( ஒட்டு மீன் ) ; a kind 

( ஒட்டி + பயறு . ) 
of fish . 

ஒட்டிப்போ -தல் otti - p - po-, 8.செ.கு.வி. ( v.i.) 1. கூடப் 
ம . ஒட்டி . 

போதல் ( வின் . ) ; to go along with. 2. வற்றுதல் ; to 
ஒட்டி otti, பெ . ( n . ) ஒருவகை அப்பம் ; a kind of become lean ; to get emaciated , to shrink . கன்னம் ஒட்டிப் 
cake. 

போயிருக்கிறது ( செ.அக. ) . 
குட . , ம . ஒட்டி . 

(ஒட்டி + போ - தல் . ] 
( ஒட்டு -- ஓட்டி = ஓட்டில் ஓட்டியவாறு வேகும் அப்பம் . இது ஒட்டியம் otiyam, பெ . ( n . ) 1. ஒரு நாடு ; Orissa . 2 . 
எலாட்டி ரொட்டி எனத் திரிந்த வடபுலத்திரிபு கடுங் ஒட்டர மொழி ; Oriya , the language of Orissa. 3 . 
கொச்சை வழக்கு . ) 

ஒருவகை மந்திர வித்தை ; kind of witchcraft 


ஒட்டியர் 


339 


ஒட்டு - தல் 


4. மந்திர வித்தை யுணர்த்தும் நூல் ; treatise on ) ஒட்டின்மரம் otipmaram , பெ . ( n . ) ஓர் பூமரம் . இதில் 
witchcraft. ( W. ) . ( செ.அக. ). 

பூக்கள் பெரிதாயும் வெண்மையாயும் , நறுமணமுள் 
ம . ஒட்டியம் ; க . ஒட்டி ; தெ . ஒட்டெ . 

ளதாயும் மூன்று பூக்களுடைய கொத்துக்கள் அமைந் 

ததாயு மிருக்கும் . பிறிதொரு மரத்தை ஒட்டுவதனால் 
( ஒட்டு – ஒட்டியம் . ) 

முளைத்த மரம் ; tree propagated by graiting. ( சா.அக. ). 
ஒட்டியர் ottiyar, பெ . ( n . ) ஒட்டியன் பார்க்க ; see ottiyan. 

(ஒட்டு + இன் + மரம் . ) 
ஒட்டியன் otliyan, பெ . ( n . ) 1. ஒட்டர நாட்டவன் ஒட்டினர் otinar, பெ . ( n . ) நண்பர் முதலியோர் ( வின் .) ; 
( பாரத.இராசசூய . 134 ) ; native of Orissa. 2. ஒட்டரநாட் 

those who are attached together , friends, relations , 
டரசன் ; king of Orissa . " ஒட்டியன் போற் பெண் 

adherents . ( செ.அக. ). 
( தமிழ்நா.223 ). ( செ.அக. ). 

( ஒட்டு – ஒட்டினர் . ) 
ம . ஒட்டியன் 

ஒட்டு - தல் ottu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஒட்டவைத் 
ஒட்டியாக்கு - தல் otiyakku-, 5.செ.குன்றாவி . ( vt ) தல் ; to stick , as with paste or gum , to glue on . 
இணையாக்குதல் ; to equalize , to make equal. 

இந்தத் தாளைப் புத்தகத்திலே ஒட்டு ( உ.வ. ) . 2 . 
( ஒட்டு – ஒட்டி + ஆக்கு - தல் . ) 

தடுத்தல் ; அணைகட்டுதல் ; to obstruct, to construct 
ஒட்டியாணம் otiyanam , பெ . ( n . ) 1. ஓகப்பட்டை 

a dam . 3. சார்தல் ; to be take one s self to, as for support, 

for protection , to be near to . திருவடியை யொட்டாத 
( திருமந் .818); girdle worn by yogis while in a sitting 

பாவித் தொழும்பரை (திருவாச .10,7 ) . 4. பந்தயம் 
posture, so as to bind the waist and the doubled -up 
legs together . 2. மாதர் இடையில் அணியும் அணியு 

வைத்தல் ; to wager , stake. " மாதுதன்னை யொட்டி 
ளொன்று ; gold or silver girdle or belt, an omament 

( பாரத . சூது . 182 ) . 5. துணிதல் ; to resolve, make up 

one s mind ; decide . காண்பதே கருமமாக வொட்டி " 
worn by women round the waist உடை தாரமு மொட்டி 

( சீவக .2143 ) . 6. தாக்குதல் ; to assail, attack , invade . 
யாணமும் ( மீனாட் .பிள்ளைத் ஊசல் .10 ) ( செ.அக. ) . 

“ மாந்தருறை நிலத்தோ டொட்ட லரிது ( குறள் .499 ) . 
ம . ஒட்டியாண் , ஒட்டிஞாண் ; க . ஒட்ட்யாண ; து . ஒட்யாண் ; 

7. படைத்தல் ( உரி.நி. ) ; to create, make. 8. கூட்டுதல் ; 
தெ . ஒட்டாணமு ; ஒட்யாண்டு . 

to enhance , raise , as the sale price of an article . 
ஒடு - நாண் - ஒட்டுநாண் ( அரைஞாண்கயிறு ) - விலையைச் சிறிதொட்டி வைத்தான் . 9. கிட்டுதல் ; to 
ஒட்டியாண் அம் - ஒட்டியாணம் . உடைநாண் பார்க்க ; advance towards, come into close quarters with. " Q4.145 
see udainan ) 

தன் கையைப் பற்றி யீர்த்ததும் " (திருவிளை.அங் 
உடு = இடுப்பு . தெலுங்கிலும் கன்னடத்திலும் உடு 

கம் .23 ) . 10. இசைதல் (சம்மதித்தல் ) ; to acquiesce, 
எனத்திரியும் . ஓடி = இடுப்பு . ஓடி – ஒட்டி – ஒட்டியாணம் brook, tolerate; “ ஒட்டேனரசோடொழிப்பேன் மதுரையை " 
எனத் திரிந்தது . இதன் பழந்தமிழ்ப் பெயர் உடு + நாண் 

( சிலப் .21,37 ) . 11. அறுதியிடுதல் ; to undertake , 
உடைநாண் . அரை ஞாணைக் குறித்த சொல் மகளிர் இடையி 

bind oneself to do a thing. " யாதுமொழியாமலொட்டி 
லணியும் அணிகலனைத் தெலுங்கில் குறித்தது . ஓகநிலையிலம 

முயல்கின்றார் ( சீவக . 591 ) . 12. நட்பாக்குதல் ; to 
ரும் முனிவர் , இடுப்பொடு மடித்த பாதங்களைச் சேர்த்துக்கட் 

make friends with . ஒட்டாரை யொட்டிக் கொளல் 
டும் துணி அல்லது நூற்கயிறு உடைநாண் ( ஒட்டியாணம் ) 
எனப்பட்டது . பிற்காலத்தில் இது பூணூல் என்னும் பெயர் 

( குறள் . 679 ) . 
பெற்றது என்பது திருமந்திரம் 818 ஆம் பாடலால் தெரியவருகி க . , ம . , து . ஒட்டு . 
றது . 

( அண் – அண்டு – ஒண்டு – ஒட்டு . ) 
ஒட்டியாதேவி otiya - devi, பெ . ( n . ) ஒட்டியக் காளி ஒட்டு ’ - தல் otu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. ஒட்டிக் கொள்ளு 
பார்க்க ( வின் . ) ; see ottiyakkal. ( செ.அக. ) . 

தல் ; to dry to become parched up , as the tongue; 
ஒட்டியான் ottiyan பெ . ( n . ) கையாள் ; attendant. “ ப்ரஜை தாய் முலையையகலில் நாக்கு ஒட்டுமாபோ 
“ ஒட்டியானும் இல்லை புட்டிக் கடுப்பால் உளைந்தேன் " 

லே " ( ஈடு . 1,3,9 ) . 2. வஞ்சினம் கூறல் ( சபதம் 
( வள்ளி.கதை . Ms. ). 

செய்தல் ) ; to challenge , debate . " ஒட்டிய சமயத் 

துறுபொருள் வாதிகள் " (மணிமே.1,60 ). 3. உள்ளொடுங் 
( ஒட்டு – ஒட்டியான் . ) 

குதல் ; to shrink, contract; ஒட்டிய வயிறு . 4. பதுங்கி 
ஒட்டியுப்பு oti - y - uppu, பெ . ( n . ) வெடியுப்பு ( மூ.அ. ) ; நிற்றல் ; to play the eaves - dropper; to lurk ; to lie 
saltpetre . ( செ.அக. ). 

in ambush . 5. பொருந்துதல் ; to be suitable, appropriate . 
( ஒட்டி + உப்பு . ] 

“ பருவத்தோ டொட்ட வொழுகல் 

டொட்ட வொழுகல் ( குறள் .482 ) 
ஒட்டிரட்டி ottiratti, பெ . ( n . ) ஒற்றைக் கிரட்டை ; double, 

( செ.அக. ) . 
twice as much . " இலங்கைப் போர்க் கொட்டிரட்டி 

ம . ஒட்டுக ; க . ஒட்டு ; கோத . ஒட் ; து . ஒட்டுனி; தெ . ஒட்டு ; 
கலிங்கப் போர் " ( கலிங் .218, புது .) ( செ.அக. ). 

பர் . ஒட்ப் . 
( ஒல் 

ஒள் + து ஒட்டு . அண் - அண்டு - ஒண்டு - 
( ஒன்று - ஒற்று + இரட்டி = ஒற்றிரட்டி – ஒட்டிரட்டி ( கொ.வ. ) . ] 

ஒட்டு. ) 


ஒட்டுக்குருத்து 


ஒட்டு 


340 


ஒட்டு olu , பெ . ( n . ) 1. இணைக்கப்பட்டது ; patch , | ஒட்டுக்கண் ofu - k - kan, பெ . ( n . ) இமையொட்டு 

piece struck or fastened on , whether of cloth , board நோயுள்ள கண் ( வின் . ) ; eye disease with the lids 
or metal. 2. அணை ; dam . ஆற்றில் ஒட்டு கட்டியிருக்கி adhering or sticking together on account of inflammation. 
றார்கள் ( இ.வ. ) . 3. பறவை பிடிக்குங் கருவி ; bird- lime . ( செ.அக. ) . 
“ ஒட்டில் பட்டகுருகு " ( திருப்பு .1163 ). 4. நட்பு ; union , 

( ஒட்டு + கண் . ) 
friendship. அவனுக்கும் இவனுக்கும் ஒட்டு அதிகம் . 5 . 
சார்பு: connection, attachment, love ,affection. " ஒட்டறப் ஒட்டுக் கண்ணாள் ottukkannil, பெ . ( n. ) 1. பெரு 

வெண்டை ; big variety of bendy or lady s fingers. 
பொருட்பறிப்பவர்க்கு ( திருப்பு .615 ) . 6. ஒப்பு ; co 

2. பீளைக்கண்ணி ; sore - eyed woman . ( சா . அக . ) . 
mparison , resemblance . ஒட்டுரைத்திவ் வுலகுன்னைப் 
புகழ்வெல்லாம் ( திவ்.திருவாய் .3,1,2 ). 7. படைவ (ஓட்டு + கண்ணாள் . ) 
குப்பு ( திவா . ); dvision of an army , battle array . 8 . ஒட்டுக் கணவாய் ottu - k - kanavey, பெ . ( n . ) மீன்வகை; 
நற்சமயம் ( வின் . ) ; favourable opportunity . 

a species of cuttle fish , ( செ.அக. ). 
க . , ம. , து . ஒட்டு . 

( ஒட்டு + கணவாய் . ) 
( அன் – அண்டு - ஒண்டு – ஒட்டு . ) 

ஒட்டுக் காந்தம் otukkandam , பெ . ( n . ) 1. இரும்பிற்குச் 
ஒட்டு otu , பெ . ( n . ) 1. பொட்டு , பதர் ; husk . 2 . சத்துக் கொடுத்து மாற்றிய காந்தம் ; any soft iron 

சிறுமை ( அற்பம் ) ( சூடா. ); smallness, narrowness . 3 . converted into a magnet by induced magnatism - artificial 
ஓரம் ; border, edge. அந்தக் குழந்தை ஒட்டிலே இருக்கி magnet. 2. பொதுவாகவே இரும்பைத் தன்னிடத்தே 
றது . 3. கதிர்கொய்த தாள் ( யாழ்ப் .); stubble. 

ஒட்டிக்கொள்ளச் செய்யும் காந்தம் ; an ordinary 
( ஒட்டு = சேர்தல் , ஒட்டியிருத்தல் , மேலோடு , உமி , பதர் . ] 

magnet which naturally attracts iron . ( சா.அக. ) . 
ஒட்டு otu, பெ . ( n . ) ஆணை ; oath . " ஒட்டு வைத்தே ( ஓட்டு + காந்தம் . ) 

னும் மேல்வாரீர் , ( அருட்பா , vi ,வர்க்கமாலை .89 ). ஒட்டுக்காய்ச்சல் ottu - k - kayccal, பெ . ( n . ) 1. தொற்றுக் 
தெ . ஒட்டு . 

காய்ச்சல் ( வின் . ) ; contagious fever . 2. உடம்போ 
( ஒட்டு - ஒட்டு . ) 

டொட்டிய காய்ச்சல் ; chronic , lowfever . ( செ.அக. ). 
ஒட்டு ° ottu , பெ . ( n . ) இகலாட்டம் ( வின் . ) ; rivalry , ( ஒட்டு + காய்ச்சல் . ] 
emulation . 

ஒட்டுக்காயம் ottu - k - kiyam , பெ . ( n . ) பட்டினி 
( ஒல் – ஒற்று – ஒட்டு . ) 

கிடக்கை ; complete starvation ( Tinn . ) ( செ.அக. ). 
ஒட்டு ottu , பெ . ( n . ) ஒட்டணி பார்க்க ( குறள் .475 , (ஒட்டு + காயம் . ] 
உரை . ); see ottani 

பட்டுக்கால் ottukkal, பெ . ( n . ) 1. ஒடிந்து அல்லது 
ஒட்டு " otu , பெ . ( n . ) 1. மரப்பட்டை ; bark of a tree . முறிந்து போய்ப் பிறகு ஒட்டிய அல்லது பொருந்திய 

ஒட்டு விட்டுலறிய பராரை ( கல்லா .6,25 ) . 2. தவசக் கால் ; a broken or fractured leg which was sat right 
காய்கனிகளின் மேல் இருக்கும் தோல் ; upper skin afterwards . 2. பொய்க்கால் ; false leg . ( சா.அக. ). 
or rind of grains , vegetables etc. 3. வேறுவகை 

( ஓட்டு + கால் . ) 
மரக்கிளையுடன் ஒட்டவைத்துண்டாக்கிய செடி ; 
graft. இந்தச் செடி ஓட்டு. 4. புல்லுருவி ( மலை .) ;specis ஒட்டுக்குஞ்சு ofu -k-kunju , பெ . ( n . ) 1. சிறுகுஞ்சு 
of loranthus. 

( வின் . ) ; very young bird , nestling. 2. பேன்குஞ்சு 

( யாழ்ப் . ); young louse . ( செ.அக.). 
( ஓட்டு - ஒட்டு . 
ஒட்டு " ottu , பெ . ( n . ) 1. மொத்தம் , கூடுதல் ; total. 

( ஓட்டு + குஞ்சு. ] 
2. விலை கூட்டுகை ( வின் . ) ; raising the bid , as 

ஒட்டுக்குடி ottu - k - kudi, பெ . ( n . ) பிறரிடத்திற் கூடிவா 
at an auction . 

முங் குடி ( வின் . ) ; co - tenancy in a house . ( செ.அக. ). 
( ஒட்டு - ஒட்டு . 

( ஒட்டு + குடி . ] 
ஒட்டு " ottu , பெ . ( n . ) 1. சிறிய குன்று ; hill. 2 . 

ஒட்டுக்குடுமி ottu -k-kudumi , பெ . ( n . ) உச்சிச் சிறு 
செய்குன்று ; artificial hill . 

குடுமி ; tiny tuft or lock of hair on the crown 
( ஓட்டு – ஒட்டு ." 

of the head . ( செ.அக. ). 
ஒட்டுக்கடுக்கன் otu - k - kadukkan, பெ . ( n. ) சிறு கடுக் 

[ஒட்டு + குடுமி . ] 
கன் வகை ( வின் . ) ; small ear - ring sticking close to 

ஒட்டுக்குருத்து ottukkurutu , பெ . ( n . ) சந்துகளி 
the ear . ( செ.அக. ) . 

லன்றி வேறு இடங்களிலு முண்டாகுங் குருத்துகள் ; 
தெ . ஒண்டு ; க . , து . , ஒண்டி , 

( in botany ) buds coming out from other than natural 

places - adventitious - bud . ( சா.அக. ). 
( ஒட்டு + கடுக்கள் . ) 

( ஓட்டு + குருத்து . ) 


ஒட்டியாணம் 


ஒட்டுக் கணவாய் 


-- 


ஒட்டு மீன் 


ஒட்டுத் துத்தி 


+ 


yellow 


ஒட்டுக்கேள் ( ட் ) -த ( ட ) ல் 

341 

ஒட்டுப்பார் - த்தல் 
ஒட்டுக்கேள் ( ட் ) -த ( ட ) ல் ofu- k- ke /-, 11.செ.குன் ஒட்டுத் திண்ணை ofu-t-tional, பெ . ( n ) 1. பெருந் 
றாவி . ( v.t ) . ஒற்றுக் கேள் - தல் பார்க்க ; see omukkal திண்ணைக்குச் சார்பாகக் கீழ்ப்புறங் கட்டப்படும் 
( செ.அக. ). 

சிறு திண்ணை ; raised masonry projection along side 
( ஒட்டு + கேள் . ) 

the pial. 2. வாசலுக்கும் பக்கத்துச் சுவருக்கும் இடையி 
ஒட்டுக்கை ottu - k - kai , பெ . ( n .) துண்டுக்கைமரம் 

லுள்ள மிகச் சிறிய தெருத்திண்ணை ; narrow strip 
( C.E.M.); jack rafter . ( செ.அக. ) . 

of raised projection or pial between the entrance door 
of a house and the side wall 

; narrow pial in an Indian 
(ஒட்டு + கை . ) 

dwelling house . " ஒட்டுத் திண்ணையிலே படுத்த கடைச் 
ஒட்டுக்கொடு - த்தல் otu - k - kodu-, 4.செ.கு.வி. ( v.i. ) சிறியேன்" ( அருட்பா ,vi . அருள்விளக்க .45 ) ( செ.அக. ). 
1. அணுக இடங் கொடுத்தல் ; to allow access , to 

( ஒட்டு + திண்ணை . ) 
be accessible . 2. கேட்டது கொடுத்தல் ; to comply with , 
yield to, grant to a request. ( செ.அக. ) . 

ஒட்டுத்துணி otu - k -tunt, பெ . ( n .) ஒட்டிவைத்துத் 
( ஒட்டு + கொடு . ) 

தைக்கப்படும் துணித் துண்டு ; piece of cloth for 

patching. ( செ.அக. ). 
ஒட்டுச்சம்பா ottu - c - cambi, பெ . ( n . ) நெல்வகை 
( விவசா .1 ): a kind of paddy. ( செ.அக. ) . 

( ஒட்டு + துணி . ) 
ஒட்டு + சம்பா . ) 

ஒட்டுத்துத்தி ofu - k -tut, பெ . (n. ) 1. செடிவகை; 

angle - leaved bur mallow . 2. துத்திப் பூண்டு வகை 
ஒட்டுச்சல்லடம் ottu - c - callacam , பெ . ( n . ) குறுங்காற் 
சட்டை ; short trousers, athletic drawers . ( செ.அக. ). 

( மலை . ); lobe - leaved bur mallow . ( செ.அக. ). 
(ஒட்டு + சல்லடம் . ] 

( ஒட்டு + துத்தி . ] 
ஒட்டுச்சுண்ணாம்பு ottuccunnambu , பெ . ( n . ) நூற் ஒட்டுத்தையல் ottu -t-taiyal, பெ . ( n .) ஒட்டுத்துணியிட் 
றுக்கு 40 பங்கு களிமண் சேர்ந்த சுண்ணாம்பு டுத் தைக்குந் தையல் ; patching needle 
( கட்டட.சா . ); hydralic cement . 

( செ.அக. ) . 
( ஒட்டு + சுண்ணாம்பு . ) 

[ ஒட்டு + தையல் . ) 
ஒட்டுச்செடி ottu -c - cool, பெ . (n.) 1. ஓட்டொட்டி ஒட்டு நத்தை otunattai , பெ . ( n . ) காலிலொட்டிக் 
பார்க்க ; see ottott. 2. ஒட்டுக்கட்டி உண்டாக்குஞ் கொண்டு துன்பத்தை யுண்டாக்கும் ஓர்வகை நத்தை 
செடி ; graft plant. ( செ.அக. ). 

( சா.அக. ) ; a kind of snail which gives trouble by 
ம . ஒட்டுச்செடி . 

sticking on legs . 
( ஒட்டு + செடி . ) 

ஒட்டுநர் ottunar , பெ . ( n . ) நண்பர் ( திவா . ) ; friends , 
ஒட்டுச்சேர்வை otu - c - cervai, பெ . ( n . ) புண் அல்லது 

adherents . ( செ.அக. ) . 
கட்டிகளில் ஒட்டிக்கொள்ளும்படி யிடும் சீலை 

( ஒட்டு – ஒட்டுநர் . ) 
மருந்து ; adhesive plaster . ( சா.அக. ) . 

ஒட்டுநோய் ottundy, பெ . ( n . ) தொத்துநோய் ; infectious 
( ஒட்டு + சேர்வை . ) 

or contagious disease . 
ஒட்டுஞாண் otuian , பெ . ( n . ) 1. ஒட்டியாணம் ; girdle 
won round the loins by women . 2. அரைக்குப் புறத்தே 

( ஒட்டு + நோய் . ] 
தோன்றும் ஒரு வகைச் சொறி ; cuitaneous eruption | ஒட்டுப்பழம் ottu - p - palam , பெ . ( n .) ஒட்டுமரத்தின் 
on the loins . ( சேரநா . ) . 

பழம் ; graft fruit , esp . the mango . ( செ.அக. ) . 
ம . ஒட்டு ஞாண் . 

( ஒட்டு + பழம் . ) 
( ஒட்டு + ஞாண் . ] 

ஒட்டுப்பற்று otu - p - pamu , பெ . ( n . ) 1. அவாக்கட்டு 
ஒட்டுடந்தை otudandai , பெ . ( n . ) 1. சிறுதொடர்பு ; 

( ஆசாபாசம் ) ; attachment, tie of affection , as to one s 
slight participation , a little connection , as in an act. 2 . 

family . அவலுக்குக் குடும்பத்தில் ஒட்டுப் பற்றில்லை 
தொலைவுறவு; distant relationship . 

- ( செ.அக.). 
( ஒட்டு + உடந்தை . ) 

( ஒட்டு + பற்று . ) 
ஒட்டுத்தரவு ottuttaravu, பெ . ( n .) சுற்றாணை , சுற்றுத்த 

ஒட்டுப்பார் - த்தல் otu - p - pir , 4.செ.குன்றாவி . ( v.t ) 
ரவு ( C.G. ); circular ( செ.அக. ). 

உளவு பார்த்தல் ; to spy . ( ஆ.அக. ) . 
ம . ஒட்டுத்தரவு . 

( ஒட்டு + பார் . ) 
( ஒட்டு + தரவு . ] 


ஒட்டுவாரொட்டி 


ஒட்டுப்பிசின் 


342 


ஒட்டுப்பிசின் ottu - p - pisin , பெ . ( n .) பறவைகளைப் ஒட்டுமருந்து otumarundu, பெ . ( n . ) 1. ஒட்டவைக்கும் 

பிடிப்பதற்கு வைக்கப்படும் பிசின் தடவிய கண்ணி ; மருந்து ; plastic materials used in medicine, plaster . 
bird -lime . ( இ.வ. ) ( செ.அக. ). 

2. துணித்த சதைப் பாளங்களையும் , முறித்த வெலும் 

புகளையும் பொருந்திக் கொள்ளும்படி தமிழ் மருத்து 
( ஒட்டு + பிசின் . ) 

வத்தில் பயன்படும் சதையொட்டி , எலும்பொட்டி 
ஒட்டுப் பிரிமொழி ottu -p- piri- moll, பெ . ( n . ) செய்யுட் 

முதலிய மூலிகைகள் ; ( in Tamil medicine ) drugs that 
குற்றங்களுளொன்று ( யாப்.வி .525); ( Rhet. ) defect.in 

are used for purposes of curing incised wounds and 
poetry . ( செ.அக. ). 

for setting right the fractured bones . ( சா . அக .) . 
( ஒட்டு + பிரி + மொழி . ) 

( ஒட்டு + மருந்து . ) 

) 
ஒட்டுப்புண் oluppun , பெ . ( n . ) 1. தொட்டவுடன் ஒட்டுமா ottume, பெ . ( n . ) 1. ஓர்வகைத் தித்திப்பு 
ஒட்டுகின்ற புண் ; sticky sore as ulcer . 2. தொத்துப் 

மாங்காய் ; graft mango . 2. ஒட்டவைத்து முளைத்த 
புண் ; infectious itch . 3. தொற்றுச்சிலந்தி ; contagious 

இனக் கலப்பான மாமரம் ; mango - tree propagated by 
ulcer . 4. ஏற்கனவேயுள்ள புண்ணினருகே தொந்தத்தி 

grafting . ( செ.அக. ). 
னாலேற்படும் பல புண்கள் ; contiguous sores appea 
ring near an original sore. ( சா.அக. ) . 

ம . ஒட்டுமாவு . 
( ஒட்டு + புண் . ) 

( ஒட்டு + மா. ) 
ஒட்டுப்புதவம் ottu - p- pudavam, பெ . ( n . ) இரட்டைக் ஒட்டுமீன் ottumip , பெ . ( n . ) ஒருவகை மீன் ; sucker 
கதவு ; double door . " ஒட்டுப் புதவமொன்றுண்டு " 

fish . ( சேரநா . ) . 
( சிலப் .11,120 ) ( செ.அக. ). 

ம. ஒட்டுமீன் . 
( ஒட்டு + புதவம் . ) 

ஓட்டு + மீன் . ] 
ஒட்டுப்புல் ottu - p - pul, பெ . ( n . ) புல்வகை ( வின் . ); ஒட்டுமேகம் otumégam , பெ . ( n. ) தொற்றுவதனாலும் 
sticking - grass ( செ.அக. ). 

அல்லது வேறுவகைத் தொடர்பினாலு முண்டாகும் 
( ஒட்டு + புல் . ) 

மேகத் தொடர்பான நோய் ; a contagious syphilis or 

other venereal disease aquired by direct venereal contact. 
ஒட்டுப்புழு ottu - p - pulu, பெ . ( n . ) புறாமுட்டி பார்க்க ; 

( சா.அக.) . 
see purāmutti 

. parakeet -bur, a widespread weed . ( L.). 
( செ.அக. ). 

( ஒட்டு + மேகம் . ] 
( ஒட்டு + புழு . ) 

ஒட்டுமொத்தம் ottu - mottam , பெ . ( n . ) முழுமொத்தம் ; 
ஒட்டுப்பொறுக்கி ottupporukki, பெ . ( n . ) எச்சிற்பொ 

grand total. ( செ.அக. ). 
றுக்கி ; beggar who lives on leavings of food ஒட்டுப் ( ஒட்டு + மொத்தம் . ) 
பொறுக்கி நட்டுவக்காலி ( நெல்லை . ). ( செ.அக. ). 

ஒட்டுரிமை oturimai, பெ . ( n . ) ஒட்டுடந்தை பார்க்க 
( ஒட்டு + பொறுக்கி . ) 

( வின் ); see otundai. ? ( செ . அக .) . 
ஒட்டுப்பொறுக்கு - தல் otu - p - porukku-, 5.செ.குன் ( ஒட்டு + உரிமை . ) 

றாவி , (v.t.) சிதறியவற்றைச்சேர்த்தல்; to glean scatte 
red remains, as of food; to scrape together. ( செ .அக.). ஒட்டுருவம் oturuvam , பெ . ( n.) மரப்பதுமை ( யாழ் . 

அக . ) ; wooden image , dist. fr . otu - v - uruvam . ( செ.அக. ). 
( ஒட்டு + பொறுக்கு . ) 

(ஒட்டு + உருவம் . ) 
ஒட்டுப்போடு - தல் ottu - p - podu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 1 . 
துண்டு வைத்து இணைத்தல் ; to stick on, as a pieces | ஒட்டுரோகம் ofurogam , பெ . ( n . ) ஒட்டுநோய் பார்க்க ; 
to sew on , as a patch . 2. சமயம் பார்த்தல் ( வின் . ) ; 

see ottundy . 
to lie in wait; to bide one s time . ( செ.அக. ) . 

ஒட்டுவட்டில் ottu - vatti, பெ . ( n . ) வழிபாட்டு வட்டில் 
( ஒட்டு + போடு . ) 

(S.I.l.ii , 3 . );small vessel for holding water , etc., placed before 

the idol in worship . ( செ . அக.) . 
ஒட்டுமயிர் ottu - mayir, பெ . ( n. ) 1. குடுமியுடன் கூடாத 
மயிர் ; hair clipped or new grown about the tuft on 

( ஒட்டு + வட்டில் . ] 
the head . 2. வைத்துக் கட்டும் மயிர் ; false hair. | ஒட்டுவாரொட்டி otluvar - ot, பெ . ( n . ) ஒட்டுநோய் 
( செ.அக. ). 

பார்க்க ; see ottundy. ( செ.அக. ). 
( ஓட்டு + மயிர் . ) 

(ஒட்டுவார் + ஒட்டி . ஒட்டுவார் = ஒட்டுபவர் , தொடுபவர் . ) 


ஒட்டுவிடு - தல் 


343 


ஒட்டோலம் 


ஒட்டுவிடு - தல் ottu - vidu- 20.செ.கு.வி. ( v.i.) 1. | ஒட்டை ottal , பெ . ( n. ) 1. ஒட்டைச்சாண் பார்க்க ; 

பொருத்து நீங்குதல் ; to become loose , disjoined as see ottai- c -can. மன்னிய வொட்டை மாத்திரையாகி 
boards that had been glued together . 2. பற்றுவிடுதல் ; வயங்குவன் " ( திருக்காளத்.பு .6,18 ). 2. ஒத்த அகவை 
to cease to be a friend or kinsman ; to become dissociated. அல்லது உயரம் ; equal age or height. 
( செ.அக.). 

க . , து . , ஒத்தெ ; ம . ஒட்டெ . 
(ஒட்டு + விடு - தல் .) 

[ ஒட்டு – ஒட்டை. ) 
ஒட்டுவித்தை ottu- vittai, பெ . ( n . ) இடத்தைவிட்டுப் ஒட்டை ottai, பெ . ( n ) ஒட்டகம் ; camel. " இலகெயி 

பெயராதிருக்கச் செய்யும் வித்தை ; magic art of றொட்டைக் களம் " ( கோயிற்பு.நட .30 ) ( செ.அக. ) 
rendering persons incapacitated to move and making 
them transfixed to the ground . ( செ.அக. ). 

க . ஒன்டெ . Hind. int 

( ஓட்டம் – ஒட்டை .] 
(ஒட்டு + வித்தை . ] 

ஒட்டை ottai, பெ . ( n . ) 1. ஒத்த அளவு ; equal. 2 . 
ஒட்டுவியாதி ottu - viyadi, பெ . ( n . ) ஒட்டுநோய் பார்க்க ; விளையாட்டில் உதவுவோன் ; helper in a game . 
see ottundy. ( செ.அக. ) . 

( செ.அக. ). 
ஒட்டுவிரல் otuviral, பெ . ( n . ) கைவிரல்கள் ஒன்றோ தெ . உட்டி . 
டொன்று ஒட்டியிருத்தல் ; fingers united by folds of 

( ஒட்டு + ஐ . ] 
skins or of membrances - webfingers . ( சா.அக. ). 

ஒட்டைக்கழுத்து ottaikkaluttu, பெ . ( n . ) ஒட்டையைப் 
( ஒட்டு + விரல் . ) 

போல் நீண்ட கழுத்து ; neck unusually long like the 
ஒட்டுவேகம் otuvagam , பெ . ( n .) மூகைப் புல் ; 

one of a camel. ( சா.அக.) . 
hare - grass . (சா.அக. ) . 

( ஒட்டை + கழுத்து . ) 
( ஒட்டு + வேகம் . ஊகம் - வேகம் . ) 

ஒட்டைச்சாண் ottai -c - can, பெ . ( n .) பெருவிரல் 

முனையிலிருந்து சுட்டுவிரல் முனைவரைக்கும் 
ஓட்டுவேர் ottuvir, பெ . ( n . ) மரத்தண்டுகளிலுண்டா 

உள்ள நீளம் ; short span between the tips of the 
கும் வேர் ; root that springs up from the stem of 

thumb and fore finger extended . கட்டைவிரல் நுனியி 
a tree to the surface of the earth . ( சா.அக. ). 

னின்று சிறுவிரல் நுனிவரை உள்ள அளவு சாண் ஆகும் . 
( ஒட்டு + வேர் . ) 

அதனின்று அளவில் சிறியது , கட்டைவிரல் நுனியி 

னின்று சுட்டுவிரல் நுனிவரையிலான அளவு ஒட்டைச் 
ஒட்டுவேலை ottu -velai, பெ . ( n . ) 1. இணைக்கும் 

சாண் எனப்பட்டது . 
வேலை ( வின். ) ; joining, sticking on , patching . 2 . 
போலிவேலை ; deceptive, dishonest work . 3. மச்சுப் ( ஓட்டை + சாண் . ) 
பாவும் வேலை ; terracing. ( செ.அக. ). 

ஒட்டைத்திருக்கை ottai- k -tirukkai, பெ . ( n . ) திருக்கை 

மீன் வகை ( R.) ; a kind of tirukkai fish . ( செ.அக. ) . 
( ஒட்டு + வேலை. ) 

( ஒட்டை + திருக்கை . ) 
ஒட்டுவை - த்தல் ottu - vai-, 4.செ.கு.வி. (v.i. ) 1 , பறவை 

களைப் பிடிக்க ஒட்டுப்பிசின் வைத்தல் ; to set | ஒட்டொட்டி otbts, பெ . ( n . ) ஒட்டங்காய்ப்புல் ; a kind 
bird -lime in order to ensnare birds. 2. ஆணையிடுதல் ; 

of grass with prickly seeds which stick to the clothes. 
to swear , take an oath . 3. அகழ்தோண்டுதல் ( R. ) ; to ( செ.அக. ). 
dig trenches or moats round a city . ( செ.அக. ). 

( ஒட்டு + ஒட்டி .] 
ம . ஒட்டுவய்க்குக . 

ஒட்டோலக்கம் otblakkam , பெ . ( n . ) 1. பேரவை ; great 

assembly.2. ஆரவாரம் ( வின். ); show , pomp , magnifice 
( ஒட்டு + லவ . ] 

nce . ( செ.அக. ). 
ஒட்டுறவு otturawu, பெ . ( n. ) நெருங்கிய தொடர்பு ; 

தெ. ஓட்டோலக்கமு ; க . ஒட்டோலக . 
close relationship . ( செ.அக. ). 

( ஒல் – ஒலகம் – ஒலக்கம் . ஒட்டு + ஓலக்கம் - ஓட்டோலக்கம் . 
( ஒட்டு + உ.றவு . ) 

( வே.க .114 ) ஒலக்கம் பார்க்க ; 609 bakkam . ) 
ஒட்டெறும்பு otterumbu , பெ . ( n .) ஒருவகைக் கட்டெ ஒட்டோலம் otblam, பெ . ( n . ) பெருந்தெள்ளுக்கொடி ; 
றும்பு ; stick ant. ( சா.அக. ). 

giant -rattle. ( செ.அக.). 
( ஒட்டு - எறும்பு . ) 

( ஒட்டு + ஓலம் . ) 


ப 


ஒடியெறி - தல் 


ஒட்பம் 1 


344 


( சேதுபு . 


to 


ஒட்பம் otpam , பெ . ( n . ) அறிவு ; Intelligence; prescience ; | ஒடிசிறகு odisiragu, பெ . ( n .) ஒரு சிறிய பறவை ; 
wisdom . “ கல்லாதா னொட்பம் கழியநன் றாயினும் " a kind of bird . ( சேரநா . ) . 
(குறள் .404 ) ( செ.அக. ). 

ம . ஒடிசிறகு . 
( ஒள் + 4 - ஒட்பு + அம் - ஒட்பம் . ) 

( ஓடி ++ சிறகு . ] 
ஒட்பம் otpam , பெ . ( n . ) 1. அழகு; beauty . 2. நன்மை ; | ஓடிபு odibu , பெ . ( n . ) இடைமுறிகை ; breaking of 
benefit. 3. மேன்மை ; excellence . ( செ.அக. ) . 

in the middle ; leaving unfinished . " 014 OUTGOYU S1600 
( ஒள் – ஒளி. ஒள் + பு - ஒட்பு + அம் . ) 

யன்றி முடிபொன்று துறையில்லை " 
ஒடி -தல் odi-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. முறிதல் ; to break , பாலோ .10 ) ( செ.அக. ). 
as a stick , a branch , a rib ; to break off, snap ; விலா 

( ஒடி 

ஓடிபு. ] 
வொடிந்து " ( பாரத.வேத்திரகீய் .61 ) . 2. கெடுதல் ; 
to be broken in strength , ruined. “ ஒடியாப் பருவத்து " ஒடியல் odiyal, பெ . ( n . ) 1. முறிகை ( வின் . ) ; breaking, 
( கலித் .93,25 ) . 3. இடையறுதல் ; to cease for a fracturing. 2. பனங்கிழங்கின் காய்ந்த பிளவு ( யாழ்ப் .); 
time ,, break off , discontinue , suspend . ஒடியா 

split tender palmyra roots dried and used as food . 
முறையின் மடிவிலையாகி ( புறநா .29 ) ( செ.அக. ). 

( செ.அக. ) . 
ம . ஓடியுக ; க . ஓடி , உடி ; கோத . ஒட்வ் ; துட . வட் ; குட . [ ஓடி – ஒடியல் . ) 
ஒடெ ; து . ஒடியுனி, ஒடெயுனி; தெ . ஒடியு ; கொலா . ஒட் ; 
நா. நாட் , நாக் ; கட . ஓட் ; கூ . ஓச, ஒக்ப்; பர். ஓட்; கோண் . | ஒடியல்மா odiyal - me) பெ . ( n .) பனங்கிழங்கின் மாவு 
வோடானா , 

( யாழ்ப் . ) ; flour made of the palmyra root . 
( ஒடு – ஒடி . ) 

( ஒடியல் + ( மாவு ) மா . ] 
ஒடி - த்தல் odi-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) 1. முறித்தல் ; | ஒடியல்வால் odiyal - val, பெ . ( n . ) காய்ந்த பனங்கிழங் 

to break , short off; to snap , as a branch , a stick , to கின் நுனி( வின் . ); end of a dried palmyra root . ஒடியல் 
cause to fracture , as a limb of the body . தோள்களைத் வா லொடிக்க ( வின் . ) ( செ.அக. ). 
தமது கைகளாலொடித்தன ராமென ( கந்தபு . 

+ வால் . ) 
திக்குவிசய .110 ). 2 . அழித்தல் ; 

( ஒடிய்ல் 

destroy , 
devastate.. காள கூடமொடிக்கு முலகங்களை | ஒடியற்கிழங்கு odiyarkilangu, பெ . ( n . ) பனங்கிழங்கு ; 
( தேவா .614,10 ) ( செ.அக. ) . 

palmyra root. ( சா.அக. ). 
( ஒடு – ஒடி. ) 

( ஒடியல் + கிழங்கு . ) 
ஒடி -த்தல் odl-- 4.செ.கு.வி. ( v.i. ) ஒளிசெய்தல் ; to | ஒடியற்படவு odiyar - pacavu , பெ . ( n .) பக்கம் அல்லது 
sparkle, shine . " ஒடிக்கச் சுடர்கால் குருமணி " ( வாயுசங் . 

விளிம்பு முறிந்த தோணி ( வின் . ) ; boat broken on 
மகளிருற் .3 ) ( செ.அக.) . 

the gunwale or edge . ( செ.அக. ). 
( ஒள் ஒளி – ஒடி . ) 

( ஒடியல் + [ படகு ) படவு . ) 
ஒடி odi, பெ . ( n . ) 1. கவண் ( யாழ் . அக.); brick - bat. 
2. வலை ; net 

. 3. மரத்துண்டு ; log of a tee. 4. | ஒடியன் odiyan, பெ . ( n ) ஆமை ; tortoise . ( சா.அக. ) . 
காட்டுப்புதல் ; bush . ( ஆ.அக. ) . 

( ஒட்டியன் – ஒடியன் . ) 
[ ஒடு – ஒடி . ) 

ஓடியிடை odiyidai, பெ . ( n . ) ஒடுங்கிய இடுப்பு ; narrow 
ஒடிசல் odisal, பெ . ( n . ) முறிந்தது ; broken piece. 

waist. ( சா.அக. ). 
( செ.அக.). 

( ஒடி + இடை . ) 
ம . ஓடிச்சில் ; க . ஓடகு , ஒடக ; துட . விட்ய ; கோத . ஓட் ; | ஒடியெறி - தல் odi - y - of-, 2.செ.குன்றாவி . (v.t ) 1 . 
குட . ஒடவெ ; து . ஒடக ; தெ . ஓடு . 

காட்டுப் புதர்களை வெட்டி யெறிதல் ; to cut down 
( ஓடி + அல் - ஒடியல் – ஒடிசல் . ] 

a forest thicket while hunting. நெறியினை யொடியெறி 
ஓடிசல் odisal, பெ . ( n. ) ஒல்லியாயிருப்பவ - ன் - ள் ; கிற் பவரொத்து " (கலிங் .411 , புது . ). 2. மரக்கொம்பைப் 
thin or slender person . ( செ.அக. ). 

பாதி குறைத்தல் ; to snap or break, as a short branch 
( ஓடி + அல் - ஒடியல் – ஒடிசல் . ) 

that it might hang down within easy reach of the flock . 
ஒடிகில் odisil, பெ . ( n .) கவண் ( பிங் . ) ; brick - bat 

ஓடி யெறிந்தவர்வயின் ( கலித் .68 ) . 3. குற்றுயிராக்கு 

தல் ; to beat within an inch of a person s life . 
( செ.அக. ). 

“ கண்ணழகாலேயாயிற்று இவரை ஒடியெறிந்தது " 
தெ . வடிசெல ; ம . ஒடிசில் . 

( ஈடு .3,4,2 ) ( செ.அக.). 
( ஒடி + சில் - ஒடிசில் .) 

( ஒடி + எறி . ) 


ஒடிவான் 


345 


ஒடுக்கிடம் 


13 


ஒடிவான் odivan , பெ . ( n. ) அற்பன் ; wretch . இந்த | ஒடுக்கம் odukkam , பெ . ( n .) 1. குறுக்கம் ; narrowness ; 

ஒடிவான்களுக் கெல்லாம் நான் பயப்படுவேனா ( பிர closeness. 2. அடக்கம் ; self -restraint, self - control, se 
தாப.விலா.104 ) ( செ.அக. ). 

If - mastery . " ஒடுக்கமு மற்றுள குணமும் " ( ஞானவா.சி 
( ஒடி + ஆன் . ) 

கித் .225 ). 3. சுருங்கை ; reduction , contraction . போந் 

திடை யொடுக்க முறலால் ( தாயு.சித்தர்கண .9 ) . 4 . 
ஒடிவு odivu , பெ . ( n. ) 1. முறிகை ; breaking, fracturing . பதுக்கம் ; biding one s time . " ஊக்க முடையானொடுக் 

2. கெடுகை ; decaying , becoming damaged . “ ஓடிவி கம் " ( குறள் .486 ) . 5. தனிமையான இடம் ; place of 
லியமாதி சம்பத்தி யுள்ளோனாகி " ( சூத.ஞானயோ.வானப் seclusion ; retired sport. 6. மறைவிடம் ; place of concea 
பிரத்த .3 ) . 3. குறைவு ; decreasing, diminution . ஓடிவில் iment . “ கண்மாறாடவ ரொடுக்க மொற்றி " ( மதுரைக் . 
பொற்கிழி நல்கி " (திருவிளை.இரசவா .10 ) . 4. அழித் 642 ) . 7. மெய்யறிவு நிலைக்காக ( ஞானகிருத்தியங்க 
தல் ( சங்காரம் . ); periodical annihilation , destruction of 

ளுக்காக ) ஒடுங்கியிருக்கை ; retreat, retirement for 
the universe . முதல் கெடலொடிவிடை" ( திவ் . spiritual exercises . 8. ஒன்றிலடங்குகை; involution , as 
திருவாய் .1,3,3 ). 5. தவிர்வு ; cessation . ஓடி விலை of the elements one into another, absorption , dissolution , 
வெறாயிரம் ( சீவக .76 ) ( செ.அக. ) . 

disappearance, as of salt in water . உமையோ விறைவர் 
ம . ஒடிவு ; க . ஒடக , ஒடெ ; கோத . ஒட் ; துட , விட்ய ; குட . 

பாகத் தொடுக்கம் (தனிப்பா.i ,112,56 ). 9. சிறிது 
ஒடெவெ ; து . ஒடகு; தெ . ஒடபி . 

சிறிதாகக் குறைந்தொடுங்குகை; gradual sinking, 

reduciton step by step , as of circumstances, of the powers 
( ஓடி - ஒடிவு . ) 

of the body . 10. முடிவு ; end , close , termination . 
ஒடு odu , பெ . ( n . ) 1. நிலப்பாலை ; round - leaved " ஒடுக்கங் கூறார் ... முழுதுணர்ந்தோரே (சிலப் .1 ,18 ) . 

discous featherfoil . ஓடுமரக் கிளவி ( தொல்.எழுத். 11. மந்தணம் ( இரகசியம் ) ; secret. ( செ.அக. ). 
262 ) : 2. முதுபுண் (சீவக .2881 ,உரை . ); festering 

ம . ஒடுக்கம் . 
sore , spreading abscess . 3. ஒடுக்கட்டி பார்க்க ; see 

( ஒடு – ஒடுக்கு + அம் . ) 
odukkati. ( செ.அக. ). 

ஒடுக்கம் odukkam, பெ . ( n . ) 1. புழுக்கம் ; sultiness . 
[ ஒது – ஒடு. ) 

2. இடைஞ்சல் ( யாழ் . அக .) ; trouble , 

trouble, distress .. 
ஒடு odu , இடை. ( part .) 1. மூன்றாம் வேற்றுமை யுருபு 

( செ.அக.). 
( தொல் . சொல் .74) : ( Gram . ) instr. ending . 2. எண்ணுப் ( உடு – ஒடு – ஒடுக்கம் . ) 
பொருளில் வரும் இடைச்சொல் ( நன் . 428) ; connecti ஒடுக்கம் odukkam , பெ . ( n . ) வழிபாடு ( யாழ் . அக.) ; 
ve particle . ( செ.அக.). 

worship . ( செ.அக. ). 
ம . ஒடு ; து . ட , ட ; தெ . தோடு ; க . ஒடம் ; பட . ஓட ; பிரா . 

( ஒடு - ஒடுக்கம் . ] 
துட் , அட் . 

ஒடுக்க மதிப்புரவு oolukka - madippuravu, பெ . ( n . ) விழா 
( ஒல் – ஒள் – ஒடு . ) 

முடிவில் கோயில் அதிகாரிக்குச் செய்யும் மதிப்புரவு ; 
ஒடு odu, பெ . ( n . ) வளைவு , நெளிவு ; bend , bruise . honours rendered at the close of a festival to the trustees 

of a temple. ( Loc .) ( செ.அக. ). 
( உடு – ஒடு ( மு.தா .266 ,சு.வி .69) . ] 

ஒடுக்க வணக்கம் odukka - vanakkam, பெ . ( n . ) அடங்கி 
ஒடுக்கட்டி odu - k - katti, பெ . ( n . ) அக்குப்புண் ; boil வழிபடுகை ( வின் . ) ; deferential behaviour , reverential 
in the armpit. ( colloq .) ( செ.அக.). 

submission . ( செ.அக. ). 
ம . ஒடிக்குரு ; க . ஒடி செ ; து . ஓடி ; தெ . ஒடி செகட்ட , ( ஒடுக்கம் + வணக்கம் . ) 
வடிசெகட்ட . 

ஒடுக்கிக்கட்டு - தல் odukki -k - kattu-, 5.செ.குன்றாவி . 
( ஒடு + கட்டி . ) 

( v.t.) 1. நெருக்கிக் கட்டுதல் ; to wrap closely ; to bind 

tightly ; to tuck up and fasten behind , as the skirts . 2 . 
ஒடுக்கத்தம்பிரான் odukka -t -tambiran), பெ . ( n. ) சிவனி 

ஓலைப் பெட்டி முதலியவற்றின் விளிம்புகட்டுதல் 
யத் திருமடத்தின் அகப்பணி பார்க்குந் தம்பிரான் ; 

( வின் . ) ; to bind the hem , as of a palmyra - leaf basket 
ascetic who functions as a private secretary to the head 

or fan . 3. சிறுகக் கட்டுதல் ; to build within a small 
of a Saiva mutt. ( LDC .) ( செ.அக. ). 

extent of space . ( செ.அக.). 
[ ஒடுக்கம் + தம்பிரான் . ] 

( ஒடுக்கி + கட்டு . ) 
ஒடுக்கநாடி odukkanadl , பெ . ( n . ) தாக்குண்ட நாடி ; ஒடுக்கிடம் olukkidam , பெ . ( n. ) 1. மறைவிடம் ; secret 
oppressed pulse. ( சா . அக.) . 

place.2. மூலை ; comer.3 . நெருக்கமானவிடம் ; narrow 

place . ( செ . அக . ) . 
( ஒடுக்கம் + நாடி . ] 

[ ஒடுக்கு + இடம் . ] 


ஒடுக்கு - தல் 


346 


ஒடுங்கியோடு 


ஒடுக்கு - தல் oclukku-,5.செ.குன்றாவி . ( v.t.) 1. அடக்கு ஒடுக்குமருந்து odukkumarundu, பெ . ( n .) பருத்த 

தல் ; to subjugate; to bring down , as another s pride; உடம்பை யொடுக்கிப் பழைய நிலைக்குக் கொண்டு 
to keep down , suppress , subdue . பகைவரை ஒடுக்கி வருவதற்குக் கொள்ளும் மருந்து ; medicine which 
விட்டான் . 2. வருத்துதல் ; to cause distress , as cold reduces the body and brings it to the normal size. 
or dew . குளிர் மிகவும் ஒடுக்குகிறது . 3. ஒன்றச் ( லயிக் ( சா.அக. ) . 
கச் ) செய்தல் ; to dissolve, as the elements; to cause ; 

( ஒடுக்கு + மருந்து . ) 
to merge one in another; to cause to destroy as the 
world , at the close of an age . 4. செலவு முதலியன ஒடுக்குமாடு odukku - madu , பெ . ( n . ) கொள்ளைப் 
குறைத்தல் ; to reduce or retrench , as expenses . 5 . பொருள் ; plundered property , booty . “ ஒடுக்கு மாட் 
உடம்பு சிறுகுதல் ; to grow thin or lean , as the body. டைப் பாரித்துக் கொண்டு ( ஈடு .5,3,9 ) . ( செ.அக. ). 
6. சுருக்குதல் ; to thrust within a shorter compass ; 

( ஒடுக்கு + மாடு . மாடு = செல்வம் . ) 
to epitomize. “ ஒடுக்கி யொடுக்கிச் சொன்னாலும் ராமன் 
கீர்த்தி " ( இராமநா.கிஷ்கிந் .3 ) . 7. கருவூலத்தில் சேர்த் ஒடுக்குவாகை odukku - vagai, பெ . ( n . ) 1. வெண் 
தல் ; to remit or lay up , as in to a treasury ; to deposit வாகை ; small leaved white sirissa - albizzia procera 
or garner , as ina storehouse . “ தம் பண்டாரத்தி லடைவுற ( alata ) . 2. பன்றிவாகை ; bastard rose wood . ( சா.அக. ). 
வொடுக்கி " ( பெரியபு.குங்கிலிய .13). 8. கீழ்ப்படுத்து 
தல் ; to restrain , subdue. " அடிக்குடில் ஒருத்தரும் 

( ஒடுக்கு + வாகை . ) 
வழாமை யொடுக்கினன் " ( திருவாச .3,161 ) . 9. திருடு ஒடுக்குவாய் odukku - vay, பெ . ( n . ) 1. கோணல்வாய் 
தல் ; to rob . நாணும் நிறையுமான ஒடுக்கு மாட்டைப் ( வின் . ) ; wry mouth ; crooked mouth . 2. சிறுகிய வாய் ; 
பாரித்துக் கொண்டு ( ஈடு .5 ; 3,9 ) ( செ.அக. ). 

small mouth, as of a vessel . ( செ.அக.). 
ம . ஒடுக்குக ; க . உரிகிடு ; தெ . ஒடுக்கின்சு . 

( ஒடுக்கு + வாய் . ) 
( ஒடுங்கு – ஒடுக்கு . ] 

ஒடுக்கெடு - த்தல் odukkedu-, 4.செ.குன்ற: வி . ( v.t ) 
ஒடுக்கு - தல் odukku-, 5.செ.குன்றாவி . ( v.t ) முடிவுபெ நெளிவெடுத்தல் ; to remove a dent, smooth out the 

றச்செய்தல் ; to close down , to terminate. ( செ.அக. ). dented surface of a metal utensil. ( செ.அக. ). 
( ஒடு - ஒடுக்கு . ) 

( ஒடுக்கு + எடு . ] 
ஒடுக்கு odukku, பெ . ( n .) 1. அடக்கம் ; contraction , ) ஒடுகு odugu, பெ . ( n . ) ஒடு பார்க்க ; see odu 

compression . 2. இடுக்குமூலை ( வின் . ) ; corner , narrow ( செ.அக.). 
strip of space. 3. ஒடுக்கமாயிருப்பது ; that which is 
narrow, of little breadth. ஒடுக்குப் பாதை. 4. கலங்களின் ஒடுங்க duriga, இடை . ( part.) உவமஉருபு ( தொல்.பொ 
அடுக்கு ; dent or depression in a metal utensil. குடம் 

ருள் .290 ); adverbial word of comparison . 
ஒடுக்கு விழுந்து போயிற்று . 5. தொடைச்சந்து ; groin . 

( ஒடு – ஒடுங்க. ஒடு = ஒட்டுதல் , பொருந்துதல் . ) 
( செ.அக.). 

ஒடுங்கல் odurigal , பெ . ( n . ) கட்டுப்பாடு , தடை; 
( ஒடு – ஒடுக்கு ( வே.க .84 ) . ) 

obstacle, impediment. ( செ.அக.). 
ஒடுக்கு " odukku , பெ . ( n .) 1. உணவு ( புது.கல் . ); food . 

( ஒடு – ஒடுங்கு + அல் . ] 
2. பணஞ்செலுத்துகை; payment. ( Nin . ) ( செ.அக. ) . 

ஒடுங்கல் odungal, பெ . ( n . ) 1. கீழ்ப்படிதல் ; obeying. 
( ஒடு – ஒடுக்கு . ) 

2. சுருங்கல் ; shrinking. 3. பதுங்கல் ; hiding. 
ஒடுக்குச்சீட்டு odukku - c - cittu , பெ . ( n . ) செலுத்திய 
வர்க்குக் கொடுக்கும் பற்றுச்சீட்டு ( வின் . ) ; receipt 

( ஒடு – ஒடுங்கு 1 அல் . ) 
given by the recipient acknowledging the money paid. | ஒடுங்கி odungi, பெ . ( n . ) தன் உறுப்புகளை 
( செ.அக. ). 

உள்ளொடுக்கும் இயல்புள்ள ஆமை ; lit. 

that 
( ஒடுக்கு + சீட்டு . ) 

which contracts , tortoise .. ஒடுங்கி யோடு " 

( பாலவா .306 ) ( செ.அக. ). 
ஒடுக்குத்துண்டு odukku - t -tundu, பெ . ( n . ) ஒடுக்குச் 
சீட்டு பார்க்க ; see odukku - c - citu. ( செ.அக. ). 

( ஒடு – ஒடுங்கி ( வே.க .84 ) . ) 
ஒடுக்குப்படி odukku-p- padi, பெ . ( n . ) ஒரு பழையவரி ; ஒடுங்கியோடு odungiyodu, பெ . ( n . ) ஆமையோடு ; 
ancient tax . (Insc .) ( செ.அக.). 

tortoise shell. ( சா.அக. ). 
( ஒடுக்கு + படி . ) 

( ஒடுங்கி + ஒடு . ) 


ஒடுங்கு -தல் 


347 


2 


ஒண்டி 


ஒடுங்கு - தல் odurigu-, 7.செ.கு.வி. (v.i. ) 1. அடங்குதல் ; ஒடுவடக்கி odu- v- vadakki, பெ . ( n . ) 1. குப்பைமேனி ; 

to be restrained , as the senses or the desires; to calm Indian acalypha . 2. திராய் ( மலை . ); a profusely bra 
down ; to become tranquil. " Tootooflowes Quero nching prostate herb . 3. பெருந்தும்பை ( சித்.அக. ) ; 
வில்லை " ( தாயு.ஆனந்தமா .9 ). 2. குறைதல் ; to large species of white dead nettle . ( செ.அக. ). 
become reduced ; to grow less ; ஊணொடுங்க வீணொ 
டுங்கும் , 3. சுருங்குதல் ; to shrink, shrivel. 4 . 

( ஓடு + அடக்கி . ] 
P51516860; to respectfully slide on to one side, as ஒடுவன் oduvan, பெ . ( n. ) ஒடு பார்க்க ; see odu 
when meeting a superior ; to move to a side . " மேலை ( செ.அக. ). 
யோன் புடைதனி லொடுங்கியே " ( கந்தபு.தாரகன் ஒடுவு oduvu, பெ . ( n . ) புண் புரை; sinus in a sore . 
வதை. 164 ) . 5. மறைந்திருத்தல் ; to be concealed ; 

( சா.அக.) . 
hidden . " தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் " ( குறள் . 
828 ) . 6. கீழ்ப்படிதல் ; to be subservient. அவன் ( ஒடு – ஒடுவு . ) 
அவனிடத்து ஒடுங்கியிருக்கின்றான் . 7. சோம்புதல்; ஒடுவெண்ணெய் odu - v - enney, பெ . ( n . ) புண்ணுக் 
to be lazy , inactive . " ஒடுங்கா வுள்ளத் தோம்பா வீகை கிடும் ஒருவகையெண்ணெய் ( வின் . ) ; oil applied to 
( புறநா .8,4 ). 8. குவிதல் ; to close, as the petals of cure a boil or eruption . ( செ.அக.). 
the lotus flower . தாமரையின் றடம்போதொடுங்க 

( ஒடு + எண்ணெய் . ) 
( திவ்.இயற்.திருவிருத் .76 ) . 9. அமைதல் ; to cease, as 
noise , bustle, to be quiet, silent. ஊர் ஒடுங்கிவிட்டது . | ஒடுவை oduvai, பெ . (n .) ஒடு பார்க்க ; see oou ! 
10. சோர்தல் ; to be weary , exhausted , to sink . உடல் 

" தான்றியு மொடுவையும் ஒடுங்கி " ( மணிமே .6,80 ). 
ஒடுங்கி விட்டது . 11. ஒன்றுதல் ; to become dissolved , ( செ.அக. ). 
involved one within another , as the elements , worids , 

[ ஒடு - ஒடுவை. ] 
till all is absorbed in the great infinite . காரியங்கள் 
காரணத்தில் ஒடுங்கும் . 12. ஒளி மங்குதல் ( வின்.): ஒடுவைப்புண் oduvaippun, பெ . . ( n . ) மேல்வாயைப் 
to grow dim , as light. ( செ . அக . ). 

பற்றி வரும் புண் ; ulcer or a wound in the Palate . 
( சா.அக. ). 


ம . ஒடுங்வுக ; க . உடுகு , உடகு ; கோத . ஒட்க் ; துட . வீட்க் ; ( ஒடுவை + புண் . ) 
து . ஒடுங்கெடு; தெ . உடுகு; கொலா. ஊட்ப் ; கூ . யும்ப் ; ஒடுளகம் odulagam , பெ . ( n . ) குடைவேல் ; umbrella 
குரு . ஒடொக்னா ; மால் , ஒட்கெ . 

thorn , babool. ( சா.அக.). 
( ஒடு – ஒடுங்கு . ) 

( ஒடுளம் + அகம் . ) 
ஒடுங்குமேனி odurgumeni, பெ . ( n . ) இளைக்கு 
முடம்பு ; emaciated body. ( சா.அக. ). 

ஒடை odai, பெ . ( n . ) உடை பார்க்க ; see udais 

( செ.அக. ). 
( ஒடுங்கு + மேனி. ) 

ஒடைச்சி odaicci, பெ . ( n . ) ஒடு -1 ( L. ) பார்க்க ; see 
ஒடுத்தங்கு - தல் odu - t-langu-, 7.செ.கு.வி. ( v.i. ) புண் odu - 1 . ( செ.அக.). 
ணிற் சீழ்த்தங்குதல் ( வின் . ) ; to remain unremoved, 

ஒண்டன் ondan , பெ . ( n . ) நரி ( பிங் .); jackal. ( செ.அக.). 
as pus in a boil. ( செ.அக. ). 
( ஒடு + தங்கு . ] 

( ஒண்டு + அன் . ) 
ஒடுதடங்கல் odudadarigal, பெ . ( n .) நெளிவு ( வின் . ) ; | ஒண்டி onal, பெ . (n ) 1. தனிமையானது; that which 
crook , bend , flexure. ( செ.அக. ). 

is single. இந்த மாடு ஒண்டி . 2. துணையில்லாதவன் ; 

solitary , single person ; one who is all alone , without 
( ஒடு + தடங்கல் . ) 

any companion . ஒண்டியாய்த் தேர்விட்டு ( இராமநா . 
ஒடுதலாம் odudalam , பெ . ( n . ) புதினா; mint -menthage 

யுத்த .29 ) ( செ.அக. ). 
nus . ( சா.அக.). 

க . ஒண்டி ; து . ஒண்டி ; தெ . ஒண்டி , ஒண்டரி ; குரு . ஒண்டா; 

பட , ஒட்டி . 
(ஒடு -– ஒடுதல் – ஒடுதலை – ஒடுதலாம் . ) 

[ ஒன்று – ஒன்றி – ஒண்டி ( கொ.வ.) .)] 
ஒடுநில் - தல் odunil-, 14.செ.குன்றாவி . ( v.t.) பருவிற் 
சீழ்த் தங்கல் ; to remain unremoved , as pus in a pimple. | ஒண்டி ondi, பெ . ( n . ) ஊற்றாணி என்னும் கலப்பை 

யுறுப்பு ( பிங் . ) ; spike that fastens the pole to the 
[ ஓடு + நில் . ] 

plough . ( செ.அக. ). 
ஒடுப்பை oduppai, பெ . ( n . ) ஒடு பார்க்க ; see odu 

[ஊன்றி – ஒன்றி – ஒண்டி ( கொ.வ. ) . ] 
( செ.அக. ). 


ஒண்டிக்காரன் 


348 


ஒத்தமலங்கொட்டு - தல் 


ஒண்டிக்காரன் ondi - k - karan பெ . ( n .) தனிமையான ஒண்ணு -தல் onnu- , 15.செ.கு.வி. ( v.i.) 1. இயலுதல் ; 

to be possible , feasible . ஒண்ணுமோ வவர்தஞ் செய 
வன் ; single person , lonely , companionless man . 
( செ . அக .) 

லோதவே " ( கந்தபு.பாயி .15 ). 2. தக்கதாதல் ; to be 

fit, proper . அப்படிச் செய்ய ஒண்ணாது . 3. பொருந்து 
தெ . ஒண்டிகாடு ; க . ஒண்டிகார . 

தல் ; to be united . ( செ.அக. ). 
( ஒன்றி – ஒண்டி + காரன் . ) 

( ஒள் – ஒண்ணு . ( வே.க.109 ) . ] 
ஒண்டிக்குடி ondi - k - kudi, பெ . ( n . ) ஒண்டுக்குடி பார்க்க ; 
see ondukkudi. ( செ.அக. ). 

ஒண்ணுதல் omnudal, பெ . ( n . ) ஒள்ளிய நெற்றியள் , 

பெண் ; lit., bright forehead , fig , woman , having a 
( ஒண்டு – ஒண்டி + குடி . ) 

beautiful forehead . உலகருள் காரணனொண்ணுதலோ 
ஒண்டிப்புலி ondi- p - pul, பெ . (n ) 1. கைக்கோளப் 

டும் ” ( கந்தபு.தெய்வயானை.252) . ( செ.அக. ). 
பிச்சைக்காரன் ; beggar of the kaikkolar caste . 2 . 

ம . ஒன்னுதல். 
நோக்கனென்னும் மரபினன் ; person of the Nokkan 
caste. ( செ.அக. ). 

[ ஒள் + நுதல் - ஒண்ணுதல் ( அன் . தொ . ) . ] 
( ஒண்டி + புலி . ) 

ஒண்ணுதலாள் onnudalai, பெ . 

பெ . ( n. ) ஒண்ணுதல் 

பார்க்க ; see ommudal. ( சேரநா . ). 
ஒண்டி மூலி ondimul, பெ . ( n . ) 1. ஒரு பூண்டு ; plant. 
2. தனியாக முளைக்கும் பூண்டு ; solitary plant. ம. ஒண்ணுதலாள் . 
( சா . அக.) . 

[ ஒண்ணுதல் + ஆள்.] 
[ ஒன்றி - ஒண்டி + மூலி . ] 

ஒண்மை onmai, பெ . ( n . ) 1 , விளக்கம் ; brilliancy , 
ஒண்டு - தல் ondu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. மரம் , சுவர் splendour , brightness . ஒப்பின் மாநக ரொண்மை " 

முதலியவற்றைச் சார்தல் ; to lean or sit closely to ( சீவக .535 ) . 2. இயற்கையழகு ; natural grace, beauty. 
a tree , wall etc. 2. ஒளிந்து கொள்ளுதல் , மறைந்து " ஒண்மையு நிறையுமோங்கிய வொளியும் " ( பொருங் . 
கொள்ளுதல் ; to hide. 

உஞ்சைக் . 34,151) . 3. நன்மை ( பிங் . ) ; good , goodness , 
ம . ஒண்டுக ; க . ஒண்டு ; தெ . ஒண்டு . 

excellence . 4. நல்லறிவு ; knowledge, cleamess of 

understanding , wisdom . 
( அண் – ஒண் – ஒண்டு . ( வே.க.110 , மு.தா .214 ). ) 

ஒண்மை யுடையம் யாம் " 

( குறள் .844 ) . 5. மிகுதி (திவா . ); luxuriance, fullness, 
ஒண்டுக்குடி ondukkudi, பெ . ( n .) ஒட்டுக்குடித்தனம் ; abundance . 6. ஒழுங்கு ( சூடா . ); order , regularity. 
tenancy in a portion of a house . ( செ.அக. ). 

( செ . அக.) 
( ஒண்டு + குடி . ) 

ம. ஒண்மை . 
ஒண்டுக்கேள் - தல் ondu - k - kel- 12.செ.கு.வி. ( v.i.) [ உல் – உள் – ஒள் – ஒண்மை ( செல்வி .77, திச.171) .J 
ஒற்றுக்கேட்டல் ; to eavesdrop . ( LOC.) ( செ . அக . ) . 

ஒத்தடம் ottadam , ஒற்றடம் பார்க்க ; see oradam . 
( ஒண்டு + கேள் . ) 

( செ . அக .) . 
ஒண்டொடி ongodli , பெ . ( n . ) பெண் ( வீரசோ.வேற் 

( ஒற்று - ஒத்து - ஒத்தடம் . ( சு.வி .66 ) . ) 
றுமை .3 ); lit, shining bracelet, fig ., woman adomed 
with shining bracelets. " ஒண்டொடி கண்ணேயுள " ஒத்தது ottadu, பெ . ( n . ) 1. தகுதியானது ; that which 
( குறள் , 1101 ) 

is commensurate with , fit, consistent . “ ஒத்த தறிவா னுயிர் 

வாழ்வான் " ( குறள் , 214 ) . 2. உலகத்தார் ஏற்றுக் 
( ஒள் – ஒண் + தொடி . ( அன்மொழித் தொகை . ) .) 

61 COL.51; that which has the approval of the world. 
ஒண்ணடி மண்ணடியாய் onnadi - mannadiy - ay, ( செ.அக. ). 3. நிகரானது அல்லது துல்லியமானது ; 
கு.வி.எ. ( adv . ) ஒன்றடி மன்றடியாய் பார்க்க ; see that which equal to or suitable . 4. ஏற்றது அல்லது 
onradi manradiyay. ( செ . அக .) . 

சரியானது ; that which is proper . 
ஒண்ணல் onmal, பெ . ( n . ) ஒன்றல் பார்க்க ; see onral. ம . ஒத்தது . 
( செ.அக.). 

( ஒல் - ஒத்து + அது . ) 
ஒண்ணார் onnir, பெ . ( n . ) 1. பொருந்தார் ; ival, ஒத்தபடி otta - padi, கு.வி.எ. (adv.) ஏற்றவாறு; agreeably, 
adversaries . 2. பகைவர் ; foes . 

suitably . ( செ . அக.) 
( ஒள் – ஒண்ணு - ஒண்ணார் . ( வே.க.109 ) ஒன்னார் எனவும் 
வழங்கும் ( குறள்.264, காண்க . ) . ) 

( ஒல் - ஒத்த + படி . ) 
ஒண்ணி onni, பெ . (n . ) பொன் ; gold . ( சா.அக. ) . 

ஒத்தமலங்கொட்டு - தல் ottamalaikottu-, 5.செ.கு.வி. 

( v.i.) இடக்குச் செய்தல் ; to behave improperly . rudely , 
[ ஒள் - ஒள்ளி - ஒண்ணி . ஒள் = ஒளிர்தல் . ] 

insolently . ( செ.அக.) . 


ஒத்தல் 


349 


ஒத்து - தல் 


see 


ஒத்தல் ottal, பெ . ( n. ) 1. கேள்வியால் தெளிந்தவற்றில் ஒத்திகை ottigai , பெ . ( n .) 1. ஒப்பு ; resemblance, 

மனம் ஊன்றிநிற்கை ( பிங் . ) ; conduct or behaviour reciprocal adaptation . அதற்கும் இதற்கும் ஒத்திகை யிருக் 
in strict conformity with one s own convictions or settled 

கிறது . 2. நாடகத்தை முன் ஆடிப்பார்க்கை ; rehearsal. 
persuasion , one of kelvi. 2. நடு (திவா . ); middle , centre . 3. சரிபார்க்கை ; to verify the correctness . எழுதின 
3. பொருந்துதல் ; uniting. 4. போலுதல் ; resembling . பிரதிகளை ஒத்திகை பார் . 4. உதவி ; assistance ( W.). 
“ வில்லினை ஒத்த புருவம் " ( பாரதியார் ) ( செ.அக. ). ( செ.அக. ). 
[ உ – ஒ – ஒத்தல் . ( மு.தா.168.த.ம .4 ) . ] 

[ ஒத்து – ஒத்திகை. ( வே.க .112 ). ) 
ஒத்தவன் ottavan , பெ . ( n .) சமமானவன் ; one who | ஒத்திகை பண்ணு - தல் ottigai - pannu-, 15.செ.கு.வி. 
is equal. 

( v.i.) மகிழச் செயல் ; to amuse by amorous sports . 
ம . ஒத்தவன் . 

ஒருநாட் பகலிலெனை யொத்திகை பண்ணி " ( தெய் 
( ஒல் – ஒத்து – ஒத்த + அவன் . ) 

வச்.விறலி .425 ) ( செ.அக. ). 
ஒத்தறு - த்தல் ottaru-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) தாள 

( ஒத்திகை + பண்ணு . ] 
வரையறை செய்தல் ( பிங் . ) ; to measure time. | ஒத்திசை ottisai, பெ . ( n . ) இசையின் (இலயம் .) ஒன்றும் 
( செ.அக.). 

தன்மை ; harmony in music , symphony , concert. ( W. ) 
( ஒற்று – ஒத்து + அறு - த்தல் . ] 

rhythm . ( செ . அக .) . 
ஒத்தன் ottan , பெ . ( n . ) 1. ஒருவன் ; someone . ( ஒத்து + இசை . ) 
“ எல்லாவிஃதொத்தன் " ( கலித் .61 ) . 2. ஒருத்தன் ஒத்திடம் ottidam , பெ . ( n. ) ஒற்றடம் பார்க்க ; see 
பார்க்க ; see oruttan. ( செ.அக. ). 

oradam . கொங்கையை யொத்திடங் கொடுத்து 
( ஒருத்தன் – ஒத்தன் . ( கொ.வ.) . ] 

(தனிப்பா. ) . ( செ.அக. ). 
ஒத்தாங்கு ottangu, கு.வி.எ. ( adv . ) ஒத்தபடி பார்க்க ; ( ஒற்றடம் - ஒத்தடம் - ஒத்திடம் ( கொ.வ. ) . ] 

ottapadi . " ஒத்தாங் கொறுப்பது வேந்து " | ஒத்திப்போடு - தல் ottippidu-, 19.செ.குன்றாலி . ( v.t) 
( குறள் , 561 ) . ( செ.அக. ). 

தவணை தள்ளி வைத்தல் ; to adjoum, as a hearing, 
ஒத்தாசை ottisai , பெ . ( n . ) உதவி ; aid , help, assistance . 

postpone . ( செ.அக. ). 
( colloq .) ( செ.அக.). 

[ ஒத்தி + போடு . ] 
ம . ஒத்தாச ; க . ஒத்தாசெ ; கொ . ஓதாச் ; துட . விதொஸ் . 

ஒத்தியம் ottiyam, பெ . ( n . ) நச்சு மூங்கில் ; asiatic poison 
( உறு உற்று -– உற்றாயம் – ஒத்தாயம் ஒத்தாசம் 

bulb . ( சா.அக. ). 
ஒத்தாசை ( கொ.வ.) . ) 

[ உல் – ஒல் – ஒத்தியம் . ] 
ஒத்தாப்பு ottappu , பெ . ( n . ) 1. மறைவு ; slanting shed 
in a field or garden to screen from the sun or wind . | ஒத்திரு - த்தல் ottiru-, 3.செ.கு.வி. (v.i.) இசைந்திருத் 
2. குடில் ; small building with a sloping roof on three தல் ; to live in harmony , concord , friendship . ஒத்த 
out of its four sides . ( செ.அக. ). 

தறிவான் உயிர்வாழ்வான் ( குறள் . ) ( செ.அக. ). 
( ஒல் – ஒது – ஒத்து – ஒத்தாப்பு . ஆப்பு சொல்லாக்க ஈறு . ] [ ஒத்து + இரு - த்தல் . ] 
ஒத்தாழிசை ottal- isai, பெ . ( n . ) கலிப்பாவின் வகை ஒத்திரு -த்தல் ottiru-, 3.செ.குன்றாவி . ( v.t.) போன்றி 
( தொல் . பொருள் . 442 ) ; a kind of kali verse . ( செ.அக. ). ருத்தல் ; to be similar to . ( செ.அக. ). 
( ஒல் + தாழிசை - ஒத்தாழிசை. ) 

( ஒத்து + இரு - த்தல் . ) 
ஒத்தி otti, பெ . ( n . ) ஒரு பெண் ; one 

woman. | ஒத்து - தல் ottu- 10.செ.கு.வி. ( v.i.) 1. தாளம் போடு 
இஃதொத்தி யென் செய்தாள் கொல் . ( கலித் .143 ) 

560 ; to keep time with cymbals or with the hands . 
( செ.அக.). 

" குணலைக் கொத்தின பாணி " ( கோயிற். நட .30 ) . 2 . 
[ ஒருத்தி – ஒத்தி ( கொ.வ.) . ] 

தாக்குதல் ; to strike against each other, butt against, 
ஒத்தி otti, பெ . ( n . ) ஒற்றி பார்க்க ; see omi. ( செ.அக. ). 

bunt . புயசயில மொன்றோ டொன் றொத்தினார் 

( பாரத.வேத்திர .14 ) . 3. ஒற்றுதல் ; to foment. பூவைக் 
( ஒற்றி - ஒத்தி . ) 

கண்ணில் ஒத்திக் கொண்டான் . 4. தள்ளுதல் ; to push. 
ஒத்தி oti, பெ . ( n . ) 1. பொருத்தம் பார்க்கும் பயிற்சி ; ( செ.அக. ). 
experience of seeing proper occasion etc. 2. tloušmo 

ம. ஒத்துக ; க . ஒத்து ; குட . ஒத்த ; து . ஒத்துனி; தெ . ஒத்து ; 
ஒருவரிடம் பொருத்தி வைக்கும் அடைமானம் ; mo 

குரு . ஒத்தனா . 
rtgage. hypothecation . 3. ஒத்து வாங்குதல் ; pledging . 

( உத்து – ஒத்து . ] 
( ஒத்து – ஒத்தி ( சு.வி .66,67 ) . ] 


4 . 


ஒத்துழையாதார் 


ஒத்து - தல் 


350 


ஒத்து - தல் ottu-, 10.செ.கு.வி. ( v.i. ) விலகுதல் , ஒத்தி ஒத்துப்பார் - த்தல் ottu - p - par- 4.செ.குன்றாவி , (v.t ) 
நிற்றல் ; to make room for , to take cn to one side . ஒப்பிட்டுப்பார்த்தல் , சரிபார்த்தல் ; to compare, collate , 

to verify the correctness எழுதியதை மூலப்படியோடு 
( செ . அக .) . 

ஒத்துப் பார்க்கிறான் . ( செ . அக.). 
க . , தெ . ஒத்து . 

ம . ஒத்து நோக்குக. 
( ஒல் - ஒத்து . ] 
ஒத்து ottu , பெ . ( n . ) 1. தாளவொற்று ; time in music [ ஒத்து ++ பார் . ) 
for singing and dancing , keeping time for singing. ஒத்துப்பிடி -த்தல் ottu - p - pidl-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1 .. 
ஒத்தளந்து " ( பரிபா . 12,42 ) . 2. நாதசுரத்துக்குச் சுருதி 

குறிப்புச்செய்தியைக் காற்றுக்கருவி வாயிலாக ஊதி 
கூட்டும் ஓர் ஊது குழல் ; a reed instrument conical 

தொலைவிலுள்ளவனுக்குத் தெரிவித்தல் ; to convey 
in shape and enlarging downwards used for playing 

the hints by blowing pipes . 2. ஒத்தூதுதல் ; to sound 
the drone note accompanyinganaka - curam . " ஒத்தையூ the keynote with the ottu or drone. ( W. ) , 3. ஒருவர் 
துநரை யேய்க்கும் " (திருவாலவா. 49,18 ) . 3. கையணி 

கூறியதையே மற்றவரும் முழுமையாக ஏற்றுப் பேசு 
வகை; thin bangle. தெ . ஒத்துலு . ( செ.அக. ). 

தல் ; to be in total agreement with another. ( செ . அக.) 
ம . ஒத்து . 

[ ஒத்து + பிடி . ) 
ஒற்று - ஒத்து ( வே.க. 108 ) . ] 

ஒத்துப்போடு -தல் ottu - p - podu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 
ஒத்துக்கொடு -த்தல் ottu - k - kodu-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1 . 

தாளம் போடுதல் ; to keep the time with cymbals 
Ourgu Cuppi; to be answerable; to guarantee. 2 . as an accompaniment to singing or dancing. ( செ . அக . ). 
ஒப்புவிக்கப்பட்ட கணக்குகளுக்கு வகை சொல்லு 
தல் ; to render an account for matters entrusted , as 

[ ஒத்து + போடு .] 
to an accountant. ( செ.அக.). 

ஒத்துவா ( வரு ) -தல் ottu - vi , 18.செ.கு.வி. 

( v.j.) 
( ஒத்து + கொடு . ) 

இணங்கி வருதல் ; to come to an agreement; to become 

conformable . ( செ . அக .) . 
ஒத்துக்கொள் ( ளு ) - தல் otu - k - ko/ -, 7.செ.குன்றாவி . 
( v.t.) 1. ஏற்றுக் கொள்ளுதல் (சம்மதித்தல் ) ; to admit, 

ம . ஒத்துவரிக . 
concede . 2. பிழையை ஒப்புக் கொள்ளுதல் ; to ackno - [ ஒத்து + வா . ) 
wledge one s mistake or confess one s guit தன் ஒத்துவாழ் - தல் ottu- val -- 12.செ.கு.வி. ( v.i. 

) 
குற்றத்தை ஒத்துக்கொண்டான் . 3 . 

கணக்கிலேற்றுக் 
கொள்ளுதல் ; to credit . 

மொத்து வாழ்தல் ; to live in harmony as a family, 

relations , fellow - servants . ( செ . அக. ) . 
( ஒத்து + கொள் . ] 

( ஒல் – ஒத்து + வாழ் . ] 
ஒத்துக்கொள் ( ளு ) -தல் ottu - k - kol, 2.செ.கு.வி. ( v.i. ) 
1. இணங்குதல் ;to agree, concur. அவர்கள் இருவரும் ஒத்துழை -த்தல் ottulai , 4.செ.கு.வி. (v.i. ) பலர்கூடி 
ஒத்துக்கொண்டு சாட்சி சொன்னார்கள் . 2. ஏற்றதாதல் ; மனமொத்து வினைசெய்தல் ; to co - operate; to work 
to suit, to be adapted . தண்ணீர் ஒத்துக் கொள்ள வில்லை . 

together . ( செ . அக .) . 
( செ . அக. ) . 

ம . ஒத்துழய்க்குக . 
[ ஒத்து + கொள் . ] 

[ ஒத்து + உழை. ] 
ஒத்துநட - த்தல் ottu - nada-, 3.செ.கு.வி. ( v.i.) 1. ஒரே ஒத்துழைக்கை ottulalkkai , பெ . 
வகையாய் நடத்தல் ; to walk together at the same 

{ n . ) கூடிவினை 

செய்கை ; co - operation . working in union . ( செ . அக .). 
pace; to march , as soldiers. 2. இசைந்தொழுகுதல் ; to 
act agreeably to the wishes of another, live in harmony. 

ம . ஒத்துழப்பு . 
( செ.அக. ) . 

( ஒத்து + உழைக்கை . ) 
[ ஒத்து + நட . ) 

ஒத்துழைப்பு ottulaippu , பெ . ( n. ) ஒத்துழைக்கை 
ஒத்துப்பாடு - தல் ottu - p - padu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1 . பார்க்க ; see ottulaikkai. ( செ . அக.) 

இசையப்பாடுதல் ; to sing in concert, in unison . 2 . 
பிறர் சொல்லுவன எல்லாவற்றையும் ஏற்று வழிமொ 

ஒத்து + உழைப்பு . ] 
ழிதல் ( ஆமோதித்தல் ) ; to assent to everything said | ஒத்துழையாதார் ottulaiyadir, பெ . ( n . ) பிறகொள்கை 
by another , always say ditto to another s words. 

யாரோடு இணங்கி நடவாதவர் ; non - co - operators , 
( செ . அக .) . 

dissenters . ( செ . அக.) . 
( ஒத்து + பாடு . ) 

( ஒத்து + உழையாதார் . ) 


மன 


ஒத்துழையாமை 


351 


ஒதுக்கு - தல் 


ஒத்துழையாமை ottulaiyamai, பெ . ( n .) பிறகொள்கை ஒதுக்கல் odukkal , பெ . ( n . ) எழுச்சி ( சூடா . ); rising , 

யோடு இணங்கி நடவாமை ; non co - operation , di springing or sprouting forth . 
ssent . ( செ.அக. ). 

ம . ஒதுக்கல் . 
( ஒத்து + உழையாமை . ) 

[ உது – ஒது – ஒதுக்கல் . ) 
ஒத்தெழுத்திடு - தல் otteluttidu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) | ஒதுக்கல் odukkal, பெ . ( n . ) ஒரிக்கல் பார்க்க ; see 
யாவரும் மனமொத்துக் கையெழுத்திடுதல் ; to sign 

orikkal. ( செ.அக. ). 
in token of agreement . வினாப் போக்கி ஒத்தெழுத்திட் | ஒதுக்கிடம் odukkicam , பெ . ( n . ) 1. ஒதுங்குமிடம் ; 
டுக் கொடுத்த பரிசாவது (S.I.I.Vii,412) . ( செ.அக. ). place of retirement. " தண்சார லொதுக்கிடந் தந்து 
( ஒத்து + எழுத்து + இடு- . ) 

(தஞ்சைவா.11 ). 2. தங்கும் விடுதி ; temporary abode . 

( LOC.). 3. அண்டி வாழுமிடம் ( பிங் . ) ; shelter , refuge, 
ஒத்தை ottai, பெ . ( n . ) ஒற்றை பார்க்க ( இ.வ. ) ; see inn . ( செ.அக. ). 
orrai. ( செ.அக. ). 

ம . ஒதுக்கிடம் ( இடைவழி ). 
ஒத்தைநாடி ottainadi , பெ . (n . ) ஒற்றைநாடி பார்க்க ; 

( ஒதுக்கு + இடம் . ] 
see orrainadi ( சா.அக.). 

ஒதுக்கிப்போடு - தல் odukki - p -podu-, 19.செ.குன்றாவி . 
( ஒற்றை – ஒத்தை + நாடி . ) 

( v.t ) 1. தீர்த்து விடுதல் ; to settle, close up . ( W. ) . 2 . 
ஒத்தைப்பூண்டு ottaippundu, பெ . ( n.) ஒற்றைப் 

இனத்தினின்று நீக்கி விடுதல் ; to expel, as from caste . 
பூண்டு பார்க்க ; see omaippundu. ( சா . அக. ) . 

3. கேள்வியைத் ( விசாரணையைத் ) தள்ளி வைத்தல் ; 

to adjoum , as a hearing.4. சொத்தை மறைத்துவிடுதல் ; 
ஒத்தையடிப்பாதை ottaiyadippadai , பெ . ( n . ) ஒற்றைய 

to conceal, as property . ( Loc . ) அவன் சொத்தையெல்லாம் 
டிப்பாதை பார்க்க ; see oraiyadippadai. 

ஒதுக்கிப் போட்டான் . ( செ.அக. ) . 
ஒதளை odalai, பெ . ( n . ) காசுக்கட்டி ( m.m ) ; downy 

( ஒதுக்கி + போடு . ) 
foliaged cutch . ( செ.அக.). 

ஒதுக்கிரு - த்தல் odukkiru-, 13.செ.கு.வி. ( v.i. ) பிறர் 
(உதள் – ஒதள் – ஒதளை . ) 

வீட்டிற் குடியிருத்தல் ( குறள் .340 , பரி.உரை . ) ; to be 

a tenant in another s house . ( செ.அக. ). 
ஒதி odi, பெ . ( n . ) ஒருவகை மரம் ; indian ash 
tree. “ ஒதியம் பணைபோல் விழுவர் " ( பதினொ.ஆளு 

[ ஒதுக்கு + இரு . ] 
டைய.மும் . 6 ) ( செ . அக.) . 

ஒதுக்கு - தல் odukku-, 5.செ.குன்றாவி . ( v.t.) 1. ஒதுங் 

கச் செய்தல் ; to put on one side , as the hair; to 
ஒதி . உதிமரம் எனத் தொல்காப்பியர் வழங்குவர். 

cause to get out of the way , as cattle, in the road ;; 
“ ஒடுமரக் கிளவி உதிமர இயற்றே " ( தொல்.எழுத்து .262 ). ] 

to wash ashore , as floating or other bodies; to push 
ஒதுக்கம் odukkam , பெ . ( n . ) 1. தனிமை ; retreat ; privacy; 

into a corner , to cast to one side, to a hedge , as dry 
seclusion , solitude. 2. 1500L ;walk,gait. " 2014 Quirgje leaves. 2. பிணக்கை விலக்குதல் ; to separate, as 
கத் துறுநோய் ( சிலப் .10,92 ) . 3. பதுங்குகை; crou 

persons in a quarrel. சண்டையிடாமல் இருவரையும் 
ching , stooping . 4. பின்னிடுகை ; retiring, receding, 

ஒதுக்கினார்கள் . 3. அணைத்துக்காத்தல் ; to shelter , 
retreating , withdrawing ( W. ) , 5. இருப்பிடம் ; abode, 

as a bird its young ; to brood . (Loc .). கோழிதன் 
habitation , dwellingplace . திணியிமிலேற்றினுக் கொதுக் குஞ்சுகளைச் செட்டைகளுக்குள் ஒதுக்குகிறது . 4. ஒரு 
கஞ் செல்வ நின்னிணைமலர்ச் சேவடி கொடுத்த " புறமாய்ச் சேர்த்தல்; together on one side; to tuck up , 
( சீவக .3100 ). 6. மறைவிடம் ( சூடா . ); hiding place. as one s clothes while crossing a river . நீ ஆடையை 
7. மகளிர்பூப்பு ; catamenia (W. ) , 8. தங்குமிடம் , சாவடி ; யொதுக்கிக் கொண்டு நீரிலிறங்கு . 5. சொத்துக்களை 
rest house. 9. ஓர் அமங்கல இசை ( திருவாலவா .57,14 , மறைத்தல் ; to place out of reach , remove by unfair 
அரும் . ) ; dirge . ( செ . அக .) . 

means , secure for one s self clandestinely. சொத்துக்களை 
ம . ஒதுக்கம் ; க . ஒதகு ; தெ . ஒதகு . 

யெல்லாம் வழக்குக்காக ஒதுக்கி விட்டான் . 6. விலக்கு 

தல் ; to separate; to put away ; to expel, as from caste . 
( ஒதுக்கு + அம் . ) 

அவனைச் சாதியினின்று ஒதுக்கி யிருக்கிறார்கள் . 7 . 
ஒதுக்கம் odukkam , பெ . ( n . ) ( யாழ் . அக.) 1. தாழ்மை ; தீர்த்தல் ; to despatch, as a business ( W.). வழக்கைத் 
humility . 2. ஒழுக்கம் ; conduct. ( செ.அக. ). 

தங்களுக்குள் ஒதுக்கிக் கொண்டார்கள் . 8. கொல்லு 
( ஒதுக்கு + அம் . ) 

தல்; to kill . ஆள்களை யொதுக்க ( வின் . ). 9. வறுமைக்குட் 

படுத்துதல் ; to impoverish . ( W.J. ( செ.அக. ) . 
ஒதுக்கம் odukkam , பெ . ( n . ) சேர்ந்து கிடத்தல் 

ம . ஒதுக்குக ; க . உடுகிசு , உடகிக ; தெ. உடிகின்சு , டுங்க ; 
( சங்.இலக் . சொற் .) ; accumulation . 

கூ . டுப்ப ; குரு . ஒடொக்னா ; மால் . ஒட்கெ . 
[( ஒதுக்கு + அம் . ) 

( ஒதுங்கு – ஒதுக்கு . ) 


ஒப்பங்கூறுச்சீட்டு 


ஒதுக்கு 


352 


ஒதுக்கு olukku , பெ . ( n .) 1. விலகியிருப்பது ; that ஒதுக்குமுளை odukku -mulai, பெ . ( n . ) தேய்ந்த வெள் 
which is apart, separate . 2. பிறர் வீட்டிற் குடியிருக்கை ளிக்காசு ; small silver coin wom off by use . ( செ.அக. ). 
( குறள் .340 ,உரை. ) ; Ilving as a tenant in another s house . 

( ஒதுக்கு + முளை . தேய்ந்ததால் ஒதுக்கத்தக்க காசு . ) 
3. புகலிடம் ; refuge, shelter . எவ்வொதுக் கெய்துவா 
யே " (இரகு.கடிமண .50). 4. மறைப்பு; screen , hiding | ஒதுக்குவயல் odukku - vayal, பெ . ( n . ) வயலிற் கால் 

நடைகளைக் கட்டுமிடம் ( வின் . ) ; place set apart in 
place. 5. நடை ; walking , galt “ தகைமெல் லொதுக்கின் 

a paddy field behind the lodging hut, for penning cattle. 
விறலி ( புறநா . 135,3 ) . ( செ.அக.) . 
[ ஒதுங்கு - ஒதுக்கு . ] 

[ ஒதுக்கு + வயல் . ] 
ஒதுக்குக்கடல் odukku - k - kadal, பெ . ( n . ) 1. குடாக்க ஒதுங்கு - தல் odurgu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. விலகுதல் ; 

டல் ; bay , gulf . 2. இயற்கையிலமைந்த துறைமுகம் ; to get out of the way , as to well . 2. கரையிற் சார்தல் ; 
natural harbour . ( செ . அக.) . 

to drift ashore . 3. அடைக்கலம் புகுதல் ; to seek refuge , 

take shelter . “ நின்றளிக்கும் குடைநிழற்கீ ழதினொதுங்கி " 
[ ஒதுக்கு + கடல் . ) 

( கம்பரா.கையடை .8 ) , 4 , ஒடுங்குதல் ( பிங் . ) ; to step 
ஒதுக்குக்கல் odukku -k-kal , பெ . (n.) படிக்கல் ; step aside and bow as a mark of respect, before a superior . 
stone . ( சேரநா .). 

5. நடத்தல் ; to tread , step , walk . கோல்காலாகக் 
ம . ஒதுக்குகல் . 

குறும்பல வொதுங்கி ( புறநா . 159,3 ) . 6. பின்னடை 

தல் ; to lag behind . செந்தளி ரொதுங்க மிளிர்சீறடி " 
[ ஒதுக்கு + கல் . ] 

( கந்தபு. தெய்வயானை.232) . 7. தீர்தல் ; to be finished , 
ஒதுக்குக்குடி odukku-k -kudi, பெ . ( n.) ஒட்டுக்குடி settled , adjusted , completed . காரிய மொதுங்கிவிட்டது . 
பார்க்க ( வின் . ) ; see ottukkudl. ( செ.அக. ). 

8. வறுமைப்படுதல் ( யாழ்ப் ) ; to be impoverished ; 

to be in want. 9. இறத்தல் ( யாழ்ப் ); to die . ஆள் 
[ ஒதுக்கு + குடி . ] 

ஒதுங்கிப் போயிற்று ( செ . அக .) 
ஒதுக்குப் பச்சை odukku - p - paccai, பெ . ( n . ) புழுங்க 

லில் வேகாத நெல் ; paddy that is not well boiled ம . ஒதுங்கு ; க . ஒதுகு , ஒதகு ; து . ஒதுங்க ; தெ . ஒடுசு . 
and is adhering to the sides of the vessel. Loc . ஒடுங்கு - ஒதுங்கு - ஒதுங்கு - தல் ( வே.க .84 ) .) 
( செ.அக.). 

ஒதுங்கு புறம் odungu - puram , பெ . ( n . ) புறம்போக்கு ; 
[ ஒதுக்கு + பச்சை.] 

uncultivated land . ( LDC.) ( செ.அக.) . 
ஒதுக்குப் படல் odukku-p- padal, பெ . ( n . ) காற்றைத் ஒதுப்புறம் odu - p - puram , பெ . ( n . ) ஒதுக்குப்புறம் 
தடுக்குங் கிடைப்படல் ( வின் . ) ; shed to screen cattle 

பார்க்க ; see odukku - p - puram . ( செ.அக.). 
from the wind . ( செ . அக. ) . 

ஒப்ப oppa, இடை . ( part ) உவம வாய்பாடுகளுள் ஒன்று 
( ஒதுக்கு + படல் . ] 

( தொல்.பொருள் .291 ) ; adverbial word of comparison. 
ஒதுக்குப்பாடு odukku - p- pidu , பெ . ( n . ) மரவேலியுள்ள கற்பிளவோடு ஒப்பர் கயவர் (நல்வழி ) 
செய்கால் நிலம் ( யாழ்ப் ); cultivable land enclosed 

( ஓ – ஒல் ஒப்ப . ] 
by tree . ( செ.அக.). 

ஒப்பக்கதிர் oppa-k- kadir , பெ . ( n . ) அணிகலனை 
[ ஒதுக்கு + பாடு . ] 

மெருகிடுங் கருவி ( வின் . ) ; jeweller s polishing 
ஒதுக்குப்புறம் odukku - p - puram , பெ . ( n . ) 1. ஒதுங்கும் instrument . ( செ . அக .) . 
புறவிடம் ; side of a building or a hedge or a tree, 

( ஒப்பம் + கதிர் . ) 
as affording shelter from wind and rain.2 . தனித்த இடம் ; 
solitary place. ( செ.அக. ). 

ஒப்பங்கூறு oppai - kuru , பெ . ( n . ) பங்கு ஓலை 
( ஒதுக்கு + புறம் . ) 

( பத்திரம் . ) ( C.G.); partition deed showing division of 

property . ( செ . அக .) . 
ஒதுக்குப்பொதுக்குப்பண்ணு - தல் odukku - p 
podukku - p - pannu- 12.செ. குன்றாவி . ( v.t.) 1. பண 

மறுவ . பங்கோலை , பங்காவணம் , ( பங்குபத்திரம் , பாகபத்தி 
ஏமாற்றுச் செய்தல் ; to embezzle . 2. சொத்தை 

ரம் ) . 
மறைத்து வைத்தல் ; to conceal property by omitting ( ஒப்பம் + கூறு . ஒப்பம் = செப்பம் , ஒழுங்கு . ) 
to insert it in the list or schedule, as of a person sued ஒப்பங்கூறுச்சீட்டு oppah - kupuccittu , பெ . ( n . ) ஒப்பங் 
for debt. ( செ.அக. ). 

கூறு பார்க்க ( C.G. ) ; see oppan - kuru. ( செ . அக . ) . 
( ஒதுக்குப் பொதுக்கு + பண்ணு . ஒதுக்குப் பொதுக்கு - எதுகை ( ஒப்பம் + கூறு + 

சீட்டு . ) 
குறித்த இணைமொழி . ) 


ஒப்பங்கொடு - த்தல் 

353 

ஒப்பம் ? 
ஒப்பங்கொடு - த்தல் oppan =kodu-, 4.செ.கு.வி. ( v.i.) ஒப்படைப்பு oppadaippu, பெ . ( n .) முறைமன்ற 

கட்டளை கொடுத்தல் ( யாழ்ப் :); to grant an order , ஆணையை நிறைவேற்றுகை ; ( Legal ) delivery in 
issue a summons . ( செ.அக.). 

execution court proceedings. ( செ.அக. ). 
( ஒப்பம் + கொடு - த்தல் . ) 

( ஒப்பு + ( அடை ) அடைப்பு . ) 
ஒப்பச்செய் - தல் oppa -c - cey-, 1.செ.குன்றாவி (v.t ) | ஒப்பணி - தல் oppani-, 4.செ.குன்றாவி . ( v.t ) ஒப்பனை 

ஒத்துக் கொள்ளச் செய்தல் ; to cause to agree . செய்தல் ; to decorate , embellish . " ஒப்பணிதலிற் 
( ஆ.அக. ) . 

சிவப்பாதல் " ( திவ்.பெரியாழ் .3,6,8 , வ்யா . பக் .690 ) 
[ ஒப்ப + செய் - தல் . ] 

( செ.அக. ). 
ஒப்பசெப்பம் oppa -Seppam, பெ . ( n. ) சமம் ( வின் . ) ; 

( ஒப்பு + அணி - ஒப்பணி .] 
levelness , as of ground . ( செ.அக. ) . 

ஒப்பணி oppani, பெ . ( n. ) உவமையணி ; ( Rhet.) simile . 
( ஒப்பம் + செப்பம் . ) 

( செ.அக. ). 
ஒப்படி " oppadi, பெ . ( n . ) 1. அறுவடை ( உ.வ .. ): ( ஒப்பு + அணி . ] 

harvest. 2. ஒருவகைக் கூட்டுநிதி ; ( G.Tn.D.i.103 );a kind ஒப்பந்தம் oppandam , பெ . ( n. ) 1. உடன்படிக்கை ; 
of common good fund raised by proportionate contribu- agreement , stipulation , contract. 2. கட்டுப்பாடு ; unani 
tions from all land owners. ( செ.அக. ). 

mity; accord . ஊரெல்லாம் ஒப்பந்தமாயிருக்கிறது . 3. நடு 
தெ . ஒப்பிடி . 

( வின் . ) ; middling quality , mediocrity . 4. சமன் ; smoo 
( ஒப்பு – ஒப்படி ( வே.க .112 ) . ] 

thness, evenness , levelness: ஒப்பந்தமான நிலம் ( வின் . ) . 

( செ.அக. ) . 
ஒப்படி oppadi, பெ . ( n . ) தூய்மை ; துப்புரவு ; cleanliness, 
neatness . வீட்டை ஒப்படியாக வைத்துக் கொள் ( இ.வ. ) . 

ம. ஒப்பந்தம் ; க . ஒப்பந்த ; து . ஒப்பந்த ; தெ . ஒப்பந்தமு . 

[ ஒப்பு – ஒப்பந்தம் . அந்தம் - சொல்லாக்க ஈறு . ) 
[ உவப்படி ஒப்படி . ) 
ஒப்படி oppadi, பெ . ( n. ) அணியமானது ( mm ); that ஒப்பந்தம் oppandam ,கு.வி.எ. (adv.) ஓப்பாக ; similarly . 
which is ready . ( செ.அக. ). 

equally . அவனுக்கு ஒப்பந்தம் நீ செய்ய வேண்டும் . 

( இ.வ. ) ( செ . அக .) . 
( ஒப்பம் – ஒப்படி . ) 

( ஒப்பு + அந்தம் - ஒப்பந்தம் . பெயர்ச்சொல் வினை 
ஒப்படிமிசுக்கு oppadi - misukku, பெ . ( n . ) நில யெச்சப் பொருள் தந்தது . ) 
விளைச்சற் கணக்கு ( இ.வ. ) ; computation of the actual 

ஒப்பந்தம்பண்ணு - தல் 

oppandam - pannu , 
value of a crop . ( செ.அக. ). 

15.செ.கு.வி. ( v.i. ) 1. உடன்படிக்கை செய்தல் ; to 
( ஒப்படி + மிசுக்கு . ] 

agree, to contract , covenant. 2. ஈடாகக் கொடுத்தல் 
ஒப்படியிருக்கை oppadi- y -irukkai, பெ . ( n .) யாழ் ( வின் . ) ; to give as equivalent for . 3. சமம்பண்ணுதல் 

மீட்டும் இருக்கை நிலை யொன்பதனுள் ஒன்று ( வின் . ); to level, smooth on. ( செ . அக.) . 
(சிலப் .8,25 ,உரை . ); a posture , one of nine irukkai. ( ஒப்பந்தம் + பண்ணு- . ] 
( செ.அக. ). 

ஒப்பந்தமானகாணி oppandam - ana - kani, பெ . ( n . ) 
(ஒப்படி + இருக்கை . ) 

வரியொழுங்கு செய்யப்பட்ட நிலம் ( வின் . ) ; land for 
ஒப்படை - த்தல் oppadai-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 1 . 

which the tax or tithe has been commuted into a lump 
ஒப்புவித்தல் ; to entrust, consign , deliver, give over 

sum by agreement. ( செ.அக. ) . 
to the charge of another . அவனிடத்தில் எல்லாப் [ ஒப்பந்தம் + ஆன + காணி . ) 
பொறுப்பையும் ஒப்படைத்திருக்கிறான் (உ.வ.) . 2. | ஒப்பம் oppam , பெ . ( n . ) 1. ஒப்பு ( வின் . ) ; parallel, 
ஈடுகொடுத்தல் ; to make amends. give satisfaction, 

comparison , resemblance.2. ஒருதன்மை ; unchangeabi 
furnish a security, compensate, indemnify. UOSTO QUITTÉES 

lity, 

" ஒப்பமா யிரண்டற்றொன்றாய் " 
தன் சொத்துக்களையெல்லாம் ஒப்படைத்தான் . ( உ.வ. ) . 

( கைவல்ய தத்துவவி .28 ) . 3. சமம் ( வின் . ) ; levelness . 
3. பரிந்துரைசெய்தல் (வின் . ); -to recommend . 

4. மெருகு ( புறநா.147,7,உரை. ); gloss , polish . 5 . 
( செ.அக.). 

ஒப்பனை ( கலித் . 117,1,உரை. ); omamentation , make 
( ஒப்பு + அடை - த்தல் . ) 

-up. ( செ.அக. ). 
ஒப்படை oppadai, பெ . ( n . ) 1. ஒப்புக் கொடுக்கை ; ம . ஒப்பம் ; க . ஒப்ப ; கோத . ஒப் ; துட . உப் ; குட . ஒப்ப ; 

entrusting , surrender , commitment, delivery . pledging , து . ஒப்பி ; தெ . ஒப்பு ; பர் . ஓபிப் ; குரு . ஒக்னா . 
giving charge. 2. ஒப்படைப்பு பார்க்க ; see oppadaippu . ( ஒப்பு – ஒப்பம் . ) 
( செ.அக. ). 

ஒப்பம் oppam , பெ . ( n . ) 1. கையொப்பம் ; signature 
( ஒப்பு + அடை . ] 

2. கட்டளை ( யாழ்ப் ); writ , summoris , citation , order 


oneness .. 


23 


ஒப்பமிடு - தல் 


ஒப்பாரிக்காரன் 


354 


* 


a picture or by making a bust . 2. மேற்கோள் காட்டுதல் 
3. ஆணை ஓலை ( அதிகார பத்திரம் ) ( யாழ்ப் ) ; written 
grant of privileges or honours; sanad . ( செ.அக.) . ( வின் . ); to adduce an illustration or parallel. ( செ . அக . ) 

[ ஒப்பனை + காட்டு . ) 
( ஒப்பு - ஒப்பம் . ] 
ஒப்பமிடு - தல் oppam -idu- , 18.செ.குன்றாவி . (v.t ) 1. | ஒப்பா - தல் oppa-, 6.செ.கு.வி. ( v.i. ) 1. உவமையாதல் ; 

to be similar . 2. நேராதல் ; to equal. ( செ . அக .) 
சமமாக்குதல் ; to smoothen , level , make even . 2. மணி 
முதலியன துலக்குதல் ( புறநா.147,7 ) ; to polish , as [ ஒப்பு + ஆ ( கு )தல் - ஒப்பாதல் .] 
a gem . 3. ஒப்பனை செய்தல் ( அலங்கரித்தல் ); to ஒப்பாக்கு - தல் oppikku-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) இணை 
omament. பொன்னிலே "நீலமணியை அழுத்திப்பேணி 

யாக்குதல் , சமனாக்குதல் ; to make equal, level . 
ஒப்பமிட்டாற் போன்ற ( கலித் . 117 ,உரை. ) ( செ . அக.) . 

[ ஒப்பு + ஆக்கு .) 
ம . ஒப்பமிடுக . 

ஒப்பாசாரக்காரன் oppasara-k -karan , பெ . (n.) 1 . 
( ஒப்பம் + இடு . ) 

ஒப்புக்குப் பழக்கவழக்கங்களைக் கடைபிடிப்பவன் ; 
ஒப்பமிடு - தல் oppam -igu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) 1 . one who conforms merely to external rites or usage . 

கையொப்பமிடுதல் ; to subscribe one s name to.2 . 2. மாயக்காரன் ; hypocrite, dissembler . 
ஆணை ஓலை ( அதிகார பத்திரங் ) கொடுத்தல் ; to 

( ஒப்பு + ஆசாரம் + காரன் . Skt. icdra . ] 
grant a certificate of privileges or honours ; to grant a ஒப்பாசாரம் oppastram , பெ . (n.) 1. உடன்படிக்கை ; 
diploma or sanad . ( செ.அக.) . 

agreement, covenant . அவனுக்கும் உனக்கும் ஒப்பாசார 
( ஒப்பம் + இடு . ) 

மென்ன ? 2. ஒத்த ஒழுக்கம் ; conformity , proper 
ஒப்பரக்காரன் oppara - k - karan , பெ . ( n . ) ஒப்புரவுக் 

conduct. 3. ஏய்ப்பு ( வின் . ) ; hypocrisy . 4. கண்டுங் 
காரன் பார்க்க ; see oppuravukkiran. ( செ.அக. ) . காணாதது போலிருக்கை ( யாழ்ப் ) ; winking at an 

act, connivance. 5. புறவொழுக்கம் ; formal, external 
ஒப்பராவி opparavi, பெ . ( n . ) துலாக்கோல் செய்வோன் 

conduct. ( செ . அக . ). 
( வின் .) ; one who makes balance. ( செ . அக . ). 

(ஒப்பு + ஆசாரம் Skt. & cdra . ] 
( ஒப்பு + அராவி - ஒப்பராவி . ) 

ஒப்பாரி - த்தல் oppari- , 4.செ.குன்றாவி . (v.t. ) ஒத்தல் ; 
ஒப்பராவு - தல் opparaw-, 9.செ.கு.வி. (v.i. ) துலை to resemble , look like . பொன்னை யொப்பாரித்து " 
( தராசு ) செய்தல் ( வின் . ) ; to make a balance . 

( தேவா. 1200,10 ) . ( செ.அக. ). 
அராவு - ஒப்பராவு = ஒப்பாகத் துலைக்கோலை 

( ஒப்பு ஆரி - ஒப்பாரி. ஆரி பொருந்து , ஆரித்தல் 
அராவிச் சமன்செய்தல் . ) 

பொருத்தல் , செய்தல் . ] 
ஒப்பளவை oppalavai, பெ . ( n . ) உவமையளவை ஒப்பாரி oppari, பெ . ( n . ) 1. ஒப்பு; egual. அவரன்ன 

(உபமானப்பிரமாணம் .) (சி.சி. அளவை . 1 ); (Log .) ana ஒப்பாரி " ( குறள், 1071 ) . 2. போலி ; pretence, hoax , 
logy . ( செ.அக.) . 

imposture . " நாளு மொப்பாரியாய்வந்த புத்துறவுக்கு 
( ஒப்பு + அளவை . ) 

நன்மை பலவே செய்குவார் " ( அறப்.சத .30 ) . 

( செ.அக. ). 
ஒப்பன் oppan , பெ . ( n . ) மெருகிடப்பட்டது ; that which 
has been bumished . ஒப்பன் திருக்கைக் காறை ... 

க . ஒப்பாரி ; தெ . ஒப்பாரி . 
ஒப்பன் திருவடிக்காறை ( S.I.II.7 ) . ( செ . அக ..) . 

[ ஓ – ஒப்பு – ஒப்பாரி . ( வே.க.112 ). ] 
( ஒப்பு – ஒப்பன் ( வே.க.112 ) ஒப்பு = செப்பம் , அழகு .) 

ஒப்பாரி oppari, பெ . ( n.) அழுகைப்பாட்டு ; lamentation 

by women making doleful reference to the personal 
ஒப்பனை oppanai, பெ . ( n .) 1. உவமை ; simile , 

appearance and good qualities of the deceased . " Los Can 
comparison . 2. சான்று ( சாட்சியம் ) ; proof , evidence . 
3. - மேற்கோள் , எடுத்துக்காட்டு (திருட்டாந்தம் ) ; 

யென்றொப்பாரி சொன்னாள் 

சொன்னாள் ( இராமநா.யுத்த .81 ), 

( செ . அக.) . 
instance , example , parallel. 4. போலி ( பாவனை. ) 
( வின் . ) ; likeness , effigy . 5. சமம் ; levelness , evenness 

ம , ஒப்பாரி . 
( W. ) . 6. அழகு ; adomment, decoration , beautification . ( ஒப்பாரி = ஒப்புமையான பண்புகள் ; உள்ளம் ஒத்த தன்மை , 
" வடிவை யொப்பனை செய்தவாறு " ( பாரத 

நெருங்கிய நல்லியல்புகளைச் சொல்லிப் புலம்புதல் . ] 
இந்திர . 26 ) . ( செ . அக . ) . 

ஒப்பாரிக்காரன் oppari - k - karan , பெ . ( n .) இறந்தவ 
ம . ஒப்பன . 

னுக்கு ஒப்பாயிருத்தல் பற்றி நெருங்கிய உறவின 
ஒப்பு - ஒப்பனை. ( வே.க. 112 ) . ] 

னாக மதிக்கப்படுபவன் ( வின் . ): one regarded as 

a near relative because of his resemblance to a deceased 
ஒப்பனை காட்டு - தல் oppanai - kattu-, 5.செ.கு.வி. (v.i.) member of the family . 
1. ஒப்புக் காட்டுதல் ; to exhibit a likeness, by drawing 

[ ஒப்பாரி = ஒத்த இயல்பு, ஒப்புமை . ஒப்பாரி + காரன் . ] 


( ஒப்பு + 


+ 





ஒப்பாரிகொள்ளு - தல் 


355 


ஒப்பு 


ஒப்பாரிகொள்ளு - தல் oppari - kol-, 7.செ.குன்றாவி . | ஒப்பிதம் oppidam , பெ . ( n .) 1. பொருத்தமாயிருக்கை; 
( v.t ) இறந்தவனுக்கு ஒப்பாயிருத்தல் பற்றி ஒருவனை acceptability , propriety . 2. சமம் ; smoothness , levelness . 
நெருங்கிய உறவாகமதித்தல் ( வின் . ) ; to regard one 3. நேர்மையாயிருக்கை ; fairness , justice , equity . 
as a near relation because of his resemblance to a ( செ.அக. ). 
deceased member of the family . ( செ.அக. ). 

தெ . ஒப்பிதமு . 
( ஒப்பாரி + கொள் . ) 

( ஒப்பு – ஒப்பிதம் . ( வே.க.112 ) . ] 
ஒப்பாரிச்சுவர் oppari-c -cuvar, பெ . ( n . ) சம உயரத்தில் ஒப்பில்போலி oppil-poli, பெ . ( n . ) ஒப்புமைப் பொரு 

எழுப்பப்படும் சுவர் ; walls raised at equal height 
( கொங்.வ. ). 

ளைக் காட்டாத , போல் என்னும் இடைச்சொல் 

( தொல்.சொல் .280 ); the particle of comparison , pol, 
( ஒப்பாரி + சுவர் . ) 

used as a mere expletive without indicating any compari 
ஒப்பாரியிடு - தல் oppari- y -idu-, 20.செ.கு.வி. ( v.i. ) son as in அவன் இங்கு வந்தான் போலும் ( உ.வ. ) 

இறந்தவரை நினைத்துப் புலம்பியழுதல் ; to lament ( செ.அக.). 
the death of a person making numerous reference to 

( ஒப்பு + இல் + போலி . ) 
his or her personal appearance and excellent qualities . | ஒப்பின்முடித்தல் oppin - mudittal, பெ . (n.) ஒன்றனதி 
( செ.அக. ) . 

லக்கணத்தை அதுபோன்ற வேறொன்றற்கும் முடிவு 
( ஒப்பாரி + இடு . ) 

செய்தலாகிய உத்தி ( நன் .14 ) ; ( Gram . ) application of 
ஒப்பாரிவை - த்தல் oppairi- vai-, 4.செ.கு.வி. ( v.i.) ஒப்பா 

a rule appertaining to one thing to other things also 
ரியிடுதல் பார்க்க ; see oppariyidu. ( செ.அக. ) . 

of a similar character, one of 32 utti. ( செ.அக.). 
( ஒப்பாரி + வை . ] 

( ஒப்பு + இன் + முடித்தல் . ) 
ஒப்பான் oppan , பெ . ( n . ) ஒழுங்கான இயல்புடைய 
வன் ; man who walks in the path of rectilee. " A ஒப்பின்மை oppigmai, பெ . ( n ) 1. நிகரின்மை ; 

incomparableness , peerlessness, the quality of being 
ரொப்பார் போல யாவையும் விட்டு " (திருவாலவா , 

unequalled or unparalleled . 2. வேறுபாடு ; dissimilatity , 
27,43 ) ( செ.அக.). 

variation . ( செ.அக. ). 
( ஒப்பு + ஆன் . ] 

( ஒப்பு + இன்மை . ) 
ஒப்பி -த்தல் oppi , 4.செ.குன்றாவி . (v.t.) 1. உவமித் ஒப்பு - தல் oppu-, 5.செ.குன்றாவி . (v.t ) ஏற்றுக்கொள் 
, - 

ளுதல் ( சம்மதித்தல் ) ; to agree , accede to , assent, 
து " ( இறை .1,23 ). 2. விழுக்காடிடுதல் ; to distribute 

approve . ( செ.அக. ). 
in an eral measure among many. பகழியொப்பித் 
துள்ளவா றூட்டினானே ( சீவக . 798) . 3. மெய்ப்பித் தெ . , க . ஒப்பு ; து . ஒப்பி . 
தல் ; to prove, demonstrate . 4. ஒப்பனைசெய்தல் ; to ( ஒல் ஒப்பு . ] 
embellish; to adom . “ மரகதத்தைக் கடைந்தொப்பித்த ஒப்பு oppu , பெ . ( n .) 1. போலுகை; likeness , similarity: 
தொத்தன" ( அட்டப்.திருவேங்கடத்தந் .93 ) . ( செ.அக. ). 

resemblance . " உறுப்பொத்தன மக்களொப் பன்றால் " 
( ஒப்பு – ஒப்பி- . ) 

( குறள் .993 ) . 2. அழகு ; beauty , loveliness , grace . 
ஒப்பி -த்தல் oppi-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஒத்துக் " ஒப்புடை யொருவனை யுருவழிய " ( தேவா. 474,7) . 

கொள்ளச் செய்தல் ; to cause to agree . 2. ஏற்கும்படிச் 3. கவனம் ; attention , alertness . “ ஒப்பொடு கேட்பமென் 
சேர்ப்பித்தல் ; to deliver , surrender , handover , make றுள்ளம் பற்றியே " ( திருவாலவா .42,13 ) . 4. ஒரு 
over . 3. பாடத்தை மனனஞ்செய்து சொல்லுதல் ; to GOT SOLD ; uniformity, oneness, consonance . 5. TØYL 
recite by recalling to mind what has been learnt, as யது ; that which is fit, appropriate, proper . “ தீர்த்த 

யாத்திரைக்குச் செல்கை 
a lesson . ( செ.அக. ) . 

யொப்பல " 

(திருக்கா 

ளத் 1,20 ) . 6. உவமையளவை (சி.சி.அளவை . 1 ) ; 
ம . ஒப்பிக்குக . 

analogy . 7. உடன்பாடு ; consent, approval. 8. ஒப்பாரி 
( ஒப்பு – ஒப்பி . ) 

பார்க்க ; see opparg . ( செ.அக. ) . 
ஒப்பிடு - தல் oppidu-, 18.செ.குன்றாவி . ( v.t.) 1. உவமித் 

ம . ஒப்பு ; க . ஒப்பு ; கோத . ஒப் ; துட . கொய்உபம் ( கைஒப்பம் ) ; 
தல் ; to liken . 2. ஒத்துப் பார்த்தல் ; to compare with 

குட . ஒப்பு ; குரு . ஒக்னா ; து . ஒம்பு : தெ . ஒப்பு . 
other copies, as manuscripts; to collate. ( செ.அக. ). 

( ஒல் - ஒப்பு . ] 
( ஒப்பு + இடு . ) 
ஒப்பித்துக்கொள்( ளு) -தல் oppitu - k - ko / , 7.செ.குன் ஒப்பு oppu, பெ . ( n . ) கையெழுத்து ; signature (tion ) 

( செ.அக.). 
றாவி . (v.t ) ஏற்றுக்கொள்ளுதல் ( உ.வ. ) ; to receive; 
to take charge of , as an office . ( செ.அக. ). 

ம . ஒப்பு . 
( ஒப்பி - ஒப்பித்து + கொள் . ) 

( ஒல் - ஒப்பு . ) 


ஒப்புரவாயிரு - த்தல் 
ஒப்பு 

356 
ஒப்பு : oppu , பெ . ( n .) ஒத்தடம் ( இ.வ .. ) ; fomentation . / ஒப்புதல்ரசீது oppudal residu , பெ . ( n . ) ஒப்புதல் பற்றுச் 
( செ.அக. ). 

சீட்டு பார்க்க ; see oppudal paruccitu . ( செ . அக . ) - 
( ஒல் - ஒப்பு . ] 

ஒப்புப்பொருவு oppu - p - poruvu , பெ . ( n . ) உவமப்பொரு 

பார்க்க ; see uvama - p - poru. ( செ.அக. ) . 
ஒப்புக்கழு - தல் oppukkalu-, 1.செ.கு.வி. ( v.i. ) போலி 

யாக அழுதல் ; to lament the death of a person for ஒப்புமுத்து oppu - muttu , பெ . ( n . ) நல்லுருவமைந்த 
the sake of convention . 

முத்து ( S.I.ii, 143 ) ; well shaped pearl ; pearl of a round, 

symmetrical shape . ( செ . அக .) . 
( ஒப்பு + கு + அழு - ஒப்புக்கழு . கு - நான்கன் உருபு . ) 
ஒப்புக்கழு - தல் oppukkalu-, 1.செ.குன்றாவி . ( v.t.) [ ஒப்பு + முத்து . ) 

மனமொவ்வாமற் செய்தல் ; to perform a task without ஒப்புமுறி Oppu - mur , பெ . ( n . ) ஒப்புக்கொண்டதைக் 
putting one s heart into it , to do a thing reluctantly. குறிக்குஞ் சீட்டு ; deed of consent. ( Pudu.insc .) 
( செ.அக. ) . 

( செ . அக .) . 
( ஒப்பு + கு + அழு - ஒப்புக்கழு . கு - நான்கன் உருபு. ] 

ம . ஒப்புமுரி . 
ஒப்புக்கொடு -த்தல் opp - k - kodu-, 4.செ.குன்றாவி . ( v.t.) 

( ஒப்பு + முறி . ] 
ஒப்புவித்தல் ; to deliver , hand over , make over . 

ஒப்புமை oppumai, பெ . ( n . ) சமம் ; likeness , resemblance, 
( செ . அக .) 

similarity . " ஒப்புமை 

ஒப்புமை தோன்றச் செப்புவதுவமை " 
( ஒப்பு + கொடு . ) 

( தண்டி .29) . ( செ . அக.) . 
ஒப்புக்கொப்பாரம் oppukkopparam, பெ . ( n .) விருந்தின 

( ஒப்பு – ஒப்புமை . மை - பண்புப்பெயரீறு . ) 
ரைப் பேணுதல் ( இ.வ. ) ; entertainment of guests, 
hospitality. ( செ . அக .) . 

ஒப்புமைக்கூட்டம் oppumai - k - kuttam , பெ . ( n . ) புகழ்த 

லிலும் இகழ்தலிலும் ஒன்றை அதனினும் மிக்க 
( ஒப்புக்கு + ஒப்பாரம் - ஒப்புக்கொப்பாரம் . ஒப்புக்கு = விரும் 

வேறொன்றொடு உவமிக்கும் ஓரணி ( தண்டி .78 ); 
பும் அளவுக்கு . ஒப்பாரம் = செம்மை , நிறைவு .] 

( Rhet. ) bringing together several objects which have an 
ஒப்புக்கொள் ( ளு ) தல் oppu - k - kol- 7.செ.குன்றாவி . attribute in common among them for comparison, figure 
( v.t. ) 1. ஏற்றுக் கொள்ளுதல் ; to take charge accept. of speech in which an object is compared with several 
அந்த வேலையை ஒப்புக்கொண்டான் . 2. மனத்துக்குப் other objects to render the comparision effective and 
பிடித்தல் ; to be agreeable to . அந்தக் கிழவிக்கு ஒன்றும் telling . 
ஒப்புக்கொள்ள வில்லை ( வின் . ) . 3. ஒத்துக்கொள்ளு 

( ஒப்புமை + கூட்டம் . ) 
தல் ; to admit, confess . ( செ.அக. ). 
தெ. ஒப்புகொனு . 

ஒப்புமொழி oppu - moli, பெ . ( n . ) உடன்படிக்கை 

( வின் . ) ; agreement , covenant . ( செ.அக. ) . 
( ஒப்பு + கொள் . ) 

[ ஒப்பு + மொழி . ) 
ஒப்புகுத்து - தல் oppukuttu- 5.செ.குன்றாவி . (v.t ) 

கையொப்பம் இடுதல் ;to sign ,to affix one s signature . ஒப்புரவறி - தல் Oppuravari-, 2.செ.கு.வி. ( v.i. ) உலக 
( சேரநா . ) . 

நடைக்கேற்ற பாங்குகளைத் தெரிதல் ( குறள் . 

அதி .22 ) ; to know what is accepted by the world 
ம . ஒப்புகுத்துக . 

as proper , as in relation to gifts . ( செ . அக .) . 
( ஒப்பு + குத்து . குத்துதல் = இடுதல் . ) 

( ஒப்புரவு + அறி -தல் .] 
ஒப்புச்சரக்கு oppu - c - carakku, பெ . ( n . ) அகப்படாச்சரக் 
கிற்கு மாற்றாகத் தேர்ந்தெடுக்கும் அக்குணம் ஒப்புரவா - தல் oppuravar, 6.செ.கு.வி. (v.i. ) அமைவுறு 
வாய்ந்த வேறொரு போலிச்சரக்கு ; replacement of 

தல் ( chr .); to be reconciled . ( செ . அக .) . 
one drug or substance by another in place of a ( ஒப்புரவு + ஆ ( கு ) தல் - ஒப்புரவாதல் . ) 
non - available drug - substitute. ( சா.அக.). 

ஒப்புரவாக்கு - தல் oppuravakku-, 5.செ.குன்றாவி . ( v.t.) 
( ஒப்பு + சரக்கு .) 

அமைவு செய்தல் ( விவிலி.2 ,கொரிந். 5,18 ); to reco 
ஒப்புதல்பற்றுச்சீட்டு oppudal - parmuccittu, , பெ . ( n .) 

ncile . ( செ.அக. ). 
1. சொத்தை முறைமன்ற ஏலத்தில் எடுத்தற்குப் [ ஒப்புரவு + ஆக்கு. ) 
பற்றுச்சீட்டு ; (legal ) delivery receipt for property ஒப்புரவாயிரு - த்தல் oppurav £ y -iru-, 3.செ.கு.வி. (v..) 
purchased in court sale. 2. அனுப்பியதைப் பெற்றுக் 
கொண்டதற்குத் திரும்பிவரும் அஞ்சல் பற்றுச்சீட்டு 

நலமுடனிருத்தல் ( வின் . ) ; to be fairly well in health 
( இ.வ. ) ; postal acknowledgement receipt. ( செ . அக . ) . 

or circumstances . ( செ.அக. ) . 
( ஒப்புதல் + பற்று + சீட்டு . ) 

[ ஒப்புரவு + ஆய் + இரு . ) 


ஒப்புரவு 


357 


ஒய்யாரக்காரன் 


ஒப்புரவு oppuravu , பெ . ( n . ) 1. ஒற்றுமை ; agreement, | ஒம்மல் ommal , பெ . ( n .) ஊர்ப்பேச்சு ; rumour . ( Loc .) 

union . 2. ஒத்துப்போகும் மெல்லியல்பு , சமன் ; ( செ.அக. ). 
smoothness , levelness , evenness . 3. உலகப் பொது 
ஒழுகலாறு ; custom , usage , duties enjoined by long 

( ஓம் - ஓம்மல் . ] 
established custom , caste rules. “ ஒப்புரவொழுகு " | ஒம்மெனல் om - m - enal, பெ . ( n. ) ஒலிக்குறிப்பு ; onom . 
( ஆத்திசூ . ). 4.| உலகநன்மை ; philanthropy .. expr. of the sound of a ball that is tossed about. 
“ ஓருயிர்க்கே யுடம்பளித்தா லொப்புரவிங் கென்னாகும் " “ ஒம்மென்பந்தும் " ( பதினொ. திருவிடை.மும் .1 , 
( பெருந்தொ.188 ) . ( செ.அக. ). 

வரி .39 ) ( செ.அக. ) . 
ஒப்பு + ஊர் - ஒப்பூர் – ஒப்புரவு . ( க.வி .67 ) . 

( ஓம் + எனல் . ஓம் = ஒலிக்குறிப்பு இடைச்சொல் . ) 
ம . ஒப்புரவு . 

ஒமை omai, பெ . ( n . ) மா ( மலை . ) ; mango . ( செ.அக. ) . 
( ஒப்பு – ஒப்புரவு . ] 

( மா - மாம் – ஆம் – ஓம் ஒமை . ) 
ஒப்புரவுக்காரன் Oppuravu - k - kiran, பெ . ( n . ) 1. குல ) ஒய் -தல் oy-, 2.செ.குன்றாவி . ( v.t ) 1 , பெய்தல் , 
மகன் ; clansman . 2. பங்காளி ( இ.வ .. ) ; relative , he 

ஊற்றுதல் ; to pour . 2. இடுதல் ; to put, keep. 
that has an equal share with others in inheritance; 

( உள் – ஒள் – ஒய் . ) 
co - parcener . ( செ.அக. ) . 

ஒய் - தல் oy-, 2.செ.குன்றாவி . ( v.t ) 1. இழுத்தல் ; to 
( ஒப்புரவு + காரன் . ] 

drag along, as flood . " கன்றுகா லொய்யுங் கடுஞ்சுழி 
ஒப்புவமை oppuvamai , பெ . ( n . ) அணிவகையு 

நீத்தம் " ( அகநா .68 ) . 2. செலுத்துதல் ; to launch, as 
ளொன்று ; ornament . ( ஆ.அக. ) . 

a boat; to send forth . “ ஒய்யுநீர்வழிக்கரும்பினும் " 

( பதிற்றுப் .87,4 ) . 3. கொடுத்தல் ; to give. “ வளராப் 
( ஒப்பு + உவமை . ] 

பார்ப்பிற் கல்கிரை யொய்யும் " ( நற் .356 ). 4. போக்கு 
ஒப்புவி - த்தல் oppuvi-, 4.செ.குன்றாவி . (v.t. ) 1. ஏற்கும் தல் ; to wipe out, efface. " ஒய்யா வினைப்பய 

படி சேர்த்தல் ; to surender , deliver, consign , hand னுண்ணுங்காலை " ( சிலப் .14,33 ) . 
over . அன்னைபால் வினையேனை யொப்புவித்து " 

( உய் – ஒய் . ) 
( தாயு.சச்சிதா.9 ). 2. மெய்ப்பித்தல் ; to prove, demo 
nstrate. 3. எடுத்துக்காட்டுத் தருதல்; to illustrate .4. ஒய் - தல் oy , 2.செ.கு.வி. ( vi . ) 1. விட்டொதுங்குதல் ; 
கடன்சாட்டுதல் ( வின் . ) ; to transfer , as a debt. 

to be off, to go away from . ஒய்யெனத் தெழித்தாங்கு 
( செ.அக.). 

(சிலப் .15,48 ,உரை . ). 2. தப்புதல் ; to escape, get into 

safety . “ ஒடியொளித் தொய்யப்போவா னிலைகாண் 
( ஒப்பு – ஒப்புவி . ) 

மின் " ( பரிபா.20,39 ) ( செ.அக.). 3. வளைதல் ; to bend. 
ஒப்பூண் oppin , பெ . ( n . ) பிறருடன் ஒத்த பட்டறிவு ; 

( உய் – ஒய் – ஒய் - தல் . ( வே.க .49 ) . ] 
sharing pleasure along with others; experiencing a 
thing in common with others instead of solely by | ஒய் -தல் 0y , 2.செ.குன்றாவி . ( v.t ) அடித்தல் , தாக்கு 

தல் ; to strike , attack . 
oneself. " ஒப்பூண் உண்ணமாட்டாதே " ( ஸ்ரீவசன .83 ) 
( செ.அக. ). 

க . ஒய் ; பட . ஊய் . 
( ஒப்பு + ஊண் ஒப்பூண் . ( குறிப்புப் பொருளர்க ஒத்த 

[ உல் – ஒல் – ஒய் . ] 
பட்டறிவைக் குறித்தது . ) 

ஒய் oy , இடை . (int ) யானையைப் பாகர் வையும் 
ஒப்போலை oppolai, பெ . ( n . ) உடன்படிக்கைச் சீட்டு ; குறிப்பு மொழி ( சிலப் . 15,48 ,உரை. ) ; hey! onom expr . 
deed of agreement , contract. ஒப்போலை எழுதிக் 

used by mahouts to frighten an elephant. ( செ.அக.). 
கொண்டு ... பிரவிருத்தியுறும் மகாசனங்கள் " ( சிவ 

[உய் – ஓய் . ] 
சம .58 ) . ( செ.அக. ) . 

ஒய்யல் oyyal , பெ . ( n . ) 1. செலுத்துகை ( பிங் . ) ; 
ம . ஒப்போல . 

forwarding. 2. கொடுக்கை ; giving. ( செ.அக. ). 
( ஒப்பு + ஓலை. ) 

[ உய் – ஒய் – ஒய்யல் . ) 
ஒப்போன் oppon , பெ . ( n . ) ஒத்தவன் ; one who is | ஒய்யாரக்காரன் oyyara - k - karan பெ . ( n. ) ஆரவார 
equal to .. 

( ஆடம்பர ) முள்ளவன் ; fop , dandy . ( செ.அக. ). 
ம . ஒப்போன் . 

க . ஒய்யாரகார ; தெ . ஒய்யார காடு . 
( ஒப்பான் – ஒப்போன் . ] 

( ஒய் - ஒய்யாரம் + காரன் . ) 


ஒருக்க 


ஒய்யாரக்கொண்டை 


358 


ஒய்யாரக்கொண்டை oyyira -k-kondai , பெ . ( n . ) அழ ஒயின்மரம் oyipmaram, பெ . ( n . ) தொழுமரம் ; pillory , 

stacks . 
காக ( அலங்காரமாக ) முடிக்கும் மயிர்முடி ; tuft of hair 

ஒயின்மரத்திலே மாட்டினான் ( வின் . ) . 
gracefully tied up. ஒய்யாரக் கொண்டையாம் தாழம்பூ ( செ.அக.). 
வாம் , உள்ளேயிருக்குமாம் ஈரும் பேனும் " ( செ.அக.). 

[ உய் – ஒய் + இன் - ஒயின் + மரம் - 

மரம் - ஓயின்மரம் . ] 
( ஒய்யாரம் + கொண்டை .) 

ஒரட்டுக்கை Orattu - k - kai, பெ . ( n . ) இடக்கை ( இ.வ. ) ; 
ஒய்யாரநடை oyyara - nadai, பெ . (n. ) 1. அழகான left hand . 
நடை ; graceful gait. 2. பிலுக்கு நடை ; affected giat. 

( உரட்டு – ஒரட்டு + கை . ) 
( செ . அக .) . 

ஒரணை oranai, பெ . (n .) இரட்டை ; pair. திருக்கைக் 
( ஒய்யாரம் + நடை . ) 

காறை ஓரணை ( S.I.Ilii , 226 ) ( செ.அக.) . 
ஒய்யாரம் oyyaram , பெ . ( n . ) 1. மகிழ்வான நிலை ; [ ஓர் + இணை - ஓரிணை – ஓரணை . ] 
gracefulness of movement , elegant bearing. " ஒய்யார 
மாக நடந்து " ( குற்றா.குற .16,3 ). 2. ஆரவாரம் ( ஆடம் ஓராங்கு orarigu, கு.வி.எ. ( adv . ) ஓராங்கு பார்க்க ; see 
பரம் . ) ( வின் . ) ; affection , foppery . ( செ . அக.) 

draigu. “ மாந்த ரொராங்குக் கைசுமந்தலறும் பூசல் " 

( பதிற்றுப் . 31 ,2 ) ( செ . அக .) . 
ம , ஒய்யாரம் ; க . ஒய்யார ; து . ஒய்யார ; தெ . ஒய்யாரமு ; 
Skt upacara . 

ஒரால் oral, பெ . ( n . ) நீங்குகை; withdrawing, receding. 
[ ஓய் - ஒய்யாரம் .) 

வேந்தர் தாரழிந் தொராலின் ( பதிற்றுப் .23,17 ) 

( செ . அக .) . 
ஒய்யென oy -y - ena , கு.வி.எ. ( adv .) விரைவாக ; 

( ஒருவு - ஒருவல் - ஓரால் . ) 
quicky. " ஒய்யென வாங்கே யெடுத்தனன் " ( கலித்.37) ஓரானொரு oran - oru, கு.பெ.எ. (adj.) ஏதோ ஒன்று ; 
( செ.அக. ). 

a certain, some one at some point. “ ஓரா னொருநாளில் 
[ ஓய் + என . ) 

( குருபரம் . 217 ,பன்னீ.) ( செ . அக.) . 
ஒய்யென oy-y- ena , கு.வி.எ. ( adv . ) மெல்ல ; slowly. 

( ஓர் – ஓரான் – ஓரானொரு . ) 
( செ . அக .) . 

ஒரி - த்தல் ori- , 4.செ.கு.வி. ( v.i. ) ஒற்றுமையாயிருத்தல் 
குரு. அயா . 

( யாழ் . அக . ); to be united , in harmony . ( செ . அக. ) . 
( ஒய் + என. ] 

[ஓர் – ஒரி - ஒரி - த்தல் . ( வே.க. 106 ) . ] 
ஒயில் oyil பெ . (n.) 1. ஒய்யாரம் ; grace of form , | ஒரு oru , கு.பெ.எ. ( adj .) ஒன்று என்பதன் பெய 
posture or movement. " பிலுக்கிலே செயும் ஒயிலாலே " ரெச்சம் ; a or an ; one , unique ; special . ஒரு மகன் . 
(திருப்பு .158 ) . 2. ஒருவகைக் கூத்து ( இ.வ. ) ; dancing ( செ.அக.). 
of persons on festival occasions by moving round and 
round in a circle to the accompaniment of a song , bowing 

ம . ஒரு ; க . ஓர் , ஓர் ; கோத . ஓர் ; துட . வீர் ; குட . ஒரி , 
to the ground and waving little towels or handkerchiefs. 

ஓர் ; து . ஒர் , ஒரு ; தெ . ஒகட்டி , ஒண்டு ; கோண் . ஓர் ; கொன் . 
( செ.அக. ). 

ஓர் ; கூ . ரோ ; குவி . ரோ ; குரு . ஓர் ; மால் . ஓர் ; பிரா . அசி . 

( ஒன்று – ஓர் – ஒரு . ) 
தெ . கொயலு , ஒய்யாரமு ; க . ஒய்யார . 

ஒரு oru , கு.பெ.எ. ( adj.) ஒப்பற்ற , சிறந்த ; excellent. 
( ஓய் + இல் - ஒயில் ( வளைந்தாடும் ஆட்டம் ) . ) 

( ஒன்று – 
ஒயில்வண்டி oyil - vandi, பெ . ( n . ) மகிழ்வான பயணத் 

ஓர் – ஒருவு – ஒரு ( ஒன்றே தனித்துச் சிறப்படை 

தல் ) . ) 
திற்கேற்ற வண்டி ; carriage for a pleasant outing. சரீர 
முறுநோய்போம் ஒயில் வண்டி யேறுவார்க்கென் ஒரு oru , பெ . ( n . ) செம்மறி ( பிங் . ) ; sheep . 
றோர் ( பதார்த்த . 1455 ) ( செ . அக .) . 

( உரு – ஒரு = செம்மறி . ( கொ.வ. ) . ] 
தெ . கொயலு பண்டி . 

ஒருக்க orukka, கு.வி.எ. ( adv .) 1. எப்பொழுதும் ; ever , 
( ஒயில் + வண்டி . ) 

always . " காமமொருக்க வொருதன்மை நிற்குமோ 
ஒயிற்கும்மி oyir - kummi, பெ . ( n . ) 1. ஒயிலாட்டத்துப் 

( பரிபா .6,72 ) . 2. ஒவ்வொன்றுக்கும் ; for each . 

வாக்குமூலத்துக்கு ஒருக்க ஓர் அடி அவனுக்குக் 
பாடும் பாட்டு : song sung in oyil. முருகர் ஒயிற்கும்மி . கொடுத்தான் (இ.வ. ). 3. ஒருமுறை, ஒன்றுபோல் ; 
2. ஒயில் பார்க்க ; see oyik ( செ.அக. ) . 

once , like one . ( செ . அக . ) . 
( ஒயில் + கும்மி . ) 

( ஒருக்கு – ஒருக்க . ) 


--- 


ஒருக்கடி - த்தல் 


359 


ஒருகால் 


see 


ஒருக்கடி - த்தல் orukkadi- 4.செ.கு.வி. (v.i. ) ஒருக்களி- | ஒருக்காளி oru - k - kali 

, பெ . ( n . ) ஒரே கொட்டையுடைய 
த்தல் பார்க்க ; orukkali-. " ஒருக்கடித்தென்ன பனம்பழம் ; palmyra fruit having a single seed . ( Tim . ) 
வொண்ணாதே " ( திவ்.அமலனாதி .7 , வ்யா.பக் .86 ) ( செ.அக. ). 
( செ.அக.) . 
( ஒருக்களி – ஒருக்கடி . ) 

( ஒரு + காழி - ஒருக்காழி – ஒருக்காளி. காழ் = கொட்டை . 

காழி = கொட்டையுடையது . ) 
ஒருக்கடு - த்தல் orukkadu-, 4.செ.குன்றாவி . (v.t ) சம ஒருக்கு - தல் orukku- 7.செ.கு.வி. ( v.i. ) 1. ஒன்று 

மாக நினைத்தல் ; to make no distinction , to consider 
equally . திருக்கடித் தானமு மென்னுடைச் சிந்தையும் , 

சேர்த்தல் ; to bring together; to gather . ஒருக்கின 
ஒருக்கடுத்து ( திவ்.திருவாய் .8,6,2 ) . ( செ.அக. ). 

பண்டங்களைக் கொண்டு போகின்றமை ( சீவக .60 , 

உரை . ). 2. அடக்குதல் ; to subdue , control. “ மனத்தை 
( ஒருக்கு + அடு . ) 

யொருக்கு மொருக்கத்தினுள்ளே ( பதினொ.திருவிடை . 
ஒருக்கணி - த்தல் oru - k - kani-, 4.செ.கு.வி. ( v.i.) ஒரு மும் .24 ) . 3. அழித்தல் ; to kill, slay . இன்றொருக்கினே 
பக்கமாய்ச் சாய்தல் ; to lie on one side. “ ஒருக்க 

னித்தனை வீரரை ( கம்பரா.பிரமா .195 ) ( செ.அக. ). 
ணித்தோ மல்லாந்தோ கண் வளர்ந்தருளுகிறது " ( திவ் . 

ம . ஒருக்குக . 
திருமாலை , 23 , வ்யா .81 ) . 

( ஒரு – ஒருக்கு – ஒருக்கு - தல் ( வே.க .106 ) . ) 
( ஒருக்களி – ஒருக்கணி . ) 
ஒருக்கணி -த்தல் orukkani-, 4.செ.குன்றாவி . ( v.t ) | ஒருக்குத்து orukkuttu , பெ . ( n .) ஒருபக்கத் தலைவலி, 
ஒருச்சரித்தல் ; to shut partially ; to set slantingly ; to 

ஒற்றைத் தலைவலி ; headache on one side , migraine. 
put sidewise; to leave ajar , as a door . கதவை ஒருக்கணி ம . ஒரிச்செனி , ஒரிச்சென்னி . , 
( யாழ்ப் . ). ( செ.அக. ). 

( ஒருக்கு + குத்து - ஒருக்குக்குத்து – ஒருக்குத்து . ] 
( ஒருக்களி – ஒருக்கணி .) 
ஒருக்கணிப்பு orukkanippu , பெ . ( n . ) ஒரு பக்கமாய்ச் ஒருகட்பகுவாய் oru- kat- pagu- vay, பெ . ( n . ) பறை 

வகை ( பிங் . ) ; a kind of drum with one large face 
சாய்கை ( யாழ்ப் . ); lying or leaning on one side. ( J. ) . 

for beating. ( செ.அக. ). 
( செ.அக. ). 
( ஒருக்களி – ஒருக்கணி ஒருக்கணிப்பு . ) 

( ஒரு + கண் + பகு + வாய் . ] 
ஒருக்கம் orukkam , பெ . ( n . ) 1. மனவொடுக்கம் ; ஒருகட்பறை oru - kat - parai , பெ . ( n .) ஒருகட்பகுவாய் 
concentration of mind . " மனத்தை யொருக்கு மொருக்கத் 

பார்க்க ( பிங் . ) ; see oru - kat - pagu - vay . ( செ.அக. ) . 
தினுள்ளே " ( பதினொ .திருவி.மும் .24 ). 2 . 

ஒரு 

( ஒரு + கண் + பறை . ) 
- தன்மை ; oneness , sameness . ஒருக்கப் பெயரானு 
ரைக்கப்படும் " ( காரிகை.ஒழிபி .6 ) ( செ.அக. ) .. ஒருகணக்கு oru - kanakku , பெ . ( n . ) 1. ஒரே முறை ; 

unifom manner . ஒரு கணக்காய் நடந்து வருகிறது . 2 . 
ம . ஒருக்கம் . 

நாட்டுக்கோட்டைச் செட்டிமார் செய்யும் . மூன்று 
( ஒருக்கு – ஒருக்கம் ( வே.க .106 ). ) 

ஆண்டுத் தொலை நாட்டு வாணிகம் (இ.வ.); a 
ஒருக்கல் orukkal, பெ . ( n . ) ஓர் அமங்கலப்பண் ( ஓர் triennial trade carried on in a foreign country by an 

அபசுரம் . ) (திருவாலவா .57,26 ) ; dirge , defective note agent of a Nattukkottai Chetti. ( செ.அக. ).. 
in music . ( செ.அக. ). 

( ஒரு + கணக்கு . ) 
( உருக்கல் – ஒருக்கல் . ) 
ஒருக்கல் orukkal, பெ . ( n . ) அணியமாதல் ; preparation, | ஒருகணை orukanai, பெ . ( n . ) ஒப்பற்ற அம்பு , ( சங் . 

இலக்.சொற் . ) ; unique arrow . 
getting ready . ( சேரநா :) . 

+ கணை. ) 

( ஒரு 
ம . ஒருக்கல் , 
( ஒருக்கு – ஒருக்கல் . ) 

ஒருகால் oru - kal, வி.எ. ( adv . ) 1. ஒருமுறை . (திருவா 
ஒருக்களி - த்தல் orukkali-, 4.செ.கு.வி. (v.i. ) ஒரு பக்கம் லவா.நூல்வர .3 ) ; once . 2. ஒருவேளை; perhaps. 

சாய்தல் ; to lie on one side , to lean on one side .. ஒருகால் அது நடக்கலாம் . 3. சிலவேளை; some times : 
( செ.அக. ). 

“ ஒரு காலுமையாளொர் பாகனுமாம் " ( தேவா .405,1 ) 

பொருளற்றார் பூப்பர் ஒருகால் " ( குறள் .248 ) . 
( ஒருக்கு + உளி - ஒருக்குளி – ஒருக்களி .) 

ம . ஒரிக்கல் ; க . ஓர்ம்மெ , ஓம்மெ ; குட . ஓம்ம ; து . ஒம்மமெ , 
ஒருக்கால் oru -k - kal , வி.எ. ( adv .) ஒருகால் பார்க்க ; 

ஒர ; பர் . ஒபொட் . 
see orukal. “ ஒருக்காலழிதோன்றியும் " ( பாரத.பதின் 
மூன் .111 ) ( செ.அக. ). 

( ஒரு + கால் . கால் = பொழுது , முறை . ) 
(ஒருகால் + ஒருக்கால் .) 


ஒருங்கு - தல் 


ஒருகாலில்நில் ( ற் ) -த ( ற ) -ல் 


360 


+ கை + 


ஒருகாலில்நில் ( p ) - த ( ற ) ல் orukalil - nil-, 14.செ.கு.வி. | ஒருகைபரிமாறு - தல் oru - kai - parimaru- 5.செ.கு.வி. 

( v.i.) 1. விருந்தினர் வரிசையில் ஒருபுறமாகப் பரிமாறு 
(v.i. ) உறுதியாயிருத்தல் ; to be firmly resolved ; to be 
unflinching, a simile from an ascetic standing resolutely தல் ; to serve food in one of two opposite rows at 
as one leg while doing penance . அதை முடிக்க ஒரு dinners . 2. ஒருமுறை பரிமாறுதல் ( வின் . ) ; to deal out 
காலில் நிற்கிறான் . ( செ . அக .) . 

one course at a feast. ( செ.அக. ). 
ஒரு + கால் + இல் + நில் .) 

( ஒரு + கை + பரிமாறு . ) 
ஒருகாலும் oru - kal - um, கு.வி.எ. ( adv .) எந்தக் காலத்தி ஒருகைபார் - த்தல் oru- kai- par , 4.செ.கு.வி. (v.i.) வெல் 
லும் ; at any time whatsoever , used with a negative, 

லமுயலுதல்; to make a determined effort to win . 
never . ஒருகாலும் நடவாது . ( செ.அக. ). 

" உனக்காச்செனக் காச்சென்றொரு கை பாராமல் " ( இரா 
( ஒரு + கால் + உம் .) 

மநா.யுத்த 2 ) ( செ . அக . ) . 
ஒருகாலே oru - kal- e, கு.வி.எ. ( adv .) ஒரேமுறையில் ; ( ஒரு + கை + பார் . ) 
at once , at one stroke . ஒருகாலேயெல்லாம் வாங்குக . | ஒருகையாயிரு - த்தல் oru - kai- y -dy -iru- 3.செ.கு.வி. 
( செ.அக.). 

( v.ii. ) எதிர்க்கட்சிக்குப் பகையாக ஒற்றுமையாயிருத் 
( ஒரு + கால் + ஏ. ) 

தல் ; to join hands as against a common enemy . 

( செ . அக .) . 
ஒருகிடை oru - kidai, பெ . ( n . ) 1. கிடந்தகிடை ; being 

bedridden; state of being unable to move from bed . ( ஒரு + கை + ஆய் + இரு . ) 
2. ஒருபக்கமாய்ச் சாய்ந்து படுக்கை ; lying on one 
side .ஒருகிடையாய்ப் படுத்துக் கிடக்கிறான். ( செ.அக.). ஒருகைவிளையாடு - தல் On -kai vilaiyadu-, செ.கு.வி. 

( v.i. ) எல்லாருக்கும் ஒருமுறைவர ஆடுதல் ( வின் . ) ; 
[ ஒரு + கிடை . ஒரு = ஒருபக்கம் . ) 

to play one round of a game . 
ஒருகுடி oru - kuci, பெ . ( n . ) பங்காளி ( யாழ் . அக .) ; 

(ஒரு விளையாடு . ] 
agnate . ( செ . அக .) . 

ஒருகோலுடையார் oru - ko - udaiyar , பெ . ( n . ) ஒருகோ 
( ஒரு + குடி . ) 

லுடைய துறவிகள் ( ஏகதண்டி சந்நியாசிகள் ) ( தொல் . 
ஒருகுழையவன் oru - kulaiyavan, பெ . ( n . ) பலராமன் ; பொருள் . 625 , உரை . ); a class of Brahman ascetics 
Balarama, who wore a ring in only one of his ears . holding a single staff in hand . ( செ.அக. ). 
" ஒருகுழையவன் மார்பிலொண்டார்போ லொளிமிக 

( ஒரு + கோல் + உடையார். ) 
( கலித் .105,11 ) , ( செ.அக. ). 

ஒருங்கணையாக oruriganaiyaga , வி.எ. ( adv . ) ஒரே 
( ஒரு + குழை + அவன் . ] 

நேரத்தில் , அதே நேரத்தில்; simultaneously. 
ஒருகுழையொருவன் orukulaiyoruvan , பெ . (n.) ஒரு 
குழையவன் ( பரி .1.5 ) பார்க்க ; see orukulaiyavan. 

( ஒருங்கு + அணையாக . ] 
( ஒரு + குழை + ஒருவன் . ) 

ஒருங்கவிடு - தல் oruiga - vidu-, 18.செ.குன்றாவி . ( v.t. ) 
ஒருகுறி oru -kur , கு.வி.எ. ( adv . ) ஒருமுறை ; once . 

பலவற்றை ஒன்றுசேர்த்தல் ; to bring together , unite. 

அவற்றை யொருங்கவிட்டு " 
" ஒருகுறி கேட்போ னிருகாற் கேட்பின் (நன் . 42 ) 

( திவ் .திருநெடுந் . 

17 , வ்யா .134 ) ( செ.அக. ) . 
( செ.அக.). 

( ஒருங்கு – ஒருங்க + விடு . ) 
( ஒரு + குறி . ) 
ஒருகூட்டு oru -kuttu , பெ . ( n . ) ஒருசேர்க்கை ; close 

ஒருங்கியலணி orungiyal - ani, பெ . ( n . ) புணர்நிலை 
union , compact. ( செ.அக.). 

யணி . ( வீரசோ அல . 13 ) ; ( Rhet ) figure of speech 

connecting different ideas together . ( செ.அக.) . 
ஒரு + கூட்டு .). 

[ ஒருங்கு + இயல் + அணி . ) 
ஒருகை orukai , பெ . ( n . ) 1. கட்சியின் இணக்கம் ; 
united party . 2. ஒருகட்சி ; clique. ( செ . அக . ) . 

ஒருங்கு - தல் orungu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. ஒருபடியா 

560 ; to be concentrated; to have a singleness of 
[ ஒரு + கை - ஒருகை . ) 

aim of purpose . “ நினதா ளொருங்கப் பிடித்து " ( திவ்.திரு 
ஒருகை orukai , பெ . ( n . ) ஒரு ஆள் ; one person . 

வாய் .5,8,8 ) . 2. ஒன்றுகூடுதல் ; to join together . 
ஆட்டத்திற்கு ஒரு கை குறைகிறது . (உ.வ. ). 

“ மருத்து மிரும்புனற்கிறை வருமாகிச் செவ்விதி 
( ஒரு + கை - ஒருகை. கை - சினையாகுபெயராய் ஆளைக் 

னொருங்கி ( கந்தபு.சூரனரசிரு .11 ) . 3. ஒடுங்குதல் ; 
குறித்தது . ) 

to sink , decline , to become reduced . உரமொருங்கி 


ஒருங்கு 


361 


ஒருசிறை 


யது ... வாலியது மார்பு " ( கம்பரா.யுத்த.மந்தி .90 ). 4. | ஒருசாய்வு oru - sayu, பெ . { n .) 1. ஒருதலை , ஓரம் 
அழிதல் ; to be ruined , to perish . “ நமரெல்லோரு ( பட்சபாதம் . ); leaning to one side, partiality . - கு.வி.எ. 
மொருங்கினர் " ( பிரபோத.38,1 ) . 

( adv . ) 1. ஒருமிக்க ( யாழ்ப் . ); altogether. 2. இடைவிடா 
க . ஓர்கூடு ; ம , ஒருங்க . 

மல் ( வின் . ) ; continuously . ( செ.அக. ). 
( ஒல் – ஒருங்கு – ஒருங்குதல் . ஒடுங்கு - ஒருங்கு = அழிதல் .) ஒருசாயல் oru - Sayal, பெ . ( n. ) உருவொப்பு ; likeness, 

( ஒரு + சாய்வு .] 
ஒருங்கு orungu , கு.வி.எ. ( adv. ). 1. முழுதும் ; altogether . having the same features , resemblance . இக்குழந்தை 

“ தூணிப்பதக்கென் றொருங் கொப்பக் கொண்டானாம் " தந்தையோ டொருசாயலாக இருக்கிறது . ( செ.அக. ). 
( நாலடி .387 ) . 2. ஒரேகாலத்தில் ; simultaneously. 

( ஒரு + சாயல் - ஒருசாயல் = ஒருமித்த வடிவமைப்பு . ) 
( ஒல் ஒருங்கு . ) 

ஒருசார் oru - sar, பெ . ( n . ) 1. ஒருபக்கம் ; one side. 
ஒருங்கு orurigu, பெ . ( n . ) 1. முழுமை ( திவா . ) ; entirety . 

“ ஒருசா ரருவியார்ப்ப " ( புறநா .115,1 ) . 2. ஒரு ( கட்சி ) 
totality. 2. அடக்கம் ( பிங் . ) ; suppression , restraint. 

சார்பு ; one party . 3. ஒருதலை ; partiality. ( செ . அக .) . 
( செ.அக. ). 

( 

( ஒரு + சார் . ) 
( ஒல் – ஒரு – ஒருங்கு . ) 

ஒருசார்பு onu - Sarpu, பெ . ( n. ) ஒருசார் பார்க்க ; see 

oru - sir . ( செ.அக.). 
ஒருங்கு * orurgu, பெ . ( n . ) அழிவு ( யாழ்.அக. ) ; | ஒருசாராசிரியர் or - sar - asiriyar, பெ . ( n .) ஆசிரியருள் 
destruction , ruin . ( செ.அக. ). 

ஒரு கொள்கையினர் ; authors or commentators belo 
( ஒடுங்கு – ஒருங்கு . ] 

nging to one particular school of thought. ( செ.அக. ). 
ஒருங்கே orurge, வி.எ. ( adv .) 1. முழுதும் ; thoroughly , 

( ஒரு + சார் + ஆசிரியர் . ) 
fully. 2. ஒருசேர ; to the fullest extent or measure. “ நம்மே ஒருசாரார் oru -strar, பெ . ( n . ) ஒரு பக்கத்தவர் ; persons 
லொருங்கே பிறழ வைத்தார் " ( திவ்.இயற்.திருவி 

on one side ; those belonging to one party. " 216581 
ருத் .45 ) ( செ.அக. ). 

ரார்த்தா ரொருசாரார் ( காரிகை.செய் .6 ,உரை . ). 2 . 

சிலர் ; some . ( செ.அக.). 
( ஒருங்கு + ஏ . ) 

( ஒரு + சாரார் . ) 
ஒருச்சரி - தல் oru - c - cari, 4.செ.கு.வி. (v.i.) ஒரு பக்க ஒருசாலுழு - தல் oru - Sal - ulu- 1.செ.குன்றாவி . ( v.t ) 
மாய்ச் சாய்தல் ; to lean or one side . 

ஒருமுறை உழுதல் ; to tum once with the plough . 
( ஒரு + சரி . ) 

( செ.அக. ). 

( ஒரு + சால் + உழு . ] 
ஒருச்சரி - த்தல் on - c - car , 4.செ.குன்றாவி . ( v.t ) ஒரு 
பக்கமாய்ச் சாய்த்தல் ; to shut partially , as a door . 

ஒருசாலைமாணாக்கர் oru - silai - manakkar, பெ . ( n :) 
“ கதவை ஒருச்சரித்து " ( ஈடு .10,8,3 ). 

ஒருபள்ளியிற் படித்த மாணாக்கர் ( தொல்.பொ 

ருள் .666 ,உரை.பக் .653 ); pupils of the same school, 
( ஒரு + சரி . ) 

schoolmates . ( செ.அக. ). 
ஒருச்சாய் - த்தல் oru - c - cdy ; 4.செ.குன்றாவி . ( v.t )) ( ஒரு + சாலை + மாணாக்கர் . ) 

ஒருபக்கஞ் சாய்த்தல் ; to tit to one side, to shut | ஒருசிம்புப்புகையிலை oru - simbu - p - pugai- y -ilai, பெ . 
partially , as a door . ( செ.அக. ). 

( n . ) புகையிலை நறுக்கு ( யாழ்ப் . ); small bit of tobacco , 

single leaf of tobacco . ( செ.அக. ). 
( ஒரு + சாய் . ) 

( ஒரு + சிம்பு + புகையிலை . ) 
ஒருச்சாய்வு on - c - cdyvu, பெ . ( n . ) ஒருபுறமாகச் 
சாய்கை ; leaning on one side . ( செ.அக. ). 

ஒருசிறிது oru - siridu, பெ . ( n . ) அற்பம் ; a little . 

" உய்த்துணர்ந்திடு நீரரே யொருசிறிதுணர்வார் " ( கந்த 
( ஒரு + சாய்வு . ] 

பு.சூரனமைச் .129 ) ( செ.அக. ) . 
ஒருசந்தி oru - Sandi, பெ . ( n .) ஒரு நாளைக்கு ஒருமுறை ( சிறு + து - சிறுது - சிறிது . ) 

மட்டும் உணவு கொள்ளும் நோன்பு ; vow of taking | ஒருசிறை oru - Sirai, பெ . ( n . ) 1. ஒருபக்கம் ; one side; 
only one meal in a day . “ நாயறி யாதொருசந்தி " “ கோயி லொருசிறைத் தங்கி ( பொருந .90 ) . 2. வேறி 
( தண்டலை .23 ) ( செ.அக. ). 

டம் ( பிங் . ) ; separate place. 3. ஒரு பகுதி ; one part 

or portion . "இருவர் நூற்குமொருசிறை தொடங்கி " 
மறுவ . ஒருபொழுது . 

( நன் .8 ) ( செ.அக. ) . 
( ஒரு + சந்தி - ஒருசந்தி . சாந்தி – சந்தி = விழா, நோன்பு .) 

( ஒரு + சிறை . ] 


ஒருசிறைநிலை 


362 


ஒருத்து 


கவரி , 


ஒருசிறைநிலை oru -sirai- nilai, பெ . ( n . ) சொல்லப்பட்ட ஒருத்தல் oruttal, பெ . ( n . ) ஒருசார் விலங்கின் ஆண் 
பொருள் ஒருவழிநிற்கப் பாடலமைந்துள்ள முறை பெயர்; male of certain animals , viz ., புல்வாய் , புலி , 

உழை , மரை , 

கராம் . 
(இறை. 56 ,உரை.பக்கம் . 194 ) ; style of verse whose 

யானை , பன்றி , 
composition follows the sequence of the events narrated . எருமை . ( தொல் . பொருள் .590,591,592 ) ( செ.அக.), 
( செ . அக.) 

( ஓர் – ஓரி – ஒரு - த்தல் . ) 
[ ஒருசிறை + நிலை .) 

ஒருத்தலை oru - k - talai, பெ . ( n . ) ஒருபக்கம் ; one side. 
ஒருசீரானவன் oru - sir - anavan, பெ . ( n . ) ஒரே தன்மை “ ஒருத்தலைப்பரத் தொருத்தலை பங்குவினூர்தி " ( கம் 

யாக இருப்பவன் (வின். ); one who maintains a uniform பரா.அயோத்.மந்.66 ) ( செ.அக. ) . 
character, he who has moderation of temper. ( செ.அக. ). 

( ஒரு + தலை . தலை = பகுதி , பக்கம் . ) 
( ஒரு + சீர் + ஆனவன் . ) 

ஒருத்தலைநோவு oru - t- talai - novu , பெ . ( n .) ஒற்றைத் 
ஒருசுடர் orusugar , பெ . ( n . ) கதிரவன் ; sun . 

தலைவலி பார்க்க ; see orgai - k- talaivali. “ ஒருத்தலை 
( ஒரு + சுடர் . ஒரு = ஒப்பற்ற , தனித் தன்மை வாய்ந்த . ) நோவா முடம்பு சுரத்தால் வருத்தமாம் " ( பண 

விடு .248 ) . ( செ . அக . ) . 
ஒருசேர Oru - Sera, கு.வி.எ . (adv. ) ஒருமிக்க ; entirely 
completely . ( செ.அக. ). 

(ஒரு + தலை + நோவு . ] 
( ஒரு + சேர . ) 

ஒருத்தலையிடி oru - t- talai - y -idli, பெ . ( n . ) ஒற்றைத் 
ஒருசொல் oru - sol, பெ . ( n . ) 1. உறுதிச்சொல் ; word 

தலைவலி பார்க்க ; see omaittalaivali. ( செ . அக .) . 
of assurance . அவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன் 

( ஒரு + தலை + இடி . தலை = பக்கம் , பகுதி . ] 
றோ " ( கம்பரா.குகப் .15 ). 2. பலசொல்லாயிருந்தும் ஒருத்தலைவலி oru - t - lalai - valli 

, பெ . (n .) ஒற்றைத் 
ஒரு சொன்னீர்மைப்பட்டது ( சீவக. 190 , உரை . ); 

தலைவலி பார்க்க ; see orraittalaivalli. ( செ . அக .) . 
expression which while consisting of two or more words 
connotes but a single idea . ( செ.அக.). 

ம . ஒரிச்செனி , ஒருச்சென்னி . 
( ஒரு + சொல் . ) 

( ஒரு + தலை + வலி. தலை = பக்கம் , பகுதி . ) 
ஒருசொல்விழுக்காடு oru - Sol- vilukkadu , பெ . ( n . ) ஒருத்தளி - த்தல் oruttall-, 4.செ.கு.வி. ( v.i. ) வயலிற் 
யாதொரு பொருளுமின்றித் தொடரியத்தில் வழங்கும் 

பயிர் முழுவதிலும் கதிர் பரிதல் ( இ.வ. ) ; to shoot 
சொல் (சீவக. 1886 ,உரை. ): superfluous, expletive word 

simultaneously , as ears of corn in a field . (Loc .) 
in a sentance . ( செ.அக. ) . 

( செ.அக. ). 
சொல் விழுக்காடு . விழுக்காடு = விழுதல் , ஒரு + தளிர் - ஒருத்தளிர் – ஒருத்தளி. ) 
வழங்குதல் . ] 

ஒருத்தன் oruttan, பெ . ( n . ) 1. ஒருவன் ; a certain 
ஒருசொற்பல்பொருள் oru - sor - pal - porul, பெ . ( n. ) ஒரு man . “ வடமொழியிலே வல்லா னொருத்தன் வரவும் 

சொல்லுக்குரிய பல பொருள்கள் ( பிங் . ) ; different ( தாயு.சித்தர்.கண .10 ) . 2. ஒப்பற்றவன் ; unique being; 
meanings of the same word . ( செ.அக.). 

incomparable one . 

one . ஒருத்தனே யுன்னை யோல 
( ஒரு + சொல் + பல் + பொருள் . ] 

மிட்டலறி " (திருவாச . 29,2 ) ( செ.அக. ). 
ஒருசொன்னீர்மை oru - sonpirmai, பெ . ( n . ) சொற்கள் 

ம . ஒருத்தன் ; பட . ஒப்ப ; க . ஒப்ப , ஓர்பு ; து . ஒரி , ஒரியே ; 
இணைந்து ஒரு பொருளே தருந்தன்மை ( புறநா .206, 

குவி . ரூசி ; கூ . ரொஅன்சு; குருக் . ஓர்த் ; மால் . ஓர்தெ . 
உரை . ); nature of the compound word which expressess [ஒன்று ஒள் – ஒரு - ஒருவு -- 

ஒருவு – ஒருவன் ஒருத்தன் 
a single idea . ( செ . அக .) 

= பலரினும் மேம்பட்டு விலகித்தனித்து விளங்குபவன் . ) 
( ஒரு + சொல் + நீர்மை . ] 

ஒருத்தி orutti, பெ . ( n. ) ஒருபெண் ; a woman . 
ஒருஞார் oruhir, பெ . ( n. ) பண்டைக்காலத்து வழங்கிய 

“ ஒருத்திமகனாய்ப் 

பிறந்து " 

( திவ் . திருப்பா. 25 ) 
ஓர் அளவுப் பெயர் ( தொல்.எழுத்.170 ,உரை.); ancient 

( செ . அக .) . 
measure. ( செ . அக . ) . 

ம . ஒருத்தி : து . ஓர்தி ; தெ . ஓர்தி ; குரு . ஓரொத் ; மால . ஓர்தி ; 
( ஒரு + ஞார் . ) 

குவி . ஏராந்த , எரொந்தி ; க . ஒர்வெ , ஓபப்பளு, ஒப்பரகெ. 
ஒருஞான்று orunanru, பெ . ( n ) ஒருநாள் ; one day . 

[ ஒரு - ஒருத்தி . ] 
ஒரு ஞான்று வந்தானை ( கலி.37-14 ) ( சங்.இலக். ஒருத்து oruttu , பெ . ( n . ) மனவொருமைப்பாடு ; conce 
சொற் ) . 

ntration of mind . “ ஒன்று சொல்லி யொருத்தினி னிற்கி 
( ஒரு + ஞான்று . ) 

லாத வோரைவர் " (திவ்.திருவாய் .7,1,7 ) ( செ.அக. ). 
[ஒரு - ஒருத்து ( ஒருமிப்பு ) ( வே.க. 106 ). ] 


ஒருதந்தை யீன்றமகள் 


363 ) 


ஒருதலைப்படு - தல் 


T. 6078 


0 


பா 


ஒருதந்தை யீன்றமகள் orudandal-y -ipramagal, பெ . | ஒருதலைக்காமம் oru- dalai - k - kamam , பெ . ( n . ) ஒருபக் 
( n . ) தந்தையின் மனைவியருள் ஒருத்திக்குப் பிறந்த கமான காதல் ; onesided love , unreciprocated love . 
மகள் ; daughter of one of the wives of the father . “ கைக்கிளை யுடையதொருதலைக் காமம் (நம்பிய 
அந்துவற்கு ஒருதந்தை யீன்றமகள் பொறையின் கப் .3 ) ( செ.அக. ). 
பெருந்தேவி யீன்றமகன் ( பதிற்றுப் .7 , பதிக . ). 

( ஒருதலை + காமம் . ) 
( ஒரு + தந்தை + ஈன்ற + மகள் . ) 

ஒருதலைக்குழவி orudalai - k - kulavi, பெ . ( n.) ஒரு 
பதிற்றுப்பத்தில் செல்வக்கடுங்கோ வாழியாதனை அந்துவனுக் 

பக்கம் தலைபோல் உருண்டையாயும் மற்றொரு 
குப் பொறையன் பெருந்தேவியீன்ற மகன் எனக் குறிப்பிடும் 

பக்கம் கூர்மையாயும் அமைந்த குழவி ; stone pestle 
போது , அவன் தாயை ஒரு தந்தை யீன்ற மகள் என்று கபிலர் shaped like a cone having a bulb at one point and 
குறிப்பிடுகிறார் . அந்துவனின் மாமனார் ஒரு தந்தை எனப்படு 

a handle at the top . ( செ.அக.). 
கிறார் . 

( ஒருதலை + குழவி . குழைவி - குழவி = குழையுமாறு 
இடையறாப் போர்களால் இளைஞர் எண்ணிலார் மடிதலின் 

அரைக்கப் பயன்படும் ஆட்டுகல் . ) 
மகளிர் எண்ணிக்கை மிகுந்த காலத்தில் ஒரு ஆண் , பெண்கள் 
பலரை மணந்து கொள்ளும் வழக்கம் வளர்ந்தபோது , மனைவி 
யர் பலர்க்கும் பிறந்த குழந்தைகள் ஒரு தாய்ப்பிள்ளைகள் 
( உடன்வயிற்றுப் பிறந்தோர் ) எனக் கூற முடியாத சூழல் 
உண்டானதால் ஒருதந்தை மக்கள் என வேறுபடுத்தி அழைக் 
கப்பட்டனர் . இது ஐந்திணை மரபாகிய அன்புகெழு தமிழ் 
மரபுக்குரிய இல்லற வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட பெருந் 
திணை யொழுக்கம் . இதனை வடநாட்டுமரபு என்பர் . தயரத 
னுக்குப் பட்டத்தரசியர் மூவரின் வயிற்றுப் பிறந்த இராமன் 
முதலாயினோர் ஒரு தந்தை மக்கள் . பாஞ்சாலி பாண்டவர்களா 
கிய கணவர் பலர்க்குப் பெற்ற பிள்ளைகள் ஒரு தாயீன்ற 
மக்கள் . பல்கணவ மணம் , பல் மனைவியர் மணம் பெருந்தி 
ணைக்குரிய ஒழுகலாறெனக் கடியப்பட்டவை . 
பெண்களின் கற்புக்குத் தெய்வத்தன்மை யூட்டிப் பெருமைப்ப 
டுத்திய தமிழ்ப் பண்பாட்டில் பல்கணவர் மணம் உட்புகமுடிய 

ஒருதலைக்குழவி 
வில்லை . ஆதலால் ஒரு தாயீன்ற மக்கள் என்னும் சொல்லாட்சி 

ஒருதலைச்சாயல் orudalai - c - c & yal, பெ . ( n . ) 1. ஒருபு 
தோன்றவில்லை . 

றம் கூருள்ள கத்தி ; one edged knife. 2. தலை 
ஒருதமர்க்கலயம் orudamar - k - kalayam, பெ . ( n. ) அடி ஒருபுறமாகச் சாய்ந்திருத்தல் ; inclination of the head 

யில் ஒரே துளைறையிட்ட மண்குடுவை ; small to one side . ( சா.அக.). 
earthen pot with a whole at the bottom used in the 

( ஒருதலை + சாயல் . சாள் - 

+ சாயல் . சாள் – ( சாண் ) – சாய் – சாயல் = 
manufacture of medicated oils . ( சா.அக. ) . 

கூர்மை . ) 
(ஒரு + தமர் + கலயம் . திவுள் – திவுர் திமுர் – தமர் = ஒருதலைதுணிதல் oru - dalai - dunidal, பெ . ( n . ) மாறுபா 
திருகியிடப்பட்ட துளை . ] 

டான இரண்டு கொள்கைகளில் ஒன்றை ஏற்றலா 

கிய உத்தி ( நன் .14 ) ; ( gram .) decision, accepting either 
ஒருதரம் oru - daram , பெ . ( n .) 1. ஒருதடவை ; once. 

of two contrary opinions or views one of 32 utti. 
2. ஒரே முறை ( யாழ்ப் . ); one and the same kind . 

( செ.அக.). 
( செ.அக.). 

( ஒரு + தலை + துணிதல் . ) 
( ஒரு + தடம் - ஒருதடம் - ஒருதரம் . தடம் = வழிமுறை, 
பாங்கு . ) 

ஒருதலைநயன் oru - dalai - nayan பெ . ( n .) ஒருதலை 

வழக்கு பார்க்க ; see oru - dalai - valakku. ( செ.அக. ). 
ஒருதலை orudalai, பெ . ( n . ) ஒரு சார்பு ; one sidedness . 

( ஒருதலை + நயன் . ) 
" ஒருதலையா னின்னாது காமம் ( குறள்.1196 ) . 

ஒருதலை நியாயம் onudalainiyayam, பெ . ( n . ) ஒரு 
( ஒரு + தலை . தலை = பக்கம் , பகுதி . ) 

தலை நயன் பார்க்க ; see orudalai nayan. 
ஒருதலை orudalai, பெ . ( n . ) உறுதி ; positiveness, | ஒருதலைப்படு - தல் On - dalai- p - padu- 20.செ.கு.வி. 
certainty, “ ஒருதலை யுரிமை வேண்டியும் " ( தொல்.பொ 

( v.i. ) ஒரு முடிவு பெறுதல் ; to come to a conclusion. 
ருள் .225 ) “ பாம்பாற் கோட்படுதல் ஒருதலை " “ எத்துணை யுரைப்பினு மொருதலைப்படாது " 
( குறள் .890 , பரி.உரைக்குறிப்பு ) ( செ.அக. ). 

( இறை.1,7 ) ( செ.அக. ). 
( ஒரு + தலை . தலை = முடி , முடிவு . ) 

( ஒருதலை + படு . ) 


ஒருநிலைப்பொய்கை 


ஒருதலைப்பூண்டு 


364 


ஒருதலைப்பூண்டு orudalai - p - pindu, பெ . ( n . ) ஒரு ஒருதாரைக்கத்தி orudirai - k - katti, பெ . ( n .) ஒருபுறம் 
தலை வெள்ளைப் பூண்டு ; garlic with one clove கூருள்ள கத்தி ; a knife sharpened on one edge. 
or bulb . ( சா.அக. ). 

( சா.அக.). 
( ஒருதலை + பூண்டு . ] 

( ஒரு + தாரை + கத்தி . ) 
ஒருதலையன் orudalaiyan, பெ . ( n .) கொக்கு ; stork. | ஒருதிறம் oru- diram, பெ . ( n . ) ஒருகூறு ; a part. “ ஓர்வுற் 

றொரு திற மொல்காத நேர்கோல் ( கலித் . 42 ,14 ) . 
( சா.அக. ). 

( ஒரு + திறம் . ) 
ஒருதலையுள்ளுதல் oru - dalai - y - ulludal, பெ . ( n . ) உளப் 

பாங்கு ( அவத்தை ) பத்தனுள் ஒன்றாகிய இடைவிடா ஒருதிறம்பற்று - தல் oru - dipam - pagu-, 5.செ.கு.வி. (v.i.) 
நினைவு ( நம்பியகப் .36 ,உரை. ); ( Akap ) constant ஒரு பக்கமாக இருத்தல் ; to range oneself on oneside. 
thought of the lover, a mood in love, one of ten kinds “ அறங்கூ றவையத் துரைநூல் கோடி யொருதிறம் 
of aganilai (avattai ). ( செ.அக.) 

பற்றினும் " (சிலப் .5,136 ) ( செ.அக. ). 
( ஒரு + தலை + உள்ளுதல். ) 

( ஒரு + திறம் + பற்று . ) 
ஒருதலை வழக்கு Oru -dalai - valakku, பெ . ( n . ) ஒருபக்க ஒருதிறன் oru- diran, பெ . (n.) ஒருபக்கம் ; one side. 
LDITO Siwy ; judgement showing partiality, one sided 

" ஓய்பசிப் பிடியொடு ஒருதிறன் ஒடுங்க ( அக .91 ) . 
or biased description or statement; leaning to one side [ ஒரு + ( திறம் ) திறன் . ) 
or party . ( செ.அக.). 

ஒருதுட்டெடை 

oruduttegai, பெ . ( n . ) நான்கு 
( ஒருதலை + வழக்கு . ) 

காசெடை ; weight equal to 1/3 of an anna or 1/48 

of a rupee . ( சா.அக.) . 
ஒருதன்மை oru -danmai , பெ . ( n . ) 1. ஒரே முறை ; 
being of one and the same kind . 2. ஒப்பற்ற தன்மை ; 

தெ . ஒகதுட்டு . 
incomparableness . 3. மாறாத்தன்மை ; unchangeable ( ஒரு + துட்டு + எடை - ஒருதுட்டெடை . ஒரு உருபாய்க்கு 
ness . ( செ.அக. ). 

192 விடுகாசுகள் ( தம்பிடிகள் ) இருந்த காலத்தில் 4 விடுகாசு 

கள் ஒரு துட்டு எனப்பட்டது . ) 
( ஒரு + தன்மை. ] 

ஒருதுவலி oruduvali, பெ . ( n . ) பண்டைக் காலத்து 
ஒருதனி oru-dani , பெ . ( n .) 1. ஒப்பில்லாத தனி வழங்கிய ஓர் அளவுப் பெயர் ( தொல்.எழுத் .170, 
( சீவக .280 , உரை . ) ; peerlessness , uniqueness . 2. தன் 

உரை. ); ancient measure . ( செ.அக.) . 
னந்தனி; quite alone , in absolute solitude . " ஒருதனி 
உழந்தவித்திருத்தகு மாமணி " (சிலம்பு ) ( செ.அக. ) . 

( ஒரு + துவலி . ) 

ஒருநாள் oru - nil, பெ . ( n . ) ஒருநாள் ; one day , once. 
( ஒரு + தனி. ) 

“ ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் " ( நல் 
ஒருதனிநிலை orudaginilai, பெ . ( n . ) போராரவாரம் வழி ) . 
மிகுந்த படுகளத்தில் வெள்ளம் தள்ளாதபடி கல்லாற் 

ம . ஒருந்நாள் . 
கட்டினகரையைப் போலப் பெரும் படையை ஒரே 
வீரன் தடுத்த துணிவுநிலையைப் புலப்படுத்தும் 

( ஒரு + நாள் . ) 
புறத்துறை ; literary theme describing one of the | ஒருநாளும் oru - ndlum , வி.எ. ( adv . ) எப்பொழுதும் ; at 
strategies of warfare where a soldier opposing and 

any time. ( used in negative sense ) . 
challenging a big army all alone. 

ம . ஒருநாளும் . 
[ ஒருதனி + நிலை. ஒருதனி = யாருமற்ற தன்னந்தனிமை . ) 

(ஒரு + நாள் + உம் . ) 
தன்படையினர் புறமுதுகிட்டு ஓடுவது கண்டும் தானொரு ஒருநாளைக்கொருநாள் oru - nalaikkoru - nal, வி.எ. 
வனே பகைவரை எதிர்த்துப் போரிடும் எருமை மறத்தினும் 

( adv .) நாள் செல்லச் செல்ல ; day by day . ( செ.அக.). 
இது வேறானது . 

( ஒரு + நாள் + ஐ + கு + ஒரு + நாள். ) 
ஒருதாரை on -dirai , பெ . ( n. ) 1. ஒருமுறை ( ரீதி ) ; | ஒருநிலை oru - nilai, பெ . ( n . ) ஒன்றாகிய நிலை , 
one form , one method . அந்தநூல் ஒரு தாரையாய் நடந்து ( ஐக்கியம் ); unity , harmonious state . ( சேரநா . ). 
வருகிறது ( இ.வ. ) . 2. ஒரு பக்கக் கூர்மை ; sharp edge 
on one side. ஒரு தாரைக் கத்தி ( வின் . ) . 3. இடையீடில் 

ம . ஒருநில . 
லாத நீரொழுக்கு (வின். ); uninterrupted downpour of ஒருநிலைப்பொய்கை orunilai-p- poygai , பெ . ( n . ) 
water. ( Loc .) ( இ.வ. ) . ( செ.அக. ). 

வற்றாத பொய்கை ( பரி .8,15 ) ; never drying tank or 

hand . ( சங்.இலக்.சொற் . ) . 
( ஒரு + தாரை . தடம் – தரம் – தாரை . ) 

( ஒரு + நிலை + பொய்கை . ) 


ஒருநிறத்தோற்றம் 


365 


ஒருபடி? 


seen as one . 


ஒருநிறத்தோற்றம் orunigatoxam , பெ . ( n . ) எல்லா concord . " உலகெலா மொருப்பா டொன்றி " ( கந்தபு . 
நிறமும் கண்ணுக்கு ஒரே நிறமாகக் காணப் மேரு .18 ) . 4. ஒன்றி நிற்கை ; fixing the mind on a 
படல் ; colour blindness in which different colours are single aim ,concentration of mind. " SNIQIGT QUITUUT 

டெய்த நிமலனை யுன்னி " ( கந்தபு.மேரு .32 ). 5. மனத் 
[ ஒரு + நிறம் + தோற்றம் . ] 

திண்மை ; resoluteness , constant “ கலயனார்த 
ஒருநினைவு oruninaivu , பெ . ( n . ) 1. வேறொன்றையும் 

மொருப்பாடு கண்ட போதே " ( பெரியபு.குங்கிலிய .28 ). 

( செ.அக. ). 
கருதாது ஒன்றையே சிந்தித்தல் ; condition in which 
the mind is occupied by one idea to the exclusion of 

( ஒரு + பாடு . படு – பாடு . ( மு.தி.தொ.பெ. ).) 
others - hyperprosexia. 2. ஒரே சிந்தை ; ( philo .) conce- | ஒருப்பாடு oruppadu, பெ . ( n . ) 1. ஒருபக்கம் , ஒருபாகத் 
ntration of mind on one object. ( சா.அக. ). 

தில் ; on one side. 2. தாராளம் , அதிகம் , மிகுதி ; 
( ஒரு + நினைவு . ] 

great quantity, excess , ample. ( சேரநா . ) . 
ஒருநெறிப்படு - தல் oru - neri - p - padu-, 20.செ.கு.வி. 

ம . ஒருபாடு . 
( v.i.) ஒருவழிப்படுதல் ( தொல்.பொருள் , 510 ) ; to stand 

( ஒரு 

+ பாடு . பாடு = பக்கம் . பகுதி . ஒரு , ஒரு பார்க்க ; 
together ; to be placed together. ( செ.அக. ) . 

See oru , oru ? / 
( ஒரு + நெறி + படு . ) 

ஒருப்பார்வை oru - p - parvai, பெ . ( n .) உற்றுப்பார்த்தல் , 

விடாது பார்க்கும் பார்வை ( யாழ்.அக. ) ; intent gaze, 
ஒருநேரம் oru - niram , பெ . ( n . ) 1. காலமல்லாத காலம் , 

attentive look . ( செ.அக. ): 
அகாலம் ; unseasonable time . இவன் இரவு ஒரு 

( ஒரு + பார்வை . ) 
நேரத்தில் என் வீட்டுக்கு வந்தான் . (இ.வ. ) . 2. பாதிப்ப 
கல் ; half -day. இன்றைக்கு ஒரு நேரப்பள்ளி ( உ.வ. ) | ஒருப்பிடி oruppidi, பெ . ( n.F உறுதிப்பிடி ; firm grasp . 
( செ.அக.). 

( ஒரு + பிடி . ) 
( ஒரு + நேரம் . ) 

ஒருப்பு oruppu, பெ . ( n .) ஒருவந்தம் பார்க்க ; see 
ஒருப்படு - தல் oru - p -padu- , 20.செ.கு.லி. ( v.i. ) 1. ஒரு 

oruvandam . " ஓதினார்க்குமுணர்வொருப்பாயதே " ( நீல 
தன்மையாதல் (சி.சி .2,5 , மறைஞா. ); to become one, 

கேசி .212 ) ( செ.அக. ). 
unite, coalesce. 2. ஒத்துக்கொள்ளுதல் ( இறை.1 , ( ஒரு – ஒருப்பு . ) 
உரை.7); to consent , agree. 3. ஒருநினைவாதல் (வின்.); ஒருப்புறவன் on - p - puravan , பெ . ( n . ) முத்துவகை 
to have the mind fixed on one object, to be abstracted 

( S.I.I.ii , 206 ); a kind of pearl. ( செ.அக. ). 
from outward objects. ( W. ) . 4. துணிதல் ; to venture , 
dare. போக்கொருப்பட்டு நின்று ” ( தொல்.பொருள்.41 , 

( 

( ஒரு + புறவன் . ) 
உரை . ) . 5. முயலுதல் ; to attempt, try . “ போகவேணு ஒருபக்கவாரம் oru-pakka- varam , பெ . ( n . ) ஒருசார்பாகச் 
மென்றொருப்பட " ( ஈடு .7,3 , ப்ர . ) . 6. ஒன்றுகூடுதல் ; செய்தல் , ஒருதலையாகச் செய்தல் ( யாழ் . அக . ) ; 
to come together. “ ஆட்பட்டீர் வந்தொருப்படுமின் partiality . ( செ.அக. ). 
( திருவாச .45,1 ). 7. தோன்றுதல் ; to appear. “ ஒளியொ 

( ஒருதலை + வாரம் . ) 
ளியுதயத் தொருப்படுகின்றது " (திருவாச .20,3 ) 

ஒருபடம் oru - padam , பெ . ( n .) இடுதிரை ( திவா . ) ; 
( செ.அக. ) . 

curtain . ( செ.அக. ). 
( ஒரு + படு . ] 

[ ஒருவு + படம் - ஒருவுபடம் - ஒருபடம் . ஒருவு = நீங்கு , 
ஒருப்படுத்து - தல் oru - p - paduttu-, 14.செ.குன்றாவி . விலகு . படம் = துணி . ) 

( v.t. ) 1. ஒன்று கூட்டுதல் ; to bring together, reconcile. 
2. வழிவிடுதல் ;to bid adieu. "திருவணுக்கன் திருவாச ஒருபடி oru-pack, பெ . ( n) 1. ஒருவகை ; a kind . 

2. ஒரே முறை ; the same manner . " ஒருபடிப்பட்டிருக்கு 
லளவும் ஒருப்படுத்தி மீள ( ஈடு .7,3 , ப்ர . ) . 3 : முடிவு 

மவனை " ( ஈடு .6,8,4 ) . - வி.எ. ( adv .) ஒருவாறு ; 
செய்தல் ; to finish , settle. 
settle. “ ஒருப்படுத் தூர்க்கு 

tolerably : in some degree , to some extent; with some 
மீள்வான் " ( சீவக .505 ) . 4 . ஏற்றுக்கொள்ளச் 

difficulty. ( செ.அக. ). 
செய்தல் ; to bring to an agreement, cause to 

ம . .ஒருபடி . 
consent ( இறை .6,65 ) . ( செ.அக. ) . 

( ஒரு + படி . படி = தன்மை , வகை . ) 
[ ஒரு + படுத்து . ) 

ஒருபடி oru - padi, பெ . ( n . ) தாராளம் , மிகுதி ; plenty , 
ஒருப்பாடு oru - p - padu, பெ . ( n . ) 1. முயற்சி ; endeavour, 

a large quantity , a good many or good deal. ( சேரநா . ). 
effort . உங்களொருப்பாடு கண்டேனுக்கு " ( ஈடு .6,1,8 ) . 

ம . ஒருபடி . 
2. உடன்பாடு ; consent “ சீரிதென்றொருப் பாடுற்றாள் " 
( கந்தபு.வள்ளி. 163 ) , 3. ஒருதன்மையாகை ; unanimity, 

( ஒரு + படி . ) 


ஒருபொழுது 


ஒருபத்து 


366 


ஒருபத்து onupattu, பெ . ( n .) பத்து ; ten . ( சேரநா . ). 4. விடாப்பிடி ( பிடிவாதம் ) ; stubbomness , obstinacy . 

( செ.அக. ). 
ம. ஒருபது . 

( ஒரு + பிடி . ] 
( ஒரு + பத்து . ) 

ஒருபுடை oru - pudai,கு.பெ.எ. ( adj .) சற்றொப்ப ; partial, 
ஒருபடித்தாய் op - paditay, கு.வி.எ. ( adv . ) 1. ஒரே 

imperfect, approximate. ஒருபுடையுவமை , கு.வி.எ. 
முறையாய் ; in the same way . " உள்ளும் புறம்பு (adv . ) ஒருபக்கமாய் ; to one side . " ஒரு புடை பாம்பு 

2 . 
மொருபடித்தாய் ( அருட்பா , 1 ,நெஞ்சறி .621 ). 

கொளினும் ( நாலடி .148 ) ( செ.அக. ) . 
இருக்கவேண்டிய நிலைக்குச் சிறிது மாறுதலாய் ; 

மறுவ . ஒருமருங்கு , ஒருசார் , ஒருபக்கம் ; ம . ஒருபாடு . 
passably , tolerably. எனக்கு உடம்பு ஒரு படித்தாயிருக்கி 

( ஒரு + புடை . ) 
றது . ( செ.அக.). 

ஒருபுடையுவமை oru -pugai - y -uvamai, பெ . ( n . ) முழுவ 
( ஒரு + படித்து + ஆய் . ] 

தும் ஒப்பாகாமல் சில தன்மைகளில் மாத்திரம் ஒத்தி 
ஒருபடித்தாய் oru - paditay, கு.வி.எ. ( adv . ) முயற்சி ருக்கும் உவமை ; simile in which comparison applies 
யாய் ( யாழ் . அக . ); with effort. ( செ.அக. ). 

only partially and not fuly, dist. fr. முற்றுவமை. “ ஒருபுடை 

யுவமையாதலன்றி முற்றுவமையாதல் செல்லாமை 
( ஒருபடித்து + ஆய். ஒருபடித்து = ஒருசீராய் , தொடர்ச்சியாய் . ) 

யானும் (சி.போ.சிற் .1,2,3 ) ( செ.அக. ) . 
ஒருபடிப்பட oru - padi- p - pada, கு.வி.எ. ( adv . ) இடைவி 

( ஒரு - 

+ புடை + உவமை . ) 
டாமல் ; uninterruptedly. ஏழுநாள் ஒருபடிப்பட மலை 
யைச் சுமந்து " ( திவ்.பெரியாழ் .3,4,4 , வ்யா.பக் .602 ) | ஒருபுடையொப்புமை oru -pudai -y- oppumai , பெ . ( n . ) 
( செ.அக. ). 

ஒருபுடையுவமை பார்க்க ; see orupudaiyuvamai 

. 

( செ.அக. ): 
( ஒரு + படி + பட . ) 

( ஒரு , 

+ புடை + ஒப்புமை . ) 
ஒருபது oru - padu, பெ . ( n.) பத்து ; ten . “ தாய்தந்தைக் ஒரு பூ oru - pu , பெ . ( n . ) ஒருவிளைச்சல் , ஒருபோகம் 
கொருபதாகு நாளுளதாம் " ( கூர்மபு.உத் .22,5 ) ( செ.அக. ) . 

( S.I.l.i.114 ) ; single crop . ( செ.அக.). 
ம . ஒருபது . 

ம. ஒரு பூ. 
( ஒரு + பத்து - ஒருபத்து – ஒருபது . ) 

ஒருபொருட்கிளவி oru-porut -kilavi , பெ . ( n . ) ஒரு 
ஒருபாட்டம் oru - pattam , பெ . ( n . ) ஒருபாறல் மழை ; 

பொருள் சுட்டும் பலசொல் ( தொல் . சொல் .1,சேனா.) ; 
heavy downpour of rain once at a stretch . " ஒரு பாட்டம் 

synonym . ( செ.அக.). 
மழைவிழுந்தாற்போலே " ( ஈடு , 4,5,2 ) ( செ.அக. ). ( ஒரு + பொருள் + கிளவி . ) 
ஒரு - பாட்டம் .] 

ஒருபொருட் பன்மொழி oru - porut- pag - moli, பெ . ( n .) 

1. ஒரு பொருளைத் தரும் பல சொற்கள்; different 
ஒருபாவொருபஃது oru- pa - v- oru -pakdu , பெ . ( n . ) 

words connoting the same thing . 2. மீமிசைச் சொல் 
அகவல் , வெண்பா, கலித்துறை என்பவற்றுள் ஏதே 

( நன் .398 ) ; tautology for greater effect and emphasis . 
னும் ஒருபாவிற் பத்துப்பாடல்களால் அமைக்கப் 

( செ.அக. ). 
பட்ட ஒரு சிற்றிலக்கியம் ; minor literature in anyone 
of the 3 kinds of versification . “ அகவல் வெண்பாக் 

( ஒரு + பொருள் + பன்மொழி . ) 
கலித்துறை அதுகொண்டு ஒருபா ஒருபஃது உறின்அப் ஒருபொருண்மொழி oru - porun - moli, பெ . ( n . ) செய் 
பெயராம் ( இலக்.வி .823 ). ( செ.அக.). 

யுட் குற்றங்களுள் ஒன்று ( யாப்.வி .525 ) ; defect in 
( ஒரு + பா + ஒரு + பஃது . ] 

poetry . ( செ.அக. ). 

( ஒரு + பொருள் + மொழி .) 
ஒருபான் oru - pan, பெ . ( n . ) ஒருபது ( தொல்.எழுத்.199 , 
உரை . ) பார்க்க ; see orupadu. ( செ . அக.) . 

ஒருபொருள் oru - porul, பெ . ( n . ) கடவுள் ( வின் . ) ; god , 

the one reality . ( செ . அக .) . 
ஒருபது . 

( ஒரு + பொருள் . ) 
( ஒரு + பான் . பத்து – பதின் - பான் . ஓ.நோ. இருபதின் ஒருபொழுது oru - poludu , பெ . ( n . ) 1. ஒருவேளை; 
- இருபான் . ) 

a division of time . “ ஒருபொழுதும் வாழ்வ தறியார் " 
ஒருபிடி oru - pidli, பெ . ( n . ) 1. கைப்பிடியளவு ; a handful. ( குறள் . ) . 2. ஒருவேளை மட்டும் உணவுகொள்ளும் 
" முடிவிலொரு பிடிசாம்பராய் " ( பட்டினத் திருப்பா.தி தெய்வ வழிபாட்டு நோன்பு ; vow of taking one meal 
ருத்தில்லை.7 ). 2. உறுதி ; firm determination , unshakea in a day .. 
ble resolve . 3. விடாப்பற்று ; firm trust or dependence . 

( ஒரு + பொழுது . பொழுது = நேரம் , வேளை . ] 


ஒருபோக்கன் 


367 


ஒருமி - த்தல் 


மடை + 


ஒருபோக்கன் oru - pokkan, பெ . ( n . ) வேறுபட்ட நடை ஒருமடைசெய் - தல் oru - madai - cey-, 1.செ.குன்றாவி . 

யுள்ளவன் ; man whose behaviour is of a singular ( v.t.) ஒருமுகமாக்குதல் ; lit , to bring inany streams under 
or peculiar nature . ( செ.அக. ). 

one sluice, to conceive the various aspects of a thing 
( ஒரு + போக்கு + அன் . ) 

together. பகவத்குணங்களை ஒருமடைசெய்து பூஜிக்கை. 

( திவ்.திருப்பா .12 , வ்யா .130 ) ( செ.அக. ). 
ஒருபோக்காய்ப்போ - தல் oru - pokkay - p - po- , 
8. செ.கு.வி. ( v.i. ) திரும்பி வாராது போதல் ; to be gone 

( ஒரு - 

செய் . ) 
once and for ever never to return , an expression used | ஒருமனப்படு - தல் oru - mana - p -padu-, 20.செ.கு.வி. 
in anger or cursing . ( செ.அக.). 

( v.i.) 1. ஒருமன மாதல்; to be unanimous. 2. மனத்தை 
[ ஒரு + போக்கு + ஆய் + போ - தல் . ) 

ஒன்றிலே செலுத்துதல் ; to concentrate the mind 

intensely upon an object; to be deeply engaged in the 
ஒரு போக்கு oru - pokku , பெ . ( n . ) 1. ஒருவகை; one pursuit of one idea . ( செ.அக. ). 
kind . 2. ஒரே முறை ; the same manner . 3. மாறான 

(ஒரு + மனம் + படு . ) 
நடை ; peculiar , singular conduct. அவனுடைய செய்கை 
யெல்லாம் ஒருபோக்கு . ( உ.வ. ) . ( செ.அக.). 

ஒருமனப்பாடு oru - mana - p - pidu-, பெ . ( n . ) 1. மன 
விணக்கம் ; unanimity, 

concord . 

2 . மனத்தை 
ம . ஒருப்போக்கு . 

ஒன்றிற் செலுத்துகை; close or undivided application 
( ஒரு + போக்கு 
போக்கு - ஒருபோக்கு 
ஒருபோக்கு = ஒருவகை, முறை . ஒரு 

of mind to an object . 3. மனவடக்கம் ; mental 
போக்கு - ஒருபோக்கு = மாறான நடை . ) 

restraint. ( செ.அக. ). 
ஒருபோகம் oru - pogam, பெ . ( n . ) ஆண்டுக்கு ஒரு 

( ஒரு + மனம் + பாடு . படு – பாடு . ) 
முறை விளைவு ( R.T. ) ; single crop . ( செ.அக. ).. ஒருமனம் oru - manam , பெ . ( n . ) வேறொன்றும் நாடாத 

மனம் ; mind without variation ; unanimity , 
ம . ஒருப்பூ . 

ons 

mindedness . ( சா.அக. ). 
( ஒரு + போகம் . பூ - பூகம் – போகம் . ) 

ம . ஒருமனம் . 
ஒருபோகி oru - pogi, பெ . ( n . ) ஒரே நிகழ்வு ; the ever 

( ஒரு + மனம் . ) 
constant entity ; that which remains the same without 
variation , as time divested of all phenomena, like day , | ஒருமா oru - me , பெ . ( n . ) இருபதில் ஒருகூறாகிய 
night , etc. காலத்தையடைய ஒருபோகியாக்கி பின்னவெண் ( ப . ) ; fraction 1/20 . ( செ.அக. ). 
( ஈடு .9,3,10 ) ( செ.அக. ). 

ம . ஒருமா ( வு ) . 
( ஒரு + போகி . போக்கு - போகு - போகி . ] 

( ஒரு + மா . ) 
ஒருபோகு oru - pogu , பெ . ( n . ) 1. ஒருபடித்தான நிலம் ஒருமாதிரி or - madini , பெ . ( n . ) ஒருவகை ; a kind . 
( தொல் . பொருள் .460 ,உரை. ); land of uniform character , - கு.பெ.எ. ( adj.) குணம்வேறுபட்ட ; singular , peculiar . 
whether in regard to level or soil content. 2. ஒத்தாழிசைக் அவன் ஒரு மாதிரி ஆள் ( உ.வ. ) ( செ.அக. ). 
கலி வகையுளொன்று ( தொல் . பொருள்.451 , உரை . ); 

( ஒரு + மாதிரி . மாத்திரி - மாதிரி . மா = அளத்தல் , மாத்திரி 
a kind of verification . ( செ.அக. ). 

= அளவு , அளவ வேறுபாடு . ) 
( ஒரு + போகு . ) 

ஒருமாரை orumarai, பெ . ( n .) ஒருமாவரை பார்க்க ; 

see orumăvarai. 
ஒருபோது oru - padu, பெ . ( n .) ஒருபொழுது பார்க்க ; 
See oru - poludu . ( செ.அக. ). 

( ஒரு + மா + அரை - ஒருமாவரை – ஒருமாரை ( மரூஉ . ) . ] 
( ஒரு + ( பொழுது ) போது . ] 

ஒருமாவரை orumavarai, பெ . ( n .) ஒருமாவும் அரைமா 

வுஞ் சேர்ந்த 3/40 என்னும் கீழ்வாயிலக்கம் ( தொல் . 
ஒருமட்டம் oru - mattam, பெ . ( n . ) ஒருமட்டு பார்க்க ; 

எழுத்171உரை.); md and a half 1/20 + 1/40 - 3/40 . 
See oru mattu. ( செ.அக. ). 

( ஒரு + மா + அரை . ) 
[ ஒரு + ( மட்டு ) மட்டம் . ) 
ஒருமட்டு oru - mattu, பெ . ( n . ) ஒத்த அளவு ; equality ஒருமி -த்தல் orumi-, 4.செ.கு.வி. (v..) ஒன்றுசேர்தல் ; 

to be inunison , to unite. “ காதலிருவர் கருத்தொருமித்து " 
in size or measure கு.வி.எ. ( adv . ) ஒருவாறு ; In a 

( பெருந்தொ.221 ) ( செ.அக. ) . 
way ; to some extent. காரியம் ஒருமட்டு முடிந்தது 
( செ.அக.). 

ம. ஒருமிக்குக ; க . ஓம்மு , ஒக்கு ; து . ஒம்மெபுனி , ஒக்காபினி, 

ஓர்குனி; தெ . ஒம்மு , ஒருமு . 
( ஒரு + மட்டு . ) 

( ஒருமு – ஒருமி . ) 


ஒருமை பன்மை மயக்கம் 


ஒருமிக்க 


368 


ஒருசேர ; 


11 


ஒருமிக்க orumikka, கு.வி.எ. ( adv .) 

மேலேற்றிக் காய்ச்சுதல் ; boiling only once or at a 
together . 

“ மக்க ளொருமிக்கத் தொடர்ந்தும் " stretch , as in the preparation of decoction or medicated 
( திருப்பு .49 ) ( செ.அக. ). 

oils. ( சா . அக .) . 
[ ஒருமு - ஒருமி - ஒருமிக்க. ) 

( ஒரு 4 முறை + காய்ச்சல் . ) 
ஒருமிடறா - தல் oru - micarg-, 6.செ.கு.வி. ( v.i. ) 1. ஒரு ஒருமூச்சாய் oru - miccay , கு.வி.எ. ( adv. ) ஒரே தொடர்ச் 

குரலாதல் ; to join in one voice . இப்படியெல்லாரும் சியாய் ; with sustained , continuous manner , at one 
ஒருமிடறாயேத்தினாலும் " ( ஈடு , 4,3,10) . 2. ஒரு சிந் stretch . ஒருமூச்சாய் வேலை செய்தான் ( செ . அக .) 
தையாதல் ;to be of one mind . " நீயென்னோ டொருமிட 

( ஒரு + மூச்சு + ஆய் . ] 
றான பின்பு ( ஈடு , 1,10,4 ) . 

ஒருமை orumai, பெ . ( n . ) 1. ஒற்றுமை ( பிங் . ) ; oneness , 
( ஒரு + மிடறு + ஆகு - ஒருமிடறாகு – ஒருமிடறாதல் . ] 

union . 2. goofloow ; singleness , loneliness. " GT GOTO OTIT (15 
ஒருமிடறு oru - micaru , பெ . ( n. ) ஒருவாய்க்குள் அடங் மையுங் கண்டுவத்தி " ( கம்பரா. கிளை 30 ) . 3. ஒரே 
கும் படி பருகுமளவு ; one draught of liquid . இன்னும் 

தன்மை ; unchangeableness . 4. ஒப்பற்ற தன்மை ; 
ஒருமிடறு குடி ( யாழ்ப் ) ( செ . அக . ). 

peerlessness, uniqueness. " 2_600TLOGmiss smuthu 
( ஒரு + மிடறு .) 

வொருமையானும் (சிவப்பிர முதற்சூ . 3 , பக் . 91 ) . 5 . 

ஒருமை எண் கூற்று ; singular number . ஒருமை 
ஒருமிப்பு orumippu , பெ . ( n . ) 1. ஒற்றுமைப்படுகை ; 

எண்ணின் பொதுப்பிரி பாற்சொல் , ஒருமைக்கல்லது 
union , harmony . 2. மனத்தை ஒன்றிற் செலுத்துகை; 

எண்ணுமுறை நில்லாது . ( தொல் . சொல் .44 ) 6. மன 
close or undivided attention to an object ." MurColoum 

மொன்றுகை; concentration of mind 

ஒருமையா 
யொருமிப்பா யிருக்கையில் " ( குற்றா . குற . 103.2 ) 

லுன்னையுள்கி " ( தேவா .478,4 ) . 7. இறையுணர்வு 
( செ . அக .) . 

( பிங் . ) ; knowledge of God . 8. கருத்துரை முடிவு ; 
ம . ஒருமிப்பு ; குட . ஓர்மெ ; து . ஒம்முத ; தெ . ஒரிம , ஒரிமிக . decision , determination . " கொடுத்து நம் முயிரென 
( ஒருமு – ஒருமி – ஒருமிப்பு . ) 

வொருமை கூறினான் ( கம்பரா.மூலபல . 177 ) . 9. துறக் 
ஒருமுகம் oru - mugam, பெ . ( n . ) 1. நேர்வழி ; direct 

கம் ( மோட்சம் ) ; final emancipation . " எம்மொடா 
route , the same direction . ஒருமுகமாய்ப்போ. ( உ.வ. ) . 

மொருமை யெய்துவான் ( தணிகைப்பு . நந்தியு. 17 ) . 10 . 
2. ஒற்றுமை ; union , harmony . ஒருமுகமாய்ப் பேசினார் 

மெய்ம்மை ; truthfulness, veracity . " ஒருமையே மொழி 
கள் ( உ.வ. ) . 3. ஒரு கட்சி ; same party . எல்லாரும் 

யுநீரார் ( கம்பரா. அயோத் . மந்திர .9 ) . 11. ஒரு பிறப்பு : 

one birth in the round of births . ஒருமைக்கட் டான்கற்ற 
ஒருமுக மாயிருந்தார்கள் . ( வின் ) ( செ . அக .) . 

கல்வி ( குறள் .398 ) ( செ.அக. ). 
( ஒரு + முகம் . ] 

ம . ஒரும ; க . ஓரகெ ; குட . ஓர்மெ ; து . ஒம்முத ( சேர்ப்பு ), 
ஒருமுகமாய்ப்பேசு -தல் oru -mugamay -p -pēšu-, 

ஒக்கட ( ஒருமை ) ; தெ . ஓரிம , ஒரிமிக . 
5.செ.கு.வி. (vi .) பலர் ஒரு மனத்தராய்ப் பேசுதல் 
( வின் . ) ; to speak with one voice . ( செ . அக .) . 

( ஒரு – ஒருமு – ஒருமை. ) 
( ஒரு + முகம் + ஆய் + பேசு. ) 

ஒருமைப்படு - தல் orumai- p - padu-, 20.செ.கு.வி. ( v.i. ) 

1. ஒற்றுமைப்படுதல் ; to become united . 2. மனம் 
ஒருமுகவெழினி oru - muga - v - elipi, பெ . ( n. ) ஒருபக்க ஒருமுகப்படுதல் ; to become concentrated . “ சாஸ்திரங் 

மாக இழுக்கப்படும் திரைச்சீலை ( சிலப் .3,109 ) ; stage களிற் சொல்லுகிறவழியே நெஞ்சு ஒருமைப் பட்டு " 
screen drawn from one side . ( செ.அக. ). 

( ஈடு .10,4,10 ) . ( செ.அக. ). 
( ஒரு + முகம் + எழினி. J 

[ ஒருமை + படு / 
ஒருமுற்றிரட்டை oru - mumirattal , பெ . ( n . ) ஓரடி 

ஓரடி ஒருமைப்பாடு orumai -p- padu, பெ . ( n .) 1. ஒற்றுமைப்ப 
முற்றெதுகையாய் வருவது ( யாப் . வி .51 ) ; verse in 

டுகை ; being united . 2. ஒருமித்திருக்கை ; combining 
which all the feet in one line have the same edugai. 

to become a whole . நாட்டின் ஒருமைப்பாடு . ( செ.அக. ). 
( செ . அக .) . 

(ஒருமை + பாடு . படு - பாடு . ) 
[ ஒரு - முற்று + எதுகை. ) 
ஒருமுறைக் காய்ச்சல் on - mupai- k - kayccal, பெ . ( n .) 

ஒருமை பன்மை மயக்கம் orumai - paamal - mayakkam , 
1. நாளொன்றில் ஒருமுறை வருங்காய்ச்சல் ; attack 

பெ . (n.) சொற்றொடரில் ( வாக்கியத்துள் ) ஒருமை 
of fever once in a day . 2. ஒருதடவை காய்ந்து பின்பு 

பன்மைகள் மயங்கி வழங்குகை (சீவக .2210,உரை.) ; 
நின்றுபோகுங் காய்ச்சல் ; only one attack of fever 

use of the singular for the plural, or vice versa , as 
which never appears afterwards . 3. ஒரே தடவை காய 

sanctioned by usage . ( செ.அக.). 
வைத்தல் ; drying only once . 4. ஒரே தடவை அடுப்பு 

( ஒருமை + பன்மை + மயக்கம் . ) 


ஒருமைமகளிர் 


369 


ஒருவாக்காக 


ஒருமைமகளிர் orumal- magalir, பெ . ( n .) பிற ஆடவர் ( ஒரு + அர் - ஒருவர். அர் - உயர்வுப் பன்மையீறு . ) 

பாற் செல்லாத மனமுடைய மாதர் ( குறள் .974 . 
உரை . ) ; chaste, faithful women . ( செ.அக. ). 

முறைப்படி , அர் - பலர் பாலுக்குரிய ஈறு . " ஒருவரைக் கூறும் 

பன்மைக் கிளவியும் ஒன்றனைக் கூறும் பன்மைக் கிளவியும் 
( ஒருமை + மகளிர் . ) 

வழக்கினாகிய உயர்சொற் கிளவி இலக்கண மருங்கின் சொல் 
ஒருமொழி on - moli, பெ . ( n . ) 1. ஆணை ; royal 

லாறல்ல " ( தொல்.சொல் .27 ) என்று தொல்காப்பியர் கூறியி 
command, the authoritative word of a king . ஒருமொழி 

ருக்கிறார் . ஒருவனைப் பலர் பாலாகக் கூறுவது பொருளில் 
வைத்துல காண்ட சேரலாதற்கு (சிலப்.வாழ்த்துக். 

வறுமொழியாய் இலக்கண வழுவுடையதாயினும் , பலராலும் 
உரைப்பாட்டு . ). 2. பல சொற்களாய்ப் பிரிக்க முடியாத 

போற்றப்படும் புகழும் பெருமையும் பெற்றவனை நன்கு 
சொல் ( நன் .259 ) ; simple word , dist. fr. ( தொடர்மொழி . 

மதிக்கும் நாகரிகம் கருதிப் பலர் பாலுக்குரிய அர் ஈறு 

சேர்க்கப்பட்டது . ஒன்று பலவாகவோ ஒருவனைப் பலராகவே 
( செ.அக.) . 3. ஒரு பொருளையே விளக்கி நிற்குஞ் 

மாற்றும் பொருட்பாங்கு அர் ஈற்றுக்கு இன்மையின் இதனை 
சொல் ( ஆ.அக. ) ; word which has single meaning. உயர்வுப் பன்மையீறு எனப் புதிய இலக்கண வகையீடு தந்து 
( ஒரு + மொழி . ) 

வழங்கினர் . அ - என்னும் பலவின் பாலீறும் பன்மை 

யீறாதலின் அதனின்றும் வேறுபடுத்த அர் உயர்வுப் பன்மை 
ஒருலாகை oruligai, பெ . ( n . ) ஒருவகை ( வின் . ) ; a 

யீறு எனப்பட்டது . ஒருவர் என்பதிலுள்ள அர் ஈறு , பலர்பா 
kind of, one sort. 

லீறு அன்று எனவும் ஒருவன் என்பதிலுள்ள அன் - அர் 
தெ . லாகு . 

எனத் திரியாது எனவும் அறிதல் வேண்டும் . 
( ஒரு + அலகு ஒரு அலகு – ஒருலாகு - ஒருலாகை | ஒருவழித்தணத்தல் oru - vall- t - tanattal, பெ . 
( கொ.வ. ) . ] 

அலரடங்குதற் பொருட்டுத் தலைமகன் சிலநாள் 
ஒருவண்ணம் oru - vannam , கு.வி.எ. (adv .) ஒருவாறு ; வேற்றிடத்துச் சென்று உறையும் அகத்துறை 
in some manner , to a certain extent, in some degree . (திருக்கோ . 181 , அவ . ) ; literary theme , in which the 
“ ஒருவண்ணந் துயர்நீங்கி " ( கம்பரா . கையடை .12 ) lover s temporary absence from the place of his lady 
( செ.அக. ). 

- love to avoid all tittle - tittle about him , is depicted . 

( செ.அக. ) ( அபி.சிந். ). 
ம . ஒருவண்ணம் . 
( ஒரு + வண்ணம் . ] 

( ஒரு + வழி + தணத்தல் . ) 
ஒருவந்தம் oru - v - andam , பெ . ( n . ) 1. ஒற்றுமை ; ஒருவழிப்படு - தல் oru - vali- p-padu-, 20.செ.கு.வி. (v.i.) 
similarity, agreement. 2. உறுதி ; certainty , indubitable 1. ஒருமுகப்படுதல் ; to concentrate. படிப்பில் மனம் 
ness . “ ஒருவந்த மொல்லைக் கெடும் ( குறள் .563 ) . 3 . ஒருவழிப்பட வேண்டும் . ( உ.வ. ) . 2. ஒன்று படுதல் , 
நிலைபேறு ; firm footing, stability . “ ஊக்க மொருவந்தங் ஒற்றுமையாதல் ; to be united . மாறுபட்டவரெல்லாம் 
கைத்துடையார் ” ( குறள் .593 ) . 4. தொடர்பு ( வின் . ) ; இப்போது ஒருவழிப்பட்டுவிட்டார்கள் . ( உ.வ. ) . 
connection , relation . ( செ.அக. ). 

( செ.அக. ). 
( ஒரு + அந்தம் . அந்துதல் = சேர்தல் . ஒருவந்தம் = ஒன்றுபடல் , 

[ ஒரு + வழி + படு . ) 
ஒற்றுமை . ) 
ஒருவந்தம் oru - v -andam , பெ.எ. ( adj .) 1. ஒருசோ . ஒருவழியுறுப்பு oru- veli-y-uuppu , பெ . ( n . ) ஒருபகுதி 

( தொல்.சொல் .81 ); portion of the whole ( செ.அக. ). 
all at a time . 2. முடிவாக , உறுதியாக ; cetainly , undou 

( ஒரு + வழி + உறுப்பு . ) 
btedly. ஒருவந்தம் ஒல்லைக் கெடும் ( குறள் ) . 
( ஒரு அந்தம் - ஒருவந்தம் (பெயரே பெயரெச்சமாயிற்று).) ஒருவன் oruvan , பெ . ( n . ) 1. ஒருத்தன் ; person of 

the male sex , man or demon . “ குடிசெய்வ லென்னு 
ஒருவந்தம் oru - v - andam , பெ . ( n .) தனியிடம் ( சூடா . ) ; 

மொருவற்கு ( குறள் .1023 ). 2. ஒப்பற்றவன் ; the 
lonely place, place of retirement 

incomparable one . " ஒருவன் வயமானடித் தேர்வான் 
( ஒருவு + அந்தம் . ஒருவுதல் = நீங்குதல் , தனித்திருத்தல் . 

போல " ( கலித் .37 ) ( செ.அக. ). 
அந்தம் - பெயரீறு . ] 

ம . ஒருவன் ; க . ஓர்பு , ஒப்புனு, ஓர்வன் , ஓம்பு ; பட , ஒப்பு ; 
ஒருவயிற்றோர் or - vayigir, பெ . ( n . ) உடன்பிறப் 

குட . ஒப்பெ ; து . ஒரி ; தெ . ஒருடு , ஓகடு ; கோண் . ஓர்ன் ; 
பாளர் ( சகோதரர் ); children of the same parents . 

கூ . ரொன்அன்சு ; குவி , ரோஓசி , ருசி ; கொன் . ஒரென் ; நா . 
வயிற்றோர் செய்கடனும் " ( கந்தபு. 

ஒக்கொ ; கொலா . ஒக்கொன் ; பர் . ஒகுர் ; கட . உகர் ; மால் . 
சிங்கமு .471 ) ( செ.அக. ). 

ஓர்னெ . 
( ஒரு + வயிறு + ஓர் . ) 

( ஒரு + அன் - ஒருவன். ஒரு + அன் - ஒருவன் . ) 
ஒருவர் oruvar , பெ . ( n . ) உயர்சொற்கிளவி , ஒருவன் 
அல்லது ஒருத்தியைச் சிறப்பு கருதி உயர்வுப் பன் ஒருவாக்காக oru -vakkage, கு.வி.எ. ( adv . ) 1. ஒரு 

வகையாக ; in a peculiar way . 2. ஒரேபடியாக ; in 
மையில் வழங்கும் பெயர் (நன் .289) ; a person , male 

the same manner . " ஒருவாக்காகப்படுத்துக் கொண்டிருக் 
or female indicated in plural as an honorific term . 

( ஈடு .6,8,4 , ஜீ ) . 3. ஒரேமுறையில் ; once for all. 
( செ.அக.) 


ஒரூஉ - தல் 


ஒருவாக்கு 


370 


ஒருவாக்காகத் தொலைந்துபோனான் . ( இ.வ. ) . 4. ஒரு ஒருவிதமா - தல் oru - vidam - 8 , 6.செ.கு.வி. (v.i.) 1 . 
சேர ; all together , in toto . யாவரும் ஒருவாக்காகப் புதியவகையாதல் ; to be peculiar . 2. வேறுபடுதல் ; 
போய்விட்டார்கள் . ( செ . அக.) 

to be of a different kind or attitude . " பாங்கி யொருவித 

மாக நடந்தாள் ( அருட்பா,ப ,தலைவி வருந்தல் . 12 , 
[ ஒரு + வாக்கு - ஆக . ] 

பக் .645) . 3. கவனியாமை , மாறுபாடாக இருத்தல் ; 
ஒருவாக்கு oru - vaikku , பெ . ( n . ) 1. உறுதிமொழி ; one to be indifferent. இப்போது அவர் என்னிடம் ஒருவிதமா 
word, truth , certainty, assurance . 2. pard CFNISSAN 

யிருக்கிறார் . ( செ . அக . ) . 
கூறுஞ் சொல் ; united voice . ( செ . அக .) . 

[ ஒரு + விதம் + ஆதல் . ] 
[ ஒரு + வாக்கு . ) 
ஒருவாமை oruvamali, பெ . ( n .) 1. பிறழாமை ; uncha- ஒருவியாழவட்டம் oruviyalavattam , பெ . ( n . ) வியாழன் 

ஞாயிற்றைச் சுற்றி வர ஆகும் 12 ஆண்டுக்காலம் ; 
ngeableness . " ஒருவாமை 
ஒருவாமை வைத்தற்கு ஒள்ளியான் 

time taken by Jupiter to make one orbit around the 
ஒருபுலவனால் உரைக்கப்படுவது " ( இறை .1,12 ) . 
2. நீங்காமை ; stability , invariability , permanence . 

sun . ( ஆ.அக. ) . 
( செ . அக .) . 

( ஒரு + வியாழன் + வட்டம் . ] 
( ஒருவு + ஆ + மை . ஒருவுதல் = நீங்குதல்; ஆ - எ.ம.இ.நி. ) ஒருவு - தல் oruvu- , 5.செ.குன்றாவி . (v.t. ) 1. நீங்குதல் , 
ஒருவாய்கொள்ளல் oru - vay - kollal, பெ . ( n . ) ஒரு விடுதல் ; to abandon , renounce . " ஒருவுக வொப்பிலார் 

தடவை வாய் கொள்ளுமளவு உட்கொள்ளல் ; நட்பு " ( குறள் .800 ) . 2. கடத்தல் ; to cross , pass over . 
taking one mouthful. ( சா அக .) . 

" இருவினை வேலை யொருவினைநீ " (திருநூற் . 67 ) . 
( ஒரு + வாய் + கொள்ளல் . ) 

3. ஒழிதல் ; to be expected . வேந்தனி னொரீஇய 

வேனோர் ( தொல் . பொருள் ,32 ) . 4. தப்புதல் ; to 
ஒருவாய்க்கோதை Oru - vay - k - koolai, பெ . ( n . ) ஒருகட் 

escape. “ பருந்தினேறு குறித்தொரீஇ ( புறநா .43,5 ) 
பறை; drum with one face in the shape of a marakkal. 

( செ . அக .) . 
மரக்காலன்ன வொருவாய்க் கோதை ( கல்லா .8,27 ) 
( செ . அக .) . 

(உருவு – ஒருவு – ஒருவுதல் . ) 
[ ஒரு + வாய் + கோதை . ] 

ஒருவு -தல் OrUvu, செ.கு.வி. ( v.i. ) ஒப்பாதல் , ஒத்தல் ; 
ஒருவாய்ப்படு -தல் oru - vay - p - padu- 20.செ.கு.வி. ( v.i. ) 

to resemble , equal . (பரிபா.3,32 , பி - ம் . ) ( செ.அக.). 
ஒருகுரலாகப் பேசப்படுதல் ; to be spoken of with 

( ஒல் - ஒருவு . ) 
one voice. ( செ.அக. ). 

ஒருவு oruvu , 

oruwi , பெ . ( n . ) செம்மறியாடு ; sheep . 
( ஒரு + வாய் + படு . ) 

( செ . அக .) 
ஒருவாயுணவு oru - vayunavu, பெ . ( n . ) ஒரு கவளம் ; 
one morsel of food . ( சா.அக. ). 

மறுவ . உரு , ஒரு , துரு . 
( ஒரு + வாய் + உணவு . ) 

(உரு – ஒரு – ஒருவு . துரு = செம்மறியாடு . ) 
ஒருவாற்றான் oru -v- agan , கு.வி.எ. ( adv .) ஒருவாறு ஒருவேளை Oru - velai , கு.வி.எ. ( adv . ) 1. ஒருமுறை ; 
1,2 பார்க்க ; see oruvaro 1,2.( செ . அக .) . 

on one occasion , once . 2. ஒருகால் ; perhaps. நான் 

ஒருவேளை அங்கே போகலாம் . ( செ.அக. ) . 
[ ஒரு + ஆறு + ஆன் . ஆறு = வழி , வகை . ) 
ஒருவாறு oru - v - aru, கு.வி.எ. ( adv . ) 1. ஒருவகையாக ; 

ம . ஒருவேளை; க . ஒருவேளை; தெ . ஒக்கவேட ; பட. 
in a way ; somehow .. 2. ஒரளவாக ; to a certain extent, 

ஒந்துபேளெ . 
in some degree . 3. ஒரு சோ ; entirely , altogether . [ ஒரு + வேளை. ) 
" ஒருவா றொளியீண்டி நின்றால் " ( பழ .201) 
( செ . அக .) . 

ஒருவை Oruvai, பெ . ( n . ) 1. செம்மறியாடு ; sheep . 

2. ஓர் பூடு ; a kind of shrub or plant. ( சா . அக.) . 
( ஒரு 

+ ஆறு - ஒருவாறு . ஆறு = வழி , வகை. ) 
ஒருவி oruvi, பெ . ( n. ) ஒருத்தி , ஒருபெண் ; one woman . 

( உரு – உருவை – ஒருவை . உரு + துரு = செம்மறியாடு, 

செந்நிறமுள்ள பூண்டும் அப்பெயர் பெற்றிருக்கலாம் . ) 
ம . ஒருவி: 

ஒரூஉ -தல் oriu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. நீங்குதல்; 
[ ஒருவன் - ஒருவி . ( இ.வ. ) .) 

விலகுதல் ; to remove, separate. 2. ஓடுதல் ; to run 
ஒருவிசை oruvisal , பெ . ( n . ) ஒருமுறை ; once, at one 

flee.. 
time. ( ஆ.அக. ) . 

( ஒருவு – ஒருஉ . ] 
( ஒரு + விசை , வீச்சு - வீசு - வீசை - விசை . ) 


ஒரூஉ 2 


371 


ஒல் 


ஒரூஉ oriu, பெ . ( n.) 1. ஆற்றினின்றும் நீராடும் a line in verse . ( எ - டு ) “ மின்னவி ரொளிவடந் தாங்கி 

குளம் அல்லது ஊர்க்குளத்திற்கு நீர் கொணரும் மன்னிய 
கால்வாய் ; channel through which water of a river 
runs through to the tank or swimming pool. 2. விளைநி 

( ஒரூஉ + எதுகை . ) 
லங்களுக்குப் பாயும் ஆற்று வாய்க்கால் ; water cha . | ஒரே or், கு.பெ.எ. ( adj .) ஒன்றேயான ; only , the one . 
nnel brought to village from tank or river to feed the அவனுக்கு ஒரேமகன் . ( உ.வ. ) . 2. மற்றொரு தரத்தில் 
fields . 3. ஆற்று நீரால் நிரம்பும் குளம் ; tank fed with இல்லாதது ; the same, not of a different kind . ( சேரநா . ) . 
river water . 4. வடிகால் , இட்டாலி ; drain or gutter to 
drain out sewage water in a town . 

ம . ஒரே ; க . ஒந்தே ; தெ . ஒகே . 

( ஒரு 
க . ஒரு , ஓரிமோரி ; குச். ஓரியோ . 

ஒரோவழி ori - vali, கு.வி.எ. ( adv .) சிறுபான்மையாய் ; 
( ஒருவு – ஒரூஉ . ) 

sometimes in some places , smaller number or part. 
ஒரூஉ oriu, பெ . ( n . ) 1. இடைவிட்டிருப்பது , யாதானும் ஒரோவழி ஒருசாரார் மாட்டு ..... நிகழும் 

விலகியிருப்பது ; keeping apart. 2. உருக்குலைவு , ஒழுக்கத்தினை ( தொல் . பொருள் .3 ,உரை. ) ( செ.அக. ). 
வடிவச் சிதைவு ; deformation . 

( ஒரு + ஓ + வழி . ) 
( ஒருவு – ஒருஉ . ) 

ஒரோவொரு ordvoru , பெ . ( n . ) ஏதோவொரு ; some 
ஒரூஉத்தனார் oriuttapir, பெ . ( n . ) ஒரு தமிழ்ப்புலவர் ; thing , somebody . 
poet of Sangam age . ( அபி.சிந் . ) . 

( ஒரு + ஓ + ஒரு - ஒரோவொரு . ) 
( ஒருஉ " - ஒருஉத்தன் + ஆர் - ஒருஉத்தனார். ஒருஉ = ஆற்று ஒரோவொருவர் ord - v - oruvar, பெ . ( n .) தனித்தனி 
நீர் பாயும் கால்வாய் . ஒருஉத்தன் = ஆற்றுநீர் பாயும் 

ஒவ்வொருவர் ; each person , individual. “ ஒரோ வொரு 
கால்வாயை மேற்பார்க்கும் பணியாளன் , நீர்க்கட்டி, ஒருஉத்த 

வர்க் கொல்காதோ ரொன்று படும் ( சிறு.பஞ் .27 ) 
னார் = ஆற்றுக்கால்வாய்களை மேற்பார்க்கும் பணியிலிருந்த 

( செ.அக. ) . 
தமிழ்ப்புலவராகலாம் . நாடெங்கும் வாழும் சிற்றூர் மக்களிடை 
இன்றும் நீருக்ட்டி என்னும் கால்வாய்ப் பணியாளர் உள்ளனர் . ) 

( ஒரு + ஓ + ஒருவர். ) 
ஒரூஉத்தொடை oriu-k- tocai ,பெ . ( n . ) அளவடியுள் ஒரோவொன்று ord - v - onru , பெ . ( n . ) ஒவ்வொன்று ; 
நடுவிருசீர் களொழிய முதற்சீர்க்கண்ணும் நான்காஞ் one in each . ஒரோவொன்றே அறமுந் துறக்கமும் பொரு 
சீர்க்கண்ணும் மோனை முதலாயின வரத்தொடுப் ளும் பயத்தற் சிறப்பு நோக்கி ( தொல் .பொருள் .25 , 
பது ( இலக்.வி .723 ) ; alliteration etc. in the first foot 

உரை . ) ( செ.அக.). 
and the fourth of a line of verse. ( செ.அக. ). 

( ஒரு + ஓ + ஒன்று . ) 
( ஒரூஉ + தொடை . ) 

ஒல் ol, பெ . ( n . ) 1. முன்மை , முதன்மை ; foremost. 
ஒரூஉவண்ணம் oriu -vannam, பெ . ( n . ) யாற்றொழுக் 2. தொன்மை ; antiquity. 
காகப் பொருள் கொண்டு செல்லும் சந்தம் ( தொல் . 

( உல் – ஒல் . ) 
பொருள் .539); rhythm of verse effected by composing 
like the flow of a river . ( செ.அக. ). 

ஒல் ol , பெ . ( n . ) முடிவிடம் ( திவா . ); limit , end . 

( செ.அக. ). 
( ஒரூஉ + = 
+ வண்ணம் . ஒரூஉ = ஓட்டம் . ) 

[ உல் – ஒல். ] 
ஒரூஉவளபெடை oriuvalabedai , பெ . ( n .) முதற்சீர்க் 
கண்ணு நான்காஞ் சீர்க்கண்ணு மளபெடை பயிலு ஒல் ol, பெ . ( n . ) தொல்லை , துன்பம் ; trouble, affliction . 
வது ; prolongation of vowel in verse . ( ஆ.அக. ) . 

( உல் – ஒல். ] 
( ஒரூஉ + அளபெடை . ஒரூஉ = விலகுதல் . ] 

ஒல் ol, இடை . ( part .) 1. ஒலிக்குறிப்பு இடைச்சொல் ; 
ஒரூஉவியைபு oriuviyeibu , பெ . ( n .) ஈற்றுச்சீரினும் expression of invitative sound . 2. விரைவு சுட்டும் 

முதற் சீரினுமியைபு வருவது ; rhyming at the last ஒலிக்குறிப்பு : onom . expressing speed . 
line of a verse. ( எ - டு ) " நிழலே இனியத னயலது 

[ ஓ – ஒல் . ) 
கடலே " , ( ஆ.அக. ) . 

ஒல் 04, பெ . ( n . ) பொருத்தம் ; suitability , fitness . 
( ஒருஉ + இயைபு . ஒரூஉ = விலகுதல் . ] 

[ உல் – ஒல் . ) 
ஒரூஉவெதுகை oriuvedugai, பெ . ( n .) முதற்சீர்க்கண் 

ணும் நான்காஞ் சீர்க்கண்ணு மெதுகை வருதல் ; ஒல் ° 0/, பெ . ( n . ) மெலிவு , தளர்ச்சி ; thinness . 
appearance of edukai in the first and fourth feet of 

[ உல் – ஒல் . ) 


ஒல்லிநாடி 


ஒல் 


372 


... 


ஒல் ol, பெ . ( n . ) 1. தழைவு, செழிப்பு; shooting forth , ஒல்லாடி ollicl, பெ . ( n . ) ஒல்லட்டை பார்க்க ; See 
prosperity. 2. பொலிவு ; attractiveness . 3. • அழகு ; ollattai ( யாழ்ப் . ) ( செ . அக .) 
beauty .. 

ம. ஒல்லாடி . 
[ உல் – ஒல்.] 

( ஒல் + ஆடி . ) 
ஒல்கல் olgal, பெ . ( n .) ஒல்கு - தல் பார்க்க ; see olgu-. 

ஒல்லாதவர் ollidavar , பெ . ( n .) பகைவர் ; enemies. 
ஒல்கு - தல் olgu-, 7.செ.கு.வி. ( v.i.) 1. தளர்தல் ; to 

“ ஒல்லாத வரிற் பொருதே சில வும்பர் வீழ " ( கந்தபு. 
grow weak , or faint; to pine, to be disheartened . " ஒல்க 

திருவிளை .60 ) ( செ.அக. ). 
லுள்ள மொடு " ( புறநா .135 , 8 ) . 2. மெலிதல் ; to 
become reduced , thin , slender ; to be emaciated . " ஒல்கு ( ஒல் + ஆ - ஒல்லாத + அவர் . ஆ எ.ம.இ.நி. ] 
தேவியை " ( கந்தபு.காமதகன .61 ) . 3. குழைதல் ; to ஒல்லாமை ollamal, பெ . ( n . ) 1. இயலாமை ; inability. 
become soft, mellow . ஒல்குதீம்பண்டம் (சீவக .62 ) . 

2. இகழ்ச்சி (திவா. ); contempt. . 3. அவாவின்மை 
4. நுடங்குதல் ; to tremble as from weakness or from 

(திவா . ); lack of desire . ( செ . அக .) . 
being over - burdened ; to bend with trembling . ஒல்கு 
நுண்மருங்குல் (சிறுபாண் . 135 ) . 5. சுருங்குதல் ; 

( ஒல் + ஆ + மை - ஒல்லாமை . ஆ ." - எ.ம.இ.நி. ) 
to shrink; to flinch . " ஒழுக்கத்தி னொல்காருரவோர் " | ஒல்லாமை ollamal, பெ . ( n . ) 1. பொருந்தாமை ; 
( குறள் . 136 ) . 6. அசைதல் ; to shake , move . இயலின unsuitability. 2. வெறுப்பு ; disgust, loathsomeness. 
னொல்கினளாடு மடமகள் " ( பதிற்றுப் .51,10 ) . 7. ஒதுங் 
குதல் ; to wave , move to a side . " பொன்னலங்கல் 

( ஒல் + ஆ + மை - ஒல்லாமை . ஆ - எ.ம.இ.நி.] 
காலசைப்ப வொல்கி " ( சீவக .595 ) . 8. சாய்தல் ; to ஒல்லார் ollir, பெ . ( n . ) பகைவர் ; foes , enemies . 
incline. " நெடுந்தூ ணொல்கத் தீண்டி " ( பட்டினப் .250 ). ஒல்லார் நாண " ( தொல் . பொருள் .76 ) ( செ.அக. ). 
9 . நடத்தல் ; to walk, tread . " நீலந்தழீஇத் தளர்பொல்கி " 

ம . ஒல்லார் . 
( கலித் . 115,14 ) . 10. வளைதல் ; to become bent. 
“ புள்ளொற்ற வொசிந் தொல்கி " ( கலித்.77-5 ). 11 . ( ஒல் - ஒல்லார் . ] 
வறுமைப்படுதல் ; to be impoverished . " ஒல்கிடத் ஒல்லி oli, பெ . ( n . ) 1. மெலிந்தவன் ; thin person . 
துலப்பிலா வுணர்விலார் ( கலித் .25.20 ) . 12. மேலேப 

2. மென்மை ; thinness , slenderness. 3. ஒல்லித்தேங் 
டுதல் ; to come in contact . " அசைவளி வந்தொல்க " 

காய் ( யாழ்ப் . ) பார்க்க ; see ollittangay . 4. துடைப்பம் 
( கலித் . 126.12 ) . 13. மனமடங்குதல் ; to be self -contro 

( வின் ) ; broom . ( செ . அக .) . 
lled . ஒல்காதார் வாய்விட் டுலம்புப் " (நீதிநெறி , 72 ). 
14. கெடுதல் ; to be injured , spoilt. ஒல்கிய வெழில் 

ம . ஒல்லி . 
வேழம் " ( கலித் . 8,4 ) . 

[ ஒல் - ஒல்லி . ] 
ம . ஒல்குக ; தெ . ஒல்லாம் போவு . 

ஒல்லி olli, பெ . ( n . ) மேன்மை ; excellence, eminence. 
( ஒல் – ஒல்கு . ) 

( ஒல் – ஒல்லி .] 
ஒல்கு - தல் olgu, 5.செ.குன்றாவி . (v.t.) எதிர் கொள்ளு 
தல் ; to receive, meet. " ஒல்கி ... மைந்தனைக் கொண்டு ஒல்லிக்காய்ச்சி oli - k- kaycci 

, பெ . ( n . ) உள்ளீடில்லாத 
புக்கார் ( சீவக .472 ) ( செ.அக. ). 

காயுள்ள தென்னை ( யாழ்ப்.); coconut - palm that 

yields blighted fruit. ( செ . அக .) . 
( உல் - ஒல் . ) 
ஒல்லட்டை ollattai , பெ . ( n . ) ஒல்லியானவன் 

(ஒல்லி + காய்ச்சி . ) 
( யாழ்ப் . ) ; thin , slender person ; one reduced by disease | ஒல்லிட்டை ollittai, பெ . ( n . ) ஒல்லியானவன் ; slender 
or age. ( செ.அக. ). 

or thin person . 
[ உல் - ஒல் - ஒல்லட்டை . ( வே.க .82 ) . ] 

(ஒல்லட்டை ஒல்லிட்டை . ] 
ஒல்லல் ollal, பெ . (n .) 1. இயலுகை ( திவா . ) ; being ஒல்லித்தேங்காய் ollitterigay, பெ . ( n . ) உள்ளீடில்லாத 

able, possible. 2. ஊடல் தீர்க்கை ( சூடா . ) ; reconciling 
after a love quarrel. ( செ . அக . ) . 

தேங்காய் ; blighted or empty coconut ( ஆ.அக. ) . 
ம . ஒல்லல் . 

ம . ஒல்லித் தேங்ங . 
[ ஒல் + அல் . ] 

(ஒல்லி + தேங்காய் . ] 
ஒல்லாங்கு ollangu, கு.வி.எ. ( adv .) பொருந்தும் வழி ஒல்லிநாடி ollinddli, பெ . ( n . ) ஒற்றை நாடி ; thin or 
யால் ; appropriately , in the proper way , befittingly . 

slender habit of the body, lank. 
ஒல்லாங்கியாமிரப்பவும் " ( கலித் .3,11 ). ( செ.அக. ). 

( ஒல்லி + நாடி . ) 
[ ஒல் + ஆங்கு . ) 


-- 


ஒல்லிமேய் - தல் 


373 ) 


ஒலி - த்தல் 


ஒல்லிமேய் -தல் oli - mey-, 2.செ.கு.வி. (v.i. ) தேங்கா ஒல்லை ollai, கு.வி.எ. ( adv .) 1. விரைவாக ( சூடா .) ; 

யில் உட்பசையறுதல் ; to be empty , be blighted , as rapidly , quickly . 2. காலத்தாழ்வின்றி , உடனே; 
coconuts .. ஒல்லிமேய்ந்த தேங்காய் ( யாழ்ப் . ) promptly . “ ஒல்லைக்கெடும் " ( குறள் , 563 ) . 
( செ.அக. ). 

3. சுருக்காய் ( திவா . ); in a little while. ( செ.அக. ). 
( ஒல்லி + மேய் . ) 

ம . ஒல்ல . 
ஒல்லியன் oliyan , பெ . ( n .) மெல்லியவன் ; thin man . ( ஒல் – ஒல்லை . ) 
( செ.அக. ). 

ஒல்லை ollal, பெ . ( n. ) பழமை ; antiquity , oldness . 
( ஒல்லி + அன் . ) 

“ ஒல்லை போற் கருங்காவியென " ( இரகு.இரகு .3 ) 

( செ.அக.). 
ஒல்லு -தல் ollu-, 8.செ.குன்றாவி . ( v.t ) 1. இயலுதல் ; 
to be able , possible, practicable . “ ஒல்லும்வா யெல்லாம் 

[ உல் ஒல் - ஒடுங்கற் கருத்துவேர் , உள்ளொடுங்குதல் 
வினைநன்றே " ( குறள் , 673 ) . 2. உடன்படுதல் ; to 

காலத்தால் தொன்மைப் படுதலையும் குறிக்கும் . ஒல் 

ஒல்லை. ( பழங்காலம் ) ஓ.நோ. ஒல் - தொல் - தொன்மை , 
agree . “ பாசறை யல்லது நீயொல்லாயே " ( புறநா .31,6 ) . 

தொல்லை . ) 
3. தகுதல் ; to be fit, suitable. கங்குற்போதி லீங்கு 
வந்திடுவ தொல்லாது " ( கந்தபு.வள்ளியம் .162 ). 4. ஒல்லை ollai, பெ . ( n .) தொந்தரவு ( அக. நி.); trouble . 
பொருந்துதல் ; to combine, unite, join . “ கானத் தொல் 

( செ.அக.). 
லும் பேரழல் " ( கந்தபு.ஆற்று .7 ) . 5. நிகழ்தல் ( வின் . ) ; ( ஒல் - உள்ளொடுங்கற் கருத்துவேர், உள்ளொடுங்கல் , வறு 
to occur , happen , take place. 6. ஒத்தல் ; to resemble. மைப்படுதல் , இலம்படுதல் , துன்புறல் . ஒல் - ஒல்லை 
7. நிறைவேற்றல் ; to effectuate. 8. பொறுத்தல் ; to ( துன்பம் ) . ) 
tolerate, endure. " ஒல்லுவ சொல்லாது ” ( பரிபா.12-65 ). | ஒல்லையூர் ollaiyir, பெ . ( n . ) கடைக்கழக வள்ளலின் 
[ உல் - ஒல் . ) 

ஊர்; a town of Tamil Cheiftain of Sangam age . 
ஒல்லு - தல் ollu-, 8.செ.குன்றாவி . (v.t.) 1. குத்துதல் ; ( ஒல்லை + ஊர் - ஒல்லையூர் . ஒல்லை = பழமை , தொன்மை . ) 
to pierce . 2. ஓலைப்பெட்டி முதலியன பொத்துதல் ஒல்லையூர் கிழான் ollaiyur -kilan, பெ . (n .) தொடித் 
( வின் . ) ; to mend , as a net; to braid , as a basket 

தலை விழுத்தண்டினராற் பாடப்பட்ட பெருஞ்சாத்த 
( செ.அக. ). 

னின் தந்தை ; Sangam personage . 
ம . ஒல்லுக ; க . ஒல் ; கோத . லொந் ; துட . வலொத் ; து . ஒல்புனி; ( ஒல்லையூர் + கிழாள் . ) 
தெ . வலசு ; கூ . ஓர்ப . 

ஒல்லொல்லி ollolli, பெ . ( n . ) மிக்க வொல்லி ; extreme 
[உல் – ஒல். ) 

thinness . ( செ.அக. ). 
ஒல்லுநர் olunar, பெ . (n.) நண்பர் ( திவா . ); friends; 

( ஒல் - ஒல்லி . ) 
associates . ( செ.அக. ). 

ஒல்வழி ol - vall, கு.வி.எ. (adv.) 1. பொருந்தியவிடத்து ; 
( ஒல் – ஒல்லுநர் . ) 

in a suitable place. " ஒல்வழி யொற்றிடை மிகுதல் " 

( தொல்.எழுத்.114) . 2. பொருந்தியகாலத்தில் ; at the 
ஒல்லென ol- l- ena, கு.வி.எ. ( adv . ) 1. விரைய ; quickly . 

suitable time. ( செ.அக. ). 
" வல்வினை ... 

ஒல்லெனவொப்ப " ( ஞானா .1,33 ) . 2 . 
வெளியாக ( சீவக .737 , உரை . ) ; publicly , openly . ( ஒல் + வழி . ] 
( செ.அக. ). 

ஒலி -தல் oli-, 4. செ.கு.வி. ( v.i.) தழைத்தல் ; to shoot 
+ என , ஒல் - ஒலிக்குறிப்பு . ) 

forth ; to be lexuriant; to prosper , thrive . " ஒலிந்த கூந்தல் " 
( ஒல் 

( பதிற்றுப் .31,24 ) ( செ.அக. ). 
ஒல்லெனல் ol -l - epal, பெ . ( n .) ஒலிக்குறிப்பு ; onom . 

( உல் – ஒல் – ஒலி . ) 
sounding by shepherds etc. ina certain way . " ஆயரொல் 
லென வொலிப்ப (சீவக .438 ) ( செ.அக. ). 

ஒலி - த்தல் oli , 4.செ.குன்றாவி . (v.t ) ஒலி பார்க்க ; 

see ol கரும்பின் ஒலிக்குந்து " ( புறநா .137,6 ). 
( ஒல் + எனல் , ஒல் - ஒலிகுறிப்பு . ) 

[ உல் - ஒல் – ஒலி . ) 
ஒல்லே olls, கு.வி.எ , ( adv.) சுருக்காக , விரைவாக ; 
quickly. " " நங்கை யென்னொ டுரையாய் நனியொல்லே " | ஒலி -த்தல் oli-, 4.செ.கு.வி. ( v.I.) ஓசையெழுப்புதல் ; 
( சீவக .898 ) ( செ.அக. ). 

to sound , as letter ; to roar , as the ocean . " ஒலித்தக்கா 

ஷென்னாமுவரி " ( குறள், 763 ) . 
( ஒல் ஒல்லே ( வே.க .116 ) . ) 

( ஒல் - ஒலி . ) 


1 . 


சிற . 

( செ.அக.) 

ஒலிவல்ஈந்து 
ஒலி - த்தல் 

374 
ஒலி -த்தல் ol , 4.செ.குன்றாவி . ( v.t ) 1. துப்புரவாக்கு ( புறநா .76,7 ) . 5. ஈயோட்டுங் கருவி ; fly whisk . 

தல் ; to remove, -as dirt, to clean . உதிர்துக ளுக்க " ஒலியலுங் கவரியும் புரள (திருவிளை நரிபரி.40 ) 
நின்னாடை யொலிப்ப ( கலித். 81,31 ) ( செ . அக . ). ( செ.அக. ). 
ம . ஒலி ; க . உலி ; கோத . ஓச் ; குட . ஒலி ; து . உரி ; தெ . ( ஒலி + அல் - ஒலியல் . அல் - தொ.பெ.ஈறு . ) 
உலியு; குரு . ஓலொக்னா ( புலம்புதல் ) ;மால் . ஒல்கெ ( அழு . ) . ஒலியல் oliyal , பெ . ( n . ) 1. தழை ; foliage, leafage. 
( ஒல் – ஒலி – ஒலித்தல் . ( வே.க .115 ) . ) 

2. தோல் ( பிங் . ) ; skin , hide . 3. ஆடை ( பிங் . ) ; cloth , 

garment 
ஒலி oll, பெ . ( n .) 1. ஓசை (திவா. ); sound , noise, 
roar, articulate sound . 2. இடி ( பிங் . ) ; thunder, thunder - ம. ஒலியல் ( அரச உடை ) ; தெ . ஒலியு ; து . ஒலிலு , ஒல்லி ; 

க . ஒல்லி ( சிறுசெடி ) . 
bolt . 3. காற்று (திவா.); wind . 4. சொல் ; word, speech . 

நின்னுருவமு மொலியு மாகாயத்துள ( பரிபா . [ ஒல் - ஒலி - ஒலியல் . ) 
--- 4,31). 5. பிறர்கேட்கச் செபிக்கை ( சைவச.பொது . ஒலியல் olyal , பெ . ( n . ) 1. தெரு ( பிங் . ) ; street. 

151 ,உரை.) ; loud or audible recitation of a manta. 2. ஆறு ; river . " அவ்வொலியற் கொப்பாகுவதோ 
( செ . அக.) . 

வுவராழியதே ( கந்தபு.காளிந்தி .6 ) ( செ.அக. ). 
[ உல் – ஒல் – ஒலி ( வே.க .116) .] 

[ ஒல் - ஒலி - ஒலியல் . ] 
ஒலிக்கல் olikkal, பெ . ( n . ) பல் ; tooth as it helps | ஒலியல் " oliyal, பெ . ( n . ) 1. நோய் ( அக.நி. ); illness . 
in the pronunciation . ( சா . அக.) . 

2. தீ ( யாழ் . அக .); fire . ( செ.அக. ). 
( ஒலி + கல் : ] 

[ உல் - ஒல் - ஒலி - ஒலியல் . ] 
ஒலிக்குறிப்பு oli - k - kurippu , பெ . ( n .) குறிப்பிட்ட ஒலியல் oliyal பெ ... (n.) கடப்பமாலை ( பரி .19,97 ) ; : 

ஓசையைக் குறிக்கும் சொல் ; symbol of a sound ; garland of kadappa flowers . ( சங் . இலக் . சொற் ) . 
as கலகலெனல் . ( செ.அக. ). 

( ஒலி - ஒலியல் . ] 
( ஒலி + குறிப்பு . ] 

ஒலியறிகுழல் ollyarikulal, பெ . ( n . ) நெஞ்சத்துடிப்பறி 
ஒலிசை olisal, பெ . (n.) மணமகனுக்கு மணமகள் 

யும் கருவி ; instrument by which the cardiac sounds. 
சுற்றத்தார் திருமணத்தின் நான்காநாளிற் கொடுக் 

are heard - stethoscope . ( சா.அக.) . 
கும் வரிசை ( வின் .) ; presents given by the near 

( ஒலி + அறி + குழல்.] 
relations of the bride to the bridegroom on the fourth / ஒலியன் oliyan, பெ . ( n . ) ஆடை - ( கோயிலொ.88 ) ; 
day of the mamiage. ( செ . அக . ) . 

cloth . ( செ . அக .) . 
[ ஒலி - ஒலிசை. ( வே.க .116 ) ஒலி = செழிப்பு, தழைப்பு , ( ஒலி - ஒலியன் . ] 
மகிழ்ச்சி . ] 

ஒலியன் oliyan , பெ . ( n . ) ஒருமொழியில் அமைந்த 
ஒலிப்பு olippu , பெ . ( n . ) 1. பெருமொழி ; sonorousness, அடிப்படைத் தனி ஒலி ; a unit of significant sound 
roar. சொன்மறை யொலிப்புடைமுனி ( இரகு .இரகு 

in a given language phoneme. 
வுற் ) . 

9; , , , -y- . ( n 
or fountain . (சேரநா. ) . 

எழுத்து ( நன் . 256 ,மயிலை.) ; articulate sound conside 
[ ஒலி - ஒலிப்பு . ] 

red as a symbol of a certain state of consciousness , 
ஒலிமுகம் ol - mugam , பெ . ( n . ) ஒலிமுகவாயில் பார்க்க 

dist, fr. வடிவெழுத்து . ( செ.அக. ). 
( செ . அக .) ; see olimugavayil 

[ ஒலி + எழுத்து . ] 
ஒலிமுகவாயில் oli -muga- vayil 

, பெ . ( n . ) நகரம் அல்லது ஒலியொலியென்றொலி - த்தல் oli - y -oli- y - enroll-, 
கோயிலின் முன்புறவாயில் ( விவிலி .2 , இரா.7,17 ); 

4.செ.கு.வி. ( v.i. ) மிக்கபயன் தருதல் ; to yield abu 
outer gate of a city , fort or temple , where the guard 

ndantly . மரம் ஒலியொலியென் றொலிக்கிறது . ( வின் . ) 
is stationed . ( செ . அக .) . 
( ஒலி - முகம் + வாயில் . ஒலி = ஆராய்ச்சிமணி . ஒலிமுகம் 

( ஒலி + ஒலி + என்று - ஒலித்தல் . ] 
= தலைவாயில். ) 

ஒலிவடிவு ol - vadivu, பெ . ( n . ) எழுத்துக்குள்ள ஒலி 
ஒலியல் oliyal, பெ . (n . ) 1. தழைக்கை ; luxuriance . வடிவம்.( நன் .89,விருத். );the graphic - configuration of 
ஒலியற்கண்ணிப் புலிகடிமா அல் " ( புறநா .201,15 ) . 2 . 

an ariculate sound , dist fr. வரிவடிவு . ( செ . அக .) 
தளிர் ( புறநா .202,10,உரை.); shoot, sprout. 3. மாலை ; 

( ஒலி + வடிவு. ] 
--- garland of flowers . “ மல்லிகை யொலியல் சூடினார் " ஒலிவல்ஈந்து olival - indu, பெ . (n .) தழைத்த ஈத்தமரம் ,, 

(சீவக. 2682 ) . 4. வளைவு மாலை ; chaplet of flowers. ( நற் .2 ); a kind of tee . (சங்.இலக்.சொற் . ). 
" கண்ணி யொலியன்மாலையொடு பொலியச் சூடி " ( ஒலியல் + ஈந்து . ] 


. 


ஒலிவிதை 


375 


ஒழி -த்தல் 


ஒலிவிதை olividai, பெ . ( n .) ஈரமான நிலத்தில் ஒவ்வொன்று owongu , ப.பெ. ( pron .) 1. ஒன்று மேனி; 
விதைத்தல் ; sowing in wet field . ( சேரநா . ). 

one each. 2. சில ; one here and there. அந்த எண்களில் 
ம . ஒலிவித . 

ஒவ்வொன்று விடப்பட்டிருக்கும் ( செ.அக. ) . 
( ஒலி + விதை. ஒலி = நன்கு முளைக்கத்தக்க செழிப்பான ஈர ( ஒன்று + ஒன்று . ) 
நிலம் . ] 

ஒவ்வோக்குழி owd-k- kuli, பெ . ( n .) நிலத்திலே 
ஒலுகு olugu , பெ . ( n . ) திண்டு ( இ.வ. ) ; bolster , cushion 
for the back of a chair . ( செ.அக.). 

விரலால் சிறுவர் எழுதும் அரிக்குழி ; depression 

made in the earth by repeatedly tracing with the 
( ஒலி – ஒலு – ஒலுகு . ) 

finger in the same groove the outline of the lettere 
ஒலுங்கு olungu, பெ . ( n . ) பெருங்கொசுகு ; big mosquito. 

when children begin to learn the letters of the alphabet. 
( செ.அக. ). 

“ பகவத் விஷயத்தில் ஒவ்வோக்குழியிடாதேயிருக்கிற 
ம . ஒலுங்கு . 

உங்களுக்கு " ( ஈடு , 5,6,2 ) ( செ.அக. ). 
[ உலங்கு – ஒலங்கு – ஒலுங்கு. ) 

( ஓ + ஓ + குழி - ஒவ்வோக்குழி . எழுதக் கற்பிக்கும் தொடக்கத் 
ஒலோவு - தல் olivu- , 7.செ.கு.வி. ( v.i. ) குறைவாதல் ; 

தில் ஓம் எழுதிய பின் தமிழ் நெடுங்கணக்கு கற்பிக்கும் 

வழக்கம் தழுவி ஒவ்வோக்குழி எனப்பட்டது . ) 
to be wanting , deficient ,. lacking . கீறுமுடை கோவண 
மிலாமையி லொலோவிய தவத்தர் " ( தேவா .413,10 ) ஒவ்வோன் owon, பெ . ( n.) ஒப்பில்லாதவன் ; one 
( செ.அக. ). 

who has no equal. “ யாருமொவ்வோன் ... உணர்தலுற் 

றான் ( பாரத.பதினெட் .111 ) ( செ.அக. ). 
( ஒல் ( ஒல்கு ) – ஒலவு - ஓலாவு – ஒலோவு . ) 
ஒவ்வாப் பக்கம் owa - p - pakkam , பெ . ( n . ) ஏரணத்தில் 

( ஒவ்வு + ஆ + 

+ ஆ + ஆன் - ஒவ்வான் ஒவ்வோன் . ஆ 
( தருக்கம் ) பொருந்தாத பக்கம் ( வின் . ) ; strained or 

-எ.ம.இ.நி. ( புணர்ந்து கெட்டது ) . ] 
forced comparison , incongruity. ( செ.அக. ). 

ஒழி - தல் oli-, 4. செ.கு.வி. ( v.i.) 1. தீர்தல் ; to cease, 
( ஒவ்வு + ஆ + பக்கம் .) 

desist, stop ; to discontinue , to be finished , ended . 

“ பொய்க்கோலஞ் செய்ய வொழியுமே " ( நாலடி .43 ) . 
ஒவ்வாமை owdmai, பெ . ( n . ) 1. ஒப்பாகாமை ; 

2. அழிதல் ; to decline ; to become extinct, annihilated . 
unlikeness , inequality. 2. இசையாமை ; discord, 

" ஒழிந்திடு மணுரூபங்கள் " ( சி.சி .1,11 ) . 3. சாதல் ; to 
disagreement. ( செ.அக. ). 3. தகுதிக்குறைவு ( ஈனம் ) ; 

die . perish. “ ஈரைம்பதின்மரும் பொருது களத்தொழிய " 
being not equal to . 4. L.VTLWHASOLD ; not true 

( புறநா .2,15 ) .. 4. வெளிச்செல்லாது தங்குதல் ; to 
or right, not agreeable. 

remain " அரசர் வாய்மொழி நம்பா லொழிகு வதாயின் " 
ம . ஒவ்வாத்து . 

(சிலப் .26,11 ). 5. முடிவாதல் . ( தீர்மானமாதல் ) ; to 
( ஒவ்வு + ஆ + மை . ) 

be settled , decided . “ தமக்கொழிமரபின் நல்லறம் 
ஒவ்வாமை owdmai , பெ . ( n . ) 1. இசையாமை , ( மணி .16,110 ) . 6. தவிர்தல்; to be excepted . 7. விட்டு 

பொருந்தாமை ; unsuitablity. 2. உடல் நலத்திற் கொவ் நீங்குதல் ; to leave off, forbear . “ இற்பிறப்பு நாணு 
வாமை ; allergy . 

மிடையொழிய" ( பு.வெ .7,27 ) . 8. வேலைசெய்யாது 

இருத்தல் ; to be at leisure. ஒழிந்த வேளையில் வா . 
( ஒவ்வு + ஆ + மை . ) 

( உ.வ. ) . 9. வெறுமையாதல் ; to be empty , unoccupied . 
ஒவ்வான் Owen, பெ . ( n . ) ஒப்பாகாதவன் ( கலி .104 ); 

இந்த வீடு ஒழிந்திருக்கிறது . ( உ.வ. ) ஓர் துணை 
peerless , uncomparable. ( சங்.இலக்.சொற் .). 

வினை ; auxiliary verb . “ கெடுத்தொழிந்தனை யென் 
( ஒவ்வு + ஆ + ஆன் . ஆ - எ.ம.இ.நி. ( புணர்ந்து கெட்டது ) .] 

னையு முன்னையும் " ( கம்பரா.இரணியன் .24 ) 
ஒவ்வு - தல் OWU-, 5. செ.கு.வி. (v.i. ) 1. பொருந்துதல் ; ( செ.அக. ). 
to be congruous, consistent. " QAT ELDRILIQUID QJESTELDONT 

ம . ஒழி . 
றுக்கு மொவ்வும் " ( தாயு.எங்கு .3 ). 2. ஒத்திருத்தல் ; 

( ஒல் = உள்ளொடுங்கல் , மறைதல் , அழிதல் . ஒல் - 
to be like ; to be similar . ( செ.அக. ). 

ஒழி . ) 
ம . ஒவ்வு ; க . ஒப்பு ; கோத . ஒப் ; குட , ஓடது . ஒம்புனி; 

ஒழி -த்தல் oll- 2.செ.குன்றாலி . ( v.t ) 1. முடித்தல் ; 
தெ . ஒவ்வு , ஒப்பு ; குரு . ஒக்கனா. 

tb bring to an end , finish . எல்லாவேலையையும் ஒழித்துக் 
[ உல் – ஒல் – ஒவ் – ஒவ்வு . ) 

கொண்டு வா . 2. அழித்தல் ; to ruin , destroy, kill. 3 . 
ஒவ்வுறு - தல் owurd- , 4.செ.கு.லி. ( v..) ஒப்பாதல் ; to 

நீக்குதல் ; to put away , cast off, expal, dismiss, exclude . 
agree ; to be like , equal . “இதற்கொவ்வுறாதால் " ( பாரத . ) 

அவனை வீட்டைவிட்டு ஒழித்தேன் . 4. தவிர்த்தல் ; 
( செ.அக. ). 

to except, avoid , omit ng Qumps LDQpOwm 
ம. ஒவ்வுக . 

சரி . ( உ.வ. ) . 5. வெறுமையாக்கல் ; b clear out , empty , 
( ஒவ்வு + உறு :) 

vacate . பெட்டியை ஒழித்தாயிற்றா ? ( உ.வ. ) . 6. ஒடுக்கு 


ஒளி 


ஒழி 


378 


ஒழிவு 


தல் ; to contain . 7. துறத்தல் ; to renounos . 8. ஒழிபியல் olpiyal, பெ . ( n . ) நூலின்கண் முன்னியல்க 
குறைத்தல் ; to reduce . 9. போக்குதல் ; to remove . னிற் சொல்லா தொழிந்தவற்றைக் கூறுமியல் ( நம்பி 
( செ.அக.). 

யகப் . ); residuary chapter of a work gving various 

Hems of information not mentioned in the several 
ம . ஒழிக்குக ; க . உழிசு , உழிபு : குட . ஒய் . 

preceding chapters . ( செ.அக. ). 
( உல் – ஒல் - ஒள் - ஒளி – ஒழி . ) 

( ஒழி – ஒழிபு + இயல் . ] 
ஒழி oli, பெ . (n.) அரிக்கட்டு ( யாழ் . அக .); bundle 
of com sheaves . ( செ.அக. ). 

ஒழிபு olibu, பெ . ( n . ) 1. எச்சம் ; remainder. 2. ஒவ்வொன் 

றாகத்தள்ளி உரியதைத் தேரும் நெறி , தேர்நெறி ; 
( அரி – அழி - ஒழி . ] 

law of selection by elimination . ( செ.அக. ). 
ஒழிகடை oli - kadai, பெ . ( n . ) 1. பெரும்பான்மை 

( ஒழி – ஒழிபு. ] 
முடிந்த நிலை ( வின் . ) ; state of being almost exhausted 
as stores , almost ended , nearly over. ( செ.அக. ). 2. ஈறு; ஒழிய oliye, கு.வி.எ. ( adv . ) தவிர ; except, save . 

பாடியென் 

எந்தை 
termination . 

பெம்மானை 

யொழியவே " ( திவ்.திருவாய் .3,9,2 ) . ( செ.அக. ) . 
( ஒல் – ஒல்லு – ஒலு – ஒழு – ஒழி + கடை . ) 

( ஒழி – ஒழிய . ) 
ஒழிச்சு - தல் cliccu , 5. செ.குன்றாவி . ( v.t) 1. போக்கு ஒழியாவிளக்கம் oliye- vilakkam , பெ . (n.) ஒழியாவி 
தல் ; to put an end to ; to banish , remove . " பல்பிறவியை 

ளக்குபார்க்க ; see oliyavilakku . மொழிபெயர் தேத்தோ 
யொழிச்சுவன் ( பதினொ.ஆளு. திருக்கலம் .35 ) . 2 . 

ரொழியா விளக்கமும் " ( சிலப் .6,143 ) ( செ.அக. ). 
வெறுமையாக்கல் ( இ.வ. ) ; to vacate. 3. அழித்தல் 
( இ.வ. ) ; to destroy . ( செ.அக. ) . 

ஒழியாவிளக்கு oliya - vilakku , பெ . { n . ) விடிவிளக்கு 

(சிலப் .6,143 ,உரை . ); lamp that burns throughout the 
( ஒழி – ஒழித்து – ஒழிச்சு ( கொ.வ. ) . ] 

night . ( செ.அக. ). 
ஒழித்துக்காட்டணி olittu -k-kattani , பெ . ( n . ) ஒருபொ 

( ஒழியாத – ஒழியா + விளக்கு . ) 
ருளை ஓரிடத்தில்லையென மறுத்து மற்றோரிடத் 
துண்டென்று பொருத்திக் காட்டும் அணி ( அணியி . ஒழியிசை oli-y -isai, பெ . ( n . ) ஒழிந்த பொருள்தருஞ் 
53 ) ; ( Rhet . ) figure of speech which consists in denying சொற்களைத் தருவது ( நன் .423); that which suggests 
the existence of a thing in a particular place by showing an implied meaning . ( செ.அக. ). 
its existence elsewhere . ( அபி.சிந் ) ( செ.அக. ). 

( ஒழி + இசை . ) 
( ஒழித்து + காட்டு + அணி . ) 

ஒழியிசையெச்சம் oliyisai- y - eccam-, பெ . ( n . ) ஒழியிசை 
ஒழிந்தவேளை olinda - velai, பெ . ( n . ) வேலையில்லாத 

பார்க்க ; see oliyisai . 
காலம் ; leisure time. ( செ.அக. ). 

( ஒழி + இசை + எச்சம் . ) 
( ஒழி – ஒழிந்த + வேளை . ) 

ஒழியிசையெஞ்சணி oliyisai-y- eljani , பெ . ( n . ) ஒழி 

யிசை பார்க்க ; see oliyisai. ( ஆ.அக. ) . 
ஒழிந்தார் olindir, பெ . ( n . ) மற்றவர் ; others, the rest. 

ஒழிந்தாரைப் போற்றி (நாலடி .49 ) ( செ.அக. ). ( ஒழி + இசை + எஞ்சு + அணி . ) 
( ஒழி – ஒழிந்தார் .) 

ஒழியிசை யேகாரம் oliyisai - y -ekiram-, பெ . ( n . ) ஒழி 

பொருளைக் காட்டும் ஏ காரம் . e which suggest 
ஒழிப்பணி olippani, பெ . ( n . ) ஒன்றன் தன்மையை 

an implied meaning. 
மறுத்து வேறொன்றன் தன்மையை ஏற்றிக்கூறும் 
அணி ( தண்டி .73 ) ; a figure of speech which denies ( ஒழியிசை + ஏகாரம் . ) 
to an object one of its own attributes and ascribes another | ஒழிவி - த்தல் olivi-, 4.செ.குன்றாவி . ( v.t. ) அழிவித்தல் ; 
which is foreign to it. ( செ.அக. ). 

to cause to destroy , annihilate. 2. முடித்தல் ; to cause 
( ஒழிப்பு + அணி . ) 

to terminate. 
ஒழிப்பு - தல் olippu-, 5.செ.குன்றாவி . ( v.t. ) ஒழித்தல் ; 

( ஒழி – ஒழிவி ( பி.வி.) . ) 
to destroy . remove . அவல மொழிப்பியவன் வயிற் ஒழிவிலொடுக்கம் olivil - odukkam , பெ . ( n . ) கண் 
றிசையா (பெருங். இலாவாண .9,229) ( செ.அக. ). ணுடைய வள்ளலார் செய்த ஒரு சிவனிய நூல் ; 
( ஒழி – ஒழிப்பு. ) 

a Saiva treatise by Kannudaiyavallalar , about 18th c . 

( செ.அக. ). 
ஒழிப்பு olippu, பெ . ( n .) விலக்கு ; exclusion , dismissal, 
expulsion . ( செ.அக.). 

( ஒழிவு + இல் + ஒடுக்கம் - ஒழிவிலொடுக்கம் . ) 
( ஒழி - ஒழிப்பு. ) 

ஒழிவு olivu, பெ . ( n . ) 1. ஒழிகை; ceasing, forsaking . 

2. முடிவு ; end , termination . “ ஒழிவில்காலமெல்லா 


ஒழுக்கம் 


877 


ஒழுக்குவிழு - தல் 


யன 


முடனாய்மன்னி " ( திவ்.திருவாய் .3,3,1 ) . 3. பேரழிவு; ஒழுக்கறை olukkagai, பெ . ( n . ) உருக்கு ( நாமதீப . ) ; 
final dissolution of the world . “ படைப்பி லொழிவில் " steal. ( செ.அக. ) . 
( வேதா.சூ .139 ) . 4. குறைவு ( வின் . ) ; want, defect, 
deficiency. 5. தேர்நெறி ; law of selection by elimination . 

ஒழுக்கு + அறை . அறை - பெயரீறு . ஒழுக்கல் = உருக்கிவார்த் 

தல் . ) 
6. மிச்சம் ; residue . தீயின தொழிவு போலப் பின் - 
வளர்ந்து கெடுக்கும் . ( குறள்.674.உரை . ) . 7. ஓய்வு; ஒழுக்கு - தல் olukku-, 5.செ.குன்றாவி . (v.t ) மிதந்து 
leisure எனக்கு ஓய்ச்சல் ஒழிவில்லாமல் வேலை யிருக்கி போக விடுதல் ; to cause to float along or flow down . 
றது . ( உ.வ. ) . 8. பற்றின்மை ; non - attachment பிர பேராற்றிடை மிதவைப் பேழை யினிட்டு ஒழுக்கின 
விர்த்தி யொழிவோ டபயமச்சம் ( பிரயோத .27,81 ) இளங்குமரனும் ( பாரத.வெண் .195 ,உரை .) ( செ.அக. ) . 
( செ.அக. ). 

2. புடைத்தல் ; to winnow . 3. ஊற்றுதல் ; to pour . 

( சேரநா . ). 
( ஒழி – ஒழிவு . ) 
ஒழுக்கம் olukkam , பெ . ( n . ) 1. நடை ; conduct , 

( ஒழுகு + ஒழுக்கு . ] 
behaviour , demeanour . நல்லொழுக்கந் தீயொழுக்கங்கள் | ஒழுக்கு - தல் olukku-, 5.செ.குன்றாவி . (v.t.) 1. வார்த் 
( உ.வ. ) . 2. நல்லியல்பு, நன்னடை ; good conduct, தல் ; to cause to drop , drip . ஒழுக்க வென்கணுக் 
morality, virtue, decorum , " ஒழுக்க முயிரினு மோம்பப் கொருமருந்து " ( தேவா .1110,1 ) . 2. நடப்பித்தல் ; to 
படும் " ( குறள் .131 ) . 3. வகித்த கடமைகளினின்று help to conduct. “ ஆற்றினொழுக்கி " ( குறள் , 48 ). 3. நீள 
வழுவாது நடக்கை ; keeping the rules. ( குறள்.உரைப் இழுத்தல் ; to draw out, as gold thread . " அச்சிலுறுத்தி 
பாயிரம் ). 

4 . உலகத்தோடொட்ட ஒழுகுகை 

பொற்கயிறொழுக்கியன போலும் " ( இரகு . 
(சி.சி .2,23 ,சிவஞா. ); conduct in conformity with the 

தேனு .5 ) ( செ.அக. ). 
world . 5. செல்லுகை; going , passing . 6. வழி ( திவா . ); 
way , method . 7. உயர்ச்சி ( சூடா . ); height , elevation . 8 . 

( ஒழுகு – ஒழுக்கு . ) 
குலம் ( பிங் . ) ; caste, tribe, family. ( செ.அக. ). ஒழுக்கு olukku , பெ . ( n . ) 1. பொள்ளல் வழியாக 
( ஒல்கு – ஒழுகு 
ஒழுகு – ஒழுக்கு – ஒழுக்கம் . ) 

நீர் சொட்டுகை; leaking , dripping , as from a hole 

or crack . 2. நீரோட்டம் ; flowing. " ஆற்றொழுக்கு 
ஒழுக்கல் olukkal, பெ . ( n . ) 1. நீர்கசிதல் , ஊறுதல் ; 

( நன் . 19 ) . 3. நடத்தை ; conduct . பொல்லா வொழுக் 
leaking , oozing . மழையால் வீட்டில் ஒழுக்க லுண்டு . 2 . 

கும் (திவ் . இயற் .திருவிருத் .1 ) ( செ.அக. ). 
பொருந்துகை; applicability. ஆயிருபண்பி னொழுக் 
கல் ( தொல்.எழுத் .112 ) ( செ.அக. ). 

ம . ஒழுக்கு ; க . ஒழகு ; து . உக்குனி; தெ . ஒலுக . 
( ஒழுகு – ஒழுக்கு - ஒழுக்கல் .) 

( ஒழுகு – ஒழுக்கு . ) 
ஒழுக்கல் olukkal, பெ . (n.) 1. வரிசையாக வைக்கை ; ஒழுக்குநீர்ப்பாட்டம் olukku - nir - p -pallam, பெ . ( n . ) 
arranging in a row . ஓங்கிய கல்லுய்த் தொழுக்கல் ஆற்றுக்காற் பாசனவரி ( கல்வெ . ); tax on running 
( பு.வெ .10,11 ,கொளு. ). 2. வார்க்கை ; pouring , as into water that is used for irrigation . opp to . நிலைநீர்ப்பாட்டம் . 
the mouth . இறுமுயிர்க்கு மாயுண் மருந்தொழுக்க நீதன் ( செ.அக. ). 
றால் ( நீதிநெறி .49 ) ( செ.அக. ) . 

( ஒழக்கு + நீர் + பாட்டம் . ) 
( ஒழுகு – ஒழுக்கு – ஒழுக்கல் . ) 

ஒழுக்குப்பீளை olukku - p - pilai, பெ . (n.) பீளையைப் 
ஒழுக்கல் olukkal, பெ . ( n . ) எழுச்சி ( யாழ் . அக.);rising . பெருக்கும் கண்ணோய் வகை ( தைலவ.தைல .57 ) ; 
elevation . ( செ.அக. ). 

blennorrhoea ; acuta catarhal opthalmia. ( செ.அக. ). 
( ஒழுக்கு – ஒழுக்கல் . ) 

( ஒழுக்கு + பீளை . ) 
ஒழுக்கவண்ணம் olukka - vannam , பெ . ( n . ) ஒழுக்கவ 
ணக்கம் பார்க்க ; see olukka - vanakkam . ( ஆ.அக. ) . 

ஒழுக்குமாற்று - தல் olukku - mamu-, 5.செ.கு.வி. ( v.i.) 

நீரொழுகும் ஓட்டையை அடைத்தல் ( யாழ்ப் . ); to 
ஒழுக்க வணக்கம் olukka - vanakkam , பெ . ( n . ) நல்லொ 

stop a leak . ( செ.அக. ). 
முக்கம் ( யாழ் . அக. ); good conduct . ( செ.அக. ). 

( ஒழுக்கு + மாற்று. ) 
ஒழுக்கு – ஒழுக்க + வணக்கம் . ) 
ஒழுக்கவி olukkavi, பெ . ( n . ) கோயிலில் நாடோறும் ஒழுக்குவிழு - தல் olukku- vi[u-, 2.செ.கு.வி. ( v.i.) 1 . 

பொள்ளல் வழியாக நீர்சொட்டுதல் ; to drop , as water 
படைக்கும் சமைத்த உணவு ( S.I.l.i , 150 ) ; usual , daily 

from a leak ; to leak . 2. நீர் ஒழுகும் படி பொள்ளலுண்டா 
offering of food in a temple . ( செ.அக. ). 

தல் ; to become leaky , as a roof . ( செ.அக. ). 
ம . ஒழுக்கவி . 

( ஒழுக்கு + விழு . ) 
( ஒழுக்கு + அவி . ) 


ஒழுகுகொண்டை 


ஒழுக்கெறும்பு 


ஒழுக்கெறும்பு Qukkerumbu, பெ . ( n. ) ஒன்றன்பின் mythm noticeable In agaval verse when it contains both 

nir - ogresiriya -t -talal and 
னொன்றாய்த் தொடர்ந்து செல்லும் எறும்பு; ant that 

nirai - y - ooresiriya - t -talal. 
moves in a train . ( செ.அக. ). 

( செ.அக. ). 

( ஒழுகு + இசை + அகவல் . ) 
( ஒழுங்கு – ஒழுக்கு + எறும்பு . ஒழுங்கு = வரிசை . ) 
ஒழுக்கை olukkal, பெ : ( n ) சந்து ; lane . ஒழுக்கை | ஒழுகிப்போ- தல் olugi-p -po , 8.செ.கு.வி. ( v.i.) 1 . 

நீர்ப்பண்டஞ் சிந்தி விழுதல் ; to spill. 2. மனங்கரைந் 
கிழக்கினின்றும் மேற்குநோக்கிப் போகிற செவ்வை 

துருகுதல் ; to brood over sorrow of disappointment, 
( S.LI.V.138 } ( செ.அக. ). 

pine. இவளென்ன ஒழுகிப் போகிறாளே . ( இ.வ. ) 
( ஒல் = ஒடுங்குதல் . ஒல் - ஒழு - ஒழுக்கை . ) 

( செ.அக.). 
ஒழுக oluga, கு.வி.எ. ( adv . ) மெதுவாக ; slowly , ஒழுக ( ஒழுகு - ஒழுகி + போ . ) 
வுயிரை வாங்காது ( கலித் .58 ,உரை. ) ( செ.அக. ), 

ஒழுகு - தல் olugu-, 7.செ.கு.வி. (v.i.) 1. நீர்பாய்தல்; 
( ஒல் – ஒல்கு – ஒள்கு – ஓழ்கு – ஒழுகு – ஒழுக . ) 

to flow , as a stream . “ ஒழுகு தீம்புனல் " ( நைடத 

நாட்டு .6 ). 2. நீர்ப்பண்டம் சொட்டுதல் ; to leak , drop, 
ஒழுகல் olugal, பெ . ( n . ) 1. ஒழுக்கு ; leaking, dripping , 

as water, to fall by drops, trickle down . " அசும்பொழுகிய 
leak . 2. நீர் பாய்கை ; flowing . 3. நீளம் ( திவா . ); length . 

பொய்க்கூரை (திருவாச .26,7 ). 3. நடத்தல் ; to go, 
4. உயரம் ( பிங் . ) ; height. 5. திடுமென வெளிப்படல் ; 

pass , walk . 4. முறைப்படி நடத்தல் ; to act according 
spurt 

to laws as the subject of a state . " வையங்காவலர் 
க . ஒழ்கு ; ம . ஒழுகல் . 

வழிமொழிந் தொழுக ( புறநா .8,1 ). 5. நேர்மைப் 

படுதல் ; to be arranged in regular order . " ஒழுகுகொடி 
( ஒழுகு + அல் . ) 

மருங்குல் " ( தொல்.சொல் .317 ,உரை . ). 6. நெடுமையா 
ஒழுகல் olugal, பெ . ( n . ) 1. நடக்கை ; conduct, தல் ; to be long or tall. மால்வரை யொழுகியவாழை 
behaviour . " அளவின்கணின் 

“ அளவின்கணின் றொழுகலாற்றார் " ( குறள்.. ( தொல் . சொல்.317 ,உரை.) . 7. பரத்தல் ; to spread out, 
286 ) . 2. பரவுதல் ; spreading. 3. நேராகச்செல்லல் ; extend , to be diffused . “ மின்னொழுகு சாயல் " ( சீவக . 
walking or going straight. 4. இடைப்பட்டதாதல் ; being 494 ). 8. வளர்தல் ; to grow . ஒழுகு பொற்கொடிமூக்கும் " 
in middle . உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் ( குறள், 140 ) . ( சீவக . 165 ) . 9. மிகுதல் ; to increase , become intense . 

" மன்னற்கொழுகு மன்பு கொண்டு (உபதேசகா.சிவத் 
( ஒழுகு + அல் . ) 

துரோ .173 ). 10. அமிழ்தல் ; to sink . " இட்டதொன் 
ஒழுகலாறு olugaliru, பெ . ( n . ) ஒழுக்க நெறி ; the றொழுகா வண்ணம் ( கம்பரா.வருணனை.84 ). 11 . 
path of good conduct. காமம் வெகுளி மயக்கமில்லாத இளகுதல் ; to melt. ஒழுகக் 

ஒழுகக் காய்ந்த இரும்பு 
ஒழுகலாற்றினை " ( தொல் . பொருள் .75 ,உரை .) (சிவப்பிர .4,1 , பக் .385 ,உரை . ) ( செ.அக. ). 
( செ.அக.) . 

க . ஒழ்கு . E , walk ; OE wealcal; OHG. walckan ; MDU . MLG. 
( ஒழுகு – ஒழுகல் + ஆறு . ) 

walken ; ON . walka, 
ஒழுகிசை olugisai, பெ . ( n. ) வெறுத்திசையில்லாமல் 

[ உல் – ஒல் - ஒள் – ஒழ்கு 

– ஒழுகு . ) 
செவிக்கினிய மெல்லிசையுடைமையாகிய தன்மை ஒழுகு olugu , பெ . ( n . ) 1. நிலத்தின் வரலாறு குறிக்குங் 
( தண்டி .19 ) ; kind of flowing rhythm, in which nothing கணக்கு ; land record containing particulars of the 
discordant occurs . ( செ.அக. ). 

ownership, etc., of lands. “ நாடுபிடித்தார்க்கு ஒழுகைக் 
( ஒழுகு + இசை . ஒழுகிசை வண்ணம் பார்க்க ; see olugidaiva 

காட்டி " (திவ்.திருமலை.3 , வ்யா . ). 2. கோயிலின் வர 
mnam . ) 

லாறு கூறுவது ; register of a temple giving an account 

of its properties , and its history . கோயிலொழுகு 
ஒழுகிசைச்செப்பல் olugisai- c - ceppal, பெ . ( n . ) இயற் ( செ.அக. ). 
சீர் வெண்டளை வெண்சீர் வெண்டளையிரண்டும் 

( உள் – ஒள் 
விரவிவந்த வெண்பாவினோசை ( காரிகை.செய் .1, 

ஒள் – ஒழுகு . ( வே.க.93 ) . ) 
உரை . ) ; rhythm noticeable in the species of venbai | ஒழுகு olugu, பெ . ( n . ) 1. வரிசை ; row . 2. வண்டி ; 
verse in which ven - cirvendaļai comes in along with 

( யாழ் . அக.) ; cart, carriage, 
iyar - cir - ven - dalai. ( செ.அக. ). 

( ஒழுகை 

- ஒழுகு ( வரிசையாகச் செல்லும் வண்டிகளின் 
( ஒழுகு + இசை + செப்பல் . ) 

ஒழுங்கு ) . ) 

ஒழுகுகொண்டை olugu - kondal, பெ . ( n . ) ஒருவகை 
ஒழுகிசையகவல் olugiSai - y - agaval, பெ . ( n . ) நேரொன் மயிர்முடி ( வின் . ) ; coil of hair tied in a special way . 
றாசிரியத் தளையும் நிரையொன்றாசிரியத்தளையும் ( செ.அக. ). 
விரவி வந்த அகவ லோசை ( காரிகை.செய் .1 ,உரை ) ; 

( ஒழுகு + கொண்டை . ) 


ஒழுகுசங்கிலி 


379/ 


ஒள்வாளமலை 


ஒழுகுசங்கிலி clugu - sargili, பெ . ( n .) தொடர்சங்கிலி ; கணக்கு ( C.G. ) ; standard rate, for assessment of tax 

a kind of chain . " தன்னோடொக்க ஒழுகு சங்கிலியிலே or for the price of grain. ( செ.அக. ). 
கட்டுண்டுழலுகின்ற க்ஷேத்ரக்ஞர் காலிலே விழப்பண் 
ணியும் " (ரஹஸ்ய 194 ) ( செ.அக. ). 

ம . ஒழுங்கு ; க . ஒய்யனெ ( மெதுவாக ) . - engus , E Long , 

Ger. tand , AS. lang. 
( ஒழுகு + சங்கிலி. ) 

( ஒழுக்கு – ஒழுங்கு ( சு.வி .65 ) . ) 
ஒழுகுநீட்சி olugu - nici, பெ . (n.) நேராக நீண்டிருக்கை; | ஒழுங்குகட்டு - தல் olungu - kettu-, 5.செ.கு.வி. ( v..) 

being stretched out “ ஒழுகுநீட்சி யாலே கொடியென்ன நெறியேற்படுத்துதல் ( வின் . ) ; to make a regulation ; 
வுமாய் " ( ஈடு .7,7,2 ) ( செ.அக. ). 

to frame a law . ( செ.அக. ) . 
( ஒழுகு + நீட்சி .) 

( ஒழுங்கு + கட்டு . ) 
ஒழுகுமாடம் clugu - madam , பெ . ( n. ) உடம்பு ; the | ஒழுங்குபடுத்து - தல் olungu - paduttu- , 5.செ.குன்றாவி ., 
humanbody , as a house from which impurities flow out 

(v.t.) நேராக்குதல் ; to set in order ; to arrange , to regulate . 
through nine excretory passages . ஒழுகுமாடத்து ( செ.அக. ). 
ளொன்பது வாய்தலும் " ( தேவா .338,7 ) ( செ.அக. ). 

( ஒழுங்கு + படுத்து . ) 
( ஒழுகு - மாடம் - ஒழுகுமாடம். உடம்பை ஓட்டை மாளிகை ஒழுங்கு வழக்கு olurigu- valakku, பெ . ( n . ) முதன்முறை 
யாகச் சொன்ன உருவகம் . ) 

தொடங்கும் வழக்கு ; proceeding by way of original 
ஒழுகுவண்ணம் olugu - vannam, பெ . ( n . ) ஒழுகிய 

suit originated by a plaint as dist. fr. one originated 
லோசையாற் செல்லுஞ் சந்தம் ( தொல் , 

by a petition , regular suit. ( செ.அக.). 
பொருள் .538 ); rhythm that flows evenly in a harmonious 
manner , ( செ.அக. ) . 

( ஒழுங்கு + வழக்கு . ) 

ஒழுங்கை olungai, பெ . ( n .) 1. இடுக்குவழி ( யாழ்ப் . ); 
( ஒழுகு + வண்ணம் . ) 

lane, alley , 2. மண்டபநடைமுகப்பு ; porch , portico . 
ஒழுகை olugai, பெ . ( n . ) 1. சகடவொழுங்கு ; train 

" ஆயிரக்கால் திருமண்டபத்தி னொழுங்கையில் 
of carts. பெருங்கயிற் றொழுகை ( பெரும்பாண் .63 ). 

( கோயிலொ .1346 ) ( செ.அக. ). 3. நீண்ட இடைகழி ; 
2. வண்டி ; cart. " உமணர் உப்பொ யொழுகை யெண் 

long side walk . 
ணுப மாதோ " ( புறநா .116 ) ( செ.அக. ) . 

( ஒழுங்கு – ஒழுங்கை ( வே.க .93 ) . ] 
( ஒழுகு – ஒழுகை. ) 

ஒள் ol, பெ . ( n .) 1. உட்செல்லுதல் , நுழைதல் ; 
ஒழுங்கரம் olurigaram, பெ . ( n . ) ஒருவகை அரம் penetrating , entering. 2. மறைதல் , ஒளிந்து கொள்ளு 
( C.E.M.); parallel file. ( செ.அக. ) . 

தல் ; hiding, concealing. ( சு.வி .68 ) . 
( ஒழுங்கு + அரம் - ஒழுங்கரம் = ஒருசீரான அகலமுள்ள அரம் . ) 

(உள் – ஒள் . ) 
ஒழுங்கல் oluhigal, பெ . (n.) ஒழுங்காயிருத்தல் ( வின் .); | ஒள் 0 , பெ . ( n . ) 1. வெளிச்சம் ; light. 2. அழகு ; 
being right, correct, straight, orderly . ( செ.அக. ). 

beauty..3 . வெண்மை ; whiteness . 
( ஒழுகு – ஒழுங்கு - ஒழுங்கல் . ) 

[ உல் - உள் – ஒள் . ) 
ஒழுங்கீனம் oluhginam, பெ . ( n .) சீர்கேடு ; disorder , ஒள் o !, பெ . ( n .) 1 : கூர்மை; sharpness. 2. அறிவு ; 
confusion . ( செ.அக. ) . 

knowledge, intelligence. 
( ஒழுங்கு + ஈனம் . ) 

[ உல் – ஒல் - ஒள் . ) 
ஒழுங்கு - தல் clutgu , 5.செ.குன்றாவி . (v.t ) நேர்படுத் ஒள் 0), பெ . (n.) 1. செறிவு ; density. 2. மிகுதி , 
துதல் ; to place in line , set in order . “ ஒழுங்கி முன்னர்த் 

பெருக்கம் ; excess , surplus. 
திருமுறை வகுத்த காலை " (திருவாலவா .38,19 ) . 

ஒள் 0 /, கு.பெ.எ. ( adj.) 1. நல்ல ; nice , good . 2 . 
( ஒழுகு - ஒழுங்கு . ) 

மேன்மை ; nobility . 3. மிகுதியான ; vast, enomous . 
ஒழுங்கு olungu, பெ . ( n .) 1. வரிசை ; row , rank , 

( ஒல் - ஒள் . ) 
line , series , " சகடவொழுங்கு " (சிறுபாண் .55 ,உரை . ) . 2. 
நேர்மை ; order, regularity . 3. முறை ;rule of action , | ஒள்வாளமலை ovilamalal, பெ . ( n . ) உரம் பொருந்திய 

தோளினையுடைய வாள் வீரர் ஆர்க்கும் வீரக்கழலி 
method , plan , model, system . A. நன்னடை; good 

னையுடையாறுடன் ஆடியது ( பு.வெ. ); literary theme 
conduct, propriety, decorum . 5. முறை ( விதி . ); regular 

pertaining to heroic verse . 
tion , law , precept, canon . 6. அளவு முதலியன காட்டும் 

( ஒள் - வாள் . அமலை ஒள்வாளமலை . அமலை = 
நில விளத்தக் கணக்கு ( C.G.); register of the measure 
ment and extent of fields and holdings. 7. நிலத்தீர்வைக் ஆரவாரம் , ஆடல் . ) 


380 


ஒளி 


ஒள்ளி 


ஒள்ளி olli, பெ . ( n . ) 1. செம்பொன் ; red gold. 2 . 9,1 ) . 15. செயற்கையழகு; artificial beauty . ஒண்மையு 

மோங்கிய 
நிறையு 

வொளியும் " 

( பெருங்.உஞ் 
வெள்ளி ( சுக்கிரன் ) ; Sukra , Venus ( செ.அக. ) . 

சைக் .34,151 ) . 16. அரசனது கடவுட்டன்மை ; divinity 
( உள் – ஒள் - ஒள்ளி ( ஒளிர்வது ) .) 

of king - ship. மன்னவன்றன் னொளி ... வையகங்காக்கு 
ஒள்ளிமை olimai , பெ . ( n .) அறிவின் ஒட்பம் ; bright 

மால் " ( சீவக .248 ). 17 , அறிவம் ( ஞானம் ) ; illumination 
intelligence. ஒருவனுக்கு ஒள்ளிமையாவது உலகத்தோடு 

of mind ; wisdom . தனையறிந்தோர்க் கொளியுருவாய் " 
பொருந்தினது . ( குறள் .423 , மணக் . ) ( செ.அக.) . 

( ஞானவா.தாசூர .6 ) . 18. சொன்மாலை ( பிங் . ) ; eulogy 
( உள் – ஒள் – ஒள்ளி – ஒள்ளிமை . ) 

in verse. ( செ.அக. ). 
ஒள்ளிய olliya, பெ.எ. ( adj .) 1. ஒளியுள்ள; bright, ம. ஒளி ; க . உள்கு , ஒளி , ஔ , ஔபு ; கோத . ஒள்ய ( நல்லது ) ; 

lustrous . 2. அறிவுமிக்க ; intelligent, wise . 3. நல்ல ; துட . விள்ய ( நல்லது ) ; குட . பொளி ; து . ஒலி , ஒளி ; தெ . 
good . 4. அழகிய ; beautiful. 

ஒளியு ( தோன்று ) ; பட . ஒள்ளிய ( நல்ல ) . 
( ஒள் - ஒள்ளிய . ] 

( உல் – ஒள் – ஒளி. ) 
ஒள்ளியர் oliyar, பெ . ( n . ) மாசற்றவர் ; good people, | ஒளி - தல் off-, 4.செ.கு.வி. (v.i.) 1. மறைதல் ; to hide, 
noble men . “ ஒளியார்முன் ஒள்ளியராதல் " ( குறள் .714 ) 

steal away , flee into concealment . ஒளியாவெண்ணெ 
( ஆ.அக. ) . 

யுண்டா னென்று " ( திவ்.பெரியதி .6,7,4 ) . 2. தவிர்தல் ; 
( ஒள் - ஒள்ளி + அர் . ] 

to fail . " ஒளியாது செல்வா ரென்றாய் " ( திணை 

மாலை .86 ) ( செ.அக.). 
ஒள்ளியன் olliyan, பெ . ( n .) 1. அறிவுடையோன் ; wise, 

ம . ஒளியுக; க . உளி ; கோத . ஓய்ள் ; குட . ஒளி ; து . ஒள் 
intelligent man . ஒளியார்முன் னொள்ளியராதல் 

( மந்தணம் ) ; தெ . ஓலமு ( தங்கிடம் ) ; குரு . ஒல்தாநன்னா; 
( குறள்.714 ). 2. நல்லவன் ; gentleman . “ சீவகன்வீணை 

பட . உணி . 
வென்றா னொள்ளிய னென்று " ( சீவக .741 ) . 

( உள் – ஒள் – ஒளி. உள் – உள்கு = உட்சுருங்கு , உட்செல் , 
க . ஒள்ளித : பட . ஒள்ளியம் . 

மறைதல் . ] 
( உள் – ஒள் ஒள்ளி + அன் . ) 

ஒளி - த்தல் of-, 4.செ.குன்றாவி . ( v.t.) 1. மறைத்தல் ; 
ஒள்ளியோன் olliyon, பெ . ( n . ) 1. வெள்ளி (திவா . ); to hide, conceal, keep out of sight. " & GTOmrailgs 

planet Venus so called because it is apparently the தகலவைத்த கறவையின் (சீவக .371 ) . 2. மனத்தில 
brightest of the stars. ( செ.அக. ). 2. கதிரவன் ; sun . டக்குதல் ; to keep in mind ; to disguise . ஒளிக்காமற் 
3. அறிவுடையோன் ; wise intelligent man . ( ஆ.அக. ) . சொல் ( உ.வ. ) . 
( ஒள் - ஒள்ளி + ( ஆன் ) ஒன் . ) 

( உள் – ஒள் - ஒளி . ) 
ஒள்ளொளி o ! - ! - oli, பெ . ( n . ) மிக்கவொளி ( வின் . ) ; | ஒளி - த்தல் oki-, 4.செ.கு.லி. ( v.i.) பதுங்குதல்; to lie, 
brilliant light. ( செ.அக. ). 

hide, conceal one s self , lurk unseen மதி ... ஒளிக்குஞ் 
( ஒள் + ஒளி . ) 

சடை மன்னவனே " ( திருவாச .6,42 ) ( செ.அக. ). 
ஒளறி olar , பெ . ( n . ) உலரிமீன் ; greenish nver - fish . ம . ஒளிக்குக ; க . உளி ; கோத . ஓய்ள் ; துட . விள்ய ; குட . 
( செ.அக.) . 

ஒளி; து . ஔ ( மந்தணம் ); தெ . ஒளவு ( மந்தணம் ) ; பட . 

உணி . 
( உலரி ஒளறி ( கொ.வ. ). ] 

ஒள் – ஒளி. ஒள் பார்க்க ; see off . ] 
ஒளி oli, பெ . ( n . ) 1. வெளிச்சம் ( திவா. ); light, 
brightness; splendour, brilliancy , lustre. 2. கதிரவன் ஒளி" oli, பெ . ( n . ) 1. மறைகை ; hiding; withdrawing 
( பிங் . ) ; sun . 3. நிலா ( பிங் . ) ; moon . 4. விண்மீன் 

from view . " ஒளிகொள் காரண முன்னாதோரே " 
( திவா . ); star . 5. தழல்நாண்மீன் ( கேட்டை ) ; 18th 

( ஞானா .29,13 ). 2. மறைவிடம் ( பிங் . ); lurking place, 
naksatra. 6. தீ ; fire. 7. எரிக்குந் தன்மை ; scorching . 

covert. 3. வேட்டைக்காரர் பதிவிருக்கு மறைப்பு : 
“ வெஞ்சுடரொளியுநீ " ( பரிபா .3,67 ) . 8. மின்னல் 

screen , a cover for a fowler . 4. பார்வை விலங்கு ; decoy 
( பிங் . ) ; lightning. 9. வெயில் ( பிங் . ) ; sunshine . 10 . 

animal. ஒளிவைத்துப் பிடித்தான் . ( வின் . ) ( செ.அக.) . 
விளக்கு ; lamp , light . உடையானாம் வேந்தர்க் கொளி 

க . உளி . 
( குறள் .390 ). 11. கட்புலன் ; sense of sight-, one of 

( உள் – ஒள் – ஒளி :) 
aim - pulam . சுவையொளி ( குறள் .27 ) . 12. கண்மணி 
( வின் .); apple of the eye. 13. பெருமை; conspicuou- ஒளி oli 

, பெ . ( n . ) பாடற்பயன்களுள் ஒன்று ( சிலப் . 
sness, distinction , excellence , “ நீற்றி னொளிதழைப்ப " 

3,16 ,உரை . ); 

of qualities 

of verse , one 
( பெரியபு.திருஞான .1019 ) . 14. புகழ் ; fame ; celebrity , 

of pidar payangal. ( செ.அக. ). 
renown . “ ஒளியு மாற்றலு மோம்பா வீகையும் " ( பு.வெ. ( ஒள் – ஒளி.) 


(உள் - 


one 


ஒளிச்சாயல் 

381 

ஒளிமழுங்கு - தல் 
ஒளிச்சாயல் oli - c- cayal, பெ . ( n. ) சாய்ந்து வீசும் ஒளி ; ஒளிப்பு olippu, பெ . ( n. ) 1. ஒளிக்கை ; hiding ; 

the light which falls obliquely on a surface - oblique concealing . 2. மனத்துள் அடக்குகை ; keeping secret , 
light ( செ.அக. ). 

as one s thoughts . ஒளிப்பு மறைப்புப் பண்ணாமற் 
( ஒளி + சாயல் . சாய்தல் - சாயல் . ) 

சொல் ( வின் . ) ( செ.அக. ). 
ஒளிச்சாயை ol - c - cayai, பெ . ( n . ) உருவத்தின்போலி 

[ ஒளி - ஒளிப்பு .) 
கையாலும் ( பிரதிபிம்பத்தினாலும் ) வளைவினாலும் ஒளிப்புடம் oli- p - pucam, பெ . ( n . ) வெயிலில் இட்டுச் 
ஏற்படும் ஒளிப்பரப்பு ; light which has been scattered செய்த மருந்துப் பொடி ( மூ.அ. ) ; calcination by 
by reflection and refraction - diffused light. ( சா . அக.) . exposure to the sun . ( செ . அக.) . 
(ஒளி + சாயை . ] 

( ஒளி + புடம் . ) 
ஒளித்துத்திரி - தல் olittu - t - tirl -, 2.செ.கு.வி. ( v.i. ) மறைந் ஒளிப்பொலி oli- p- polf, பெ . ( n .) களத்தில் நீட்டமாகத் 

துதிரிதல் ( வின் . ) ; to go about incognito , wander in தூற்றிய நெற்குவியல் ( இ.வ. ) ; long heap of paddy 
concealment. ( செ.அக. ) . 

on the threshing - floor . ( செ.அக.). 
ஒளித்து + திரி . ) 

( ஒருகா. ஒளி - ஒளி + பொலி . ஒளி = உயரம் , நீளம் . ) 
ஒளித்துவிளையாடு -தல் olittu - vilaiyidu-, 5.செ.கு.லி. | ஒளிப்போர் oli- p - por, பெ . ( n . ) மறைந்து நின்று 
- ( v.i. ) கண்பொத்தி விளையாடுதல் ; to play hide . நடத்தும் போர் ; guerilla warfare . ( சேரநா . ). 
and seek . ( செ.அக. ). 

ம . ஒளிப்போர் . 
ம . ஒளிச்சு களிக்குக. 

( ஒளி + போர் . ) 
( ஒளி – ஒளித்து + விளையாடு . ) 

ஒளிமங்கு - தல் of - marigu- 9.செ.கு.வி. ( v.i. ) ஒளிகுறை 
ஒளிநாடு ol - nadu-, பெ . ( n . ) பழந்தமிழகத்தில் செந்த தல் ; to grow dim , as light, splendour, or lustre . 

மிழ் நாட்டைச் சூழ்ந்த பன்னிரு நாடுகளுள் ஒன்று ( செ . அக .) . 
( தொல்.சொல் .400 ,உரை.) ; one of the 12 nadu lying 

( ஒளி + மங்கு. மழுங்கு - மங்கு . ) 
on the outskirts of the Sen - Tamil -nadu in the ancient 
Tamil country . ( செ.அக. ). 

ஒளிமங்கை olimarigai, பெ . ( n . ) 1. ஒளியுள்ளமங்கை ; 

beautiful woman . 2. modum - 14 ; paramour ( woman ), 
( ஒளி -+ நாடு . ) 

concubine . ( சேரநா .) . 
ஒளிநூல் olindl, பெ . ( n . ) கண்ணொளியையும் பார்வை 

ம . ஒளிமங்க . 
யையும் பற்றிக் கூறும் நூல் ; a science which treats 

(ஒளி + மங்கை . ) 
of the nature and properties of light and vision - optics. 
( சா.அக. ). 

ஒளிமணல் ofmanal, பெ . ( n . ) 1. மாழை ( உலோக ) 

மணல் ; sand mixed with iron . 2. கருமணல் ; black 
( ஒளி + நூல் . ) 

sand . ( சா.அக. ). 
ஒளிப்பாட்டம் olippattam , பெ . ( n . ) ஏமாற்று ; fraud , 

( ஒளி + மணல் . ) 
deceit. இவர்களது ஒளிப்பாட்டம் நம்மனோர் அனைவ 
ரும் அறிவர் ( மதி.க. 1.112 ) ( செ.அக. ) . 

ஒளிமயக்கம் olimayakkam , பெ . ( n . ) வெளிச்சத்தைப் 

பார்க்க முடியாத ஓர்வகைக் கண்ணோய் ; eye disease 
( ஒளி - ஒளிப்பு + ஆட்டம் . ) 

due to abnormal Intolerance of light - photophobia : 
ஒளிப்பிடம் olippicam , பெ . ( n . ) மறைவிடம் ( பிங் . ) ; 

( சா.அக.). 
ambush ; covert ; hiding place . ( செ.அக.). 

( ஒளி + மயக்கம் . ) 
ம . ஒளிப்பிடம் ; க . உளி; தெ . ஓலமு ; குரு . ஓலா . 

ஒளிமரம் of - maram , பெ . ( n .) இருளில் ஒளிவிடும் 
[ ஒளி - ஒளிப்பு + இடம் . ) 

மரம் ; tree that is said to shine in the dark . " பொங் 
ஒளிப்பிழம்பு olipilambu, பெ . ( n .) தீச்சுடர்த்திரள் ; flame . கொளிமரத்திற் சீர்சால் புள்ளினம் பொறையுயிர்த்து " 
( ஆ.அக. ) . 

( பிரபுலிங் . கோரக்கர் .19 ) ( செ.அக.). 
( ஒளி + பிழம்பு . ) 

ம . ஒளிமரம் . 
ஒளிப்பு olippu, பெ . ( n .) 1. பதுங்கி மறைகை ; ( ஒளி 

+ மரம் . ) 
absconding; slinking or stealing away . 2. மறைவு ஒளிமழுங்கு - தல் ok - malurou-, 9.செ.கு.வி. (v .) ஒளி 
( வின் . ) ; covert . ( செ.அக.) 

Srpsn ; to grow dim , as light solendour orkestre 
ம . ஒளிப்பு ; 4. உளி ; து . ஔ ; தெ . ஓலமு . 

( செ.அக. ). 
[ ஒளி - ஒளிப்பு . ) 

( ஒளி + மழுங்கு . ) 


ஒளிவளவாய் 


ஒளிமறைவு 


382 


ஒளிமறைவு off - magivu, பெ . (n.) -1 . ஒளித்துத்திரிகை ; ஒளியூடுருவல் olyucuruval, பெ . ( n .) வெளிச்சம் 
wandering in disguise . அவன் ஒளி மறைவாய்த்திரிகி ஊடுருவிப் பாய்ந்து செல்லல் ; light passing through 
றான் ( உ.வ. ) . 2. கமுக்கம் ; secrecy . இவனிடம் an object, as through a glass - transmission of light 
ஒளிமறைவு இல்லை ( உ.வ. ) . 

( சா.அக.). 
ம . ஒளிமர ; க . உளி ; தெ . ஓலமு . 

[ ஒளி + ஊடு + உருவல் . ) 
( ஒளி + மறைவு - ஒளிமறைவு ( ஒருபொருட் பன்மொழி ) . ] ஒளியோன் oliyog, பெ . ( n .) ஒளியவன் ( பிங் . ) பார்க்க ; 

மின்னல் olimingal, பெ . ( n .) 1. ஒளிர்வு ; splendour . see oliyavan 
2. slovarafi; the lighting ( as a weapon of Indira ) 

[ ஒளி + ஆன் - ஒளியான் – ஒளியோன் . ) 
( சேரநா . ) . 

ஒளிர் -தல் olir- 2. செ.கு.வி. ( v.i. ) ஒளிசெய்தல் ; to 
ம . ஒளிமின்னல் . 

shine; to emit light to be resplendent. " 2.GITATS 
( ஒளி + மின்னல் - ஒளிமின்னல் . ) 

ளொளிர்கின்ற வொளியே " ( திருவாச .37,5 ) 
ஒளியம்பு oliyambu , பெ . ( n . ) 1. மறைந்து நின்று எய்யும் 

( செ.அக.). 
அம்பு ; arrow shot from ambush . 2. வெளிப்படாமல் 

[ ஒளி – ஒளிர் . ) 
தாக்குதல் ; covert attack . ( சேரநா . ) . 

ஒளிர் - த்தல் olir-, 2. செ.குன்றாவி . ( v.t ) ஒளிரச்செய் 
ம . ஒளியம்பு . 

தல் ; to shed light upon . " ஊனமின்மினியு நானீ 
( ஒளி + அம்பு . ) 

தொளிர்ப்ப னென்று ரைத்தல் போலாம் " ( விவேக . 
ஒளியர் olyar, பெ . ( n .) ஒளிநாட்டிற் சிறந்துவிளங்கிய 

சூடா.பாயி .7 ) ( செ.அக. ): 
வேளாளர் ; Velalas who were the dominant people , ( ஒளி + ஒளிர் . ) 
in Oli -nādu . " பல்லொளியர் பணி பொடுங்க ” ஒளிர்முகம் olir - mugam, பெ ( n . ) வயிரக்கல் (வின் .); 
( பட்டினப் .274 ) ( செ.அக. ). 

diamond . ( செ.அக.) . 
[ ஒளி + அர் = ஒளியர் . ) 

( ஒளிர் + முகம் ஒளிர்முகம் = ஒளி வீசும் பக்கங்களைக் 
ஒளியவன் oliyavan பெ . ( n . ) கதிரவன் ; sun , lit., the கொண்டது . ) 
shining one . உம்பர்நா டிறந்து வீழ்ந்த வொளியவன் " 

ஒளிர்வா ( வரு ) -தல் olir - ve, 18.செ.கு.வி. ( v.j.) 
( கம்பரா.நாகபா .202 ) ( செ.அக. ) . 

ஒளிர் பார்க்க ; see olir. " கண்ணொளிர் வரூஉங் 
( ஒளி + அவன் . ) 

கவின்சாபத்து " ( புறநா .7,4 ) . 
ஒளியிரு - த்தல் ol - y -iru-, 2.செ.கு.வி. ( v.i. ) பதுங்கியி ( ஒளிர் + வா . ) 

ருத்தல்; to lie in concealment , to lie in ambush, to ஒளிர்வு olirvu , பெ . ( n . ) வெளிச்சம் ; brightness , radiance. 
lurk. “ கிளிக்குலங்கள் ... ஒளி யிருந் தனுதினம் பயிலும் " 

அவருடைய முக வொளிர்வைப் பார் ( வின் . ) 
(காஞ்சிப்பு.திருநாட்டு .41 ) ( செ.அக. ). 

( செ.அக. ). 
( ஒளி + இரு . ) 

( ஒளி – ஒளிர் - ஒளிர்வு . ) 
ஒளியிழை oliyilai, பெ . ( n . ) 1. அணிகலன்; jewels, | ஒளிவட்டம் oli - vattam, பெ . (n.) 1. கண்ணாடி; mirror. 

ornament. 2. அணிகலன் அணிந்த பெண் ; lady since 
wearing jewels.. 

“ ஒளிவட்டத்துப் பாவையின் ( இரகு.குச .17 ) . 2 . 

ஆழிப்படை ( சக்கராயுதம் ) ( பிங் . ) ; discus. 3. தெய்வ 
( ஒளி + இழை = ஒளியிழை . ) 

உருவங்களின் தலையைச் சுற்றியுள்ள ஒளிவட்டம் 
ஒளியுணர் வேற்றுமை oli - y - unarverrumai, பெ . ( n . ) ( பிரபை . ); halo of light. “ சுற்று மொளிவட்டஞ் சூழ்ந்து 

இரண்டு கண்களின் ஒளியுணர்ச்சியைப் பற்றிய சோதி பரந்து " ( திவ்.பெரியாழ் .1,4,3) . 4. நிலவு ; 
வேறுபாடு ; the difference between the two eyes in moon . “ ஊர்களோடுடன் முளைத்த வொளிவட்டத்து " 
their sensitiveness to light - light difference. ( சா.அக. ) . ( யாப்.வி .83,288 ) ( செ.அக. ). 
( ஒளி + உணர் + வேற்றுமை . ) 

[ ஒளி + வட்டம் . ) 
ஒளியுருவியகல் oli -y - uruviya - kal, பெ . ( n . ) வயிரக்கல் ஒளிவடி - த்தல் olivadi-, 4.செ.கு.வி. ( v.i.) மின்னுதல் 

( வைடூரியம் ) ( வின் . ) ; cat s - eye, a stone of value found ( இ.வ. ) ; to flash lightning. ( செ.அக. ). 
in Ceylon . ( செ.அக. ). 

( ஒளி – ஒளிவு + அடி - த்தல் . ] 
( ஒளி + உருவிய + கல் . ] 

ஒளிவளவாய் olivalavay , கு.வி.எ. ( adv . ) கமுக்கமாய் 
ஒளியுள்ளுருவம் olyuluruvam , பெ . ( n . ) கண்ணாடியு ( இரகசியமாய் ) ( வின் . ) ; privily . ( செ.அக. ). 
ளுருவம் ; Image in miror . ( ஆ.அக. ) . 

(ஒளி - ஒளிவு + அளவாய் . ) 
( ஒளி + உள் + உருவம் . ] 


ஒளிவிடம் 


383 


ஒற்றளபெடை 


ஒளிவிடம் olivicam, பெ . ( n .) மறைவிடம் ; a hiding | ஒளிறு ofpu, பெ . ( n .) பேரொளி , அதிக வெளிச்சம் ; 
place, ambush . 

splendour, light ஒளிற்றுறு கலன் மார்பெய்தி " ( கந்தபு . 
ம . ஒளிவிடம் ; க . உளி ; கோத . ஓய்ன் ( வேட்டைக்கான 

அசமுகிநகர் .24 ) ( செ.அக. ). 
உயர்மரப்பரண் ) ; தெ . ஓலமு ; குரு . ஓலா . 

( ஒளி - ஒளிர் - ஒளிறு . ) 
( ஒளி + இடம் . ) 

ஒற்கம் opkam , பெ . ( n .) 1. வறுமை ( தொல்.சொல்.360 ) ; 
ஒளிவிடு - தல் off - widu-, 20.செ.கு.வி. ( v.i.) - ஒளிர் poverty , Indigence , destitution , want. 2. தளர்ச்சி ; feeble 
( திவா . ) பார்க்க ; see olir. ( செ . அக .) . 

ness , weakness . " ஒற்கத்தி னூற்றாந் 

" துணை 
( ஒளி + விடு . ) 

( குறள், 414) . 3. குறைவு ; deficiency, dearth . " ஒற்க 

மில்வளன் " ( கந்தபு.மேரு.70 ). 4. அடக்கம் ; diffidence, 
ஒளிவீச்சு olivccu , பெ . ( n. ) ஒளி வீசுதல் ; emitting modesty . " ஒற்கமின் றூத்தைவா யங்காத்தல் " (நீதி 
rays of light . ( சா.அக.). . 

நெறி .23 ) ( செ.அக. ). 
( ஒளி + வீச்சு.) 

( ஒல் – ஒல்கு - ஒற்கு – ஒற்கம் . ) 
ஒளிவீசு - தல் oli -visu-, 5.செ.கு.வி. ( v.i.) ஒளிர் பார்க்க ; | ஒற்கம் orkam, பெ . ( n . ) 1. பொறுமை ( யாழ் . அக.); 
see olir. ( செ.அக.). 

patience. 2. ஒடுக்கம் ; restraint. ( செ.அக. ) . 
ஒளிவு ofw , பெ . ( n .) மறைவிடம் ( வின் . ) ; place 

( ஒல் – ஒல்கு - ஒற்கு – ஒற்கம் . ) 
of concealment. ( செ.அக. ). 

ஒற்கு - தல் orku-, 7. செ.கு.வி. ( v.i. ) 1. குறைதல் ; 
ம . ஒளிவு ; க . உளி , ஒளவு , ஒளகு ; து . ஔ , ஒளவு , ஒளாவு ; to be deficient; to be wanting . ஒற்காமரபிற் பொதியி 
தெ . ஓலமு , ஒளவு ; குரு . ஓலா . 

லன்றியும் " ( சிலப் .25,117 ) . 2. தளர்தல் ; to fall short, 
[ ஒளி - ஒளிவு . ) 

droop . “ ஒற்காவுள்ளத் தொழியா னாதலின் " 
ஒளிவு olivu , பெ . ( n . ) ஒளிர்வு ( வின் . ) பார்க்க ; see 

( மணிமே .15,18 ) ( செ.அக. ) . 
olivu. ( செ.அக. ) 

( ஒல் – ஒல்கு – ஒற்கு . ] 
ம . ஒளிவு . 

ஒற்றடம் oradam , பெ . ( n . ) வெப்பம்பட ஒற்றுகை 
( ஒளி - ஒளிர் - ஒளிர்வு - ஒளிவு . ) 

( உ.வ. ) ; fomentation . ( செ.அக. ). 
ஒளிவை - த்தல் ol - vai-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. கண்ணி ம. ஒத்தல் , ஒத்தணம் ; க. ஒத்தல , ஒத்தட , ஒத்தன ; குட . ஒத்த் ; 

வைத்தல் ; to set a snare for animals or birds . 2 . து . ஒத்துனி; தெ . ஒத்தடமு ; பட . ஒத்தண . 
பார்வை விலங்கு வைத்தல் ; to place a decoy. ( ஒற்று + அடம் . அடம் - சொல்லாக்க ஈறு . ) 
( செ.அக.) . 

ஒற்றடிச்செருப்பு oradi- c - ceruppu, பெ . ( n . ) ஒற்றைத் 
( ஒளி + வை . ) 

தோலட்டை யாலமைந்த செருப்பு ( வின் . ) ; slippers , 
ஒளிவைத்துப் பார் - த்தல் olivaittu - p - per- , 4.செ.கு.வி. 

sandals. ( செ.அக.). 
( v.i.) கண்ணிவைத்துக் காத்திருத்தல் ( வின் . ) ; to lie ( ஒற்றை + அடி - ஒற்றடி + செருப்பு . ) 
in wait for game after having set a snare. ( செ.அக. ). 

ஒற்றளபு orralabu . பெ . ( n . ) ஒற்றளபெடை பார்க்க ; 
( ஒ k + வைத்து + பார் . ) 

see oralabedal. ( செ.அக.). 
ஒளிவைத்துப் பார் -த்தல் okvaitu - par-, 4.செ.குன் 

( ஒற்று + அளபு . ) 
றாவி . ( v.t ) உற்றுப்பார்த்தல் ; to stare at a person . 

ஒற்றளபெடை oralapedai, பெ . ( n . ) ங் , ஞ் , ண் , ந் , 
( செ.அக.). 

ம் , ன் , வ் , ய் , ல் , ள் , ஃ ஆகிய பதினோரு 
( ஒளி + வை. ) 

எழுத்துகளும் தமக்குரிய மாத்திரையின் மிக்கு 
ஒளிவைத்துப் பார் - த்தல் oli - vaittu - p - par, 4.செ.குன் ஒலிக்கை ( நன் .92 ) ; lengthening the mutes ங் , ஞ் , 

றாவி . ( v.t.) கைசெறித்துவைத்துக் கூர்ந்து பார்த்தல் ண் , ந் , ம் , ன் , வ் , ய் , ல் , ள் , ஃ after one or two 
( யாழ் . அக .); to look intently , shading the eyes with short syllables for the sake of metre , as in கண்ண் , 
the palm over the eyebrows. ( செ.அக. ). 

இலங்ங்கு , the said consonant being doubled in writing, 

to indicate the prolongation , one of ten cărpeluttu . 
( ஒளி t வைத்து + பார் . ) 

( செ.அக.). 
ஒளிறு - தல் oliru- , 2. செ.கு.வி. ( v.i. ) விளங்குதல் ; 

( ஒற்று + அளபெடை - ஒற்றளபெடை = இனிய பண்ணோசைக் 
to shine ; glitter .. “ ஒளிறுவாண் மறவரும் " 

காகச் செய்யுளில் இரட்டித்து அல்லது பன்முறை அடுக்கிவரும் 
( மணிமே .1,68 ) ( செ.அக. ). 

மெய்யெழுத்து நெட்டோசை. ஒற்று = மெய்யெழுத்து . ) 
( ஒளி - ஒளிர் - ஒளிறு – ஒளிறு - தல் . ( வே.க .57,58 ) . ] 


ஒற்றியாட்சி 


384 


ஒற்றறு - த்தல் 


ஒற்றறு - த்தல் oraru- 4.செ.கு.வி .. ( v.i.) தாளத்தை ஒற்றிக்கொள் ( ளு ) -தல் oxi- k - ko/ - 10.செ.குன்றாவி . 

அறுதியிடுதல் ( திவா . ) ; to keep time with the hands ( v.t.) 1. உடலிற் படும்படி அழுத்துதல் ; to press on 
or with cymbals in singing. ( செ.அக.). 

one s body , get anything applied or impressed on one s 

person . " சக்கரப்பொறி யொற்றிக் கொண்டு " (திவ்.பெரி 
( ஒற்று + அறு . ) 

யாழ் .5,4,1 ). 2. வயப்படுத்திக் கொள்ளுதல் ( வின் . ); 
ஒற்றன் oran, பெ . ( n .) உளவு பார்ப்பவன் , வேவுகா 

to take possession of , annex . ( செ.அக.). 
ரன் ; male spy . " ஒற்றனிவனென வுரைத்து " 

( ஒற்றி + கொள் . ) 
( மணிமே .26,27 ) . " மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் 
கொளல் " ( குறள் , 588 ) . 

ஒற்றிச்சீட்டு or - c - cltu , பெ . ( n . ) ஒற்றி ஆவணம் ; 

usufructuary mortgage deed . ( செ.அக. ). 
[ ஒற்று + அன் . ) 
ஒற்றன் orag, பெ . ( n . ) தூதன் ( யாழ் . அக .); messenger . 

ம . ஒற்றிச்சீட்டு . 

( ஒற்றி + சீட்டு . ) 
( ஒற்று + அன் . ) 
ஒற்றாடல் orical, பெ . ( n. ) வேவுகாரரை விடுத்து ஒற்றிடு - தல் oxidur, 20.செ.கு.வி. ( v.l. ) ஒற்றடமிடுதல் 
வினை செய்கை ( குறள் , 59, அதி .) ; employing and 

( வின் . ) ; to apply fomentation . ( செ.அக. ) . 
directing spies . 

( ஒற்று + இடு . ) 
( ஒற்று + ஆடல் . ) 

ஒற்றித்தவெண் omittaven, பெ . ( n .) ஒற்றைப் பட்ட 
ஒற்றாள் oral, பெ . ( n . ) வேவுகாரன் ; spy . ஒள்ளிய 

கணக்கு ; odd number . ( ஆ.அக. ) . 
வொற்றாள் குணம் " ( திரிகடு .85 ) . 

( ஒன்றித்த – ஒற்றித்த + எண் . ) 
ம . ஒற்றாள் . 

ஒற்றி நறுக்கு omi - nalukku , பெ . ( n . ) பனையோலையில் 
( ஒற்று + ஆள். ) 

எழுதிய அடைமான ஆவணம் ( வின். ) ; mortgage 

deed , lease deed, written out on a palmyra 
ஒற்றி - த்தல் ori-, 4. செ.கு.வி. ( v.i. ) 1. ஒற்றுமைப்படு 

( செ.அக. ). 
தல் ; to be united with ; to become one with . 
அவற்றினான் ஆன்மா ஒற்றித்துக் காணினல்லது " 

( ஒற்றி + நறுக்கு . ] 
(சி.போ.சிற் .5,1 ). 2. ஒற்றையாயிருத்தல் ; to be odd, | ஒற்றிப்பிரசாதம் oxi - p - pirasadam, பெ . ( n . ) கோயிற்தே 
as numbers . " ஒற்றித் தொத்தலும் இரட்டித் தொத்தலும் " வுணா ( பிரசாத ) வகை ; boiled rice , etc., offered to 
( சிலப். 3,152 , அரும் .) . 

deity . ஒற்றிப்பிரசாதம் குறுணியும் ( S.I.I.1,85 ) 
( ஒற்று - ஒற்றி – ஒற்றி -த்தல் . ) 

( செ.அக.). 
ஒற்றி om , பெ . ( n . ) 1. உடைமையை நுகரும் 

( ஒற்றி + பிரசாதம் . பிரசாதம் = படையல் . ) 
உரிமையுடன் கூடிய அடைமானம் (தொல்.சொல் .81, ஒற்றிப்போ- தல் oxi - p - p0 , 8.செ.கு.லி. ( v.i. ) விலகிச் 
உரை . ); mortgage with possession , as of land , trees , செல்லுதல் ; to go away from . ( செ.அக. ). 
cattle , etc. 2. ஒற்றியூர் ; place name, oriyir. “ நானொற்றி 

க . , தெ . ஒத்து . 
யிருந்தே னென்றாரே ( அருட்பா .111 ,சல்லாபவி .5 ) 
( செ.அக.). 

( ஒற்றி + போ . ) 
ம . ஒற்றி ; க . ஒத்தெ ; து . ஒத்து ; தெ . ஒத்து . 

ஒற்றிப்போடு- தல் ori - p - pidur, 19.செ.குன்றாவி . (v.t.) 

ஒத்திப்போடு பார்க்க ; see otti - p - podu. ( செ.அக. ) . 
( ஒன்று – ஒற்று ஒற்றி . ) 
ஒற்றிக்கரணம் om - k - karanam , பெ . ( n . ) ஒற்றிச் சீட்டு 

( ஒதுக்கி – ஒத்தி – ஒற்றி + போடு . ) 
பார்க்க ; see ori - c - cittu . ( செ . அக. ). 

ஒற்றிமீட்டு - தல் oximitu-, 5.செ.குன்றாவி . ( v.t.) அடகு 

வைத்ததை மீட்டல் ; to cause to redeem a mortgage . 
ம . ஒற்றிக்கரணம் . 
( ஒற்றி + கரணம் . ) 

( ஒற்றி + மீட்டு . மீள் ( த.வி. ) - மீட்டு ( பி.வி.) . ] 
ஒற்றிக்கலம் ori - k - kalam, பெ . ( n . ) ஒற்றிச்சீட்டுபார்க்க ; 

ஒற்றிமீள் ( ட் ) -த ( ட ) ல் ori - mi /-, 16.செ.கு.வி. ( v.i.) 
See omi - c - citu. நிலத்த தொற்றிக்கலம் ( தொல் . சொல் .81 , 

அடைமானந் திருப்புதல் ; to redeem a mortgage. 
உரை . ). 

( செ.அக.) . 
( ஒற்றி + கலம் . ) 

( ஒற்றி + மீள் . ) 
ஒற்றிக்காணி om - k -kani, பெ . ( n .) அடைமான நிலம் 

ஒற்றியாட்சி omi - y - atci, பெ . ( n . ) அடைமான நிலப்ப 
( உ.வ. ) ; mortgaged land . ( செ.அக. ). 

யன் நுகர்தல் ; enjoying the usufructs of mortgaged 

property . ( செ.அக. ). 
ஒற்றி + காணி . ] 

[ ஒற்றி + ஆட்சி . ) 


al 


ஒற்றியிரு - த்தல் 

305 

ஒற்று 
ஒற்றியிரு - த்தல் orm - y- iru- 2.செ.கு.வி. (v.i.) விலகி 
ம . ஒற்றுக . 

யிருத்தல் ; to keep at a distance. " ஒற்றியிருமென்று 
ரைத்தேன் ( அருட்பா, 111 ,சல்லாபவி .5 ) ( செ.அக. ) . 

( ஒல் - ஒன்று – ஒற்று - ஒற்று - தல் . ) 
( ஒதுங்கு – ஒத்து – ஒற்று – ஒற்றி + இரு . ) 

ஒற்று - தல் oru- , 5.செ.குன்றாவி . ( v.t.) 1. அடித்தல் ; 

to strike. “ வேணுக்கோலின் மிடைந்தவ ரொற்றலின் " 
ஒற்றியூர் om - y - ir, பெ . ( n . ) திருவொற்றியூர் (சீவக .634). 2. அமுக்குதல் ; to press down , to press 

( தேவா .1103,1 ) ; ancient shrine of Siva, a few miles upon . “ வெங்கணைசெவிட்டி நோக்கி, யொற்றுபு திருத்தி ” 
to the north of Madras . ( செ.அக. ). 

(சீவக .2191 ). 3. தாக்குதல் ; to attack . “ பழனத்த 
( ஒற்றி + ஊர் ஒற்றியூர். ( வடசென்னையிலுள்ள, பாடல் 

புள்ளொற்ற வொசிந் தொல்கி " ( கலித் .77,5 ) 4. எய் 
பெற்ற , சிவன்கோயில் கொண்ட இவ்வூர், ஒற்றியாகப் பெற்ற 

தல் ; to shoot , as an arrow . “ கோலொற்றக் குனிந்த 
ஊராகலாம் ) . ) 

வாறே ( சீவக .797 ) . 
ஒற்றியூரன் omiyuran, பெ . ( n .) 1. சிவன் ; Siva. 2 . ( ஒல் – ஒற்று . ) 
வல்லாளை வென்ற ஒரு செங்குந்த வீரன் ; legendary | ஒற்று - தல் ORU , 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. துடைத்தல் ; 
hero . ( ஆ.அக. ) . 

to wipe away , as tears . “ கொடியனாடன் கண்பொழி 
( ஒற்றி + ஊர் + அன் . ) 

கலுழி யொற்றி " (சீவக .1397 ) . 2. தள்ளுதல் ; to push , 
ஒற்றியெடு - த்தல் omi- y - edu-; 4.செ.குன்றாவி . ( v.t.) 1 . 

as a door . “ பாவையன்னா ளறிவுறா வகையி னொற்றி " 
ஒற்றி ஈரம்வாங்குதல் ; to absorb moisture with a blotter , 

(சீவக .1505 ) . 3. வீழ்த்துதல் ; to fell down . “ புலிபார்த் 
sponge, etc. 2. ஒற்றிப் படியெடுத்தல் ; to take an 

தொற்றிய களிற்றிரை பிழைப்பின் ( புறநா .237,16 ). 4 . 
impression or copy from . ( செ.அக. ). 

வலித்தல் ; to tug, to strain . எருதுகயிற்றை யொற்றி 

யிழுக்கின்றது ( வின் . ) . 
( ஒற்றி + எடு . ) 

( ஒல் - ஒற்று . ) 
ஒற்றிவை - த்தல் omi - vai- , 4.செ.குன்றாவி . ( v.t ) அடை 
மானம் வைத்தல் ; to mortgage, as land , as tees . ஒற்று - தல் ORU-, 5.செ.கு.வி. ( v.i.) 1. மெய்யெழுத்தாய் 
" விற்றுக்கொ ளொற்றிவை யென்னினல்லால் 

நிற்றல் ; to appear , as a pure consonant “ யரழவென்னு 
( திருவாச .6,18 ) ( செ.அக. ) . 

மூன்று மொற்ற " ( தொல்.எழுத்.48 ). 2. தத்துதல் ; to 

move by jerks to starts , as an animal when its forelegs 
க . ஒத்தெயிடு. 

are tied together. மாடு ஒற்றி யொற்றிப்போகிறது 
( ஒற்றி + வை . ] 

( யாழ்ப் . ). 3. காற்று வீசுதல் ; to blow, as wind . 
ஒற்றிவை - த்தல் omi - vai , 4.செ.குன்றாவி . ( v.t.) 1 . " கடிகாவிற் காலொற்ற வொல்கி " ( கலித் .92,51 ) . 4 . 

தொலைவில் வைத்தல் ; to place out of the way . ஒட்டிக்கொள்ளுதல் ; to stick , to adhere . " தாளொற்றித் 
2. தவணை தள்ளி வைத்தல் ; to adjoum, as a hearing . தப்பி வீழ்ந்தார் " (சீவக .2768 ) . 5. ஒற்றடம் போடுதல் ; 
to postpone. ( செ.அக.) . 

to apply fomentation. 6. நினைதல் ; to think . “ வந்தது 

வளர்த்து வருவ தொற்றி " ( சிலப் .3,65 ) . 
தெ . ஒத்து . 

( ஒல் – ஒற்று . ) 
( ஒதுங்கு – ஒத்து – ஒற்று – ஒற்றி + வை. ] 
ஒற்று - தல் ORU-, 5. செ.குன்றாவி . (v.t ) 1. ஒன்றிற்ப ஒற்று - தல் oxu, 5. செ.குன்றாவி . (v.t ) உடுத்தல் 

( யாழ்.அக. ) ; to clothe. ( செ.அக. ). 
டும்படிச் சேர்த்தல் ; to bring into contact; to press , 
hug close. " வீணை மாத ரணி முலைத் தடத்தி ( ஒல் - 

– ஒற்று . ) 
னொற்றி " ( சீவக .1746 ) . 2. முத்திரையிடுதல் ; to ஒற்று " OTU , பெ . (n.) 1. உடம்பு ( அக.நி. ) ; body. 
stamp , as a seal. கொடுவரியொற்றி " ( சிலப் .5,98 ) . 2. ஒற்றன் ( யாழ் . அக . ) பார்க்க ; see oran . ( செ.அக. ). 
3. உளவறிதல் ; to spy out. " கண்மா றாடவ ரொடுக்க 

( ஒல் – ஒற்று . ) 
மொற்றி " ( மதுரைக் .642 ) . 4. தாளம் போடுதல் ; to 
beat, as cymbals in keeping time. “ காமரு தாளம் பெறுதற் ஒற்று ox , பெ . (n.) 1. மெய்யெழுத்து ( தொல் . 
கொற்றுவதுங் 

எழுத்.411 ); consonant 2. வேவு ; espionage , spying. 

( பெரியபு.திரு 
காட்டுவபோல் " 

" ஒற்றி னாகிய வேயே " ( தொல்.பொருள் .58 ) . 3 . 
ஞான .46 ) . 5. தீண்டுதல் ; to touch . " கதவொற்றிப் 

வேவுசெல்வோன் ; spy ; secret agent. “ ஒற்று முரை 
புலம்பியா முலமர " ( கலித் .8,2 ). 6. தழுவுதல் ; to 

சான்ற நூலும் " ( குறள், 581 ) . 4. ஒற்றடம் ; fomentation. 
embrace. சேஎச் செவிமுதற் கொண்டு பெயர்த் தொற் 

ஒற்றுக் கொடுத்தால் வீக்கம் நீங்கும் , 5. குழந்தை 
றும் " ( கலித் .103,51 ) . 7. மறைதல் ; to hide. 8 . 

கையணிவகை ; flat bracelet for a child . ( தெ.ஒத்து ) . 
உய்த்துணர்தல் ; to pry into . " உள்ளொற்றி யுள்ளூர் 

6. ஒற்றுறுப்பு பார்க்க ; see oruruppu . ஒற்றுறுப்புடை 
நகப்படுவர் ( குறள் .927 ). 9. கட்டுதல் ; to tie , fasten . 

மையில் (சிலப் . 13,108 ) ( செ.அக. ). 
“ வலைவலி தொற்றினர்க்கு " ( கல்லா.66,6 ). 10. தீர்மா 

( ஒல் - ஒற்று . ) 
னித்தல் ; to decide, to determine. " ஒன்று நினைந் 
தொற்றி " ( அகநா .5,20 ) ( செ.அக. ). 


ஒற்று 


386 


ஒற்றைக் கண்ணன் 


ஒற்று oru , பெ . ( n . ) ஒற்றியிடும் பொட்டணி , ஒற்றுமைநயம் orumai - nayam, பெ . ( n . ) 1. ஒற்றுமைத் 
மாவுத்துணிக் கட்டு ( யாழ் . அக .); poultice . ( செ.அக. ). தன்மை ; intimate connection ; opp . to. வேற்றுமைநயம் , 

“ ஒற்றுமை நயத்தினொன் றெனத் தோன்றினும் " 
( ஒல் – ஒற்று . ) 

( நன் .451 ) . 2. காரணகாரியங்கள் ஒன்றாயிருக்கை 
ஒற்று - தல் oxy- , 5. செ.கு.வி. ( v.i. ) ஒத்து பார்க்க ; 

( மணி .30,220 ) ; identity of cause and effect. ( செ.அக. ). 
see ottu . ( செ.அக. ). 

( ஒற்றுமை + நயம் . ) 
ஒற்றுக்கேள் ( ட் ) - த (டல் oru -k- ker - 12.செ.கு.வி. 
(v.i.) பிறர் பேச்சை மறைந்து நின்று கேட்டல் ; to play ஒற்றுவன் oruvag, பெ . (n .) ஒற்றன் பார்க்க ; see oran ; 

ஐயன தொற்றுவன் ( கந்தபு.நகரழி .36 ) ( செ.அக. ). 
the eavesdropper. ( செ.அக. ). 

ம . ஒற்றன் . 
( ஒல் - ஒற்று + கேள் . ) 

( ஒற்று – ஒற்றுபவன் – ஒற்றுவன். ) 
ஒற்றுகை orugai, பெ . ( n . ) 1. ஒற்றல் பார்க்க ; see 
orgal. 2. மருந்து தேய்த்தல் ; embrocation . ( சா.அக. ). 

ஒற்றுவி - த்தல் oruvi-, 1. பி.வி. ( c.v. ) ஒற்றுமூலமறி 

தல் ; to keep oneself informed of events through spies 
( ஒற்று – ஒற்றுகை. ) 

or secret emissaries . ஒற்றி னானே ஒற்றுவித்து 
ஒற்றுணர்ச்சி orunarcci, பெ . ( n . ) ஒற்றுமையுணர்வு ; ( குறள், 583 ,உரை.) ( செ.அக. ). 
common feeling; seeing eye to eye; agreeing in sentiment 

( ஒற்று - ஒற்றுவி . ( பி.வி.) . ] 
( செ.அக. ). 

ஒற்றுறுப்பு oguruppu , பெ . ( n . ) செங்கோட்டியாழில் 
( ஒல் – ஒன்று – ஒற்று + உணர்ச்சி . ) 

நரம்பினும் பத்தரினும் தாக்குவதோர் கருவி 
ஒற்றுப்பெயர்த்தல் Oru - p - peyartal, பெ . ( n . ) ஒருமொ ( சிலப் .13,108 , அரும் . ) ; piece in the yal adjoining the 
ழியுந் தொடர்மொழியுமாக நின்று வெவ்வேறு strings and the belly , prob . fret. ( செ.அக. ). 
பொருள் தருவதாகப் பாடப்படும் மிறைக் கவி 

[ ஒற்று + உறுப்பு . ] 
( தண்டி . 95 ,உரை.) ; verse composed in such a way 

( n . ) மெய்யெழுத்து 
as to admit of the words being interpreted by artual ஒற்றெழுத்து oreluttu , பெ . 
analysis to convey more than one meaning. ( செ.அக. ). 

(திவா . ); consonant . ( செ.அக. ). 
( ஒற்று + பெயர்த்தல் . ] 

[ ஒற்று + எழுத்து . ] 
ஒற்றுமை orumai, பெ . ( n ) 1. ஒன்றாயிருக்கும் ஒற்றை orai,பெ . ( n . ) 1. ஒன்று ( நன் .185 , விருத். ); 
தன்மை; union ; agreement; concord ; oneness . " ஒற் 

one; one of a pair. 2. ஒற்றைப்பட்ட எண் ; odd number. 
றுமை கொள்ளாதார் நட்பு " ( நாலடி ,237 ) . 2. மனம் 

" மறையோ ரொற்றைப்பட வரித்தூட்ட வேண்டும் " 
ஒருநிலைப்படுகை; application of the mind to one 

( மச்சபு.சபிண்டீ .27 ) " இரட்டைப்பட எண்ணியதில் ஒற் 
object; close attention concentration of thought. " ஒற் 

றைப்பட்டதம்மே " ( குற்றா.குறவஞ்சி . ), 3. தனிமை ; 
றுமை கொண்டு நோக்கு முள்ளத்து " ( திருவாச .3,128 ) . 

singleness , soleness , uniqueness . அவன் ஒற்றை யாயி 
" ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வு ( பாரதி 

ருக்கிறான் . 4. ஒப்பின்மை ; incomparableness . " ஒற் 
யார் . ). 

றைச் சேவகனே " ( திருவாச .36,10 ) . 5. தனியேடு ; 

loose leaf of a book . கீழே விழுந்த ஒற்றையை எடு . 
[ ஒல் - ஒன்று - ஒற்று – ஒற்றுமை . ) 

6. ஒரு துளைக்கருவி ; a kind of musical instrument 
ஒற்றுமை orumai, பெ . ( n. ) ஒற்றரின்தன்மை ; qualities “ முன்னொற்றை யிருசங்க முடனூத ( பாரத.நிரை 
requisite in a spy . " ஒற்றுமையால் விண்ணாடர் பொருட் மீட்சி .5 ) ( செ.அக. ) . 
டிவண் மேவியுளான் " ( கந்தபு.அக்கினிமு , வதை.7 ) 

க. ஒத்தெ ; து . ஒத்தெ . 
( செ.அக. ). 

( ஒன்று – ஒன்றை - ஒற்றை . ) 
[ ஒற்று = ஒற்றன் . ஒற்று - ஒற்றுமை . ] 

ஒற்றைக்கண் oral - k - kan , பெ . ( n. ) 1. ஒருகண் ; one 
ஒற்றுமை ogumal, பெ . ( n. ) 1. உரிமை ; right. 2 . 

eye or a single eye. 2. ஒருகண் பார்வை ; strabismus . 
குறிப்பு ; Indication . 3. தகுதி ; fitness . 4. செல்வம் ; 

( சா.அக. ). 
wealth. ( செ.அக. ). 

( ஒற்று – ஒற்றை + கண் . ) 
[ ஒல் - ஒன்று - ஒற்று - ஒற்றுமை . ) 

ஒற்றைக் கண்ணன் orai- k - kannan, பெ . ( n. ) 1. ஒரு 
ஒற்றுமைகோடல் omumal -kocal, பெ . ( n .) வேளாண் 

கண் தெரிந்தவன் ; one - eyed person . 2. வெள்ளி 
மாந்த ரியல் புகளு ளொன்று ( திவா . ) ; Iving in peace ( சுக்கிரன் ) ( வின் . ) ; Sukra, the priest of the asuras 
with others , characteristic of the Velalas . ( செ.அக. ). having only one eye. ( செ.அக.). 
[ ஒல் - ஒற்று - ஒற்றுமை - கோடல் . ) 

( ஒற்றை + கண்ணள் . ) 


ஒற்றைக்கை 


387 


ஒற்றைமுலைச்சி 


4 . 


ஒற்றைக்கை orgai -k - kai,பெ . ( n. ) ஒருகையாற் காட்டற் ஒற்றைநாடி orai - nadli, பெ . ( n . ) மாட்டுக்குற்றவகை 
குரிய முத்திரை ( அபிநயம் ) ( பாரத.பாவ .19) ; gesture ( பெரிய . மாட் .17 ); defect in cattle . ( செ.அக. ). 
with one hand . ( செ.அக. ). 

( ஒற்றை + நாடி . ) 
( ஒற்றை + கை . ) 

ஒற்றைநின்றாள் orrai- nipral, பெ . ( n . ) கைம்பெண் 
ஒற்றைக்கொம்பன் orai- k - komban, பெ . ( n . ) 1 . ( விதவை . ); widow . “ ஒற்றை நின்றாடுணை யூறுபடுத்து " 

ஒற்றைக் கொம்புள்ள யானை ; elephant with one tusk . ( நீலகேசி .332 ) ( செ.அக. ). 
2. பிள்ளையார் ; Pillaiyar ( Ganesa ) who has only one ( ஒற்றை + நின்றாள் . ) 
tusk . ( செ.அக. ) . 

ஒற்றைநூல்வளைவு orgai - nil- valaivu , பெ . ( n . ) கட்டட 
( ஒற்றை + கொம்பன் . உச்சிக் கொம்பன் பார்க்க . ) 

வளைவு வகை ; ( C.E.M.); segmental arch . ( செ.அக. ). 
ஒற்றைச்சார் orai - c - cir , பெ . ( n . ) இடையில் திறந்த ( ஒற்றை + நூல் + வளைவு . ) 
இடமில்லாத வீடு ( யாழ்ப் . ) ; house without an open 
space in the centre. ( செ.அக. ). 

( ஒற்றை + சார் . ] 
ஒற்றைத்தலைவலி orai - k- talai - vali, பெ . ( n . ) ஒற்றைத் 
தலைநோய் ; headache on one side . ( செ.அக. ). 

( ஒற்றை + தலை + வலி . ) 
ஒற்றைத்தாலி orai - k - tali, பெ . ( n . ) தாலிமட்டுமான 

கழுத்தணி ( வின் . ) ; marriage badge, without any other 
accompanying jewels, pendants , etc. ( செ.அக. ). 
ம . ஒற்றத்தாலி . 

( ஒற்றை + தாலி .) 
ஒற்றைத்தாழ்ப்பூட்டு orai -k- tal - p - pittu , பெ . ( n . ) ஒற் 

ஒற்றை நூல்வளைவு 
றைத்தாழுள்ள பூட்டு ( லின் . ) ; lock with a single bot ; | ஒற்றை நூற்புடைவை orei- nir- pudai- vai 

, பெ . ( n.) 
single lock . ( செ.அக. ). 

தனியிழையாற் செய்த சீலை ( வின் . ) ; single - threaded 
( ஒற்றை + தாழ் + பூட்டு . ) 

cloth . ( செ.அக. ). 

( ஒற்றை + நூல் + புடைவை . ) 
ஒற்றைப்பட்டுமணி orgai - p - patu - mani, பெ . ( n . ) ஒற் 

றைவட மணி ( வின் . ); necklace of single beads strung 
on silken string. ( செ.அக. ). 
( ஒற்றை + பட்டு + மணி . பட்டு = மணிகோக்கும் பட்டு நூல் . ) 
ஒற்றைப்படவெண்ணு - தல் orai - p- pada - v -ennu 
11.செ.கு.வி. ( v.i. ) ஒற்றை யெண்களை மாத்திரம் 

TOUTOUDISCU ; to enumerate only the odd number. 
( ஒற்றை + பட + எண்ணு . ) 
ஒற்றைப்படவெண்ணூ -தல் orral - p - pada - vanpur, 
12.செ.குன்றாவி . ( v.t ) பண்டங்களை ஒவ்வொன்றாக 
எண்ணுதல் ( வின் . ) ; to count things one by one . 

( செ.அக.). 
ஒற்றைத் தாழ்ப்பூட்டு 
ஒற்றைத்துலா orai -t- tuld, பெ . ( n . ) ஒற்றையேற்றம் ( ஒற்றை + பட + எண்ணு . ] 
( வின் . ) ; well -sweep made of one solid timber . 

ஒற்றைப்படை orai- p - pacai, பெ . ( n . ) ஒற்றையான 
( செ.அக.). 

எண் ( உ.வ. ) ; odd number . ( செ.அக. ). 
( ஒற்றை + துலா. ) 

( ஒற்றை + படை . படு URL . ) 
ஒற்றைநாடி orgal- nad , பெ . ( n . ) ஒல்லியான உடம்பு ; ஒற்றை முலைச்சி oral- mulaicci, பெ . ( n .) கண்ணகி , 
lean or spare body . ஒற்றை நாடி மனிதன் ( செ.அக. ). சிலப்பதிகாரத் தலைவி ; single - breasted goddess . 

Kannagi. ( சேரநா . ) . 
( ஒற்றை + நாடி . ) 


ஒற்றையடிப்பாதை 


388 


ஒறும்பு 


ம . ஒற்றமுலச்சி . 

ஒற்றொழிபாட்டு orol- pattu, பெ . ( n . ) மெய்யெழுத் 

தில்லாப்பாட்டு ( சூடா . ) ; verse , the words of which 
[ ஒற்றை + ( முலைத்தி ) முலைச்சி . ] 

do not contain any pure consonants . ( செ.அக. ) . 
ஒற்றையடிப்பாதை orgal - y - adl- p - pidai, பெ . ( n . ) நடந்த 
காற்றடம்பட்டு அமைந்த வழி ; foot - path . ( செ.அக. ). ( ஒற்று + ஒழி + பாட்டு . ] 

ஒறு - தல் oru-, 4.செ.குன்றாவி . ( v.t ) குறைதல் ; to 
( ஒற்றை + அடி + பாதை . ) 

be reduced , to diminish . 
ஒற்றையலகுசாகுபடி orai- y - alagu - ss - gupadi, பெ . ( n. ) 

ஒற்றையாக நாற்றுகளை நட்டுப் பயிர்செய்கை ; culti ( ஒல் ( ஒல்கு ) = குறைதல் ( த.வி.) ஒல் - ஒறு ( குறைத்தல் ) 
vation by transplanting single seedlings . ( செ.அக.). 

பி.வி. குறைவு . பிறவினை பெயருமாகும் . ) 

ஒறு -த்தல் oru- , 4. செ.குன்றாவி . ( v.t.) 1. உறுப்புக் 
( ஒற்றை + அலகு + சாகுபடி . ) . 

Gomessó soronassois to punish , chastise by cutting 
ஒற்றையாள் oral- y- & , பெ . ( n . ) சுற்றத்தாரெவருமில் 

the limbs . ஒப்பநாடி யத்தகவொறுத்தி " ( புறநா .10,4 ) . 
லாத தனியாள் ; single person , one having no relations . 

2. கடிதல் ; to rebuke, reprove. ஒறுப்ப வோவலை " 
( செ . அக.) . 

( அகநா. 342) . 3. வெறுத்தல் (திவா . ); to dislike, to 
( ஒற்றை -* ஆள்.) 

be disgusted with . 4. இகழ்தல் ;to deride , ridicule. யாரே 
ஒற்றையான் oraiyan, பெ . ( n .) 1. கூட்டத்தினின்று பிழைத்த தொறுக்கிற்பவர் " ( குறள், 779) . 5. அழித்தல் ; 
பிரிந்து தனியாகத் திரியும் காட்டு யானை ; rogue to destroy . ஒறுத்தானா மொன்னார் புரங்கண் மூன்றும் " 
elephant. 2. ஆண் பன்றி , காட்டுப்பன்றி ; wild boar. ( தேவா .407,11 ) . 6. ஒடுக்குதல் ; to suppress , as the 
3. சுற்றத்தாரற்ற தனியாள் ; sole member without a desires, to restrain , as the senses; to mortify , as the 
family . ( சேரநா . ). 

body ; to curb , as the appetite; to subdue, as the passions . 
ம . ஒற்றயான் . 

சற்றும் வாயொறுக்கிறா னில்லை ( வின் . ) . 7. வருத்து 
( ஒற்றை + ஆன் . ) 

*தல் ; to afflict, distress , cause pain to : “ ஒறுத்தார்க்கு 
ஒற்றையிதழ்ப்பூ orrai- y - idal - p - pu , பெ . ( n . ) ஓரிதழுள்ள 

ஒரு நாளை இன்பம் " ( குறள் . ) . 
மலர் ; monopetalous flower . ( செ.அக.) . 

[ ஒல் - ( ஒல்கு ) ஒடுங்குதல் , ஒடுக்குதல் , சுருக்குதல், குறைத் 

தல் , அடித்தல் , துன்புறுத்துதல் . ஒல் - ஒறு = வருத்துதல் , 
( ஒற்றை + இதழ் + பூ . ] 

தண்டித்தல் . ஒல் (த.வி. ) – ஒறு ( பி.வி.) . ஒறுத்தல் 
ஒற்றையிரட்டை பிடிக்கை orai- y -irattai - pidikkai, பெ . 

உறுப்புக்குறைக்கும் தண்டனை . ) 
( n. ) ஒருவகை விளையாட்டு ; playing at odd and even . | ஒறு - த்தல் Oru, 4.செ.கு.வி. (v.i.) குறைதல் ( வின் . ); 
( செ.அக.). 

to become scarce, scanty , as crops , as rain ; to faii. 
( ஒற்றை + இரட்டை + பிடிக்கை . ) 

2. ஊனமாதல் ; to be defective . ஒறுவாய் . ( செ.அக. ). 
ஒற்றைவலி orraivall, பெ . ( n . ) ஒரு பக்கத்து வலி ; ( ஒல் - ஒறு . ) 
neuralgia on one side only - hemialgia . ( சா.அக. ). 

ஒறு - த்தல் oru- , 4. செ.குன்றாவி . ( v.t ) இவறுதல் ; 
( ஒற்றை + வலி . ) 

to be stingy , miserly. நூறுபொன்னு முத்தார மென்றே 
ஒற்றைவலிப்பு oraivalippu , பெ . ( n .) ஒரு பக்கத்து னொறுப்பேனோ ( தெய்வச்.விறலி .295 ) ( செ.அக. ). 

இழுப்பு ; chorea or convulsion which affects only one ( ஒல் – ஒறு . ) 
side - hemichorea . ( சா.அக. ). 

ஒறு onu, பெ . ( n . ) குறைவு ; deficiency , shortage, 
( ஒற்றை + வலிப்பு . ] 

( ஒல் - ஒறு . ) 
ஒற்றைவலை orai valai , பெ . (n .) ஒருவகைப் பெரிய ஒறுப்பு oruppu , பெ . ( n . ) 1. தண்டனை; chastisement , 
வலை ; a kind of fishing - net. ( சேரநா . ). 

punishment. 2. கடிந்துபேசுகை ; rebuke, reproof . 3 . 
ம . ஒற்றவல . 

வெறுப்பு ( வின் . ) ; dislike , aversion , disgust. 4. அடக் 
[ ஒற்றை + வலை . ) 

6608 ; bridling the passions, self -mortification, self -de 
ஒற்றைவாய்க்கணக்கு orai- vay - k - kanakku, பெ . ( n .) nial . 5. அருமை ( வின் . ) scarcity , dearness . 6. குறைவு 
ஒரேவகையாய்த் தீரும் கணக்கு ( வின் , ) ; calculation 

( வின் . ) ; privation , lack . ( செ.அக.). 
made by a single operation , as by once adding, ம . ஒறுப்பு ; தெ . ரோயு , 
subtractihg, multiplying, or dividing . ( செ.அக. ). 

( ஒரீ - ஒறுப்பு . ] 
( ஒற்றை + வாய் + கணக்கு . ) 

ஒறும்பு orumbu, பெ . ( n . ) வயல்களுக்கு வேண்டுமளவு 
ஒற்றைவாள் oraival, பெ . ( n . ) ஒருவகை வாள் ; a குளத்தில் பாசன நீரில்லாமை ; scarcity of water in 
kind of sword . ( சேரநா . ). 

the irigation tank . ( செ.அக. ). 
ம . ஒற்றவாள் . 

( ஒல் ஒறு - ஒறும்பு ( குறைபடுதல் ) ஒல் = சுருங்குதல். 
( ஒற்றை + வாள் . ) 

ஒறு = சுருக்கு , சுருக்கம் , குறைவு . ) 


ஒறுவனை 


389 


ஒன்பது 


ஒறுவனை oruvapai, பெ . ( n. ) குறைவு ( நாஞ் . ) ; scarcity. | ஒன் 00, 4.செ.கு.வி. ( v.i.) 1. பொருந்துதல் ; to join . 
( செ.அக.). 

2. ஒன்றுதல் ; to unite . 
ம. ஒறுவன ( பஞ்சம் ) . 

( ஒல் - ஒன் . ( சு.வி .6 ) . ] 
( ஒல் – ஒறு - ஒறுவு - ஒறுவனை. ஒறும்பு பார்க்க ; 609 ) ஒன்பதினாயிரப்படி appadin- ayira - p - padi, பெ . (n . ) 
orumbu . ] 

திருவாய் மொழிக்கு நஞ்சியர் செய்த விரிவுரை 
ஒறுவாய் oru - vay, பெ . ( n . ) 1 , சிதைவடைந்த வாய் ; ( வியாக்கியானம் ) ; ஒன்பதினாயிரம் நூற்பாக்களைக் 
mouth with congenital fissure of lips; sunken mouth . ( கிரந்தங்களைக் ) கொண்டது ; name of a commentary 
“ பாதிநாக்கு முதடுகளிற் பாதியுந் தின்றொறுவாயேம் " 

by Nanjiyar on the Tiruvāy -moli, consisting of 9000 
( கலிங் .204) . 2. ஒடிந்த விளிம்பு ; broken edge of granthas . ( செ.அக. ). 
a pot. “ ஒறுவாய்த்தலையிற் பலி " ( தேவா.1125,6 ) 

( ஒன்பது + இன் + ஆயிரம் + படி . ] 
( செ.அக. ). 

ஒன்பது onbadu, பெ . ( n .) 1. ஒன்று குறைந்த பத்து , 
( ஒறு + வாய் . ) 

எட்டின் மேல் ஒன்று ; the number nine , i.e. one from 
ஒறுவாய்ப்பல் oru - vay - p - pal, பெ . ( n . ) சிதைவடைந்த tenor one before ten . ஒன்பது ( தொல் . ) . 2 . கூ என்னும் 
பல்வரிசை; row of teeth with one of more gaps . 

எண்ணுக்குறியீட்டுக்குரிய தமிழ் எண்ணுப்பெயர் ; 
( செ.அக. ). 

name of the ninth numerical symbol in Tamil. 
( ஒறு + வாய்ப்பல் . ) 

மறுவ . ஒன்பஃது , ஒன்பான் , தொண்டு , தொண் , தொவ் ; ம . 

ஒன்பது : க . ஓம்பத்து ; தெ . தொம்மிதி ; து . ஓர்ம்ப ; பட . 
ஒறுவாய்ப்பானை oru - vay - p - panai, பெ . ( n . ) விளிம்பு 

ஒம்பத்து ; கைக் . வம்பெரு . , வந்தி ; எரு . ஒப்து ; இரு . 
சிதைந்த பானை ; pot chipped along its mouth. 

வெம்பது ; குட . ஒயிம்பது ; கோத . ஒன்பாத் . ஓர்பாத் ; குற . 
( செ.அக. ). 

ஓம்லுதி ; துட . வின் பொத் , ஒன்பத் ; கோண் . உண்மா , உண்ம , 
( ஒறு + வாய் + பானை . ) 

உண்மாக் ; கட . தொம்மிதி . 
ஒறுவாய்போ - தல் oru - vay - po-, 8.செ.கு.வி. ( v.i. ) 1 . 

( ஒன்று + பத்து - ஒன்பத்து – ஒன்பது . ஒன்று ஈறுகுறைந்தது 

கடைக்குறை . பத்து – பது எனத்திரிந்தது இடைக்குறை. ஒன்று 
வாயொடிதல் ; to be broken at the edge ; to be chipped 

குறைந்த பத்து என்பதே மரூஉமுடிபாகி ஒன்பது எனப் 
off. ஒறுவாய் போன பானையிலே ( பெரும்பாண் .99 , 

பேச்சுவழக்கில் ஈரசைச் சொல்லாகக் குறுகிற்று . இனி ஒன்பதுக் 
உரை ) . 2. குறைவடைதல் ; to be defective. உம்மு 

குமுன் பழந்தமிழில் வழங்கிய தொண்டு என்னும் ஒன்பதைக் 
டைய நாராயணத்தவமும் ஒருவாய்போய் ( அஷ்டாத குறித்த சொல்லும் , பத்தினும் குறைவுற்றது என்னும் பொருளை 
ச.பக் .158 ) ( செ.அக. ). 

வெளிப்படுத்தும் தொள் ( குறைபடுதல் ) வினையினின்றே 
( ஒறு + வாய் + போ . ) 

தோன்றியிருத்தலைத் தொண்டு என்னும் சொல்லை நோக்கி 

அறியலாம் . ) 
ஒறுவாயன் oru - vayan பெ . ( n . ) உதடு சிதைந்த 

ஒன்பது தொண்டு என்னும் எண்ணுப் பெயர்கள் அடிநிலைத்தி 
வாயுடையவன் ( வின் . ) ; harelipped man . ( செ.அக. ). 

ரிபுற்றும் முடிநிலைத்திரிபுற்றும் உலக மொழிகளில் வழங்கி 
( ஒறு + வாயன் . ) 

வருகின்றன . 
ஒறுவினை oru - vipai , பெ . ( n . ) 1. தீராத் துன்பம் ; ஒன்பது கூட்டுச் சொல்லாகலான் ; மூவசையும் மூவசைக்கு 
unending trouble or difficulty. 2. நாட்பட்ட நோய் ; long 

மேற்பட்டதுமான கூட்டுச்சொல் பேச்சுவழக்கில் ஓரசை அல் 

லது ஈரசை மரூஉச் சொல்லாகத்திரியும் என்னும் சொற்பிறப்புப் 
continuous illness . ( செ.அக.). 

பொதுநெறியின் வண்ணம் திரவிடம் தவிர்ந்த மொழிகளில் 
( ஒறு + வினை. ) 

அடிநிலைத்திரிபினும் முடிநிலைத்திரிபினையே மிகுதியாகப் 
ஒறுவு OpUW , பெ . ( n . ) வருத்தம் (சங்.அக. ) ; trouble; பெற்றுள்ளது . இதன் விளக்கத்தைச் சொற்பிறப்பு விதிமுறை 
distress . ( செ.அக. ). 

களில் காண்க . 

ஒன்பஃது , ஒன்பது , ஒன்பான் என மூவேறு இடவழக்குகளின் 
ம. ஒறுவு . 

விளைவாகப் பல்வேறு கிளைமொழிகளில் ஊடாடிப்பின் 
( ஒறு + ஒறுவு . ) 

வரும் நிலைகளில் இச்சொல் முடிநிலைத்திரிபுற்றுள்ளது . அடி 
ஒறுவுகலம் oruw - kalam , பெ . ( n. ) ஒருவாய்ப்பானை நிலைத்திரிபு அருகிக் காணப்படுகிறது . 

பார்க்க ; see . oru - vay - p- panai. " ஒறுவுகலங்காடி " ஒன்பது ஒ( உ ) -ஓ ஆ: அடிநிலைத்திரிபுற்றவை , 
( சினேந் .175 ) ( செ.அக. ). 

Mitun Naga. aku; santali. are, tré ; Georg . utsgu. 
( ஒறு – ஒறுவு + கலம் . ) 

ஒன்பஃது - ஒஃது - கொது : முதல்வகை முடிநிலைத்திரிபுற் 

றவை . 
ஒன் 03, இடை . (part.) ஒருசாரியை ( தொல்.எழுத்.180 ); 

Chine. kdu , kau , chiu ; Nep . ( Gyamai ). chyu ; Sikk. kyot; Thal, no; 
expletive. ( செ.அக. ). 

Siam . kau , kaut; Laos. kau , kow ; Anna kyin , Shan. kaut; Burm . 
( அன் – ஒன் . ) 

ko ; Bali, kutus ; Buta . gu , Tibc- gu , guh ; Jap . ku , ko , konotru ; 


ஒன்றறிசொல் 


ஒன்பது 


390 


Amer s ( aztec ). shek - nowe ( ஐந்தும் நான்கும் 5 + 4 ) 
Mag . ki- lene; Mongol. kilien ; Mag. Hung ., Kilenc ; Nep . ( 8erpa ) Guh ; 

(Nahuati) chek - nawe ( ஐந்தும் நான்கும் 5 + 4 ) 
(Murmi) Kuh. 

Greek en + nea 

( எட்டும் ஒன்றும் 8 + 1 ) 
ஒன்பது - பது - ப : இரண்டாம் வகை முடிநிலைத்திரிபுற்றவை . 

கிரேக்கமொழியில் எட்டுக்குரிய எண் என்னும் பழந்தமிழ்ச் 
Nep. (limbu ) . phargbh ; (kiranti) phanghya; Circ bughu; O.Egy. psJ . 

சொல்லே வழக்கூன்றியிருப்பதும் அமெரிக்கப் பழங்குடிமக்க 
pst ; copt. psy 

ளின் மொழிகளில் ஐந்தைக் குறித்த பழந்தமிழ்ச் சொல்லாகிய 
ஒன்பது - பது - து - தொ : மூன்றாம் வகை முடிநிலைத்திரிபுற் 

கை என்பதன் திரிபாகிய செய் ( செக் ) வழக்கூன்றியிருப்பதும் 

கூர்ந்து நோக்கத்தக்கது . 
றவை . 

ஒன்று முதல் பத்து வரையிலான தமிழ் எண்ணுப்பெயர்கள் உலக 
Naga.thu , thaku, taku ; Burm . (kunaj ) takau ; Heb . tischah ; Airt. (swahil ) . 

மொழிகளில் வியக்கத்தக்க வகையில் ஊடாட்டம் பெற்றிருப்பது 
ti - sa ; Ara. tissa - ha ; tisa ; Iraq. tisa ; Turk . do - kuz 

ஞால முதன்மொழிக் கொள்கைக்கு அரண்சேர்ப்பதாயுள்ளது . 
ஒன்பது - பது - து - சு : நான்காம் வகை முடிநிலைத்திரிபுற்றவை . 

ஒன்பதொத்து onpadotu, பெ . ( n . ) ஒருவகைத்தாளம் 
Chine. ( Mand .) Chiu , jiu ; Jawa. sanga , ngoho ; Malay. sambitan . 

(திவ்.திருவாய் . ); mode of beating time. ( செ . அக. ). 

( ஒன்பது + ஒத்து . ] 
தொண் ( தொண்டு ) - தெள : முதல்வகை அடிநிலைத்திரிபுற் 
றவை . 

ஒன்பான் onbag, பெ . ( n . ) ஒன்பது பார்க்க ; see onbadu. 

" ஒன்பான் முதனிலை முந்துகிளந் தற்றே ( தொல் . 
Te. tommidi; Savara tinji; Tib. dugu, dgu; czech . devet; Turk dokuz ; 

எழுத் .463 ) ( செ.அக. ). 
Auss. dyeryat; pol. dziewiec ; Beng. (Deoria chutia ). dugu; ( Garo ) 
ju ; Sarbo. denat. 

( ஒன்பது – ஒன்பதின் - ஒன்பாள் . பதின் – பாள் . ] 
தொள் ( தொண்டு ) தௌ - நௌ : இரண்டாம் வகை ஒன்ற onra, இடை . ( part .) ஓர் உவமைச் சொல் 
அடிநிலைத்திரிபுற்றவை . 

( தொல்.பொருள் .286 ); sign of comparison . ( செ.அக.) . 
L navem ; G. neuk ; OE nigon ; E nine ; GK . ennea ; Iri. naoi; t. ( ஒல் - ஒன்று – ஒன்ற . ) 
port, nove; F neuf; Sp. nuene ; Rum . noua ; Dut negen ; Swed . nio; 

ஒன்றடிமன்றடி onradi - manradi, பெ . ( n . ) குழப்பம் ; 
Dan , Norw . ni; Esp. nau ; yid. nain; Goth . nian ; African . nega . 

mixture of various things; topsy.turvydom ; confusion ; lack 
Brah . nul ; Sind. nava ; Sinh . nawa , nama ; Skt. navan , nava ; Nep . 

of order or system . ( செ.அக.) . 
nou ; nau ; Kola nau; Pkt Pali 

. Hind. Guj. Mar. Ori. Beng. Punj. 
Kosh. Ass. Urd., nav . 

[ ஒன்று + அடி - ஒன்றடி = ஒன்றாகக்குழப்புதல். ஒன்றடி மன்றடி 

- எதுகை குறித்த மரபு இணைமொழி . ) 
கூட்டுச்சொல்லாக வழங்குவன 

ஒன்றடிமன்றடியாய் onradi - mangadiyay , கு.வி.எ. ( adv .) 
ஒன்பது , தொள் ( தொண்டு ) என்னும் எண்ணுப்பெயர்களைப் 

ஒருசேர ; In toto , completely . ( செ.அக :) . 
பத்திலிருந்து ஒன்றைக்கழித்துக் கூட்டுச்சொல்லாகப் பழங்குடிமக் 

( ஒன்றடி + மன்றடி + ஆய். ) 
களுள் சிலர் வழங்கியபோது அவை மரூஉச் - சொல்லாகக் 
குறுகாத நிலையில் இருசொல் புணர்ந்த நிலைத்த கூட்டுச்சொல் ஒன்றரைக்கண்ணன் onrarai -k -kannan, பெ . ( n. ) ஒரு 
நிலையிலேயே நிலைத்துவிட்டன . ஒன்று முதல் ஐந்து வரையி பக்கஞ் சரிந்த பார்வையன் ; one who looks obliquely 
லான எண்ணுப்பெயர்களும் பத்தினைக் குறித்த எண்ணுப்பெய with half an eye shut; lit , man with an eye and a half; 
ரும் அவரவர் மொழிகளில் மிகவும் திரிபுற்ற பிறகு இந்தக் one who squints. " ஒன்றரைக்கண்ணன் கண்டீர் 
கூட்டுச்சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளன . இவை பெருக வழங் ( அப்பர்தேவா.). 
கும் வணிக ஊடாட்டம் பெறாததால் மரூஉமுடிபு எய்தவில்லை 
யெனலாம் . 

( ஒன்று + ஆரை + கண்ணன் - ஒன்றாரைக் கண்ணன் - 

ஒன்றரைக் கண்ணன் . ஆரை = ஆர்ந்த, சரிந்த . ) 
பின்னிசு , பாசுக்கு , மலையம் , - இந்தோனேசிய மொழிகளில் 
இந்நிலை காணப்படுகிறது . 

ஒன்றலர் onralar , பெ . ( n . ) பகைவர் ( பிங் . ) ; lit those 

who are not one with a person ; foes ; enemies . ( செ.அக.). 
Finn . yk - dekson 

(ஒன்று குறைந்த பத்து ) 
Basq. hed - etarsi ( ஒன்று குறைந்த பத்து ) 

(ஒன்று + அல் + அர் . அல் - எ.ம.இ.நி.) 
Malay. sem - bilan 

( ஒன்று குறைந்த பத்து ) ஒன்றறவாடம் onraa - vadam , பெ . ( n . ) ஒன்றுவிட் 
Indsne. sem - bilan 

( ஒன்று . குறைந்த பத்து ) டொரு நாள் ; alternate days. ( செ.அக. ). 
அமெரிக்கப்பழங்குடியினருள் ஒரு பிரிவினராகிய அகதெக்கு ( ஒன்று + அறு + வாடம் . ) 
மக்களும் நகுவாத்தி மக்களும் ஒன்பதை ஐந்தும் நான்கும் 
என்னும் கூட்டுச்சொல்லால் குறித்தனர். கிரேக்கரின் முன்னோர் ஒன்றறிசொல் orrari - col, பெ . ( n . ) ஒன்றன்பாற்சொல் ; 
எட்டும் ஒன்றும் என்னும் கூட்டுச் சொல்லால் ஒன்பதைக் 

sign , of the impersonal class . ( செ . அக. ) . 
குறித்தனர். 

[ ஒன்று + அறி + சொல். ) 


ஒன்றன் கூட்டம் 

391 

ஒன்றிலொன்றின்மை 
ஒன்றன் கூட்டம் onran - kittam , பெ . ( n . ) ஒரேபொரு ஒன்றி oor , பெ . (n ) 1. தனிமை; solitariness; singleness; 

ளின் கூட்டம் ( நன் .300 ) ; collection of things of the loneliness . 2. தனித்த ஆள்; one who is alone ; solitary 
same kind . ( செ.அக. ). 

person . ( செ.அக. ). 
( ஒன்று + அன் + கூட்டம் . ) 

க . ஒண்ட்டி ; தெ . ஒண்டு . 
ஒன்றன்பால் onran - pal, பெ . ( n . ) அஃறிணையொரு ( ஒன்று – ஒன்றி . ] 

மைப்பால் ; sign . of the impersonal class . ( செ.அக. ) . | ஒன்றி oni , பெ . ( n .) மாணி ( பிரம்சாரி ) ; celibate . 
[ ஒன்று + அன் + பால் . ) 

( செ.அக. ). 
ஒன்றனை யொன்றுபற்றுதல் onrapal- y - oaru - pagu [ ஒன்று – ஒன்றி . ) 

dal, பெ . ( n .) ஒருவகைக் குற்றம் ( தொல்.கு.விருத். ஒன்றிக்கட்டை oorikkattai , பெ . ( n .) தனித்த ஆள் ; 
பக் : 50 ) ; fallacy of mutual dependence . ( செ.அக.). 

single person , individual. ( சா.அக. ) . 
( ஒன்று + அன் + ஐ + ஒன்று + பற்றுதல் . ) 

[ ஒன்றி + கட்டை .) 
ஒன்றா - தல் orga , 6.செ.கு.வி. (v.i.) 1. முதலதாதல்; ஒன்றிக்காரன் oor - k -karan, பெ . ( n . ) மனைவியில்லாத 
to be first. “ ஒன்றா வுயர்கொடி யொன்றின்று " 
( பரிபா .4,41 ) . 2. ஒன்றுபடுதல் ; coalesce . 3. ஒன்ற 

வன் ( வின் . ) ; bachelor or widower . ( செ.அக. ) . 
னுள் ஒன்று நிலைப்படல் ( லயமாதல் ) ; to be amalga [ ஒன்றி + காரன் - ஒன்றிக்காரன் .) 
mated. 4. இணையின்றாதல் ; to be without an equal. ) ஒன்றிப்பு onrippu, பெ . ( n .) ஒருமிப்பு ; union ; harmony; 
" ஒன்றாவுலகத்து " ( குறள் .233 ) ( செ.அக.). 

concord ; unity. ( செ.அக. ). 
( ஒன்று + ஆ ( கு ) . ] 

[ ஒன்றி – ஒன்றிப்பு . ) 
ஒன்றாக onraga, வி.எ. ( adv. ) உறுதியாக ( குறள் .233 , | ஒன்றியவஞ்சித்தளை oniya - vahiji-t-talai, பெ . ( n . ) 

உரை . ) ; certainly , surely , positively . “ ஒன்றாக நல்லது நிரையீற்றுரிச் சீரின்முன் நிரையசை வருந் தளை 
கொல்லாமை " ( குறள் . ) ( செ.அக. ). 

(இலக்.வி .718 , உரை . ) ; combination of two metrical feet, 
ஒன்று + ஆக . ) 

the first of which is a kani - c - cir and the next a foot 

beginning with nirai - y - asal. ( செ.அக. ). 
ஒன்றாதவஞ்சித்தளை onrida - valji -t -talai, பெ . ( n . ) 
நிரையீற்றுரிச் சீரின்முன் நேரசைவருந்தளை [ ஒன்றிய + வஞ்சி - தளை.] 
( இலக்.வி .718,உரை .); combination of two metrical feet, | ஒன்றியார் oniyar, பெ . ( n . ) தன்னைச்சேர்ந்தவர் ; 
the first of which is a kani - c -cir and the next a foot 

friends ; associates . " ஒன்றாமை யொன்றி யார்கட்படின் 
beginning with ner - asai. ( செ.அக.). 

( குறள் .886 ) ( செ.அக. ). 
( ஒன்று + ஆ + த + வஞ்சி + தளை.) 

( ஒன்றி + அவர் - ஒன்றியவர் – ஒன்றியார் . ) 
ஒன்றாமை onzamal, பெ . ( n . ) பகைமை ; rivalry, enmity. | ஒன்றியாள் onri - y - a ), பெ . ( n . ) ஒற்றையாள் ; single 
" ஒன்றாமை யொன்றியார் கட்படின் " ( குறள் , 886 ) 

person . ( செ.அக. ). 
( செ.அக.) . 

( ஒன்றி + ஆள் . ) 
( ஒன்று + ஆ + மை . ஒன்றாமை = பொருந்தாமை, சேராமை . 

ஒன்றிரண்டாய் அரைத்தல் ootrandey araittal , பெ . 
ஆ - எ.ம.இ.நி.) 

( n .) பொடியாக்காமல் சிறிய துண்டுகளாகும்படி 
ஒன்றார் on [ ar , பெ . ( n .) பகைவர் ; foes, opponents. 

அரைத்தல் ; grinding into several small rough granular 
" ஒன்றார் மும்மதி லெய்தவன் ( தேவா .1062,8 ) 

pieces without making Into a fine powder. ( சா.அக. ) . 
( செ.அக. ). 

ஒன்று + இரண்டு + ஆய் + அரைத்தல் . ] 
( ஒன்று + ஆ + 
+ ஆ + ஆர் - ஒன்றார். ஆ - எ.ம.இ.நி. ) 

ஒன்றிரண்டு optirandu, வி.எ. ( adv . ) மிகக்குறைவு ; 
ஒன்றாலொன்றும் ongal- onrum , கு.வி.எ. ( adv . ) one or two, a few . 
யாதொன்றினாலும் ; by whatever means , at all, used 

ம . ஒண்ணுரண்டு . 
with a negative . ஒன்றாலொன்றுங் குறைவில்லை 

( ஒன்று - 

+ இரண்டு - ஒன்றிரண்டு. எண்ணிக்கைக் குறைவு 
( வின் . ) ( செ.அக. ). 

குறித்த குறிப்பு மொழி . ) 
( ஒன்றால் - ஒன்றும் . ) 

ஒன்றிலொன்றின்மை optilonripmal, பெ . ( n .) ஒன் 
ஒன்றி - த்தல் onti-, 5. செ.கு.வி. ( v.i. ) பொருந்துதல் ; றித்த பாங்கு இரண்டிலும் இன்மை (சி.சி.அளவை . 

மறைஞா. ) ; mutual negation of identity of two things . 
to unite , combine. ஒன்றித்து வாழவேண்டும் ( வின் . ) 

( செ.அக.). 
( செ.அக. ). 

(ஒன்றில் + ஒன்று + இன்மை . ) 
( ஒன்று - ஒன்றி . ) 


ஒன்று 


392 


ஒன்றினமுடித்த றன்னினமுடித்தல் 


ஒன்றின முடித்த றன்னினமுடித்தல் onripamudit 
taranpina - mudittal-, பெ . ( n . ) ஒருபொருளைக் கூறி 
முடிக்கையில் அதற்கினமான பொருளையும் அங் 
குத்தானே கூறி முடிக்கையாகிய உத்தி ( நன் .14 ) ; 
treating of some item of the subject matter of a treatise 
in such a way as to bring within its purview other items 
akin to it, one of 32 utti. ( செ.அக. ). 

( ஒன்றினம் + முடித்தல் + தன்னினம் + முடித்தல் . ) 
ஒன்று - தல் ooru- 5 செ.கு.வி. (v.i.) 1. ஒன்றாய்ச் 

சேர்தல் ; to unite; to coalesce; to grow together, as 
two trees ; to become one . 2. ஏற்றுக்கொள்ளுதல்; to 
agree. 3. மனங்கலத்தல் ; to be on intimate terms with . 
“ நிரயங்கொள்பவரோ டொன்றாது ( புறநா .5,6 ) . 4 . 
ஒருமுகப்படுதல் ; to set one s mind solely on an 
aim or object. “ நன்புல னொன்றி நாதவென் றரற்றி " 
( திருவாச .4,82 ). 5. உவமையாதல் ; to resemble ; to 
be similar . வேயொன்றுதோ ளொருபால் ( தொல் . பொ 
ருள் .286 ,உரை) . ( செ : அக . ). 
ம . ஒன்னுக ; க . , பட . ஒந்து ; தெ . ஒனருஉ , ஒண்டு . 

(ஒல் – ஒன் ஒன்று . ) 
ஒன்று onnu , பெ . (n .) 1. ஒற்றைப்படை முதல் எண் , 

இரண்டில் பாதி , மேல்வாயிலக்கத்தின் மிகச் சிறு 
முதல் எண்ணிக்கை; the first of the odd number 
and the lowest integer , half of two . " ஒன்றறிவதுவே 
உற்றறிவதுவே ( தொல்.பொருள்.மரபு .27 ) . 2 . 
என்னும் எண்ணுக் குறியீட்டுக்குரிய தமிழ் எண்ணுப் 
பெயர் ; name of the numerical symbol க in Tamil. 
ம . ஒன்னு ; க . ஒந்து : தெ . ஒக , ஒக்க , ஒகட்டி , ஒண்டு ; து . 
ஒன்சி ; பட . ஒந்து ; கோத . ஒத் ; கொற . ஒண்ட் ; இரு . வொந்து ; 
கை . வனு , வண்ட ; எரு . ஒண்டு ; துட . வித் ; குட , ஒந்தி ; 
பர் . ஒக் ; கோண் . உந்தீ , ஒண்ட் , உண்டீ ; கொலா , ஒக்கொத் ; 
குரு . ஒண்டா , ஒன் ; மால் . ஒன்த் , எண்ட் , ஒண்ட் ; பிரா . 
அசிட் . 


ஒன்று 

ஒல் – ஒ - முதல்வகை அடிநிலைத்திரிபுற்றவை . 
O. Egyp. we ; Chinese. Mand. yi, I; Tib . ( ayami } i, iku ; Manipuri. 
ania. 
ஒன்று – ஒள் - இரண்டாம் வகை அடிநிலைத்திரிபுற்றுவை 
L unus ; F. un ; G. ein ; Gk . & na , en ; ON . einn ; Dut can ; Kore. 
han ; It uno; Portu . um ; Sp . unc ; OE an ; E one ; Goth ains ; 
Afri. ean ; Siam . neen , nung ; Laos . nung ; Rum . un ; Swed . en ; 
Dar . dn ; Esp . unu ; Yid . ein . 
ஒன்று 

ஓர் - மூன்றாம் வகை அடிநிலைத்திரிபுற் 
றவை . 
Ai- ( Nubi.) wer, Iraq, ford , Georg. ethi; Turk bi . 
ஒன்று – ஒற்றை — ஒத்தை - நான்காம் வகை அடிநிலைத்தி 
ரிபுற்றவை . 
Jap. hitotsu, hito ; Nawnsang Naga. vanthe; Uraon , unta ; Auss. 
adin , adyin ; Poli. yedna, yednoo ; Serbo . jedan ; Indone. satu ; Jawa 
setu ; Malay . satu ; Basq . bot ; Vietn. mot; Copt vot ; Burm . at 
ஒன்று – ஒக்க , ஒக - ஐந்தாம்வகை அடிநிலைத்திரிபுற்றவை . 
Mag. Hung . egy; O.Ar. ughad , ahad ; Ar. vaahid, wahid ; Iraq. wrhid ; 
Mangol. okan , niken ; voka . 
ஒன்று ஏக் , ஏக , கே , கெத் , சே . ஆறாம்வகை 
அடிநிலைத்திரிபுற்றவை . 
Heb . ekad ; Basg . ika ; Mag. egy ; Fin. yaksi; o.tri. ahaon ; Pkt 
Pali; & ka ; Skt ekam , aka ; Hin. Urd . Mar. Guj. Beng: Ass . Punj. 
ori. sk ; Nep . dka , Sinh . aka ; Sik kat , chl; Buta . chi; Sum . pes ; 
Cauc. aka ; Tb. chik ; Afri- bank . ika; Moraco. igat. 
ஒன்று என்பதன் தொன்முது வடிவம் ஒல் என்பதே . இது 
உலக மொழிகளில் மலைவாழ்மக்களிடை ஓரிரு மொழிகளில் 
மட்டும் எஞ்சியுள்ளது . வடகிழக்கு வங்காளத்தில் திமல் 
மொழியில் எலங் என்றும் , சையாம் இனமொழியான பொக் 
காரைன் மொழியில் லுங் என்றும் பருமிய தெளங்மொழியில் 
‘ லௌங் என்றும் , சையாம் வாவோசு மொழிகளில் நுங் 
என்றும் , நேப்பாளக்கிளை மொழிகளான வயு , சௌராசிய 
மொழிகளில் ககர முன்னொட்டு பெற்று கொலு , கொலோ 
என்றும் வழங்குகிறது . 
ஒன்றைக் குறித்த ஒல் என்னும் தொன்முது வடிவம் லகரம் 
நீங்கி ஓ என நின்றும் ஒ – உ – இ எனத்திரிந்தும் ஒன்றைக் 
குறித்த நிலைகளைப் பழைய எகுபது மொழியிலும் திபெத்தி 
யக் கிளை மொழியிலும் இனமொழிக்குடும்பக் கிளைமொழி 
கள் அனைத்திலும் காணமுடிகிறது . இதனை முதனிலை அடிநி 
லைத்திரிபுகள் எனலாம் . 
ஒல் - ஒன் எனத்திரிந்து ஒன்றைக் குறித்த காலத்திற்குரிய 
சொல்லாட்சி நிலைகளைத் தமிழிலும் ஐரோப்பிய மொழிகளி 
லும் காணமுடிகிறது . இதனை இரண்டாம் அடிநிலைத்திரிபுகள் 
எனலாம் . ஒல் – 

ஒன் எனத்திரிந்த பின் அதன் வழிநிலைத் 
திரிபுடன் துகர ஈறு சேர்ந்து ஒல் + ஒன்று என 
முடிநிலைத்திரிபும் பெற்ற நிலையே பழந்தமிழிலும் திரவிட 
மொழிகளிலும் தெளிவாகக் காணப்படுகிறது . 
ஒல் - ஒரு - ஓர் எனத்திரிந்து ஒன்றைக்குறித்த காலத்திற்குரிய 
சொல்லாட்சி நிலைகளை ஆப்பிரிக்க ஈராக்கிய சார்க்கிய 
துருக்கிய மொழிகளில் காணமுடிகிறது . இதனை மூன்றாம் 
அடிநிலைத்திரிபுகள் எனலாம் . ஒரு ஓர் என்பன ஒன்று என்று 


(உல் – ஒல் – ஒன்று . ஒல்லுதல் = ஒன்றுசேர்தல் . ஒன்றாகத் 
திரளுதல், ஒரேகட்டில் அல்லது அமைப்பில் உருப்பெறுதல் , 
ஒரேபொருளாகக் காணப்படுதல் என்னும் கருத்துப் பொரு 
ளில் ஒன்றைக் குறித்தது . ) 
ஒன்று என்னும் சொல் தமிழில் எண்ணுப் பெயரெச்சமாகும் 
போது ஓர் , ஒரு . ஒற்றை , ஒண்டி , ஒக்க , ஒக்கமை , ஒக்கி, 
ஒட்டை , ஒத்தெ , ஒவ் , ஒள் எனப்பல்வகை உலகவழக்குத்திரிபு 
கள் பெறும் . இவற்றை அடிநிலைத்திரிபுகள் என்பர் . பேச்சு 
வழக்கில் முடிநிலைத்திரிபு பெறுவது காலத்தால் பிற்பட்ட 
மொழிவளர் நிலைகளைச் சுட்டும் . அதன்படி இச்சொல்லின் 
முதனிலை எழுத்தாகிய ஒகரம் மறைந்து அடுத்து எழுத்துக 
ளின் திரிபால் வளர்ந்த சொல்லாட்சிகள் முடிநிலைத்திரிபுகள் 
எனப்படும் . இதன் மூலம் ஒன்று என்னும் மூலச்சொல் 
உலகமொழிகளில் அடிநிலைத்திரிபுகள் நிலவழிப்பரவல்க 
ளாக ஊடாடிய காலத்தையும் முடிநிலைத்திரிபுகளாக ஊடா 
டிய மொழிகளின் அல்லது மொழிபேசும் பகுதிகளின் வர 
லாற்று வழித்தடங்களையும் கண்டறியலாம் . 


ஒன்று 


393 


ஒன்றுகை, 


எண்ணுப்பெயரின் பெயரடியாக ( oblique terms) தமிழில் ஒன்றுக்கிரு - த்தல் onrukkiru-, 2.செ.கு.வி. ( v.i.) சிறுநீர் 
வழங்கும் . இந்தப் பெயரடிகளையே எண்ணுப்பெயராக ஏற் 
றுக்கொண்ட மொழிகள் மேற்றிசையில் வழக்கூன்றியவை . 

கழித்தல் ; to urinate. ( செ.அக. ). 
இதைப் போன்றே ஒன்று 

( ஒன்று - 
ஒற்றை , ஒத்தெ எனத்திரிந்து 

+ கு + இரு - த்தல் . ) 
ஒன்றைக்குறித்த சொல்லாட்சிநிலைகளை சப்பானியத்திலும் , ஒன்றுக்குப்போ - தல் oorukku - p - po-, 8.செ.கு.வி. ( vi . ) 
தென்கிழக்காசிய மொழிகளிலும் , சோவியத்து மொழிகளிலும் , 

ஒன்றுக்கிரு பார்க்க ; see onrukkiru . 
போலந்து செர்பியமொழிகளிலும் காணமுடிகிறது . இதனை ( ஒன்று + கு + போ . ) 
நான்காம்வகை அடிநிலைத்திரிபுகள் எனலாம் 

ஒன்றுக்குமற்றவன் oorukkum - agavag , பெ . ( n. ) பய 
ஒன்று – ஒக்க - ஓக எனத்திரிந்து ஒன்றைக் குறித்த 
சொல்லாட்சிகளை அரேபிய , அங்கேரிய , மங்கோலிய மொழி 

னற்றவன்; good - for - nothing fellow . useless person . 
களில் காணமுடிகிறது . திரவிட மொழிகளில் தெலுங்கில் 

( செ.அக. ). 
இச்சொல் இவ்வடிவத்தில் பெருக வழங்குகிறது . இதனை ( ஒன்றுக்கும் + அற்றவன் . ) 
ஐந்தாம் வகை அடிநிலைத்திரிபுகள் எனலாம் . 

ஒன்றுக்கொன்று onukkonru , பெ . ( n . ) 1. ஒன்றோ 
ஒன்று – ஒக்க - ஏக் – கே – கெத் – சிக்சே எனத்திரிந்து டொன்று ; mutuality ; one with another . ஒன்றுக்கொன்று 
ஒன்றைக் குறித்த சொல்லாட்சிகளை வடநாட்டு மொழிகளிலும் 

தொடர்ச்சியாயிருக்கிறது ( உ.வ. ) . 2. ஒன்றினொன்று ; 
சமற்கிருதத்திலும் பூட்டான், சிக்கிம் , மியான்மார் ( பர்மா ) 

comparison of one thing with another . ஒன்றுக்கொன்று 
திபேத்து , இந்தோனேசியா, மலாய் , ஆப்பிரிக்க பண்டுமொழி 

மேல் . 3. ஏட்டிக்குப்போட்டி பார்க்க ; see atikkuppoti. 
களிலும் காணமுடிகிறது . இதனை ஆறாம் வகை அடிநிலைத்தி 
ரிபுகள் எனலாம் . 

நான் பேசினால் ஒன்றுக்கொன்று சொல்லுவேன் 
ஒல் + ஓது - ஒன்று எனத்திரியாமல் ஒத்து எனவும் ப , ம , வ , 

( உ.வ. ) . ( செ.அக. ). 
முன்னெழுத்துப் பெற்றுப் பொத் , மொத்து , வொத் எனவும் 

( ஒன்று + கு + ஒன்று . ) 
திரிந்து ஒன்றைக் குறித்த சொல்லாட்சிகளை பாசுக்கு , வியட் | ஒன்றுகட்டு - தல் onru - kattu- 5.செ.குன்றாவி . ( v.t.) 
நாம் , எகுபதிய சாப்திக்கு ஆகிய பல்வேறு திசைகளில் சிதறிய 

சரிப்படுத்துதல் ( யாழ் . அக .); to square up; to balance . 
தனிநிலை மொழிகளில் காணமுடிகிறது . இதனை ஏழாம் வகை 

( செ.அக.) . 
அடிநிலைத்திரிபுகள் எனலாம் . 

( ஒன்று + கட்டு . ) 
உலகமொழிகளில் ஒன்று என்னும் எண்ணுப்பெயர் வழக்கூன் 
றிய இவ்வரலாறு அவ்விடம் மொழிகள் பிரிந்துசென்ற காலங் ஒன்றுகுடி ooru - kudi, பெ . ( n :) ஒட்டுக்குடி ( வின் . ); 
களை உணர்த்துவன எனக்கொள்ளலாம் . 

family or person living in another s house or garden . 
ஒன்று onry, பெ . ( n . ) 1. ஒற்றுமை ; union . “ வேந்தர் ( செ.அக. ). 

வேந்த னிதயமு மொன்றாய் நின்ற வியற்கையை " ( ஒன்று + குடி . ] 
( பாரத . சூதுபோர் .7 ) . 2. மதிப்பிற்குரிய பொருள் ; ஒன்றுகூட்டு - தல் ooru - kuttu-, 5.செ.குன்றாவி . (v.t) 
object of consequence. ஒன்றே செய்தலும் வேண்டும் , 

1. ஒன்றாய்ச் சேர்த்தல் ; to gather together , collect 
ஒன்றும் நன்றே செய்தலும் , நன்றும் இன்றே செய்தலும் 

2. ஒருமனதாக்குதல் ; to bring about an agreement 
வேண்டும் ." 3. மதிப்புக்குரிய மாந்தன்; person worthy 

( ஒன்ரீ + கூட்டு . ) 
of regard . " ஒறுத்தாரை யொன்றாக வையாரே " 
( குறள் .155 ) . 4. ஒப்பற்றது ;that which in uncomparable. | ஒன்றுகூட்டு ooru - kuttu , - பெ . ( n .) ஒருசேர்க்கை 
ஒன்றேயாக நிறைந்த இறைவன் ( வ.வ. ) 5. வீடுபேறு ( வின் . ) ; concord ; harmony : living on terms of friendship . 
( திவா . ) ; attaining salvation . 6. வாய்மை ; truth . " ஒன்று ( செ.அக. ) . 
ரைத்து " ( கம்பரா.கிளை .24 ). 

( ஒன்ரீ + கூட்டு . ) 
( ஒல் – ஒன் – ஒன்று . ) 

ஒன்றுகூட்டு oom -kuttu , பெ . ( n . ) கொண்டுகூட்டு 
ஒன்று " ooru, பெ . ( n . ) 1. சிறுநீர் கழித்தலுக்கு ( யாழ் . அக.); mode of construing a verse . ( செ.அக.). 
ஆகுபெயராய் வழங்கும் சொல் ; enphemism for 

( ஒன்று + கூட்டு . ] 
urination . ஒன்றுக்குப்போய்வா ( உ.வ. ) . 2. விள்ளு 
( விந்து. ); semen , " இரண்டடக்கார் ஒன்று பலகாலமும் ஒன்றுகூடு - தல் ooru -kudu- 5.செ.கு.வி. ( v..) 1 . 

ஒன்றாய்ச் சேர்தல் ; to meet one another ; to gather 
விட்டிடார் " ( திருவேங்.சத .74 ). 

in an assembly; to assemblo together. 2. ஒன்றுபடுதல் ; 
( ஒல் - ஒன் – ஒன்று . ) 

to be united in harmony . ( செ.அக. ). 
ஒன்று " oom , இடை . ( conj.) அயற்படு பொருளைச் 

( ஒன்று + கூடு .) 
சுட்டும் இடைச்சொல் ; or , else . ஒன்று தீவினையை 

ஒன்றுகை oorugai, பெ . ( n . ) இசைகை ; fiting together . 
விடு ; ஒன்று அதன் பயனை நுகர் ( உ.வ. ) . 

( செ.அக. ). 
( ஒல் – ஒன்று .) 

( ஒன்று – ஒன்றுலக . ) 


ஒன்னுதல் 


ஒன்றுகொத்தையா - தல் 


394 


ஒன்றுகொத்தையா - தல் ooru - kottal - y - 4 , 6.செ.கு.வி. ஒன்றுவிடாமல் onruvidaimal , வி.எ. ( adv . ) முழுமை 
( v.l.) அரைகுறையாதல் ; to be defective, incomplete. யாக ஒன்றும் விடாமல் ; not leaving out anything. 
ஒன்றுகொத்தையாய்க் காரியஞ்செய்கிறான் ( கொ.வ.) everything - included , entirely , fully . 
( செ.அக.). 

ம . ஒன்னொழியாதெ . 
( ஒன்று + கொத்தை + ஆ ( கு ) . ] 

[ ஒன்று + விடாமல் . ] 
ஒன்றுநன் oorunan, பெ . (n.) நண்பன் (பிங் . ); he ஒன்றொழிபொதுச்சொல் ooroll- podu -c -col, பெ . (n.) 
who is at one with a person , friend . ( செ.அக. ). 

இருதிணையாண்பெண்ணுள் ஒன்றினையொழிக் 
( ஒன்று - ஒன்றுநன் . ) 

கும் பொதுச் சொல் ( நன் .269 ) ; term common to both 
ஒன்றுபடு - த்தல் ooru padu-, 20.செ.கு.வி. ( v.i.) genders, one of which is intended , the other being 

ஒப்புரவாக்கல் ; to bring about friendship. ( ஆ . அக .). excluded by the context. 
( ஒன்று + படுத்தல் . ) 

( ஒன்று + ஒழி + பொதுச்சொல் . ) 
ஒன்றுபடு - தல் Ooru- padu- 20.செ.கு.வி. (v.i. ) 1. ஒன்றோ on ) , இடை . ( part.) 1. எண்ணிடைச்சொல் ; 
ஒருதன்மையாதல் ; to coalesce. ஒன்றுபட்டு வழிமொ 

not only , but also ; connective between nouns and 
ழிய " ( புறநா . 17,4 ) . 2. இணக்கமாதல் ; to become 

sometimes verbs . பொய்படு மொன்றோ புனைபூணும் " 
reconciled ; to make peace . இருபாலாரும் ஒன்றுபட்டார் 

( குறள் , 836 ) . 2. அயற்படு பொருள் தரும் இடைச் 
கள் ( செ . அக.) . 

சொல் ; either - or ஏவலா னரச னொன்றோ விருபிறப் 
( ஒன்று + படு . ) 

பாளன் " ( சீவக . 1682 ) . 
ஒன்று பாதி omupaal, பெ . ( n . ) 1. பாதி ( இ.வ. ) ; a 

( ஒன்று + ஓ . ஒன்றோ. ஓகாரம் பிரிநிலை. ) 
moiety . a half . 2. ஏறக்குறையப் பாதி (இ.வ.); roughly | ஒன்னப்பூ onnap -pu , பெ . ( n. ) காதணியுளொன்று 
half . 3. நடுஇரவு ; mid night . 4. சிலபல ; some . 
( செ.அக. ). 

( வின் . ) ; an ear - ornament wom by women . ( செ . அக .). 

( உண்மை - 
ம . ஒன்று பகுதி . 

ஒன்னம் + பூ - ஒன்னப்பூ . ) 
( ஒன்று + பாதி . ] 

ஒன்னலன் onpalan , பெ . ( n . ) பகைவன் ; enemy , foe. 
ஒன்றும் onrum , பெ . ( n . ) சிறிதும் ; anything, even 

" ஒன்னலர் மணிமுடி யுரிஞ்சு தாளினான் ( நைடத நக 
onething. ( used with negative predicates ) ஒன்றும் செய்ய 

ரப். 39 ) ( செ . அக .) 
வில்லை ( உ.வ. ) . 

( ஒன்று + அல + அன் - ஒன்றலன் ஒன்னலன் . ) 
ம . ஒன்னும் . 

ஒன்னாதோர் onnador, பெ . ( n . ) பகைவர் ; foes, enemies . 
( ஒன்று + உம் . ) 

" இன்னாய் பெருமநின் னொன்னா தோர்க்கே " 
ஒன்றுமண்டடி Onru - mandadi பெ . ( n . ) ஒன்றடிமன்றடி ( புறநா . 94,5 ) ( செ.அக.). 

பார்க்க ; see omradimamadi. ( யாழ்ப் ) ( செ . அக .). ( ஒன்று + ஆ + த + அவர் - ஒன்றாதவர் ஒன்றாதார் 
ஒன்றுமற்றவன் oorum - agavan , பெ . ( n . ) 1. ஏழை , 

ஒன்னாதார் – ஒன்னாதோர் . ) 
வறியவன் ( தரித்திரன் ) ; destitute, poorman . ( செ . அக .). ஒன்னார் onnar, பெ . ( n . ) ஒன்னாதோர் பார்க்க see 
2. பயனற்றவன் ; good for nothing fellow , useless onnidor. தன்னொன்னார் (நாலடி , 129) ஒன்னார்த் 
person . ( ஆ . அக .) . 

தெறலும் உவந்தாரை ஆக்கலும் ( குறள் . ) . ( செ . அக . ) . 
( ஒன்றும் + அற்றவன் . ) 

( ஒன்னாதார் - ஒன்னார் . ) 
ஒன்றுமன்றடி Oppu- manradl, பெ . ( n . ) ஒன்றடிமன்றடி ஒன்னான் onnan , பெ . ( n . ) 

பள்ளிக்கூடத்திற்கு 
( யாழ்ப் . ) பார்க்க ; see onradimanradf . ( செ.அக. ). ஏறானை யடுத்துவரும் பையன் ; the boy who comes 
ஒன்றுமொழி -தல் onru - moli-, 2.செ.கு.வி. (vi .) வஞ்சி second to school and next to the first boy called erān . 

னங்கூறுதல் ; to declare with an oath . இடியிசைமுரச ( செ.அக. ). 
மொடொன்று மொழிந்து " ( பதிற்றுப் .66,4 ). ( செ . அக . ). 

( ஒன் ஒன்று + ஆன் - ஒன்றான் - ஒன்னான் = ஒன்றிவரும் 
( ஒன்று + மொழி - தல் . ) 

வன் , ஒத்து வருபவன் . ) 
ஒன்றுமொழிகோசர் onrumoli-kosar, பெ . ( n . ) சொன்ன ஒன்னு - தல் onnu-, 12.செ.குன்றாவி . ( v.t.) பொறுத் 

சொல் தவறாத ஒற்றுமையுடைய கோசர் ; Kosar , a தல் ; to endure . " ஒன்னா முனையோர்க் கொழிக 
community known for their integrity and truthfulness. 

வினித்துயில் ( பு.வெ .4,21 ) ( செ.அக.) . 
[ ஒன்று + மொழி + கோசர் .) 

( ஒல் – ஒன் – ஒன்னு . ) 
ஒன்றுவிட்ட Oru - vita, கு.பெ.எ. ( adj . ) உறவு முறை ஒன்னு - தல் oppu-, 15.செ.கு.வி. (v.i.) பொருந்துதல் ; 

யில் ஒரு தலைமுறை விட்ட ; one step removed, 
in relationship. அவன் எனக்கு ஒன்று விட்ட அண்ணன் 

to agree , to be friendly. ஒன்னாப் பூட்கைச் சென்னியர் 
( உ.வ. ) ( செ.அக. ). 

பெருமான் ( பதிற்று.85-3 ). 

( ஒல் - ஒன் – 
( ஒன்று + விட்ட ] 

- ஒன்னு . ) 


ஓ 


12 


13 
ஓ 


் , தமிழ் வண்ணமாலையில் பதினொன்றாம் ஓ 
உயிரெழுத்தாகிய அரையங்காப்பு இதழ்குவியா பின் 

் , பெ . ( n .) 1. முளை; sprout. 2. தோற்றம் ; origin . 

3. எழுதல் ; rising. 
னண்ணச் செறிவு உயிர்நெடில் ; 11th letter and vowel 
of the alphabet the half - close back tense unrounded 

E orgin, fr. origine, L. origo, originis, orior, to rise. 
vowel in Tamil . 

[உல் – ஒல் – ஓ . ) 
( உஅ – ஓ. ] 

் , இடை . ( int. ) 1. உயர்விழிவுகளின் சிறப்புக் 

குறிப்பு ( நன் .423 ) ; oh! expressing superiority or 
– ஐ ஆகவும் , அஉ - ஔ ஆகவும் இருகுறில் inferiority . ஓஓ பெரியன், ஓஒ கொடியன் . 2. கழிவிரக்கக் 
கூட்டுயிரொலி உயிர்நெடில்களாக உருப்பெற்றதைப்போன்று , குறிப்பு ; also ! .ah ! expressing bereavement. " ஓஒ 
இ « – ஏ எனவும் , உஅ – ஓ எனவும் கூட்டுயிர் நெடில்கள் 

தமக்கோ ருறுதி யுணராரோ " ( நன் .423 , விருத் . ). 3 . 
தோன்றின . ஒ.நோ. இய = செல் , இய – ஏ ( ஏகு ) = செல் . 

மகிழ்ச்சிக் குறிப்பு ; ha ! expressing joy . " ஓ பெரிதுவர்ப் 
உவ = உவத்தல் , மகிழ்தல் . உவ – ஓ ( ஓகை ) = மகிழ்வு . 

பக் கேட்டேன் " ( சீவக .905 ) . 4. வியப்புக் குறிப்பு ; 
ஏ , ஓ என்னும் கூட்டுயிர்கள் இயல்பு வினையடிகளைத் 

oh! expressing wonder . முகந் திங்களோ காணீர் 
தோற்றுவிப்பதில்லை . இயலுதல் – ஏலுதல் என்றவாறு ஏல் 

(சிலப் .7 , பாடல் .11 ). 5. நினைவுக் குறிப்பு ; o ! expres 
திரிபு வினையடியாதலன்றி இயல்பு வினையடி ஆகா தென்க , 

sing recollection , ஓ தெரிந்தது . 6. அழைத்தற் குறிப்பு ; 
ஒருசார் ஒலிக்குறிப்பு நெட்டெழுத்தாகி ஆக்கச்சொல்லாதலே 

halloa ! calling attention . ஓ கண்ணா ! 7. உரத்த ஓசை 
மிகுதியாம் . 

யைக் குறிக்கும் எழுத்தொலி அல்லது ஒலிக்குறிப்பு ; 
2 

் ,. விளரியென்னும் இசையின் எழுத்து ( திவா. ); expression or prolonged 6 sound . ஓ வென வையகத் 
(mus .) symbol representing the sixth note of the gamut தோசையோ யுயர்ந்ததே " (சீவக .1843 ) . 
ஓ - தல் ; -, 6.செ.கு.வி. ( v.i. ) 1. முளைத்தல் ; to sprout. ம . , க . ஓ ; தெ . ஒரே . 
2. தோன்றுதல்; to originate. 3. எழுதல் ; to rise . 

[ ° – ஓ . ( வே.க .112 ) . ) 
( உ – ஊ – ஓ . ] 

் , இடை . ( part.) 1. ஒழிபிசை, வினா, எதிர்மறை , 
ஓ - தல் -, 6.செ.கு.வி. ( v.i. ) 1. உயர்தல் , ஓங்குதல் ; 

தெரிநிலை, ஐயம் ஆகிய பொருள்களில் வரும் 
to become high , rise, go up . 2. தொலைவு ஆதல் ; 

சொல்லீறு ; ending of words signifying ellipsis of a 

counterpart, interrogation , negation , discrimination , disti 
to become distant. 

nctiveness , doubt 2. அசைநிலை ( நன் .423 ,விருத் . ); 
[ உ – ஊ – ஓ . ] 

expletive. 
ஓ -தல் - 6.செ.கு.வி. (v.i. ) நீங்குதல் , கடத்தல் , 

ம. , க . ஓ . 
விலகுதல் ; to be removed , pass off, to keep away . 

( ஓ - ஒலிக்குறிப்பு, தொடராட்சி பொருளைக் குறிப்பால் புலப்ப 
( ஒருவு – ஒரு – ஓ . ) 

டுத்தியது . ] 
ஓ °-தல் ் , 5.செ.குன்றாவி . (v.t ) தடுத்தல்; to abstract ஓ - த்தல் - , 5.செ.குன்றாலி . (v.t ) புணர்தல் ( அக. நி .); 

lit , to be of one mind , transf ., to copulate . 
( உல் – ஒல் – ஓ . உல் = குத்தல் , தடுத்தல் . ) 

ம . ஒக்குக ; க . , குட . ஒள் . 
ஓ - தல் , 5.செ.குன்றாவி . ( v.t ) விடுத்தல் ; to leave, 

( உ – உல் – ஒல் ஒள் – ஒ . ] 
abandon .. 

ஒஒ ல் , இடை . ( int.) வியப்புக்குறிப்பு ( பிங் . ); oh ! o ! 
( ஒரு ( வு ) – ஓ . ] 

expressing wonder. 
8 ) ் , பெ . ( n . ) தொலைவு ; distance. 

[ ஓ + ஓ . ] 
[ ° ஓ .) 

ஒக்கம் dkkam , பெ . ( n . ) 1. உயரம் ; height. 2. எழுச்சி ; 
ஓ , பெ . ( n . ) ஒப்பு , பொருத்தம் ; suitability , comparison , elevation . " ஓக்கநீள் விசும்பு ” (சீவக .866 ). 3. பெருமை ; 
appropriateness , resemblance . 

increase, enlargement, bigness , largeness. “ சுருங்கிற்றி 

ரண்டடி யோக்கமிரட்டி " ( காரிகை.ஒழிபி .7 ). 
[ உ – ஒ – ஓ ( முதா .218 ) ./ 
10 

( ஓங்கு – ஒக்கு – ஓக்கம் ( சு.வி .61 ) . ) 
ஓ ் , பெ . ( n . ) 1. சென்று தங்குகை; going and 

ஒக்காளம் Skkalam , பெ . ( n .) கக்கலுக்கு முந்திய 
staying, " ஓவற விமைக்கும் ... ஒளி " ( திருமுரு.3 ). 2 . 
மதகுநீர் தாங்கும் பலகை ( தொல்.எழுத்.180 ,உரை. ); வாயசைவு ; retching, heaving, involuntary effort of the 

stomach in nausea . உள்ளியை மோந்தால் எனக்கு . 
shutter or other means to stop the flow of water. 

ஒக்காளம் வரும் , ( உ.வ. ) . 
( உய் + ஓய் - ஓ . ) 


9 


ஓகோ . 


396 


ஒக்காளி - த்தல் 


ம . ஓக்கானம் ; க . ஓகரி , ஓகாள , ஓகரிகெ , ஓகரிக்க, ஓகடிகெ; | ஓகம் ogam , பெ . ( n .) 1. அடைக்கலம் ; refuge. 2 . 

. 
து . ஓங்ககெ ; தெ . ஓகர , ஓகிலி , ஓகரிதை , ஓகிலிதை . 

அறிவுரை ; counsel. 3. திரட்சி ; condensation . 4. வீடு ; 

house . ( ஆ . அக .) . 
[ ஓக்களி – ஒக்காளம் ( த.வ .53 ) . ] 
ஒக்காளி - த்தல் dkkali-, 4.செ.கு.வி. ( v.i.) வாய்க்குமட் [ உல் – ஒல் – ஒக்கு – ஓகம் . ) 
டல் ; to heave; to nauseate; to retch from sickness . 

ஓகம் ogam , பெ . ( n. ) அடைக்கலங் குருவி ; sparrow . 
- 4.செ.குன்றாவி . ( v.t ) கக்கல் ; to vomit குழந்தை 

( சா.அக.). 
பாலையெல்லாம் ஓக்காளித்து விட்டது . 

[ புகம் - பொகம் – போகம் – ஓகம் . புகலாங்குருவி பார்க்க ; 
ம . ஓக்காளிக்குக , ஓக்கானிக்குக ; க . ஓகரிசு , ஓகளிசு , ஓக்கரிசு , 

See pugalaikuruvi . ) 
ஓகடிசு ; து . ஓங்கதெ ; தெ . ஓகரின்சு . 

ஓகாரம் ogaram , பெ . ( n . ) மயில் ; letter used as a 
( ஒக்களி – ஓக்காளி . ] 

symbol for the peacock among the panca- paksi. ஓகார 
ஓக்காளிப்பு okkalippu, பெ . ( n. ) குமட்டல் ; retching , 

பரியின்மிசை வருவாயோ (திருப்பு .142 ) . 
incipient sickness , squeamishness . காய்ச்சல் விட்டும் 
ஓக்காளிப்பு விடவில்லை . 

(ஓம் – ஓங்காரம் ஓகாரம் . ) 
ம . ஓக்காளம் ; க . ஓகரி , ஓகான ; து . ஓங்கதெ ; தெ . ஓகர , தோகைவிரித்த மயிலின் வடிவு ஓகாரத்திற்கு ஒப்பான தென் 
ஓகிலி . 

றும் , ஓங்காரப் பொருளான இறைவனின் ஊர்தியாதலின் 

அப்பெயர் பெற்றதென்றும் கூறுவது தொன்மம் . தொன்முது 
[ ஓக்காளி ஒக்காளப்பு . ) 

காலத்தில் தமிழ்மொழி உருவெழுத்தாக ( ஓவிய எழுத்தாக ) 
ஒக்கியம் < kkiyam, பெ . ( n . ) ஏற்றது ; that which is எழுதப்பட்ட காலத்தில் மயிலின் வடிவமே ஓகார ஒலிப்பின் 
fit, appropriate. “ உடலாக்குந் தன்மைக் கோக்கிய சக்தி வரிவடிவமாக இருந்தது என்பதும் பின்னர் அசையெழுத்துக் 
யுண்டாய் " ( சி.சி .2,48 ) . 

காலத்தில் மயிலின் வடிவம் உருவெழுத்தினின்றும் கருங்கி 

ஒருகோட்டோவியம் போல் அசையெழுத்துச் சுருக்கமாக 
( ஒல் – ஒக்கு – ஒக்கியம் – ஓக்கியம் . இச்சொல் வடமொழி 

மாறியதென்பதும் ( Z - Z ) அஃது பிராமி எனப்படும் முந்துதமிழ் 
யில் யோக்கியம் எனத்திரிந்தது . வடநூலார் yogya . - ( from , 

எழுத்திலும் நிலைத்தது என்பதும் அறியத்தக்கது . 
Yug ) - fit for the yoke எனப் பொருட்காரணம் கூறுதலின் 
உழுதலுக்கும் பொருத்துதலுக்கும் பொருத்தமின்றாதல் அறிக.) ஓகாரம் ogaram, பெ . ( n . ) ஓம் என்னும் மந்திரவெழுத் 
ஓக்கு - தல் okku-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. உயர்த்துதல் ; 

தின் சுருக்கம் ; letter representing m 
to raise, lift up . ஓக்கிய வொள்வாள் ( நாலடி , 129 ) . ( ஓம் – ஓ – ஓகாரம். காரம் - எழுத்துச்சாரியை . ) 
2. எழும்பச் செய்தல் ; to cause to rise . “ வேலினோக் 
கிய விளக்குநிலையும்" ( தொல் . பொருள் .90 ) . 3 . 

ஓகாளம் ogalam , பெ . ( n . ) ஓக்காளம் பார்க்க ; see 
வரைந்து வைத்தல் ; to set apart. " நிணப்பலி யோக்கு 

okkalam . " சூளையர்க 

" சூளையர்க ளோகாளஞ் செய்யாமுன் 
வல் " ( திருக்கோ .235 ) . 4. தருதல் (திருக்கோ.235 , 

( பதினொ. சேத் .13 ) . 
உரை . ) ; to give, bestow . 5. எறிதல் ; to throw . சந்தனத் 

( ஓக்காளம் ஓகாளம் . ] 
தளிர் நன்மாலை யோக்கினார் " ( சீவக .2661 ) . 6. ஆக்கு 
தல் ; to make , produce. " ஓக்கினே வென்னையும் " ஓகுலம் gulam; பெ . ( n . ) அப்பம் ( யாழ் . அக. ); sweet 

cake . 
( திவ்.இயற் .2,59 ) . 7. கொடுத்தல் ; to give. 
[ஓ - ஓங்கு – ஓக்கு . ) 

(உகுள் உகுளம் - ஒகுளம் ஓகுலம் . ) 
ஓகணம் dganam, பெ . ( n . ) மூட்டைப்பூச்சி( யாழ் . அக.); | ஓகை dgal, பெ . ( n . ) ஆரவாரம் ; loud noise , shouting. 
bug. 

“ பொருதோகை சுரராசபர மேற விடுகாளை ( தக்கயா 
( உகணை - ஒகணை - ஓகணம் 

கப் .5 ) . 

– ஓகணம். உகணை – 
இகணை திகணை எனத்திரிந்து திரவிட மொழிகளில் ( ஓதை ஓகை . ) 
வழங்குகிறது . உகணை பார்க்க see uganai.) 

ஓகை gai, பெ . ( n . ) வருவது சொல்வது , விரிச்சி 
ஒகணி bgani, பெ . ( n . ) 1. பேன் ; louse . 2. மூட்டைப் 
பூச்சி ; bug. ( சா.அக. ). 

( அக. நி .) ; prediction , prognostication . 
( உகணி – உகணை – ஒகணை – 

( ஓர்கை - ஓகை . ) 

ஒகணி – ஓகணி . உகணி 
பார்க்க ; see ugani. ] 

ஓகை cgal, பெ . ( n . ) மகிழ்ச்சி ; delight, joy. ஓகையோ 
ஓகம் dgam , பெ . ( n . ) 1. வெள்ளம் ( சூடா . ); flood . 

டிருத்தி " ( பாரத.குருகுல .93 ) . 
2. பெருங்கூட்டம் ; crowd , multitude . " ஓகவெஞ் 
( உவகை – ஓகை . ) 
சேனையும் " ( கம்பரா.அதிகாய .2 ). 

ஓகோ ogo, இடை . (int .) வியப்பு , மருட்கை , வெறுப்பு, 
( உகு – ஒகு – ஓகம் . ) 

இரக்கம் , வருத்தம் ஆகிய உணர்வுகளைக் காட்டும் 


کس 


ஓகோதனி 


397 


ஓங்கியடி - த்தல் 


யானை 


இடைச்சொல் ; expressing wonder , surprise, concern , ஓம் ஒலிப்புக்குரிய இறைவன் அண்டபேரண்டங்களாக 
pity , regret. “ ஓகோ வுனைப்பிரிந்தார் ( தாயு.பராப விரிந்த வானப்பெருவளி இயங்கும் ஓசையின் வடிவம் என 
ரக் .30 ) . 

வும், ஊழ்கத்தில் (தியானம் ) மூழ்குவோர் மனத்தெழும் 
[ ஓ + ஒ - ஒகோ . ) 

ஓசையின் வடிவம் எனவும் விளக்கம் கூறுவர் . ஆகாரம் 

ஏகாரம் என எழுத்தின் சாரியையாக வரும் காரச்சாரியை , 
ஓகோதனி ogodani, பெ . ( n . ) ஓகணம் பார்க்க ; see ஓ ( ஓம் ) மூலமந்திர எழுத்தெனக் கொண்டதால் இதற்கும் 
bganam . ( யாழ் . அக .). 

சாரியையாயிற்று . ஓம் என்பதன் உட்பொருளைத் தமிழ்க் 

கடவுள் முருகன் விவரித்துரைத்ததாகத் தொன்மம் கூறும் . ஓம் 
( ஓகணம் - ஓகதணம் – ஓகோதணம் – ஓகோதனி .) 

வடமொழியில் பிரணவமந்திரம் எனப்படும் . ஓம் வரிவடிவ 
ஓங்கல் ongal , பெ . ( n. ) 1. உயர்ச்சி (திவா. ); height , 

எழுத்தளவான் இரண்டாயினும் ஓசை வடிவில் ஈற்று மகரம் 
elevation . 2. எழுச்சி (பிங். ); rising . 3. மலை; mountain . 

மெலிந்தொலித்து ஒரே நெட்டோசை விளைத்தலால் ஓரெ 

ழுத்து மந்திரமாகவே கருதப்படுகிறது . 
" ஓங்கலைத் தாங்க லூற்றான் ( தேவா .589,10 ) . 4 . 
மேடு ( பிங் ) ; mound , elevation . 5. மலையுச்சி ; mou 

எழுத்துகளுக்கு முதலான அகரமும் சொல்லின் வேர்களுக்கு 
ntain top . யாங்கு வல்லுநையோ வோங்கல் வெற்ப 

மூலமான உகரமும் இணைந்து உலகப் பொருள்களின் தோற் 

றத்திற்குக் காரணமாகி உயர்தல் ஓங்குதல் எனும் பொருள்க 
( ஐங்குறு .231 ). 6. தலைவன் ( பிங் ) ; chief, leader, 

ளுக்கு வித்தான ( அ + உ ) ஓகாரமாகி , உலகப் பொருள்களின் 
superior , king . 7. வலியோன் ( பிங் . ) ; strong man . 8 . 

மறைவுக்கு ஒலிப்புக் குறியீடான மகரமெய்யுடன் சேர்ந்து 
வழித்தோன்றல் ( பிங் . ) ; descendant. 9 . 

ஓம் வடிவம் பெற்றமையின் ஓம் மூலமந்திரமாயிற்றென்றும் 
( அக.நி. ) ; elephant. 10. மழைத்துளியால் உயிர்வாழும் 

ஐந்தொழிலியக்கத் தொடர்ச்சி காட்டும் இனிய நெட்டோசை 
சாலகப் ( சாதகம் ) பறவை ; bird said to subsist on யாகி இறைவனின் கூத்தாடும் கோலத்தைக் குறித்தது என்றும் 
rain drops . “ நீரிடும்பை புள்ளினு ளோங்க லறியும் " கூறுவர். 
(நான்மணி .97 ). 11. வாயாலெடுத்தல் ( பிங் . ) ; re- | ஓங்காரவுப்பு ngiravuppu, பெ . ( n . ) 1. கல்லுப்பு ; salt 
tching, heaving, vomiting . 

obtained from beds at the bottom of the sea, sea -salt. 
ம . ஓங்கல் , 

2. நிலத்தில் தோண்டியெடுக்கும் பாறையுப்பு ; earth , 

rock salt. ( சா.அக. ). 
( ஓங்கு – ஓங்கல் ( வே.க .34 ) . ] 

( ஓங்காரம் = வெண்மை . ஓங்காரம் + உப்பு . வாலறிவன் என 
ஓங்கல் drigal, பெ . ( n . ) 1. மரம் ; tree . செருந்தியுஞ் அறிவும் வெண்மையாகக் கூறப்பட்டுள்ளது . ஓசையின் நிறம் 
செண்பக வோங்கலும் ( சிலப் .13,153 ) . 2. மூங்கில் வெண்மை என்பது சமணர்கொள்கை. வெண்மை நிறத்தில் 
( திவா . ); bamboo . 3. மரக்கலம் ( அக . நி . ); boat, vessel. அனைத்து நிறங்களும் அடக்கம் . எரிநிறத்துச் சிவன் சாம்பல் 

பூசியவன் . ) 
( ஓங்கு – ஓங்கல் . உயர்தல் பொருள் ( தொழிலாகு பெயர்) . 
மரத்தையும் மூங்கிலையும் மரத்தால் செய்த கப்பலையும் ஓங்காரி -த்தல் orgari , 4.செ.கு.வி. ( v.i. ) ஓங்காரத்தை 

ஒலித்தல் ; ( வின் . ) ; to recite the mystic syllable om . 
சுட்டியது . ) 

( ஓம் + கரி . ) 
ஓங்கற்பிணி Sigapini, பெ . ( n . ) 1. ஆட்டிற்கு முள்ளந் 
தண்டில் காணுமோர் நோய் ; disease of the sheep . ஓங்காரி -த்தல் oigari- 

, 4.செ.கு.வி. ( v.i. ) ஒக்காளி 
2. கடும்பிணி ; disease which tends to increase day 

பார்க்க ; ( j. ) ; see okkali . 
by day . 3. கக்கலோடு கூடிய நோய் ; any disease ( ஒக்காளி – ஒக்காரி - ஓங்காரி ( கொ.வ.) .) 
accompanied by vomiting. 4. நாளுக்கு,நாள் இளைக்கச் ஓங்காளம் drigalam , பெ . ( n . ) ஓக்காளம் பார்க்க 
செய்யும் நோய் ; any disease marked by progressive 

( யாழ்ப் . ); see bkkalam. 
wasting of the body . ( சா.அக. ) . 

ஓங்காளி - த்தல் bigdli- 4.செ.கு.வி. ( v.i.) ஓக்காளி 
( ஓங்கல் + பிணி . ] 

( யாழ்ப் . ) பார்க்க ; see okkali 
ஓங்கன் digan, பெ . ( n .) ஓமம் ; bishop s weed . | ஓங்கிப்பார் - த்தல் drigi - p - par-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 
( சா.அக. ). 

உன்னிப்பார்த்தல் ( வின் . ) ; to rise on tiptoe and catch 

sight 
( ஓமம் – ஓமன் - ஓங்கன் (கொ.வ. ) . ) 

( ஓங்கு - ஓங்கி + பார் . ) 
ஓங்காரம் or -garam, பெ . ( n . ) 1. நெட்டோசை; - long 
sound. 2. மூலமந்திரம் ( பிரணவம் ); om, the mystic ஓங்கியடி - த்தல் drigi-y- adi-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 1 . 

ஓச்சித்தாக்குதல் ; to raise the hand or a weapon and 
syllable . “ ஓங்காரத் துட்பொருளாய் நின்றான் 

strike with a heay blow . 2. பிறன்சொல்வது ஓங்காமல் 
( தேவா .320,10 ) . 3. குழந்தையின் அழுகை ; crying 

மறுத்து மொழிதல் ; to argue or affirm stoutly ; to brush 
sound of the child. இந்தக் குழந்தை எப்பொழுதும் 

aside the opponent s arguments ; to browbeat the opposite 
ஓங்காரம் வைத்துக் கொண்டிருக்கிறது . ( உ.வ. ) . 

party . 
( ஓம் + காரம் . ) 

( ஒங்கி + அடி . ) 


ஓங்கில் 


ஓச்சினி 


398 


ஓங்கில் drigil, பெ . ( n . ) மீன்வகை ; tunny fish, Dolphin ஓச்சம் dscam , பெ . ( n . ) குறைபாடு , குறை , குற்றம் ; 
ஆழமறியும் ஓங்கில் , மேளமறியும் அரவம் . 

defect, shortcoming, error . 
ம . ஓங்கிலாம ( ஆமை வகை ) . 

( ஒச்சம் – ஓச்சம் . ) 
( ஒருகா, ஆழ் - ஆழ்ந்தி – ஆந்தி ஆஞ்சில் – ஒஞ்சில் 

ஒச்சர் occar, பெ . ( n . ) 1. கணக்காயர் ; accountant 
- ஓங்கில் . ] 

2. பதினெண்குடி மக்களிலொருவர் ; one of 18 
ஓங்கிவீடு drigi - vidu, பெ . ( n .) வாழ்ந்தவன் வீடு 

categories of royal officials. ( ஆ.அக. ) . 
( 9.01.); house in which a man lived and prospered. 

( உவச்சர் – ஓச்சர் . ) 
[ ஓங்கு – ஓங்கி + வீடு . ) 
ஓங்கிற்சுறா origir -curd , பெ . ( n ) சுறாவகை ( வின் . ) : ஓச்சல் dccal, பெ . ( n . ) உயர்வு ( பிங்.); height , elevation. 
tunny - fish, which swims leaping. 

[ ஒ – ஓச்சல் . ) 
[( ஓங்கில் + சுறா . ) 

ஓச்சல் occal , பெ . (n.) அசதி ; tiredness . உடம்பு 

ஓச்சலாயிருக்கிறது . ( இ.வ. ) 

( ஓய்வு – ஓய்ச்சல் ஓச்சல் . ) - 
ஓச்சன் dccan , பெ . ( n . ) காளிகோயிற்பூசகன் ; priests 

in temples sacred to Pitāri and other village goddesses . 
ம. ஓச்சன் . 


( உவச்சன் – ஓச்சன் . ] 
ஓச்சன் occan, பெ . ( n . ) துயரக்குறிப்பு ( யாழ் . அக.); 
sign of sorrow . 

ஓச்சன். ஓ - துயரக்குறிப்பு இடைச்சொல் . ) 
ஓச்சன்கத்தி occan - katti, பெ . ( n . ) பலியிடப் பயன்படுத் 

தும் வெட்டுவாள் ( உ.வ. ); large billhook for beheading 
animals in sacrifices : 


( ஓச்சு 


ஒச்சன் + கத்தி . ) 


ஓங்கிற்சுறா 
ஓங்கு - தல் drigu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. உயர்தல் ; to 
grow , rise high , as a tree; to ascend , as a flame ; to 
be lofty , as a building or a mountain. “ ஓங்கிய வெண்கு 
டை ( இறை 14,95 ) . 2. பரவுதல் ; to spread , extend , 
expand . அகில முற்றுமா யோங்கிய கால்களும் ( கந் 
தபு.திருவவதார .48 ). 3. வளர்தல் ; to grow , as a child . 
" செறிந்தொர் செம்மலா யோங்குபு ( கந்தபு .திருவவ 
தார .75 ). 4. பெருமையுறுதல் ; to be exalted , dignified. 
" ஓங்கு மெப்பொருட்கு மேலா மோரெழுத்து ( கந்தபு. 
அயனைச் சிறைநீக்கு .42 ). 5. பெருகுதல் ; to increase 
in wealth , in renown, in learning; to flourish . " 81606m 
ளியா யோங்கி " ( தாயு.பராபர .6) . 6. மேலேபறிதல் ; 
to depart as the spirit உயங்கினா ளோங்கிற் றுயிர் " 
( பு.வெ.4,13 ) . 7. குமட்டுதல் ; to heave , retch , vomit 

5.செ.குன்றாவி . ( v.t ) உயர்த்துதல் ; to lift up , raise , 
as the arm or a weapon or a pestle . அடிக்கக் கையோங்கி 
னான் . 
ம . ஓங்க : கோத . ஓக . 

[ ° – ஓ – ஓங்கு . ) 
ஓச்சம் occam , பெ . ( n . ) உயர்வு ; eminence. " வெவ்வ 

ரோச்சம் பெருக ( பதிற்றுப். 41,20 ) . 

( ஓ - ஓச்சம். ) 
ஒச்சம் occam , பெ . ( n .) புகழ் ( யாழ்ப் . ); celebrity, 

renown . ஊரோச்சம் , வீடுபட்டினி . 
[ ஓ - ஓச்சம் . ) 


ஓச்சன்கத்தி 
ஓச்சி cci, பெ . ( n . ) விலங்குகளை விரட்டும் அல்லது 
துரத்தும் ஒலிக்குறிப்பு ; onom . expression used to drive 
animals. அவள் நாயை ஓச்சி ஓச்சி என்று விரட்டினாள் 
( கொங்.வ.). 
[ ஓ - ஓச்சி . ) 
ஓச்சினி dccini, பெ . ( n .) ஒன்பதாம் மாதம் ; ninth month , 
said of a pregnant woman . ( சா . அக . ) . 
( ஒன்பது - ஒன்பான் – ஒன்பானி - ஓச்சினி ஓச்சினி. ] 


ஓச்சு - தல் 


299 


2 
ஓசுநன் 


ஓயல் 


ஓச்சு - தல் bccu-, 5.செ.குன்றாவி . (v.t.) 1. எறிதல் ; to | ஓசனி - த்தல் dsani-, 4.செ.கு.வி. ( v.i. ) பறவை சிறகடித் 
cast, throw , discharge , as a weapon . " OFylucot OESTOL தல் ; to flap the wings , as birds or as cocks in preparation 
டுத்துந்தியன் 

றோச்சலும் " (காஞ்சிப்பு.நகர .67 ) for crowing. ஓசனிக்கின்ற வன்னம் " ( சீவக .2652 ) . 
( சூடா . ) . 2. உயர்த்துதல் ; to raise in order to strike, 
as the arm , a weaon ; to lift up in a threatening manner . 

( ஓசை – ஓசனி – ஓசனி- த்தல். ( வே.க .115 ) . ) 
“ கடிதோச்சி மெல்ல வெறிக ( குறள் , 562 ) . 3. ஓட்டு ஓசனை Osanai, பெ . ( n. ) நான்கு கூப்பிடு தொலைவு ; 
தல் ; to drive away , chase. வண்டோச்சி மருங்கணைதல் . 

a measure of distance = 4 kuppidu. “ இன்கருப்பூரமும் ... 
4. செலுத்துதல் ; to cause to go ; to ride; to govern ; 

ஓசனை கமழுமே " ( சீவக .1901 ) . 
to wield ; to sway , as a sceptre. " ConCords Lobo 

ஓசல் – ஓசனை . ) 
மன்னன் ( குறள், 544 ) . 5. பாய்ச்சுதல் ; to insert, thrust 
into , stick in . “ ஒரு புனிற்றா போற்று மவன்மேன் 

இச்சொல் வடமொழியில் யோசனையெனத் திரிந்தது . ஓ 

ஓசனை = தொலைவு , ஓட்டுதல் , சேர்தல் எனப்பொருள்படும் . 
மருப்போச்ச ( பெரியபு.சண்டேச .17 ). 6. தூண்டிவிடு yuj, என்னும் சொல்லிலிருந்து yojana தோன்றியதாகக் கூறுவது 
தல் ( வின் . ) ; to excite , spur on , incite. 

பொருந்தவில்லை . குதிரை அல்லது எருதுகளைப் பூட்டுதல் 
ம . ஓச்சுக . 

என்று மட்டும் பொருள் தரும் சொல் எவ்வளவு தொலைவு 

ஓடவேண்டும் என்பதற்கான அடிப்படையும் சொல்லின் புடை 
( ஓ - ஓச்சு . ] 

பெயர்ச்சி ஒழுங்கும் ( semantic expansion ) கருதாமல் வெறு 
ஓச்சை occai, பெ . ( n . ) வறையல் , வறுவல் ( திவா. ); 

மனே பொருள் புணர்த்திக் காட்டப்பட்டுள்ளது . 
fried food .. 

தமிழில் பண்டுதொட்டே நீட்டலளவுகளும் கீழ்வாயிலக்கங் 

களும் மிகச்செம்மையாகப் பேணப்பட்டதால் அளவைப்பெயர் 
[ உல் 

உறுத்து உத்து – உச்சு 

ஓச்சு ஒச்சை 
= வறுத்தது . / 

கள் செப்பம் பெற்றுள்ளன. 5 /4 . அடி நீளமுள்ள கோலால் 

2000 தடவை அளக்கும் தொலைவு ஒரு குரலோசை அல்லது 
ஓசம் osam , பெ . ( n . ) 1. ஒளி; light, effulgence, lustre. கூப்பிடு தொலைவாகும் . நான்கு கூப்பிடு தொலைவு ஒரு 

ஓசவன் றிகிரி யோச்சி ( பாரத இந்திரப்.39). 2. புகழ் ஓசனை அல்லது காவதம் எனப்படும் . இது இக்காலத்திய 11 
( யாழ் . அக.) ; fame, honour , splendour . 

கி.மீ. தொலைவுக்குச் சற்றொப்பப் பொருத்தமானது . இத்தொ 

லைவு 71/2. நாழிகை ( 3 மணி ) நேரத்தில் மெதுவாகச் செல்லும் 
(ஒள் ஒளி - ஓசு – ஓசு – ஓசம் ( கொ.வ. ) . ] 

வண்டி அல்லது மென்னடையாளர் கடக்கக் கூடிய தொலைவு 
ஓசரம் osaram , கு.வி.எ. ( adv . ) பொருட்டு ; for the என்று கூறப்பட்டுள்ளது . நிறுத்தலளவை , முகத்தலளவை . 
sake of, on account of. உனக்கோசரம் வந்தேன் . ( இ.வ. ) . நீட்டலளவை மூன்றையும் குறித்த கா என்னும் சொல்லினடி 

யாகத் தோன்றிய காவதம் - காதம் என்னும் சொல்லும் 
தெ . கோசரமு ; க . ஓசகர . 

ஓசனை என்னும் சொல்லும் இந்திய மொழிகளில் ஊடாடியுள் 
( ஆக – ஆகல் ஆதல் - ஆதரம் ஆசரம் ஒசரம் 
( கொ.வ. ) . ) 

ஓசி Si, பெ . ( n . ) ஆசிரியன் மனைவி ; wife of one s 
ஓசரி osari, பெ . ( n . ) 1. கேடு ; misfortune, fatality . 2 . teacher. உவச்சி பார்க்க ; see uvacci. 
புதுமை ; wonder. இதென்ன ஓசரி . 

( உவச்சி – ஓசி ( கொ.வ.). ] 
[ஓ - வியப்பிடைச்சொல் . ஓ – ஓச்சல் - 

ஒச்சரி – ஓசரி . 

DSU , பெ . ( n. ) வலிமை ; bodily strength , vigour. 
ஓசரி = துன்பம், அழிவு, கேடு . துன்பம் வரக்கண்டு கூறும் 

ஓசுள மைந்தரோடுசாவி ( செ.அக.). 
வியப்பிடைச்சொல் துன்பத்தைக் குறிக்கும் பெயராயிற்று . ) 

( ஆசு – ஓசு . ) 
ஓசழக்கு salakku , பெ . ( n . ) எளிமை ; easiness, facility. 

“ ஒருசிலாமாத்திரத்தை யெடுத்தாற்போலே ஓசழக்காகச் ஓசு " bSu, பெ . ( n ) புகழ் , பெருமை ( யாழ் . அக.); fame , 
சொல்லுகிறான் (திவ் .திருநெடுந் .13 , வ்யாக்). 

celebrity.. 
( ஒடிசலாக்கு – ஒடிசலக்கு – ஓசழக்கு . ) 

( ஆசு – ஓசு . ) 
ஓசழக்கு osalakku, பெ . ( n .) அழகு ; grace, comeliness . | ஓசுநன் 5Sunan, பெ . ( n .) 1. பரவ இனத்தவன் ; male 

“ ஓசழக்காக மயிரை விரித்து " ( திவ் . திருமாலை . of the parava caste. " ஓசுநர் செறிந்த ஆன்மலி யிருக்கை 
33 , வ்யா.பக்.110 ) . 

யும் " (சிலப் .5,27 ). 2. நாவாய்கன் (சிலப் .5,27 , 

அரும் . ) ; sailor. 
( ஒயில் + அழகு - ஒயிலழகு – ஓசழகு 
ஓசழகு - ஓசழக்கு . ) 

( ஓச்சு - ஓச்சுநன் - ஓசுநன் ( நாவாய் செலுத்துபவன், பாய்ம 
ஓசன் bSan , பெ . ( n . ) 1. ஆசாரியன் ( பிங் . ) ; preceptor ,, 

ரத்தை உயர்த்துபவன், பாய்களை உயர்த்துபவன்) . ) 
teacher . 2. தெய்வத்தை ஏத்துபவன் ; priest. 

ஓசுநன் dSunan, பெ . ( n . ) எண்ணெய் வாணிகன் 
ம . ஓச்சன் ; க . ஓச ; தெ . ஓச்ச . 

( சிலப் .5,27 ,உரை.) ; oil monger . 
[ ஓ - ஓவன் – ஓயன் – ஓசன் . ஓவர் = அரசனை உயர்த்திப் 

( உய் ஒய் ஒய்சு 

ஓசுநன் ( எண்ணெய் 
பாடும் ஏத்தாளர் . ) 

பிழிபவன் ). ) 


ளன . 


ஓசு " 


400 


ஓட்டம்தரு - தல் 


ஓசை " 


* . 


ஓசை dsai, பெ . ( n . ) 1. ஒலி ( நாலடி .332 ); sound . ஓட்டச்சு Uttaccu, பெ . ( n . ) பழையவரிவகை ( S.IIIV.96 ); 

ancient tax .. 
2. மிடற்றொலி ; vocal sound . 3. எழுத்தோசை ; 
utterance, pronunciation . 4. செய்யுளோசை ; rhythm of 

( ஓட்டு - 

+ அச்சு - ஓட்டச்சு = குயவர் செலுத்தியவரி .) 
a verse. 5. புகழ் ; fame, renown , reputation . " ஓசைகொண் 
மைந்தரோடுசாவி " (பாரத . வேத்.22). 6. பாம்பு ; snake , ஓட்டசாட்டம் Sita - Sattam , பெ . ( n . ) ஆரவாரம் ; hury 
by a pun on aravam . " ஓசையல்லா தணிபுனையா 

and bustle . ( நெல்லை . ). 
வுரவோன் ( கூர்மபு.வயிரவ .19 ). 7. கண்ணுக்குத் 

( ஓட்டம் + சாட்டம் - ஓட்டசாட்டம் = நடையும் குதியுமாயப் 
தெரியாதவரிடமிருந்து வரும் ஓசை ; sound emanating பறந்து கட்டிக் கொண்டு செய்யும் பணி . ஓட்டசாட்டம் ( எதுகை 
from the invisible . ஓசை ஒலியெலாம் ஆனாய் நீயே " குறித்த இணைமொழி ) . ] 
( அப். தேவா. ) . 

ஓட்டடுக்கு வீடு Sittadukku - vidu, பெ . ( n .) ஓடு வேய்ந்த 
ம . ஓச ; கோத . ஒச் . 

மனை ; tile - roofed house . 
[ ஒல் - ஓதை - ஓசை . ஓசை ஒலி . ஓசையைக் குறிக்கும் 

( ஓட்டு + அடுக்கு + வீடு . ) 
அரவம் என்னும் சொல்லுக்குரிய பாம்பு என்னும் வேற்றுப் 
பொருள் நகைச்சுவை குறித்த குழுஉக்குறியாக ஆளப்பட்டுள் ஓட்டடை dttadai, பெ . ( n . ) ஓட்டப்பம் (வின். ); pancake. 
ளது .) 

ம . ஓட்டட . 
ஓசை osai, பெ . ( n . ) வாழை ( அக. நி.); plantain. 

( ஓட்டு + அடை . ] 
( மூசை ( வாழை ) - மோசை – ஓசை . ] 
ஓசை sal, பெ . ( n . ) 1. வெண்கலம் ; bronze. 2 . 

ஓட்டத்தி Statti, பெ . ( n . ) ஓட்டுத்துத்தி பார்க்க ; see 

ottututti. 
பிறவிநஞ்சு ( மனோசிலை ) ; bisulphuret of arsenic or 
red arsenic. ( சா . அக .) . 

[ ஓட்டுத்துத்தி – ஓட்டத்தி . ) 
[ உல் - ஒல் - ஒத்து – ஒச்சு – ஓசை. ஒல் = கலத்தல் , மயக்கம் . ) ஓட்டப்பம் Uttappam, பெ . ( n . ) அப்பவகை ; pancake. 
ஓசைப்பணம் Sai- p - panam, பெ . ( n . ) பழைய நாணய 

" ஓட்டப்பம் வீட்டைச் சுடவும் " ( தண்டலை .65 ). 
வகை ( பணவிடு .142 ) ; ancient coin . 

ம . ஓட்டப்பம் . 
( ஓசை + பணம் . ஓசை = கலப்பு மாழை (உலோகம் ) . ] 

[ ஓடு - ஓட்டு + அப்பம் . ) 
ஓசையுடைமை 5Sai - y - udaimai, பெ . ( n . ) இன்னோசை ஓட்டம் otam, பெ . ( n . ) 1. ஓடுகை (காஞ்சிப்பு. 
யுடைமையாகிய ஒரு நூலழகு ( நன் .13 ) ; ( Pros .) 

மணி .18 ) ; running , speeding , galloping . 2 . பரிவு , 
rhythm , one of ten nul- alagu . 

வேகம் ; speed , swiftness . வாசிப்பதில் ஏன் இவ்வளவு 
(ஓசை + உடைமை . ) 

ஓட்டம் ? 3. நீரோடுகை; current, flowing. 4. மாணிக்கங் 
ஓசையுண் ( ணு ) -தல் bsai- y - un-, 12 : செ.கு.வி . ( v.i.) களின் ( இரத்தினங்களின் ) நீரோட்டம் ; brilliance , as 

செய்யுளோசை இசைதல் ( யாப்.வி .47 ) ; to have the in a gem . 5. தோல்வி ( பிங் . ); defeat, rout, retreat. 6 . 
proper rhythm , as a verse . 

வருவாய் ; income , means , resources . அவருக்கு முன் 

போற் செலவு செய்ய இப்போது ஓட்டமில்லை . 7 . 
[ ஓசை + உண் . ) 

விலைமதிப்பு ஏறுகை ; rising higher in price. ‘ நூறுவரா 
ஓசையூட்டு - தல் Sal- y - uttu-, 5.செ.கு.வி. ( v.i. ) செய்யு 

கனுக்குமேல் இந்த நகைக்கு ஓட்டமில்லை , 8. மனஞ் 
ளோசையை வாய்பாட்டால் 

அளந்தறிதல் 

செல்லுகை; quickness of mind அவனுக்குப் படிப்பில் 
( யாப் . வி .57) ; to examine the rhythm of a stanza by 

ஓட்டமில்லை . 
scanning the lines . 

ம . ஓட்டம் ; க . ஓட , ஓடிகெ; கோத . ஓட் ; து . ஓட ; தெ . 
( ஓசை + ஊட்டு . ) 

ஓட ( அச்சம் ) , ஓடமி , ஓடமு ( தோல்வி ). 
ஓட்டக்காரன் Sitta - k - kiran, பெ . ( n . ) 1. அஞ்சற்காரன் ; 

( ஓடு - ஓட்டம் . ] 
runner , mail runner , relay - man . 2. விரைந்து ஓடுபவன் ; 
one who runs fastly . 

ஓட்டம் Sitam , பெ . ( n . ) 1. மேலுதடு ( பிங் . ) ; upper 
ம , ஓட்டக்காரன் . 

lip . 2. உதடு (திவா . ); lip . 
[ ஓட்டம் + காரன் . ] 

( உதடு - ஓடு 

ஓடு + ஓட்டு ஓட்டம் ( கொ.வ. ). இஃதோர் 

வடதமிழ்த் ( பிராகிருதம் ) திரிபு . ) 
ஓட்டங்காட்டு - தல் Stai - kattu-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1 . 
முன்னோடிக் காட்டுதல் ; to lead the way , precede, 

ஓட்டம்தரு - தல் Uttamtaru- , 18.செ.கு.வி. ( v.i. ) ஓடிவரு 
inducing others to follow . 2. ஓடுவதுபோல் நடித்தல் ; 

தல் ; to come running. " ஓட்டந்து தன்னெதிர் தோற்றும் 
to make a pretence of running. 

புனிற்றா ( தொல் பொருள் .58,உரை) : 
( ஓட்டம் + காட்டு . ) 

[ ஓட்டம் + தரு - ஓட்டந்தரு ) . ] 


ஒட்டம்பிடி -த்தல் 


401 


ஒட்டு - தல் , 


இது , ஓட்டந்தரு ஓட்டந்தா ஓட்டந்து என இறந்தகால 
வினையெச்சமாகும் . இதனை ஓட்டரு எனச் சென்னை அகர 

( ஓடு - ( ஓட்டு ) + ஆம் கிளிஞ்சில் - ஓட்டாங்கிளிஞ்சில் 
முதலி தலைப்புச் சொல்லாக்கியது புணர்மொழிவழு . 

( ஓடுபோன்றிருப்பது ) .) 
ஓட்டம்பிடி - த்தல் Stam - pidi-, 4.செ.கு.வி. (v.i. ) தப்பி 

ஓட்டாங்கிளிஞ்சில் dttan - kilijil, பெ . ( n. ) மீன்வகை 
யோடுதல் ; to flee , run away . 

( யாழ் . அக .); fish . 

( ஒட்டாம் + கிளிஞ்சில் .) 
( ஓட்டம் + பிடி . ) 

ஓட்டாங்குச்சு Stan - kuccu , பெ . ( n. ) 1. உடைந்த 
ஓட்டமறு -தல் ottam - agu- , 4.செ.கு.வி. (v.i. ) ஓட்டறு மட்கல வோடு ; broken piece of a pot 2. தேங்கா 
பார்க்க ; see ottaru. 

யோடு ; cocoanut shell. ( சா.அக.). 
( ஓட்டம் + அறு . ) 

( ஓடு + ஆம் + குழிசி - ஒட்டாங்குழிசி - ஒட்டாங்குச்சு. குழிசி 
ஓட்டமெடு - த்தல் Sittam - edu-, 4.செ.கு.வி. ( v.i. ) ஓட்டம் 

– குச்சு = பானைபோன்று காணப்படும் தேங்காய்ாடு . ) 
பிடி பார்க்க ; see bittampidi “ வாலி வெரீஇயின னோட்ட | ஓட்டாண்டி dttandi, பெ . ( n . ) பிச்சைக்காரன் ; beggar, 
மெடுத்தான் (காஞ்சிப்பு.மணி .18 ). 

carrying about a potsherd or bowl in hand . “ தமிழ்நாவ 
( ஓட்டம் + எடு . ] 

லரை யோட்டாண்டி யாக்கி " (தனிப்பா .1,238,8 ) . 
ஓட்டல் dttal, பெ . ( n. ) 1. உட்செலுத்தல் ; to insert 

( ஓடு – ஒட்டு + ஆண்டி - ஓட்டாண்டி ( தெருவில் திருவோடு 
2. Bloofligou ; to thrust into , as a lint is thrust into 

ஏந்தி இரப்பவன் ) . ] 
a sinus . ( சா.அக.) . 

ஓட்டி dift , பெ . ( n . ) பாட்டிக்குப்பாட்டி ( பரவ . ) : 
( ஓட்டு – ஓட்டல் . ] 

great - great - great mother ( parava.). 
ஓட்டவம் dttavam , பெ . ( n . ) பொறிக்காளான் ; yellow 

( ஆ – ஓ ( சேய்மைச்சுட்டு ) . ஓ – உயர்வு , தொலைவு . ஓ 

ஒட்டி , ஓட்டன் ( ஆ.பா. ) - ஒட்டி ( பெ.பா. ) . ] 
mushroom . ( சா.அக. ). 

ஓட்டி off, பெ . ( n . ) ஓட்டும் ஆள் அல்லது பொருள் ; 
( ஓட்டு – ஓட்டவம். ஓட்டு = துளை, புள்ளி, குற்றம் . ) 

one who drives; that which drives; instrument of driving, 
ஓட்டறு - தல் Uttaru-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. உருக்கித் as படகோட்டி , ஆளோட்டி , பேயோட்டி , ஈயோட்டி . 
துப்புரவு செய்யாமல் இயற்கையிலே தூய்மை யுடை 

ம. ஓட்டி . 
யதாதல் ; to be naturally pure without refining process . 
ஓட்டற்ற செம்பொன்போலே ( ஈடு .1,10,9 ) . 2 . 

( ஓட்டு + இ - ஓட்டி . இகரம் முதனிலை ஈறாகும் போது 

செய்பவனையும் தொழிலைக் குறித்த ஈறாகும் போது செயப் 
உருக்கித் தூய்மை ( சுத்தஞ்) செய்தல் ; to purify by 

படு பொருளையும் சுட்டும். ) 
melting, as fine gold . 

ஓட்டி bitt, பெ . ( n . ) கோவைக்கனி ; a kind of fruit 
( ஒட்டு + அறு - ஓட்டறு . ஓட்டு = துளை, புள்ளி, குற்றம் . ) 

( ஆ.அக. ) . 
ஓட்டன் ottan, பெ . ( n . ) நடந்து செல்லுந்தூதன் 

ஓட்டி : bitt, பெ . ( n . ) ஓடு , கெட்டியானவெளி ஓடு ; 
(சிலப் .8,9 ,உரை .); runner . 

shell , hard outer shell . ( சேரநா . ) . 
ம . ஓட்டன் ; க . ஓட்டகார . 

ம . - ஒட்டி . 
( ஓடு – ஓட்டன் . ) 

( ஓடு ஓட்டி . ) 
ஓட்டன் dittan, பெ . ( n . ) பாட்டனுக்குப் பாட்டன் 
( பரவ . ) ; great-great -grandfather. ( parava.) பாட்டன் , ஓட்டியம் dtiyam, பெ . ( n . ) குலைத்தபின் அழியும் 

வாழை ; plantain tree which bears fruit but to perish. 
பாட்டனுக்கு மேல்பூட்டன் ; பூட்டனுக்குமேல் ஓட்டன் , 

( சா.அக. ) . 
ஓட்டனுக்குமேல் உறவில்லை ( பழ . ) . 

( ஒட்டு + இயம் . ஓட்டு = தோல்வி , மறைவு . ) 
( ஆ 

- ஓ ( சேய்மைச்சுட்டு ) ஒடு – ஒட்டன் . ) 
ஓட்டாங்கச்சி bitan - kacci, பெ . ( n . ) சிரட்டை ( இ.வ. ) ; | ஓட்டியெறும்பு Sti-verumbu, பெ . ( n ) ஒருவகைக் 

கட்டெறும்பு; driver s ant, common in Africa. ( சா.அக. ). 
coconut shell. 

( ஒட்டு – ஒட்டி + எறும்பு . ) 
( ஓடு - ( தேங்காய் ஓடு ) ஓடு – ஓட்டு + அம் + காய் + சில் 
- ஓட்டாங் காய்ச்சில் – ஓட்டாங்கச்சி . ) 

ஓட்டிரம் Stiram , பெ . ( n . ) ஒரிசா மாநிலம் ; Orissa state. 

ஒட்டரம் பார்க்க ; see offlaram . 
ஓட்டாங்கட்டி Uttarikatti, பெ . ( n . ) உடைத்த ஓட்டுத் 

ஓட்டு - தல் bitu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. செலுத்துதல் ; 
துண்டு ( ஆ.அக. ) ; broken piece of a tile . 

to cause to run ; to drive, propel; to steer, as a vessel. 
( ஓடு - ( ஓட்டு ) + ஆம் + கட்டி . ) 

நும்மூர்த் தெருவதனி லோட்டுவேன் " ( கந்தபு . 
ஓட்டாங்கிளிஞ்சில் ditan - kilinjil, பெ . ( n .) உடைந்த 

வள்ளி .136 ) . 2. நீங்கச்செய்தல் ; to drive away , put 
சிப்பி ( வின் . ) ; broken oyster - shell 

to flight, chase , expel, disperse , as ignorance , as darkness . 


26 


ஓட்டு ? 


402 


ஓட்டுவளை 


பேயை யோட்டிவிட்டான் . 3. புகுத்துதல் ; to pass in , முன் னோட்டுக் கொடுத்த கங்குற் குறும்பர் ( திவ் . 
insert : “ உரைத்தது செவியிற் காய்ந்த நாராச மோட்டிய இயற்.திருவிருத் .93 ) . 
தென் " ( அரிச்.பு.மீட்சி .30 ) . 4. அழித்தல் ; to destroy . 

( ஒடு – ஒட்டு + கொடு . ) 
அடுகள மார்ப்ப வமரோட்டி ( பு.வெ .9,5 ). 5. செய்து 
முடித்தல் ; to finish, complete . “ உரவு நல்லணை ஓட்டுகலம் Stukalam , பெ . ( n . ) வெண்கல ஏனம் ; 

vessel of bell- metal . ( சேரநா . ) . 
யோட்டிய வூற்றமும் ( கம்பரா.ஒற்றுக் .40 ) . 6. காலந் 
தாழ்த்தல் ; to delay . “ ஓட்டியுங் கோறு மன்றே " 

ம . ஓட்டுகலம் . 
(சீவக .1741 ). 7 , நூலால் இழையிடுதல் ; to darn ; to 

( ஓட்டு . + கலம் . ) 
stitch a running stitch . ஓரிழை யோட்டிக் கொடு . 8 . 
கட்டடத்துப் பூசிய சாந்தை வழவழுப்பாகக் கொத் ஓட்டுச்சாலர்வேலை 

ஓட்டுச்சாலர்வேலை Stu - c - calarvelai, பெ . ( n . ) ஓட்டி 
துக்கரண்டி முதலியவற்றால் தேய்த்தல் ( இ.வ. ) ; to 

னால் தேன்கூடு போன்றமைந்த வேலை ( கட்டட.நா 
polish a plastered wall with a float இந்தச் சுவரை நன்றாய் மக .17 ) ; honey - comb tile - work . 
ஓட்ட வேண்டும் ( இ.வ. ) . 

ஓட்டு + சாலர் + வேலை - ஓட்டுச்சாலர் வேலை 
ம . ஓட்டிக்குக . 

= ஓட்டினால் பலகணிபோல் செய்யப்பட்டது . ஓடு = கூரைவே 

யும் சுடுமண் ஓடு . சாளரம் - சாலர் . ) 
[ஊடு – ஓடு 

– ஒடு – ஓட்டு . ) 
ஓட்டு oitu, பெ . (n.) 1. ஓடுகை; running . “ முன்னோட் ஓட்டுத்தடுக்கு Stu - t - tadukku , பெ . ( n . ) ஓட்டுக்கூரை; 
டுக்கொண்டு .... போவாரே ( பழ .163 ) . 2. கப்பலோட் 

tiled roof. 
டம் ; sailing of a vessel . சென்னைக்கு எத்தனை - ஓட்டு + தடுக்கு . ) 
நாளோட்டிற் போகலாம் ? ( வின் . ) . 3. செயலாக்கம் ; 
course of conduct. அந்த ஓட்டு இங்கே செல்லாது . 4 . 

ஓட்டுத்துத்தி dttu - t -tutti, பெ . ( n . ) 1. துத்திச் செடி 
நூலிழை யோட்டுகை ; seam of .cloth . ஓரோட்டு 

வகை ; angleleaved Burr Mallow . 2. துத்திவகை 
ஒட்டிக்கொடு . 

(மலை . ); lobe -leaved Bur Mallow . 
( ஒடு – ஒட்டு . ) 

( ஓட்டு + துத்தி . ] 
டு ditu , பெ . ( n . ) 1. தோல்வி ; failure, defeat. 2 . 

ஓட்டுப்பணிக்காரன் dttuppani - k - karan, பெ . ( n . ) கன் 
தோற்றோடுதல் ; fleeing. " ஓட்டன்றோ வன்கண னான் ; brazier . ( சேரநா. ). 
வர்க்கு ( குறள் , 775 ) . 

ம . ஒட்டுபணிக்காரன் . 
( ஓடு – ஒட்டு ) புறமுதுகிட்டு ஓடுதல் , பகைவரால் துரத்தப்படு [ ஓட்டு + பணி + காரன் . ஓட்டு = ஓட்டிலிட்டு உருக்கி வார்க்கும் 
தல் , தோல்வி ) . ] 

பணி . ) 
ஓட்டு * Stu, பெ . (n.) கடல் அலைக்கும் கரைக்கும் ஓட்டுப்பந்து dttu - p - pantu , பெ . ( n . ) விளையாடுபவர் 
இடையே உள்ள நீரின் இழுப்பாற்றல் ; current be 

கள் வட்டமாக அமர்ந்து பந்தை ஒருவர் மாற்றி 
tween the waves and the shore . ( சேரநா . ). 

ஒருவர் பின்னாகத் தள்ளிக் கொடுத்து ஆடும் ஒரு 
ம . ஓட்டு . 

வகை விளையாட்டு ; game in which the players sit 
( ஓடு – ஓட்டு . ] 

in a circle and a ball is dropped behind one after another, 
ஓட்டு dttu , பெ . ( n. ) 1. துளை ; hole . 2. புள்ளி ; 

like the drop of the handkerchief. 
dot. 3. குற்றம் ; defect 

( ஓடு – ஓடடு + பந்து . ) 
[ உல் ஒல் ஒள் – ஓட்டு . ) 

ஓட்டுமீன் Stu - min, பெ . ( n . ) மீன்வகை ; crustacean ; 
ஓட் dttu , பெ.எ. ( adj.) 1. ஓடுவேய்தல் ; pertaining shell- fish. 
to tiles . ஓட்டுக்கூரை ( உ.வ. ) . 2. வெளி ஓடு உள்ளது ; 
having or covered with a shell . ஓட்டுப்புளி (உ.வ. ) . 

( ஓடு – ஓட்டு + மீன் . ) 
ம . ஓட்டு . 

ஓட்டுமுத்து dtu - muttu , பெ . ( n . ) 1. சிப்பியில் ஒட்டிய 

முத்து ( வின் . ) ; pearl of inferior quality , found adhering 
( ஓடு – ஓட்டு . ] 

to the oyster. 2. உள்வயிரமற்ற முத்து ; pearl without 
ஓட்டு oitu , பெ . ( n .) வெண்கலம் ; bell - metal. 

lustre . 
( ஓடு – ஓட்டு ( ஓட்டிலிட்டு உருக்கிவார்த்த வெண்கலம் ) . ] 

( ஓடு – ஓட்டு + முத்து . ) 
ஓட்டுக்கூரை dttu - k- kurai, பெ . ( n .) ஓடுவேய்ந்த முகடு ஓட்டுவளை tu - valai, பெ . ( n . ) வெண்கலத்தால் ஆன 
( C.E.M. ) ; tiled roof . 

கைவளையல் ; bangle made of bell- metal. ( சேரநா . ). 
( ஓடு – ஒட்டு + கூரை. ] 

ம . ஓட்டுவள , 
ஓட்டுக்கொடு - த்தல் dttu -k- kodu-, 4.செ.கு.வி. (v.i. ) 
ஓடிவிடுதல் ; to run , disappear . காலைவெய்யோற்கு 

( ஓட்டு + வளை . ) 


ஓட்டுவீடு 


403 


ஓடக்காரன் 


ஓட்டுவீடு dttu - vidu , பெ . ( n . ) ஓடுவேய்ந்த வீடு; tiled ஓட்டைசாட்டை Sitai - cattai, பெ . ( n . ) பயனற்றது 
house , dist. fr. மச்சுவீடு or கூரைவீடு . 

( உ.வ. ) ; that which is useless . 
(ஓடு – ஓட்டு + வீடு . ) 

( ஓட்டை + சாட்டை ஓட்டை சாட்டை ( எதுகை குறித்த 
ஓட்டுழக்கம் dtulakkam, பெ . ( n .) ஒருவகை படகு ; 

• இணைமொழி ) .) 
a kind of boat. 

ஓட்டை நெஞ்சு Sttai - nehju , பெ . ( n. ) மறதியுள்ளமனம் , 
ம . ஓட்டுழக்கம் . 

அறைபோன மனம் ; absenit - mindedness, preoccupa 
( ஓட்டு + உழக்கம் . ) 

tion . “ ஓட்டை நெஞ்சினராயுழல்வார்களும் " ( சீவக . 

642 ). 
ஓட்டெடு - த்தல் dttedu-, 4.செ.கு.வி. ( v.i. ) விரைந்தோ 
டுதல் ; to run , flee . " ஒப்ப வனைவரு மோட்டெடுத்தா 

[ ஓட்டை + நெஞ்சு.) 
ரே (திருமந்.154 ). 

ஓட்டைப்பல் Sittai - p - pal, பெ . ( n . ) 1. குறைந்துள்ள 

பல் ; row of teeth in which one or more are lacking . 
( ஓட்டு + எடு . ஓட்டு = ஓட்டம் . ) . 

2. மூளிப்பல் ; broken tooth , 
ஓட்டெழுத்து dteluttu, பெ . ( n . ) தலையெழுத்து ; 

( ஓட்டை + பல் . ) 
sutures on the skull , regarded as Brahma s writing of 
destiny . என்னோட்டெழுத்தோ. (பாரதவெண்.வாசுதே ஓட்டைபோ - தல் Stai- po-, 8.செ.கு.வி. ( v.i. ) சிதைவுறு 
வன்றூ .16 ) . 

தல் ; to become cracked , to go bad . " ஓட்டை 

போமறிவோடும் ( விநாயகபு .77.134 ) . 
[ஓடு – ஓட்டு + எழுத்து . ) 

(ஓட்டை + போ .) 
ஓட்டை dttai, பெ . ( n. ) 1. துளை ; hole. “ அருவிசலம் 

பாயுமோட்டை " (திருப்பு .321 ). 2. சிதைவு; crack in | ஓட்டைமனம் Sitai - mapam, பெ . ( n . ) 1. ஒன்றுந் தங்காத 
a vessel; flaw ; leak ; any cracked article, as a bell . இந்த 

மனம் ; mind that has no retentive power. 2. இள 
ஏனம் ஓட்டையாய் விட்டது . 3. குற்றம் ; defect 

நெஞ்சு; tender heart. " ஓட்டைமனவ னுரமிலி 

( பரிபா .12,51 ). 
ம . ஓட்ட ; க . ஓடெ , ஓட்டே ; கோத . ஓட் ; துட. விட்ய ; குட . 
டைவை ; து . ஓட்டெ ; தெ . ஓடி . 

( ஓட்டை + மனம் . ] 
[ உல் – ஒல் - ஒள் – ஓட்டை . ) 

ஓட்டைமுத்து dttaimuttu, பெ . ( n . ) சிப்பியில் ஒட்டிய 

தாழ்ந்த முத்து ; pearl of inferior quality found adhering 
ஓட்டை . ditai , இடை. ( part ) 1. ஒடுப்பொருளையு 

to the oyster. ( சா.அக. ). 
ணர்த்தவரும் மூன்றாம் வேற்றுமை உருபு ; an ending 
of the instrumental case having the force of together (ஓட்டு – ஓட்டை + முத்து . ) 
with . " பர்வத பரமாணுவோட்டை வாசிபோரும் " (திவ் . ஓட்டைமூக்கு Staimikku, பெ . ( n . ) 1. சில்லி மூக்கு 
திருப்பா . அவ ) 2. உடனொத்த ; with , used as adj. 

அதாவது அரத்தம் வடியும் மூக்கு ; bleeding nose. 
meaning equal with as . அவனுக்கு இவனோட்டை வயது . 2. சளி ஒழுகும் மூக்கு ; running nose. ( சா . அக . ). 
( ஒடு – ஒட்டை –– ஓட்டை .] 

[ ஓட்டை + மூக்கு . ] 
ஓட்டைக்கை ditai-k- kai , பெ . (n.) பொருள்தங்காத ஓட்டையுடைசல் Sittai - y - udaisal, பெ . ( n .) சிதைந்த 
08 (2.01 . ); lavish disposition, lit; a hand that retains 

பாண்டங்கள் ( உ.வ. ) ; cracked and broken utensils. 
nothing. 

( ஓட்டை + உடைசல் . ) 
ம . ஓட்டக்கை . 

ஓட்டைவாயன் Sittal - vayan , பெ . ( n . ) 1. கமுக்கங்களை 
( ஓட்டை + கை . ] 

( இரகசியங்களை ) மறைக்கமாட்டாது வெளியிடுபவன் ; 
ஒட்டைக்கையன் dttaikaiyan , பெ . ( n . ) கையிலொன் one who cannot keep secrets . ( செ . அக .) . 2. உளறுவா 
றும் தங்காதவன் ; கிடைத்ததை எல்லாம் செலவழிப் யன் ; one who talks indiscriminately . 
பவன் ; spend thrift. 

( ஒட்டை + வாயன் . ) 
ம . ஓட்டக்கையன் . 

PL ( . 

oda, இடை . ( part.) உவமையுருபு ( தொல் . 
( ஓட்டை + கையன் . ) 

பொருள் .290 ); particle of comparison . ( செ.அக. ). 
ஒட்டைச்செவி dttai - c - cavi, பெ . ( n . ) கேள்வி தங்காத ( ஒடு – ஓட . ) 

செவி ; ear that fails to retain what it hears. பாட்டு ஓடக்காரன் Sola - k - karan , பெ . (n.) 1. ஓடமோட்டி; 
முரையும் பயிலாதனவிரண்டோட்டைச் செவியுமுள 

boatman , ferryman . 2. பாய்பின்னும் ஒரு இனத்தான் 
( தொல் . பொருள்.472,உரை.) . 

( G.Tup.D.163 ); mat - weaver ( செ.அக. ). 
( ஓட்டை - செவி . ) 

( ஓடம் + காரன் . ) 


27 


ஓடாவின் 


ஓடக்காளவாய் 


404 


டக்காளவாய் Caa -k-kalavay .பெ . ( n . ) சுண்ணாம்புக் ஓடல் dal , பெ . ( n .) 1. குலைவு ( பிங் . ); trepidation , 
#TOTOJTW 016085 ; (Madr. ); a kind of lime -kiln . 

perturbation . 2. அச்சத்தினாலோடுகை ; running away 

from fear . 3. கெடுகை ; being defeated , destroyed. 
ஓடம் + காளவாய் . ஓடம் = நீண்டது, பெரியது . ) 

ம . ஓடல் . 
ஓடக்கோல் opa - k - ko , பெ . (n . ) படகுதள்ளுங் கழி 
( சிலப் .13 : 176 , உரை . ) ; boatman s pole , oar . 

[ஓடு ஓடல். ] 

ஓடல் : ddal, பெ . ( n . ) யானைவடம் எனப்படும் 
( ஓடம் + கோல் . ) 

ஒருவகை மரம் ; elephant rope tree . 
ஓடகம் bdagam, பெ . ( n . ) செங்கருங்காலி ; cutch 
Sundra.( சா . அக .) . 

( ஓடு – ஓடல் . ) 
ஓடதி Coadi, பெ . ( n .) பூங்கொடி ; flowering creeper . ஓடவிடு - தல் da - vidu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) புடமிடு 

தல் ; to refine , as gold . காய்ச்சி ஓடவிட்டுரைத்த பொன் 
( அவ்வு - அவ்வுடம் - அவுடம் – அவுடதி 

ஒடதி 

( ஈடு . ) . 
ஓடதி ( பற்றும் கொடி ) . ) 
ஓடதி ddadi, பெ . ( n . ) 1. மருந்திற்குரிய பூடு 

[ ஓடு – ஓட + விடு . ]] 
முதலியவை; medicinal herb or drug . " ஓடதி நிரைத் ஓடவை - த்தல் coavai-, 14.செ.குன்றாவி . (v.t ) 1 . 
தார் ( கம்பரா.அகலிகை .23 ) , 2. ஆண்டில் ஒருமுறை உறுதிசெய்தல் ; to draw out, make certain . இப்புரு 
காய்த்துப்பட்டுப்போகுஞ் செடி ( மூ.அ.); annual plant. சார்த்தத்தை ஓடவைத்தார் ( ஈடு . ) . 2. ஓடவிடுபார்க்க ; 
( ஔடதம் - ஓடதம் - ஓடதி . ) 

see odavidu. உருக்கி ஓடவைத்த நல்லபொன்னிலே. 

( கலித் . 117 ,உரை.) . 
ஓடதிநாதன் dadi - nadan, பெ . ( n . ) மூலிகைகளின் 
இறைவனான திங்கள் ( வேதாரணி , வன்னி .19 ) ; 

( ஓடு – ஓட + வை . ) 
moon , lord of herbs . 

ஓடன் bdan, பெ . ( n . ) ஆமை ( வின் . ) ; tortoise from 

its having a shell . 
( ஔடதம் - ஓடதம் - ஓடதி + நாதன் . ) 
ஓடதிபதி ddadipadi, பெ . ( n . ) நிலவு ; moon . ( ஆ.அக. ) . 

( ஒரு - ஓடன் . ) 

ஓடாச்சரக்கு doiccarakku , பெ . ( n . ) நெருப்பிற்கு 
[ உடு – உடதி – ஒடுதி - ஓடதி + பதி . உடு = விண்மீன் . ] 

ஓடாத பொன் , வெள்ளி முதலிய சரக்குகள்; gold 
ஓடப்பாட்டு oda -p- pattu , பெ . ( n . ) படகுப்பாட்டு ; silver etc. which cannot be volatilized or made to pass 
boatsong. 

into vapour when heated . ( சா.அக. ) . 
[ ஓடம் + பாட்டு . ) 

[ ஓடு – ஓடா + சரக்கு . ) 
ஓடம் ddam, பெ . ( n . ) 1. தோணி (திவா. ); boat, ஓடாணி Colani, பெ . ( n. ) அணிகலன் முதலியவற்றில் 
ferry - boat 2. மிதவை ( வின் . ) ; raft, float, vessel of any 

மாட்டும் ஆணி ( S.I.lii.18 ); sliding pin in a metal case, 
kind . 3. கொடுநுகம் ( மகநாள் ) ( இராசவைத் ) ; tenth 

jewel, etc. 
naksatra. 4. நெசவுநாடா ( யாழ் . அக .) ; weavers , shuttle. 
5. ஓடப்பாட்டு ; song in the boatman s tune . 

( ஓடு + ஆணி . ) 
ம . ஓட ; க , ஓட ; து . ஓட ; தெ . ஓட ; கோண் . ஓட ; பர் . 

ஓடாமீன் coamin , பெ . ( n . ) ஒருவகை மீன் ; a kind 
ஓட , பிரா . வேடி . Mar , hdg ; Guj. hddi, H. hdis ; Sinh. oruva ; 

of large fish . ( சேரநா . ) . 
Skt Ve ¢ a , Vadi , hoda . 

ம . ஓடாமீன் . 
[ஓடு - ஓடம். ) 

[ ஓடு - 

- ஓடா + மீன் . ] 
ஓடம் odam, பெ . ( n . ) சிறுமாரோடம் , செங்கருங் காலி ஓடாவி dolavi, பெ . ( n . ) 1. ஓவியம் வரைபவன் 
( மலை .); red catechu , 

( யாழ் . அக .); painter. 2. பானையின்மீது வரைபவன் 
( மாரோடம் - ஓடம் ( முன்னசை நீக்க மருஉ ) . ) 

அல்லது எழுதுபவன் ; one who writes or draws figures 
ஓடல் oolal, பெ . ( n. ) அல்லல் ( அக . நி.) ; affliction , 

on the earthen pot. 
distress .. 

( ஓடு + ஆள்வி ஓடாள்வி ஓடாவி . பானையின்மீது 

எழுதுபவன் . ) 
( ஓடு - ஓடல் = அலைச்சல் , துன்பம் . ] 
ஓடல் dolal, பெ . ( n . ) ஆம் எனல் ; expression of assent 

ஓடாவி ddavi, பெ . ( n. ) 1. மரக்கலஞ்செய்வோன் 

( வின் . ) ; shipwright , boat builder. 2. தச்சன் ; carpenter. 
ஒட்டல் - ஓட்டல் - ஓடல் = பொருந்தும் என்னும் குறிப்பு . ) 

( ஒட்டாள்வி – ஒட்டாள்வி – ஓடாவி . ) 


ஓடி 


405 


ஓடி adi, பெ . ( n .) ஒரு வகை நிலம் ( செந் .13,172 ) ; | ஓடு - தல் dou-, 5.செ.கு.வி. ( v.i.) 1. ஓட்டமாய்ச் 
tract of land .. 

செல்லுதல் ; to run , flee away , pass quickly. கூற்றங் 
[ ஓடு - ஓடி . ] 

கொண் டோடும் பொழுது " ( நாலடி , 120 ) . 2. செல்லு 
ஓடி odi, பெ . ( n . ) 1. ஓடுபவன் ; runner. 2. முன்னோடி ; 

தல் ; to go , as a watch ; to pass , as time ; to sail . 
forerunner, harbinger. 

“ திரைகட லோடியும் திரவியந்தேடு ( கொன்றைவே . ). 

3. மனம்பற்றுதல் ; to operate, follow , as the mind . 
ம. ஓடி, 

அவனுக்குப் படிப்பில் ஓட்டமில்லை . 4. நீளுதல் ; to 
[ ஓடு -- ஓடி . ) 

extend , go far . வழி மிக வோடுகிறது . 5. வருந்துதல் ; 
ஓடி odi, பெ . ( n .) மலைநெல் ( யாழ் . அக .) ; wild paddy. 

to suffer, to be distressed . “ ஓடியதுணர்தலும் ( சிறு 

பாண் .214 ). 6. நேரிடுதல் ; to happen , occur . இவளுக் 
( ஒட்டு – ஓட்டு – ஒட்டி – ஓடி . ஒட்டு = மலைமுகடு . ஓடி 

கோடுகிற நோவும் ( ஈடு .4,6 , ப்ர . ) . 7. பிறக்கிடுதல் ; 
= மலைமுகட்டில் விளையும் நெல் . ) 

to tum back , retreat ; to be defeated . ஓடா வம்பலர் " 
ஓடித்திரி - தல் doi- t-tiri-, 2.செ.கு.வி. (v.i.) 1. அலைதல் ; ( பெரும்பாண் .76 ). 8. கழலுதல் ; to come off, as a 
to run about ஓடித்திரியும் யோகிகளும் ( திவ்.திரு ring , bangle. ஓடுவளை திருத்தியும் " ( முல்லைப் .82 ) . 
வாய் .8,8,9 ). 2. பெருமுயற்சி செய்தல் ; to leave no 9. பொருந்துதல் ; to be endowed with . “ கூர்மையோ 
stone unturned , to realize an object. அக்காரியத்தை டம்பு " ( தேவா .533,3 ). 10. குலைதல் ( பிங் . ) ; to be 
முடிக்க அவன் ஓடித்திரிகிறான் . 

dismantled . 11. எண்ணஞ் செல்லுதல் ; to pass, as 
( ஒடு – ஓடி + திரி . ) 

in the mind . “திருவுள்ளத்தில் ஓடுகிறதறியாதே " ( திவ்.இ 
ஓடிப்போ - தல் odi- p - po-, 8.செ.கு.வி. ( v.i. ) 1. ஓட்டமெ 

யற் .திருவிருத் . 99, வ்யா . ). 12. விரைதல் ; to run away , 

to hasten . அவன் எதைச் செய்யத் தொடங்கினாலும் 
டுத்தல் ; to run away , to take to one s heels. 2. விட்டு 

ஓடுகிறான் . 13. பரத்தல் ; to spread , குழுமிளை 
நீங்குதல் ; to vanish , cease. 

யோடெரிவேய ( பு.வெ .6,30 ) . 14. மதிப்புக்குரியதா 
( ஒடு - ஓடி + போ . ] 

தல் ; to be worth, as a jewel. அந்த நகை நூறு ரூபாவுக்கு 
ஒடிமை ddimai, பெ . ( n . ) காட்டுநெல் ; wild paddy . மேல் ஓடவில்லை. 15. தீர்மானிக்கப்படுதல் ; to be 
( ஆ.அக. ) . 

determined , resolved . இதில் ஓடுகிறவிசயம் என்னென் 

னில் ( ஈடு .2,9 , ப்ர . ) . 
[ ஓடி - ஓடிமை . ) 

ம . ஓடு ; கை . ஓடெ ; கொர . ஓட ; எரு . ஓடு ; இரு . வோடு, 
ஓடியாடிப்பார் - த்தல் ddi- y - adi - p - pir-, 4.செ.கு.வி. ( v.i.) 

க . , பட . ஒடு ; கோத . ஓட் , வொடெ ; குரு . வோடு ; துட . 
பெருமுயற்சி யெடுத்தல் ; to exert oneself to the 

வீட் ; குட . ஓட் ; து . ஓடுனி; தெ . ஓடு ; கோண் . சோடினா; 
utmost. அவன் ஓர் வேலைக்காக ஓடியாடிப் பார்க்கிறான் . 

குவி . கோதவி , கோதை . 
[ ஓடு – ஓடி + ஆடி + பார் . ) 

( ஒல் - , 
ஒல்லை ( விரைவு ) ஒல் – ஒல் - ஒள் 

ஒல் - ஒள் -- ஓடு . ] 
ஓடியாடு - தல் odi- y - adu-, 5.செ.கு.வி. ( v.i. ) ஓட்டமும் ஓடு - தல் Cou-, 5.செ.கு.வி. ( v.i. ) 1. விலகல்; to disjoin . 

ஆட்டமுமாயிருத்தல் ; to run about vigourously, as 2. நீர்முதலியவோடுதல் ; to flow like water . 3 . 
a lad . “ இளமையி லோடியாடு மியக்கத்தில் ( பிர நீங்குதல் ; to leave. 4. பிளத்தல் ; split up . ( ஆ.அக. ) . 
போத .6,26 ) . 

( ஓ – ஓவுதல் = நீங்குல், விலகுதல் . ஓ - ஓடு . ) 
( ஓடு – ஓடி + ஆடு . ) 

ஓடு ddu, இடை . ( part ) மூன்றனுருபு ( நன்னூல் .297 ); 
ஓடியுறை - தல் odi - y - urai- 2.செ.கு.வி. ( v.i. ) படிப்படி with , together - with , sign of the instrumental case . 
யாய் இறுகுதல் ; to congeal gradually . கசாயமெல்லாம் 

ம . ஓடு ; க . ஓட , ஒடனெ , ஓடம் ; கோத . ஒட் ; து . ஓடகு , 
ஓடியுறைந்தது ( வின் . ) . 

ஒட ; தெ . தோடு ; பட . கோட . 
[ ஓடு – ஓடி + உறை . ) 

( ஒடு – ஒடு . ) 
ஓடிவிறை - த்தல் boli -viral-, 4.செ.கு.வி. (v.i.) உடல் முழு ஓடு cou, பெ . ( n . ) 1 : ஆமைமுதலியவற்றினோடு ; 
தும் விறைத்தல் ( வின் . ) ; to suffer stiffness throughout 

shell , as of a tortoise, of an egg.2 . பழம் முதலியவற்றின் 
the body. 

தோடு ; hard outer covering , as of a nut ஓட்டி 
( ஓடு – ஓடி + விறை . ) 

னொட்டாப் புளிம்பழம் (தணிகைப்பு.நந்தியு .149). 3 . 

மண்ணின் ஓடு , உடைந்த மட்பாண்டம் ; piece of 
ஓடிவெளி- த்தல் ddi - veli-, 4.செ.கு.வி. ( v.i. ) 1. வெளி 

broken earthen ware ; potsherd . குடமுடைந்தா லவை 
வாங்குதல் ; to be dispelled , as clouds , to clear. மழை 

யோடு ( திருமந் .158 ) . 4. மட்கலம் ; earthen vessel. 
ஓடி வெளித்துப் போயிற்று . 2. நன்கு வெளிப்படுதல் ; 

“ புத்தோடு தண்ணீர்க்குத் தான்பயந் தாங்கு " 
to be discovered , as fraud or theft அவர் வஞ்சகமெல் 

( நாலடி .139 ) . 5. செங்கல ; brick. தளியெடுப்பதற்கு 
லாம் ஓடி வெளித்துப் போயிற்று . 

ஓடுசுடக்கொண்ட நிலம் ( s.l.l.i.150 ) . 6. மண்டை 
ஒடு - 

- ஓடி + வெளி. ] 


ஓணப்பிரான் 


ஓடு 


406 


3 


யோடு ; skull. " என்னோட்டெழுத்தோவிது " ( பாரத - ஓடுவழி ddu - vali 

, பெ . (n .) வானூர்தி தரையில் ஓடி 
வெண்.வாசுதேவன்றூ .16 ). 7. இரப்போர் கலம் ; mendi இறங்கும் அல்லது ஏறும் வழி ; runway . 
cant s bowl for receiving alms; as a potsherd. " நீசர் 

[ ஓடு + வழி .) 
மனைதொறு மோட்டிரந்துழல்கை " ( ஞானவா.மு 

ஓடை ddai , பெ . ( n . ) 1. நீரோடை ( பதார்த்த .32 ) ; 
முட்சு .15 ). 

large water course, channel for the conveyance of water, 
ம . ஓடு ; க . ஓடு ; கோத . ஓட் ; துட . வீட் ; து . ஓடு , ஓடிலு ; 

rivulet , dyke. 2. குளம் ;tank, reservoir . “ தோட்ட மில்லவ 
தெ. ஓடுபில்லு ; பட . ஓடு . 

ளாத்தொழு வோடை " ( திவ்.பெரியாழ் .5,1,5 ). 3 . 
( ஒட்டு – ஒடு - ஒடு . ) 

அகழி (திவா . ); moat, ditch round a fortification . 4 . 
ஒடு ddu, பெ . ( n .) கூரைவேயும் ஓடு ; country tiles. மலைவழி ( பிங் . ) ; mountain path . 5 : சந்தனம் வைக் 
2. சீமையோடு அல்லது மங்களூர் ஓடு , தட்டை கும் மடல் ; vessel for holding sandal, etc. “ மணிசெ 
நெடுங்குறி யோடு ; Mangalore tiles . 

யோடை நீரின் வெண்சாந்துபூசி " (சீவக .1147). 
( ஒட்டு – ஒடு – ஒடு . ] 

ம . ஓட ; தெ . ஓடிக . 
ஒடுகால் dou - kal, பெ . ( n . ) நீரோடுங் கால்வாய் ; 

[ ஓடு – ஓடை. ] 
( புறநா .105 , உரை . ); water channel. 

ஓடை ddai, பெ . ( n . ) 1. நெற்றிப்பட்டம் ( பிங் . ) ; metal 
( ஓடு + கால் . கால் = நீரோடும் கால்வாய் . ] 

plate or badge for the forehead , as an ornament 2 . 
ஓடுகாலன் olukalan , பெ . ( n . ) நாடோடி ; vagabond. யானையின் நெற்றிப்பட்டம் ; frontlet for elephants. 

“ யானை யோடைப் பொன்கொண்டு " ( புறநா .126,1 ) . 
[ ஓடு + காலன் . ) 
ஓடுகாலி ddu - kali, பெ . ( n . ) வீட்டில் தங்காதவன் ; one 

[ஊடு – ஊடை – ஓடை . ] 
who is running away from home every now and then . ஒடை odai, பெ . ( n . ) 1. குடைவேல் பார்க்க ; see 
ஓடுகாலி வீடு மறந்தான் . 

kudaivel. 2. உலவைமரம் ( சூடா . ) ; oval leaved wheel 
[ ஒடு + காலி. ) 

creeper . 3. கிலுகிலுப்பைபார்க்க ( மலை . ); see gilugilu 

ppai. 4. ஒருமரம் ( L ) ; longer internoded stout reed 
ஓடுதாவடி ddu - tavadi, பெ . ( n . ) 1. பரபரப்பில் ( அவசரங் 

bamboo . 
களில் ) நேருங்குழப்பம் ( வின் . ) ; bustle and confusion 
in preparing, as for a joumey. 2. ஓடித்திரிதல் ; to roam [உடை – ஒடை – 

ஓடை . ) 
about. ( செ.அக. ). 

ஓடை ddai, பெ . ( n . ) இருவாய் சால் , தொம்பை , 
[ ஓடு + தாவடி . ) 

தவசம் கொட்டி வைக்கும் குதிராகப் பயன்படும் 
ஓடுதிருப்பு - தல் du -tiruppu-, 5.செ.கு.வி. ( v.i.) ஓடு 

தாழி ; big vessel, silo for storing grain . 
மாற்றிப் புதுப்பித்தல் ; to turn tiles . 

( ஓடு - ஓடை (நீண்டது , பெரியது . ) 
( ஒடு " + திருப்பு .) 

ஓடைக்கல் ddai - k - kal, பெ . ( n . ) உறுதியில்லாத கருங் 
ஓடுபடம் odu - padam, பெ . ( n . ) இடுதிரை (திவா . ); கல் வகை; a kind of brittle stone. அச்சுவர் ஓடைக்கற்க 
curtain .. 

ளாற் கட்டப்பெற்று ( எங்களூர் .125 ). 
[ ஓடு + படம் . ) 

( ஓடு 

- ஓடை + கல். ] 
ஓடுபந்தல் ddu - pandal, பெ . ( n . ) நடைப்பந்தல் ஒண் on, பெ . ( n . ) 1. ஓட்டம் ; running . 2. நீட்சி ; 

( யாழ்ப் . ); movable canopy supported on cords, etc. length . 
( ஓடு + பந்தல் . ) 

( ஒ – ஓண் . ) 
ஓடுபரப்பு - தல் ddu - parappu-, 5.செ.கு.வி. ( v.i. ) ஓடு ஒண் on, பெ . ( n .) உயர்வு , மேன்மை , பெருமை ; 
வேய்தல் ; to tile, cover with tiles . 

elegance , excellence . 
[ ஓடு + பரப்பு . ) 

( ஓ – ஒண் ( ஒ.நோ. ஏ – ஏண் ) . ) 
ஓடும்பிள்ளை ddum -pilai, பெ . (n.) 1. பழங்காலச் ஓண் on , பெ . ( n . ) உயர்ச்சி ; height, elevation . 

சிற்றூர்களில் செய்தி கொண்டு செல்பவன் ; messe 
nger of ancient times . 2. கீரிப்பிள்ளை; mangoose. 

ஒண் . ) 
( ஒடு -- ஓடும் + பிள்ளை . ) 

ஓணப்பிரான் Sna - p - pirin , பெ . ( n. ) திருமால் ; Visnu , 
ஓடுமாற்று - தல் ddu - manu- 5.செ.கு.வி. ( v.i.) ஓடு 

22nd naksatra being sacred to Him. " ஓணப்பிரானு 
திருப்பு பார்க்க ; see odutiruppu . . 

மொளிர்மாமல ருத்தமனும் " . ( தேவா .643,10 ) . 
| ஓடு + மாற்று .) 

( ஓணம் + பிரான் . ) 


ஓணம் 


407 

ஒத்திரி 
ஓணம் dram, பெ . ( n. ) ஆறு ( பிங் . ) ; river. “ கங்கையாதி ஒத்தி atti, பெ . ( n .) 1. பச்சோந்தி ( பிங் . ); chameleon . 
யோணநீராடல் ( சேதுபு . தோத்திர.48 ) . 

2. ஒந்தி ( பிங் . ) ; blood sucker . 
[ ° -– ஓ – ஓணம் = நெடுக ஓடிச் செல்லும் குறுகிய ஓடைநீர் .. ( ஓந்தி – ஒத்தி . ) 
ஒ.நோ. ஓதம் = மேலெழும்பும் சிறு திவலை. ) 

ஒத்திரநெல் Uttiranel, பெ . ( n .) ஓதுவிக்கும் அல்லது 
ஓணம் nam , பெ . ( n. ) முக்கோல் ( திருவோணம் ) ஓதும் தொழிலைத் தொடர்ந்து செய்தற்காகத் தரப் 
(திவா . ) ; ( Tiruvonam ) 22nd naksatra. 

படும் நெல் ; paddy given annually for educational 
ம . ஓணம் . 

or religious teaching and learning. " ஒத்திரநெல்லின் 

ஒகந்தூர் ஈத்து " ( பதிற்றுப் .70, பதி . ). 
[ உல் ஒல் - ஓ = நீளுதல் , நீண்டுயர்தல் . ஓ –– ஒண் 
ஓணம் = நீண்டுயர்ந்த கொடிபோன்ற விண்மீன் கூட்டம் . ) 

( ஓது – ஒத்து – ஒத்திரம் + நெல். ) 
ஓணம் onam , பெ . ( n ) நீராட்டு விழா; bathing festival | ஒத்திரம் Utliram , பெ . ( n.) 1. ஒத்து எனப்படும் 
in a river. 

மறைமொழிகளை அல்லது உயர்ந்த நூற்பகுதிகளை 

ஓதுதல் ; chanting the sacred valuable scripture. “ ஓத்திர 
( ஓணம் = நீரோடை , நீராடல். இது ஓளம் - ஒலி என வடபுல நெல்லி னொகந்தூரீத்து " ( பதிற்றுப் .70 , பதி . ). 2. ஓது 
மொழிகளில் திரிந்தது . ) 

விப்பு ; ஓதச்செய்தல் ; enabling to recite , making one 
ஓணவிழவு dna - vilavu , பெ . ( n . ) திருமாலின் திருநாள் ; 

to recite . 
festival in honour of Visnu . “ ஓணவிழவி லொலியதிர ( ஓது – ஒத்து – ஒத்திரம் ( மந்திரம் ஓதுதல் ) ( ஓ.நோ. ) மோள் 
( திவ்.இயற் .4,41 ) . 

மோத்து – மோத்திரம் - மூத்திரம் . ) 
( ஓணம் + விழவு . ) 

ஒத்திரம் என்பதற்கு ஓமத்திற்குரிய பொருள் என்று பதிற்றுப் 

பத்து ( 70 ) பதிகத்திற்கு உரையாசிரியர் உரை வரைந்திருப்பது 
ஓணன் Snan , பெ . ( n . ) வாணன் , வாணனின் படைத் 

தவறு . உரையாசிரியர் பழந்தமிழரின் மலரிட்டு ஓதும் ஒத்திரங் 
தலைவன் ( அபி.சிந் . ); commander of Vana prince . களை உய்த்துணர மாட்டாது வேட்டபொருள்களைத் தீயி 

லிட்டு ஓதும் வேதமந்திரங்களை மனத்துட்கொண்டு உரைத்தி 
( ஓ = உயர்வு , மேன்மை , பெருமை . ஓ – ஒண் , ஓணன் . ) 

ருப்பது தென்னாடுடைய சிவவழிபாட்டின் தொன்மையுணரா 

மையே ஆகும் . 
ஓணான் dnan, பெ . ( n . ) 1. ஓந்தி ; blood - sucker, a 
common agamoid lizard . 2 . 

பச்சோந்தி ; ஒத்திரி ottiri, பெ . ( n . ) ஓதுவிப்பவன் ; one who makes 
chameleon . " ஓணான் விழுந்தாலுமுண்டு பரிகாரம் " others to recite. 
( தமிழ்நா .241 ). 

( ஒது – ஒத்து – ஒத்திரம் - ஒத்திரி. பிறர் பின்தொடர்ந்து 
ம . ஓணான் . 

இசைக்கத் தான் முன்னிசைத்து ஒதுபவன் ஒத்திரி , ஒதத்தக்க 

விழுப்பொருள் ஒத்து எனப்பட்டது . ) 
( ஓ – ஒண் = நீளம் , உயர்ச்சி , அடிக்கடி தலைதூக்குதல் . ஒண் 
+ ஆன் - ஓணான் . ) 

இச்சொல் வடமொழியில் hotri எனத் திரிந்தது . hu என்னும் 

சொல்லே வேள்வியாசிரியனைக் குறித்ததென்றும் அதனின்றே 
ஓணி oni , பெ . ( n . ) வயலில் நீர் தேங்கவைக்க அல்லது 

hotri என்னும் சொல் பிறந்ததென்றும் வடமொழியாளர் கூறுவர். 
வெளியேற்றப் பயன்படுத்தும் தோணி வடிவக் கருவி ; 

வேள்வியாசிரியனைக் குறித்ததற்கான சொல் வரலாறும் வழக் 
boat- shaped wooden trough for bailing water to or from 

காறும் வடமொழியில் இல்லை . ஓது , ஒத்து , ஒத்திரம் என்னும் 
fields. ( சேரநா . ). 

தமிழ்ச் சொற்கள் தமிழில் பண்டு தொட்டு வழங்கி வருபவை . 

சொல்லாலும் பொருளாலும் இவற்றின் சொற்பிறப்பு வளர்ச்சி 
ம . ஓணி . 

செப்பம் வாய்ந்துள்ளது . வடமொழி வேதங்களுக்கு விரிவுரை 
( ஓண் – ஓணி . ஒண் = நீட்சி , நீள்வடிவம் . ) 

எழுதிய பல்லோரும் , வடமொழி இலக்கிய இலக்கண 

வளத்தை மிகுவித்த தொல்லோரும் பெரும்பான்மை பழந்தமி 
ஒணி oni, பெ . ( n .) நடைபாதை ; foot - path. 

ழகத்தைச் சார்ந்தோராதலின் ஏராளமான தமிழ்ச் சொற்களை 

வடமொழியிற் புகுத்தியதன் விளைவாக இத்தகு சொற்கள் 
ம . ஓணி ; க . , து . ஓணி ( தெரு ) ; குட. ஓணி ( வீட்டிற்குச் 

வடமொழியில் நெடுங்காலம் பயில்வன வாயின . ஓதும் 
செல்லும்வழி ) ; தெ . ஓணி கட்டு ( இருண்ட வழி ) . 

தொழிலேற்ற புலவர் ஓதலாந்தையார் எனப்பெயர் பெற்றமை 
( ஓண் - ஓணி . ) 

யும் அறிக . ஆந்தை எனப் பெயர் கொண்டோர் தமிழரே 

யன்றி வேறு எவ்வினத்தாரும் அல்லர் . ஓதுதற்கென்றே திரும 
ஓணி dni , பெ . ( n . ) 1. சிற்றோடை ; brook . 2 . 

ணமான பிறகும் தமிழ் இளைஞர்கள் மனைவியைப் பிரிந்து 
சிற்றோடையை ஒட்டிச் செல்லும் ஒற்றைவழிப் செல்வர் என்னும் பண்டைத்தமிழ் வழக்கம் ஓதற்பிரிவு என 
பாதை ; foot- path along a small stream . 

அகவாழ்க்கையில் இடம் பெற்றிருத்தலும் , அரசர் முதல் மலை 

முகட்டில் வாழும் குறமகள் இளவெயினி வரைப்பட்ட அனை 
( ஒண் ஓணி . ] 

வர்க்கும் ஓதும் வாய்ப்பு கிட்டியிருந்ததும் ஓதும் தொழிலின் 
பெருக்கத்தை விரித்துக்காட்டுவனவாகும் . 


408 


ஓதம் ! 


ஒத்து 


திருக்கோயில்களில் இறைவனைப் போற்றிப்பாடுவோர் ஒது 
வார் என்றே இன்றளவும் குறிப்பிடப்படுதல் காண்க . பெரிய 
கோயில் கல்வெட்டுகளில் பயின்றுள்ள ஆரியம்பாடுவார் 
தமிழ்பாடுவார் என்னும் சொல்லாட்சிகள் இறைவனை வழிப 
டும் மந்திரங்கள் தமிழில் தொன்று தொட்டு உள்ளன என்பதை 
யும் வடபுலத்திலிருந்து ஆரியம் பாடும் பூசகர்கள் மிகப் 
பிற்காலத்தில் வந்தவர் என்பதையும் புலப்படுத்தும் . 
ஒத்து otu , பெ . ( n . ) 1. ஓதுகை ; reciting, uttering, 
as a mantra . அஞ்செழுத்து மோத்தொழிந்து " ( தேவா . 
586,4 ) . 2. வேதம் ; the veda . " ஒத்துடை யந்தணர்க்கு " 
( மணி .13,25 ) . 3. இயல் ; section or chapter of a book . 
இனமொழி கிளந்த வோத்தினானும் ( தொல் . 
பொருள் , 480) . 4. நெறி , கொள்கை ( குறள். 3, பரி .) ; 
rule , principle. 

ஓதக்கால் 
( ஓது - ஒத்து . ] 

ஓதக்காலி ddakkali, பெ . ( n . ) யானைக்காலையுடைய 
நாள்தோறும் ஓதத்தக்கது ஓத்து எனப்பட்டது . அது மந்திரமாக 

பெண் ; woman with elephantiasis of the leg . ( சா . அக .) 
லாம் , அறநூலாகலாம் , இலக்கண இலக்கியம் ஆகலாம் . 
தமிழக வேளாளருள் ஓதாளர் என்றே ஒரு பிரிவினர் தொன்று 

( ஓதம் + காலி . ) 
தொட்டு வாழ்ந்து வருதலை இன்றும் காணலாம் . தமிழ் ஓதம் doam , பெ . ( n . ) 1. கடல் அலை ; wave , billow. 
ஓத்துகள் பல்வகைப்பாங்கின என்பது இச்சொல் புலத்துறை 
பலவற்றினும் பொதுவாக ஆளப்படுதலால் அறியத்தகும் . 

" கடலோதங் காலலைப்ப " ( திவ் . இயற் .1 , 16 ) . 2. ஈரம் 

( பிங் . ) ; moisture; dampness, as of a floor . 3. தண்ணீர் ; 
ஒத்து ottu , பெ . ( n . ) ஓரினமான மணிகளை வரிசையா 

water . 4. வெள்ளம் ; flood , inundation , deluge . “ வழிசி 
கப் பதித்ததுபோல ஓரினமான பொருள்களை ஒரு தைய வூர்கின்ற வோதமே " (சிலப் .7,35 , பாடல் ) , 5 . 
வழிப்படச் சொல்வது ( நன் . ) ; classification of objects கடல் ; sea . " ஓதமலி நஞ்சுண்ட வுடையானே ( திரு 
according to categories. 

வாச . 38,3 ) . 
( ஒல் – ஒத்து – ஒத்து = ஒருபாங்காக ஒத்தியலும் பொருள்கள். ) 

ம . ஓதம் , ஓதன் ; க . , து . ஒத்தெ . Nor . vat; Rum . ud ; Swed . 
ஒத்தின்சாலை dttin - Salai, பெ . ( n . ) நூல் கற்பிக்குமிடம் ; vat; Dan . vad ; 1. unda ; aoth . vato ; Lt wandy , Gr . hotri; Os . 
place for teaching . " ஒத்தின் சாலையு மொருங்குட water , RUSS . vada ; OHG. warzar ; OE. water , F. cau ( 5 ) , Pol. 
னின்று ( சிலப் .22,28 ) . 

voda ; Hung . viz ; Fin . vesi . 
[ ஒத்து + இன் + சாலை . ) 

[ ஓலம் - ஓதம் = கடலலை. ) 
ஒத்து முறைவைப்பு dttu - murai - vaippu, பெ . ( n . ) இயல் 

ஓதம் வடமொழியில் உதகம் ஆயிற்று ; கடலும் உத்தி ஆயிற்று . 
முதலியவற்றை முறைப்படுத்தி யமைத்தலாகிய உத் வடமொழியாளர் செயற்கையாக .ud - என்னும் வேரைக்காட்டி 
திவகை ( நன் . 14 ) ; ( gram . ) arrangement in proper ஊறுதல் , வெளிவருதல் என்னும் பொருளோடு தொடர்புபடுத் 
sequence of the chapters and sections of a work , one துவர் . மேலையாரிய மொழிகளிலும் இனச்சொற்கள் இருப்ப 
of 32 utti.. 

தால் இஃது வடசொல்லே என வலிந்துரைப்பர் . மேலையாரிய 

மொழிகளில் இனச்சொல் கொண்டிருப்பது மட்டும் பாவா 
( ஒத்து ++ முறை + வைப்பு . ) 

ணர் கொள்கைப்படி இதனை ஆரியமொழிக் குடும்பத்தைச் 
ஒத்துரைப்போர் Sitturaippor, பெ . ( n . ) 1. பொருத்தஞ் 

சார்ந்த சொல் என நிறுவுதற்குப் போதிய சான்றாகாது . 

கடன்கொண்ட சொல்வளம் உடன் கொண்ட சொல்வளம் 
சொல்லுவோர் ( ஆ.அக. ) ; soothsayer . 2. நூல் ஒது 
வோர் ; those who recite scripture. 

( caried vocabulary ) என்னும் வகைமையில் இவை உடன் 

கொண்ட சொல்வளத்தை அதாவது மூலத்தாய் மொழியிடமி 
( ஒத்து + உரைப்போர் . ) 

ருந்து இயல்பாக நிலவழிப்பிரிந்த (geographical distribution ) 

சொற்றொகுதியைச் சார்ந்தவையாதலின் மூலத்தாய் மொழி 
ஒத்துரைப்போன் dtturaippon, பெ . ( n. ) 1. ஆசிரியன் யின் சொற்பிறப்புச் சூழலே முற்றிலும் ஏற்புடைத்து . கடலிடை 
( பிங் . ) ; teacher . 2. தமிழாசிரியன் ; teacher of Tamil. வாழ்ந்த தமிழர் நீரின் அலையைக் குறித்த சொல்லே ஓதமா 

யிற்று . 
( ஒத்து + உரைப்போன் . ) 
ஓதக்கால் dda - k - kal, பெ . ( n. ) ஆனைக்கால் ; elephantia 

வெப்ப நாடுகளிலிருந்தே மக்கள் பல்வேறு கால நிலைகளில் 
sis . 

வடக்கு நோக்கிக் குளிர் நாடுகளுக்குப் பரவியுள்ளனர் என்னும் 

மாந்தவியலார் கருத்தும் இக்கருத்தை அரண்செய்வதாகும் . 
( ஊதம் 

ஓதம் + கால் . ) 


இதம் 2 


409 


ஓதம் ddam , பெ . ( n .) 1. ஒலி ; noise , uproar. " ஓதநீர் ஓதனம் ddanam, பெ . ( n . ) 1. சோறு ( திவா . ) ; bolled 

வேலி " ( பழ .398 ). 2. கடலின் நீர் பொங்குகை; flood rice . 2. உணவு ( பிங் . ) ; food . 
tide. 

( ஓதம் - ஓதளம் = நீரளாவிய கஞ்சி வடிவிலான உணவு . ] 
( ஓ – ஒதம் = உயர்ந்துவரும் அலைநீர் . ) 

ஓதனம் ddapam , பெ . ( n .) பெருமை ( யாழ் . அக . ) ; 
ஓதம் ddam , பெ . ( n . ) வீக்கம் ; swelling. 

greatness . 
[ ஒ – ஓதம் . ) 

( ஓதம் – ஒதளம் .) 
ஓதம் ddam , பெ . (n . ) ஓதனம் பார்க்க ; see boapam . 

ஓதாளர் ddilar, பெ . ( n .) ஆசிரியத் தொழில் கொண்ட 
ஓதம் ddam , பெ . (n . ) பெருமை ( அக .நி .); greatness. 

வேளாள வகுப்பினர் ; vellal& s whose profession was 

teaching. உலகம் பாதி ஓதாளர் பாதி ( பழ . ) ( கொங்.வ.). 
( ஓ - ஓதம் . ) 

[ ஒது + ஆள் + அர் - ஓதாளர் .) 
ஓதமேறு - தல் idam - au , 5.செ.கு.வி. ( v.i.) ஈரமேறுதல் ; குறிப்பாக வேளாளருள் கல்வி கல்லாதார் இல்லையென்பதும் 
to become damp . 

சரிபாதித் தொகையினர் . கற்பிக்கும் ஆசிரியராயிருந்தனர் 

என்பதும் தொன்று தொட்டு நிலவும் செய்தி . 
( ஓதம் + ஏறு . ) 
ஓதல் ddal, பெ . (n.) 1. உரத்துப்படித்தல் ; reading | ஓதாளன் bolag. பெ . (n.) 1. கல்வி புகட்டும் 
loudly. 2. கல்விபயிலுதல் ( தொல்.பொருள் .25 ) ; lea 

ஆசிரியன் ; teacher . 2. கேள்வியறிவு புகட்டும் ஆசிரி 

யன் ; moral preacher ( கொங்.வ.) . 
ming. 3. ஓசையூட்டிப் பலமுறை சொல்லுதல் ; reci 
ting . 4. சொல்லுதல் ; telling . 

[ ஒது + ஆளன் . ) 

ஓதி ddl , பெ . ( n . ) 1. அறிவு ; knowledge, wisdom , 
( ஓது - ஓதல் . ) 

spiritual perception . எல்லா மோதியினுணர்ந்து கொண் 
ஓதல் idal, பெ . ( n . ) ஓதும் தொழில் ; profession of டான் " ( சீவக . 951 ) . 2. கல்வி (திவா. ); leaming, 
reciting. 

erudition . 3. நூல் படிப்பவ - ன் - ள் ; learmed person ; one 
ம . ஓதல் ; க . ஒது ; குட . ஒத் ; துட . வீத் ; குட . ஒத் ; து . 

who recites the Vēda and Šāstras. 
ஓதுனி ( படி ) . 

ம . ஒதி . 
( ஒது - ஓதல் . ) 

[ ஒது - ஒதி . ) 
ஓதலாந்தையார் Scal - andaiyar, பெ . ( n . ) எட்டுத் ஓதி cal, பெ . ( n . ) ஒந்தி பார்க்க ; see end . 

தொகை நூல்களுள் ஒன்றான ஐங்குறு நூற்றிற் 
பாலைப் பகுதியின் ஆசிரியர்; Sangam poet, author 
of Palai in Ai - h - kuru - niru . 

( ஓணான் - ஒந்தாள் – ஓந்தி - ஓதி ( மு.தா.302 ) . ] 

ஓதி col , பெ . ( n . ) மலை ; mountain. 
( ஓதல் + ஆந்தையார் - ஓதலாந்தையார் = ஓதாளர் தொழிலேற்ற 
ஆந்தையார். ஆதன் + அந்தை - ஆந்தை + ஆர். ) 

- ஓதி . ] 
ஓதவனம் bda - vapam, பெ . ( n . ) கடல் ; sea as a great 

ஓதி bai, பெ . ( n . ) போர் ; battle . 
flood . " அறையோதவனஞ்சூழ் புவி " ( பாரத . அருச்சு ( 2 – உத்து – உத்தி – ஒத்தி - ஓதி .] 
னன்றீர் .2 ) . 

ஓதி col, பெ . ( n . ) 1. செறிவு ( பிங் . ); closeness, 
[ ஓதம் ஓதவனம் . ] 

thickness , crowd . 2. கூந்தல் ; woman s hair . “ வாழைப்பூ 

வெனப் பொலிந்த வோதி " (சிறுபாண் .22 ) . 3. ஓதிமம் 
ஓதளை bdalal, பெ . ( n . ) 1. காசுக்கட்டி ; downy - foliaged 

பார்க்க ; see aimam . " காந்தளங்கை யோதிகொங்கை " 
cutch . 2. ஒரு மரத்தின் பெயர் ; black akasia . 

( வெங்கையு.272 ). 4. நெருங்கித் தாக்குகை ( வின் . ); 
[ உதளை - ஒதளை . ) 

close attack in battle . 
ஓதற்பிரிவு ddar - pirivu-, பெ . ( n .) தலைவன் கல்விகற் [ ஒல் - ஒது – ஒதி - ஓதி . ) 
றற்குத் தலைவியைப் பிரியும் பிரிவு ( தொல்.பொ 
ருள்.25 ); seperation of a hero from his belsea ஓதி ° Eal, பெ . ( n .) ஓதுவித்தல் ; meking one recita , 

educate . 
he goes abroad for studies. 

( ஒது - ஓதுவி - ஓதி . இது வடபுலமொழிகளில் போதி - 
( ஓதல் + பிரிவு . ] 

போதித்தல் எனத்திரிந்தது . ) 
ஓதன்மை Solapmal, பெ . ( n .) 1. ஓதுதல் ; chanting . ஓதி ன , பெ . ( n . ) ஓதிமம் (அன்னம் .); swan . 
2. பாடல் ; chant song . 

ம . ஓதி . 
( ஓதல் + மை . ) - 

[ ஒ = வெள்ளை . ஓ 


ஓதிமம் 


410 


ஒப்பு - தல் 


recite sacred Tamil hymns in Šaiva temples and monaste 
ஓதிமம் odimam , பெ . ( n .) 1. அன்னம் ; swan . " ஓதிம 

ries . 
மொதுங்கக் கண்ட வுத்தமன் ( கம்பரா . சூர்ப்ப .5 ) . 2 . 
மலை; hill , mountain மழைக்காக் கோட்டோதிம 

( ஒது - ஓதுவார் . ) 
மெடுத்தார் ( அஷ்டப் . அழக. 53) . 

ஓதுவான் Oduvan , பெ . ( n .) 1. ஆசான் ; teacher . 2 . 
ம . ஓதிமம் . 

மாணாக்கன் ; pupil . 
[ 1. ஓ – ஓதி -- ஓதிமம் . 2. ஒதி – ஓதி . ) 

( ஓது + ஆன் . ) 
ஓதிமவிளக்கு bdima -vilakku, பெ . (n.) அன்னப்பறவை ஓதுவி - த்தல் dduvi-, 1 பி.வி. ( c.v. ) 1. சிறந்த நூல் 
யுருவாகச் செய்யப் பெற்ற விளக்கு ; swan - shaped 

முதலியன கற்பித்தல் ; to teach the standard book 
pendent lamp . “ யவன ரோதிமவிளக்கின் ( பெரும் 

and subject to others. ஓதுவித்த தக்கணையா ( திவ் . 
பாண் .317 ) . 

பெரியாழ் .4,8,1 ) . 2. படிப்பித்தல் ; to teach, instruct 
[ ஓதிமம் + விளக்கு . ) 

ம . ஓதிக்குக ; க . ஓதிசு ; து . ஓதாவுது . 
ஓதிமன் ddiman, பெ . ( n . ) நான்முகன் ; Brahma, who 

( ஓது - ஓதுவி . ) 
rides on a swan. “ ஓதிமனை யோர்சிர மறச்செய்தது " | ஓதை ddai, பெ . ( n . ) 1. பேரோசை ( ஆரவாரம் ) 
( பிரபோத 26,26 ) . 

( திவா. ); sound , noise, clamour , din . 2. எழுத்தொலி 
( ஓதிமம் - ஓதிமன் . ) 

( பிங் . ) ; sound of a letter . 
ஓதியிடு - தல் odi- y -idu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) திரு 

[ ஒ – ஓசை – ஓதை ( சு.வி .99) . ) 
மண முதலியவற்றில் வாழ்த்துக்களுடன் வழங்கப்ப 
டும் அன்பளிப்பு: to present gifts oncess ஓதை ddai, பெ . ( n . ) காற்று ; wind . " ஓதை 

அலைத்தன தரையிற்றள்ளி ( கந்தபு . கடல் பாய் .8 ) 
marriage with blessings . (brah .) 

[ஊதை –– ஓதை . ] 
( ஓதி - இடு ] 
ஓதியிறை - த்தல் col -y- trai-, 4.செ.கு.வி. ( vi.) மந்திரநீர் ஓதை bcal, பெ . (n.) 1. மதில் ( திவா . ) ; surrounding 

wall, rampart 2. மதிலின் ஆள்வாரி நிலம் ( பிங் . ); 
தெளித்தல் ( வின் . ) ; to sprinkle , as consecrated water. 

paved passage along the walls within a fortification . 3 . 
[ ஓதி + இறை . ) 

மலை ( யாழ் . அக . ); mountain . 
ஓதியுடை - த்தல் di- y - udai-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 

[ ஓ – ஓதை . ) 
மந்திரித்துத் தேங்கா யுடைத்தல் ( வின் . ); to break 

ஓதைவாரி ddai - vart, பெ . ( n . ) சிறகு ( சங் . அக . ); wing . 
coconuts with mantras. 

[ஊதை 
( ஓதி- + உடை . ) 

- ஓதை ( காற்று ) + வாரி . ) 
ஒது - தல் ddu , 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. படித்தல் ; to | ஓந்தான் Sndia, பெ . ( n .) ஓணான் ; blood sucker. 
read , recite audibly in order to commit to memory . “ ஓதி 

( ஓணான் - ஒந்தான் . ) 
யுணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் " ( குறள் .834 ) . 2. சொல் ஓந்தி Ondi, பெ . ( n . ) ஓணான் ( திவா .); blood - sucker, 
லுதல் ; to speak , say , declare . " ஓதரிய சுகர் போல " a common agamoid lizard . 
( தாயு . ஆகார 32 ) . 3. வேதமோதுதல் ; to recite the 

ம . ஓந்து ; க . ஓதி , கோசும்பெ ; துட . ஓச் ; குட . ஓந்தி ; து . 
Veda with the appropriate intonation . 4. மந்திரம் , ஓந்தி ; தெ . தொண்ட ; மால் . உதெ ; பட . ஓசி , 
வழிபாடு முதலியன செய்தல் ; to utter mantras , repeat ( ஓணான் - ஒந்து – ஒந்தி . ) 
prayers. 5. கமுக்கமாகக் கூறுதல் ; to persuade clande 
stinely; to breathe out; to whisper, as communication ஓநாய் Snay, பெ . ( n . ) கோநாய் ( பழ .292 ,உரை . ) ; Indian 

wolf. 
information . அவன் காதில் அடிக்கடி ஓதுகிறான் . 6 . 
பாடுதல் ; to sing. " ஓதி 

களிச்சுரும் பரற்றும் " 

ம . ஓநாய். 
( சிறபாண் .22 ) . 

[ ஓ – பெரியது , அஞ்சத்தக்கது . ஓ + நாய் . ) 
ம . ஒதுக ; க ., பட . ஒது ; கோத . ஓத். துட . வீத் ; குட . ஒத் ; ஓப்படியாள் Cppadiyal, பெ . ( n . ) ஓர்ப்படியாள் ( வின் . ) 
து. ஒதுனி; தெ . சதுவு . 

பார்க்க ; see oppadiyal. 
( ஊது - ஓது - ஓதல் . ] 

ஒப்படைச்சி dppadaicci, பெ . ( n . ). ஓர்ப்படியாள் பார்க்க 
ஒதும்பள்ளி ddum -palll, பெ . 

பெ . ( n ) பள்ளிக்கூடம் 

( இ.வ.); see appadiyal 
(திவா .); school . 

ஒப்பு - தல் dppu- , 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஓட்டுதல் ; 
[ ஒது - ஓதும் + பள்ளி . ) 

to drive away ; to cause to flee; to scare away, as birds. 
ஒதுவார் -bduvir, - பெ . ( n ) - திருக்கோயில்களிலும் 

கழனிப் படுபுள் ளோப்புநர் ( புறநா .29,13 ), 2 .. 
மடங்களிலும் தேவாரமுதலிய அருட்பாக்களைப் 

உயரவெடுத்தல் to ralse . " கொடிக ளோப்புவும் " 
பாடுஞ் சைவவேளாளர் ; Salva Velalas appointed to 

( சூளா . அரசி . 144 ) ; ( செ . அக . ) . 3. நீக்குதல் ; to remove . 
“ குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் (சிலப்பதிகாரம் ) . 


ஓபாதி 


411 


ஓம்பு - தல் 


ம . ஒப்புக . 

இதனைப் பானைத் தொழிலாளர் , அணிகலத் தொழிலாளர் ,. 
( ஓ – ஒப்பு . ) 

ஏனங்கள் செய்வோர் கலைப்பணியாளர்கள் ஆகிய அனைத் 
ஒபாதி dbadi, பெ . ( n . ) பகுதி ; portion . நம்மோபாதியா 

துப் பிரிவினரும் பயன்படுத்தியிருக்கின்றனர் . ஓம் என்று 
லுள்ள ரட்சணம் ( ஈடு .5,4 , ப்ர . ) இடை. ( part ) உவமஉ 

இதனைப் படித்தது முற்றிலும் சரி என்பதற்குச் சான்றாக 
ருபு ; particle of comparison . அவனைப்பெறுகையோ 

மொகஞ்சதாரோவில் கிடைத்த (M.482 ) மற்றொரு முத்திரை 

யும் சான்றாகிறது . இதில் ஓமன் 
பாதி தேட்டமாம்படி " ( ஈடு .5,4 , ப்ர . ) . 

என்பவனின் 

பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது . ஓம் என்பதற்குரிய சுவசுதிகா 
க . ஓபாதி . 

இலச்சினையே அதிலும் சொல்லின் முதலசையாகவும் , அன் 
( ஒருபகுதி – ஓபாதி . ) 

ஈற்றசையாகவும் காணப்படுகிறது . 
ஓபு Spu , பெ . ( n . ) கதவு ( பிங் . ) ; door . 

ஓம் m , கு.வி.எ. ( adv .) ஆம் என்னும் உடன்பாட்டை 
[ ஓ = மதகுப்பலகை. ஓ – ஓவு – ஓ 4 . ) 

உணர்த்துஞ் சொல் ; yes , the expression of affirmation 

or of consent. " ஓமோ மெனவோங்கியதோர் சொல் " 
ஓம் m , பெ . ( n . ) பாதுகாத்தல் , காப்பாற்றுதல் ; (திருவாலவா ,38,4 ). 
protecting, guarding.. 

( ஆம் – ஓம் . ) 
f ஓ – ஓம் . ) 

ஓம்படு - தல் m - bacu-, 18.செ.குன்றாவி . ( v.t ) உடன்ப 
ஓம் m , இடை . ( part ) தன்மைப்பன்மையீறு ( நன் .140 ); 

டுதல் ( யாழ்ப் . ); to express assent; to consent 
ending of the first pers . pl. வந்தாம் — வந்தோம் . 

( உடம் + படு - ஓம்படு . ) 
( ஆம் – ஓம் . ) 

ஓம்படு -த்தல் dmbadu-, 4.செ.குன்றாவி . ( v.t ) 1 . 
ஓம் m, பெ . ( n . ) மூலமந்திரம் ; mystic syllable , preceding 

பாதுகாக்குமாறு சேர்த்தல் ; to protect சிறைப்புறமாக 
all the mantras of worship , writings , etc. “ ஓமெனு வோம்படுத்தது ( தொல் . பொருள்.114 ,உரை.). 2. ஒதுங் 
மோரெழுத்து " ( கம்பரா.இரணி .76 ). 

குதல் ; to avoid . " படைத்தலைக் கொள்ளாமை யோம்ப 
( அ + உ - ஓ + ம் - ஓம் . ] 

டுத்த வுயர்வு " ( பு.வெ .7,3 ,கொளு ). 3. உறுதிகூறு 
மங்கல அடையாளமாகக் கருதப்படும் ஓம் இலச்சினை (Swa 

தல் ; to confirm , to encourage. " பூம்பொழிற்புறங் 
stika ) உலகமுழுவதும் பரவியுள்ளது . சிந்துவெளி முத்திரைக காவலனை யோம்படுத்தற்கும் " 
ளில் பெருகக் காணப்படுகிறது . இது அந்தக் காலத்திய 

[ g = தடுத்தல் , காத்தல் . ஓ – ஓம் = தடுத்துநில் , காப்பாற்று . 
எழுத்துகளில் ஒன்றாக இருக்கலாம் என்னும் கருத்தினை திரு . 

ஓம் + படு - ஓம்படு = பாதுகாப்பு செய்தல் . ) 
கிருட்டிணா வேணுகோபால் என்பவர் (Mirror - Apr.1985 ) 

ஓம்படை mbacai, பெ . ( n .) 1. பாதுகாப்பு ; protection , 
வெளியிட்டிருந்தார் . இதனை உணராத பலர் மந்திரம் , 

safeguard. “ ஓம்படையுளப்பட " ( தொல்.பொருள் .91 ). 
தாயத்து , தகட்டு ஏவலெழுத்து என்றெல்லாம் விரித்துரைக்க 
லாயினர் . நான்கு கால் இலச்சினையென்று இங்கிலாந்திலும் , 

2. பாதுகாக்குமிடம் ; place of protection . அறனோம்ப 
தோர் கடவுளின் கையிலுள்ள படைக்கலம் என்று காண்டிநேவி டையும் " ( சிலப்.5,179 , அரும் . ) . 3. சமயக்கருத்துகள் 
யாவிலும் , உயிரளிக்கும் நீர் வடிவம் என்று சப்பானிலும் , கற்பிக்குமிடம் (சிலப் .5,179 ,உரை . ); place where reli 
பெருங்கடலையும் தொடக்கமும் முடிவுமில்லாத பெருக்கத்தை gious instruction is imparted . 4. தீர்வு ; remedy. " ஓம்படை 
யும் குறித்தது என்று சீனத்திலும் மக்கள் நம்பினர் . எல்லா யொன்றுஞ் செப்பாள் " ( சீவக .232 ). 5. மறவாமை ; 
நாடுகளிலும் இது நன்மையின் அடையாளமாகவே கருதப்பட் 

keeping in mind , retaining in memory . தலைவற் கோம் 
டது . எல்லாச் சமயங்களிலும் இது மங்கலச் சின்னமாகிவிட் 

படை சாற்றல் (தஞ்சைவா.139 ,உரை . ). 
டது . செருமானிய நாட்டில் இட்டலரும் இதனைப் பொறிக்கச் 

( ஓம்பு + அடை . ) 
சொன்னதாகவும் இலச்சினை செய்தவர்கள் தவறுதலாக வல 
நோக்காமல் இடப்பக்கம் நோக்கிய சுழற்சியில் அமைத்துக்கெ ஓம்படைக்கிளவி dmbacal - k - kilavi, பெ . ( n .) 1. தலை 
பத்திகா வடிவமாக்கி விட்டதாகவும் . இது தீமையின் அடையர் வியைப் பாதுகாத்துக் கொள்ளெனத் தலைவற்குத் 
ளம் என்று பிறகு தெரிந்ததாகவும் கூறுவர் . 

தோழிகூறுங் கூற்று ( தொல் . பொருள் .114) ; ( erot ) 
சுவசுதிகாவின் உண்மையான ஒலிப்பு ஓம் என்னும் தமிழ்ச் entrustment of the heroine to her lover by her companion 
சொல்லே என்பது கண்டறியப்பட்டுள்ளது . ஓம் என்னும் for protection . 2. பெரியோர் பாதுகாவலாகச் சொல் 
தமிழ்ச்சொல் ( ஓம்பு ) காப்பாற்று என்று பொருள்படுகிறது . லுஞ் சொல் ; sage advice given by wise men 
சிந்துவெளியெழுத்தமைப்பின்படி ஓ என்னும் நெடில் உயிரெ 

( ஓம்படை + கிளவி . ) 
ழுத்தை ஒஒ என இரண்டு குறில் எழுத்துகளால் குறிப்பர் . 
சிந்துவெளியெழுத்திலும் தமிழ் பிராமி எழுத்திலும் 5 என் | ஓம்பு - தல் ரூ mbu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. பாதுகாத் 
பதே ஒகரக்குறிலைக் குறிக்கும் எழுத்தாக இருந்தது . ஓகார தல் ; to protect, guard , defend , save . " குடிபுறங் 
நெடிலுக்கு இரண்டு ஓகரங்கள் அடுத்தடுத்து எழுதப்ப காத்தோம்பி " ( குறள் .549 ) . 2. பேணுதல் ; to preserve, 
டும் , கூட்டல் குறி + மகரத்தின் அடையாளம் . ஆதலின் to keep in mind , to cherish , nourish . “ ஈற்றியாமை 
நடுவில் மகரமும் ஓகரம் ஒன்றையொன்று வெட்டுமாறு 

தன்பார்ப்போம்பவும் " ( பொருந் .186 ). 3. தீதுவராமற் 
ஓம் என்னும் சொல் சிந்துவெளி மொழியில் எழுதப்பட்டுள் 

காத்தல் ; to remove , separate, to keep off ; tb ward 
ளது . 

off as from evil . 4. பரிகரித்தல் ; b dispel. " எனைத்துங் 


ஓம்பு -தல் 


412 | 


ஓய் - தல் 


கண்ணும் 


as 


a 


குறுகுத லோம்பல் . " ( குறள் .820) . 5. வளர்த்தல் ஓமற்கோரை mar - korai, பெ . ( n . ) கோரைவகை ; a 

kind of sedge. 
( தேவா .1,1 ); to maintain , support to cause to increase ; 
to bring up , “ கற்றாங் கெரி யோம்பி " ( தேவா .1,1 ) . 

( ஓமல் + கோரை . ] 
tg- ஓம் - ஓம்பு . ] 

ஓமற - த்தல் -mara-, 4.செ.கு.வி. (v.i. ) ஒழிவறுதல் ; 
ஓம்பு - தல் Ombu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. சீர்தூக்கு to be unceasing , incessant " ஓமறந்து 
- தல் ; to consider, discriminate . " ஓம்பாவீகையும் " படுகுவம் ( அகநா . 11 ) . 
( பு.வெ .9,1 ) . 2. மனத்தை யொருக்குதல் ; to conce 

( ஓய்வு – ஓவு – ஓ + மற = ஓமற . ) 
htate the mind . " தெரிந்தோம்பித் தேரினு மஃதே" ஓமாலிகை maligal 

, பெ . ( n . ) நறும் புனலுக்குப் 
துணை " ( குறள் , 132 ) . 3. இவறுதல் ; to clutch or grasp 

பயன்படும் 32 வகை பொருட்கள் ( அவை : இலவங் 
tightly, miser . " பெற்றேமென் றோம்புத 

கம் , பச்சிலை, கச்சோலம் , ஏலம் , நாகணம் , கோட்டம் ; 
றேற்றாதவர் ( குறள் . 626 ) . 

நாகம் , மதாவரிசி , தக்கோலம் , நன்னாரி , வெண்கோட் 
ம . ஓமன ; து . ஓமன ; தெ . ஓமு . 

டம் , கத்தூரி , வேரி , இலாமிச்சம் , கண்டில் வெண்ணெய் , 
[ ஒ – ஓம் - ஓம்பு . ஓம்புதல் . ) 

கடு , நெல்லி , தான்றி , துத்தம் , வண்ணக்கச்சோலம் , 
ஓம்பு - தல் ரூ mbu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) உண்டாக்கு அரேணுகம் , மாஞ்சி , சயிலேகம் , புழுகு , புன்னைநறுந் 
தல் ( யாழ்.அக. ); to create. 

தாது , புலியுகிர் , சரளம் , தமாலம் , வகுளம் , பதுமுகம் , 
ஓமநீரம் Omaniram , பெ . ( n .) ஓமச்சாறு ; essence of 

நுண்ணேலம் , கொடுவேரி முதலியன ) ( சிலப் .6,77 , 
oman , ( Bishop s weed ) , 

வரை. ); fragrant substances put in water used for 

drinking and bathing , of which those are 32 . 
( ஓமம் + சாறு . ) 

( ஓமல் ஓமலிகை - ஓமாலிகை = மணம் பரவும் 
ஓமப்பொடி Oma - p - podi, பெ . 
பெ . ( n . ) 1. தின்னும் 

இயல்பினது . ) 
LIV 6 /1TQJ606 ; omam confectionery, fashioned like 
vermicelli. 2. ஓம் மருந்து ( வின் ) ; medicinal omam . 

ஓமான் Oman, பெ . ( n . ) ஓந்தி பார்க்க (திவா. ); see 

ondi. 
powder 

( ஓணான் – ஓமான் ( கொ.வ.) . ] 
ம . ஓமப்பொடி ; க . ஓமப்புடி ; தெ . ஓமப்புடி . 
( ஓமம் + பொடி . ) 

ஓமிடி -தல் Omidi- , 4.செ.கு.வி. ( v.i.) கேடுறுதல் ; to 
ஓமம் omam, பெ . ( n . ) ஓர்வகைக் காரமான மருந்துச்செடி 

be ruined , destroyed , to perish . “ நீ ஓமிடிந்து போவாய் 

( வின் . ) . 
( மலை . ) ; Bishop s weed , herbaceous plant . 

ம . ஓமிடிச்சல் . 
ம : ஓமம் ; க . ஓம் , ஒமு , ஓவு , வாம , வோம , கோம் ; து . 
ஓம ; தெ . ஓமமு . 

( ஓம் + இடி - ஓமிடி . பாதுகாப்புக்கேடு . ஓம் = பாதுகாப்பு . 
( உம் – உமல் – உமறு = காரற்சுவை . உம் – 

இடி = இடிதல், கெடுதல் . ] 

ஒம் 
– ஓமம் = காரற்சுவையுடையது. ) 

ஓமிடி Omidli, இடை . (int ) ஓ , நாசம் ( வின் .); O ! ruin . 
ஓமம் omam , பெ . ( n . ) வேள்வித்தீயில் நெய் முதலியன [ ஓம்பு – ஓம் ( பாதுகாப்பு ) ஓம் + இடி = பாதுகாப்பு கெடுதல் , 
Owumes; offering an oblation to the gods by pouring 

அழிவு. ) 
ghee , etc. into the consecrated fire . ஓமம் வேள்வி ஓமை amail பெ . ( n . ) 1. உகா ( பிங் . ) ; uga tree . 2 . 
யுதவி தவஞ்செபம் ( சேதுபு. சேதுச 51 ) . 

மாமரம் ; mango tree . வெண்குன்றிப்பருப்போமைக் 
( ஓம்பு – ஒழு – ஓமம் . Skt hima . ) 

கொட்டை ( தைலவ . தைல .33 ) . 
ஒழு = ( ஓம்பு ) நெய்யூற்றித் தீயை அணையாமல் காத்தல் , 

தீவளர்த்தல் , தீயைப்பேணுதல் , தீயோம்புதல் என்றாயிற்று . [ஓ = உயர்ச்சி . ஓ - ஓமை . ) 
ஓமல் dmal , பெ . ( n . ) 1. ஊர்ப்பேச்சு; rumour, bruit 

. | ஓய் - தல் by-, 2.செ.கு.வி. ( v.i. ) 1. முடிவுறுதல் ; to 
“ ஊருக்கு ஓமல் , வீட்டுக்கு வயிற்றெரிச்சல் , 2 . cease ; to come to an end . மழை ஓய்ந்தது . 2. மாறுதல் ; 
புகழ்ச்சி ; reputation . 

to change . " செய்வினை யோயற்க ( பரிபா. 10,128 ) . 
= உயர்தல் , மிகுதல் . ஓ - ஓம் ஓமல் . ] 

3. முன்நிலை சுருங்குதல் ( தொல்.சொல் .330 ); to 
ஓமல் mal , பெ . ( n. ) 1. புகையெழுதல் ; to rise as 

diminish ; to be reduced , to become small, 4. தளர்தல் ; 
smoke . 2. பரவுதல் ; spreading . 

to become tired, weary , weak, infirm , as a limb of the 
[ ஓ – ஒழு – ஓமல் . ] 

body . கை ஓய்ந்து போயிற்று . 5. அழிதல் ; to expire, 

perish . ஊனையானிருந் தோம்பு கின்றேன் கெடுவேனு 
ஓமலிப்பு malippu, பெ . ( n. ) ஊர்ப்பேச்சுப்பரவுகை ; யிரோ யாதே (திருவாச .5,38 ) . 6. இளைப்பாறுதல் ; 
spreading, as a rumour . ஐயையோ ஊரெங்கு மிதுவோ to rest ஓய்ந்தவேளை ( செ . அக.) . 
ஓமலிப்பு " ( சர்வ.கீர்த் .186 ) . 

ம . ஓயுக . 
( ஓமல் - ஓமலிப்பு . ] 

[ உய் ஒய் 

ஓய் செல்லுதல் , போதல் , முடிதல் .) 


ஓம் 


ம . ஓம் . 


ஓய் 


ஓய்வு . ஓ = 


413 

ஒர்க்கோலை 
ஓய் y , இடை . (int ) ஒரு விளியுருபு (வீரசோ.வேற் ஓய்வு byvu, பெ . ( n ) 1. ஓரினப்பொருளை வரிசைபட 
றுமை.8 ) ; hallo ! an int used in calling attention வைப்பது ( ஆ.அக. ) ; serializing a class of objects . 
( ஆ.அக. ) . 

2. நீட்சி ; length . 3. எல்லை ; border, limit 
ம . ஓய் ; தெ . , க . , து . ஓயி . 

[ 1. ஓரியைவு – ஓய்வு ( கொ.வ.). 2. 3. ஓ – 
[ஓ– ஓய் . )] 

நீட்சி . ) 
ஓய்ச்சல் dyccal, பெ . ( n . ) 1. ஓய்வு ; ceasing, resting . | ஓய்வுகரை ywo- karai, பெ . ( n ) அளவுமுடிவு ( யாழ் . 
2. தளர்ச்சி ; weariness, debility . கைகாலோய்ச்சல் . அக . ); limit 
( ஓய் – ஓய்ச்சல் . ) 

(ஓய்வு + கரை . ) 
ஓய்ச்சலொழிச்சலில்லாமை byccal -oliccal-illamai, ஓய்வுநாள் you- nal, பெ . ( n ) வேலை செய்யாது 
பெ . ( n . ) சிறிதும் ஒழிவில்லாமை ( உ.வ. ) ; utter lack 

இளைப்பாறும் நாள். ( chr. ); day of rest, Sabbath . 
of rest or breathing time. 

( ஓய் – ஓய்வு + நாள் . ) 
( ஓய்ச்சல் + ஒழிச்சல் + இல்லாமை . ) 

ஒய்வொழிச்சல் dyvoliccal, பெ . ( n . ) ஓய்ச்சலொழிவு 
ஓய்ச்சலொழிவு byccal- olivu , பெ . ( n .) இளைப்பாறுகை 

UNTITÁS ; see õyccalolivu. 
( உ.வ. ) ; rest, leisure. 

( ஓய்வு + ஒழிச்சல் . ) 
( ஓய்ச்சல் + ஒழிவு . ) 

ஓயாமணி by்- mani, பெ . ( n . ) விடாதடிக்கு மணி 
ஓய்மான் cyman, பெ . ( n . ) குடிப்பெயர் ; name of a 

( இ.வ. ) ; temple bell kept ringing continuously. 
dynasty . 

( ஓய் + ஆ + மணி . ] 
( ஆய் - . ஓய் + ( மகன் ) மான் . ஆய்க்குடியின் பிரிவினை | ஓயாமாரி dya - mari, பெ . ( n . ) : இடைவிடாமை ( யாழ் . 
ஒய்க்குடியினராகலாம் . ) 

அக . ) ; continuity. 
ஓய்மான்வில்லியாதன் dymanvilliyadan, பெ . ( n . ) நன் ( ஓய் + ஆ + மாரி - ஓயாமாரி . ஆ - எ.ம.இ.நி. மாரி = 

னாகனால் பாடப்பெற்றவன் இலங்கை என்னும் மழை . இடைவிடாத மழையைப் போன்ற இடைவிடாமை 
ஊருக்குத் தலைவன் ; Sangam noble . 

என்பது பொருள் . ) 
( ஓய்மான் + வில்லி + ஆதன் . ) 

ஓர் -தல் , 2.செ.குன்றாவி . ( v.t ) 1. ஆய்ந்தறிதல் ; 
ஆய் – ஓய் 
ஓய் + மான் . மகன் – மான் . ஓய்மானுக்குரிய நாடு 

to consider attentively , examine, investigate. " ஒரும் 
ஓய்மா நாடு எனப்பட்டது . ஆநிரைகளைக் காக்கும் ஆய்க்குடி 

வையத்தியற்கை (சீவக .888 ). 2. அறிதல் ; to know . 
யின் வழிமரபினன் ஆகலாம் . ஓய்மான் - குடிப்பெயர். வில்லி ( செ.அக. ). 
- . தொழிற்பெயர் , ஆதன் - இயற்பெயர் . 

[ ஒல் – ஓர் – ஓர் – ஓர் - தல் ( வே.க .107 ) . ] 
ஓய்மானல்லியக்கோடன் dymapalliyakkodan, பெ . ( n . ) | ஓர் - த்தல் r , 2.செ.குன்றாவி . (v.t) 1. ஆராய்தல்; 
நன்னாகனால் பாடப்பெற்ற மாவிலங்கையை 

to consider . 2. தெரிந்தெடுத்தல் ; to select choose . 
ஆண்ட சிற்றரசன் ; Sangam noble. 

" ஆயிரத் தோர்த்த விப்பத்தே ( திவ்.திருவாய் .1,2,1 ) . 
( ஓய்மான் + நல்லியன் + கோடன் . ஓய்மான் பர்ர்க்க; see 3. நினைத்தல் ; to think, regard . “ வேள்வியோர்க் 
dyman . ] 

கும்மே யொருமுகம் " (திருமுரு . 96 ) . 4. கூர்ந்து கேட் 

டல் ; listen attentively. “ புலிப்புகர்ப்போத்தோர்க்கும் " 
ஓய்மானல்லியாதன் dymapalliyidan, பெ . ( n . ) புறத் 

திணை நன்னாகரால் பாடப்பெற்ற கொடையாளி ; ( புறநா .157.12 ). 
Sangam noble . 

ம , ஓர் . 
( ஓய்மான் + நல்லி + ஆதன். ஓய்மான் பார்க்க ; see byman . ] ( ஓர் - தல் – ஓர் - த்தல் . ) 
ஓய்மானாடு dymanadu, பெ . ( n . ) திண்டிவனத்தைச் ஓர் r , பெ.எ. ( adj. )- ஓர் அசைநிலை ( சிலப் .2,37 , 

சூழ்ந்த நாடு ( S.II. iil , 201,12 ) ; small tract of country உரை .) ; a , an , the form used before substantives 
in Tamil - agam situated about Tindivanam . 

beginning with vowels . ஓர் அரசன் - இடை . part an 

expletive . ( செ.அக. ). 
( ஓய்மான் + நாடு . ] 

( ஒல் – ஒன்று – ஒரு – ஓர் . ) 
ஓய்வு dyvu, பெ . ( n . ) 1. ஒழிவு ; cessation , ceasing, 

relinquishment rest. 2. தளர்வு; weariness . 3. முடிவு ; ஓர்க்கோலை drkkilai, பெ . ( n ) கடல்படு பொருட்க 
termination , 

ளுள் ஒன்று ; amber , one of the five kinds of kadal 

padu - tiraviyam . ( products of the sea) guir 6 SOTMILO 
ம. ஓய்வு . 

அழைக்கப்படும் . 
ஒய் செல்லுதல் , போதல், முடிதல் , களைத்தல் , 

( ஒருகா . ஓர்க்கு + ஓலை . ) 
சோர்தல் . ஒய் 

ஓய் – ஒய்வு . ) 


(உய் - 


ஓர்கட்புள் 


414 


ஓரகத்த 


ஓர்கட்புள் Orkatpul, பெ . ( n . ) காகம் ; crow. 

ஓர்மி -த்தல் Sm / -, 4.செ.கு.வி. (v.i. ) மனந்திடப்படுதல் 

( வின் ); to be courageous , daring , brave, valiant 
( ஓர் + கண் + புள் . ) 

adventurous . 
ஓர்குடிமணாளன் -kudl - manalan, பெ . ( n .) ஓர்குடி 

யிற்கொண்டோன் பார்க்க ; see orkudiyirkommon ம. ஓர்மிக்குக ( நினைவுபடுத்துதல் ) . 
ஓர்குடியிற்கொண்டோன் r - kudiyirkondon, பெ . ( n .) ( ஓர் - ஓர்மி - ஓர்மி -த்தல் ( வே.க. 107) . ) 

ஓர்ப்படியான் ( சகலன் ) ( பிங் . ) ; husband of the wife s / ஓர்மிப்பு dmippu, பெ . ( n .) ஓர்மம் பார்க்க ; see omam . 
sister. 

( ஆ.அக. ) , 
[ ஓர் + குடியில் + கொண்டோன் . ) 

[ ஓர்மி – ஓர்மிப்பு . ) 
ஓர்கை drgal, பெ . ( n .) யானை ; elephant ஓர்கை ஓர்மை Smal, பெ . ( n .) 1. ஒற்றுமை; unity . 2. துணிவு; 
யுரியான் ( கடம்பர் உலா.364 ). 

fortitude, bravery , intrepidity . 3. ஆரவாரம் ( ஆடம்பரம் ) ; 
( ஓர்கை = யானை . ஒருகை ( தும்பிக்கை ) உடைமையின் ஓர்கை 

pomp ; parade , as of a festival. 
எனப்பட்டது . ) 

( ஓர் - ஓர்மை ( வே.க. 107 ) . ] 
ஓர்ச்சி arcci , பெ . ( n . ) 1. ஆராய்ச்சி ; investigation , 
research. 2. அறிவு; knowledge , wisdom. ஓர்ச்சி யின்பு ஓர்வம் orvam , பெ . ( n . ) ஒருபாற் சார்கை ; partiality . 

ஓர்வமே செய்யுமுலோபமே ( ஏலா. 61 ) . 
ருவாகி " ( வேதாரணி . வரன் . 25 ) . 3. உணர்ச்சி ; co 
nsciousness, feeling . “ ஓய்ந்த வோர்ச் சிவந் தெழுதலும் " [ ஓரம் - ஓர்வம் . ] 
( விநாயகபு .75,443 ) . 4. சூழ்வுரை, அறிவுரை; consu- | ஓர்வம் orvam , பெ . ( n . ) சுவர் கட்டும்பொழுது இரண்டு 
ltation , rumination . ( செ . அக .) . 

கற்கள் சேரும் இடம் ; joining ends of two bricks 
ம . ஓர்ச்சி ( நினைவு ) . 

(inlaying ) ( சேரநா . ) . 
[ ஓர் – ஓர்ச்சி . ] 

ம . ஓர்வ்வ . 
ஓர்ச்சி -த்தல் drcci-, 4.செ.கு.வி. (v.i.) நினைவூட்டு 

[ ஓர் – ஓர்வம் . ] 
தல் ; to cause , to remember , remind . 

ஓர்விதைப்பூடு brvidaippidu , பெ . ( n . ) ஒரே விதையை 
ம . ஓர்ப்பிக்குக . 

யுடைய பூடு ; plant having but a single seed - lobe. 
( ஓர்- ஓர்ச்சி . ) 

( சா . அக .) . 
ஓர்ப்படி br - p - padi, பெ . ( n. ) ஓர்ப்படியாள் பார்க்க ; see 

( ஓர் + விதை + பூ . ] 
örppadiya ! 

ஓர்வு bru, பெ . ( n. ) ஓர்ப்பு பார்க்க ; see drppu. 
ஓர்ப்படியாள் Gr -p- padiyal , பெ . ( n. ) கணவனுடன் 
பிறந்தான் மனைவி ; wife of the husband s brother . 

ஓரக்கட்டை bra - k - kattai, பெ . ( n. ) 1. அணைத்துத்தாங் 

குங் கட்டை ; ( C.EM ) abutment support; 2. தேரைத் 
( ஓர் + படி + ஆள். படி = வாசல் . ஒருவாசலுக்குள் மூத்தவ 
ளோடு வாழ்பவள் . ] 

திசைமாற்றுவதற்காகச் சக்கரத்தின் அடியிலிருக்கும் 

சாய்வுக்கட்டை; block of wood placed under the wheels 
ஓர்ப்பிலந்தை Srppilandai, பெ . ( n. ) காட்டிலந்தை ; wild 

of the temple chariot to direct its course . 
jujube. ( சா.அக. ). 

[ ஓரம் + கட்டை . ] 
[ ஓர்ப்பு + இலந்தை . ] 
ஓர்ப்பு brppu, பெ . ( n . ) ஆய்ந்துணர்கை ( இறை .2,29 ); / ஓரக்கண்ணன் bra-k -kannan, பெ . (n .) 1. சாய்ந்த 
investigation , research, careful consideration , one of the 

பார்வையுடையவன்; squint- eyed man . 2. ஒருதலைச் 
four kinds of aduu - k - kunam . 2. தெளிவு ( திவா .) ; clear 

சார்பானவன் ; partisan ; one who is biassed . 
under - standing . 3. பொறை (திவா . ); patience, forbeara ( ஓரம் + கண்ணன் . ) 

ஓரக்காரன் dra - k - kiran, பெ . ( n. ) ஓரக்கண்ணன், 2 
ம் . ஓர்ப்பு : தெ . ஓர்பு . 

பார்க்க ; see Grakkannan , 2 . 
( ஓ g – ஓர்ப்பு .] 

( ஓரம் + காரன் . ) 
ஓர்பு drbu, பெ . ( n .) ஆராய்கை ( சங் . அக .); consideration , | ஓரகத்தாள் dr - agattal, பெ . ( n . ) ஓரகத்தி பார்க்க ; see 
reflection , research.. 

dragtti,. 
* [ ஓர் – ஓர்ப்பு – ஓர்பு . ) 

( ஒரு - ஓர் + அகம் + அத்து + ஆள். ) 
ஓர்மம் ormam, பெ . ( n . ) 1. மனத்திண்மை ( யாழ்ப் .) ; ஓரகத்தி dr - agatti, பெ . ( n ) கணவனுடன் பிறந்தான் 
fortitude, courage , bravery . 2. சிந்தனை ; reflection . 3 . 
ஓர்மை பார்க்க ; see drmai. 

மனைவி ; husband s brother s wife . ( செ . அக .) . 
( ஓர்மி - ஓர்மம் ( வே.க. 107 ) . ] 

க . ஓரகித்தி . 
( ஓர் + அகத்தி ( அகம் + அத்தி ). அகம் = வீடு . ) 


nce . 


ஓரங்கல் 


* 415 


ஓரன்மை 


+ 


ஓரங்கல் draigal, பெ . ( n . ) தெலுங்கு நாட்டு வாரங்கல் 

4 . 
நகரம் ; ancient capital of Andhra , now called Warangal, 

ஒருபக்கம் பொருந்திய இடம் , நெருங்கிய 

தன்மை; on one side , towards the edge . 
so called because it was surrounded by a single stone 
wall. உருத்தரா நின்னுடைய வோரங்கல் நாட்டில் 

ம. ஓரமி ; க. பட . , ஓர ; கோத . ஓர்ய ; து . ஓர ; தெ . ஓர , 
( தமிழ்நா .89) . 

ஓரமு . L bra . 
தெ . ஓரங்கல் . 

( ஓர் – ஓரம் = ஒன்றின்பக்கம் ( வே.க.107 ) . ) 

ஓரம் dram , பெ . ( n .) சலுகை ( அக. நி . ); help, aid , 
[ ஓர் + அம் + கல் - ஓரங்கல் . ஓரங்கல் = ஒற்றைக்கல் . ) 

support 
ஓரசைச்சீர் or - asai - c - cir, பெ . ( n .) அசைச்சீர் பார்க்க ; | ஓரம்பம் 

ஓரம்பம் Grambam , பெ . ( n . ) 
see asai - c - cir. 

ஒரு கணித நூல் 

(கணக்கதி .3 ); mathematical work . 
( ஓர் + அசை + சீர் . ) 

( ஏரம்பம் – ஓரம்பம் ( கொ.வ. ).j 
ஓரட்டாங்கை Srattan - gai, பெ . ( n . ) இடக்கை ( இ.வ. ) ; | ஓரம்பேசல் drampesal, பெ . ( n . ) ஒருபக்கஞ் சார்பாகப் 
left hand . 

பேசுதல் ; biased statement. ( ஆ.அக. ) . 
( ஒருஉதல் நீக்குதல் . ஒருவு – ஒருட்டு – ஒருட்டாம் ஓரம்போகியார் Sram - pogiyar, பெ . ( n . ) ஐங்குறுநூற்றில் 
கை . நற்செயல்களுக்குப் பயன்படுத்தாமல் விலக்கும் இடக்கை . ) 

மருதப்பகுதியைப் பாடிய புலவர்; Sangam poet, author 
ஓரட்டும் Grattum , பெ . ( n . ) எல்லாம் ( p. ) ; altogether. of Marudam in Ai - h - kuru - niru . 
[ ஓர் -- ஓரட்டும் ( வே.க.107) . ) 

( ஓரம் போகி 

ஓரம்போகி என்பது 
ஓரடி Gr- adi, பெ . ( n . ) ஒருபோகம் single crop . 

ஊர்ப்பெயராகலாம் . ) 
[ ஓர் + அடி . ] 

ஓரங்கட்டு - தல் draikattu-, 5.செ.கு.வி. ( v.i.) 17 ஓரமா 

கச் சேர்த்தல் ; to gather to one side. 2. ஒரு ஓரமாகச் 
ஓரடிக்கோரடி br - adikkor - adi, கு.வி.எ. ( adv .) அடிக்கடி ; 

செல்லுதல் ; to go along the edge . 3. வேண்டாதவரை 
frequently . அவனி யாளுகவென் றோரடிக்கோரடி 

ஒதுக்கிவைத்தல் ; to avoid the unwanted . 
புரிந்து ( பாரத.குரு . 88 ) . 

( ஓரம் + கட்டு - தல் . ] 
( ஓர் + அடிக்கு + ஓர் + அடி .) 

ஓரம்வை - த்தல் dram - vai-, 4.செ.கு.வி. ( v.i. ) ஆறும் 
ஓரடிப்பதம் dr - adi - p -padam, பெ . ( n .) ஓரடித்தரவு 

புண்ணைச் சுற்றிச் தசை வளர்தல் ; to form proud 
அமைந்த இசைப்பாட்டு ; musical composition or taru 

flesh around a healing wound . ( செ.அக. ). 
consisting of pallavi, anu -pallavi and one caranam . 

( ஓரம் + வை . ) 
+ அடி + பதம் .) 

ஓரவஞ்சனை dra - valjanai, பெ . ( n . ) ஒருதலைச்சார் 
ஓரடிமடக்கு Sradimadakku, பெ . ( n .) நான்கடியுள்ளோர 

பாக ஏய்த்தல் ; deceitful partiality . ஓரவாரம் பார்க்க ; 
டியே மடங்கி வருவது ; figure of speech ( i.e. ) pun 

see õravāram . 
appearing in one line of a stanza repeated four times. 

( ஓரம் + வஞ்சனை . ] 
[ ஓர் + அடி + மடக்கு . ] 

ஓரவாரம் dra - varam, பெ . ( n .) ஒருபக்க சாய்வு ; partiality. 
ஓரடை Sradai, பெ . ( n. ) ஒரு சிற்றளவு ( தொல்.எழுத்து . 

" வழக்கினிடை யோரவாரமு ரைத்தே " ( அருட்பா.1, 
170.உரை . ); ancient small measure . 

விண்ணப்பக்.309 ) . 
( ஓர் + எடை = ஓரெடை – ஓரடை ( கொ.வ.) .] . 

( ஓரம் + வாரம் . வாரம் = சாய்வு . ) 
ஓரணை dranai, பெ . (n.) 1. ஓர் இணை ; pair. ( S.LL | ஓரற்று Sr- agu, பெ . (n.) ஒரு தன்மையானது ; thing 
ii.16 ). 2. வரிசை , ஒழுங்கு; line , queue. 

of the same kind . “ அதனோரற்றே " ( தொல் . சொல் .136 ) . 
க , ஓரண . 

[ ஓர் + அற்று . ) 
[ ஓர் + இணை - ஓரிணை – ஓரணை . ) 

ஓரறிவுயிர் dr - arivuyir; பெ . ( n .) தொடுவுணர்வு ஒன்றே 
ஒரத்துப்பட்டை drattu - p - pattai, பெ . (n .) தட்டோட்டுக் யுடைய புல் மரமுதலியன ( நன் .444 , உரை . ) ; living 

கூரையில் ஓரத்திற்கட்டும் . சுண்ணாம்புப்பட்டை organisms having only one sense of perception , as plants, 
( C.E.M.); side rafter of plaster on tiled roof. 

supposed to have only the sense of touch . 
( ஓரம் + அத்து + பட்டை . ) 

[ ஓர் + அறிவு + உயிர். ) 
ஓரம் dram , பெ . ( n .) 1. விளிம்பு; edge, border, margin, ஓரன்மை Gr - apmal, பெ . ( n . ) ஒருதன்மையல்லாமை ;; 

brim , brink . 2. ஒருதலைச்சார்பு ; partiality in speaking , dissimilarity . " பிறப்போரன்மை யறிந்தனம் " ( நற் .328 ). 
ploading . “ மன்றோரஞ் சொன்னார் 
மனை ( நல் 

[ ஓர் + அல் + மை .] 
வழி .23 ) . 3. பெண்குறி ( யாழ்ப் . ); pudenda muliebre . 


[ ஓர் - 


ஓரா 


416 


ஓரா dra , பெ . 

( n .) 1. முள்ளுப்பலாச்சிமீன் ; sea ஓராம் Cram, பெ.எ. ( adj.) முதலாம்; first 
porcupine, light brown fish . 2. ஒருவகைக்கடல் மீன் ; 

[ ஓர் – ஒராம் ( வே.க .107 ). ] 
Sea - fish , light brown . ( செ . அக.) . 
[ உல் – ஒல் – ஓர் – ஓரா . ) 

ஓராயம் 6 - ayam , பெ . ( n . ) 1. சேர்க்கை ; combination, 

union . " ஓராயமே யுலகம் படைத்தது ( திருமந். 407 ) . 
2. சாய்வு ( வின் . ) ; obliqueness, slant. 3. தோணியின் 
சாய்ந்த ஓர்புறம் ( வின் . ) ; the leeward or ieaning side 
of a boat or other vessel. 4. இணைப்பு ( வின் . ) ; the 
close joining of two boards. 


ம . ஓராயம் . 


( ஓர் + ஆயம் . ] 
ஓராயிரம் drayiram , பெ . ( n . ) 1. ஓர் ஆயிரம் ; one 
thousand . 2. பன்முறை அல்லது எண்ணிறந்த தடவை 
எனப் பொருள்படுவதோர் குறிப்பு மொழி ; expression 
denoting many times or on numerous occasions. அவ 
னுக்கு நான் ஓராயிரம் சொன்னேன் ; கேட்கவில்லை 

( உ.வ. ) . 
ஓரா 
ஓராங்கு dr - aigu , வி.எ. ( adv . ) 1. ஒரு சேர ; united 

ம . ஓராயிரம் . 
jointly. " இளமையுங் காமமு மோராங்குப் பெற்றார் [ ஓர் + ஆயிரம் . ) 
( கலித் .18 ). 2. ஒன்றுபோல ; in the same manner, | ஓராவொட்டி Sravotti, பெ . ( n . ) மீன்வகை ( யாழ் . அக.) ; 
like wise . நால்வேறு நனந்தலை யோராங்கு நந்த 

a kind of fish . 
( பதிற்றுப் . 69,16 ) . 3. இடைவிடாமல் ; unintermittently , 
ceaselessly . ஓராங்குப் படிதலுடைய ரீண்டே " ( ஓரா ஓராவொட்டி . ) 
( ஞானா. 41,19) . 
[ ஓர் – ஓராங்கு ( வே.க.107 ) . ) 
ஓராட்டு - தல் Srattu-, 5.செ.குன்றாவி . ( v.t ) 1. தாலாட்டு 
தல் ( யாழ்ப் ); to lull, lullaby . 2. ஓலாட்டு - தல் பார்க்க ; 
see blattu-. 


| 


( ஓலாட்டு -- ஓராட்டு ( கொ.வ.) . ] 
ஓராட்டுப்பட்டோலை ordttu - p - pattblai, பெ . ( n .) ஆண் 

டுக்கணக்குப்பட்டியல் , சதுர்ப்பட்டோலை ; (p.) co 
mplete balance sheet. 

[ ஓர் + ஆட்டு + பட்டோலை . ஆண்டு – ஆட்டு. ) 
ஓராண்காணி dr - an - kani, பெ . ( n . ) ஒருவனுக்கே உரிய 
நிலம் ; estate under a single owner . " ஓராண்காணியா 
யரசாள " ( இராமநா.உயுத்த .74 ). 

[ ஓர் + ஆள் + காணி . ) 
ஓராண்டு brandu, பெ . ( n . ) 14. ஓர் ஆண்டு ; one year . 
2. இறந்தார்க்கு ஓராண்டு முடிவில் செய்யும் நீர்க்க 
டன் ; anniversary of death . ( சேரநா . ) . 
ம . ஓராண்டு . 
[ ஓர் + ஆண்டு . ) 
ஓராண்வழி dr - an - vali, பெ . ( n .) ஒரே தொடராய்வரும் 

மரபு வழி ( பரம்பரை .); unbroken lineage from indivi 
dual to individual, நம்மாசாரியர்கள் ஓராண்வழி 
யாய்க் கொண்டு போந்த இத்தை ( ஈடு .6,10,4 ) . 
[ ஓர் + ஆண் + வழி . ] 


ஓராவொட்டி 
ஓரானொரு Grap - oru, பெ.எ .. ( adj .) ஏதாவது ஒரு ; 
certain , someone . " ஓரானொருநாளில் " ( குருபரம் . 217 , 
பன்னி. ). 
[ ஓர் - ஓராம் + ஒரு - ஓரானொரு ( வே.க. 107 ) ம் - ன் ( திரிபு . ) 

ஆகும் - ஆம் ( உறுதிப் பொருள் தந்து சாரியையாயிற்று ) ) 
ஓரி ort, பெ . ( n .) 1. திருமணமாகாதவன் ; celibate . 

2. கணவனுடன் பிறந்தான் மனைவி ; wife of the 
husband s brother . “ ஓரிமகன் றனக்கு மோர் சரடு போட 
வேண்டும் " ( ஆதியூரவ .5 ). 
ம. ஓரி ( பங்கு ) . 

ஓரி (தனித்திருப்பவன் ). 2. ஓரகத்தி - ஓரி . ] 


1 .. 


[ 1. ஓர் - 


417 


ஒரும் 


ஓரி dri , பெ . ( n . ) தேன்முதிரும்போது தோன்றும் 
( ஓரி + பூத்தல். முதிர்ந்து நிறம்மாறி உண்பாரற்றுத் தானாகச் 
நீலநிறம் ; dark blue colour of the matured honey . சிதையும் தேனடை போல் தேடுவாரற்றுக் கிடக்கும் நல்ல 
அணிநிறவோரி பாய்தலின் ( புறநா .109,7 ); 

பொருளும் ஓரிபூத்தது எனக் குறிப்பிடுவது மரபு . ] 
( ஊரி – ஓரி .) 

ஓரியர் driyar , பெ . ( n. ) 1. குறிஞ்சிநிலத்தலைமக்களுள் 
ஓரி dri, பெ . ( n .) 1. வலிமை பொருந்தியது ; that 

சேரக்கிளைமரபினர்க்குரிய ஓரி என்னும் குடிவழியி 
which is strong. 2. விலங்குகளின் ஆண் ; male of 

soti; name of a clan among the Chera Dynasty . 2 . 
animals . 3. காளை ; ox . 4. முதுநரி ; old jackal. 5. ஆண் 

பழந்தமிழ்க் கிளைமரபுகளுள் ஒன்றான நாகர்க்குரிய 
குரங்கு ; male lemur ; 6. ஆண்களின் தலைமயிர்; man s 

Oluwii; name of clan of the ancient Tamil known 
hair. 7. குதிரையின் பிடரிமயிர் ; mane . " ஓரி நுடங்க 

as Nagas . ( புறநா .175 ,உரை . ). 
( பொருள் .164 ). 

( ஓரி + அர் . ஓரி = குடிப்பெயர். ) 
க . ஓரி . 

ஓரியாட்டம் dri - y - attam , பெ . ( n .) ஓரியாடு - தல் பார்க்க ; 
( உல் – ஒல் 
– ஒல் – ஒல் – ஓர் – ஓரி .) 

see ori - y - adu. 
ஓரி dri, பெ . ( n . ) 1. தமிழகப் பெருவள்ளல்களில் ( ஓரியாடு - ஓரியாட்டம் . ) 
ஒருவன் ; Sangam philanthrophist. 2. ஓரியின் குதிரைக் ஓரியாடு - தல் bri - y - acu-, 5.செ.கு.வி. ( v.i.) 1. பிறர் 
Giflu Ouwi;name of horse owned by the Tamil chieftain தொடாத வண்ணம் நெடுநேரம் வலிமைகாட்டி 
Ori. 3. ஒப்பற்றவன் ; man of excellence. 

நீருள் மூழ்கி விளையாடும் நீச்சல் விளையாட்டு ; 
( ஓரி - ஒரி சேரக்கிளை. மரபினர்க்கும் நாகருள் ஒரு சாரார்க் 

game of swimming. இவன் ஓரியாடுவதில் கெட்டிக்காரன் 
கும் ஓரி குடிப்பெயராக விளங்கியதால் இதனைக் குடிப்பெ 

( திருச்சி . ) . 2. துணைக்கு எவரும் வராத நிலையில் 
யர் என்றே குறிப்பிடலாம் . ) 

ஒருவரே பெரும்பணியை நெடுநேரம் செய்தல் ; to 
ஓரி ori, பெ . ( n ) 1. உயரம் ; height : 2. முதிர்வு ; matured 

work all alone to finish a heavy task . அவள் ஒருத்தியே 

இவ்வளவு பெரிய கலியாணச் சமையல் வேலையில் 
or ripened stage. 

ஓரியாடுகிறாள் . யாராவது உதவி செய்யுங்கள் . ( உ.வ. ) . 
து . ஓரிகெ . 

( ஓரி = காளை . ஓரியாடுதல் = வலிமை வாய்ந்த காளை போல் 
( உயர் – ஓர் – ஓரி . ] 

ஒருவரே தனித்து நின்று திறமை காட்டுதல் . ] 
ஓரி or , பெ . ( n. ) நீரோடை , வாய்க்கால்களில் மேல் ஓரிலைத்தாமரை Sr -ilai - t -tamarai, பெ . ( n ) ஒரு சிறு 
உயர்த்திக்கட்டிய பாலம் ; bridge. 

பூண்டு ( பதார்த்த .317 ); small plant 
[ ஊ – ஓ – ஓரி . ) 

( ஓர் + இலை + தாமரை . ] 
ஓரிஆ brid, பெ . ( n . ) அடங்காத காளை ; unmanageable | ஓரிலைத்துத்தி dr-ilai - t - tutti, பெ . ( n . ) துத்திச்செடிவகை 

( வின் . ) ; a species of Mallow . 
க . ஓரை ஆவு , ஓரி . 

( ஓர் + இலை + துத்தி . ) 
( ஓரி + ஆ ஆ = மாடு , காளை . ) 

ஓரீற்றா dr- ina, பெ . ( n . ) ஒருமுறையீன்ற மாடு ; cow 
ஓரிதலம் oridalam , பெ . ( n .) சவுட்டு மண் ; fuller s that has calved but once . 
earth . ( சா.அக. ) . 

[ ஓர் + ஈற்று + ஆ . ] 
( உவர் - உவரி – ஓரி + தலம் . ) 

ஒரு dru , பெ . ( n .) நொடி ( அக. நி.); instant, as the 
ஓரிதழ்த்தாமரை Sr- idal-t-tamarai , பெ . ( n. ) ஒரு சிறு time measure of the snap of the finger. 
பூண்டு ( பதார்த்த .318 ) ; pasture weed . 

[ ஒ – ஓர் – ஓர் – ஒரு . ) 
( ஓர் + இதழ் + தாமரை. ) 

ஒரு dru, பெ . ( n ) மணற்றிட்டு ; heap of sand . 2 . 
ஓரிபிடி - த்தல் dripidi-, 4.செ.கு.வி. (v.i.) 1. ஒட்டாரம் நீர்க்கால்களில் , நீர்நிலைகள் , கால்வாய்கள் ஆகிய 

செய்தல் , அடம்பிடித்தல் ; to be obstinate : 2. ஓயாமல் வற்றின் அடியில் படியும் வண்டல் ; sediment 
அழுதல் ; to weep continuously. 3. நச்சரித்தல் ; to 

( ஊர் - ஓர் – ஒரு . ஓர் = உயரம் . ) 
give trouble . 

ஒரும் drum , இடை . (part ) 1. எல்லாம் ; all, altogether. 
க . ஒரெ . 

2. ஓர் அசைச்சொல் ( குறள் .40 ); poetic expletive 
( ஓரி = காளை . ஓரி + பிடி - ஓரிபிடி. அடங்காத காளைபோல் “ செயற்பால தோரும் அறனே ” ( குறள்.40 ) . 
தொல்லை தருதல் . ] 

[ ஓர் – ஒரும் . ஒரும் என்னும் சொல் ஒன்றுபட்ட அனைத்தும் 
ஒரிபூ - த்தல் dri - pi , 4.செ.கு.வி. ( v .. ) தேடுவாரற்று அல்லது எல்லாம் எனப்பொருள் தந்து , அதே பொருளில் 

அல்லது கேட்பாரற்றுக் கிடத்தல் ( யாழ் . அக.); to lle சொல்லின் பிள்ளடையாகும் இடைச்சொல்லாயிற்று . செயற்பா 
unwanted or unsought for. 

லதோரும் என்பதற்குச் செயற்பாலதெல்லாம் என்று பொருள் .) 


Ox .. 


ஒருமம் 


man s play romen . 

ஓரையாயம் 

418 
ஒருமம் Crumam, பெ . ( n . ) 1. நீர்நிலை ( அக.நி.); pool , ஓரை drai , பெ . ( n .) 1. நாண்மீன்மண்டலம் ; sign 
sheet of water. 2. ஆற்றுக்கால்வாய் ; channel from the of the zodiac. " ஓரையுநாளுந் துறந்த வொழுக்கம் " 
river . 

( தொல் பொருள். 135 ) . 2. ஒரு முழுத்தம் ; division of 

time commencing with the rising of zodiacal sign 
( வாலுகம் - வாருமம் - ஒருமம் ( கொ.வ. ) வாலுகம் = நீண்ட 

“ மங்கலப் பெருங்கணி வகுத்த வோரையான் 
மணல்மேடுகளிடையிலமைந்த நீர்நிலை. ஒருவு - ஒருமம் 
- ஒருமம் = ஆற்றிலிருந்து விலக்கிக் கொணரும் நீர்க்கால் . ) ( சீவக .2411 ) . 3. நேரம் ; time, occasion , period . 

“ விடி 

வோரையி லெழுந்து ( குருபரம் .115 , பன்னீ.) . 4 . 
ஒருயிர்ப்புள் dr -uyir - p - pul, பெ . ( n .) இருதலைப்புள்; 

இரண்டரை நாழிகை கொண்ட காலம் ; an hour of 
fabulous bird having two heads . " ஓருயிர்ப் புள்ளி 

60 minutes . 5. விண்மீன் கூட்டம் ; constellation . 
னிருதலையுள்ளொன்று போரெதிர்ந்தற்றால் " 
( கலித் . 89) . 

( ஓர் - ஓரை = ஓரிடத்தில் சேர்ந்த திரள் , கூட்டம் . ஓர் – ஓரை . 

( மு.தா.170.ஒ.மொ.358 ) . ) 
( ஓர் + உயர் + புள் . ) 

மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் 
ஒருள்ளிப்பூடு or - ulli - p- pidu, பெ . ( n. ) பல்பல்லில்லாத 

கிழவோற்கில்லை " ( தொல்.கள் . 44 ) ஓரை 

கோள் நிலை , 
உள்ளி (வின் .) ; solid root of garlic, not divided into 

தீயகோள் நிலைக்கு ஆயிற்று . இலத்தீன் மொழியில் வழங்கிய 
cloves . 

பன்னிரு ஓரைப்பெயர்களும் தமிழ்ப் பெயர்களின் மொழிபெ 
( ஓர் + உள்ளி + பூடு .) 

யர்ப்பாகவே யிருக்கின்றன . i . Aries ( ram ) ii. Taurus ( bull), 

iii . Gemini ( twins ), iv . Cancer ( crab ) , v. Leo ( lion ) vi . Vergo ( virgin ), 
ஒரெடை Sredai, பெ . (n .) ஓர் அளவை ( தொல்.எழுத்து . 

vil. Libra (balance ) villi, Seorpin ( scorpion ), ix . Sagittarius (archer 
28. இளம்பூர .) ; ancient small measure. 

or bow ), x . Capricorn ( the goat - horned = shark ) , xi . Aguarius 
* [ ஓர் + எடை ] 

( water - bearer = pitcher ), xii. Pisces (fish ) . 
ஓரெலியீரெலி Sr -eli-y-ir- eli, பெ . ( n . ) பரவர் விளை ஓரை Crai, பெ . ( n . ) புளிச்சாறு , எள் கலந்த சோறு 
யாட்டு வகை ; game among paravas . 

ammo GTON COTITOO ; boiled rice , general term used 

to indicate rice that is mixed up with other edibles such 
[ ஓர் + எலி + ஈர் + எலி . ) 

as tamarind, sesamum , cocoanut, etc. 
ஓரெழுத்தினம் -dr - eluttinam, பெ . ( n . ) மிறைக்கவி 
வகை ( பிங் . ) ; a variety of metrical composition . 

தெ . ஓரெமு . 
( ஓர் + எழுத்து + இனம் . ] 

(உறை – ஓரை . ) 
ஓரெழுத் தீசன் Sreluttisan , பெ . ( n . ) ஈ; fiy. ( சா.அக.) ஓரை drai ,இடை. ( part ) ஓர் இடைச்சொல் ( பிங் . ) ; 

connective particle . 
[ ஓர் + எழுத்து + ஈசன் . ஈ என்னும் பெயரில் ஈசன் பெயரிலுள்ள 
முதல் ஓரெழுத்து மட்டும் இருப்பதால் பெற்ற நகைச்சுவைக் ( ஓர் – ஓரை . ஓ.நோ. ஒரும் . ) 
குறிப்புப் பெயர் . J 

ஓரை Crai , பெ . ( n . ) கூகை வகை ( வின் . ) ; a kind 
ஒரெழுத்து மடக்கு dr - eluttu - madakku , பெ . ( n . ) வந்த of owl . 
எழுத்தே மடக்கி வரும் சொல்லணி (தண்டி. 94) ; 

( ஓரி - ஓரை = முதிர்ந்தது , பெரியது . ) 
( Rhet ) figure of orthography consisting in the consecutive 
repetition of the same letterin averse, as in.நாநாநாதங்கூ ஓரை " brai, பெ . ( n . ) அணிகலன் ( அக.நி.); ornament. 
டிசைநாடுந் தொழிலோவோ . 

( ஒலி - ஓரி - ஓரை . ] 
[ ஓர் + எழுத்து - மடக்கு . ) 

ஓரைப்பாவை drai - p - pavai ,. பெ . ( n . ) மகளிர் விளை 
ஓரெழுத்தொருமொழி breluttonumoli, பெ . ( n .) ஓரெ யாட்டுப் பாவை ( கலித் .82 , உரை . ) ; doll used by girls 
முத்தே நின்று பொருள் தரும் சொல் ; word compri 

in their plays . 
sing of a single letter. 

( ஓரை + பாவை . ஓரை = மகளிர் கூடியாடும் விளையாட்டு . ) 
( ஓர் + எழுத்து + ஒரு + மொழி . ) 

ஓரையயர் - தல் Srai - y -ayar- , 2 . செ.கு.வி. ( v.i. ) ஓரைப்பா 
ஒரை dral, பெ . ( n. ) 1. பெண்கள் கூட்டம் ( பிங் . ) ; வையை வைத்து மகளிர் விளையாடுதல் ; to play 

with dolls. “ மடக்குறு மாக்களோடோரை யயரும் " 
. " ஓரையாயத் தொண்டொடி மகளிர் " ( கலித் .82,9 ) 
( புறநா .176,1 ) . 3. மகளிராடுங்களம் ( திவா. ); pla 

( ஓரை + அயர். ) 
yground for woman . 4. கைபிணைந்தாடும் குரவைக் 
கூத்து ; a kind of ancient dance with hands joined 

ஓரையாயம் brai - y -ayam, பெ . ( n . ) பொம்மைகளை 
in a circle, the performers singing while dancing ( 1918. ). 

வைத்து விளையாடும் பாவையாடல் மகளிர்குழு ; a 

group of girls at play . . 
( ஓர் – ஓரை ( ஒருங்குற்ற கூட்டம் ) ஒரு = மணற்றிட்டு , ஓரை 
= மணலில் ஆடும் விளையாட்டு . ) 

ஓரை + ஆயம் . ) 


ஒரொட்டு 

419 

ஒலம்படு - தல் 
ஓரொட்டு dr - ottu , கு.வி.எ. ( adv .) 1. முழுதும் ; altogether | ஓலக்கச்சூளை blakka -c - culai, பெ . (n.) அத்தாணியில் 

by the lump, wholesale . 2. சராசரியாக ( வின் . ) ; on an தொண்டு செய்யும் பணிப்பெண்டிர் ; servants at the 
average, in general. 

audience hall. “ உந்திநின்றா ருன்ற னோலக்கச் 
(ஓர் + ஒட்டு .) 

சூளைகள் " ( தேவா .1041,10 ) . 
ஓரொருதாளி drorutali, பெ . ( n ) நெருஞ்சி ; small க. ஓலகதசூளெ. 
caltrope. ( சா.அக. ). 

( ஓலக்கம் + சூளை . ஓலக்கம் = அரசனின் திருவோலக்க மண்ட 
( ஓர் – ஒரு + தாளி . ) 

பம் . சூளை = நெற்றியில் தலைவகிடு வழியாகச் சூளாமணி 

என்னும் முத்துப் பதித்த அணிகலன் குடிய நாட்டியப்பெண் . 
ஓரொற்றுவாரம் r - oxu - varam , பெ . ( n .) ஒரு மாத்திரை கூத்தர் குழுவைச் சார்ந்த விறலி . ) 

பெற்று வருஞ் செய்யுள்(சிலப்.3,136 ,உரை.); musical | ஒலக்கம் blakkam , பெ . ( n . ) 1. அத்தாணிக்காட்சி ; 
composition sung to a single beat, a variety of vāram . 

assembly of state , audience , royal presence , durbar . 
( ஓர் + ஒற்று + வாரம் . ) 

“ நாளோலக்க மருள " ( திவ்.திருப்பள்ளி.9 ) .2. அவைக் 
ஓரொன்று dr - onru, பெ . ( n . ) ஒவ்வொன்று (சிறு 

கூடம் ; assembly hall . " அந்த வோலக்கந் தன்னி 
பஞ் .27 ) ; each one; one of each ; one at a time ; one லருந்தவ முனிவ ரெல்லாம் வந்தனர் ( அரிச்.பு.வி 
for each .. 

வாக .37 ) . 
ம . ஓரொன்று , ஓரொன்னு. 

க . ஓலக ; து . ஓலக ; தெ . ஓலகமு . 
( ஓர் + . ஒன்று . ) 

( ஒலகம் ஒலக்கம் . ) 
ஒரோடத்துக்கந்தரத்தனார் örödattukkandarattanar, 

ஓலகம் = நாதசுரம் என்னும் விரிவாய் வங்கியம் . இது மங்கல 
பெ . ( n .) கடைச் சங்க மருவிய புலவர் ; Sangam poet 

இன்னியமாகக் கருதப்படுகிறது . ஓலகம் முழங்க அரசனை 
( அபி.சிந் . ). 

வரவேற்கும் அத்தாணி மண்டபம் ஒலக்க மண்டபம் எனப்பட் 

டது . இன்றும் தெலுங்கு கருநாடக மாநிலங்களில் நாதசுரத்தை 
[ உரகடம் – ஒரோடம் + அத்து + கந்தரத்தன் + ஆர் . ) 

ஓலகம் என்றும் ஓலகம் இசைப்பவரை ஓலகத்தார் என்றும் 
ஒல் 51, பெ . ( n . ) 1. குத்துதல் , அசைதல் ; piercing, 

அழைப்பதைக் காணலாம் . 
moving. 2. ஒலி ; sound. ஓலுறு பெருக்கின் " ( இரகு.ந | ஓலக்கமண்டபம் blakka - mandabam , பெ . ( n . ) அத் 
கர .42 ) . 3. தாலாட்டு ; lullaby. " ஓலுடனாட்டப் பாலுட groof LOOTLUL ; place of assembly, durbar hall, hall. 
னுண்டு " (இறை .2,27 ) . 4. ஓலம் ; wailing.- ( செ.அக.) . " எம்பெருமா னோலக்க மண்டபத்துள் " ( தாயு.எந்நாட் . 

அருளியல்பு.10 ) . 
( ஒல் – ஒல் . ] 
ஒல் 51, இடை. ( part ) ஒரு விளியுருபு ; vocative ending. 

[ ஓலக்கம் + மண்டபம் . ஓலக்கம் பார்க்க ; see blakkan . ) 
சாத்தாவோல் " ( வீரசோ.வேற்றுமைப் .8 ,உரை. ). ஒலக்கமொழி blakka - mof, பெ . ( n . ) கூட்டத்திற் 

சொல்லப்படும் ஆரவாரச்செய்தி ( ஈடு .); pompous 
( ஓ – ஒல் (விளிக்குறிப்பு ) இது இக்காலத்து ஒல் - ஓய் 

speech in an assembly . 
எனத்திரிந்தது . ) 
ஒல் 51, 14.செ.குன்றாவி . ( v.t ) 1. குத்துதல் ; to pierce. 

( ஒலக்கம் + மொழி . ) 
2. துளையிடுதல் ; to make hole . 3. புணர்தல் ; to | ஓலக்கவார்த்தை blakka - varttai, பெ . ( n . ) ஓலக்கமொழி 
have intercourse. 

பார்க்க ; see blakka - moli. 
[ உல் – ஒல் – ஒல் . ) 

( ஓலக்கம் + வார்த்தை . ) 
ஒலக்க அரசர் blakka - arasar, பெ . ( n . ) 1. அரிச்சந்திரன் ; ஓலம் dlam , பெ . ( n .) 1. தொடர்ந்து எழுப்பப்படும் 
Harischandra . 2. நளன் ; Nala . 3. முசுகுந்தன் ; Musugu நெட்டோசை ( பிங் . ) ; sound , noise, roar . 2. அடைக்க 
nda. 4. காத்தவீரியன் ; Karthaviriya . 5. சிபி ; Sibi. 6 . லம் வேண்டுங் குறிப்பு மொழி ; cry of lamentation , 
பரதன் ; Bharta . 7. இராமன் ; Rama . 8. இரகு ; Ragu . appeal , exclamation entreating succour . “ ஞானநாயகனே 
9. யயாதி ; Yayadi. 10. பகீரதன் ; Bageeratha. 11 . யோலம் . ( கந்தபு.சூர.வதை.460 ) . 3. கடல் ; ( வின் . ) ; 
மாந்தாதா ; Mandatha. 12. அனங்கன் ; Ananga. 13 . sea .. 
அரியணையில் வீற்றிருக்கும் அரசன் ; king on the 

ம . ஓலம் ; க . ஒலெ ; து . ஒரு ; தெ . ஓல ; குரு . ஓலொக்னா ; 
throne .. 

மால் . ஒல்கெ . 
( ஓலக்கம் + அரசர். ஓலக்கம் பார்க்க ; see clakkam ) 

( ஒல் – ஓலம் ( வே.க .113) . ) 
ஓலக்கங்கொடு - த்தல் Slakkan - kodu-, 4.செ.கு.வி. ( v.i.) | ஒலம்படு - தல் blampacu- , 20.செ.கு.வி. ( v.i.) பிறரிடம் 

அத்தாணியிலிருந்து காட்சிகொடுத்தல் ; to grant an உதவி கேட்டு அழுது நின்று இரத்தல் ; to beg 
audience, as a king. 

weeping 
( ஓலக்கம் + கொடு . ) 

( ஓலம் + படு . ) 


ஓலைக்காந்தல் 


ஒலம்போழ் 


420 


ஓலம்போழ் blam - po ), பெ . ( n . ) வகிர்ந்த ஓலை ; split மருங்கோலுறுத்த " ( இறை .2,42 ,உரை . ) . 2. தாலாட்டு 
leaf of the palmyra prepared for writing. ஓலம் போழிற் தல் ; to lull a child to sleep . அஃது ஓலுறுத்தலாற் 
பொறித்து " ( விநாயகபு .3,3 ) . 

றுயில் கொள்ளும் . ( கலித் . 42 ,உரை. ) . 
( ஓலை - ஓலம் + போழ் . போழ் = போழ்ந்தது , கிழிந்தது . ) ( ஒல் + உறு . ) 
ஓலமிடு - தல் Slam - idu , 20.செ.கு.வி. ( v.i. ) 1. காப்பு ஓலுறு - தல் 5 - Uru-, 2.செ.கு.வி. ( v.i.) ஒலிபொருந்து 

வேண்டுதல் ; to call for succour , cry for protection , தல் ; to be filled with sound ; to resound . ஓலுறுபெருக் 
appeal. 

சிவனேசிவனேயென் றோலமிடினும் ( திரு கின் ( இரகு. நகர .42 ) . 
வாச .7,5 ) . 2. சத்தமிடுதல் ; to make a noise. “ ஓலமிட் 

( ஒல் – ஒல் + உறு . ) 
டிரியல் போக ( ஞான.பாயி .6,24 ). 

ஓலை clai, பெ . (n.) 1. பனை , தென்னை முதலியவற் 
ம . ஓலமிடுக . 

றனோலை ( தொல் . பொருள் .641 ) ; palm . leaf . 2 . 
[ ஓலம் + இடு . ) 

ஓலைமுடங்கல் ; letter or any writing on a palmyra 
ஒலன் blan, பெ . ( n . ) குழம்புக் கூட்டு வகை ; a kind leaf; palmyra leaf on which something in written , 3 . 
of vegetable dish . ( செ.அக. ). 

காதிலணியும் ஓலைச்சுருள் ; rolled palm - leaf used as 
ம . ஓலன் . 

an ear ornament. 4. sn goufl; ornament worn in the 
(ஒல் – ஒல் – ஒலன் (ஒன்று கூட்டியது ) . ] 

lobe of the ear, as of gold often set with precious stones: 

“ பொன்செ யோலை யொருகாது ( தேவா .1180,10 ) . 
ஓலாட்டு - தல் 5 - attu-, 5.செ.கு.வி. (v.i.) தாலாட்டுதல் 

5. ஓலைக்குடை ; umbrella.made of palm - leaf. “ உறை 
( யாழ்ப் . ); to lull a child , sing a lullaby . 

பனி கதிர்போற்று மோலையன் ( கந்தபு .தவங் .2 ). 
[ஒல் – ஓலாட்டு . ) 

ம . ஓல ; க . ஓலெ ; கோத . ஓல் ; துட . ஓல் ; குல . ஓலெ ; 
ஓலாடு -தல் blacu, 5.செ.கு.வி. ( v.i. ) முன்பின்னாக 

து . ஓலெ : 
அசைதல் , தாலாட்டுதல் ; to move back and forth , 
rocking the cradle . 

[ ஓல் = ஓசையிடுதல் , ஒலியெழுப்புதல் , அசைதல் . ஓலாடு 

அசைந்தாடு , ஓலம் ஓசை. ஒலை அசைந்து ஒலி 
க . ஒலாடு . 

எழுப்புவது . ) 
( ஓல் + ஆடு - ஓலாடு . ஓல் = அசைவு , ஓசை , ( ஓலம் ), ஓலாலம் ஓலை Slai, பெ . ( n . ) பேய்முன்னை மரம் ; charcoal 
பார்க்க ; see dalam . ) 

tree . 
ஓலாலம் blalam , பெ . ( n . ) தாலாட்டு ; lullaby . 

(ஒல் ஒல் ஓலை . ) 
(ஓல் + ஆலம். ஓலம் = ஓசை . ஆலுதல் = சுற்றுதல் , தொடர்தல். ஓலைக்கண் blai - k - kan, பெ . ( n . ) 1. ஓலைச்சட்டத்தில் 
ஓலாலுதல் = ஓலாடுதல் . ) 

விழுந்துள்ள பதிவு அல்லது கீறல் ( வின் . ) ; scallop 
ஆலம் , ஆரம் - சொல்லாக்க ஈறுகள் . ஓலமிடல் , இடையறாது or indentation of the palmyra - leaf. 2. ஓலைத் தளிர் ; 
ஓசை யெழுப்புதல் , குழந்தையைத் தூங்கச்செய்ய தாய் எழுப் 

tender leaf of palm trees. 
பும் தொடர்ந்த ஓலம் அல்லது ஓசை ஓலாலம் எனப்பட்டது . 
ஓலாலம் பிற இந்திய மொழிகளில் லாலி எனவும் மேலையா ( ஓலை + கண் . ) 
= ரிய மொழிகளில் full, lullaby எனவும் மருவிற்று . lull என்னும் ஓலைக்கணக்கர் Slai - k - kanakkar, பெ . ( n . ) 1. பள்ளி 
ஆங்கிலச் சொல்லுக்குத் தொட்டிலாட்டுதல் ( to rock the cradle) யிற்படிப்போர் ; learners at school. " ஓலைக்கணக்க 
என்னும் பொருளிருத்தல் காண்க . 

ரொலியடங்கு புன்செக்கர் ( நாலடி .397 ) . 2. புலவர்; 
ஒலிடல் blical, பெ . ( n .) ஊளையிடுதல் ; to hawl . scholar . ( ஆ.அக. ) . 
( ஒல் + இடல் . ) 

( ஓலை + கணக்கர் . ] 
ஒலிடு - தல் dl -idu-, 20.செ.கு.வி. ( v.i. ) ஓசையிடுதல் ; ஓலைக்கணாட்டு blaikkanattu , பெ . ( n . ) ஓலைத்தளிர்; 
to make a noise. " பணைவித மோலிட ( பாரத .மணி tender leaf of palm trees . . 
மான் .20 ) . 

( ஓலைக்கண் – ஓலைக்கணாட்டு . ஆட்டு சொல்லாக்க ஈறு . ) 
க . ஒலிசு . 

ஓலைக்கதவு clai - k - kadavu, பெ . ( n . ) ஓலையாலாகிய 
( ஒல் + இடு . ] 

படல் ; palm leaf screen , used as a door . 
ஒலு - தல் Slu-, 5.செ.கு.வி. ( v.i. ) முழங்குதல் ; to make 

( ஓலை + கதவு. ] 
noise. நத்தோலும் வாரியன்ன ( மான்விடு.102 ). 

ஓலைக்காந்தல் Slai -k-kandal , பெ . ( n . ) ஓலையின் 
( ஒல் - ஒல் 
ஒல் – ஒலு . ) : 

நெருப்புப் பொறி ( வின் . ) ; cinder of palm - leaf, as 
ஒலுறு - த்தல் 5 /-Un-, 4.செ.கு.வி. ( v.i.) 1. இன்னோசை burning, floating flakes ; dry pieces of palm leaf. 
யுண்டாக்குதல் ; to emit a pleasant sound. மணியருவி 

( ஓலை + காந்தல் . ) 


ஓலைக்காரன் 


421 


ஓலைநாயகம் 


ஓலைக்காரன் Slai - k - kiran, பெ . ( n . ) செய்தியறிவிப் ஓலைகூறு - தல் Slai-kuru , 5.செ.கு.வி. ( v.i.) திருமண 
CUITST; messanger. 

வறிக்கை வெளியிடல் ; to publish the banns , ( chr. ), 

notice in church of intended marriage. 
ம . ஒலகார ; க . ஓலெகார . 
( ஓலை + காரன் . ) 

(ஓலை + கூறு . ) 
ஓலைக்கால் நண்டு blaikkal - nandu, பெ . ( n .) ஒரு ஓலைச்சக்கரம் Slai - c -cakkaram, பெ . ( n ) தாளிப்பனை; 
வகைக் கடல் நண்டு ; a kind of sea - crab . ( சா.அக. ) . 

talipot ( சா.அக.). 
( ஓலை + கால் + நண்டு . ] 

(ஓலை + சக்கரம் . ] 
ஓலைக்கிணாட்டு blai - k - kindttu, பெ . ( n .) ஓலைச் சிறு ஓலைச்சரம் dilai - c - caram, பெ . ( n . ) ஓர் அணிகலன் ; 
துண்டு ( யாழ்ப் . ); chip or small piece of the palmyra 

ornament 
leaf. 

( ஓலை + சரம் . ) 
( ஓலை + கிணாட்டு . கிள் – கிள்ளாட்டு - கிண்ணாட்டு ஓலைச்சிறகு Slai -c -ciragu, பெ . ( n . ) பனையோலை 
கிணாட்டு . ) 

யின் பாதி ( வின் . ) ; the half of palmyraleaf. 
ஓலைக்கிளிஞ்சில் dlai - k - kilijil, பெ . ( n . ) கிளிஞ்சில் 

(ஓலை + சிறகு . ) 
வகை ( வின் . ) ; flat chank like a palm - leaf. 

ஓலைச்சுருள் blai -c-curul , பெ . ( n . ) ஓலைமடல் 
(ஓலை + கிளிஞ்சில் . ) 

( கடிதம் ) ( வின் . ) ; letter written on a palmyra leaf , 
ஓலைக்குடை Slai -k- kudai , பெ . ( n . ) மழையைத் rolled up and enclosed in a centirikkam . 
தாங்கும்படி ஓலையால் முடையப்பட்ட கூடு ; palm 

ம . ஒலச்சுருள் . 
leaf hood used as an umbrella. மறைப்புழி ஓலைபோல 

(ஓலை + சுருள் . ) 
மறைக்குவன் ( குறள். பரி.மேற். ). 

ஓலைச்சுவடி blai - c - cuvadi, பெ . ( n . ) 1. பனையோலை 
ம . ஓலக்குட . 

யில் எழுதிக் கோத்துக் கட்டிய பொத்தகம் ; manuscript 
( ஓலை + குடை .] 

on palmyra leaf. 2. மீன்வகை ( மதி.க .11,39 ); a kind 
ஓலைக்கூடு Slai - k - kidu, பெ . ( n . ) ஓலைக்குடை 

of fish . 
( யாழ் . அக . ); palm - leaf umbrella . 

( ஓலை + சுவடி . சுவடித்தல் = இணைத்தல் , சேர்த்தல் , கோத்துக் 
ம . ஓலக்குட . 

கட்டுதல் . ) 
( ஓலை + கூடு . ) 

ஓலைத்தூக்கு Slai - k- ukku , பெ . ( n . ) ஓலையில் எழுதப் 

பட்ட பாமடல் ; note written on a palmyra leaf by 
ஓலைக்கூலம் blai - k - kulam, பெ . ( n . ) எழுத்திடுவதற் 

a poet and addressed to a chief or a person of wealth , 
குரியதாகப் பக்குவம் செய்யப் பெற்று விற்பனை 

setting out his ( poets ) many attainments and praying 
செய்யும் பனையோலைக்குரிய வரி ; tax for palm leaves 

to gifts . " மன்னுடை மன்றத் தோலைத் தூக்கினும் 
prepared for writing. 

( நன் .53 ) . 
( ஓலை + கூலம் . ஓலை = பனையோலை . கூலம் = தவசமாகக் 

( ஓலை + தூக்கு . ) 
கொடுக்கப்படும் வரி . ) 
ஓலைக்கொடி dlai-k-kodi, பெ . ( n ) பறக்கவிடும் ஓலைதீட்டல் blaicital, பெ . ( n ) திருமுகம் வரைதல் 
ஓலைப்பட்டம் ( யாழ்ப் . ); kite made of palmyra leaf. 

( ஆ.அக. ) ; to write a letter on palmyra leaf. 
( ஓலை + கொடி . ) 

( ஓலை + தீட்டல் . ) 
ஓலைக்கொம்பு blai - k -kombu, பெ . ( n . ) மாட்டுக்கொம் ஓலைதீட்டு - தல் blai- litu-, 5.செ.கு.வி. ( v.i. ) ஓலையி 

லெழுதுதல் ( வின் . ) ; to write on palm leaf . 
பின் குற்றவகை ( மாட்டு.வா . ); defect in the horns 
of cattle.| 

( ஓலை - தீட்டு . தீட்டுதல் = வரைதல் , எழுதுதல் . தொன்முது 

தமிழர் ஓவிய எழுத்தைக் கையாண்டதால், தீட்டுதல் , வரைதல் 
( ஓலை + கொம்பு . ] 

எழுதுதல் என்பன ஓவியம் வரைதலைக் குறித்தன. ) 
ஓலைக்கோள் blai - k - kd /, பெ . ( n . ) மடல் போக்குவரத்து ஓலைதீட்டும்படை blai - tifum padai, பெ . ( n . ) எழுத் 
( P.T.L ); correspondence, communication by letters. 

தாணி ( திவா . ); style. 
( ஓலை + கோள் . ) 

(ஓலை + தீட்டும் + படை . படை = கருவி , எழுத்தாணி .) 
ஓலைகிழி - த்தல் blaikilr- 4.செ.குன்றாவி . (v.t) இறக்கச் ஓலைநாயகம் blali- nayagam , பெ . ( n ) ஓலைநாயகன் 
செய்தல் ; to bring about the death. ( சா.அக. ). 

பார்க்க ; see blainayagan 
( ஓலை + கிழி . ஓலை = ஓலையில் எழுதப்படும் கணக்கு . ) 

( ஓலை - ( நாயகன் ) நாயகம் . ) 


ஓலைநாயகன் 


422 


ஒலைவரையன் 


ஓலைநாயகன் Blai- nayagan, பெ . ( n ) சோழருடைய ஓலைமுகப்பாசுரம் Slai - muga - p - pasuram, பெ . ( n ) 
தலைமைச் செயலாளன் ( insc .); Chief Secretary in மடலில் ( கடிதம் ) தொடக்கத்தெழுதும் வக்கணை 
the time of the Cholas. 

(சிலப் .13,87 ,உரை . ); prefatory address in a letter on 

a palmyra leaf 
( ஓலை + நாயகன் . நயன் - நாயன் - நாயகன் . ) 

( ஓலை + முகம் + பாசுரம் . பாயிரம் - பாசுரம் . ) 
ஒலைநெல் blai - nel, பெ . ( n . ) நெல்வகை ( A ) ; a kind 
of paddy . 

ஓலைமுத்திரை Slai muttirai, பெ . ( n . ) ஓலைமுகப்பிலி 
. 

டும் முத்திரை ( வின் . ); stamp imprinted on a palmyra 
( ஓலை + நெல் . அகன்ற நெல்வகை .) 

leaf document 
ஓலைப்பாசுரம் Slai - p - pacuram , பெ . ( n . ) ஓலைப்பாயி 

( ஓலை + முத்திரை. ) 
ரம் பார்க்க ; see Slaippayiram. வருக " என்னு மளவும் 

ஓலைமுரி Slai - mur , பெ . ( n . ) ஓலையின் செப்ப 
ஓலைப் பாசுரம் " ( சீவக .2147 , உரை . ) . 

மின்மை ( வின் . ) ; unevenness of a palm - leaf. 
( ஓலை + ( பாயிரம் ) பாசுரம் . ) 

( ஓலை + முரி. ) 
ஓலைப்பாம்பு blai - p - pambu , பெ . ( n .) ஒருவகைப் 

ஒலைமுறி blai - mur , பெ . ( n . ) ஓலைச்சீட்டு ; memora 
பாம்பு ; a kind of snake.. 

ndum on a palmyra leaf; chit. 
ம . ஓலப்பாம்பு , ஓலச்சுருளன் . 

( ஓலை + முறி . முறி = இளந்தளிர் , இளமடல் , இளம் பனை 
[ ஓலை + பாம்பு . வயிறகன்ற பாம்பு . ) 

யோலை . ) 
ஓலைப்பாயிரம் blai - p- payiram , பெ . ( n . ) 

Slai - p - payiram, பெ . ( n . ) மடலில் ஓலைமூங்கில் blai - murigil, பெ . ( n . ) மூங்கில் வகை 
எழுதப்படும் செய்தி ; communication written on ( யாழ் . அக . ); a kind of flat bamboo . 
palmyra leaf . ஓலைப்பாயிரமு முதலாயின வெல்லாங் 

( ஓலை + மூங்கில் . ) 
கொச்சகமாதற்கு இழுக்கென்னையெனின் ( தொல் . 

ஓலையாவணம் blai- y - avanam, பெ . ( n . ) ஓலையில் 
பொருள் .461 ,உரை . ). 

எழுதிய பதிவுச் செய்தி ; palm leaf document 
( ஓலை + பாயிரம் . பயிர்தல் = அழைத்தல் . பயிர் - பாயிரம் . ) ( S.I.I.120 ) . 
ஓலைப்பால் blaippil, பெ . ( n . ) பனங்கள் ; palmyra toddy . ( ஓலை + ஆவணம் . ) 
( சா.அக. ) . 

ஓலையாள் blai - y -al, பெ . ( n . ) செய்திகொண்டு செல்ப 
( ஓலை + பால் . ) 

வன் ( வின் . ) ; messenger who carries letters written 
ஓலைப்பிரண்டை blaippirandai , பெ . ( n ) ஓர்வகைத் 

on a palmyra leaf . 
தட்டைப் பிரண்டை ; a kind of flat adamant creeper ( ஓலை + ஆள் . ) 
of the species of vitex quadranger. laris . ( சா.அக. ) . ஓலை யெழுத்தன் blai - eluttan, பெ . (n.) எழுத்தர்; 
( ஓலை + பிரண்டை . ) 

scrivener , accountant. ( சேரநா . ). 
ஓலைப்பிள்ளை blai- p - pillai, பெ . ( n. ) ஓலையினாற் 

ம. ஓலயெழுத்தன் . 
செய்த பொம்மை ; ( நாஞ் . ) ; doll made of blai, dist ( ஓலை + எழுத்தன் . ) 
fr. clal- p - pillai. ( சீலைப்பிள்ளை . ) . 

ஓலையெழுத்து blai -y - eluttu, பெ . ( n .) எழுத்தர்பணி ; 
( ஓலை + பிள்ளை . ) 

office of clerk (I.M.P.NA.676 ). 
ஓலைப்புறம் blal- p - puram , பெ . ( n . ) கட்டளை 

( ஓலை + எழுத்து . ) 
command, order . “ ஓலைப்புறத்துச் செல்லாத நாடு " . | ஓலையெழுது - தல் blai - y - eludu, 5.செ.கு.வி. (v.i. ) 1 . 
( குருபரம் .10 , பன்னீ. ). 

ஏடெழுதுதல் ; to inscribe on a palmyra leaf. 2. கடிதம் 
( ஓலை + புறம் . ஓலைப்புறம் = ஓலையின்புறத்தே எழுதப்பட்ட 

அனுப்புதல் ; to send a letter. ( செ.அக. ). 
கட்டளை. ) 

(ஓலை + எழுது . ) 
ஒலைப்பூ blal - p - pi, பெ . ( n.) தாழம்பூ : Screwpine flower . | ஓலையெழுது - தல் Slai-y-eludu , 5.செ.கு.வி. (v.i. 

" ஓலைப்பூவொ டுவகைமுத்துச் சோர . " ( திருப்பு .445 ) . சீர்வரிசையை உறுதிப்படுத்தி சீட்டு எழுதுதல் 
ஓலை + பூ . ) 

( யாழ் . அக .); to write a deed of gift, as sridhana . 
ஒலைபோக்கு - தல் blal - pokku , 7.செ.கு.லி. (v . ) 

( ஒலை + எழுது . ) 
ஓலையிற் செய்தியெழுதி யனுப்புதல் (கம்பரா.கார் ஓலைவரையன் blal- varaiyag , பெ . ( n .) புலி , கடுவாய் ; 
முக .66 ) ; to send a message written on a palmyra 

tiger. ( சேரநா . ) . 
leaf . 

ம . ஓலவரயன் . 
ஓலை + போக்கு . ) 

( ஓலை + வரையன் . ஓலை = பட்டையானது . வரை = 

கோடு . ) 


ஓலைப் பாம்பு 


ஓலைவாளை 


ஓரிதழ் தாமரை 


ஓலைவாலன் 


423 


ஓலைவாங்கு - தல் 

ஓவாய்ப்பானை 
ஓலைவாங்கு - தல் blai -vangu- , 7.செ.கு.வி. ( v.i.) இறப் ஓலோலமென்றலை - தல் biblamenalai-, 4.செ.கு.வி 

புச் செய்தியை ஏற்றல் ( வின். ) ; to die; lit , to receive ( v.j. ) கண்ட இடத்தில் உதவிகேட்டு அலைதல் ; to 
the summons of death . 

go from one resource to another seeking help . 
( ஒலை + வாங்கு . ) 

( ஒலம் = புகலிடம் தேடும் இரக்கச்சொல் . ஒலம் , ஓலம் - 
ஓலைவாசி - த்தல் blai- visi-, 4.செ.கு.வி. (v.i.) திருமண 

ஒலோலம் . இச்சொல் இக்காலத்தில் லோலோ என்றலைதல் 
அறிக்கை வைத்தல் ; to publish the banns. ( Chr. ). 

எனத் திரிந்துவிட்டது . ) 

ஓவம் dvam , பெ . ( n ) ஓவியம் ; picture, portrait " ஓவத் 
( ஓலை + வாசி . வாயித்தல் – வாசித்தல் . ] 

தன்ன வுருகெழு நெடுநகர் " ( பதிற்றுப் .88,28 ) . 
ஓலைவார் - தல் blai-var-, 2.செ.கு.வி. (v.i. ) எழுதுவ ( ஒவ்வு – ஒவ்வம் – ஓவம் - 

ஓவம் – ஓவியம் . ] 
தற்கு உதவுமாறு ஓலைசீவுதல் ; to tim a palmyra | ஓவம் vam , பெ . ( n ) உயரம் ( யாழ்.அக.) ; height 
leaf for writing up on 

ம . ஓரம் . 
( ஓலை + வார் . வார்தல் = மெல்லச்சீவுதல் . ) 

( ஓ + அம் - ஓவம் . ] 
ஓலைவாரி blai - vari, பெ . ( n ) ஓலைசீவுங் கத்தி ; knife | ஓவர் dvar, பெ . ( n ) 1. சித்திரகாரர் ; painters, sculptors . 
used for trimming palmyra leaves. 

2. ஏத்தாளர் ; bards , eulogists employed by princes 
( ஓலை + வாரி . ) 

to proclaim their titles and sing their praises . ஓவரும் 

பாட " (சீவக .1844 ). 3. கம்மாளர் ( சூடா . ); smiths. 
ஓலைவாலன் blai - valan , பெ . ( n . ) மீன்வகை ( பறாளை . 
பள்ளு.16 ) ; a kind of fish . 

( ஓவம் – ஓவர். ) 
( ஓலை + வால் + அன் . ) 

ஓவல் oval, பெ . ( n . ) வருந்தல் ; suffering ( சா.அக. ). 

( ஒ – ஓவு + அல் - ஓவல் . ஓ - இரக்கம் குறித்த ஒலிக்குறிப்புச் 
ஓலைவாளை blai - valai, பெ . ( n. ) 1. வாளைமீன் வகை ; 

சொல் . ஓவல் = துயருறுதல் . ) 
cutlas fish , silvery , Trichiurus savala . ஓலை வாளைக்க 
ருவா டுண்டக்கால் " ( பதார்த்த .926 ) . 2. சாவாளை ஓவா (வரு ) -தல் ve , 18.செ.கு.வி. (v.i. ) ஒழிதல் 
மீன் ; cutlas - fish , greyish, Trichiurus hanmela . 

( திருக்கோ .212 , உரை . ) ; to cease . 
ம . ஒலமத்ச்யம் . 

( ஓவு + வரு - ஓவரு - ஓவா . ஓ - தல் = நீங்குதல் , ஒழிதல் . ) 

ஓவாப்பிணி dvappini, பெ . ( n . ) தீராத நோய் ; incurable 
( ஓலை + வாளை . ) 

disease . “ உறுபசியும் ஓவாப்பிணியும் செறுபகையும் " 
ஓலைவீடு Slai - vidu , பெ . { n . ) பனையோலையால் ( குறள்.734 ) ( சா.அக. ) . 
வேய்ந்த வீடு ; house thatched over with palmyra leaves . 

( ஓ + ஆ ( எ.ம.இ.நி. ) + பிணி . ) 
தென்னை ஓலையால் வேய்ந்த வீடுமாம் . 

ஒவ்ாமுயற்சி dvd - muyarci, பெ . ( n .) இடைவிடாமல் 
( ஓலை + வீடு . ) 

முயலுகையாகிய வேளாண்மாந்தரியல்பு ( திவா . ): 
ஓலைவெட்டுப்பனை blai - vettu - p -panai, பெ . ( n ) perseverance, a characteristic of the Velalas. 

ஓலையைத் தவிர வேறு ஒரு பயனையுந் தராத ( ஓய்வு – ஓவு + ஆ + முயற்சி . ஆ ( எ.ம.இ.நி.). ) 
பனைவகை ( G.Tn.D.L307 ); palmyra which has served 

ஓவாமை Uvamai, பெ . ( n .) ஒழியாமை ; unceasing effort. 
no other purpose but that of providing leaves, one of 

( ஆ.அக. ). 
the five idara -ayittam- panai. 

[ ஓ + ஆ + மை . ஆ ( எ.ம.இ.நி.) . ) 
( ஓலை + வெட்டு + பனை . ) 

ஒவாய் -vay, பெ . ( n. ) 1. பற்கள் போன வாய் ; mouth 
ஓலைவேலி Slai- veli, பெ . ( n. ) பனையோலையாற் lacking teeth. 2. மூளியான கலத்தின் வாய் ; vessel with 

பின்னப்பட்ட வேலி ( வின் . ); hedge, plaited with palm broken brim . ( சா.அக. ). 
leaves .. 

ம . ஓவாய் . 
( ஓலை + வேலி . ) 

( ஒறு + வாய் - ஒறுவாய் – ஓவாய் . ] 
ஒலோலப்படு - தல் bibla - p -padu-, 20.செ.கு.வி. ( v.l ) | ஓவாய்ப்பல் -vay - p - pal, பெ .. ( n ) ஒறுவாய்ப்பல் 

கண்ட இடத்தில் உதவிகேட்டுக் கிடைக்காமல் பெரி பார்க்க ; see oruvayppal. 
தும் துன்பப்படுதல் ; to be diven from pillar to post 

[ ஒறுவாய் – ஓவாய் + பல் . ) 
( ஒலம் ஒலம் ஒலோலம் படுதல் . ஒலம்படுதல் = ஓவாய்ப்பானை -viy - p - panai, பெ . ( n ) ஒறுவாய்ப் 
உதவிகேட்டு இரந்துநிற்றல் . இச்சொல் இக்காலத்தில் லோல்ப 

பானை பார்க்க ; see oruwayppigal 
டுதல் எனத் திரிந்து விட்டது . ) 

( ஒறுவாய் – ஓவாய் + பாளை . 


ஓவாயன் 


424 


ஓனாய் 


ஓவாயன் Svayan , பெ . ( n .) உதடுசிதைந்த வாயுள்ள ஓவு Ovu, பெ . ( n . ) ஒழிகை; separation , removal, 

வன் ; harelipped man . " ஓவாயன் கண்ணறைய னானா cessation . " ஓவில் செல்வமும் ( கந்தபு. சுக்கிரனுப. 46 ) . 
லும் " ( நெல்விடு .269) . 

( ஒருவு -- ஓவு . ] 
ம . ஓவாயன் . 
( ஒறு + வாயன் - ஒறுவாயன் – ஓவாயன் . ] 

ஓவு - தல் VU-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. இசைதல் ; to 

consent. 2. வருந்தல் ; to suffer. ( ஆ.அக. ) . 
ஓவி Svi , பெ . ( n . ) சித்திரம் ; picture, painting . “ ஓவிநல் 
லார் (திவ் . பெரியதி .2,8,7) . 

( ஒவ்வு ஓவு . ) 
( ஓவம் – ஓவி . ) 
ஓவியகாயம் dviya- kiyam , பெ . ( n . ) புலி ; tiger , lit, | ஓவென்றவெளி 5 - v - dara - veli 

, பெ . ( n . ) பரந்த இடம் 

( யாழ்ப் . ); broad , open space . 
picturesque body. ஆவி செகுத்தன ரோவிய காயத் 
தினை யம்மா ( வரத பாகவத காரிந்தி . 28 ) . 

( ஓ + என்ற + வெளி . ) 
( ஓவியம் + காயம் . காயம் = உடம்பு . ) 

ஓவெனல் -v - enal , பெ . ( n . ) ஓரொலிக்குறிப்பு; 
ஓவிய நூல் viya - nil, பெ . ( n . ) சித்திர நூல் ( மணி .2,31 ) ; 

sounding 5. ஓவென வையகத் தோசைபோ யுயர்ந்ததே 
treatise on painting. 

( சீவக . 1843 ) . 
[ ஓவியம் + நூல் . ] 

( ஓ + எனல் . ) 
ஓவியப்பேச்சு Sviya - p - peccu , பெ . ( n . ) இனிய பேச்சு ; 
sweet speech . 

ஓவெனல் venal, பெ . ( n . ) முழுஇருட்டாதற் குறிப்பு; 
( ஓவியம் + பேச்சு . ) 

signifying absolute darkness . இருள் ஓவென்றிருந்தது 
ஓவியம் viyam , பெ . ( n . ) 1. சித்திரம் ; picture, portrait 

( இராட் . ). 
" கண்கவ ரோவியங் கண்டு ( மணி .3,131 ) . 2. சித்தி 

( ஓ + எனல் . ஓ - அச்சக்குறிப்பு , இங்கு இருட்டைக் குறித்தது . ) 
ரத்தொழில் ; art of painting . " ஓவியத்துறை கைபோய 
வொருவனை ( நைட்த.அன்னத்தைக்கண் .6) . 

3. ஒள் - தல் 5-, 15.செ.கு.வி. ( v.i. ) ஆணும் பெண்ணும் 
அழகு , ஓவியமான பேச்சு ; beauty , fineness, elegance கூடுதல் , கலவுதல் , புணர்தல் ; to copulate. 
in speech. 4. படிமம் ; statue, pupper . ( W. ) . 
ம . ஓவியம் . 

க . ஒள் . 
ஓவியம் . ( முதா. 218). ) 

( ஒல் - ஒல் -- ஒள். ) 
ஓவியன் dviyan, பெ . ( n . ) 1. சித்திரமெழுதுவோன் ; ஒளி sli, பெ . ( n . ) 1. ஒழுங்கு ; continuous line , row. 
painter . " ஓவிய னுள்ளத் துள்ளியது வியப்போன் 

" மாளிகையோளி " ( கம்பரா. மிதி .22 ) . 2. யானைக்கூ 
( மணி .5,7 ). 2. படிமம் செய்பவன் ( வின் . ) ; sculptor 

டம் ( பிங் . ) ; elephant stall . 3. மணமகளுக்குத்தரப்ப 
who fashions images of idols . 

டும் சீர்வரிசை ; matrimonial gift given to the bride . 
ம . ஓவியர் . 
( ஓவியம் - ஓவியன் . ) 

க . ஒளி . 
ஓவு vu, பெ . ( n . ) கதவு ; door. ( ஆ.அக.). 

( ஒல் – ஓல் ஒளி. ) 
- ஓவு. ஓவு = நீக்கு , திற .] 

ஒளி oli, பெ . ( n . ) யானை நீருண்ணுமிடம் ; place 
ஓவு ow , பெ . ( n . ) சித்திரம் ; painting, picture. ஓவுறழ் 

where elephants drink water. " பரவையோளி வாளேறு 
நெடுஞ்சுவர் " ( பதிற்றுப் .68,17 ) . 

படநடாவி " ( தக்கயாகப் .108 ). 
( ஒவ்வு – ஓவு . ] 

க . ஒளி . 
ஓவு - தல் vu-, 7.செ.கு.வி. ( v.i. ) 1. நீங்குதல் ; to remove, 
separate . “ மலங்க ளெல்லா மோவின 

மோவின போது " 

[ ஒளி - ஒளி ) 
( சி.சி .4,37 ) . 2. முடிதல் ; to cease, terminate, become 
extinct " கூப்பீ டோவிற்று " (ஈடு .2,9,1). - 5.செ.குன் ஓனம் Dram , இடை . ( part ) எழுத்தின்சாரியை ( தொல் . 
றாவி . ( v.t ) நீக்குதல்; to shun , avoid , give up . ஓ 

எழுத்து .134 ,உரை );euphonic particle added by chi 
ஓதல் வேண்டும் ( குறள் .653 ). 

Idren after sounding the long letters . 


ம . ஒவுக . 


[ ஏனம் 


ஆனம் - ஓனம் . ] 


( ஒருவு 
முதலாகியும் வினையடியாகும் . ) 


-- ஓவு . இனி , ஓவு - தல் ஓ - தல் எனத் தனிநெடு ஓனாய் ondy, பெ . ( n. ) ஓநாய் பார்க்க ; see dnay. 


ஔ 


ஔ au, தமிழ் வண்ணமாலையில் பன்னிரண்டாம் ஔகம் augam, பெ . ( n . ) நிறுத்தம் , இடைப்பாடு 

உயிரெழுத்தாகிய அரையங்காப்பு இதழ்குவியா பின் (சிலப் .14,156 ,உரை . ); repetition by a chorus of the 
னண்ணச் செறிவுக் கூட்டுயிர் நெடில் ; 12th letter leader s song in a dancing peformance . ( செ.அக. ) . 
and vowel of the Tamil alphabet, the half - close back 
tense unrounded compound vowel. 

( ஒருகா. ஔ - இடை நிறுத்தற்குறிப்பு இடைச்சொல் . ஒளகம் 

நிறுத்தி மீண்டும் தொடங்குவது . ) 
[அ + உ = ( அஉ ) - ஔ . ) 

ஔகாரக்குறுக்கம் augira - k - kurukkam , பெ . ( n .) தன் 
பழங்காலத் தமிழ் நெடுங்கணக்கில் இருகுறில் தனி நெடிலா மாத்திரை யிற்குறுகிய ஔகாரம் ( நன் .95 ) ; shortened 
யிற்று . அம்முறைப்படி அகரஉகரம் ஔகாரமாயிற்று . ஒள au as in மௌவல் , one of ten carpeluttu . ( செ.அக. ). 
பழங்காலத்தில் அஉ என்றே எழுதப்பட்டது . ஔகாரத்திற்கு 
அடையாளக் குறியீடாக ஒகரத்தின் அருகில் எழுதப்படும் ( ஔ + காரம் + குறுக்கம் . ) 
ளகர வரிவடிவம் பாதி உயரம் உடையதாகச் சிறிது படுத்தி 
( ஔ ) எழுத வேண்டும் என்பது மரபு . சம உயர எழுத்துகளாக 

செய்யுளில் இடத்திற்கேற்பத் தன்னளவில் சுருங்காது பலுக்கப 
எழுதினால் ஒளவையாரை ஒ -ௗவையார் ( olavaiyar ) எனப் 

படும் ஔகாரம் . இரு மாத்திரை யளவினின்றும் 112 மாத்திரை 
பிற மொழியாளர் படிக்க நேரிடும் . 

யாகக் குறைந்தொலிக்கும் . 
ஔ au , பெ . ( n . ) விரைந்தோடும் வளர்ப்பு விலங்கு | ஔகி aug , பெ . ( n .) இடைப்பாட்டுக்கூத்தி ; danseuse . 
களை ‘நில் என்னும் நிறுத்தற்குறிப்பு ஏவல் வினை; 

( ஆ.அக. ) . 
expression to halt the cattle and other running animals. 

( ஔகம் – ஔகி . ) 
( அவ் – அவு - அவி = கெடுதல் , தவித்தல் . அவு – ஒள . ] ஔசரம் ausaram, பெ . ( n . ) இரும்புக்கல் ; iron stone . 

( சா.அக. ) . 
கட்டவிழ்ந்து ஓடும் மாட்டை ஔ ஔ என்று கூறி நிறுத்துவது 
கொங்கு நாட்டு வழக்கு . 

( ஔ + சரம் . ஒள = தடுத்தல், தாங்குதல் . ) 
ஔ au , பெ . ( n . ) தாரவிசையினெழுத்து ( திவா . ); | ஔடதம் aucladam , பெ . ( n .) ஔதம் பார்க்க ; see audam . 
(mus .) symbol representing the seventh note of the gamut, 
usu . ni . ( செ.அக. ) . 

( ஔ = நிறுத்துதல் , நீங்குதல் . ஔதம் = நோய் நீக்கும் மருந்து . 

ஔதம் வடமொழியில் ஒளஷதம் எனத்திரிந்தது . ) 
( அஉ ஒள இருமாத்திரை நெடில். ) 

ஔடதமுறிப்பு aucadamurippu, பெ . ( n . ) ஔதமுறிப்பு 
ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஒள என்பன ச , ரி , க , ம , ப , த , பார்க்க ; see audamurippu . 
நி என்பனவற்றுக்கு நிகரான ஏழிசைப் பண்ணொலிகளாகக் 
( சுரம் ) கருதப்பட்டன . ஈற்று ஒளகாரம் தாரத்தின் அடையாள ஔடதவாதி auclada - vadi, பெ . ( n .) மூலிகையிலிருந்து 
எழுத்தாயிற்று . 

உயிர் தேன்றியதென்று கூறுவோன் ( யாழ்.அக . ); one 

who holds that life was created out of herbs . ( செ.அக. ). 
ஔ au , பெ , ( n . ) பெண் ; woman . 
தெ . அவ்வ; க . அவ்வ , அவ்வெ ; து . அப்பெ ; இந், ஒளரத். | ஔடதி audedt, பெ ( n ) செடி, பூண்டு , காய்கள் ; 

plants, herbs and vegetables . ( சா.அக. ). 
( அம்மை - அவ்வை - ஔ . இச்சொல் வடபுலமொழிகளில் ஔடவப்பண் augavappan, பெ . ( n . ) ஐந்து இசை ( சுரம் ) 
ஒளரத் எனத் திரிந்தது . ] 

மட்டும் பயன்படுத்தும் பண் ( இராகம் ) ; musical mode 
மேலையாரிய மொழிகளில் வழங்கி வரும் முன்னொட்டு wo 

which moves up and down within fine notes of the 
ஔகாரத்தின் திரிபாகும் . woman என்பதைப் பெண்மகன் scale; pentatonis. ( செ.அக. ). 
என்னும் தொல்காப்பியர் கால வழக்கொடு ஒப்பு நோக்குக . 

[ ஐ ( ஐந்து ) – ஐவம் ஔவம் – ஔதம் – ஔடம் - 
ஔ au , பெ . ( n . ) 1. அழைத்தல் , வியப்பு , தடை 

ஔடவம் ( ஐந்துவகை ) + பண் . ) 
இவற்றைக் காட்டுமோர் குறிப்புச் சொல் ; indicative 
of summoning , excitation or hatting.2. கடித்தல்; biting . ஔடவம் aucavam, பெ . ( n. ) ஔடவராகம் (சிலப் . 

13,106,உரை. ) பார்க்க ; see audavarigam . ( செ.அக. ). 
( ஆ.அக. ) . 

( ஔ - ஔடவம் = தாரத்தில் தொடங்கும் பெரும்பாலைப்பண் 
( ஆ - ஆவ் – ஔ ( அழைத்தல் ) . ஓ– ஓவி- ஔ ( வியப்பு ) .] 

அல்லாத சிறுபாலைப் பண்களுள் ஒன்று . ) 


4 . 


426 


ஒளவையோ 


ஔடவராகம் 


* 


ஔடவராகம் audava - ragam, பெ. ( n . ) ஔடவப்பண் ஔவு - தல் auwu- 5.செ.கு.வி. (v.i.) 1. வாயாற்பற்றுதல் ; 
பார்க்க ; see auqavappan. 

to grasp , seize, take hold of , with the mouth . கன்று 

புல்லை யௌவித் தின்கிறது . 2. அழுந்தியெடுத்தல் ; 
ஔடும்பரம் audumparam , பெ . ( n . ) அவுதும்பரம் 

to graze ; to rub off , as the skin , to burn , scald so as 
பார்க்க ; see avudumparam . 

to excoriate. ( செ.அக.). 


( அவ்வு – அவு + தும்பரம் - அவுதும்பரம் – உதும்பரம் - 

( அவ்வு – வவ்வு – ஒளவு . ] 
ஒளடும்பரம் . தும்பரம் = செந்நிறம் . அவுதும்பரம் = செந்நிறம் 
பொருந்திய தாமிரம் . ] 

ஔவை auvai, பெ . ( n . ) 1. அவ்வை பார்க்க ; see 
ஒளதக் கூறு audakkuru, பெ . ( n . ) மூலிகை அல்லது awai. mother , matron , old woman . 2. ஆரியாங்கனை; 

மருந்துச் சரக்குகளின் தன்மை ; nature of drugs or female ascetic , especially used of the Jaina sect. 
other medicines . ( சா . அக.) . 

“ கூந்தலை யௌவை மார்கடாம் பணிவிலர் பறித்தனர் " 

( சீவக . 2637 ). 3. ஒளவையார் பார்க்க ; see auvaiyar. 
ஒளதகம் audagam, பெ . (n .) 1. நீராளமான உணவு 
( உதகம் ) ; liquid diet . 2. நீலமணி ; blue diamond . 

க . , தெ . அவ்வ் . 
( ஆ . அக. ) 

( அம்மை - அவ்வை 
[ 1. உதகம் – ஒளதகம் = நீராளமான உணவு , கஞ்சி . 2. நீரின் 

- அவ்வை - ஒளவை ( த.வ. 110) . ) 
நிறமாகிய நீலமணிக்கல் . ) 

ஔவை நோன்பு auvai - nonbu , பெ . ( n . ) செவ்வாய் 
ஔதம் audam , பெ . ( n . ) மருந்து ( சிலப் . 14,170, அரும் ) 

Cihmory ; secret ceremony performed by some Vēlāļa 
medicine, medicament, drug , antidote. 

women twice a year on a Tuesday, at midnight, when 

no males, even babes in arms ; are allowed to be present . 
( அவ்வு - ( அவி ) ஒளவுதல் = கெடுத்தல் , நீக்குதல் . ஒள ( செ . அக .) 
= நிறுத்துதல் , தடுத்தல் , நீக்குதல் , குணப்படுத்துதல் ஒள – 
ஔதம் = நோய் நீக்கும் மருந்து . ஔதம் வட மொழியில் 

( ஔவை + நோன்பு . ) 
ஒளஷதம் எனத்திரிந்தது . ) 
ஔத முறிப்பு audamurippu, பெ . ( n . ) மருந்து வேகங் ஒளவையார் auvaiyar, பெ . ( n . ) பழைய பெண்புலவரு 

களை முறித்தல் ; neutralising the action of drugs. ளொருவர் ( புறநா. ); name of a famous poetess , author 
( சா . அக .) . 

of many verses found in ancient classics and to whom 

are ascribed some later popular minor moral works also . 
[ ஒளதம் + முறிப்பு . ] 

( செ.அக.). 
ஒளவி -த்தல் auvi- , 4.செ.கு.வி. (vi.) அவ்வி -த்தல் 

( ஔவை + ஆர் . ஆர் = உயர்வுப்பன்மையீறு . ஈண்டு மதிப்புரவு 
பார்க்க ; see awi. ( செ.அக. ). 

குறித்தது . ) 


( அவ்வி-த்தல் - ஒளவி -த்தல் .] 
ஒளவியம் auviyam , பெ . ( n . ) மனக்கோட்டம் , பொ 

றாமை , ஏய்ப்பு ; evil bent of mind , envy , depravity , 
deceit. ( செ . அக . ). 


ஒளவையோ uvaiyo, இடை . ( int. ) அம்மையோ; alas! 
expressing pity. ஔவையோ வென்று போக " ( சீவக . 
1271 ) ( செ.அக. ). 


ஒளவை + ஓ. ஓ வியப்புக்குறிப்பு இடைச்சொல். ) 


[ அவ்வியம் 


ஒளவியம் ( த.வ.110) .) 


08 


ஃ k, ஆய்தவெழுத்து ; 13 - ஆவது எழுத்து ; 13th letter சார்பெழுத்துகளில் குற்றியலுகரம் குற்றியலிகரங்களுக்குத் 
of the Tamil alphabet occurring only after a short initial தனிவரிவடிவம் . இல்லை . ஏனெனில் அவற்றின் பிறப்பிடமும் 
letter and before a hard consonant as அஃகம் and மாறவில்லை . ஒலிப்பண்பு மட்டும் மாறியுள்ளது . ஆயின் . 
pronounced sometimes as a vowel and sometimes as ஆய்தம் லளவய மெய்களின் திரிபொலியெனினும் , 
a consonant . ( செ.அக. ). 

ககரம் பிறக்குமிடத்தையொட்டித் தன் பிறப்பிடத்தை மாற்றிக் 

கொள்கிறது . முதலெழுத்துகளில்லாத புதிய ஒலிப்பையும் 
மறுவ . ஆய்தம் , அஃகேனம் முப்பாற்புள்ளி, தனிநிலை . பெற்றுக் கொள்கிறது . பிறப்பிடத்தையும் ஒலிப்பையும் ஒருசேர 

மாற்றிக்கொள்வதால் ஆய்தத்திற்கும் புதிய வரிவடிவம் 
[ புணர்மொழியில் ய , வ , ல , ள மெய்யீற்றுத்திரிபு . ] 

படைத்திட்டுக்கொள்ள நேர்ந்தது .. 
ஓரெழுத்தின் ஒலிப்பு , முதலெழுத்துகள் முப்பதிலும் இல்லாத சார்ந்து வரினல்லது தமக்கியல் பிலவெனத் 
பிறிதொரு வேறுபாட்டு ஒலிப்புத் திரிபாவது சார்பெழுத்து . தேர்ந்து வெளிப்படுத்த ஏளை மூன்றும் 
குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஆய்தம் எனும் மூன்றும் இத்திறத் தத்தம் சார்பிற் பிறப்பொடு சிவணி 
தின . 

ஒத்த காட்சியில் தம்மியல் பியலும் 
ய் , வ் , ல் , ள் ஈற்றுச்சொற்கள் வல்லின வருமொழியொடு புண 

( தொல்.எழுத் .101) 

தொல்காப்பியரும் பிறப்பிடமும் ஒலிப்பு முயற்சியும் வேறுபடு 
ரும்போது பெறும் வேறுபாட்டு ஒலிப்புத்திரிபே ஆய்தமாகும் . 
கல் + தீது - கஃறீது , முள் + தீது - முஃடீது . அவ் + கடிய 

வது கருதியே சார்பெழுத்துகளை வகைப்படுத்தியிருப்பதைமேற் 

கண்ட நூற்பா வலியுறுத்துகிறது . 
அஃகடிய . வெய் + கு வெஃது . ஆய்தம் இடையின 
எழுத்துக்களில் ஒலிப்புத்திரிபாயினும் இடையின எழுத்துகள் | ஒத்த காட்சி என்பதற்கு , ஒழிந்த ஆய்தம் தமக்குப் பொருந்தின 
போன்று மொழியீறாகவில்லை. குற்றியலுகரம் ஒன்றே மொழி நெஞ்சுவளியாற் பிறக்கும் என்றும் ‘காட்சி என்றது நெஞ்சினை 
யீறாகிறது . 

யென்றும் நச்சினார்க்கினியர் கூறியிருப்பது அத்துணைப் பொருத் 
ஆய்தவெழுத்து மொழிமுதலும் மொழியிறுதியும் ஆகாமை 

தமுடையதாகத் தோன்றவில்லை . ஒத்த காட்சி என்பதற்குத் , 
யின் முதலெழுத்துகளுள் ஒன்றாகச் சேரவில்லை. மொழியிடை 

“ தத்தம் முதலெழுத்துகளின் பிறப்பிடம் ஒலிப்பு ஆகியவற்றைச் 
உயிரொலித்திரிபான குற்றியலிகரம் குற்றியலுகரம் போன் சார்ந்து , ” எனப்பொருள் கொள்வதே நேரிது. 
றவை மெய்யொடு புணர்ந்து உயிர்மெய்யாகின்றன . ஆயின் 

சொல்லுக்கு உறுப்பர்கிப் பொருள் புலப்படுத்தும் எழுத்தோசை 
ஆய்தம் மெய்யோடு புணராமல் புணர்மொழியிடை மெய்யின் 
திரிபாகிய பிறிதொரு மெய்யாகவே நிற்றலின் புள்ளியின் 

கள் அனைத்துக்கும் எழுத்தாம் தன்மை தரவேண்டுதலின் சார்பெ 
( மெய்யின் ) தன்மையுடையதாயிற்று. 

ழுத்து என வகைப்படுத்த வேண்டுவதாயிற்று . 
மொழியிடைத் தோன்றும் புதிய ஒலிப்பே சார்பெழுத்தாகக் நகம் , நங்கை என்னும் சொற்களில் ககரம் நலிந்து ஒலிக்கிறது . 
கொள்ளப்படுதலின் இது சார்பெழுத்தாயிற்று . குற்றுகரம் உகரத் 

எனவே வல்லெழுத்துகளின் நலிபை ஏன் சார்பெழுத்துகளாக்கி 
தின் மெல்லோசையாதல்போல் இது ககரத்தின் நலிபோசை 

வேறு பிரித்து ஒதவில்லை என வினவுவாருளர் . தமிழில் 
யாதலின் , தன்மையால் மெய்யெழுத்தை ஒத்திருந்தாலும் 

முதலெழுத்துகள் , பிறக்கும் இடத்தாலும் ஒலிக்கும் கால அளவா 
உயிரேறி உயிர்மெய்யாக இடந்தராமையிலும் உயிரளபெடை 

லும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன . சார்பெழுத்துகள் பிறக்கும் 
போன்று அளபெடுத்தலின் செய்கையால் உயிரெழுத்தை ஒத்தி 

இடத்தாலும் ஒலிக்கும் முறையாலும் ஒன்றுபோல் தோன்றினும் 
ருக்கிறது . எனவே முழுமையாக உயிரெழுத்தும் ஆகாமல் 

மொழியிடைத் தோன்றிய மாற்றொலியன்களாதலின் ( allophone ) 

சார்பெழுத்துகளாயின . சார்பெழுத்துகளின் மாற்றொலிப்பு 
மெய்யெழுத்தும் ஆகாமல் இடைநிற்றலின் தன்மையும் செய் 

களால் சொல்லின் பொருள் வேறுபடுவதில்லை . 
கையும் நோக்கித் தமிழ் வண்ணமாலையில் உயிரெழுத்து 
வரிசையின் பின்னும் மெய்யெழுத்து வரிசையின் முன்னும் 

மேலையாரிய மொழிகளில் வல்லெழுத்துகளின் நலிபெழுத்துகள் 
வைக்கப்பட்டது . 

pit, bit என்றாற்போன்று பொருள் வேறுபாட்டுக்கு அடிப்படை 
உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் அடுத்துவரும் வல்லி யான முதலெழுத்துகளாக உள்ளன . தமிழில் வல்லின நலிபோசை 
னமெய் , நகம் , நங்கை என்றாற்போன்று நலிபோசை யுடைய கள் முதலெழுத்துகள் வரிசையில் சேர்வதில்லை . சார்பெழுத்துகள் 
தாகும் . அதுபோன்று ஆய்தமும் அடுத்துவரும் வல்லின எல்லாம் புணர்மொழித்திரிபுகளாகும் . நகம் . நங்கை போன்றவற் 
மெய்யை நலிபோசையுடையதாக்கும் .வல்லெழுத்து மெல்லெ | நிலுள்ள வல்லின ககரத்தின் நலிபு புணர்மொழித்திரிபால் 
ழுத்து உயிரெழுத்து ஆகிய முத்திறப்பாங்கும் உட்கொண்டிருத் | விளைந்த மாற்றொலியன்களல்ல. உயிரெழுத்தையும் மென்க 
தலின் முப்பாற்புள்ளி எனப்பட்டது . முதலெழுத்தின் வகைமை னத்தையும் அடுத்து வரும் இடப்பாங்கால் பெற்ற மெலியோசை 
யுள் எந்த இனத்திலும் சேராததால் தனிநிலை எனப்பட்டது . 

யாதலின் சார்பெழுத்தாக வகைப்படுத்தப்படவில்லை . 


